கம்ப 

இராமாயணம் ( பத்தகாள் 
( 5 - ம் பாகம் 


உ 


கவிச்சக்கரவர்த்தி 
கம்பர் 

இயற்றிய 
இராமாயணம் 


யுத்த காண்டம் 


( ஐந்தாம் பாகம் ) 


WITH.COURAGE 


SOURAGE AND FAITH 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 


1970 


முதற் பதிப்பு : 1970 . 


orice 


வா 


Maal 


2 


She 


husu 
031,1750, Rb 

LO.5 


3 


4 


அச்சிட்டோர் : நாவல் ஆர்ட் பிரிண்டர்ஸ் , 
202 , ஜானிஜான்கான் தெரு , சென்னை -14 . 


பல 


11JAN1971 


உள்ளுறை 


1 


பதிப்புரை 

v - vil 
நூல் : 
26. நிகும்பலை யாகப் படலம் 

1-167 
27. இந்திரசித்து வதைப் படலம் 

16-258 
28. இராவணன் சோகப் படலம் 

259-326 
29. படைக்காட்சிப் படலம் 

327-375 
31. மூலபல வதைப் படலம் 376-607 
31. வேலேற்ற படலம் 

608-664 
32. வானரர் களங்காண் படலம் 

665-702 
33. இராவணன் களங்காண் படலம் 703-724 


பிற்சேர்க்கை : க் 

ஒப்பு நோக்கப் பெற்ற சுவடிகளும் 
அச்சுப் பிரதிகளும் , அவற்றின் குறி 
யீடுகளும் 
பாட வேறுபாடுகள் 
பாட்டு முதற்குறிப்பகராதி 
பிழையும் திருத்தமும் 


iiii 


1-475 


477-488 


489-499 


DTTRIC 


SRINESIAN 


| 7 JAN 1971 


கம்பராமாயணப் பதிப்பாசிரியர் குழு 


தலைவர் : 
பேராசிரியர் , வித்துவான் திரு . கோ சுப்பிரமணிய பிள்ளை 
100 

அவர்கள் , M.A. , B.L 


உறுப்பினர்கள் : 
பேராசிரியர், திரு . லெ . ப . கரு இராமநாதன் செட்டியார் 

அவர்க 


39 


திருவாளர் பி . ஸ்ரீ . ஆச்சாரியார் அவர்கள் 

நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்கள் 
மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை அவர்கள் 
பு . ரா . புருஷோத்தம நாயுடு அவர்கள் 


R5L 


17 JAN 1971 


உ 


பதிப்புரை 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தாரால் திருந்திய பதிப்பாக வெளி 
யிடப் பெற்றுவரும் கம்பராமாயணப் பதிப்புக்களுள் யுத்த காண்டத் 
தின் ஐந்தாம் பகுதியாக இந்நூல் வெளிவருகின்றது . இதன் கண் , 
நிகும்பலை யாகப் படலம் முதல் இராவணன் களங்காண் படலம் முடிய 
எட்டுப் படலங்கள் உள்ளன . இவற்றுள் நிகும்பலையாகப்படலம் , மூல 
பலவதைப்படலம் என்பவற்றுக்கு வித்துவான் திரு . க . வெள்ளைவார 
ணன் அவர்களும் , இந்திரசித்து வதைப்படலம் , இராவணன் சோகப் 
படலம் , படைக்காட்சிப் படலம் , வேலேற்றபடலம் , வானரர் களங் 
காண் படலம் , இராவணன் களங்காண்படலம் என்பவற்றுக்கு வித்து 
வான் திரு . செ . வேங்கடராமச் செட்டியார் அவர்களும் உரையெழுதி 
யுள்ளார்கள் . 


தமிழாராய்ச்சித்துறை யாசிரியர்களாகிய சிரோமணி வித்துவான் 
திரு . P. S. இராமாநுஜாச்சாரியார் , புலவர் திரு . க . இராமச்சந்திரன் 
முதலியோர் பழைய ஏட்டுச் சுவடிகளையும் அச்சுப் புத்தகங்களையும் 
ஒப்புநோக்கித் தொகுத்த பாட வேறுபாடுகள் இந்நூலின் பிற்சேர்க்கை 
யாகத் தரப்பெற்றுள்ளன . 


இப்பணி இனிது நிறைவேறுதற்கு அன்புடன் உதவி புரிந்த கம்ப 
ராமாயணப் பதிப்பாசிரியர் குழுவின் தலைவர் பேராசிரியர் , வித்துவான் 
திரு . கோ . சுப்பிரமணியபிள்ளை , M.A. , B.L . , அவர்களுக்கும் குழுவின் 
உறுப்பினர்களாகிய பேராசிரியர் , திரு . லெ . ப . கரு . இராமநாதன் 
செட்டியார் , திரு . பி . ஸ்ரீ ஆச்சாரியார் , திரு . நீ . கந்தசாமிப்பிள்ளை , 
திரு . மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை , திரு . பு . ரா . புருஷோத்தம 
நாயுடு ஆகிய பெருமக்களுக்கும் , குழுவின் செயலாளர் திரு . தி . கி . 
இராமாநுஜையங்கார் அவர்களுக்கும் இந்நூலின் அச்சுப்படிகளை ஒப்பு 
நோக்கித் திருத்தியுதவிய நண்பருக்கும் பல்கலைக் கழகத்தின் சார்பில் 
எனது நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் . 


இப்பதிப்புக்கு வேண்டிய ஏட்டுச்சுவடிகளைக் கொடுத்து தவிய 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்தார்க்கும் , தஞ்சைச் சரசுவதி மகால் நூல் நிலை 
யத்தார்க்கும் , சென்னை அரசாங்கக் கையெழுத்து நூல் நிலையத்தார்க் 
கும் , திருப்பதி ஸ்ரீ வேங்கடேசுவரர் கீழ்த்திசைக் கல்லூரி நூல் நிலையத் 


iil 


தார்க்கும் , ஈரோடு தமிழாசிரியர் திரு . வே . ரா . தெய்வசிகாமணிக் 
கவுண்டர் அவர்களுக்கும் , தெங்கம்புதூர் சாத்தான்குட்டிப்பிள்ளை 
அவர்களுக்கும் பல்கலைக் கழகத்தின் நன்றி யுரியதாகும் . 


இத்தகைய தமிழ்ப்பணிகள் இனிது நிகழ்தற்கு வேண்டிய பொரு 
ளுதவியினைப் புரிந்துவரும் இந்தியப் பல்கலைக் கழக மானியக்குழு 
வினர்க்கும் நமது நன்றியும் பாராட்டும் என்றும் உரியனவாகும் . 


4 


தமிழ்ப் பல்கலைக் கழகமாகிய அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தின் 
சார்பில் சிறந்த தமிழ் நூல்கள் பல திருந்திய ஆராய்ச்சிப் பதிப்பாக 
வெளிவருதற்கு இந்தியப் பேரரசும் தமிழ்நாட்டரசும் வேண்டும் பொரு 
ளுதவி புரிந்து ஆதரித்துவரும் என நம்புகின்றோம் . 

இந்நூலினைவனப்புற அச்சிட்டு தவிய சென்னை நாவல் ஆர்ட் அச்ச 
கத்தாரது பணி பாராட்டற்குரியதாகும் . 


அண்ணாமலை நகர் 
20-6--1970 . 


} 


க . வெள்ளைவாரணன் 
துணைப்பேராசிரியர் , 
தமிழாராய்ச்சித்துறை , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 


26. நிகும்பலை யாகப் படலம் 


முன்னுரை 


இந்திரசித்து போரில் வெற்றிபெறுதல் குறித்து நிகும்பலை 
என்ற இடத்தில் தொடங்கிய யாகத்தைப் பற்றிய செய்தியை விரித் 
துரைக்கும் படலமாதலின் , இது நிகும்பலை யாகப் படலம் என்னும் 
பெயாத்தாயிற்று . இது சில ஏடுகளில் நிகும்பலைப்படலம் எனவும் 
நிகும்பிக் யாகப் படலம் எனவும் குறிக்கப்பெற்றுளது . நிகும்பலை 
என்பது முதல் நூலில் நிகும்பிக யென்றே யுள்ளது . இச்சொல் 
இலங்கையின் மேற்றிசையிலிலுள்ள குகையினையும் அங்குள்ள பத்திர 
காளியையும் குறிக்கும் என வாசஸ்பதிய நிகண்டு கூறும் . 


சீதை உயிரோடுள்ளாள் ; இந்திரசித்து நிகும்பலை என்ற இடத்தில் 
வேள்வி செய்யச் சென்றுள்ளான் , என வீடணன் அறிந்து வந்து சொல் 
லக்கேட்ட இராமன் , ஐயம் நீங்கியவனாகி , வீடணனை உடம்பும் உயிரும் 
ஒன்ற அன்பினால் தழுவிக்கொண்டு , “ ஐயனே ! யான துன்பம் தீர்வது 
ஒரு பெரிய காரியமோ ? நீ துணையாக இருக்கின்றாய் ; தெய்வம் உள்ளது ; 
னுமன் உள்ளான் ; தவம் உள்ளது ; வலிமை உள்ளது என்று தன் 
நன்றியைப் புலப்படுத்தினான் . வீடணன் இராமனை வணங்கி , ‘ இந்திர 
சித்து வேள்வியை முடித்தானானால் அவனை யாராலும் வெல்லமுடியாது 
வெற்றியும் அரக்கா பக்கத்ததேயாகும் . யான் இலக்குவனோடும் 
சென்று அவனது உயிரையுண்டு வேள்வியையும் சிதைப்பேன் . விடை 
தந்தருள்வாயாக என வேண்டினான் . அவனது கருத்திற்கு இசைந்த 
இராமன் , இலக்குவனைத் தழுவிக்கொண்டு , ஐயனே ! இந்திரசித்து 
உன்மேல் பிரமாத்திரம் முதலிய தெய்வப்படைக்கலங்களைச் செலுத் 
தினானாயின் , அவற்றை விலக்குதற்கன்றி அவற்றை அவன்மேற் 
செலுத்துதலைத் தவிர்க . உனது வில்லின் வலிமையினாலேயே அவனது 
உயிரைக் கவர்ந்து மீளக . அவன் செய்யும் வஞ்சனைச் சூழ்ச்சிகளை 
முன்னரே அறிந்து விலக்கி , அறநெறியிற் பிறழாது பலவகைப்பெரும் 
போரினைச் செய்து , அவன் தளர்ச்சியுற்ற சமயம் நோக்கி நினது அம்பி 
னால் அவனைக் கொலவாயாக என்று போரிற் செய்தற்குரிய உபாயங் 
களை எடுத்துரைத்து , திருமாலின் வில் கவசம் , அம்புப்புட்டில் ஆகிய 
வற்றைக் கொடுத்து ஆருயிர்த் தம்பியாகிய இலக்குவனைப் போருக்கு 
அனுப்பினான் . வானர சேனைகளுடன் வீடணன் உடன் வர நிகும்பலை 
நோக்கிச்சென்ற இலக்குவன் சக்கரவியூகமாக ஆரவாரமின்றி 
யாகத்தைக் காவல் புரிந்திருந்த அரக்கர் சேனையைக் கண்டான் 


2 


யுத்த காண்டம் 


அரக்கர் சேகயைக் கண்டு வானர வீரர்கள் ஆரவாரித்தனர் . இரு 
திறச்சேனை வீரர்களும் பெரும் போர்புரிந்தனர் . வீடணன் இலக்குவனை 
நோக்கி வீர ! நீ இவ்விடத்துத் தாமதித்து நிற்றல் முறையன்று . 
இப்பொழுதே சென்று இந்திரசித்தின் யாகத்தை சிதைக்காதொழி 
வாயாயின் , நாம் எப்பொழுது இவ்வரக்கராகிய சேனைக்கடலை வென்று 
கடக்கப்போகின்றோம் என்றான் . தேவர்கள் அசுரர்கள் பிரமன் ,சிவன் , 
இந்திரன் முதலியவர்கள் அப்போர் நிகழ்ச்சியைக் காணுதற்கு அங்கு 
ஆகாயத்தே வந்து கூடினர் . இலக்குவன் அரக்கர் சேனையுட்புகுந்து 
அம்பு மழையைப் பொழிந்தனன் . அரக்கர் பலா உயிரிழந்தனர் . 
அரக்கர் சேனையிலுள்ள யானை குதிரை தேர் ஆகியவற்றை நூறாயிர 
கோடிக்கணக்காகக் கொன்று குவித்தான் . இலக்குவன் 

செய்த 
போரினால் இந்திரசித்தின் யாகம் சிதைந்து கெட்டது . அரக்கர்களின் 
குறையுடலாகிய கவந்தங்கள் ஆடின . போரில் விரைவும் கடுமையும் 
உடைய இலக்குவன் , வேற்படை தாங்கிய அரக்கர் சேனையைத் 
துணித்து வீழ்த்தினான் . 

இலக்குவனால் தன் சேனைகளிற் பெரும்பாலன அழிவுற்ற 
தன்மையை இந்திரசித்து எத்திசையிலும் நோக்கினான் . நூறு நூறாயிர 
கோடிக்கணக்கான அரக்கர்களை இலக்குவன் என்னும் ஒருவனுடைய 
அம்புகள் துண்டு துண்டாக்கிய பிணக்குவியல்களையும் இரத்த ஆற்றை 
யும் அன்றி அங்கு வேறொன்றையும் கண்டிலன் இந்திரசித்து தான் 
தொடங்கிய யாகத்தில் ஓமாக்கினி அவிந்து அங்கு வேள்விக்குரிய 
பொருள்களும் தருப்பையும் நிலைகுலைந்து சிதைய அவ்வேள்வியில் தான் 
அபிமந்திரித்தற்குரிய மந்திர செபத்தையும் மறந்து அவியும் நிலையின் 
தாகிய புகைபடிந்த தீப்போன்று பொலிவழிந்து காணப்பட்டான் . 
அப்பொழுது இறவாது உயிர்தப்பிய அரக்கர்கள் எல்லோரும் அவனைப் 
பாதுகாவலாக வந்து சூழ்ந்து நின்றனர் . வானர சேனை அவ்விட 
வந்து வளைத்துக்கொண்டது . அநுமன் இந்திரசித்தை அணுகி மாயா 
சீதையை வெட்டி வீழ்த்தி அயோத்தி சென்று அங்குள்ளவர்கள் 
யெல்லாம் அழித்துவிடப்போவதாகச் . சொல்லிய 

அவனுடைய 
வஞ்சனையுரைகளை நினைவுபடுத்திப் புகழ்வதுபோன்று பழித்துரைத் 
தனன் . இந்திரசித்து அனுமன் முதலியோரை இகழ்த்துரைத்து 
அனுமெனொடு பொருது அவனை மெலிவுறச் செய்தான் . அதுகண்டு 
அங்கதன் முதலிய வானர வீரர்கள் இந்திரசித்துடன் பொருதற்கு 
வந்தனர் . அவன் அவர்களை இகழ்ந்து இலக்குவன் மேற்சென்றனன் . 
வானரர் , கலமரம் முதலியவற்றை - அவன் மேல் வீசினார் . அவன் 
அவற்றைச் சிதைத்து வானரவீரர்களை வலி ஓயுமாறு செய்தனன் . 
அப்பொழுது வீடணன் , இலக்குவனை நோக்கி , நம்படை அழிகின்றது . 
இந்திரசித்து தப்பிப் பிழைக்காதபடி அவன்மேல் விரைந்துசெல்லுக , 
வேண்டிக் கொண்டான் . 

கொண்டான் . இலக்குவனும் அனுமன் தோள் 


த்து 


என 


நிகும்பலை யாகப் படலம் 


மீதமாந்து இந்திரசித்தினோடு பொருதற்கு முந்தினான் . இருவாக்கு 
இடையே கடும்போர் நிகழ்ந்தது . போரில் இந்திரசித்து மெலிவுற்றது 
கண்ட வீடணன் , இனி இவன் பிழையான் என இலக்குவனுக்குக் 
கூறினான் . சினமிக்க இந்திரசித்து காற்று , தீ , நீர் , முதலிய தெய்வப் 
படைக்கலங்களை இலக்குவன்மேற் செலுத்தினான் . இலக்குவனும் 
அந்த அந்தப்படையினைத் தொடுத்து அவற்றைச் சிதைத்தான் . பின்பு 
இந்திரசித்து இதனால் இலக்குவன் இறந்தான் என்று சொல்லிப் பிர 
மாத்திரத்தை இலக்குவன் மேல் ஏவினான் . வானிடத்தே வந்து நின்ற 
தேவர்கள் , இலக்குவனுக்குத் தீங்கில்லையாகுக என அமைதிகூறினர் 


இந்திரசித்து தன்மேல் பிரமாத்திரம் விடுத்ததனைக் கண்ணுற்ற 
இலக்குவன் , தானும் அப்படையினைத் தொடுத்தற்கு அமைந்து 
இப்படையினால் உலகுக்கு எத்தகைய தீங்கும் நேராது நன்றாதக இப் 
படையானது இந்திரசித்தின் உயிர்மேற் சொல்லாமல் அவனால் விடப் 
பட்ட பிரமாத்திரத்தைமட்டும் மாய்ப்பதாகுக என்று சொல்லிப் 
பிரமாத்திரத்தை விடுத்தான் . பகைமையிலும் பண்புடையனாகிய 
இலக்குவனது கருணை மறத்தினைத்தேவர்கள் வியந்து பாராட்டினார்கள் 
இலக்குவன் விடுத்த பிரமாத்திரம் , இந்திரசித்து விட்ட அத்திரத்தை 
அழித்து வானமெங்கும் பரவி மேலோங்கியது . இலக்குவன் அதன் 
மேல் மற்றொரு பாணத்தை ஏவி அதன் வெம்மையைத் தீர்த்தான் . 
சிவபெருமான் இலக்குவனது ஆற்றலைக் கண்டு வியந்த தேவர்களை 
நோக்கி , திருமாலின் அமிசமாகிய நாராயண நரர் என்பவர்களே இப் 
பொழுது இராம இலக்குவராக அவதரித்துள்ளார்கள் என்ற உண்மை 
யினை அறிவுறுத்தியருளக்கேட்ட தேவர்கள் அப்பெருமானைத்தொழுது 
போற்றினார்கள் . இந்திரசித்து , நாராயண அத்திரத்தை இலக்குவன் 
மேல் விடுத்தான் . அதுகண்டு அஞ்சிய தேவர்கள் முதலிய யாவரும் 
தலைமேற் கைகுவித்து வணங்கித் தம்மைப் பாதுகாத்துக் கொண்டனர் . 
இலக்குவன் தன்னைத் திருமாலாகத் தியானித்து அதன் எதிர் நடத் 
தான் . அப்படை விலகி அவனை வலம்வந்து மேலே போயிற்று . அதன் 
தீச்சுடர் வெம்மை ஒழிந்து புகையும் தீர்ந்தது . அது கண்டு தேவர் 
முதலியோர் ஆடி மகிழ்ந்தனர் , அது கண்ட இந்திரசித்து , இவ் 
இலக்குவன் 

படைக்குரிய திருமாலாகவே யிருத்தல் 
வேண்டும் . இவன் எவனாயினும் நான் எடுத்த செயல் நன்றாக முடிதல் 
வேண்டும் , ஆதலால் இவன்மேல் சிவனது பாசுபதப்படையினைச் 
செலுத்தி இவனது உயிரை முடிப்பேன் என்று பாசுபதாத்திரத்தை 
ஏவினான் . அப்படை சூலம் மழு தீ நஞ்சு இடி பேய் காலனுருவம் 
முதலியன உடன்வர வந்தது . இதுகண்டு தேவர் முனிவர் முதலியோர் 
நிலைகுலைந்தனர் . வீடணன் இலக்குவளை அணுகி இதனை விலக்கும் 
உபாயம் உள்ளதோ என அஞ்சி வினவினான் . இலக்குவன் , பகைவன் 
அப்படையை ஏவினமைக்குச் சிரித்தான் . வானர வீரர் எல்லோரும் 


நாராயணப் 


யுத்த காண்டம் 


இலக்குவனைச் சரணடைந்தார்கள் , அந்நிலையில் இலக்குவன் சரண்புக்க 
எல்லோரையும் அஞ்சன்மின் என அபயமளித்து பாசுபதப்பதாத்திர 
மாகிய அத்தெய்வப்படையினை மனத்தால் நினைந்து அருச்சித்து , 
இந்திரசித்து ஏவிய இப்படையினை அழிப்பாயாக ; மற்றொன்றும் 
செய்யற்க என்று அம்புடன் இணைத்து எய்தனன் . அது இந்திரசித்தின் 
படையை விழுங்கியது . அதுகண்டு விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத் 
தவரும் ஆரவாரித்தனர் . இந்திரசித்து மனம் திகைப்புற்றான் ; தெய்வப் 
படை பழுதுற்றது என்று எண்ணித் திகைப்புறுதல் தவறு . விற்போர் 
வன்மை என்பால் உள்ளது , என்று சொல்லித் தன் கைவன்மையால் 
இலக்குவனுடைய தோள்களிலும் 

தோள்களிலும் நெற்றியிலும் சில அம்புகளை 
எய்தான் ; சுக்கிரீவன் முதலிய வானர வீரர்கள் மீதும் பலகோடியம்பு : 
கன்ச் செலுத்தினான் . இலக்குவனுக்குப் பக்கத்தே நின்ற தன் சிறிய 
தந்தையாகிய வீடணனை நோக்கி வெகுண்டு அவனைப் பலவாறு 
இகழ்ந்துரைத்தான் . வீடணன் , வெகுளாது அவ்வழியில் நடப்பதே 
தல் கடமைடென மறுமொழி பகர்ந்தான் . அதுகேட்ட இந்திரசித்து 
நீ பெறும் சிறப்புக்கள் யாவும் என் கையம்பால் அழிந்தொழியும் 
சிறப்பே என்று கூறி வீடணன் கழுத்தைநோக்கி அம்பினைச் செலுத் 
தினான் . அது கண்ட இலக்குவன் அம்பொன்றால் அதனைத் துண்டித் 
தான் . இந்திரசித்து வேற்படையினை வீடணன்மேல் எறிய இலக்குவன் 
அதனையும் அம்பினால் வெட்டி வீழ்த்தினான் . அப்பொழுது வீடணன் 
தன் கையிற்கொண்ட தண்டாயுதத்தால் இந்திரசித்தின் தேர்ப்பாகனை 
யும் தேரிற் கட்டிய குதிரைகளையும் புடைத்தழித்தான் . தேரும் 
கட்டுக்குலைந்தது . சிதைவுற்ற தேர்மேல் நின்ற இந்திரசித்து வீடணன் 
இலக்குவன் வானரவீரர் ஆகிய எல்லோர் மீதும் அம்புகளைப் பொழிந்து 
அண்டம் இடிபட ஆரவாரித்தான் . அழிவில்லாத தேரைத் துணையாகக் 
கொண்டன்றிப் போர்த்தொழில் புரிதல் , இயலாது என எண்ணிய 
இந்திரசித்து , கண்டோர் கண்ணிமைத்துப் பார்த்தற்கு முன்னே 
வானத்திற் பாய்ந்து மறைந்தான் என்ற வார்த்தையை அங்கு நிலை 
நிறுத்தி அவ்விடத்தை விட்டு மறைந்து இராவணன் இருக்குமிடத்திற் 
புக்கனன் என்பது இப்படலத்தின் பொருட் சுருக்கமாகும் . 


நிகும்பலை யாகப் படலம் 


9069 


வீரனு மையந் தீர்ந்தான் 

வீடணன் றன்னை மெய்யோ 
டார்வமு முயிரு மொன்ற 

வழுந்துறத் தழுவி யைய 
தீர்வது பொருளோ துன்ப 

நீயுளை தெய்வ முண்டு 
மாருதி யுளனாஞ் செய்த 

தவமுண்டு மறையு முண்டால் . 


வீரனும் ஐயம் தீர்ந்தான் ; 

வீடணன் தன்னை மெய்யோடு 
ஆர்வமும் உயிரும் ஒன்ற 

அழுந்துறத் தழுவி , ஐய ! 
தீர்வது பொருளோ , துன்பம் ? 

நீ உளை ; தெய்வம் உண்டு ; 
மாருதி உளன் ; நாம் செய்த 

தவம் உண்டு ; மறையும் உண்டால் . 


பொ : - வீரனாகிய இராமனும் ஐயம் நீங்கியவனாகி , வீடணனை 
உடம்போடு ஆர்வமும் உயிரும் ஒன்றிப் பொருந்த இறுகத் தழுவிக் 
கொண்டு , ஐயனே ! ( யான் ) துன்பம் நீங்குவது அரிய செயலோ ? நீ 
எனக்குத் துணையாக ) உள்ளாய் ; தெய்வம் ( துணை ) உள்ளது ; வாயு 
வின் மைந்தன் 

( துணையாக ) உள்ளான் ; வேதமும் 
( துணை ) உள்ளது . 


அனுமன் 


கு : - வீரன் என்றது இராமனை . மெய்யோடு ஆர்வமும் உயிரும் 
ஒன்றத் தழுவி , மெய்யோடு அழுந்துறத் தழுவி எனத் தனித்தனி இயை 
யும் . ஐயமாவது , இந்திரசித்தினால் வெட்டப்பட்டவள் சீதைதானோ 
என்ற சந்தேகம் . தீர்தல் , அவள் 

அல்லள் எனத்தெளிதல் . 
மெய் - உடம்பு . ஆர்வம் என்பது , தொடர்புடைமை நோக்காது 
அன்புடையார் யாவரிடத்தும் செல்லும் விருப்பம் . ( திருக்குறல் 
74.பரிமேலழகர் உரை ) சீதாபிராட்டி உயிரோடுள்ளாள் ; இந்திர 


6 


யுத்த காண்டம் 


சித்து நிகும்பலையில் வேள்வி செய்யச் சென்றுள்ளான் என வீடணன் 
அறிந்து வந்து சொல்லக் கேட்ட இராமன் , தன் மனத்து ஐயம் நீங்கிய 
வனாய் , வீடணனை ஆர்வமுற இரகத் தழுவிக் கொண்டு , இடுக்கண் 
நீக்கிக்காக்கவல்ல உயிர்த்தோழனாகிய நீ இருத்தலாலும் , தம் எல்லோர்க் 
கும் தெய்வம் துணை நிற்றலாலும் , எதிரதாக் காக்கும் நல்லறிவுடைய 
அனுமன் துணை நிற்றலாலும் , முன்னை நல்வினைப் பயனாகிய தவம் 
இருந்தலாலும் , நம்மைத் தீதொரீஇ நன்றின்பாற் செலுத்தும் வேதம் 
இருத்தலாலும் நாம் இடர்நீங்கி இன்புறுதல் உறுதி எனக் கூறினான் 
என்பதாம் . துன்பம் தீர்வது பொருளோ என இயையும் . பொருள் 
அரிதின் நிறைவேற்றத்தக்க பெருஞ்செயல் . ஓகாரம் , எதிர்மறை . ( 1 ) 


இலக்குவனுடன் சென்று இந்திரசித்தின் வேள்வியைச் 
சிதைத்தற்கு விடைதரும்படி வீடணன் இராமனை வேண்டுதல் 


9070 


என்றலு மிறைஞ்சி யாக 

முற்றுமேல் யாரும் வெல்லார் 
வென்றியு மரக்கர் மேற்றே 

விடையரு ளிளவ லோடுஞ் 
சென்றவ னாவி யுண்டு 

வேள்வியுஞ் சிதைப்பெ னென்றான் 
நன்றது புரிதி ரென்னா 

நாயக னவில்வ தானான் . 
என்றலும் , இறைஞ்சி , யாகம் 

முற்றுமேல் , யாரும் வெல்லார் ; 
வென்றியும் அரக்கர் மேற்றே ; 

விடை அருள் ; இளவ லோடும் 
சென்று , அவன் ஆவி உண்டு , 

வேள்வியும் சிதைப்பென் என்றான் ; 
நன்று , அது புரிதிர் என்னா, 

நாயகன் நவில்வ தானான் . 


பொ - என்று ( இராமன் ) கூறிய அளவில் (வீடணன் , இராமனை ) 
வணங்கி , (இந்திரசித்து செய்யத் தொடங்கிய ) வேள்வி நிறைவேறு 
மானால் எத்திறத்தாரும் அவனை வெல்லும் வல்லமையுடையாரல்லர் ; 
வெற்றியும் அவ்அரக்கர் பக்கத்ததேயாகும் . ஆகவே தம்பியோடும் 
சென்று அவ் இந்திரசித்தின் உயிரைப் பருகி ( அவனது ) யாகத்தையும் 
அழித்தொழிப்பேன் ( எமக்கு ) விடை கொடுத்தருள்வாயாக எனக் 


நிகும்பலை யாகப் படலம் 


7 


கூறிவை . தவைனாகிய இராமன் நல்லது , அதனைச் செய்யுங்கள் ! 
என்று சொல்லி ( மேலும் சில ) , கூறுவானாயினான் . 


கு : -என்றான் என்னும் பயனிசுக்குரிய வீடணன் என்னும் எழு 
வாய் வருவித் துரைக்கப்பட்டது . அவன் என்றது இந்திரசித்தினை . 
நன்று , அது புரிதிர் என்பது , இராமன் வீடணன் கூற்றை உடன்பட் 
டுரைக்கும் நிலையில் அமைந்த இசைவு மொழி . வீடணனுடன் இலக்கு 
வன் முதலியோரையும் உளப்படுத்துரைத்தலின் புரிதிர் எனப் பலர் 
பாலாற் கூறினான் . நாயகன் - தலைவன் : என்றது இராமக . அவன் 
கூறியவை பினவருஞ் செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் . ( 2 ) 


இராமன் இலக்குவனைத் தழுவி , இந்திரசித்துடன் செய்யும் 
போரில் நடந்து கொள்ள வேண்டிய முறையினை அறிவுறுத்தல் 


9071 


தம்பியைத் தழுவி யைய 

தாமரைத் தவிசின் மேலான் 
வெம்படை தொடுக்கு மாயின் 

விலக்குவ தன்றி வெய்தின் 
அம்பு நீ துரப்பா யல்லை 

யனையது துரந்த காலை 
உம்பரு முலகு மெல்லாம் 

விளியும ஃதொழிதி யென்றான் . 


தம்பியைத் தழுவி , ஐய ! 

தாமரைத் தவிசின் மேலான 
வெம்படை தொடுக்கும் ஆயின் , 

விலக்குவது அன்றி , வெய்தின் 
அம்பு நீ துரப்பாய் அல்லை ; 

அனையது துரந்த கால , 
உம்பரும் உலகும் எல்லாம் 

விளியும் ; அஃது ஒழிதி என்றான் . 


பொ ! - ( இராமன் , தன ) தம்பியாகிய இலக்குவனத் தழுவிக் 
கொண்டு , ஐயனே ! ( இந்திரசித்து ) தாமரையாசனத்தில் அமாத 
தோனாகிய பிரமனது வெம்மையுடைய படைக்கலத்தை (உன்மேல் ) 
தொடுத்து விடுவானாயின் ( அப்படையின ) விலக்குதச் செய்வ 
தன்றிக் கடிதின் அவ் அம்பிகா ( அவன்மேற் ) செலுத்தாதிருப்பாயாக . 
அத்தகைய பிரமாத்திரத்தை அவன்மேற் செலுத்தியபோது வானுல 


1 


8 


யுத்த காண்டம் 


கும் ( இவ் ) உலகிலுள்ள எல்லா வுயிர்களும் இறந்தொழிவன ; ஆதலால் 
அச்செயலைத் தவிர்வாயாக எனக் கூறினான் . 


கு : - தம்பி என்றது இலக்குவனை . தாமரைத்தவிசின் மேலான் 
பிரமன் . வெம்படை - யாவராலும் பொறுத்தற்கியலாத வெம் 
மையையுடைய அத்திரம் ; என்றது , பிரமாத்திரத்தினை . விலக்குதல் 
தன்னை யடையாதபடி தடுத்து நிறுத்துதல் , துரத்தல் - பகைவன்மேற் 
செலுத்துதல் . உம்பரும் உலகு எல்லாமும் என இயைக்க . உம்பர் - 
மேலுலகு ; என்றது அங்கு வாழும் தேவர்களை . எல்லாமும் - எல்லா 
வுயிர்களும் . விளிதல் - இறத்தல் . 


9072 


முக்கணான் படையு மாழி 

முதலவன் படையு முன்னின் 
றொக்கவே விடுமே விட்டா 

லவற்றையு மவற்றா லோயத் 
தக்கவா றியற்றி மற்றுன் 

சிலைவலித் தருக்கி னாலே 
புக்கவ னாவி கொண்டு 

போதுதி புகழின் மிக்கோய் . 


முக்கணான் படையும் , ஆழி 

முதலவன் படையும் , முன் நின்று 
ஒக்கவே விடுமே ; விட்டால் , 

அவற்றையும் அவற்றால் ஓயத் 
தக்கவாறு இயற்றி , மற்று உன் 

சிலைவலித் தருக்கி னாலே 
புக்கவன் ஆவி கொண்டு , 

போதுதி - புகழின் மிக்கோய் ! 


பொ ! - புகழ்த்திறத்தில் மேம்பட்டவனே! ( அவ் இந்திரசித்து ) முற் 
பட்டு நின்று மூன்று கண்களையுடையவனாகிய சிவனது படைக்கலத்தை 
யும் சக்கரப் படையினையுடைய முதல்வனாகிய திருமாலின் படையின் 
யும் ஒருசேர ( நின்மேல் ) -ஏவுதல் கூடும் . அவ்வாறு செலுத்தினால் அப் 
படைக்கலங்களையும் அப்படைகளினாலேயே ஆற்றல் குன்றி ஒழியும்படி 
செய்து , உள் வில்வன்மையின் மிகுதியினாலே ( நின்மேற் போர் செய்யப் ) 
-க்கவனது உயிரைக் கவர்ந்து கொண்டு மீள்வாயாக. 


நிகும்பலை யாகப் படலம் 


9 


கு : - முக்கணான் - சிவபெருமான் படை - பாசுபதாத்திரம் . ஆழி 
முதலவன் --திருமால் ; படை - சக்கராயுதம் . ஒக்க - ஒருசேர அடுத் 
தடுத்து . ஓய்தல் - ஆற்றல் குன்றி ஒழிதல் . புக்கவன் - போர்மேற் 
கொண்டு புகுந்த இந்திரசித்து . புக்கவனது ஆவியினை உன்சிலைவலிதி 
தருக்கினாலே கொண்டு போதுதி எனவே , பிரமாத்திரம் முதலிய தெய் 
வப் படைக்கலங்களால் அவனைக் கொல்லாமல் நின்கையிலுள்ள அம்பு 
களாற் கொல்வாயாக என அறிவுறுத்தினானாயிற்று . 

( 4 ) 


9073 


வல்லன மாய விஞ்சை 

வகுத்தன வறிந்து மாளக் 
கல்லுதி தரும மென்னுங் 

கண்ணகன் கருத்தைக் கண்டு 
பல்பெரும் போருஞ் செய்து 

வருந்தலை யற்றம் பார்த்துக் 
கொல்லுதி யமரர் தங்கள் 

கூற்றினைக் கூற்ற மொப்பாய் . 


வல்லன மாய விஞ்சை 

வகுத்தன அறிந்து , மாள , 
கல்லுதி , தருமம் என்னும் 

கண் அகன் கருத்தைக் கண்டு ; 
பல் பெரும் போரும் செய்து 

வருந்தலை ; அற்றம் பார்த்து , 
கொல்லுதி . அமரர் தங்கள் 

கூற்றினை - கூற்றம் ஒப்பாய் 


பொ : - ( எதிர்ந்தார் உயிரைக் கவருந் திறத்தில் ) இயமனை ஒத்த 
வனே ! ( இந்திரசித்து , தான் பயின்று ) கைவந்த மாயச் செயல்களாக 
வகைபெற இயற்றியனவற்றை முன்னரே ( குறிப்பினால் ) அறிந்து 
( அவையெல்லாம் ) அறவே கெட்டொழியுமாறு ( வேருடன் ) பெயர்த் 
தெறிவாயாக.அறம் என்னும் இடமெங்கும் விரிந்து பரவிய பொருளைக் 
கருதியுணர்ந்து , பலவகைப்பட்ட பெரிய போர்த் தொழில்களையும் 
செய்து மெய்வருத்த மடையாய் ஆகித் தேவர்க்குக் கூற்றுவனாகிய அவ் 
இந்திரகித்தைத் தளர்ச்சியுள்ள சமயம் பார்த்து ( எளிதிற் ) கொல் 


வாயாக . 


ரூ : - வல்லன --எண்ணிய மாத்திரத்துச் செய்து காட்டத் தக்கன 
வாகக் கைவந்தன . மாளக் கல்லுதல் - முற்றக் வெட்டொழியு மார 


10 


யுத்த காண்டம் 


வேருடன் பெயர்த்தெறிதல் . தருமம் என்னும் கருத்து , கண் அகன் 
கருத்து எனத் தனித்தனி இயையும் . கருதியுணரப்படும் பொருளைக் 
கருத்து என்றது ஆகுபெயர் . காணுதல் - மனத்தால் நோக்குதல் , 
கருதியுணர்தல் . கூற்றம் ஒப்பாய் என்றது , இலக்குவனை நோக்கிய 
விளி . அமரர் தங்கள் கூற்று என்றது , தேவர்கட்கு இயமனை யொத்து 
இடாசெய்யும் இந்திரசித்தினை . அற்றம் - தளர்ச்சியுற்ற சமயம் . ( 5 ) 


9074 


பதைத்தவன் வெம்மை யாடிப் 

பல்பெரும் பகழி மாரி 
விதைத்தன விதையா நின்று 

விலக்குதி மெலிவு மிக்கால் 
தைத்தவன் சிலையின் வாளி 

மருமத்தைக் கழிய வோட்டி 
வதைத் தொழில் புரிதி சாப 

நூனெறி மறப்பி லாதாய் 


பதைத்து அவன் , வெம்மை ஆடி , 

பல்பெரும் பகழி மாரி 
விதைத்தன விதையா நின்று 

விலக்குதி ; மெலிவு மிக்கால் , 
தைத்த வன் சிலையின் வாளி 

மருமத்தைக் கழிய ஓட்டி , 
வதைத் தொழில் புரிதி - சாப 

நூல் நெறி மறப் பிலாதாய் ! 


பொ - வில்வேத நெறிமுறையினை மறவாதவனே ! அவ் இந்திரசித்து 
பதைப்புற்று வெகுண்டு பலவேறு வகைப்பட்ட பெரிய அம்புகள் 
மழைபோற் சொரிந்தனவற்றை ( நீயும் ) சொரிந்து நின்று விலக்கு 
வாயாக . ( அவன் ) மெலிவுமிக்கு வருந்திய நிலையில் நாண் வலிக்கப் 
பட்ட வலிய வில்லினின்றும் செலுத்தப்படும் அம்பினை ( அவனது ) 
மார்பினைத் துளைத்து ஊடுருவிச் செல்லுமாறு செலுத்தி ( அவனைக் ) 
கொல்லுந் தொழிலைச் செய்வாயாக . 


கு : -அவன்- இந்திரசித்து.பதைத்தல் - மனந்துணுக்குற்று வருந்து 
தல் . வெம்மையாடி - வெகுவியை மேற்கொண்டு . விதைத்தல் 
பதியுமாறு சொரிதல் . உதைத்தல் -- வில் நாணை - இறுகவலித்தல் . 
மருமம்- மார்பு . கழிய ஓட்டுதல் - துளைத்து - ஊடுருவிச்செல்லு 


நிகும்பலை யாகப் படலம் 


11 


மாறு செலுத்துதல் . வதைத்தொழில்- கொல்லுதல . கிய தொழில் 
சாபநூல் -- வில்வேதம் . 

( 6 ) 


9075 


தொடுப்பதன் முன்னம் வாளி 

தொடுத்தவை துறைக டோறும் 
தடுப்பன தடுத்தி யெண்ணங் 

குறிப்பினா லுணர்ந்து தக்க 
கடுப்பினு மளவி லாத 

கதியினுங் கணைகள் காற்றின் 
விடுப்பன வவற்றை நோக்கி 

விடுதியால் விரைவி லாதாய் . 


தொடுப்பதன் முன்னம் , வாளி 

தொடுத்து , அவை துறைகள் தோறும் 
தடுப்பன தடுத்தி ; எண்ணம் 

குறிப்பினால் உணர்ந்து , தக்க 
கடுப்பினும் , அளவு இலாத 

கதியினும் , கணைகள் காற்றின் 
விடுப்பன அவற்றை நோக்கி 

விடுதியால் - விரைவு இலாதாய் ! 


பொ : - ( இடர் வந்துழிச் சிறிதும் மனம் ) கலங்குதல் இல்லா 
தவனே ! ( இந்திரசித்து , நின்மேல் ) அம்பு தொடுப்பதற்கு முன்னே ( நீ ) 
அவற்றைத் தொடுத்துப் போர்த்துறைகள் தோறும் தடுத்தற் 
குரியனவாகிய ( பகைவனுடைய ) படைக்கலங்களைத் தடுத்து விலக்கு 
வாயாக , ( பகைவனது ) மனக்கருத்தினை முகக்குறிப்பு முதலியவற்றால் 
உணர்ந்து தக்க விரைவுடனும் அளவில்லாத கதியினோடும் அம்புகள் 
காற்றைப் போன்று விடுப்பனவற்றை ( க் கூர்ந்து ) நோக்கி ( அவன்மேல் ) , 
செலுத்துவாயாக . 


கு : - விரைவிலாதாய் என்றது இலக்குவனை நோக்கிய விளி. 
விரைவு- விரைதல் ; இடர்கண்டு நெஞ்சங் கலங்குதல் . விரையாது 
நின்றான் ( சீவக -513 ) என்புழி விரைதல் என்பது மனங்கலங்குதல் 
என்னும் பொருளில் ஆளப்பெற்றுள்ளமை காணலாம் . வாளி தொடுப் 
பாதன் முன்னம் அவை தொடுத்துத் துறைகள் தோறும் தடுப்பன 
தடுத்தி என 

என இயையும் . தக்க கடுப்பு என்றது , பகைவன் எய்யும் 
வேகத்திற்குத் தக்கவாறு அதனினும் வேகமாக அடுத்தடுத்து 


12 


யுத்த காண்டம் 


அம்புகளை விரைந்து எய்தலை . அளவில்லாத கதி என்றது அங்ஙனம் 
எய்யப்படும் அம்புகள் செல்லும் அளவில்லாத வேகத்தினை . ( 7 ) 


இலக்குவனுக்கு இராமன் திருமாலின் வில்லும் கவசம் 

முதலியனவும் அளித்தல் . 


9076 


என்பன முதலு பாயம் 

யாவையு மியம்பி யேற்ற 
முன்பனை நோக்கி யைய 

மூவகை யுலகுந் தானாய்த் 
தன்பெருந் தன்மை தானு 

மறிகிலா வொருவன் றாங்கும் 
வன்பெருஞ் சிலையீ தாகும் 

வாங்குதி வலமுங் கொள்வாய் . 


என்பன முதல் உபாயம் 

யாவையும் இயம்பி , ஏற்ற 
முன்பனை நோக்கி , ஐயா 

மூவகை உலகும் தான் ஆய் , 
தன் பெருத் தன்மை தானும் 

அறிகிலா ஒருவன் தாங்கும் 
வன்பெருஞ் சிலை ஈது ஆகும் ; 

வாங்குதி ; வலமும் கொள்வாய் . 


பொ- என்று மேற்கூறியன முதலாகவுள்ள ( போர்த்தொழில்) 
உபாயங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்து ( த்தான் கூறியவற்றை 
விரும்பி ) ஏற்றுக்கொண்ட வலிமிக்கோனாகிய இலக்குவளை ( மீண்டும் ) 
நோக்கி , ஐயனே ! மூவகை உலகங்களும் தானேயாகித் தனது பெரு 
மையினைத் தானும் அறிய முடியாத ஒப்பற்ற இறைவனாகிய திருமால் 
( தன் கையில் ) ஏந்திய பெரிய வில் இதுவாகும் . இதனை நின் கையில் 
வாங்குவாயாக ; ( இதனால் ) வெற்றியும் கொள்வாயாக . 


கு : - இதுவும் அடுத்த செய்யுளும் ஒரு தொடர் . உபாயம் - 
சூழ்ச்சித்திறம் . ஏற்றல் - மனத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் . முன்பன் 
வன்மையுடையோன் ; என்றது , இலக்குவனை . முன்பு - வலிமை . மூவகை 
யுலகும் தானாய்த் தன் பெருந்தன்மைதானும் அறிகிலா ஒருவன் 
என்றது , மேல் கீழ் நடுவாகிய மூவகையுலகங்களும் தானேயாய் 
எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள இறைவனாகிய திருமாலை . முற்றுணர் 


நிகும்பலை யாகப் படலம் 


13 


வுடைய அவனது 

பெருந்தன்மை அம்முதல்வனாலும் அறிய 
வொண்ணாத அருமையுடையது என்பார் , தன் பெருந்தன்மைதானும் 
அறிகிலா ஒருவன் என்றார் . தன் தன்மை அறிவரியான் எனவரும் 
நம்மாழ்வார் அருளிச்செயலும் , தன் பெருமை தானறியாத் தன்மை 
யன் காண்சாழலோ (திருச்சாழல் - 19 ) எனவரும் திருவாசகமும் இங்கு 
ஒப்புநோக்கியுணர்தற்குரியனவாகும் . வலம் - வெற்றி . 


9077 


இச்சிலை யியற்கை மேனாட் 

டமிழ்முனி யியம்பிற் றெல்லாம் 
அச்செனக் கேட்டா யன்றே 

யாயிர மௌலி யண்ணல் 
மெய்ச்சிலை விரிஞ்சன் றானே 

வேள்வியில் வேட்டுப் பெற்ற 
கைச்சிலை கோடி யென்று 

கொடுத்தனன் கவசத் தோடும் . 


இச் சிக இயற்கை மேல் தாள் 

தமிழ்முனி இயம்பிற்று எல்லாம் 
அச்செனக் கேட்டாய் அன்றே ?. 

ஆயிரம் மௌலி அண்ணல் 
மெய்ச்சிலை விரிஞ்சன தானே 

வேள்வியில் வேட்டுப் பெற்ற 
கைச்சிலை கோடி என்று 

கொடுத்தனன் , கவசத் தோடும் . 


பொ : - இந்த வில்லின் இயல்பினைக் குறித்து முன்னொரு நாள் 
தமிழ் முனிவராகிய அகத்தியர் கூறியவற்றை யெல்லாம் உறுதி 
யுடைய சொல்லாக ( நின் உள்ளத்திற் ) பதியும்படி கேட்டாயல்லவா ? 
ஆயிரந் திரு முடிகளையுடைய திருமால் ( தன் ) திருபேனியிற் கொண்ட 
வில்லாகிய இது , பிரமதேவனே ( தான் செய்த ) வேள்வியில் விரும்பிப் 
பெற்ற கை வில்லாகும் . ( இதனை ஏற்றுக் கொள்வாயாக என்று 
( அவ் வில்லின் பெருமையைக் ) கூறி , ( தன் பாலுள்ள ) போர்க் கவசத் 
தோடும் ( இலக்குவனுக்குக் ) கொடுத்தான் ( இராமன் ) . 


கு : - சிலை - வில் . அகத்திய முனிவர் சிவபெருமான் பால் தமிழ் 
மொழியை நன்கு பயின்று அம் மொழியை வளாத்தமை பற்றித் தமிழ் 
முனி எனச் சிறப்பித்துப் போற்றப் பெற்றார் . தழற் புரை சுடர்க 
கடவுள் தந்த தமிழ்தந்தான் எனவும் , நீண்ட தமிழாலுலகை நேமியின் 


14 


யுத்தகாண்டம் 


அள ) தான் எனவும் இந் நூலில் அகத்திய முனிவர் போற்றப் பெற 
றிருத்தல் இங்கு நினைக்கத்தகுவதாகும் . அச்சு - வலிமை ; உறுதி 
( சீவக 2777 ) அச்சென - உறுதியுடைய சொல்லாக . அச்சு என என்ப 
தற்கு , அதிசயம் உற எனவும் , நன்றாக எனவும் , உண்மையாக எனவும் 
பொருள் கொள்ளுதலும் உண்டு . ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிர 
நீண்முடியானும் ( தேவாரம் . 4-4-8 ) என்றவாறு எண்ணில்லாத முடி 
களையுடைய இறைவனை ஆயிரமௌலி யண்ணல் எனக் குறித்தார் . 
விரிஞ்சன் - பிரமன் , திருமாலிடமிருந்த வில்லினைப் பிரமன் வேள்கி 
யில் வேண்டிப் பெற்று அகத்திய முனிவரிடம் கொடுக்க , அம்முனிவர் 
அதனை இராமனுக்கு அளிக்க இராமன் அதனை இப்பொழுது இலக்கு 
வனுக்குக் கவசத்துடன் கொடுத்தனன் என அவ்வில்லின் வரலாற்றினை 
விரித்துரைத்தவாறு . 

( 9 ) 


9078 


ஆணியிவ் வுலகுக் கான 

வாழியான் புறத்தி னார்த்த 
தூணியுங் கொடுத்து மற்று 

முறுதிகள் பலவுஞ் சொல்லி 
தாணுவின் றோற்றத் தானைத் 

தழுவினன் றழுவ லோடும் 
சேணுயர் விசும்பிற் றேவர் 

தீர்ந்ததெஞ் சிறுமை யென்றார் . 


ஆணி , இவ் வுலகுக்கு ஆன 

ஆழியான் , புறத்தின் ஆர்த்த 
தூணியும் கொடுத்து , மற்றும் 

உறுதிகள் பலவும் சொல்லி , 
தாணுவின் தோற்றத்தானைத் 

தழுவினன் , தழுவலோடும் , 
சேண் உயர் விசும்பில் தேவர் , 

‘ தீர்ந்தது எம் சிறுமை , என்றார் . 


பொ : - இவ்வுலகமாகிய பெருந் தேர்க்கு அச்சாணியை யொத்த 
திண்ணியனாகிய சக்கரப் படையினையுடைய ( திருமாலாகிய ) இராமன் 
தன் முதுகிற் கட்டியுள்ள அம்புப் புட்டிலையும் கொடுத்து . மற்றும் 
உறுதி மொழிகள் பலவும் கூறிச் சிவபெருமானை யொத்த தோற்றப் 
பொலிவினனாகிய இலக்குவனை உடம்போடு இறுகத் தழுவிக் கொண் 
டான் ; அங்ஙனம் தழுவி ( ப் போர்க்கு ) விடை கொடுத்தவுடனே மிக 


நிகும்பலை யாகப் படலம் 


15 . 


பான 


வுயர்ந்த விண்ணுலகத்து வாழும் தேவர்கள் எம்முடைய துன்பம் 
தொகந்தது என்று கூறி மகிழ்ந்தனர் . 

கு : - ஆணி என்பது , தேரிற் சக்கரம் கழலாதபடி அச்சு மரத்தின் 
கடையிற் செருகப்படுவது : தான் வடிவாற் சிறிதாயினும் தேரைக் 
கொண்டு உய்க்குந் திறத்தில் தேருக்கு ஆதாரமாகத் திகழ்வது . அது 
போன்று உலகம் இடையூறின்றி இயங்குதற்கு ஆதாரமாக விளங்கு 
வோன் ஆழியான் என்பது புலப்படுத்துவார் , இவ்வுலகுக்கு ஆணி 

ஆழியான் என்றார் . புறம் - முதுகு . தூணி - அம்புப் புட்டில் . 
தாணு- சிவபெருமான் . தாணுவின் தோற்றத்தான் என்றது இலக்கு 
வனை . சிறமை - துன்பம் . 

( 10 ) 
போர்க்கோலங்கொண்ட இலக்குவன் , இராமன்பால் விடை 
பெற்று வானரத்தலைவர்களுடன் நிகும்பலை நோக்கிச் செல்லுதல் 
9079 மங்கலந் தேவர் கூற 

வானவர் மகளிர் வாழ்த்திப் 
பங்கமி லாசி கூறிப் 

பலாண்டிசை பரவப் பாகத் 
திங்களின் மௌலி யண்ண 

றிரிபுரந் தீக்கச் சீறிப் 
பொங்கின னென்னத் தோன்றிப் 

பொலிந்தனன் போர்மேற் போவான் . 
மங்கலம் தேவர் கூற 

வானவர் மகளிர் வாழ்த்தி , 
பங்கம் இல் ஆசி கூறி , 

பல்லாண்டு இசை பரவ.பாகத் 
திங்களின் மௌலி அண்ணல் 

திரிபுரம் தீக்கச் சீறிப் 
பொங்கினன் என்ன , தோன்றிப் 

பொலிந்தனன்- போர்மேல் போவான் . 
பொ ! - தேவர்கள் மங்கலம் கூறி வாழ்த்தவும் , தேவ மகளிர் குற்ற 
மில்லாத வாழ்த்துரைத்துப் பல்லாண்டு என்னும் இசை பாடிப் பரவ 
வும் , போர் மேற் செல்வானாகிய இலக்குவன் , பாதிச் சந்திரனாகிய பிறை 
யணிந்த முடியினையுடைய இறைவனாகிய சிவபெருமான் முப்புரங்களை 
யும் சுட்டெரிக்கச் சினந்து பொங்கி யெழுந்தான் என்னும் தோற்ற 
முடையவனாகி விளங்கினான் . 

கு :- தேவர் மங்கலம் கூற , வானவர் மகளிர் ஆசி கூறி வாழ்த்திப் 
பல்லாண்டிசை பரவ , போர்மேற் செல் வான் , பாதித் 

பாதித் திங்களின் 
மௌலி அண்ணல் திரிபுரம் தீச்கச் சீறிப் பொங்கினன் என்னத் 


. 


16 


யுத்த காண்டம் 


தோன்றிப் பொலிந்தனன் என இயைத் துரைக்க . பாகத்திங்கள் 
பாதி மதி ; பிறை . மௌலி - முடி . அண்ணன் - இறைவன் . தீத்தல் - 
சுட்டெரித்தல் . 

( 11 ) 


9080 


மாருதி முதல்வ ராய 

வானரத் தலைவ ரோடும் 
வீர நீ சேறி யென்று 

விடை கொடுத் தருளும் வேலை 
ஆரியன் கமல பாத 

மகத்தினும் புறத்து மாகச் 
சீரிய சென்னி சேர்த்துச் 

சென்றனன் றருமச் செல்வன் . 


மாருதி முதல்வர் ஆய 

வானரத் தலைவரோடும் , 
வீர ! நீ சேறி , என்று 

விடை கொடுத்தருளும் வேலை , 
ஆரியன் கமல பாதம் 

அகத்தினும் புறத்தும் ஆக , 
சீரிய சென்னி சேர்த்து , 

சென்றனன் , தருமச் செல்வன் . 


பொ : - அனுமனை முதலாகக் கொண்ட வானரப் படைத் தலைவர் 
களோடும் , வீரனே ! நீ போருக்குச் செல்வாயாக என்று ( இராமன் ) 
விடை கொடுத்தருளிய பொழுது அறப் பெருஞ் செல்வனாகிய இலக்கு 
வன் , பெரியோனாகிய இராமனுடைய செந்தாமரை மலர் போலுந் 
திருவடிகளை ( ச் சிந்தையின் ) அகத்தும் ( சென்னியின் ) புறத்தும் அமை 
யச் சிறப்புடைய . தன் தலையிற் பொருந்த வைத்து ( நிகும்பலைக்குச் 
சென்றான் . 


கு : - மாருதி முதல்வராய வானரத் தலைவரோடும் வீர நீ சேறி ”. 
என்பது , இராமன் இலக்குவனை நோக்கிக் கூறியது . ஆரியன் - பெரி 
யோன ; இராமன்.கமலபாதம் - செந்தாமரை மலர் போலும் திருவடி . 
அறத்தின் வழி நின்று ஒழுகுதலையே தனக்குரிய பெருஞ் செல்வமாகக் 
கொண்டவன் இலக்குவன் என்பது புலப்படுத்துவார் , அவனைத் தரு 
மச் செல்வன் எனச் சிறப்பித்தார் . இராமனைத் தன் ஆருயிர்த் தலை 
வனாகத் தன் உள்ளத்திற் கொண்டு தியானித்து வழிபடும் நிலையிற் 
சிந்தையின் அகத்திலும் , தமையனாகிய ஆகிரியனாகக் கொண்டு 


நிகும்பலை யாகப் படலம் 


17 


இறைஞ்சும் நிலையிற் புறத்தே தன் சென்னியிலும் அவன் திருவடிகள் 
நிசு பெற்றுத் திகழும் வண்ணம் இலக்குவன் இராமன் திருவடிகளைத் 
தலை மேற்கொண்டு வணங்கிச் சென்றனன் என்பார் , ஆரியன் கமல 
பாதம் அகத்தினும் புறத்துமாகச் சீரிய சென்னி சேர்த்துச் சென் 
றனன் என்றார் . பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புத்தியி 
னும் உற வணங்கிப் போற்றல் செய்வாம் (சிவப்பிரகாசம் - கடவுள் 
வாழ்த்து ) என வருந் தொடர் இங்கு ஒப்பு நோக்கியுணரத் தகுவ 
தாகும் . 


9081 


பொலங்கொண்ட லனைய மேனிப் 

புரவலன் பொருமிக் கண்ணீர் 
நிலங்கொண்டு படர நின்று 

நெஞ்சழி வானைத் தம்பி 
வலங்கொண்டு வயிர வல்வி 

லிடங்கொண்டு வஞ்சன் மேலே 
சலங்கொண்டு கடிது சென்றான் 

றலை கொண்டு வருவெ னென்றே . 


பொலங் கொண்டல் அனைய மேனிப் 

புரவலன் , பொருமி , கண்ணீர் 
நிலம் கொண்டு படர நின்று , 

நெஞ்சு அழிவானை , தம்பி 
வலம் கொண்டு , வயிர வல்வில் 

இடம் கொண்டு , வஞ்சன் மேலே , 
சலம் கொண்டு கடிது சென்றான் , 

தலைகொண்டு வருவென் என்றே . 


பொ !-அழகிய மேகத்தை யொத்த மேனியையுடைய மன்னனாகிய 
இராமன் ( உள்ளம் ) விம்மிக் கண்ணின் நீர் ஒழுகி நிலத்திற் படர்ந்து 
செல்லும்படி நின்று ( பிரிவால் ) மனங்கவல்கின்றவனைத் தம்பி ( இலக் 
குவன ) , வலம் வந்து வணங்கி , ( அவன் தந்த ) திண்மை வாய்ந்த வலிய 
வில்லினைத் தனது இடக்கையிலே கொண்டு , வஞ்சனைத் திறமுடையா 
னாகிய இந்திர சித்தன் மேல் செற்றங் கொண்டு , ‘ அவனது தலையைக் 
கொண்டு வருவேன் என்று சொல்லி விரைந்து சென்றான் . 


கு : - பொலம்- பொன் ; ஈண்டு அழகு என்னும் பொருளில் வந் 

கொண்டல் - மேகம் . புரவலன்- இராமன் . பொருமுதல் 
2 


18 


யுத்த காண்டம் 


நெஞ்சம் விம்முதல் . தம்பி - இலக்குவன் . கண்ணீர் நிலங்கொண்டு 
படர நின்று பொருமி நெஞ்சழிவானாகிய பொலங் கொண்டல் அணைய 
மேனிப் புரவலனைத் தம் 9 வலங் கொண்டு , வயிர வல் வில் இடம் 
கொண்டு , வஞ்சன் மேலே சலங் கொண்டு , தலை கொண்டு வருவென் 
என்று கடிது சென்றான் என இயைத்துப் பொருள் கொள்க . மூன்றாமடி 
யில் வலங் கொண்டு இடங் கொண்டு என வந்தது தொடை முரண் . 
வஞசன் என்றது , வஞ்சனைத் திறத்தில் வல்லவனாகிய இந்திர சித்திளை . 
சலம் - வெகுளி . இச் செய்யுளில் கொண்டு என்னும் சொல் பலமுறை 
பயின்று வருதல் சொற் பொருட் பின்வரு நிலை என்னும் அணி 
யாகும் . 


இலக்குவன் பிரியத் தனித்து நிற்கும் இராமனது நிலை 


9082 


தான்பிரி கின்றி லாத 

தம்பி வெங் கடுப்பிற் செல்வான் 
ஊன் பிரி கின்றி லாத 

வுயிரென மறைத லோடும் 
வான்பெரு வேள்வி காக்க 

வளர்கின்ற பருவ நாளில் 
தான் பிரிந் தேகக் கண்ட 

தயரதன் றன்னை யொத்தான் . 


தான் பிரிகின்றிலாத தம்பி 

வெங் கடுப்பின் செல்வான் , 
ஊன் பிரிகின்றிலாத 

உயிர் என , மறைதலோடும் , 
வான் பெருவேள்வி காக்க , 

வளர்கின்ற பருவ நாளில் 
தான் பிரிந்து ஏகக் கண்ட 

தயரதன் தன்னை ஒத்தான் . 


பொ : - தன்னாற் பிரிந்துறைதல் இயலாத் ( தன் ) தம்பி இலக்குவன் , 
மிக்க விரைவுடன் செல்பவன் , உடம்பினை விட்டுப் பிரிதலாற்றாத 
உயிரைப் போன்று 

மறைந்த அளவில் , இராமனாகிய தான் , 
வளர்ந்து வருகின்ற இளம் பருவத்திலே ( விசுவாமித்திர முனிவரது ) 
மிகப் பெரிய யாகத்தைக் காத்தற் பொருட்டுப் பிரிந்து செல்லு தகக் 
கண்ணுற்ற (தந்தை ) தயரதனை ஒத்துத் தோன்றினான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


19 


கு : - இராமனாற் பிரிந்துறை தலாற்றாத உயிர் போன்ற இலக்கு 
வன , இந்திரசித்துடன் போர் செய்தற் பொருட்டு இராமனைப் பிரிந்து 
செல்பவன் , உடம்பினைப் பிரிய மனமில்லாத உயிர் போன்று தன் 
எண்ண முழுவதும் தமையன் பால் நிலைத்து நிற்கப்பகைவனை கொன் 
றழித்தலாகிய கடமை கருதிப் பிரிந்து சென்றான் எனவும் , உயிரனைய 
தம்பியைப் பிரிந்த இராமன் தான் தனது இளம் பருவத்திலே விசுவா 
மித்திர முனிவரது வேள்விக்காகப் பிரிந்து சென்ற நிலைமைக் பண் தன் 
பிரிவால் தனிமையுற்ற தன் தந்தை தசரதனைப் போன்று ஆற்ற நிலை 
மையன் ஆயினான் எனவு. இலக் தவனுக்கும் இராமனுக்குமிடையே 
யமைந்த அன்பின் தொடர்பினை ஆசிரியர் உவமை முகத்தால் விளக் 
கிய திறம் உணர்ந்து போற்றத்தக்க தாகும் . தான் என்னும் ப !டர்க் 
கைப் பெயர் இராமனைக் குறித்தது . தான் தபரதன் தன்னை ஒத்தான் 
என முடியும் . ஊன் - உடம்பு . வான்பெரு வேள்வி - மிகப் பெரிய 
எயாகம் . 


நிகும்பலையை அடைந்த வானரர்கள் 
அரக்கர் சேனையைக் காணுதல் 


9083 


சேனாபதி யேமுதல் சேவகர்தாம் 
ஆனார் நிமிர் கொள்ளிகொ ளங்கையினார் 
கானார் நெறி யும்மலை யுங்கழியப் 
போனார்க ணிகும்பலை புக்கனரால் . 


சேனாபதியே முதல் சேவகர் தாம் 
ஆனார் , நிமிர் கொள்ளி கொள் அங்கையினார் , 
கான் ஆர் நெறியும் மலையும் கழியப் 
போனார்கள் , நிகும்பலை புக்கனரால் . 


பொ : - படைத் தலைவன் (நீலன் ) முதலிய வானர வீரர்கள் 
பயினார் , நீண்டு எரியும் தீக் கொள்ளியினைக் கொண்ட அகங்கை 
யினராய்க் காட்டிற் பொருந்திய வழியும் மலையும் கழிந்து பிற்பட 
( விரைந்து ) சென்றார்கள் ; நிகும்பலை யென்னும் வேள்விக் களத்திற் 
புகுந்தார்கள் , 


கு : -சேனாபதி - படைத்தலைவன் ; என்றது , வானர சேனைத் தலை 
வனாகிய நீலனை . சேவகரானார் தாம் என இயையும் . சேவகர் - வீரர் .. 
நிமிர்தல்-நீளுதல் , நீண்டெரிதல் அகம் + கை = அதை எனப் 


20 


யுத்த காண்டம் 


புணர்ந்தது . நிகும்பலை - இந்திரசித்து யாகம் செய்கின்ற வேள்விக் 
களம் . 


9084 


உண்டாயதொ ராலுல குள்ளொருவன் 
கொண்டானுறை கின்றது போற்குலவி 
விண்டானும் விழுங்க விரிந்ததனைக் 
கண்டார வரக்கர் கருங்கடலை . 


உண்டாயது ஓர் ஆல் , உலகுள் ஒருவன் 
கொண்டான் உறைகின்றது போல் குலவி 
விண்தானும் விழுங்க விரிந்ததனைக் 
கண்டார் - அவ் வரக்கர் கருங்கடலை . 


பொ : - உலகினை ( த் தன் வயிற்றின் ) உள்ளே கொண்ட திருமாலாகிய 
ஒருவன் (பள்ளிகொண்டு ) உறைதற்கு இடனாகிய ஆலமரத்தினைப் 
போன்று விளங்கி அங்கு உண்டாகியதோர் ஆலமரம் விண்ணின் 
பரப்பும் தன்னுள் அடங்குமாறு விரிந்து பரவியதனையும் ( அதன் கீழ்த் 
தங்கியுள்ள அந்த அரக்கர்களாகிய கரிய கடலையும் சேனாபதி முதலிய 
வானர வீரர்கள் ) கண்டார்கள் . 


கு : - கடல் போன்று விரிந்து நின்ற அரக்கர் 

சேனைகள் ஒருங்கு 
சூழ்ந்து நிற்க இந்திரசித்து வேள்விசெய்தற்கு இடந்தந்து விரிந்து 
நின்ற ஆலமரத்திற்கு , உலகினை யுண்ட திருமால் ஓர் இலையின் கண் 
பள்ளிகொண்டுறைதற்கு ஏற்றவாறு அமைந்த ஆலமரத்தினை 
சிரியர் உவமை கூறினார் . உலகு உள்கொண்டான் உறைகின்றது 
போல் குலவி உண்டாகியது ஓர் ஆல் , விண் தானும் விழுங்க விரிந்த . 
தனை , அவ் அரக்கர் கருங்கடலைக் கண்டார் என 

என இயைத்துரைக்க . 
விரிந்தது - விரிந்து பரவிய ஆலமரம் . இச்செய்யுளில் வந்த கண்டார் 
என்னும் பயனிலையைப் பின்வரும் செய்யுட்கள் நான்கிலும் உள்ள 
ஓர்பான்மையதை ஓர் ஆயிரம் யோசனையுள்ள தனை , சுற்று ஆயிரம் 
டு சுலாயதனை , கடல்போலவதோர்பான்மையதை 

எனவரும் 
செயப்படுபொருளோடும் கூட்டிமுடிக்க . 


9085 


நேமிப்பெயர் யூக நிரைத்து நெடுஞ் 
சேமத்தது நின்றது தீவினையோன் 
ஓமத்தனல் வெவ்வட வைக்குடனே 
பாமக்கட னின்றதொர் பான்மையதே 


நிகும்பலை யாகப் படலம் 


21 


நேமிப் பெயர் யூகம் நிரைத்து , நெடுஞ் 
சேமத்தது நின்றது . தீவினையோன் 
ஓமத்து அனல் வெவ் வடவைக்கு உடனே 
பாமக்கடல் நின்றது ஓர் பான்மையதை . 


பொ : - கொடுவினையாள னாகிய இந்திரசித்தி னுடைய வேள்வித 
தீயினச் சக்கரவியூகம் என்னும் பெயருடைய அணிபெற வகுத்து 
( ச் சூழ்ந்து ) நீண்ட பாதுகாப்புடையதாய் நின்றதாகிய சேனை , வெம்மை 
மிக்க வடவைத் தீயைத் தன்னுட் கொண்டு பரவிய அக்கடல் நின்ற 
தோர் தன்மை யுடையதனை ; 


கு : - நேமி - சக்கரம் . யூகம் -- படையின் அணிவகுப்பு . நிரைத்தல் 
வரிசையுற வகுத்தல் . சேமம்- பாதுகாப்பு . நின்றது- நின்றதாகிய 
( சேனை . தீவினையோன் என்றது , கொடிய செய்கையை யுடையனா 
இந்திரசித்தினை . ஓமத்து அனல்- வேள்வியில் எரியும் தீ . தீவினை 
யோன் ஓமத்து அனல் நேமிப் பெயர் யூகம் நிரைத்து நெடுஞ் சேமத்தது 
நின்றது , வெவ் வடவைக்கு உடனே பா ( வு ) ம் அக்கடல் நின்றது ஒர் 
பான்மையதை ( ச்சேனாபதியே முதல் சேவகர்தாம் ) கண்டார் என 
முடிக்க . பான்மை - தன்மை . கரிய அரக்கர் சேனைகளின் நடுவே 
அமைந்துள்ள இந்திரசித்தின் வேள்வித் தீயினுக்குக் கருங்கடலினுள்ளே 
யுள்ள வடவைத் தீயினை உவமை கூறினார் . பாவும் என்னும் பெயரெச் 
சத்தின் உயிர்மெய் கெட்டுப் பாம்என நின்றது . பரவுதல் - பரவி விரிதல் . 


9086 


காராயின காய்கரி தேர்பரிமாத் 
தாராயிர கோடி தழீ இயதுதான் 
நீராழியொ டாழி நிறீ இயதுபோல் 
ஓராயிரம் யோசனை யுள்ள தனை . 


கார் ஆயின் காய் கரி , தேர் , பரிமா , 
தார் ஆயிரகோடி தழீஇயது தான் , 
நீர் ஆழியொடு ஆழி நிறீஇயதுபோல் 
ஓர் ஆயிரம் யோசனை உள்ள தனை . 


பொ- கரிய மேகத்தை யொத்த வெகுளுந் தன்மை யினையுடைய 
யானை , தோ , குதிரை , காலாள் ( ஆகிய ) ஆயிரகோடி சேனைகளைத் 
தன்பாற் கொண்டதாய் , நீர்த்தன்மையதாகிய கடலோடு ( வேறொரு ) 
கடலை நிறுத்தியது போன்று ஓராயிரம் யோசனை தூரம் பரவியுள்ளதனை ; 


22 


யுத்த காண்டம் 


கு : - காய்தல் - வெகுளுதல் . தார் - சேனை; வீராதிரளாகியகாலாட் 
சேனையை யுணர்த்தி நின்றது . ஆழி 

ஆழி- கடல் . ஓராயிரம் யோசனை 
யுள்ளது என்றது , ஓராயிரம் யோசனை இடப் பரப்புடையதாய் 
விளங்கிய அவ்வேள்விக் களத்தின . 


9087 


பொற்றேர்பரி மாகரி மாபொருதார் 
எற்றேபடை வீரரையெண்ணிலமால் 
உற்றேவிய யூகமு லோகமுடன் 
சுற்றாயிர மூடு சுலாயதனை . 


பொன் - தேர் , பரிமா , கரிமா , பொருதரா 
எற்றே படைவீரரை எண்ணிலமால் 
உற்று ஏவிய யூகம் உலோகமுடன் 
சுற்று ஆயிரம் ஊடு சுலாயதனை . 


பொ : - பொன்மயமான தேர் , குதிரை , யானையுடன் கூடிய 
பொருதற் றொழிலை யுடைய தூசிப்படை எவ்வளவினது ? ( அதன் 
கணுள்ள சேனைவீரர்களை ( அளவிட்டு ) எண்ணுதற்கு இயலாதவரானோம் : 
பொருந்தி ஏவப்பட்ட சேனையணிகள் உலகங்கள் ஒருசேர வந்து சுற்றி 
னாற் போன்ற ஆயிரக்கணக்கினவாக வரிசைகள் இடையிடையே சுற்றி 
நிற்பதனை ; ( அவ் அரக்கர்கள் கண்டார் ) . 


கு : - பரிமா , கரிமா என்பன . பண்புத்தொகை . எற்றே படை 
வீரரை எண்ணிலம் என்பது , கவிக்கூற்றாய் இடையில் நின்று அரக்கர் 
சேனையின் மிகுதியை யுணர்த்தியது . ஆல்- அசை . யூகம் --- சேனை அணி . 
உலோகம் - உலகம் . சுற்று - சுற்றி நிற்கும் வரிசை . சுலாவுதல் - சூழ் 

சுலாயது - சூழ்ந்து நிற்பது என்றது அரக்கர் சேனையினை 
சுலாயதனைக் கண்டார் எனமுடியும் . 

( 19 ) 


தல . 


9088 


வண்ணக்கரு மேனியின் மேன்மழைவாழ் 
விண்ணைத்தொடு செம்மயிர் வீசுதலால் 
அண்ணற்கரி யானன லம்படவெம் 
பண்ணைக்கடல் போல்வதொர் பான்மையதை 


வண்ணக் கரு மேனியின் மேல் மழை வாழ் 
விண்ணைத் தொடு செம்மயிர் வீசுதலால் 
அண்ணல் கரியான் அனல் அம்பு அடவெம் 
பண்ணைக்கடல் போல்வது ஓர் பான்மையதை . 


நிகும்பலை யாகப் படலம் 


23 


பொ : - ( அரக்கர்களின் ) கருநிறம் வாய்ந்த உடம்பின்மேல் 
ஆகாயத்தைத் தொடும் அளவில் (உள்ள ) செம்மயிர்கள் ( ஒளியை ) 
வீசுதலால் , கரிய திருமேனியையுடைய பெரியோனாகிய இராமனது 
அக்கினி ஆத்திரம் சுட்டு வெதுப்புதலால் வெம்மையுற்ற நீர்த்திரளைக் 
கொண்ட ( கருங் ) கடலையொத்து விளங்கும் தன்மையின தாகிய 
( நிகும்பலை என்னும் ) அதனை (ச்சேனாபதி முதலாகிய வானர வீரர்கள் ) 
கண்டார்கள் . 


கருவண்ணமேனியின் மேல் விண்ணைத்தொடு செம்மயிர் 
( ஒளி ) வீசுதலால் , கரியான் அண்ணல் அனல் அம்பு அட , வெம் 
பண்ணைக் கடல் போலவது ஓர் பான்மையது என்க . சேனாபதி 
முதலிய வானர வீரர்கள் கண்ணுற்ற நிகும்பலை யென்னும் வேள்விக் 
களத்தின் இயல்புகளை கடல் நின்றதொர் பான்மையதை ( 17 ) , 
ஓராயிரம் யோசனை யுள்ளதனை ( 18 ) , உலோகமுடன் சுற்றாயிரம் 
ஊடு சுலாயதனை ( 19 ) , பண்ணைக்கடல் போல்வதொர் பான்மையதை 
( 20 ) , கண்டார் ( 16 ) என நான்கு செய்யுட்களால் உவமை வாயிலாக 
ஆசிரியர் விரித்துக் கூறியுள்ளார் . 

( 20 ) 


ஆரவாரமின்றி வேள்விக் களத்தைக் காத்து நின்ற அரக்கர் 

சேனையைக் கண்டு வானரர் ஆரவாரித்தல் 


9089 


வழங்காசிலை நாணொலி வானின்வரும் 
பழங்கார்முக மொத்த பணக்குலமும் 
தழங்காகடல் வாழ்வன போற்றகைசால் 
முழங்காமுகி லொத்தன மாமுரசே. 


வழங்காசிலை நாண் ஒலி, வானில் வரும் 
பழங் கார்முகம் ஒத்த பணைக்குலமும் 
தழங்கா , கடல் வாழ்வனபோல் ; தனகசால் 
முழங்கா முகில் ஒத்தன , மாமுரசே . 


பொ : - ( அரக்கர்கள் கையிற் கொண்ட ) விற்கள் , நாண் ஒலியை 
வெளிப்படுத்தாதனவாய் , மேகத்தினிடத்தே தோன்றும் பழைய 
இந்திரவில்லை ஒத்தன ; ( அவர்களுடைய ) வாத்தியத் தொகுதிகளும் 
டலில் 

வாழ்வனவற்றை யொத்து முழங்காமலிருந்தன; தகுதி 
வாய்ந்த பெரிய முரசங்களும் இடிமுழக்கஞ் செய்யாத மேகத்தை 
அத்தன . 


24 


யுத்த காண்டம் 


கு- சிலை , நாணொலி வழங்கா , வானில் வரும் பழங் கார் முகம் 
ஒத்தன ; பணைக்குலமும் கடல் வாழ்வனபோல தழங்கா ; தகைசால் 
மாமுரசு முழங்கா முகில் ஒத்தன் என இயைத்துப் பொருள் கொள்க . 
சிலை- வில் . வானில் வரும் கார்முகம் என்றது , விசும்பின்கண்னே பல 
நிறமுடையதாய் வளைந்து தோன்றும் ஒளிக் கோடுகளாகிய இந்திர 
வில்லினை . கார்முகம் -- வில் . பணைக்குலம் - போர்ப்பறை . வாத்தி 
பங்களின் தொகுதி . 

( 21 ) 


9090 


வலியான விராகவன் வாய்மொழியால் 
சலியாத நெடுங்கட றானெனலாய் 
ஒலியா துறு சேனையை யுற்றொரு நாள் 
மெலியாதவ ரார்த்தனர் விண்கிழிய . 


வலியான் அ ( வ் ) இராகவன் வாய்மொழியால் , 
சலியாத நெடுங் கடல் தான் எனலாய் , 
ஒலியாது உறுசேனையை உற்று , ஒருநாள் 
மெலியாதவர் , ஆர்த்தனர் , விண்கிழிய . 


பொ ! - ஒரு காலத்தும் தளர்ச்சியுறாதவ ராகிய வானர வீரர்கள் , 
ஆற்றல் மிக்கோனாகிய அவ் இராமனது ஆணையினால் ஆசையாத 
ஒலியடக்கிய பெரிய கடலைப் போன்று ஆர்ப்பரவஞ் செய்யாது 
பொருந்தி யிருந்த அரக்கர் சேகயை 

அடைந்து வானமுகடு 
கிழியும்படி பேராரவாரஞ் செய்தனர் . 


கு : - மெலியாதவர் , இராகவன் வாய்மொழியால் சலியாத 
நெடுங்கடல் தான் எனலாய் ஒலியாது உறுசேனையை உற்று , விண் 
கிழிய ஆர்த்தனர் என்க . ஒருநாளும் மெலியாதவர் என உம்மை 
வருவித்துரைக்கப்பட்டது . மெலியாதவர் என்றது , போரிற் பின்னி 
டாத பெரு வன்மையுடைய வானர வீரர்களை . இராகவன் -- ரகு 
குலத்திற் பிறந்தவன் ; இராமன் . வாய்மொழி - ஆணை ; கட்டளை . 
சலித்தல் - அசைதல் ; ஒலித்தல் . ஒலியாது 

ஒலித்தல் . ஒலியாது உறுசேகா 
பகைவர் அறிய வொண்ணாதவாறு ஆர்ப்பரவ மின்றி ஒலி யட 
யிருந்த இந்திரசித்தின் சேனையினை . ஒலி யடங்கியிருந்த அச் சேனைக்கு , 
இராகவன் வாய்மொழியால் சலியாத நெடுங்கடல் உவமை . இராமன் 
கோடிக்கரையிலே ஓர் ஆலமரத்தடியில் சுக்கிரீவன் முதலிய துணை 
வருடன் ஒருங்கிருந்து இராவணனை வெற்றி கொள்ளுதற் பொருட்டு 
மந்திராலோசனை செய்யும் பொழுது , அவ் வாலமரத்தின் மீதுள்ள 
பறைவைகளின் சத்தமும் கடலின் ஆரவாரமும் மேற்பட அதனைத் 


என்றது 


நிகும்பலை யாகப் படலம் 


25 


தன் கை கவித்து அடக்கினானாக , அவனது ஆணையால் ஆலமரத்தின் கன் 
இருந்த பறவைகளும் முழங்கிரும் பௌவமாகிய கடலும் ஒலி யவித்து 
அடங்கின என்பது தமிழகத்தில் நெடுங் காலமாக வழங்கிவரும் 
பழங் கதையாகும் . இராமாயண காலத்தில் நிகழ்ந்த இப்பழைய 
செய்தியினைக் கடைச் சங்க காலத்தில் வாழ்ந்த கடுவன் மள்ளனார் 
என்னும் புலவர் தாம் பாடிய அகப்பாடல் ஒன்றில் , 


“ வென்வேற் கவுரியர் தென்முது கோடி 
முழங்கிரும் பௌவம் இரங்கு முன்றுறை 
வெல்போர் இராமன் அருமறைக் கவித்த 
பலவீ ழாலம் போல 
ஒலியவிந் தன்றிவ் வழுங்கலூரே ( அகநானூறு -70 ) 


என உவமையாக எடுத்தாண்டுள்ளார் . இராமன் கட்டளையால் ஆலில் 
உள்ள பறைவைகளே யன்றிக் கடலும் ஒலியவிந் தடங்கிய செய்தி , 
முழங்கிரும் பௌவம் இரங்கும் முன்றுறை என்ற தொடரிற் குறிப் 
பாக உணர்த்தப் பெற்றுள்ளமை காணலாம் . இராமன் கட்டளையால் 
கடல் ஒலியவிந் தடங்கிய இச் செய்தியினை நிரம்ப வழகிய தேகிகர் தாம் 
இயற்றிய சேதுபுராணம் அமுத தீர்த்தச் சருக்கத்தில் , 


சானகி தன்னை யுன்னித் 

தசமுகத் தரக்கற் கோறற் 
கானகாரியங்கள் செய்வான் 

அவனிருந் தாயும் வேல் 
மீனமார் தரங்க வேலை 

மிக்கெழு குரைப்பி னுள்ளே 
தானடங் குற்றுத் தம்மிற் 

சாற்றிய மாற்றங் கேளார் . 


ஆயின ரவையினுள்ளோர் 

அஃதுணர்ந் தட லிராமன் 
ஏயெனச் சீறி வல்லே 

யிருபிரு குடிமுரிப்பால் 
ஓயெனக் குறிப்பின் ஆர்க்கும் 

உததியை நிறுத்தா னத்தால் 
மேய தேகாந்த ராம 

விழுப்பெய ரப்பதிக்கே . 


எனவரும் செய்யுட்களில் விரித்துக் கூறியுள்ளார் . இச் செய்தி முதனூ 
வாகிய வான்மீகத்தில் இடம் பெறவில்லை . தமிழகத்தில் நிகழ்ந்த 


26 


யுத்த காண்டம் 


சிறப்புடைய நிகழ்ச்சியாய் நெடுங்காலமாக வழங்கி வரும் இச் 
செய்தியை , வலியான விராகவன் வாய்மொழியால் , சலியாத 
நெடுங்கட லதான் எனலாய் , ஒலியாதுறு சேனையை எனக் கம்பர் 
இங்கு உவமை வாயிலாக எடுத்தாண்டுள்ளமை அறிந்து மகிழத் 
தக்கதாகும் . 

( 22 ) 


அரக்கர் சேனையுடன் வானரர் பொருதல் 


9091 


ஆர்த்தாரெதி ரார்த்த வரக்கர் குலம் 
போர்த்தார் முர சங்கள் புடைத்தபுகழ் 
தூர்த்தாரிவர் கற்படை சூன்முகிலின் 
நீர்த்தாரையி னம்பவர் நீட்டினரால் . 


ஆர்த்தார் எதிர் , ஆர்த்த , அரக்கர்குலம் ; 
போர்த்தார் முரசங்கள் புடைத்த , புகத் 
தூர்த்தார் இவர் , கற்படை ; சூல் முகிலின் 
நீர்த்தாரையின் , அம்பு அவர் நீட்டினரால் . 


பொ : - ஆரவாரித்தவராகிய வானர வீரர்கட்கு எதிராக அரக்கர் 
குலம் ஆரவாரித்தன ; பாலை சூட்டப்பட்ட போர் முரசங்கள் 
( கணிக் கொண்டு ) முழக்கப்பட்டன ; ( வானர வீரர்களாகிய ) இவர்கள் 
(பகைவர்சேனமோ ) புகுமாறு 

கல்லாகிய 

படைக்கலங்கள் 
( ச் சொரிந்து ) நிரப்பினார்கள் ; ( அரக்கராகிய ) அவர்கள் கருக்கொண்ட 
மேகத்தினின்றும் பொழியும் நீர்த்தாரைகளை யொப்ப அம்புகளைச் 
செலுத்தினார்கள் . 


ஆர்த்தார் எதிர் அரக்கர் குலம் ஆர்த்த ; தார் போர் 
மூரசங்கள் புடைத்த ; இவர் , கற்ட டை புகத் தூர்த்தார் ; அவர் சூல் 
முகிலின் நீர்த்தாரையின் அம்பு நீட்டினர் என இடையும் . ஆல் - அசை . 
ஆர்த்தார் என்றது , ஒலியவிந்து அடங்கியிருந்த அரக்கர் சேனையினைக் 

டு ஆரவாரித்த வானர வீரர்களை . தார் - மாலை . புடைத்தல் - 
(குணில்கொண்டு) தாக்குதல் . இவர் என்றது இப்பக்கத்தாராகிய 
வானர வீரர்களை . அவர் என்றது , அப்பக்கத்தில் இந்திரசித்தின் 
வாகத்தைக் காத்து நின்ற 

அரக்க வீரர்களை . நீட்டுதல் - 
செலுத்துதல் . 

( 23 ) 


நிகும்பலை யாகப் படலம் 


27 


9092 


மின்னும்படை வீசினர் வெம்படைமேற் 
பன்னுங்கவி சேனை படிந்துள தாற் 
றுன்னுந்துறை நீர் நிறை வாவிதொடர்ந் 
தன்னங்கள் படிந்தன வாமெனலாய் . 


மின்னும் படை வீசினர் வெம்படைமேல் 
பன்னும் கவிசேனை படிந்துளதால் 
துன்னும் துறைநீர் நிறைவாவி தொடர்ந்து 
அன்னங்கள் படிந்தனவாம் எனவாய் . 


பொ : - ( பலரும் ) நெருங்கிச் சென்று படியும் துறைகளையுடைய 
நீர்நிறைந்த தடாகத்தின் மேல் அன்னப் பறவைகள் தொடர்ந்து 
படிந்தன என்னும்படி , ஒளிவீசும் படைக்கலங்களை வீசியவர்களாகிய 
அரக்கர்களது கொடுமைமிக்க சேனையின் மேல் ( வீரத்தாற் ) பாராட்டி 
புரைக்கப்படும் வானர சேனை மேற்சென்று தங்கியது . 


கு : - கருநிறம் வாய்ந்த அரக்கர் சேனையின் மேல் வெண்ணிறம் 
வாய்ந்த குரங்குகள் தாவிப் படர்ந்த தோற்றம் , 

ஆழமான 
தடாகத்திலே அன்னப்பறவைகள் வரிசையாகத் தங்கிய தோற்றத்தை 
பொத்திருந்தது என்பதாம் . மின்னும் படை வீசினா 
ஒளிமிக்க படைக்கலங்களை யுடையவராய் அவற்றை ஏவிய அரக்கர் 
களை . கவி சேனை - வானர சேனை . 

( 24) 


என்றது , 


9093 


வில்லும்மழு வும்மெழு வும்மிடலோர் 
பல்லுந்தலை யும்முட லும்படியிற் 
செல்லும்படி சிந்தின சென்றனவால் 
கல்லும்மர முங்கர முங்கதுவ . 


வில்லும் , மழுவும் , எழுவும் , மிடலோர் 
பல்லும் , தலையும் , உடலும் , படியில் 
செல்லும்படி சிந்தின , சென்றனவால் 
கல்லும் மரமும் கரமும் கதுவ . 


பொ : - ( வானரர் வீசிய) கல்லும் மரமும் ( அவர் தம் ) கையும் 
பற்றித் தாக்கியதனால் , வலமிக்கவரான அரக்கருடைய வில்லும் 
மழுவும் எழுவும் பற்களும் தயுைம் உடம்பும் பூமியிற் செல்லும்படி 
கிதைந்து சென்றன . 


28 


யுத்த காண்டம் 


கு : கல்லும் மரமும் கரமும் கதுவ , மிடலோர் வில்லும் மழுவும் 
எழுவும் பல்லும் தலையும் உடலும் படியிற் செல்லும்படி சிந்தின 
சென்றன என இயையும் . கதுவுதல் - பற்றுதல் . கல்லும் மரமும் 
கதுவ மிடலோர் வில்லும் மழுவும் எழுவும் , கரம் கதுவ ( மிடலோர் ) 
பல்லும் தலையும் உடலும் சிந்தின சென்றன என நிரல் நிரையாகப் 
பொருள் கூறினும் அமையும் , கல்லும் மரமும் வானரர் வீசியவை . 
மிடலோர் என்றது , இயல்பாகவே உடல்வலிபடைத்த அரக்கர்களை . 


-9094 


வாலுந்தலை யும்முட லும் வயிறும் 
காலுங்கர முந்தரை கண்டனவால் 
கோலும்மழு வும்மெழு வுங்கொழுவும் 
வேலுங்கணை யும்வளை யும் விசிற . 


வாலும் , தலையும் , உடலும் , வயிறும் , 
காலும் , கரமும் , தரைகண்டனவால் , 
கோலும் , மழுவும் , எழுவும் , கொழுவும் , 
வேலும் , கணையும் , வளையும் , விசிற . 


பொ ! - ( அரக்கர்கள் ) தண்டங்களையும் மழுப்படைகளையும் எழுக் 
களையும் வேற்படைகளையும் அம்புகளையும் வளையங்களையும் விரைந்து 
எறிதலால் ( வானரங்களின் ) வாலும் தலையும் உடம்பும் வயிறும் 
காலும் கையும் ( அறுபட்டுத் ) தரையில் வீழ்ந்தன . 


கு : - கோலும் ..வளையும் விசிற , வாலும் ... கரமும் தரைகண்டன 
க . விசிறுதல் - சுழற்றி எறிதல் . விசிறியவர்கள் , அரக்கர்கள் 
வீசியெறிந்த படைக்கலங்களால் வானர வீரர்களின் வால் தலை உடல் 
வயிறு கால் கைகள் துணிக்கப்பட்டுத் தரையில் வீழ்ந்தன என்றவாறு . 
தரை காணுதல் - தரையை அடைதல் . 

( 26 ) 


வேள்வியைச் சிதைக்காமல் காலம் நீட்டித்தலாகாது என 

வீடணன் இலக்குவனுக்கு உரைத்தல் 


9095 


வென்றிச்சிலை வீரனை வீட்ணனீ 
நின்றிக்கடை தாழுத னீதியதோ 
சென்றிக்கடி வேள்வி சிதைத் திலையேல் 
என்றிக்கடல் வெல்லுதும் யாமெனலும் 


நிகும்பலை யாகப் படலம் 


29 


வென்றிச் சிலை வீரனை , வீடணன், நீ 
நின்று இக்கடை தாழுதல் நீதியதோ ? 
சென்று , இக்கடி வேள்வி சிதைத்திலையேல் , 
என்று , இக்கடல் வெல்லுதும் யாம் ? எனலும் , 


பொ : - வீடணன் , வெற்றிமிக்க 

வெற்றிமிக்க வில்வீரனாகிய இலக்குவனை 
( நோக்கி ) நீ இவ்விடத்து ( இந்திரசித்தின் யாகத்தைச் சிதைக்காது ) 
நின்று காலந் தாழ்த்துதல் முறையாகுமோ ? இந்தக் காவல் மிக்க 
பாகத்தை மேற்சென்று சிதைத்து அழிக்காமல் விடுவாயாயின் 
( அரக்கர் சேனையாகிய ) இக் கடலை நாம் எக்காலத்தில் வெல்ல 
வல்லோம் ? எனக் கூறிய அளவில் , 


இதுவும் , அடுத்து வரும் மூன்று செய்யுட்களும் ஒரு தொடர் .. 
இக்கடை - இவ்விடம், தாழுதல்- ( விரைந்து செய்யாது ) தாமதித்தல் . 

என்புழி ஓகாரம் எதிர்மறை . கடி - காவல் . எனலும் 
என்னும் உம்மீற்று வினையெச்சம் . அக்காலை என்னும் செய்யுளில் 
வரும் புக்கான் என்னும் பிற கருத்தாவின் தொழில் கொண்டு 
முடிந்தது . 

( 27) 


இலக்குவன் தேவர் முதலியோர் வியந்து காண 

அரக்கர் சேனையை யழித்தல் 


9096 


தேவாசுர ருந்திசை நான்முகனும் 
மூவாமுத லீசனு மூவுலகின் 
கோவாகிய கொற்றவ னும்முதலோர் 
மேவாதவரில்லை விசும்புறைவோர் . 


தேவாசுரரும் , திசை நான்முகனும் , 
மூவாமுதல் ஈசனும் , மூஉலகின் 
கோ ஆகிய கொற்றவனும் , முதலோர் 
மேவாதவர் இல்லை , விசும்பு உறைவோர் . 


பொ : - தேவர்களும் அசுரர்களும் திசைக்கு ஒருமுகமாக நாற்றிசை 
களிலும் முகமுடையனாகிய பிரமதேவனும் இறவாத முதல்வனாகிய 
ஈசனும் மூவுலகங்களின் தலைவனாகிய இந்திரனும் முதலாக வானுறை . 
யும் தேவர்களில் ( அங்கு ) விரும்பி வந்து சேராதவர் ஒருவருமிலர் . 


30 


யுத்த காண்டம் 


கு- தேவர் அசுரர் ஆகிய யாவரும் பிரமன் சிவன் இந்திரன் 
முதலியவர்களும் இலக்குவனது போர்வன்மையைக் காண அங்கு 
வானகத்தே வந்து குழுமினர் என்பதாம் . மூவா முதல் ஈசன் 
இறவா முதல்வனாகிய சிவன் ; ஈறிலான் ( பால ) என்றார் 
முன்னரும் . மேவாதவர் இல்லை என எதிர்மறையாற் கூறியது , 
யாவரும் மேவினர் என வற்புறுத்தற் பொருட்டாகும் 

( 28 ) 


9097 


பல்லார்படை நின்றது பல்லணியாய்ப் 
பல்லார்படை நின்றது பல்பிறைவெண் 
டல்லார்படை நின்றது பல்லியமும் 
பல்லார்படை நின்றது பல்படையே 


பல்லார்படை நின்றது ; பல் அணியாய் , 
பல் ஆர்படை நின்றது ; பல் பிறைவெண் 
பல்லார்படை நின்றது ; பல்லியம் உம் , 
பல் ஆர்படை நின்றது - பல்படையே . 


பொ : - ( யானை , தேர் , குதிரை , காலாள் எனப் ) பலவகைப்பட்ட 
சேனைகளுள் , ( வீரர் ) பலராற் செலுத்தப்படும் தேர்ப்படை நின்றது ; 
பலவரிசையாகிப் பலவாகப் பொருந்திய குதிரைப் படை நின்றது ; 
பல பிறைபோலும் வெண்மையான ( கோரைப் ) பற்களையுடைய அரக் 
கர் சேனையாகிய காலாட் படை நின்றது . பல வாத்தியங்களுடனே 
யானைகள் நிரம்பிய யானைப் படை நின்றது , 


படையை . 


கு : - இந்திரசித்தின் நால்வகைச் சேனைகளும் அவ்வேள்விக் களத் 
திற் கூடி நின்ற நிலையைக் கூறுவது இச் செய்யுள் . பல்லார் - பலராக 
வுள்ள அரக்கர்கள் . முதலடியிற் படை என்றது , தேர்ப்படையை . பல் 
அணி - பல வரிசை . இரண்டா மடியிற் படை என்றது குதிரைப் 

பல் பிறை வெண்பல்லார் - பல பிறைபோலும் வெள்ளிய 
பற்களையுடைய அரக்கர்கள் . படை - காலாட் படை . பல் இயம் - 
பலவகை வாத்தியம் . உம்பல் - யானை . ஆர்தல் - நிறைதல் . உம்பல் ஆர் 

யானைப்படை . பல்படை- பலவகைச் சேனை . பல்படையுள் 
என்புழி வரற்பாலதாகிய உள் என்னும் ஏழாம் உருபு செய்யுள் 
விகாரத்தால் மறைந்தது . இச் செய்யுள் யமகம் என்னும் சொல்லணி 
யும் சொற்பொருட் பின் வரு நிலையணியும் தழுவி பமைந்துள்ளது . ( 29 ) 


படை 


நிகும்பலை யாகப் படலம் 


31 


9098 


அக்காலையி லக்குவ னப்படையுட் 
புக்கானயி லம்பு பொழிந்தனனால் 
உக்கார வரக்கர்த மூரொழியப் 
புக்கார் நம னாருறை தென்புலமே . 


அக் காலை , இலக்குவன் , அப் படையுள் 
புக்கான் , அயில் அம்பு பொழிந்தனனால் ; 
உக்கார் அவ் வரக்கர் , தம் ஊர் ஒழிய , 
புக்கார் , நமனார் உறை தென்புலமே . 


பொ ! - அப்பொழுது இலக்தவன் , அந்த ( அரக்கர் ) சேனையுட் 
புகுந்தான் ; கூரிய முனையினை யுடைய அம்புகளை ( மழைபோல் ) மிகுதி 
யாகச் சொரிந்தான் . ( அதனால் உடம்பு ) சிதைந்தொழிந்தவர்களாகிய 
அவ் வரக்கர்கள் தமது ஊராகிய இலங்கையை விட்டு இயமன் உறை 
யும் தென் திசைக் கண்ணதாகிய உலகினை யடைந்தார்கள் . 


கு : - அக்காலை- அப்பொழுது ; இவ் வாறு இந்திரசித்தின் யாகத் 
தைச் சிதைக்காமல் நின்று காலந்தாழ்த்தல் கூடாது என வீடணன் 
கூறிய அப்பொழுது . அயில் - கூர்மை . உகுதல் - சிதைவுற்றழிதல் . 
தம்மூர் என்றது , அரக்கர் ஊராகிய இலங்கையினை . நமனார் உறை 
தென்புலம் - தென்றிசைக் கண்ணதாகிய யமலோகம் .. 

( 30 ) 


9099 


தேறாமத மால்கரி தேர்பரிமா 
நூறாயிர கோடியி னூழில்படச் 
சேறார் குரு திக்கட லிற்றிடராய்க் 
கூறாயுக வாவிகு றைத்தனனால் . 


தேறாமத மால்கரி , தேர் , பரிமா , 
நூறாயிர கோடியின் நூழில்பட , 
சேறு ஆர் குருதிக் கடலில் , திடராய்க் 
கூறு ஆய்உக , ஆவி குறைத்தனனால் . 


பொ : - தெளியாத மதச் செருக்குடைய பெரிய யானை , தேர் , 
குதிரை ஆகிய சேனைகள் நூறாயிர கோடி என்னும் தொகையின வாய்க் 
கொன்று குவிக்கப்படவும் , சேறாகப் பொருந்திய இரத்தக் கடலிலே 
( இடையிடையே அமைந்த ) தீவினைப் போன்று கூறுபட்டு விழவும் , 
( அரக்கர் சேனையின் ) உயிரைப் போக்கினான் ( இலக்குவன் ). 


32 


யுத்த காண்டம் 


கு . தேறா - தெளியாத . மால் - பெருமை . 

மால் - பெருமை . நூழில் - கொன்று 
பித்தல் . கடலில் திடர் என்றது , கடலின் இடையிடையே காணப் 
படும் கிறிய தீவுகளை . திடலிடைச் செய்த கோயில் திருவிராமேச் 
கரத்தை ( 4-61-3 ) என்பது அப்பா தேவாரம் . ஆவி குறைத்தல் - 
உயிரைப் போக்குதல் . 

( 31 ) 


அழிவுற்ற அரக்கர் சேனைகளின் தோற்றம் 


9100 


வாமக்கரி தானழி வார்குழியின் 
றீமொய்த்த வரக்கர்கள் செம்மயிரின் 
தாமத்தலை யுக்க தழங்கெரியின் 
ஓமத்தை நிகர்ப்ப வுலப்பிலவால் . 


வாமக் கரிதான் அழி வார்குழியின் 
தீ மொய்த்த அரக்கர்கள் செம்மயிரின் 
தாமத் தலைஉக்க, தழங்கு எரியின் 
ஓமத்தை நிகாப்ப , உலப்பு இலவால் . 


பொ ! - அழகிய யானையின் கால்களால் மிதிக்கப்பட்டுச் சிதைந்த 
( தரையிடத்தே யுண்டாகிய ) நீண்ட குழியின் கண்ணே தீச் சுடர்க் 
சற்ரைகள் நெருங்கினாற் போன்ற செந்நிற மயிரினைக் கொண்ட அரக் 
கருடைய மாலையணிந்த தலைகள் சிதறி விழுந்தவை , ஒளிவிட்டெரியும் 
யாக குண்டத்தின் தீயை ஒப்பன எண்ணில்லாதன உவள்ள . 


கு ! - வாமம் - அழகு . தாமத்தலை - மாலையினையுடைய வீரர் தக . 
தாமம் - மாலை . உகுதல் - சிதறி விழுதல் . ஓமத்துத் தழங்கு எரியினை 
நிகர்ப்ப என உருபினைப் பிரித்துக் கூட்டுக . உலப்பு இல- எண்ணில் 
ஜாதன . ஆல் - அசை . 

( 32 ) 


9101 


சிலையின்கணை யூடுதி றந்தன திண் 
கொலை வெங்களி மால்கரி செம்புனல் கொண் 
டுலைவின்று கிடந்தன வொத்தனவால் 
மலையுஞ்சுனை யும்வயி றும்முடலும் . 


சிலையின் கணையூடு திறந்தன , திண் 
கொலை வெங்களி மால்கரி , செம்புனல் கொண்டு , 
உலைவு இன்று கிடந்தன , ஒத்தனவால் , 
மலையும் சுனையும் , வயிறும் உடலும் . 


நிகும்பலை யாகப் படலம் 


33 


பொ : - திண்மையினையும் கொல்லுந் தொழிலையும் வெகுளியையும் 
மதச் செருக்கையும் உடைய பெரிய யானைகள் , ( இலக்குவனது ) வில்லி 
னின்று வெளிப்படும் அம்புகளால் வயிற்றிலும் உடலிலும் இடை 
பிடையே பிளக்கப்பட்டனவாய் , செந்நிறமாகிய குருதிப் புனலைக் 
கொண்டு உயிர்போகாது கிடந்தவை , மலையையும் ( அதன்கண் உள்ள ) 
சுனையையும் ஒத்துத் தோன்றின . 


கு : - திண் கொலை வெங்களி மால் கரி , வயிறும் உடலும் கிலைவன் 
கணை படு திறந்தன , செம்புனல் கொண்டு உலைவின்று கிடந்தன , மலை 
யும் சுனையும் ஒத்தன என இயையும் . யானையின் பெரிய உடம்புக்கு 
மலையும் , அதன் வயிற்றிலும் உடலிலும் அம்புகளாற் பிளக்கப்பட்டுச் 
செந்நீர் வெளிப்படும் துளைகளுக்குச் சுனையும் உவமை . இனி , ‘ மால்கரி 
வயிறும் உடலும் , மலையும் சுனையும் ஒத்தன என இயைத்து , யானை 
யின் உடலுக்கு மலையையும் , அதன் வயிற்றுக்குச் சுனையையும் உவமை 
கூறியதாகக் கொண்டு உரைத்தலும் உண்டு . 

( 33 ) 


9102 


விற்றொத்திய வெங்கணை யெண்கின்வியன் 
பற்றொத்திய போற்படி யப்பலவும் 
முற்றச்சுடர் மின்மினி மொய்த்துளவன் 
புற்றொத்தமு டித்தலை பூழியன . 


வில் தொத்திய வெங்கணை , எண்கின் வியன் 
பல் தொத்திய போல் படியப் பலவும் , 
முற்றச் சுடர் மின்மினி மொய்த்துள வன் 
புற்று ஒத்த - முடித்தலை பூழியன . 


பொ ! - ( இலக்குவனது ) வில்லினின்று (வெளிப்பட்டுத் தொடர்ந்த 
அம்புகள் பலவும் , கரடியின் பெரிய கற்கள் கௌவிப் பற்றினாற் 
போன்று தைத்து ஊன்றப் புழுதியிற் கிடப்பனவாகிய முடியணிந்த 
தலைகள் , ஒளியினை யுடைய மின்மினிப் பூச்சிகள் முழுவதும் மொய்த் 
துள்ள வலிய புற்றுக்களை ஒத்தன . 


கு ! - தொத்து தல் - பற்றுதல் ; தொடாதல் . 

எண்கு - கரடி . 
வியன் - பெரிய . வெங்கணை பலவும் எண்கின் பல் தொத்திய போல் 
படியப் பூழியன முடித்தலை , சுடர் மின்மினி முற்ற மொய்த்துள வன் 
புற்று ஒத்த என முடிக்க . அம்புகள் தைத்து ஊன்றிய நிலையிற் புழுதி 
பில் வீழ்ந்து கிடக்கும் அரக்கர்களின் முடியணிந்த தலைகளுக்கு மின் 
மினிப் பூச்சிகள் நிறைய மொய்த்துள்ள புற்றுக்கள் உவமை . ( 34 ) 

3 


34 


யுத்த காண்டம் 


9103 


படுமாரிநெடுங்கணை பாய்தலினால் 
விடுமாறுதி ரப்புனல் வீழ்வனவால் 
தடுமாறு நெடுங்கொடி தாழ்கடல்வாய் 
நெடுமாமுகில் வீழ்வ நிகர்த்தனவால் 


படுமாரி நெடுங்கணை பாய்தலினால் , 
விடும் ஆறும் உதிரப்புனல் வீழ்வனவால் - 
தடுமாறு நெடுங்கொடி - தாழ் கடல்வாய் 
நெடு மாமுகில் வீழ்வ நிகர்த்தனவால் . 


பொ : - பெய்கின்ற மழையினைப் போன்று நீண்ட அம்புகள் (உடம் 
பிற் ) பாய்தலால் வெளிப்பட்டுப் பெருகிய குருதி நீர் ஆற்றினை 
பொத்து ( ச் சென்று கடலில் ) வீழ்வனவாயின . ( அரக்கர் சேனையி 
னின்றும் ) தளர்ந்து வீழும் நீண்ட கொடிகள் ஆழமான கடலிலே 
நீண்ட பெரிய மேகங்கள் ( படிந்து ) வீழ்வனவற்றை ஒத்தன . 


கு : - படுதல் - தோன்றுதல் ; பெய்தல் . மாரி - மழை . விடுதல் - 
வெளிப்பட்டுப் பெருகுதல் . விடும் உதிரப் புனல் ஆறு வீழ்வன என 
இயையும் . வீழ்வனவால் , நிகர்த்தனவால் என்புழி ஆல் அசை . ( 35 ) 


9104 


மின்னார்கணை தாளற வீசவிழுந் 
தன்னாருதி ரத்து ளழுந்துதலால் 
ஒன்னார் முழு வெண்குடை யொத்தனவால் 
செந்நாகம்வி ழுங்கிய திங்களினை . 


மின் ஆர்கணை தாள் அற வீச , விழுந்து , 
அன்னார் உதிரத்துள் அழுந்து தலால் , 
ஒன்னார் முழுவெண்குடை , ஒத்தனவால் , 
செந் நாகம் விழுங்கிய திங்களினை . 


பொ : - பகைவராகிய அரக்கருடைய முழுமைவாய்ந்த வெண் 
குடைகள் , ( இலக்குவன் ஏவிய ) ஒளிமிக்க அம்புகள் துணித்தலால் 
காம்பு அறுபட்டு அவ்வரக்கரது இரத்த வெள்ளத்துள் அழுந்துதலால் 
செத்நிறப் பாம் பினால் விழுங்கப்பட்ட சந்திரனை யொத்தன . 

கு ! - மின் - ஒளி . தாள் - காம்பு . ஒன்னார் - பகைவர் ; என்றது 
அரக்கர்கள் . அன்னார் அவ்வரக்கர்கள் . ஒன்னார் முழுவெண்குடை , 


நிகும்பலை யாகப் படலம் 


35 


மின் ஆர்கணை வீச தாள் அற வீழ்ந்து , அன்னார் உதிரத்துள் அழுந்துத 
லால் , செந்நாகம் விழுங்கிய திங்களினை ஒத்தன என இயைத்துரைக்க . 
செந்நாகம் - செந்நிறப் பாம்பு ; என்றது கேதுவை . அரக்கருடைய 
முழுவெண்குடைகள இலக்குவன் ஏவிய அம்புகளால் காம்பு துணிக்கப் 
பட்டு அவரது குருதி வெள்ளத்திற்படிந்து செந்நிற முடையனவாகக் 
கிடப்பவை , செம்பாம்பினால் விழுங்கப்பட்ட வெண்மதியை ஒத்துத் 
தோன்றின என்பதாம் . இவ்வுவமை " குருதவாளொளி யரவினாற் 
கொள்ளப்பட்ட வெண்திங்கள் போல் ( சீவக -2308 ) எனத் 
திருத்தக்க தேவரால் ஆளப்பெற்றுள்ளமை அறியத்தகுவ தாகும் . ( 36 ) 


9105 


கொடுநீள்கரி கையொடு தாள் குறையப் 
படு நீள்குரு திப்படர் கின்றனவால் 
அடு நீளுயி ரின்மையி னாழ்கிலவால் 
நெடுநீரினி டங்கர் நிகர்த்தனவால் . 


கொடு நீள் கரி , கையொடு தாள் குறைய , 
படு நீள் குருதிப் படர்கின்றனவால் , 
அடு நீள் உயிர் இன்மையின் ஆழ்கிலவால் , 
நெடு நீரின் இடங்க 1 நிகர்த்தனவால் . 


பொ : - கொடிய யானைகள் நீண்ட துதிக்கையுடன் கால்களும் 
அறுபட்டமையால் அங்கு உண்டாகிய நீண்ட குருதி வெள்ளத்திற் 
செல்வன, ( பகைவரை ) அடுதற்குரிய ஆற்றல் மிக்க உயிர் இல்லாமை 
யால் ( அக்குருதி வெள்ளத்தில் ) ஆழாதனவாயின் ; (அவை ) கடலிடத்தே 
யுள்ள இடங்கர் என்னும் முதலையை ஒத்துத் தோன்றின . 


கு : - கொடுங்கரி , நீள் கையொடு தாள் குறைய நீள்குருதிப் படர் 
கின்றன , உயிர் இன்மையின் ஆழ்கில , நெடுநீரின் இடங்கர் நிகர்த்தன 
என்க . நீள் கை - நீண்ட துதிக்கை . படுதல் - உண்டாதல் . அடு நீள் 
உயிர் - பகையை அடுதற்குரிய ஆற்றல் மிக்க உயிர் . உயிர் இன்மை 
யின் ஆழ்கில என்றது உயிர் நீங்கிய உடம்பே மிதப்பன என் பதனைப் 
புலப்படுத்தியவாறு . நெடுநீர் - கடல் . இடங்கர் என்பது , நீரில் வாழும் 
அறுவகைச் சாதியுள் ஒருவகை . நீரில் வாழும் சுறா , முதலை , இடங்கர் , 
கராம் , வரால் , வாளை என்னும் அறுவகை 

உயிரினங்களையும் " நீர் 
வாழ் சாதியுள் அறுபிறப்புரிய ( தொல் - மரபு-42 ) என வரும் நூற்பா 
வில் ஆசிரியர் தொல்காப்பியனார் குறித்துள்ளார் என்பது பேராசிரியர் 
கருத்தாகும் . மேற்குறித்த அறுவகையுள் முதலை , இடங்கர் , கராம் 
என்னும் மூன்றிகயும் முதலையின் வகையாகவும் , சுறா, வரால் , வாளை 


36 


யுத்த காண்டம் 


என்னும் மூன்றினையும் மீனின் உகையாகவும் இலக்கியங்கள் குறித்து 
வழங்கியுள்ளமை காணலாம் . இலக்குவன் எய்த அம்புகளால் துதிக் 
கையும் கால்களும் இழந்து உயிரின்றிக் குருதி வெள்ளத்தில் மிதந்து 
செல்லும் யானைகளுக்குக் கடல் நீரில் நீந்திச்செல்லும் 

இடங்கர் 

( 37 ) 


உவமை . 


9106 


கரியுண்ட களத்திடை யுற்றனகார் 
நரியுண்டி யுகப்பன நட்டனவால் 
இரியுண்டவரின்னிய மிட்டிடலால் 
மரியுண்ட வுடற்பொறை மானினவால் . 


கரிஉண்ட களத்திடை உற்றன , கார் 
நரி , உண்டி உகப்பன நட்டன்வால் ; 
இரி யுண்டவர் இன் இயம் இட்டிடலால் , 
மரி யுண்ட உடற்பொறை மானினவால் . 


பொ : - யானைகளைத் தன்பாற்கொண்ட போர்க்களத்தின் கண்ணே 
புகுந்தனவாகிய கரிய நரிகள் உணவை விரும்பியனவாய்த் தங்கின . 
நிலை கெட்டு ஓடிய அரக்கர்களின் இனிய பறைகள் , ( அவர்களால் ) 
விடப்பட்டமையால் இறந்த உடற்பொறையை ஒத்தன . 


கு : - உண்ணுதல் - தன்னகப்படுத்தல் . நட்டல்- நிலையாய்த் 
தங்குதல் . இரியுண்டவர் - தோற்று நிலைகெட்டோடிய அரக்கர்கள் . 
இன்னியம் என்றது ஈண்டு அவர்கள் விட்டுச் சென்ற போர்ப்பறைகளை , 
இட்டிடல் - விட்டுச்செல்லுதல்.மரியுண்ட - இறத்தலை யுற்ற . மானின 
ஒத்தன . மானுதல் - ஒத்தல் . 

( 38 ), 


. 


9107 


வாயிற்கனல் வெங்கடு வாளியினம் 
பாயப்பரு மக்குலம் வேவனவால் 
வேயுற்ற நெடுங்கிரி மீவெயிலாம் 
தீயுற்றன போன்ற சினக்கரியே . 


வாயில் கனல் வெங்கடு வாளி இனம் 
பாய , பருமக்கலம் வேவனவால் , 
வேய் உற்ற நெடுங்கிரி மீவெயில் ஆம் 
தீ உற்றன ஒத்த - சினக்கரியே . 


நிகும்பலை யாகப் படலம் 


37 


பொ ! - முனையின் கண்ணே தீயினையும் கொடிய நஞ்சினையும் 
கொண்ட அம்பின் தொகுதிகள் பாய்ந்து தைத்தலால் தம் மேலுள்ள 
கழுத்து மெத்தை முதலியவற்றின் தொகுதிகள் எரிந்து வேதம் 
நிலையிலுள்ளனவாகிய வெகுளி 

மிக்க 

யானைகள் , 
அடர்ந்துள்ள தெடிய மலைகள் தம் மேல் வெவ்விய நெருப்புப் பற்றி 
பெரிவனவற்றை ஒத்தன . 


மூங்கில் 


கு : - வாய் - அம்பின் முனை . கடு- நஞ்சு . வாளி இனம் - அம்பின் 
தொகுதிகள் . பருமம் - யானையின் கழுத்திலிடும் மெத்தை . 

பரு மக் 
குலம் வேவன சினக்கரி , வேய் உற்ற நெடுங்கிரி தீபுற்றன ஒத்த என்க . 
வேய் - மூங்கில் , தம் மேலிடப்பெற்றுள்ள பருமம் முதலியன இலக்கு 
வன் ஏவிய அக்கினியம்புகளால் நெருப்புப் பற்றி வேதம் நிலையிலுள்ள 
யானைகள் தம்மேல் உள்ள மூங்கிற் காடுகள் தீப்பற்றி எரியும் நிலையி 
லுள்ள மலைகளை யொத்துத் தோன்றின என்பதாம் . 

( 39 ) 


9108 


அலைவேலைய ரக்கரை யெண்கணுகித் 
தலைமேன்முடி யைத்தரை தள்ளுதலால் 
மலை மேலுயர் புற்றினை வள்ளுகிரால் 
நிலைபேரமறிப்ப நிகர்த்தனவால் . 


அலைவேலை அரக்கரை எண்கு அணுகி , 
தலமேல் முடியைத் தரை தள்ளுதலால் , 
மலைமேல் உயர் புற்றினை வள் உகிரால் , 
நிலை பேர மறிப்ப நிகர்த்தன வால் . 


பொ : - அலைகளையுடைய கடல் போலும் அரக்கர்களை ( வானர 
சேனையிலுள்ள ) கரடிகள் அணுகி ( அவர்தம் ) தலைமீதுள்ள மணி மடி 
யினை ( ப் பெயர்த்து ) த் தரையில் தள்ளுதலால் , மலைமீது உயர்ந்து 
வளர்ந்துள்ள புற்றினைக் கூரிய நகங்களால் நிலைபெயரும்படி பெயர்த் 
துத் தள்ளுவனவற்றை ஒத்தன . 


கு : - வேலை - கடல் . எண்கு - கரடி ; என்றது , சாம்பன் என்பான 
தலைமையில் 

வானர 

சேனையிலுள்ள கரடிப்படையினை . நெடிய 
அரக்கரது தலைமீதுள்ள மணிமுடிக்கு மலை மீதுயர்ந்து வளர்ந்துள்ள 
புற்றும் , அம்முடியினைத் தரையில் தள்ளும் கரடிகளுக்குப் புற்றினை 
நகங்களாற் பெயர்த்துத் தள்ளும் கரடிகளும் உவமை . 


( 40 ) 


* 


38 


யுத்த காண்டம் 


9109 


மாவாளிகண் மாமழை போல்வரலால் 
மாவாளிகள் போர்தெறு மாமறவோர் . 
மாவாளிகள் வன்றலை யின்றலைவாழ் 
மாவாளிக ளோடும றிந்தனரால் 


மா வாளிகள் மா மழைபோல் வரலால் 
மா ஆளிகள் போர் தெறு மா மறவோர் , 
மா ஆளிகள் வன் தலையின் தலை வாழ் 
மா ஆளிகளோடு மறிந்தனரால் . 


பொ : - ( இலக்குவனது வில்லினின்றும் ) பெருமை 

பெருமை வாய்ந்த 
அம்புகள் பெருமழையைப் போன்று ( மிக்கு ) வந்தமையால் , பெரிய 
சிங்கங்களைப் போரிற் கொல்லவல்ல ( அரக்கர்களாகிய ) பெருவீரர் 
களும் ( குதிரை , யானை என்னும் ) விலங்குகளை ( ப்போரில் ) ஆளும் வீரர் 
களும் ( தமது ) வலிய தலையிடத்தே ( அணியப்பெற்றுள்ள மலர்களில் ) 
வாழும் கரிய வண்டுகளோடும் இறந்து பட்டனர் . 


மா வாளிகள் - பெருமை வாய்ந்த அம்புகள் ; என்றது : 
இலக்குவனாற் செலுத்தப்பட்ட அம்புகளை . மாஆளிகள் - பெரிய 
சிங்கங்கள் . சிங்கங்களைப் போரில் அழிக்கவல்ல பெருவீரர் என்றது 
அரக்க வீரர்களை . மா ஆளிகள்- ( குதிரை யானை ஆகிய ) விலங்குகளைப் 
போரிற் செலுத்தும் குதிரைவீரர் , யானை வீரர் . நான்காம் அடியில் 
மா அவிகள் எனற் பாலது மாஆளிகள் என நீண்டது , செய்யுள் 
விகாரம் . வன் தலையின் தலை -- வலிய தலையின் இடம் . மா அளிகள் - கரிய 
வண்டுகள் . மறிதல் - இறத்தல் . மா வாளிகள் வரலால் , மாமறவோர் , 
மாஆளிகள் வன் தலையின் தலைவாழ் மா அளிகளோடு மறிந்தனர் 
என்க . இச் செய்யுளில் ‘ மாவாளிகள் என்பது அடிதோறும் மடக்கி 
வந்தமையால் மடக்கு ( யமகம் ) என்னும் சொல்லணி அமைந்திருத்தல் 
அறியத்தக்கதாகும் . 

( 41 ) 


9110 


அங்கங்கிழி யத்துணி பட்டதனால் 
அங்கங்கிழி குற்றவ மர்த்தலைவர் 
அங்கங்கழி செம்புனல் பம்பவலைந் 
தங்கங்கணி ரம்பிய லம்பியதால் . 


அங்கம் கிழியத் துணிபட்டதனால் , 
அங்கு அங்கு , இழிகுற்ற அமாத் தலைவர் , 
அப் கங்கு , இழி செம்புனல் பம்ப , அலைந்து 
அங்கங்கள் நிரம்பி அலம்பியதால் . 


நிகும்பலை யாகப் படலம் 


39 


பொ : - அங்கங்கே தோல்வியுற்ற போர்ப்படைத் தலைவர்க 
ளுடைய உடம்புகள் கிழிய வெட்டப்பட்டதனால் வீழ்கின்ற குருதி நீர் 
நிறைந்து மேலெழ , அழகிய பருந்து ( அங்வெள்ளத்தில் ) அலைதலுற்றுத் 
தன் உடலுறுப்புக்கள் முழுவதும் நிரம்பிக் கழுவியது . 


கு : - அங்கு அங்கு இழிகுற்ற அமர்த் தலைவர் , அங்கம் கிழியத் 
துணிபட்டதனால் இழி செம்புனல் பம்ப , அம் கங்கு , அங்கங்கள் நிரம்ப 
அலம்பியது என முடிக்க . இழிகுறுதல் - தோல்வியுற்றுத் தாழ்தல் . 
ஆமாத்தலைவர் - போர்ப்படைத் தலைவர் ; என்றது அரக்க வீரர்களை . 
அங்கம் - உடம்பு . கிழிதல் 

- பிளந்து சிதைதல் . துணிபடுதல் 
வெட்டப் படுதல் . அம் கங்கு - அழகிய பருந்து . இழி செம்புனல் பம்ப 
( தரையில் ) இழிந்தோடும் செந்நீர் பெருகி மெலெழுதலால் . 
பம்புதல் - நிறைதல் ; மேலெழுதல் . அலைந்து - அலைவுற்று . அங்கங்கள் 
-- உடலுறுப்புக்கள் . நிரம்ப - முழுவதுமாக நிறைய . அலம்புதல் - கழு 
வுதல் . போர் வீரர்களாகிய அரக்கர்களின் அங்கங்கள் வெட்டப்பட 
அவர்தம் உடம்பினின்றும் இழிந்தோடும் குருதிப் பெருக்கில் அங்கு 
ஊனுண்ண வந்த பருந்து தன் அங்கங்கள் முழுவதும் நிரம்பி அழுந்தும் 
படி தனது உடம்பினைக் கழுவிக்கொண்டது என்பதாம் . இச் செய்யுளி 
லும் மடக்கு என்னும் சொல்லணியமைந்திருத்தல் காண்க . ( 42 ) 


9111 


வன்றானையை வார்கணை மாரியினால் 
முன்றாதையொர் தேர்கொடு மொய்பலதேர் 
பின்றாவெதிர் தானவர் பேரணியைக் 
கொன்றானென வெய்துகு றைத்தனனால் ,, 


வன் தானையை , வார்கணை மாரியினால் , 
முன் , தாதை ஒர் தோகொடு மொய் பலதோ , 
பின்றா எதிர் தானவர் பேர் அணியைக் 
கொன்றான் என , எய்து குறைத்தனனால் . 


பொ : - தன் தந்தையாகிய தயரதன் , முன்னொரு காலத்தில் ஒரே 
தேரினைக் கொண்டு ( தன்னை ) நெருங்கிய பல தேர்களுடன் ( போரிற் ) 
பின்னிடாது எதிர்த்து நின்ற அசுரர் பெருஞ்சேனையைக் கொன்றவனைப் 
போன்று , ( இலக்குவனும் தான் ஒருவனாகவே நின்று ) வலிய அரக்கர் 
சேனையை நீண்ட அம்பு மழையினால் எய்து அழித்தான் . 


த ; மொய் பலதேர் பின்றா எதிர் தானவர் பேரணியை , தாதை , 
முன் ஓர் தேர்கொடு கொன்றான் என , ( இலக்குவனும் ) வன் தானையை 


40 


யுத்த காண்டம் 


வார்கனை மாரியினால் எய்து குறைத்தனன் என்க . தாதை - தந்தை ; 
என்றது இலக்குவனுக்குத் தந்தையாகிய தயரதனை . மொய்த்தல் - 
நெருங்கிச் சூழ்தல் . பலதேர் என்றது , சம்பராசுரனாற் செலுத்தப்பட்ட 
பத்துத் தேர்களையும் . பின்னு தல் - பின்னிடுதல் , தானவர் - அசுரர் . 
பேரணி- பெருஞ்சேனை . தந்தை தசரதன் தனது ஒரு தேரினைக் 
கொண்டே பத்துத் தேர்களுடன் தன்னைச் சூழ்ந்து கொண்ட அசுரர் 
பெருஞ்சேனையை அழித்தொழித்தாற்போன்று , அவன் மைந்தன் 
இலக்குவனும் தான் ஒருவனாகவே நின்று இந்திரசித்தின் பெருஞ் 
சேனைகளை அம்பு மழையாற் கொன்றொழித்தான் என்றவாறு . 
மைந்தனது போர்த் திறத்திற்குத் தந்தையின் போர்த் திறத்தை 
உலமை கூறியது , தந்தையர் ஒப்பர் மக்கள் ( தொல் - கற்பியல்- ) 
என்னும் பழமொழியின் உண்மையினை உணர்த்துங் குறிப்பினதாகும் . 
தயரதன் தனது ஒரு தேர்கொண்டு அசுரர்களின் பத்துத் தேர்களையும் 
அழித்து வென்ற செய்தி , பஞ்கி மென்றளிரடிப்பாவை கோல் கொள , 
வெஞ்சினத் தவுணர்தேர் பத்தும் வென்றுளேற்கு ( கம்ப . அயோத் 
மந்திரப் .19 ) 

அம்மன்னன் கூற்றில் வைத்துணர்த்தப்பட் 
டுள்ளமை இங்கு நினைக்கத்தகுவதாகும் . 

( 43 ) 


என 


இலக்குவனது போரினால் இந்திரசித்தின் யாகம் சிதைதல் 


9112 


மலைகளு மழைகளும் வான மீன்களும் 
அலைய வெங் கால்பொர வழிந்த வாமென 
உலைகொள்வெங் கனல்பொதி யோம முற்றவால் 
தலைகளு முடல்களுஞ் சரமுந் தாவுவ . 


மலைகளும் , மழைகளும் , வான மீன்களும் , 
அலைய வெங்கால் பொர , அழிந்தவாம் என , 
உலைகொள் வெங்கனல் பொதி ஓமம் உற்றவால் , 
தலைகளும் உடல்களும் சரமும் தாவுவ . 


பொ ! - ( யாவும் நிலை பெயர்ந்து ) அலையுமாறு (ஊழிக்காலத்துக் ) 
கடுங்காற்று வீசித் தாக்குதலால் , மலைகளும் மேகங்களும் விண்மீக 
களும் அழிந்து வீழ்ந்தன என்னும்படி , தாவிப் படர்வனவாகிய அம்பு 
களும் ( அவற்றால் எய்யப்பட்ட அரக்கர்களின் ) : தலைகளும் உடல்களும் 
உலைக்களத்தின் இயல்பினைக் கொண்ட வெம்மை மிக்க தீ நிறைந்த 
ஓம குண்டத்தில் வீழ்ந்தன . 


நிகும்பலை யாகப் படலம் 


41 


வெங்கால் பொர , மலைகளும் மழைகளும் வான மீன்களும் 
அழிந்தவாம் என , தாவுவசரமும் தலைகளும் உடல்களும் ஓமம் உற்ற 
என்க . வெங்கால் - கடுங்காற்று . ஓமம் - யாக குண்டம் . ஊழிய 
காற்றினால் தாக்கப்பட்டு மலைகளும் மேகங்களும் விண்மீன்களும் 
சிதைந்து வீழ்ந்தாற்போன்று , இலக்குவனுடைய அம்புகளால் எய்யப் 
பட்ட அரக்கர் தலைகளும் உடல்களும் அம்புகளுடன் ஓம குண்டத்தில் 
வீழ்ந்தன என்பதாம் . அரக்கர்களின் தலைகளுக்கு மலைகளும் , உடல் 
களுக்கு மேகங்களும் , இலக்குவன் எய்த ஒளிமிக்க அம்புகளுக்கு விண் 
மீன்களும் உவமை . 

( 44 ) 


9113 


வாரண மனையவன் றுணிப்ப வான்படர் 
தாரணி முடிப்பெருந் தலைக டாக்கலால் 
ஆரண மந்திர மமைய வோதிய 
பூரண மணிக்குட முடைந்து போயதால் . 


வாரணம் அனையவன் துணிப்ப , வான் படர் 
தார் அணி முடிப்பெருந் தலைகள் தாக்கலால் , 
ஆரண மந்திரம் அமைய ஓதிய 
பூரண மணிக்குடம் உடைந்து போயதால் . 


பொ : - யானையை யொத்தோனாகிய இலக்குவன் ( அம்பினால் ) 
துண்டித்துத்தள்ள விசும்பினின்றும் வீழும் மாலையினை யுடைய முடி 
யணிந்த தலைகள் மோதித் தாக்குவதனால் , வேத மந்திரங்களைப் 
பொருந்த ஓதி ( நீர் நிறைத்து , யாக வேதிகையில் ) அமைக்கப்பட்ட 
மணிகள் பொருந்திய நிறைகுடம் உடைந்து போயிற்று . 


கு : - வாரணம் அனையவன் - யானையை ஒத்த வன்மையுடை 
யவன் ; இலக்குவன் . துணித்தல் - அம்பினால் துண்டித்தல் . ஆரணம் 
வேதம் . அமைய ஓதுதலாவது , யாகத்திற்குரிய அதிதெய்வம் பூரண 
குடத்துள் பொருந்தித் தங்கும் வண்ணம் அபிமந்திரித்தல் . இந்திர 
கித்தின் யாக வேதிகையில் வைக்கப்பட்டிருந்த பூரண கலசம் , இலக்கு 
வனது அம்பினால் துணிக்கப்பட்டு விசும்பினின்றும் விழுந்த அரக்க 
ருடைய தலைகளால் 

தாக்கப்பட்டு உடைந்து போயிற்று 
என்பதாம் . 

( 45 ) 


9114 


தாறுகொண் மதகரி சுமந்து தாமரை 
சீறிய முகத்தலை யுருட்டிச் செந்நிறத் 
தூறுகள் சொரிந்தபே ருதிரத் தோங்கலை 
யாறுக ளெழுங்கன லவியச் சென்றவால் 


42 


யுத்த காண்டம் 


தாறுகொள் மதகரி சுமந்து , தாமரை 
சீறிய முகத்தலை உருட்டி , செந்நிறத்து 
ஊறுகள் சொரிந்த பேர் உதிரத்து ஓங்கு அலை 
ஆறுகள் , எழும் கனல் அவியச் சென்றவால் . 


பொ : - செந்நிறத்தினை யுடைய ( வடுப்பட்ட ) புண்களிலிருந்து 
சுரந்து பெருகிய குருதியினா லாகிய உயாந்து எழும் அலைகள் யுடைய 
ஆறுகள் , தாற்றுக்கோலாகிய அங்குசத்தாற் செலுத்தப்படுதலைக் 
கொண்ட மதயானைகளைச் சுமந்து கொண்டு செந்தாமரைப் பூவினைச் 
கினந்த ( செங்கண்களை யுடைய ) முகத்தொடு பொருந்திய ( வீரர்களின் ) 
தலைகளை யுருட்டி , ( ஓமகுண்டத்தில் ) எழுந்து எரியும் வேள்வித் தீ 
அவியும்படி சென்று பாய்ந்தன . 


கு : - செந்நிறத்து ஊறுகள் சொரிந்த பேர் உதிரத்து ஓங்கு அலை 
ஆறுகள் . மதகரி சுமந்து , முகத்தலை உருட்டி , எழும் கனல் அவியச் 
சென்ற என முடியும் . ஊறுகள் - படைக்கலங்கள் உற்றுத் தாக்கினமை 
பால் உளவாகிய புண்கள் . 

( 46 ) 


9115 


தெரிகணை விசும்பிடைத் துணித்த செம்மயிர் 
வரிகழ லரக்கர் தந் தடக்கை வாளொடும் 
உருமென விழுதலி னனலிக் கோக்கிய 
எருமைகண் மறிந்தன மறியு மீர்ந்தவால் . 


தெரிசணை விசும்பிடைத் துணித்த - செம்மயிர் 
வரிகழல் அரக்கர்தம் தடக்கை. வாளொடும் 
உரும் என விழுதலின் , அனலிக்கு ஓக்கிய 
எருமைகள் மறிந்தன ; மறியும் ஈர்ந்தவால் . 


பொ . ( இலக்குவன் ) ஆராய்ந்து எய்த அம்புகளால் விசும்பின் 
கண்ணே துண்டிக்கப்பட்ட , சிவந்த மயிரினையும் வரிந்து கட்டப்பட்ட 
வீரக்கழலையும் உடைய அரக்கர்களுடைய பெரிய கைகள் , ( தாம் 
கொண்டுள்ள ) 

வாட்படையுடனே இடிபோன்று ( நிலத்தில் ) 
வீழ்தலால் , அங்கியங் கடவுளுக்கென ( யாகத்தில் ) வரைந்து ( உரிமை 
செய்து ) வைக்கப்பட்ட எருமைகள் ( வெட்டுண்டு ) இறந்தன ! 
ஆடுகளும் ( அவ்வாறே ) பிளக்கப்பட்டு இறந்தன . 


கு : - தெரிகணை துணித்த தடக்கை , அரக்கர்தம் தடக்கை எனத் 
தனித்தனி இயையும் . செம்மயிர் வரிகழல் என்பன அரக்கர்க்கு 


நிகும்பலை யாகப் படலம் 


43 


அடைமொழியாய் இடைநின்றன . துணித்த என்னும் பெயரெச்சம் 
செயப்படுபொருளாகிய தடக்கை என்னும் பெயர்கொண்டு முடிந்தது . 
தடக்கை , வாளொடும் உரும் என விழுதலின் , அனலிக்கு ஓக்கிய 
எருமைகள் மறிந்தன ; மறியும் ஈர்ந்த என இயைத்துரைக்க . 
தெரிகணை- இலக்குவன் ஆராய்ந்து தொடுத்த அம்பு . உரும்- இடி . 
அனலி - அக்கினியாகிய தெய்வம் . ஒக்குதல் -- வரைந்து ( உரிமை 
செய்து ) வைத்தல் , ஈர்தல் - பிளத்தல் . 

( 47 ) 


9116 


அங்கடங் கழிந்தபே ரருவிக் குன்றினின் 
றங்கடங் கிழிந்தில் ரழிந்த வாடவர் 
அங்கடங் கலும்படர் குருதி யாழியின் 
அங்கடங் கினர் தொடர் பகழி யஞ்சினார் . 


அம்கடம் கழிந்த போ அருவிக் குன்றின் நின்று 
அம்கடம் கழிந்திலர் , அழிந்த ஆடவர் , 
அங்கு அடங்கலும் படர்குருதி ஆழியின் 
அங்கு அடங்கினர் , தொடர்பகழி அஞ்சினார் . 


பொ : - அழகிய கன்னத்தினின்றும் வெளிப்பட்ட மிக்க . 
( மதநீராகிய ) அருவியினையுடைய ( யானையாகிய ) மலைமேல் நிலை 
பெற்றிருந்தும் ( தமக்குரிய ) அழகிய கடமையினை முடிவுறச் செய்யாத 
வராய்த் தோல்வியுற்ற ( அரக்க ) வீரர்கள் , ( இலக்குவனது வில்லி 
னின்றும் ) தொடர்ந்து வரும் அம்புகட்கு அஞ்சியவர்களாய்ப் போர்க் 
களமாகிய அவ்விடத்தில் முழுதும் பரவிய குருதிக்கடலினுள்ளே 
அடங்கி மறைந்தனர் . 


கு : - அம் கடம் - அழகிய கன்னம் . கழிதல் - வெளிப்படுதல் . 
கன்னத்தினின்றும் வெளிப்பட்ட அருவியையுடைய குன்றம் என்றது 
பானையை . குன்றினின்றும் என உம்மை வருவித்துரைக்க . அம் 
கடம்- ( போர் வீரராயினார்க்கு ) அழகிளைச் செய்யும் கடமை ; என்றது ,. 
பகைவராய் எதிர்த்து வந்தாரைக் கொன்று தம்மை ஆள்வோர்க்கு 
வெற்றியை விளைக்கும் கடப்பாடாகிய முறைமையினே . கழிந்திலர் 
முடிவுறச் செய்திலர் . 

செய்திலர் . அழிந்த - தோல்வியுற்ற . ஆடவர் - வீரர் ; 
என்றது 

இலக்குவனோடு பொருது தோல்வியுற்ற அரக்கர்களை .. 
அங்கு - போர்க்களமாகிய அவ்விடம் . 

அடங்கலும் - முழுவதும் . 
படர்தல் - பரவுதல் . கடம் கழிந்திலா அழிந்த ஆடவர் . தொடர் பகழி 
அஞ்சினாராய் , அங்குக் குருதி ஆழியின் அடங்கினர் என இயையும் . 
குன்றின் மேல் நின்றும் தமது கடமையில் நிறைவேற்ற இயலாது . 


யுத்த காண்டம் 


தோல்வியுற்றவர்கள் நாணத்தால் கடலினுள்ளே புக்கு ஒடுங்கினர் 
என்றதொரு 

நயமும் 

இச்செய்யுளிற் புலப்படுதல் கூர்ந்துணரத் 
தகுவதாகும் . இச் செய்யுளில் யமகம் ( மடக்கு ) என்னும் சொல்லணி 
அமைந்திருத்தல் காண்க . 

( 48 ) 
இதன்பின் 52 - ஆம் எண்ணுள்ள அச்சுப் புத்தகத்தில் பின்வரும் 
ஓர் பாடல் அதிகப்பாடலாகத் தரப்பட்டுள்ளது : 


9116 - a நூறாகிய வெள்ள நுனித்தகணக் 

காறாதன சேனை யரக்கருடற் 
கேறாதன வில்லை யிலக்குவன் ( வில் ) 
தூறாநெடு வாளி துரந்திடவே . 


9117 


காறலத் தொடு துணிந் தழியக் காய்கதிர்க் 
காறலைத் தலையுற மறுக்கங் கூடினார் 
வேறலத் தூன்றினார் துளங்கு மெய்யினார் 
நாறலைக் குடரினர் பலரு நண்ணினார் . 


கால் தலத்தொடு துணிந்து அழிய , காய்கதிர்க் 
கோல் தலைத்தலை உற , மறுக்கம் கூடினார் , 
வேல் தலத்து ஊன்றினார் , துளங்கு மெய்யினார் , 
நாறு அலைக் குடரினர் , பலரும் நண்ணினார் . 


பொ : கால்கள் தரையுடன் துணிக்கப்பட்டுச் சிதைந்து வீழ 
4 இலக்குவன் ஏவிய ) வெதுப்பும் சுடரினையுடைய அம்புகள் மேன்மேல் 
வந்து பொருந்தக் கலக்க முற்றவர்களாகிய அரக்கர்கள் பலரும் , 
நடுங்கிய உடம் பினராய் , ( வயிற்றின் புறத்தே ) வெளிப்பட்டு அலை தலை 
யுடைய குடரினையுடையராய் , ( தம் கையிற் கொண்ட ) வேற்படையை 
( ஊன்றுகோலாகக் கொண்டு ) ஊன்றியவர்களாய் ( வருந்தி ) அடைந் 
தார்கள் . 


கு- தலத்தொடுந் துணிதல் - நின்ற நிலத்துடன் ஒரு சேரத் 
துண்டிக்கப்பட்டு வீழ்தல் . காய்கதிர்க்கோல் - வெதுப்பும் சுடரினை 
யுடைய அம்பு . தலைத்தலை - மேலும் மேலும் . மறுக்கம் கூடினார் 
பலரும் , துளங்கு மெய்யினார் , நாறு அலைக் குடரினர் , வேல் தலத்து 
ஊன்றினார் நண்ணினார் என இயையும் . துளங்குதல் - நடுக்கமுற்றுத் 
தளர்தல் . மெய் - உடம்பு . நாறு அலைக்குடா- ( புறத்தே வெளிப் 
பட்டுத் ) தோன்றி அலைதலையுடைய குடர் . இலக்குவன் எய்த 


நிகும்பலை யாகப் படலம் 


45 . 


அம்புகளால் தாக்கப்பட்டுக் கால்கள் துண்டிக்கப்பட்டு , குடல் பிதுங்க 
உடல் நடுங்கிய துயர் நிலையிலும் அஞ்சிப் பின்னிடாது முனைமுகத்து 
வேலூன்றிச் சென்ற அரக்க வீரர்களின் நிலைகலங்கா மனவுறுதியைப் 
புலப்படுத்தும் முறையில் அமைந்தது இச்செய்யுள் , 

( 49 ) 


9118 


பொங்குடற் றுணிந்ததம் புதல்வர்ப் போக்கிலார் 
தொங்குடற் றோண்மிசை யிருந்து சோர்வுற 
அங்குடற் றம்பியைத் தழுவி யண்மினார் 
தங்குடர் முதுகிடைச் சொரியத் தள்ளுவார் . 


பொங்கு உடல் துணிந்த தம் புதல்வர்ப் போக்கிலார் , 
தொங்கு உடல் , தோள்மிசை இருந்து சோர்வுற , 
அங்கு உடல் தம்பியைத் தழுவி அண்மினார் 
தம் குடர் முதுகிடைச் சொரியத் தள்ளுவார் . 


பொ : - தமது குடர் முதுகின் வழியாக வெளிப்பட்டுச் சரிந்து 
தொங்க ( அதனை ஒரு கையினால் ) உள்ளே தள்ளிக்கொண்டு ( மீளவும் 
போர்முகத்துச் ) செல்லும் அரக்கர் வீரர் சிலர் , வெகுண்டு பொருது 
உடல் துணிக்கப்பட்ட தம் அருமைப் புதல்வரை ( அங்கேயே ) விட்டுச் 
செல்ல ஆற்றாதவராய் , தொங்கு மியல்பினதாகிய ( அம்மைந்தரது ) 
( உடம்பு ( தம் ) தோள் மீதிருந்தவாறு சோர்ந்து தொங்க , அவ்விடத்திற் 
பகைவரொடு ) பொருது நிற்கும் தம்பியைத் தழுவிக்கொண்டு 
( பகைவர் சேனையை எதிர்த்து ) நெருங்கினார்கள் . 


உடல் 


கு : - தம்குடா முதுகிடைச் சொரியத் தள்ளுவார் , 
துணிந்த தம் புதல்வரைப் போக்ககில்லாராய் , ( அவர்தம் ) தொங்கு 
உடல் ( தமது )தோள்மிசை யிருந்து சோர்வுற , சுங்கு உடல் தம்பியைத் 
தழுவி அண்மினார் என இயைத்துரைக்க . உடல் தம்பி என்றது , 
வினைத்தொசை . உடலுதல்-- பொடுதல் . அண்முதல்- நெருங்குதல் . 
தம்முயிர்க்கு இறுதி வந்த இடர் நிலையிலும் தளரா மனவுறுதியுடைய 
அரக்க வீரர் சிலர் , போரில் உயிர்நீத்த தம் புதல்வர்பாற் கொண்ட 
மாறாக் காதலையும் , தம் உடன் பிறந்த தம்பியரைத் தளர்ச்சியுறாத 
வாறு தாங்கிக் கொள்ளும் மதுகையினையும் இனிது புலப்படுத்தும் 
முரையில் இச்செய்யுள் அமைந்திருத்தல் அறியத் தக்கதாகும் . ( 50 ) 


9119 


மூடிய நெய்யொடு நறவு முற்றிய 
சாடிகள் பொரியோடு தகர்ந்து தள்ளுறக் 
கோடிகள் பலபடு குழாங்கு ழாங்களா 
யாடின வறுகுறை யறுக்கு மாக்கைகள் . 


46 


யுத்த காண்டம் 


மூடிய நெய்யொடு நறவு முற்றிய 
சாடிகள் , பொரியொடு தகர்ந்து தள்ளுற , 
கோடிகள் பலபடு குழாம் குழாங்களாய் 
ஆடின , அறுகுறை அறுக்கும் ஆக்கைகள் . 


பொ : - நெய்யுடன் தேன் நிறைந்தனவாய் மூடப்பட்டுள்ள சாடி 
கள் உடைந்து பொரிகளோடு கிதைவுற்றுத் தள்ளப்பட தலையறுபட்ட 
குறையுடலாகிய கவந்தங்கள் பல கோடியினைக் கொண்ட கூட்டங் 
கூட்டமாக ஆடின . 


கு : - அறுக்கும் ஆக்கையாகிய அறுகுறை , நெய்யொடு நறவு முற் 
றிய மூடிய சாடிகள் பொரியொடு தகர்ந்து தள்ளுற , பலகோடிகள் படு 
குழாம் குழாங்களாய் ஆடின என இயையும் . அறுக்கும் ஆக்கைகள் - 
( தலை ) அறுபட்ட உடம்பு . அறு குறை - குறையுடலாகிய கவந்தம் . 


இலக்குவன் அரக்கர் சேனையை விரைந்து அழித்தல் 


9120 


காலெனக் கடுவெனக் கலிங்கக் கம்மியர் 
நூலென வுடற்பொறை தொடர்ந்த நோயெனப் 
பாலுறு பிரையெனக் கலந்து பன் முறை 
வேலுறு சேனையைத் துணித்து வீழ்த்தினான் . 


கால் என , கடு என , கலிங்கக் கம்மியர் 
நூல் என , உடற் பொறை தொடர்ந்த நோய் என 
பால் உறு பிரை என , கலந்து , பல்முறை 
வேல் உறு சேனையைத் துணித்து வீழ்த்தினான் . 


பொ : - காற்றினைப் போலவும் , நஞ்சினைப் போலவும் , ஆடை நெய் 
வோர் ( பாவிடையே செலுத்தும் ) நூலினைப் போலவும் , உடலாகிய 
பாரத்தைப் பிணித்துள்ள நோயினைப் போலவும் , பாலிற் பொருந்திய 
பிரையினைப் போலவும் ( இலக்குவன் ) பல முறை உட்புகுந்து வேலேந் 
திய அரக்கர் சேனையை வெட்டி வீழ்த்தினான் . 


கு : - கால் - காற்று . கடு-நஞ்சு. கலிங்கம் -- ஆடை . கம்மியர் 
ஆடை நெய்வோராகிய காருகர் . நூல் - பாவிடையே செலுத்தப்படும் 
ஊடை நூல் . பிரை - பால் தயிராதற் பொருட்டுத் தெளிக்கப்படும் 
மோர்த் துளி , கலத்தல் - எங்கும் சென்று பொருந்துதல் . கலத்தற்கு 


நிகும்பலை யாகப் படலம் 


47 


வினை முதலாகிய இலக்குவன் என்னும் எழுவாய் வருவித்துரைக்கப் 
பட்டது . விரைந்து செல்லும் தொழில் பற்றிக் காற்றும் , உயிரைப் 
போக்குந் திறம் பற்றிக் கடுவும் , உள்ளே புகுந்து கரந்து பரவுதல் 
யற்றிக் கம்மியர் நூலும் , அகலாது சொடர்ந்து வருத்துதல் பற்றி 
நோயும் , பகைவர் சேனையை உருவரச் சிதைத்தல் பற்றிப் பாலுறு 
பிரையும் இலக்குவனுக்கு உவமையாயின . 

(52 ) 


தன் சேனைகள் நிலைகுலைந் தழிதலை இந்திரசித்து காணுதல் 


9121 


கண்டனன் றிசைதொறு நோக்கிக் கண்ணகன் 
மண்டல மறிகட லன்ன மாப்படை 
விண்டெறி கால்பொர மறிந்து வீற்றுறும் 
தண்டலை யாமெனக் கிடந்த தன்மையே . 


கண்டனன்-திசைதொறும் நோக்கி , கண் அகல் 
மண்தலம் , மறிகடல் அன்ன மாப் படை , 
விண்டு எறி கால்பொர மறித்து வீற்றுறும் 
தண்டலை ஆம் எனக் கிடந்த தன்மையே . 


பொ : - இடம் விரிந்த மண்ணுலகத்தில் ( அலைகள் ) மறிந்து சூழும் 
கடற்பரப்பினை யொத்த ( தனது ) பெருஞ் சேனையானது , மாறுபட்டு 
வீசும் பெருங் காற்று மோது தலால் (மரங்கள் ) ஒடிந்து சின்ன பின்னப் 
பட்டுக் கிடக்கும் சோலையினை யொத்துச் சிதைந்து கிடந்த தன்மை 
யினை ( இந்திரசித்து ) எல்லாத் திசைகளிலும் உற்று நோக்கிக் கண் 
டான் . 


கு : - கடல் அன்ன மாப்படை , கால் பொர மறிந்து வீற்றுறும் 
தண்டலை ஆம் எனக் கிடந்த தன்மையை ( இந்திரசித்து ) திசை 
தொறும் நோக்கிக் கண்டனன் என்க . இச் செய்யுளில் உள்ள கண் 
டனன் என்னும் வினைக்கும் அடுத்த செய்யுளில் உள்ள கண்டிலன் 
என்னும் வினைக்கும் வினை முதலாக நூறு நூறாயிர என்னும் செய்யுளி 
லுள்ள அரக்கன் என்னும் எழுவாயினை வருவித்துரைத்துக் கொள்க . 
மண்தலம் - மண்ணுலகம் . மறிந்து வீற்றுறுதல் - ( ஒடிந்து ) வெவ்வே 
றாய்ச் சிதைதல் . தண்டலை - சோலை . 

( 53 ) 


18 


யுத்த காண்டம் 


9122 


மிடலின்வெங் கடகரிப் பிணத்தின் விண்டொடும் 
திடலும்வெம் புரவியுந் தேருஞ் சிந்திய 
உடலும்வன் றலைகளு முதிரத் தோங்கலைக் 
கடலுமல் லாலிடை யொன்றுங் கண்டிலன் . 


மிடலின் வெங் கடகரிப் பிணத்தின் விண்தொடும் 
திடலும் , வெம் புரவியும் , தேரும் , சிந்திய 
உடலும் , வன் தலைகளும் , உதிர்ந்து ஓங்கு அலைக் 
கடலும் அல்லால் , இடை ஒன்றும் கண்டிலன் . 


பொ :- வன்மை மிக்க கொடிய மதமுடைய யானைகளின் பிணங் 
களாலாகிய வானத்தை அளாவிய மேட்டுப் பகுதியும் , வெவ்விய 
குதிரைகளும் , தேர்களும் , ( வீரர்களின் ) சிதறுண்ட உடம்புகளும் தலை 
களும் ஓங்கி மேலெழும் அலைகளை யுடைய குருதிக் கடலும் ஆகிய 
இவற்றையன்றி ( த் தன் சேனையில் அழிவின்றி யுள்ளனவாக ) அப் 
போர்க் களத்தினிடையே வேறொன்றையும் காணாதவனாயினான் . 


கு !-இந்திரசித்து அப்போர்க்களத்தில் யானைப் பிணங்களாகிய 
திடர்களையும் வீரர்களின் உடல்களையும் தன்பாற் கொண்ட இரத்தக் 
கடலையும் அன்றித் தன் சேனையில் அழிவின்றியுள்ளதாக ஒன்றையும் 
கண்டானில்லை என்பதாம் . 

( 54 ) 


9123 


நூறு நூ றாயிர கோடி நோன்கழல் 
மாறுபோ ரரக்கரை யொருவன் வாட்கணை 
கூறுகூ றாக்கிய குவையுஞ் சோரியின் 
ஆறுமே யன்றிவே றரக்கன் கண்டிலன் . 


நூறு நூறாயிர கோடி நோன் கழல் 
மாறுபோர் அரக்கரை , ஒருவன் வாள்கணை 
கூறு கூறு ஆக்கிய குவையும் , சோரியின் 
ஆறுமே அன்றி , வேறு , அரக்கன் கண்டிலன் . 


பொ ! - வலிய வீரக்கழலையும் பகைவரொடு மாறுபட்டுப் பொரும் 
போரினையும் உடைய நூறு நூறாயிரகோடி அளவினராகிய அரக்க 
விரர்களை ( இலக்குவன் என்னும் ) ஒருவனுடைய கூரிய அம்புகள் 
துண்டந் துண்டமாய்ச் சிதைத்த பிணக்குவையினையும் ( அங்குப் பெருகி 
யோடிய ) இரத்த ஆற்றினையும் அல்லாது வேறொன்றையும் ( இந்திர 
சித்தாகிய ) அவ்வரக்கன் காணப் பெற்றிலன் . 


நிகும்பலை யாகப் படலம் 


49 


கு : - வாள் - கூர்மை . நோன் கழல் அரக்கர் , மாறுபோர் அரக்கர் 
நூறு நூறாயிர கோடி அரக்கர் எனத் தனித் தனி இயையும் . சோரியின் 
ஆறு - இரத்த ஆறு 

( 55 ) 


9124 


நஞ்சினும் வெய்யவர் நடுங்கி நாவுலர்ந் 
தஞ்சினர் சிலர்சில ரடைகின் றார்சிலர் 
வெஞ்சின வீரர்கள் மீண்டி லாதவர் 
துஞ்சினர் துணையில ரெனத்து ளங்கினார் . 


நஞ்சினும் வெய்யவர் நடுங்கி , நா உலர்ந்து , 
அஞ்சினர் சிலர்சிலர் அடைகின்றார் ; சிலர் 
வெஞ்சின வீரர்கள் மீண்டிலாதவர் 
துஞ்சினர் , துணை இலர் எனத் துளங்கினார் . 


பொ ! - நஞ்சை விடக் கொடுமையுடையோரான அரக்கர்களுட் 
சிலர் சிலா (இலக்குவன் முன் நிற்கலாற்றாது ) அஞ்சியவர்களாய் நடுக்க 
முற்று நாவறண்டு இந்திரசித்தை அடைவாராயினர் . மிக்க வெகுளி 
புடைய அவ் வீரர்களுள் மீண்டு வரமுடியாதவர் சிலர் தம்மைத் தாங் 
கும் துணையில்லாதாரைப் போன்று மனந்துளங்கி இறந்தனர் . 


கு : - நஞ்சினும் வெய்யவர் சிலர் சிலர் , அஞ்சினர் நடுங்கி நா 
உலாந்து : அடைகின்றார் ; வெஞ்சின வீரர்கள் மீண்டிலாதவர் சிலர் , 
துணையிலர் எனத் துளங்கினார் துஞ்சினர் என இயைத்துப் பொருள் 
கொள்க . துஞ்சுதல் - இறத்தல் . 

( 56 ) 


இந்திரசித்து தான் தொடங்கிய வேள்வியில் 
ஓமகுண்டத்துத் தீ அவிந்தமை கண்டு மனம் வெதும்புதல் 


9125 


ஓமவெங் கனலவிந் துழைக்க லப்பையும் 
காமர்வண் டருப்பையும் பிறவுங் கட்டற 
வாமமந் திரத்தொழில் மறந்து நந்துறு 
தூமவெங் கனலெனப் பொலிந்து தோன்றினான் . 


ஓம வெங் கனல் அவிந்து , உழைக் கலப்பையும் 
காமர் வண் தருப்பையும் பிறவும் கட்டு அற , 
வாம மந்திரத் தொழில் மறந்து , நந்துறு 
தூம வெங்கனல் எனப் பொலிந்து தோன்றினான் . 


50 


யுத்த காண்டம் 


பொ : - ( வேள் விக் குண்டத்தில் ) ஓமம் செய்யப்படும் வெம்மை 
யுடைய தீ அவிந்து , ( வேள்வியிற் ) பயன்படுத்தற்குரிய பொருள்கள் 
நிறைந்த பையும் அழகிய வளம் நிறைந்த தருப்பையும் பிற பொருள் 
களும் கட்டுக் குலைந்து அழிய , வாம மந்திரங்களை எண்ணுதலாகிய 
தொழிலை மறந்து , அவியும் நிலையிற் புகைபடாந்த வெம்மையுடைய 
( வேள்வித் ) தீயினைப் போன்று ( தானும் ) பொலிவழிந்து காணப் 
பட்டான் ( இந்திரகித்து ) . 


கு : - உழைக் கலப்பை - ( வேள்வியிற் பயன்படுத்தற்குரிய பொருளை 
தன்னகத்தே கொண்ட பை . காமா - அழகு . வாம மந்திரத்தொழில் - 
வாய் மார்க்கத்திற்குரிய மந்திரங்களை எண்ணி உருவேற்றும் தொழில் . 
நந்துதல் - அவிதல் . தூமம் - புகை . பொலிந்து என்பது , பொலிவின் 
மயைக் குறிப்பினால் உணர்த்தியது . பொலிவழிந்து காணப்பட்ட 
இந்திரசித்துக்கு அவன் செய்த வேள்வி சிதைய அவிந்து புகை 
படர்ந்த வேள்விக் குண்டத்துத் தீ உவமை . 

( 57 ) 


இந்திரசித்தினைக் காவலாகச் சூழ்ந்து நின்ற அரக்கர் 
சேனையினை வானர சேனை எதிர்த்து அடைதல் 


9126 


அக்கணத் தடுகளத் தப்பு மாரியால் 
உக்கவ ரொழி தர வுயிரு ளோரெலாம் 
தொக்கன ரரக்கனைச் சூழ்ந்து சுற்றுறப் 
புக்கது கவிப்பெருஞ் சேனைப் போர்க்கடல் . 


அக்கணத்து , அடுகளத்து , அப்பு மாரியால் 
உக்கவர் ஒழிதர , உயிர் உளோர் எலாம் 
தொக்கனர் , அரக்கனைச் சூழ்ந்து சுற்றுற , 
புக்கது , கவிப்பெருஞ் சேனைப் போர்க்கடல . 


பொ : - அப்பொழுது போர்க்களத்திலே அம்பு மழையால் உயிர் 
நீங்கினோர்போக எஞ்சி உயிரோடுள்ள அக்கர்கள் எல்லோரும் 
இந்திரசித்தினை ( க் காவலாக ) ச் சூழ்ந்து சுற்றிநிற்க , பொருதற்றொழிகள் 
யுடைய வானரப் பெருஞ் சேனையாகிய கடல் ( அவ்வரக்கர் மேற் 
சென்று ) புகுந்தது . 


கு : - போர்க்கவிப் பெருஞ்சோயாகிய கடல் ( இந்திரசித்தினைச் 
சுற்றி நின்ற அரக்கர்மேல் ) புக்கது எங்க . அடுகளம் - மாற்றாரை 
அடுதற்குரிய இடமாகிய போர்க்களம் . 

( 58 ) 


இந்திரசித்து தன் சேனைகள் அழிந்தமையினையும் அதுகண்டு 
முனிவர் முதலியோர் கைகுலைப்பதனையும் கண்டு தனது 

நியமம் குலைந்து வருந்துதல் 


9127 


ஆயிர மலருடை யாழி மாப்படை 
ஏ யெனும் மாத்திரத் திற்ற கொற்றமும் , 
தூயவன் சிலைவலித் தொழிலுந் துன்பமு 
மேயின வெகுளியுங் கிளர வெம்பினான் . 


ஆயிரம் மலருடை ஆழி மாப் படை 
“ ஏ எனும் மாத்திரத்து இற்ற கொற்றமும் , 
தூயவன் சிலைவலித் தொழிலும் , துன்பமும் 
மேயின வெகுளியும , கிளர வெம் பினான் . 


பொ : - ஆயிரம் தாமரை என்னும் அளவினைக் கொண்ட கடல் 
போன்ற பெரிய ( அரக்கர் ) சேனை ஏ என்னும் அளவில் அழிந்த 
( இலக்குவனது ) வெற்றித் திறமும் , தூயோனாகிய 

இலக்தவனது 
விற்றொழில் வன்மையும் ( தான் தொடங்கிய வேள்வி முற்றுப் பறாமை 
யால் தான் அடைந்த ) துன்பமும் ( அது பற்றிப் ) பொருந்திய கோபமும் 
தன் உள்ளத்திற் ) பொங்கி எழ ( இந்திரசித்து ) மனம் வெதும்பினான் . 


கு : - மலர் என்றது . பூவினுக்கு அருங்கலமாகிய தாமரையை ; 
தாமரை என்றது ஒரு பேரெண் . ஐயம்பல் லெனவரூஉ மிறுதி யப் 
பெயர் ( தொல்- எழுத்து 393 ) எனவரும் நூற்பாவில் தாமரை , 
வெள்ளம் , ஆம்பல் என்னும் பேரெண்கள் குறிக்கப் பெற்றுள்ளமை 
காணலாம் . தாமரை என்னும் இப் பேரெண்ணினைப் பதுமம் என 
வழங்குவர் வடநூலார் . ஏ எனும் மாத்திரை -ஏ என்னும் அளவுக் 
குள் ; விரைவுக் குறிப்பு . இறுதல் - அழிதல் . தூயவன் 
இலக்குவனை. வெம்பினான் என்றது இந்திரசித்தினை , 

( 59 ) 


என்றது . 


9128 


மெய்குலைந் திரு நில மடந்தை விம்முறச் 
செய்கொலைத் தொழிலையுஞ் செய்கை தீயவர் 
மொய்குலத் திறுதியு முனிவர் கண்டனர் 
கைகுலைக் கின்றதுங் கண்ணி னோக்கினான் . 


52 


யுத்த காண்டம் 


மெய் குலைந்து , இருநில மடந்தை விம்முற , 
செய் கொலைத் தொழிலையும் , செய்கை தீயவர் 
மொய் குலத்து இறுதியும் , முனிவர் கண்டனர் 
கை குலைக்கின்றதும் , கண்ணின் நோக்கினான் . 


பொ ; - பெரிய நிலமகளாகிய பூமி தேவியும் உடல் நடுங்கித் துன் 
புறும்படி இலக்குவன் செய்யும் கொல்லுதற்றொழிலையும் கொடுந் 
தொழிலாளர் நெருங்கிய அரக்கர் குலத்தின் அழிவினையும் ( போர்க் 
களத்தைக் ) கண்ணுற்றவர்களாகி முனிவர்கள் கை விதிர்த்தலையும் 
( இந்திரசித்து நேரே ) கண்களாற் கண்டான் . 


கு :- எல்லாவற்றையும் பொறுக்கும் வன்மையுடைய பூமியும் 
இலக்குவனது கொல்லுதற்றொழிலால் இறந்து வீழும் அரக்கர்களின் 
உடற்பொறையைத் தாங்கலாற்றாது நடுக்க முற்றது என்பார் . மெய் 
குலை திரு நிலமடத்தை விம்முறச் செய் கொலைத் தொழில் என்றார் . 
செய்கை தீயவர் - கொடுத் தொழிலாளராகிய அரக்கர்கள் . இறுதி 
சழிவு.இத்திரசித்து தன் கண்ணெதிரே நிகழ்தலைக்கண்டான் என்பார் , 
கண்ணீன் நோக்கினான் என்றார் . 

( 60 ) 


9129 


மானமும் பாழ்பட வகுத்த வேள்வியின் 
மோனமும் பாழ்பட முடிவி லாமுரட் 
சேனையும் பாழ்படச் சிந்தை மந்திரத் 
தேனையும் பாழ்பட வினைய செப்பினான் . 


மானமும் பாழ்பட , வகுத்த வேள்வியின் 
மோனமும் பாழ்பட , முடிவு இலா முரண் 
சேனையும் பாழ்பட , சிந்தை மந்திரத்து 
ஏனையும் பாழ்பட , இனைய செப்பினான் . 


பொ : - தனது பெருமை பாழ்பட் டொழியவும் , ( தான் ) இயற்றிய 
யாகத்தில் மோன நிலை பாழ்பட் டொழியவும் , எல்லையற்ற வலிமை 
வாய்ந்த ( தனது ) சேனை வெறுமையுற் றழியவும் சிந்தையில் நினைந்த 
மந்திர செபம் முதலாகவுள்ள ஏனைய வேள்விக் கிரியைகளும் பாழ் 
பட்டுச் சிதையவும் ( பின்வருமாறு தனக்குள் ) இத்தகைய மொழிகளைக் 
கறினான் ( இந்திரசித்து ) . 


கு : - மானம் - தன்னிலையினின்றும் தாழாமையும் , ஊழ்வயத்தால் 
தாழ்வு வந்துழி உயிர்வாழக் கருதாமையும் ஆகிய பெருமை . பாழ் 


நிகும்பலை யாகப் படலம் 


53 


படுதல் - அறவே இல்லையாய் வெறுமையடைதல் . மோனம் - மௌனம் ; 
பேச்சின்றிக் குறித்த பொருள் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருத்தல் . 
ஏனையும் - ஏனையவும் . இனைய இத்தன்மைய வாய சொற்கள் . அவை 
பின்வரும் நான்கு செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் . 

( 61 ) 


9130 


வெள்ளமை யைந்துடன் விரிந்த சேனையின் 
உள்ள தக் குரோணியீ ரைந்தொ டோயுமால் , 
எள்ளரு வேள்வி நின் றினியி யற்றுதல் 
பிள்ளைமை அனையது சிதைந்து பேர்ந்ததால் . 


வெள்ளம் ஐ ஐந்துடன் விரிந்த சேனையின் 
உள்ளது அக்குரோணி ஈர் ஐந்தொடு ஓயுமால் ; 
எள்ள அரு வேள்வி நின்று இனி இயற்றுதல் 
பிள்ளைமை ; அனையது சிதைந்து போந்ததால் . 


பொ : - இருபத்தைந்து வெள்ளம் என்னும் தொகையினதாகி 
விரிந்து பரவிய சேனையில் எஞ்சியுள்ளது பத்து அக்குரோணி சேனை ; 
( அதுவும் ) தளர்ந்து ஒழியும் . இகழ்தற்கரிய யாகத்தினை இனி இடம் 
பெயராது நின்று நிறைவேற்றுதல் என்பது சிறுபிள்ளைத்தனம் . அந்த 
அந்த வேள்வி வேரறச் சிதைந்து போயிற்று . 


- வெள்ளம் என்பது 

பேரெண் ; கோடி கோடி கோடி X 
கோடி கோடி X கோடி கோடி கோடி - என 57 - ஆம் தானத்தது 
வெள்ளம் என்பர் . அக்குரோணி ஈரைந்து - பத்து அக்குரோணி . ஒரு 
அக்குரோணி என்பது , 21870 தேர்களும் , 21870 யானைகளும் , 65610 
குதிரைகளும் , 109350 காலாட்படை வீரர்களும் அடங்கிய பெருஞ் 
சேனை என்பர் . ஓய்தல் - தளர்ந்து ஒழிதல் . பிள்ளைமை - சிறுபிள்ளைத் 
தனம் ; அறியாமை . அனையது- . அவ்வள்வி . போந்து கிதைந்தது 
என்க . 

( 62 ) 


9131 


தொடங்கிய வேள்வியின் றூம வெங்கனல் 
அடங்கிய தவிந்துள தமையு மாமன்றே 
இடங்கொடு வெஞ்செரு வென்றி யின்றெனக் 
கடங்கிய தென்பதற் கேது வாகுமால் . 


தொடங்கிய வேள்வியின் தூம வெங்கனல் 
அடங்கியது அவிந்துளது , அமையுமாம் அன்றே ? 
இடம்கொடு வெம்செரு வென்றி இன்று எனக்கு 
அடங்கியது என்பதற்கு ஏது ஆகுமால் . 


54 


யுத்த காண்டம் 


பொ : - தொடங்கிச் செய்த யாகத்திலே புகையொடு கூடிய 
வெட்மையுடைய தீ (மேலோங்கி யெரியாமல் ) அடங்கியதாய் அவிந் 
துள்ளது ஒன்றே போதுமல்லவா ? இடத்தைக்கொண்டு நிகழும் கடும் 
போரில் எனக்கு இன்று வெற்றி இல்லையாகி அடங்கிய தென்பதற் 
குரிய தீய நிமித்தமாகும் . 


கு : - யான் தொடங்கி நிகழ்த்தும் இவ் வேள்வியில் ஓமகுண்டத்தி 
லுள்ள தீ அவிந்து அடங்கியது ஒன்றே எனக்கு 

எனக்கு இன்று வெற்றி 
இல்லையாய் அடங்கிய தென்பதற் குரிய தீய நிமித்தமாகும் என 
இந்திரசித்து தனக்குள் வருந்திக் கூறிக்கொண்டான் என்பதாம் . 
ஏது - நிமித்தம் ; பின்னே நிகழவிருப்பதனை முன்னரே புலப்படுத்தும் 
அறிகுறி . 

( 63 ) 


9132 


அங்கது கிடக்க நான் மனிதர்க் காற்றலென் 
சிங்கின னென்பதோ ரெளிமை ; தேய்வுற 
இங்கு நின் றிவை யிவை நினைக்கி லேனினிப் 
பொங்குபோ ராற்றவென் தோளும் போனவோ . 


அங்கு அது கிடக்க ; நான் மனிதர்க்கு ஆற்றலென் 
சிங்கினன் என்பது , ஓர் எளிமை ; தேய்வுற 
இங்கு நின்று இவை இவை நினைக்கிலேன் ; இனி 
பொங்குபோர் ஆற்ற என் தோளும் போனவோ ? 


பொ : - (வேள்வி கழிந்தமையாகிய ) அது ஒருபுறம் கிடக்க , யான் 
மனிதர்க்கு வலியற்றேனாய் , ( ஆற்றலின் ) குறைந்தேன் என்று எண்ணு 
வது எளிமையின் பாலதாகும் . ( எனது வலிமை ) தேய்ந்து ஒழியுமாறு 
இவ்விடத்தில் நின்று இத்தகைய எண்ணங்களை நினைக்கமாட்டேன் ; 
இப்பொழுது வெகுண்டு பொரும் போரைச் செய்தற்கு என்னுடைய 
தோள்களும் இல்லா தொழிந்தனவோ ? 


கு : - இங்கு- ( பகைவரை வென்றழித்தற் பொருட்டு வினை செய் 
யும் ) இவ் வேள்விக்களத்தில் . இவை இவை -- மனத் திண்மையைச் 
சிதைத்துத் தோல்வி விளைப்பதற்கான இத்தகைய எண்ணங்களை , 
போனவோ என் புழி ஓகாரம் , எதிர்மறை . போர்த்தொழிற்குரிய 
என்னுடைய தோள்கள் சிதையாது உள்ள வரையிலும் பகைவரொடு 
எதிர்த்து நின்று பொருவேன் என்று வீரத்திற் சிறந்தோனாகிய 
இந்திரசித்து தன் மனத்துள் உறுதி கொண்டான் என்பதாம் . 


நிகும்பலை யாகப் படலம் 


55 


இச் செய்யுள் 46 - என்னும் எண்ணுள்ள 

சுவடி 
பல சுவடிகளில் பின்வருமாறு அமைந்துளது .. 


முதலாகவுள்ள 


ஆங்கது கிடக்கநான் மனிசர்க் காற்றலென் 
நீங்கினா னென்பதோ ரிழிவு நேருற 
ஈங்குநின் றியாவரு மியம்ப வென்குலத் 
தோங்குயே ராற்றலு மொளியு மொல்குமால் . 


( 64 ) 


9133 


மந்திர வேள்விபோய் மடிந்த தாமெனச் 
சிந்தையி னினைந்து நான் வருந்துஞ் சிற்றியல் 
அந்தரத் தமரர்தா மனிதற் காற்றலன் 
இந்திரற் கேயிவன் வலியென் றேசவோ. 


“ மந்திர வேள்விபோய் மடிந்ததாம் ” எனச் 
சிந்தையின் நினைந்து நான் வருந்தும் சிற்றியல் , 
அந்தரத்து அமரர்தாம் , மனிதற்கு ஆற்றலன் 
இந்திரற்கே இவன் வலி என்று ஏசவோ ? 


பொ : - மந்திரத்துடன் இயற்றப்படும் யாகம் சென்று அழிந்த 
தாம் என்று மனத்திலே நினைந்து நான் வருந்தும் சிறுமைத் தன்மை 
வானத்திலுள்ள தேவர்கள் , ( இவ் இந்திரசித்து ) மனிதன் ஒருவனுக்கு 
( எதிர்நிற்க ) ஆற்றாதவனாயினான் ; இவனது வலிமை இந்திரனை வெற்றி 
கொள்வதற்கு மட்டுமே என ( என்னைக் குறித்துப் ) பழித்துரைத்தற் 
காகவோ ? 


கு : - மந்திர வேள்வி போய் மடிந்ததாம் என நினைந்து நான் 
வருந்தும் சிற்றியல் , அந்தரத்து அமரர் , மனிதற்கு ஆற்றலன் , இவன் 
வலி இந்திரற்கே என்று ஏசவோ ? என இயையும் . அமரர்தாம் 
என்புழி , தாம் என்பது அசை . இந்திரற்கே என்புழி , ஏகாரம் ஏனை 
போரைப் பிரித்தலின் பிரிநிலை , 

( 65 ) 


அப்பொழுது அரக்கர் சேனை வானர சேனையினால் நிலைகுலைதல் 


9134 


என்றவன் பகர்கின்ற வெல்லை யின்னிருங் 
குன்றொடு மரங்களும் பிணத்தின் கூட்டமும் 
பொன்றின கரிகளுங் கவிகள் போக்கின 
சென்றன பெரும்படை யிரிந்து சிந்தின . 


58 


யுத்த காண்டம் 


பொ : - அ ைகளையுடைய கடல் போலும் ( அரக்கரது ) பெருஞ் 
சேசு நிலைகெட்டுச் சிதறியோட மரத்தினால் புடைத்துத் தாக்கி 
வெகுண்ட அனுமன் , இந்திரசித்துக்கு அருகாக நெருங்கி நின்று 
அவ்வரக்சனுக்கு வெகுளி மிகுந்து தோன்றுதற்கு ஏதுவாகிய மொழி 
களைக் கூறுவானாயினான் . 


கு : - மாருதி , அரக்கனுக்கு அணித்து என அணுகி , அன்னவன் 
சதம் வரச் சிறப்பன மாற்றம் கூறுவான் என முடிக்க . அரக்கன் , 
அன்னவன் என்பன இந்திரசித்தைக் 

பன இந்திரசித்தைக் குறித்தன . கதம் - வெகுளி- 
சிறத்தல் - மிகுதல் . 

( 69 ) 


9138 


நானுனை யிரந்து கூறு 

நயமொழி யொன்றுங் கேளாய் 
சானகி தன்னை வாளாற் 

றடிந்ததோ தன தன் றந்த 
மானமேற் சேனை யோடும் 

வடதிசை நோக்கி மீது 
போனதோ கோடி கோடி 

வஞ்சமும் பொய்யும் வல்லாய் . 


நான் உனை இரந்து கூறும் நயமொழி ஒன்றும் கேளாய் ; 
சானகி தன்னை வாளால் தடிந்ததோ ? தன தன் தந்த 
மானம் மேல் சேனையோடும் வடதிசை நோக்கிமீது 
போனதோ ? கோடி கோடி வஞ்சமும் பொய்யும் வல்லாய் ! 


பொ . 

கோடிக் கணக்கான வஞ்சனைச் செயல்களையும் 
பொய்ம் மையினையும் கற்று வல்லவனே ! யான் முன்பு உன்னை இரந்து 
வேண்டிய நீதிமொழியினைச் சிறிதும் கேட்டாயல்லை . சீதாபிராட்டியை 
வாளால் வெட்டி வீழ்த்தியாயிற்றோ ? கு பேரன் கொடுத்த புட்பக 
விமானத்தின் மீது சேனையுடனே வடதிசை நோக்கிப் போர் மேற் 
சென்று முடிந்ததோ ? 


கு- நயமொழி என்றது . பெண் கொலை செய்கை பெரும்பழி 
எனக் கூறிய நீதியுரையினை . ஒன்றும் - சிறிதும் . சானகி - சனகன் 
மகள் ; சீதாபிராட்டி . சானகி தன்னை வாளால் தடிந்தனையோ ? 
வடதிசை நோக்கிப் போயினையோ ? என இந்திரசித்தை முன்னிலைப் 
படுத்து வினவும் நிலையிலுள்ள அனுமன் , அங்ஙனம் அவனது தொழில் 


நிகும்பலை யாகப் படலம் 


59 


நிகழ்ச்சியை முன்னிலையில் வைத்துரையாது , 

அவனை 

மிகவும் 
உடர்த்துக் கூறுவது போல் , சானகி தன்னை வாளால் தடிந்ததோ ? 
வடதிசை நோக்கிப் போனதோ என அவள் தொழில்மேலேற்றிப் 
படர்க்கையில் வைத்துப் பரிகசிக்கின்றான் . மானம் - விமானம் ; முதல் 
குறை . இச்செய்யுள் 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 54 , 60 - 63 , 65 , 
66 , 71 , 74 - ஆம் எண்ணுள்ள சுவடிகளில் இல்லை . 

( 70 ) 


9139 


தடந்திரைப் பரவை யன்ன 

சக்கர யூகம் புக்குக் 
கிடந்தது கண்ட துண்டோ 

நாணொலி கேட்டி லோமே 
தொடர்ந்துபோ யயோத்தி தன்னைக் 

கிளையொடுந் துணிய நூறி 
நடந்ததெப் பொழுது வேள்வி 

முடிந்ததே கரும் நன்றே . 


தடந்திரைப் பரவை அன்ன 

சக்கர யூகம் புக்குக் 
கிடந்தது கண்டது உண்டோ ? 

நாண் ஒலி கேட்டிலோமே , 
தொடர்ந்து போய் அயோத்தி 

தன்னைக் கிளையோடும் துணிய நூறி 
நடந்தது எப்பொழுது ? வேள்வி 
முடிந்ததே ? கருமம் நன்றே ? 


பொ- பெரிய அலைகளை யுடைய கடல் போன்ற சக்கரவியூகமாக 
அமைந்த ( நினது ) சேனை ( இவ்விடத்துப் ) புகுந்து கிடந்ததே ? ( அதனைத் 
தாங்கள் ) கண்டது உண்டா ? ( அதன் ) வில் நாண் ஒலியைக் கூட 
நாங்கள் கேட்கப் பெற்றிலோமே ? தொடர்ந்து அயோத்தி நகரத்தினை 
யடைந்து ( பரதனைச் ) சுற்றத்தொடும் ( உடல் ) துண்டிக்கப்பட்டு விழும் 
படி கொன்றுவிட்டு ( த் தாங்கள் இங்கு ) மீண்டு வந்தது எப்பொழுதோ ? 
தொடங்கிய யாகம் முற்றுப்பெற்ற தல்லவா ? எண்ணிய செயல் 
நன்மையை விளைத்த தல்லவா ? 


கு : - சக்கரவியூகமாக அமைந்த நினது பெருஞ்சேனை நொடிப் 
பொழுதில் நிலை குலைந்து சிதறியதே என இந்திரசித்தை நோக்கி 
இகழும் நிலையில் , தடந்திரைப் பரவையன்ன சக்கர வியூகம் புக்குக் 


60 


யுத்த காண்டம் 


கிடந்தது 

கண்டது உண்டோ ? நாணொலி கேட்டிலோமே என 
வினவினான் அனுமன் . நினக்குக் காவலாக அமைந்த நின் சேனையைச் 
சிதையாது பாதுகாக்க மாட்டாத நீ அயோத்தி தன்னைத் தொடர்ந்து 
போய் ( ப் பரதனை ) க் கொன்று வருவதாகச் சொன்னதும் வெற்றி 
குறித்து வேள்வியைத் தொடங்கி நடத்தியதும் நகைப்பிற் குரியனவே 
என்பான் , அயோத்தி தன்னைத் தொடர்ந்து போய்க் கிளையோடும் 
துணிய நூறி நடந்தது எப்பொழுது ? வேள்வி முடிந்ததே ? கருமம் 
நன்றே ? என வினவினான் . 


. 


( 71 


9140 


ஏந்தகன் ஞால மெல்லா 

மினிதுறைந் திவரத் தாங்கும் 
பாந்தளிற் பெரிய திண்டோட் 

பரதனைப் பழியிற் றீர்ந்த 
வேந்தனைக் கண்டு நீர் நும் 

வில்வலிகாட்டி மீண்டு 
போந்ததெவ் வளவை நன்றே 

போனமை பொருந்திற் றன்றே . 


ஏந்து அகல் ஞாலம் எல்லாம் 

இனிது உறைந்து இவரத் தாங்கும் 
பாந்தளின் பெரிய திண்தோள் 

பரதனை பழியின் தீர்ந்த 
வேந்தனை , கண்டு நீர் நும் 

வில்வலி காட்டி மீண்டு , 
போந்தது , எவ் அளவை நவறே, 

போனமை பொருந்திற்று அன்றே . 


பொ : - ( எல்லாவற்றையும் ) பொறுத்துத் தாங் தகின்ற விரிந்த 
நிலவுலக முழுவதும் மேற்பட்டு விளங்கச் சுமக்கும் ஆதிசேடனக் 
காட்டிலும் பெரிய திண்ணிய தோள்களையுடைய பரதனும் பழியி 
னின்றும் நீங்கிய வேந்தனும் ஆகியவனைக் கண்டு நீர் நமது வில்லின் 
வலிமையைப் புலப்படுத்தி மீண்டு திரும்பி வந்தது எப்பொழுது ? 
போன காரியம் நன்றாகப் பொருந்தி நிறைவேறிய தல்லவா ? 


கு - ஏந்துதல் - தாங்குதல் . இவர்தல் - மேற்பட்டு உயர்தல் . 
பாந்தள் - பாம்பு ; ஆதிசேடன் . பாந்தளின் என்புழி ஐந்தா முபாகிய 
இன் உறழ்ச்சிப் பொருளில் வந்தது . பரதனை வேந்தனை என இரண்டா 


நிகும்பலை யாகப் படலம் 


61 


முருபு அடுக்கி வந்து கண்டு என்னும் வினை கொண்டு முடிந்தது . 
நிலவுலக முழுவதும் பொதுவறப் புரக்கும் திண்ணிய தோள்களை 
யுடைய பரதனைக் கண்டு நமது வில் வன்மையைப் புலப்படுத்தி 
வென்று உயிருடன் மீள்வ தென்பது நும்மால் இயலாத செயல் 
என்பது புலப்பட , திண்டோட் பரதனை ... கண்டு நீர் நும் வில்வலி 
காட்டி மீண்டு போந்தது எவ்வளவை ? என இந்திரசித்தை நோக்கி 
வினவினான் அனுமன் . 

( 72) 


9141 


அம்பரத் தமைந்த வல்விற் 

சம்பர னாவி வாங்கி 
உம்பருக் குதவி செய்த 

வொருவனுக் குதயஞ் செய்த 
நம்பியை முதல்வ ரான 

மூவர்க்கு நால்வ ரான 
தம்பியைக் கண்டு நின்றன் 

றனுவலங் காட்டிற் றுண்டோ. 


அம்பரத்து அமைந்த வல்வில் சம்பரன் ஆவி வாங்கி 
உம்பருக்கு உதவி செய்த ஒருவனுக்கு உதயஞ் செய்த 
நம்பியை முதல்வர் ஆன மூவர்க்கு நால்வர் ஆன 
தம்பியைக் கண்டு , நின்தன் தனு வலம் காட்டிற்று உண்டோ ? 


பொ ! - வானுலகத்தே - ( போர் மேற்கொண்டு ) தங்கிய வலிய 
விற்படையினை யுடைய சம்பரன் என்னும் அசுரனது உயிரைக் கவர்ந்து 
தேவர்களுக்கு உதவி புரிந்த ஒப்பற்றவனாகிய தசரதனுக்கு ( ப்புதல்வ 
ராகத் தோன்றிய ஆடவர் தோன்றலாகிய இராமனை முதலாக 
வுடைய மூவர்க்கு ( பின்னே அன்னோர் ) நால்வராகுமாறு தோன்றிய 
தம்பி சத்துருக்கினனைக் கண்டு நீ நினது வலிமையை ( ப் புலப்பட ) க் 
காட்டியதுண்டோ ? 


கு : - அம்பரம் - வானுலகம் . அமைதல்-- பொருந்தித் தங்குதல் . 
சம்பரன்- ஓர் அசுரன் . உம்பர் - தேவர் . உம்பருக்கு உதவி செய்த 
ஒருவன் என்றது , சம்பரனைக் கொன்று வானுலக ஆட்சியை இந்திர 
னுக்கு வழங்கிய தசரதனை . உதயஞ் செய்தல் - ( மகனாகத்) தோன்றுதல் . 
நம்பி என்றது ஆடவருட் சிறந்தோனாகிய இராமபிரானை . நம்பியை 
முதல்வரான் மூவர் என்றது , இராமன் பரதன் இலக்குவன் ஆகிய 
மூவர்களை . நால்வரான தம்பி என்றது , மேற்குறித்த உடன் பிறந்தார் 
மூவரும் நால்வர் என அழைக்கப்பெறுமாறு பிறந்த தம்பியாகிய 


162 


யுத்த காண்டம் 


சத்சருக்கினனை . பரதன் சத்துருக்கினன் ஆகியோரை எதிர்த்து நின்று 
விற்போர் புரியும் தகுதியில்லாத நீ அயோத்தி தகரத்தை யடைந்து 
பரதன் முதலியோரைக் கிளையுடன் கொள்வதாக முன்பு கூறியது 
முழுப் பொய்யாயிற்று என்பான் மூவர்க்கு நால்வரான தம்பியைக் 
கண்டு நீ நின் தனுவலங் காட்டிற்றுண்டோ என இந்திரசித்தை 
நோக்கி அனுமன் வினவினான் . 

( 73 ) 


9142 


தீயொத்த வயிர வாளி 

யுடலுறச் சிவந்த சோரி 
காயத்துஞ் செவியி னூடும் 

வாயினுங் கண்க ளூடும் 
பாயப்போ யிலங்கை புக்கு 

வஞ்சனை பரப்பச் செய்யும் 
மாயப்போ ராற்ற லெல்லா 
மின்றொடு மடியு மன்றே . 


தீ ஒத்த வயிர வாளி உடல் உற , சிவந்த சோரி 
காயத்தும் , செவியினூடும் , வாயினும் , கண்களூடும் 
பாய , போய் , இலங்கை புக்கு , வஞ்சனை பரப்பச் செய்யும் 
மாயப் போர் ஆற்றல் எல்லாம் இன்றொடு மடியும் அன்றே ! 


பொ : - நெருப்பினை யொத்துச் சுட்டழிக்கும் திண்ணிய அம்புகள் 
உடம்பில் தைத்து ஊன்றுதலால் சிவந்த இரத்தம் உடம்பிலும் 
செவியிலும் வாயிலும் கண்களிலும் பாய்ந்து வழிய (விரைந்து ) 
சென்று இலங்கை நகரிற் புகுந்து நினது வஞ்சனைத் திறங்களை எங்கும் 
பரப்பச் செய்யும் மாயப் போரின் வலிமை யனைத்தும் இன்றோடு 
முடிந்துவிடும் அல்லவா ? 

கு - வாளி - அம்பு . சோரி - இரத்தம் . காயம் - உடம்பு . நின்னுடைய 
வஞ்சனைப் போர்ச் செயல்களின் வன்மை யனைத்தும் இலக்குவனுடன் 
பொருது மடியும் நாளாகிய இன்றோடு தீர்ந்தொழிந்துவிடும் என்பான் , 
- மாயப்போ ராற்றலெல்லாம் இன்நொடு மடியு மன்றே என்றான் 
அனுமன் . மடிதல் - தீர்ந்தொழிதல் . 

( 74 ) 


9143 


பாசமோ மலரின் மேலான் 

பெரும்படைக் கலமோ பண்டை 
ஈசனார் படையோ மாயோ 

னேமியோ யாதோ வின்னும் 


63 


நிகும்பலை யாகப் படலம் 


வீசநீர் விரும்பு கின்றீ 

ரதற்கு நாம் வெருவிச் சாலக் 
கூசினோம் போதும் போதும் 

கூற்றினார் குறுக வந்தார் . 


பாசமோ , மலரின் மேலோன் 

பெரும் படைக் கலமோ , பண்டை 
ஈசனார் படையோ , மாயோன் 

நேமியோ , யாதோ , இன்னும் 
வீசநீர் விரும்புகின்றீர் ? 

அதற்கு நாம் வெருவி , சாலக் 
கூசினோம் ; போதும் போதும் ; 

கூற்றினார் குறுக வந்தார் . 


பொ ! - நாகபாசமோ ? தாமரை 

மலரில் இருப்போனாகிய 
பிரமனது பெருமைவாய்ந்த படைக்கலமோ ? ( எல்லாப் பொருட்கும் ) 
பழையோனாகிய சிவபெருமானது ( பாசுபதப் ) படையோ ? திருமால து 
சக்கரப் படையோ ? வேறு யாதோ ? இனிமேலும் எங்கள் மேல் 
ஏவுதற்கு நீர் விரும்பியுள்ளீர் ? ( நும்மால் செலுத்தப்படும் ) அப்படைக் 
கலத்திற்கு நாங்கள் மிகவும் அஞ்சி நடுக்கமுற்று ஒடுங்கினேம் . ( நீர் 
அவற்றை எம்மேல் வீசியது ) போதும் போதும் . கூற்றுவனார் நெருங்க 
வந்துவிட்டார் . 


கு : - பாசம்- நாகபாசம் . மலரின் மேலான் - பிரமன் . ஈசனார்- 
சிவபெருமான் . பரமன் காண்க பழையோன் காண்க ( திருவண்டப் 
பகுதி ) எனவும் , முன்னைப் பழம் பொருட்கும் முன்னைப் பழம் 
பொருளே ( திருவெம்பாவை ) எனவும் வரும் திருவாசகப் பொருளை 
புளங் கொண்டு பண்டை ஈசனார் எனச் சிறப்பித்தார் ஆசிரியர் . 
ஆற்றல்மிக்க அனுமன் அஞ்சியவனைப் போன்று இந்திரசித்தை நோக்கி 
அதற்கு நாம் வெருவிச் சாலக் கூசினோம் போதும் போதும் என 
நகையாடிக் கூறினான் . கூற்றினார் குறுக வந்தார் என்ற தொடர் , 
* எமது உயிரைக் கவர்தற்கு இயமனார் நெருங்கி வந்தார் எனத் தாம் 
அஞ்சிய தன்மையைக் குறிப்பது போன்று , நினது உயிரைக் கவர் 
தற்கு இயமனார் அணுகி வந்துள்ளார் என இந்திரசித்தை அச்சுறுத் 
தும் நிலையில் அமைந்துள்ளமை உற்று நோக்கத்தக்கதாகும் . குறு . 
வருதல் -அணிமையில் நெருங்க வருதல் . 

( 75 ) 


64 


யுத்த காண்டம் 


9144 


வரங்கணீ ருடைய வாறு 

மாயங்கள் வல்ல வாறும் 
பரங்கொள்வா னவரிற் றெய்வப் 

படைக்கலம் படைத்த வாறும் 
உரங்களோ டுன்னி யன்றோ 

வும்மை நா முயிரி னோடுஞ் 
சிரங்கொளத் துணிந்த தன்ன 

துண்டது திறம்பி னோமோ . 


வரங்கள் நீர் உடையவாறும் , 

மாயங்கள் வல்லவாறும் , 
பரம் கொள் வானவரின் தெய்வப் 

படைக்கலம் படைத்தவாறும் 
உரங்களோடு உன்னி அன்றோ . 

உம்மை நாம் உயிரினோடும் 
சிரம் கொளத் துணிந்தது ? அன்னது 

உண்டு ; அது திறம்பினோமோ ? 


பொ ! - ( இந்திரசித்தாகிய ) நீவிர் வரங்களைப் பெற்றுடைய தன் 
மையும் மாயச் செயல்களைக் கற்று வல்ல தன்மையும் பெருமையினைக் 
கொண்ட தேவர்கள் பால் தெய்வத்தன்மை வாய்ந்த ஆயுதங்களைப் 
பெற்றுள்ள தன்மையும் ( நுமக்கு இயல்பாக வாய்ந்த ) வன்மைகளும் 
கியவற்றை எண்ணிய பின் பல்லவா உம்மை நாங்கள் உயிருடன் 
தலையினைக் கவர்ந்து கொள்ளத் துணிந்தது ? அங்ஙனந் துணிந்து கூறிய 
வஞ்சினம் உளது . அவ் வஞ்சினத்தில் தவறி விலகினோமோ ? 


கு : - வரம் - தேவர்கள் அருளிக் கூறிய அருள் மொழி . மாயம் 
வஞ்சனைச் செயல் . பரம் - அறிவு ஆண்மை பொருள் படை ஆகிய 
பெருமை . உரம் - திண்மை . உடலுரனும் உள்ளத்துரனும் அடங்க 
உரங்கள் எனப் பன்மையாற் குறித்தார் . அது திறம்புதல் - அவ் வஞ் 
கினத்தில் தப்புதல் . திறம்பினோமோ என்புழி ஓகாரம் எதிர் 
மறை . 

( 76 ) - 


9145 


விடந்துடிக்கின்ற கண்டத் 

தண்ணலும் விரிஞ்சன் றானும் 
படந்துடிக் கின்ற நாகப் 

பாற்கடற் பள்ளி யானும் 


நிகும்பலை யாகப் படலம் 


65 


சடந்துடிக் கிலராய் வந்து 

தாங்கினுஞ் சாத றிண்ணம் 
இடந்துடிக் கின்ற துண்டே 

யிருத்திரோ வியம்பு வீரே . 


விடம் துடிக்கின்ற கண்டத்து 

அண்ணலும் , விரிஞ்சன் தானும் , 
படம் துடிக்கின்ற நாகப் 

பாற்கடல் பள்ளியானும் , 
சடம் துடிக்கிலராய் வத்து 

தாங்கினும் , சாதல் திண்ணம் ; 
இடம் துடிக்கின்றது உண்டே ? 

இருந்திரோ ? இயம்புவீரே ! 


பொ ! - ( ஆலகால ) நஞ்சு நிறைந்து ததும்புகின்ற கண்டத்தினை 
புடைய இறைவனாகிய சிவபெருமானும் பிரமதேவனும் படம் விரித்து 
எழுகின்ற ( ஆதிசேடனாகிய ) பாம்பணையின் மேற் பாற்கடலிற் பள்ளி 
கொள்வோனாகிய திருமாலும் உடல் நடுங்குறாதவராகி ( நுமக்குத் 
துணையாய் ) வந்து தாங்கிப் பாதுகாத்தாலும் ( போரிற் ) சாவது உறுதி . 
( நமக்கு ) இடப்பக்கம் துடிக்கின்றதல்லவா ? (இனியும் நீர் ) உயிருடன் 
இருப்பீரோ ? சொல்வீராக . 


கு : - டெம் - ஆலகால நஞ்சு . துடித்தல் - நிறைத்து ததும்புதல் . 
படம் துடித்தல் - படத்தினை விரித்துச் சீறி எழுதல் . சடம் துடித்தல் - 
உடல் நடுக்குறுதல் . இடம்துடித்தல் -- இடப்பக்கத்துத் தோளும் கண் 
ணும் துடிப்புற்று அசைதல் . ஆடவர்க்கு இடந்துடி த்தலாகிய இது 
பின்வரும் தீங்கின் முன்னரே புலப்படுத்தும் தீ நிமித்தமாகும் . ( 77 ) 


9146 


கொல்வெனென் றுன்னைத் தானே 

குறித்தொரு சூளுங் கொண்ட 
வில்லிவந் தருகு சார்ந்துன் 

சேனையை முழுதும் வீட்டி 
வல்லையேல் வாவா வென்று 

விளிக்கின்றான் வரிவி னாணின் 
ஒல்லொலி யைய செய்யு 

மோமத்துக் குறுப்பொன் றாமோ . 


5 


66 


யுத்த காண்டம் 


" கொல்வென் " என்று , உன்னைத்தானே 

குறித்து ஒரு சூளும் கொண்ட 
வில்லி , வந்து அருகு சார்ந்து , உன் 

சேனையை முழுதும் வீட்டி , 
" வல்லையேல் வா வா " என்று 

விளிகின்றான் ; வரிவில் நாணின் 
ஒல் ஒலி, ஐய ! செய்யும் 

ஓமத்துக்கு உறுப்பு ஒன்று ஆமோ ? 


பெ : - உன்னைக் கொல்வேன் என்று தானே ( முற்படக் ) குறித்து 
ஒப்பற்ற வஞ்சினங் கூறிய வில் வீரனாகிய இலக்குவன் நின்பக்கத்தே 
நெருங்கிச் சார்ந்து உன் சேன முழுவதையும் கொன்று வீழ்த்தி , நீ 
( என்னுடன் விரைந்து பொருதற்கு ) வல்லாயாயின் வருக வருக என்று 
(உளக் ) அழைக்கின்றான் . ஐயனே ! ( அவனது ) வரிந்து கட்டப் பெற்ற 
வில் நாணினின்றும் எழுகின்ற ஒல்லென்னும் ஒலியானது நீ செய்து 
கொண்டிருக்கும் வேள்விக் கிரியைக்கு ( மந்திரபூர்வமாகிய ) ஓர் அங்க 
மாக அமைந்ததோ ? 


: . எங்களை அழித்தற் பொருட்டு நீ தொடங்கிச் செய்யும் இந்த 
யாகமானது சிதைவுற்றழிய வில் வீரனாகிய இலக்குவன் நின்னை அணு 
கிப் போர்க்கு அறைகூவி யழைத்து வில்நாணின் ஒலியை யெழுப்பிய 
இந்நிலையில் நீ யாக சாலையில் வாளாவிருத்தல் அடாதென்பான் , வரி 
வில் நாணின் ஒல்லொலி ஐய ! செய்யும் ஓமத்துக்கு உறுப்பு ஒன்று 
ஆமோ ? என இந்திரசித்தினை இகழ்ந்து வினவினான் அனுமன் . வில்லி . 
வில்வீரன் ; என்றது இலக்குவனை . விளித்தல் - அழைத்தல் . ஐய என் 
றது இந்திரசித்தை நோக்கிய வினி . ஓமம் - வேள்வியில் நிகழும் 
கிரியை . உறுப்பு - அங்கம் . 

( 78 ) 


9147 


மூவகை யுலகுங் காக்கு 

முதலவன் றம்பி பூசல் , 
தேவர்கள் முனிவர் மற்றுந் 

திறத்திறத் துலகஞ் சேர்ந்தார் 
யாவருங் காண நின்றா 

ரினியிறை தாழ்ப்ப தென்னோ 
சாவது சரத மன்றோ 

வென்றனன் தருமங் காப்பான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


67 


மூவகை உலகும் காக்கும் 

முதலவன் தம்பி பூசல் 
தேவர்கள் , முனிவர் , மற்றும் 

திறத்திறத்து உலகம் சேர்ந்தார் , 
யாவரும் காண நின்றார் ; 

இனி இறை தாழ்ப்பது என்னோ? 
சாவது சரதம் அன்றோ? 

என்றனன் , தருமம் காப்பான் . 
பொ . மூன்று வகை உலகங்களையும் இடர் நீக்கிப் பாதுகாத் 
தருளும் முதல் வனாகிய இராமனுக்குத் தம்பியாகிய இலக்குவனது 
போர்த் திறத்தைத் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பலதிறப் பட்ட 
உலகங்களில் வாழ்வார் பாவருங் காணு தற் பொருட்டு ( விசும்பில்வந்து ) 
நின்றார்கள் . இனிச் சிறிதும் தாமதிப்பது ஏனோ? இறப்பது உறுதி 
யன்றோ என்று கூறினான் அறத்தினைக் காப்பவனாகிய அனுமன் 

கு : - முதலவன் - முதற்பொருளாகிய இறைவன் : என்றது காத் 
தற் கடவுளாகிய திருமாலின் அமிசமாகிய இராமனை . தம்பி - இலக்கு 
வன் . பூசல் - போர் ; என்றது போர்த் தொழிற்றிறமையை . இறை - 
சிறிது . தாழ்த்தல் - தாமதித்தல் . சரதம் - மெய் ; உறுதி . அறந்தக 
நிறுத்தப் பிறந்தருளிய நல்லற மூர்த்தியாகிய இராமபிரானுக்குத் 
துணையாய் நின்று தொண்டு செய்து உலகத்தின் கண் அறத்தினைக் 
காக்கும் கடமை பூண்டவன் அனு மனாதலின் , அவனைத் தருமங்காப் 
பான் எனச் சிறப்பித்தார் ஆசிரியர் . 

(79 ) 
இந்திரசித்து வெகுண்டு அனுமன் முதலியோரை 

இகழ்ந்துரைத்தல் 
9148 

அன்னவா சகங்கள் கேளா 

வனலுயிர்த் தலங்கற் பொற்றோள் 
மின்னுகப் பகுவா யூடு 

வெயிலுக நகைபோய் வீங்க 
முன்னரே வந்திம் மாற்ற 

மொழிகின்றீர் மொழிந்த மாற்றம் 
என்னதோ நீயி ரென்னை 

யிகழ்ந்ததென் றினைய சொன்னான் . 
அன்ன வாசகங்கள் கேளா , 

அனல் உயிர்த்து , அலங்கல் பொன் - தோள் 
மின்உக, பகுவாயூடு 

வெயில் உக , நகைபோய் வீங்க , 


68 


யுத்த காண்டம் 


முன்னரே வந்து இம் மாற்றம் 

மொழிகின்றீர் மொழிந்த மாற்றம் 
என்னதோ நீயிர் என்னை 

இகழ்ந்தது என்று இனைய சொன்னான் .. 


பொ . ( அனுமன் கூறிய ) அம் மொழிகளைக் கேட்டு நெருப் 
டெனப் பெருமூச்சு விட்டு , மான் யை பணிந்த பொன்மயமான தன் 
தோள்களினின்றும் மின்னொளி சிதற , பிளந்த வாயினிடையே வெயில் 
வெளிப்பட்டு வீச ( வெகுளிச் ) சிரிப்பு மிக்குத் தோன்ற , என் முன்னே 
வந்து இம் மொழியினைக் கூறுகின்றீர் . ( நீவிர் ) கூறிய வார்த்தை என்ன 
பொருளுடையதோ ? நீவிர் என்னை இகழ்ந்து கூறியதே யாகும் என்று 
சொல்லிப் பின் வரும் மொழிகளைக் கூறினான் ( இந்திரசித்து ) . 


கு : - ( இந்திரசித்து ) அன்ன வாசகங்கள் கேளா , அனல் உயிர்த்து 
அலங்கல் பொன் தோள் மின் உக , பகுவாயூடு வெயில் உக , நகை போய் 
வீங்க , முன்னரே வந்து இம் மாற்றம் மொழிகின்றீர் . மொழிந்த 
மாற்றம் என்னதோ ? நீவிர் என்னை இகழ்ந்தது என்று இணைய சொன் 
னான் என்க . அவன் கூறியவை அடுத்து வரும் ஐந்து செய்யுகட்ளில் 
விரித்துரைக்கப்படும் . அன்ன வாசகங்கள் என்றது , அனுமன் இந்திர 
சித்தை நோக்கிப் புகழ்வது போற் கூறிய இகழுரைகளை . கேளா 
கேட்டு . 

என்னதோ - என்ன பொருளுடையதோ ? என்னை 
இகழ்ந்தது- என்னை இகழ்ந்து கூறியதே எனத் தேற்றேகாரம் வரும் 
வித்துரைக்கப்பட்டது . இனி நீயிர் இகழ்ந்தது என்னை என இயைத்து 
வினாவாக்கலும் பொருந்தும் . 

( 80 ) 


9149 


மூண்டபோர் தோறும் பட்டு 

முடிந்தநீர் முறையிற் றீர்ந்து 
மீண்டபோ ததனையெல்லா 

மறத்திரோ விளிதல் வேண்டி 
ஈண்டவா வென்னா நின்றீ 

ரித்தனை பேரும் பட்டு 
மாண்டபோ துயிர்தந் தீயும் 
மருந்துவைத் தனையோ மான 


மூண்ட போர்தோறும் பட்டு 

முடிந்தநீர் , முறையின் தீர்ந்து 
மீண்டபோது அதனை எல்லாம் 

மறத்திரோ ? விளிதல் வேண்டி 


நிகும்பலை யாகப் படலம் 


69 


ஈண்டவா என்னா நின்றீர் ; 

இத்தனை பேரும் பட்டு 
மாண்டபோது , உயிர் தந்தீயும் 

மருந்து வைத்தனையோ மான ? 
பொ : - மிக்கெழுந்த போர்கள் தோறும் (படைக்கலங்களால் ) 
தாக்கப்பட்டு இறந்த நீங்கள் (உயிர்போன ) விதிமுறைமையின் நீங்கி 
( உயிர்பெற்று ) மீண்டுவந்த இப்பொழுது ( முன்னுற்ற ) அத்துன்பங் 
களையெல்லாம் மறந்து விட்டீரோ ? இறத்தலை விரும்பி அணுக வரு 
வாயாக என்று ( என்னைப் போருக்கு ) அழைக்கின்றீர்கள் . நீங்கள் 
இத்தனை பேரும் ( என் அம்புகளால் ) தாக்கப்பட்டு இறந்தபொழுது 
உயிரை மீட்டுத் தருதற் குரிய மருந்தினை நிறையப் பெற்று வைத்துள் 
ளாயோ ? 


கு : - மூளுதல் - சினம் மிக்கு எழுதல் . நான் ஏவிய நாகபாசத்தால் 
மாண்ட பொழுது கருடனாலும் , பிரமாத்திரத்தால் மாண்ட பொழுது 
மருத்து மலையாலும் உயிர் பெற்றெற்றெழுந்த நீவிர் முன்னுற்ற துன் 
பங்களையெல்லாம் மறந்து மீளவும் என்னுடன் போர் செய்ய வந்தமை 
இறந்தால் நும் உயிரை மீட்டுத் தருதற்குரிய மருந்தினை நீ நிறைபச் 
சேர்த்து வைத்துள்ளமையினாலேயோ என வினவுவான் 

மாண்ட 
போது உயிர்தந் தீயும் மருந்து மான வைத்தனையோ என்றான் 
இந்திரசித்து . மான - நிறைய . 

( 81 ) 


9150 


இலக்குவ னாக மற்றை 

யிராமனே யாக வீண்டு 
விலக்குவ ரெல்லாம் வந்து 

விலக்குக குரங்கின் வெள்ளம் 
குலக்குல மாக மாளுங் 

கொற்றமு மனிதர் கொள்ளும் 
அலக்கணு முனிவர் தம்மோ 

டமரருங் காண்ப ரன்றே . 
இலக்குவன் ஆக , மற்றை 

இராமனே ஆக , ஈண்டு 
விலக்குவர் எல்லாம் வந்து 

விலக்குக ; குரங்கின் வெள்ளம் 
குலக்குலம் ஆக மாளும் 

கொற்றமும் , மனிதர் கொள்ளும் 
அலக்கணும் , முனிவர் தம்மோடு 

அமரரும் காண்பர் அன்றே . 


70 


யுத்த காண்டம் 


பொ : - ( என்னொடு பொர வருவான் ) இலக்குவனே யாகுக 
( அன்றி ) இராமனே யாகுக . இங்கு (இருவர்க்குந் துணையாக வந்து 
என்னத் ) தடித்து விலக்குவா ரெல்லாம் விலக்குக . குரங்குச் சேனை 
யாகிய வெள்ளம் கூட்டங் கூட்டமாக இறந் தொழிதற்கு ஏதுவாகிய 
( எனது ) வெற்றித் திறத்தையும் ( என்னால் இராம இலக்குவராகிய ) 
மனிதர் படும் துயரத்தையும் ( விசும்பிலுள்ள) முனிவர்களும் தேவா 
களும் ஒருங்கே காண்பார்கள் . 


கு : - குலக் குலமாக - கட்டங் கூட்டமாக . மாளும் என்னும் 
பெயரெச்சம் கொற்றம் என்னும் ஏதுப் பெயர் கொண்டு முடித்தது . 
மனிதர் என்றது இராம இலக்குவரை . அலக்கண் - துன்பம் . ( 82 ) 


9151 


யானுடை வில்லு மென்பொற் 

றோள்களு மிருக்க வின்னும் 
ஊனுடை யுயிர்கள் யாவு 

முய்யுமோ வொளிப்பிலாமல் 
கூனுடைக் குரங்கினோடு 

மனிதரைக் கொன்று சென்றவ் 
வானினுந் தொடர்ந்து கொல்வேன் 
மருந்தினு முய்ய மாட்டீர் . 


பான 
னுடை வில்லும் , என் பொன் 

தோள்களும் , இருக்க இன்னும் 
ஊனுடை உயிர்கள் யாவும் 

உய்யுமோ ஒளிப்பு இலாமல் ? 
கூனுடைக் குரங்கினோடு 

மனிதரைக் கொன்று , சென்று அவ் 
வானினும் தொடர்ந்து கொல்வென் ; 

மருந்தினும் உய்ய மாட்டீர் : 


பொ ! - யான் ( கைக்கொண்டு ) டைய வில்லும் என்னுடைய 
திண்ணிய தோள் சளும் இன்னமும் ( அழியாது ) உள்ள வரையில் 
( என்னை எதிர்த்த ) உடம்புடன் கூடிய உயிர்கள் எல்லாம் ஓடி ஒளியா 
பல் பிழைக்கவல்லனவோ ? • னி வளைந்த உடம்பினையுடைய வானரங் 
களோடு ( இராம இலக்குவராகிய ) மனிதர்களையுங் கொன்று ( அவர் 
செல்லும் ) அவ்வானுலகிலும் ( அவர்களைத் ) தொடர்ந்து சென்று 


நிகும்பலை யாகப் படலம் 


71 


கொல்வேன் . ( நீவிர் முன்னர்ப் பிழைத்தவாறு ) மருந்தினாலும் ( இப் 
பொழுது ) பிழைக்க மாட்டீர் . 


சூ : - காணா மரபினவாகிய உயிர்களைப் போரில் துன்புறுத்துதற்கு 
அவை பெற்றுடைய உடம்பே இலக்கமாதலால் ஊனுடை யுயிர்கள் 
வாவும் உய்யுமோ என்றான் . ஊனுடை யுயிர்கள் - உடம்புடன் கூடிய 
உயிர்கள் . உய்யுமோ என்புழி வினா ஓகாரம் உய்யமாட்டா என எதிர் 
மறைப் பொருள் தந்து நின்றது . இராம இலக்குவர் தம் மனிதவுடம் 
பைத் துறந்து வானிற் சென்று தேவவுடம்பினைப் பெற்ற நிலையிலும் 
அவர்களை விடாது தொடர்ந்து சென்று பொருது கொல்வேன் என் 

மனிதரைக் கொன்று சென்று அவ்வானினுந் தொடர்ந்து 
கொல்வேன் என்றான் . மருந்து- இறப்பினை நீக்கி உய்விக்கும் மிருத 
சஞ்சீவி . மருந்தினும் என்புழி உம்மை உயர்வு சிறப்பு . 

( 83 ) 


பான் , 


9152 


வேட்கின்ற வேள்வி யின்று 

பிழைத்தது வென்றோ மென்று 
கேட்கின்ற வீர மெல்லாங் 

கிளத்துவீர் கிளத்தல் வேண்டா 
தாழ்க்கின்ற தில்லை யும்மைத் 

தனித்தனி தலைகள் பாறச் 
சூழ்க்கின்ற வீர மென்கைச் 
சரங்களாய்த் தோன்று மன்றே . 


வேட்கின்ற வேள்வி இன்று 

பிழைத்தது ; “ வென்றோம் ” என்று 
கேட்கின்ற வீரம் எல்லாம் 

கிளத்துவீர் கிளத்தல் வேண்டா ; 
தாழ்க்கின்றது இல்லை ; உம்மைத் 

தனித்தனி தலைகள் பாறச் 
சூழ்க்கின்ற வீரம் என்கைச் 
சரங்களாய்த் தோன்றும் அன்றே 


பொ : - செய்கின்ற யாசமானது இன்று ( நிறைவேறாமல் ) தவறியது . 
( நாங்களே ) வெற்றி பெற்றோம் என்று ( எண்ணி என்னை ) வினவுதற்குக் 
காரணமான ( நும்முடைய ) வீரத்திறனையெல்லாம் எடுத்துரைப்பவா 
களே ! ( அவற்றை நீவிர் ) எடுத்துரைத்தல் வேண்டா . ( நான் இனியும் ) 
தாமதிக்கின்றதில்லை . உங்களைத் தனித்தனியே தலைகள் சிதறுமாறு 


72 


யுத்த காண்டம் 


ஆராய்ந்து அழிக்கவல்ல வீரத்தன்மை என் கையிலுள்ள அம்புகளாய் 
( நுமது உடம்பின் கண்ணே தைத்து ) த் தோன்றும் . 


கு : பாறுதல் -சிதறுதல் . சூழ்கின்ற எனற்பாலது எதுகை 
நோக்கிச் சூழ்கின்ற என வல்லொற்று மிக்கு வந்தது . இனி இறை 
தாழ்ப்பதென்னோ என வினவிய அனுமனுக்கு , தாழ்க்கின்றதில்கள் 
என மறுமொழி பகர்ந்தான் இந்திரசித்து . 


9153 


மற்றெலா நும்மைப் போல 

வாயினாற் சொல்ல மாட்டேன் 
வெற்றிதா னிரண்டு தந்தீர் 

விரைவது வெல்லக் கொல்லாம் 
உற்று நா னுருத்த காலத் 

தொருமுறை யெதிரே நிற்கக் 
கற்றிரோ வின்ன மாண்டு 
கிடத்திரோ கடத்தி ரோதான் . 


மற்று எலாம் நும்மைப் போல 

வாயினால் சொல்ல மாட்டேன் ; 
வெற்றிதான் இரண்டு தந்தீர் ; 

விரைவது வெல்லக் கொல்லாம் ? 
உற்று நான் உருத்த காலத்து 

ஒருமுறை எதிரே நிற்கக் 
கற்றிரோ ? இன்னம் மாண்டு 

கிடத்திரோ ? கடத்திரோதான் ? 


பொ : - பிறவெற்றித் திறங்கள் எல்லாவற்றையும் குறித்து நும் 
மைப்போல வாயளவிற பேசி அமையமாட்டேன். ( எனக்கு ) வெற்றியை 
இருமுறை அளித்தீர் . ( தோல்வியுற்ற நீவிர் இப்பொழுது ) விரைவினை 
மேற்கொள்வது என்னை வெல்லுதற்கோ ? நான் உம்மை அடைந்து 
வெகுண்டு பொருத பொழுது ஒரு முறையேனும் என் முன்னே ( அச்ச 
மின்றி ) நிற்கக் கற்றுள்ளீரோ இனிமேலும் ( இங்கு ) இறந்து கிடக்கப் 
போகின்றீர்களோ ? அன்றி இவ்விடத்தை விட்டு அகன்று ஓடப் 
போகின்றீர்களோ ? 


கு : - வெற்றி இரண்டாவன , நாகபாசத்தால் ஒரு முறையும் 
பிரமாத்திரத்தல் ஒரு முறையும் இந்திரசித்துக்கு உண்டாகிய வெற்றி 
கள் . உருத்தல் - வெகுளுதல் . கடத்தல் - அப்பாற செல்லுதல் . ( 85 ) 


நிகும்பலை யாகப் படலம் 


73 


இதன்பின் 23 , 26 , 29 , 43 , 44 , 45 - என்னும் எண்ணுள்ள பிரதிகளில் 
என் வருமாறு ஒரு மிகைப் பாடல் உளது : 


9153a 


சூரெலாந் திரண்ட பொற்றோட் 

டாபதர்க் கிளைய தோன்றல் 
நீரெலா மறந்தீர் போலு 

மியான் செரு வேற்று நின்று 
காரெலாஞ் சொரிவ தென்னுங் 

கணைகளாற் கவியின் வெள்ளம் 
போரெலா மடிந்து நூறி 

யிறத்தலு மிருகால் பெற்றீர் . 


இந்திரசித்து , போர் செய்தற்கு ஆயத்தனாகித் தேரேறி 

வில் நாண் எறிந்து போர்ச்சங்கினை ஊதுதல் 


9154 


நின்மின்க எனின்மி னென்னா 

நெருப்பெழ விழித்து நீண்ட 
மின்மின்கொள் கவச மிட்டான் 

வீக்கினான் றூணி வீரப் 
பொன்மின் கொள் கோதை கையிற் 

பூட்டினான் பொறுத்தான் போர்வில் 
என்மின்கொள் வயிரத்திண்டே 

ரேறினா னெறிந்தா னாணி . 


நின்மின்கள் ; நின்மின் ! என்னா, 

நெருப்பு எழ விழித்து , நீண்ட 
மின்மின் கொள் கவசம் இட்டான் ; 

வீக்கினான் , தூணி ; வீரப் 
பொன் மின் கொள் கோதை கையில் 

பூட்டினான் பொறுத்தான் , போர்வில் ; 
எல் மின் கொள் வயிரத் திண்தேர் 

ஏறினான் ; எறிந்தான் நாணி ; 


பொ : - ( இவ்விடத்தைவிட்டு , அகலமாட்டோ மென்பீராயின் ) 
நில்லுங்கள் , நில்லுங்கள் என்று சொல்லி , அனற்பொறிதோன்ற 


74 


யுத்த காண்டம் 


வெருண்டு விழித்து, மின்னலை யொத்த ஒளியிகக் கொண்ட 
கவசத்தை ( த் தனது உடம்பில் ) அணிந்துகொண்டான் ; ஆம்பறாத் 
தூணியை ( த் தோளிற் ) கட்டினான் ; வீரத்திற்கு அறிகுறியான 
பொன்னாலியன்ற ஒளியினைக் கொண்ட விரல் உறையினைக் கைவிரலிற் 
செறித்தான் ; போர்த் தொழிற்குரிய வில்லினைக் ( கையில் ) தாங்கினான் ; 
கதிரவனை யொத்து ஒளிவிடுகின்ற திண்ணிய வயிரத் தேரில் ஏறினான் 
வில்லின் நாணைத் தெறித்து ஒலி செய்தாள் ( இந்திரசித்து ) . 


மின் - ஒளி . கோதை என்பது அம்பு எய்தற்பொருட்டு 
விரல்களிற் செறித்துக் கொள்ளப்படும் விரலுறை . எல் - சூரியன் . ( 86 ) 


9155 


ஊதினான் சங்கம் வானத் 

தொண்டொடி மகளி ரொண்கண் 
மோதினார் கணத்தின் முன்னே 

முழுவது முருங்க முற்றிக் 
காதினா னென்ன வானோர் 

கலங்கினார் கயிலை யானும் 
போதினான் றானு மின்று 

புகுந்தது பெரும்போ ரென்றார் . 


ஊதினான் சங்கம் ; வானத்து 

ஒண்தொடி மகளிர் ஒண்கண் 
மோதினார் ; கணத்தின் முன்னே 

முழுவதும் முருங்க முற்றக் 
காதினான் என்ன , வானோர் 

கலங்கினார் ; கயிலை யானும் , 
போதினான் தானும் , இன்று 

புகுந்தது பெரும்போர் என்றார் . 


பொ ! - ( பின் ) சங்கத்தை ( வாயில் வைத்து ) பதினான் . அந்நிலை 
பில ) வானத்திலுள்ள ஒளிபொருந்திய வளையலையணிந்த தேவமங்கை 
பர்கள் ( அஞ்சி ஆற்றா தவராய்க்) கண்களில் மோதிக்கொண்டார்கள் . 
( இவ் இந்திரசித்து ) கணப்பொழுதிற் குள்ளே ( சேனை ) முழுவதையும் 
பொன்ற வளைத்துக் கொன்றானாவன் என எண்ணித் தேவர்கள் கலக்க 
முற்றார்கள் . கயிலாய மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானும் தாமரை 
மலரில் உறையும் பிரமனும் இன்று பெரியதொடு போர் உண்டா 
பிற்று எனக் கூறினார்கள் . 


நிகும்பலை யாகப் படலம் 


75 


கு : - பொறுக்க வொண்ணாத பெருந் துன்பத்தைக் கண்டு அஞ்சிய 
மகளிர்கள் தம் கண்களிலும் முகத்திலும் மோதிக்கொண்டு வருந்துதல் 
இயல்பு . முருங்குதல் -- அழிதல் . காதுதல் - கொல்லுதல் . கயிலையான் 
சிவபெருமான் . போதினான் - பிரமன் . இன்று பெரும் போர் 
புகுந்தது என்றார் என்க . 

( 87 ) 


பின் விளைவு எண்ணித் தேவர்கள் வாட்டமுறுதல் 


9156 


இழைத்தபேர் யாகந் தானே 

யாஞ்செய்த தவத்தி னாலே 
பிழைத்தது பிழைத்த வேனும் 

வானரம் பிழைக்க லாற்றா 
அழைத்தது விதியே கொல்லென் 

றஞ்சினா ரம்பி னோடும் 
உழைத்தது காண்கின் றோமென் 

றுணங்கினா ரும்ப ருள்ளார் . 


இழைத்த பேர் யாகம்தானே 

யாம் செய்த தவத்தினாலே 
பிழைத்தது ; பிழைத்த தேனும் , 

வானரம் பிழைக்கல் ஆற்றா ; 
அழைத்தது விதியேகொல் என்று 

அஞ்சினார் ; அம்பினாலே 
உழைத்தது காண்கின்றோம் என்று , 

உணங்கினார் , உம்பர் உள்ளார் . 


பொ - ( இந்திரசித்து ) செய்யத் தொடங்கிய யாகமானது நாம் 
( முன்பு ) செய்த தவத்தின் காரணமாக ( நிறைவேறாமல் ) தவறி 
விட்டது . 

யாகம் தவறினாலும் ( இப்போரில் ) குரங்குகள் இனிப் 
பிழைத்திருக்க மாட்டா ; ( இங்கு ) அழைத்து வந்தது ( தீவினையாகிய ) 
விதியே யாகும் என்று அஞ்சியவர்களாகி அம்பினோடும் ( குரங்குகள் ) 
வருந்துவதனைக் காணப்போகின்றோம் என்று தேவர்களாக உள்ள 
வர்கள் வாட்டமுற்று வருந்தினார்கள் . 


கு : - இழைத்தல் - இயற்றுதல் . பிழைத்தல் - முற்றுப்பெறாது 
தப்புதல் . பிழைக்க லாற்றா என்புழிப் பிழைத்தல் என்பது இறவாது 


76 


யுத்த காண்டம் 


உய்தல் என்னும் பொருளில் வந்தது . உழைத்தல் - வருத்துதல் . 
இழைத்தபேர் யாகம் தானே ... காண்கின்றோம் என்பது உம்பர்கள் 

ட்கோள் . உம்பரெல்லாம் உணங்கினார் என்க . உணங்குதல் - வாட்ட 
முற்று வருந்துதல் . 

( 88 ) 


குரங்குகள் , இந்திரசித்தின் நானொலி கேட்டு நிலை 
குலைந்தோடுதலும் அனுமன் மலையினைப் பறித்து 

எதிர்த்தலும் 


9157 


நாண்டொழி லோசை வீசிச் 

செவிதொறு நடத்த லோடும் 
ஆண்டொழில் மறந்து கையி 

னடுக்கிய மரனுங் கல்லும் 
மீண்டன மறிந்து சோர 

விழுந்தன விழுந்த மெய்யே 
மாண்டன மென்றே யுன்னி 

யிரிந்தன குரங்கின் மாலை . 


நாண்தொழில் ஓசை வீசிச் 

செவிதொறும் நடத்தலோடும் , 
ஆண் தொழில் மறந்து , கையின் 

அடுக்கிய மரனும் கல்லும் 
மீண்டன மறிந்து சோர 

விழுந்தன ; விழுத்த , “ மெய்யே 
மாண்டனம் என்றே உன்னி , 

இரிந்தன , குரங்கின் மாலை . 


பொ : - ( இந்திரசித்து ) வில்லின் நாணைத் தெறித்தலாகிய 
தொழிலினாலே ( தோன்றிய ) ஓசையானது பரவி ( தம்முடைய ) 
செவிகள் தோறும் சென்று சேர்ந்த அளவில் , ( அங்கு உள்ள ) குரங்கு 
களின் ( சேனையாகிய ) வரிசைகள் ( தமது ) ஆண்மைத் தொழிலை 
மறந்தனவாய்க் கையில் அடுக்காகக் கொண்டுள்ள மரமும் மலையும் 
( பகைவர்மேல் எறியப்படாமல் ) மடங்கிச் சோர்ந்து வீழ ( த் தரையில் ) 
வீழ்ந்தன . அவ்வாறு விழுந்த வானரங்கள் நிச்சயமாக இறந்தோம் 
என்றே எண்ணி நிலை கெட்டு ஓடின . 


நிகும்பலை யாகப் படலம் 


77 


கு : - நாண்தொழில் ஓசை வீசிச் செவிதொறும் நடத்தலோடும் 
குரங்கின் மாலை , ஆண்தொழில் மறந்து , கையின் அடுக்கிய மரனும் 
கல்லும் மறிந்து சோர விழுந்தன எனவும் , அங்ஙனம் விழுந்தவை , 
மெய்யே பாண்டனம் என்றே உன்னி இரிந்தன எனவும் இரு 
தொடராக இயைத் . துரைக்க . மாலை -- வரிசை ; வானர சேனையின் 
அணி . விழுந்த - விழுந்தவை ; வினையாலணையும் பெயர் . மெய்யே 
உண்மையாகவே ; நிச்சயமாகவே . மாள்வோம் எதிர்காலத்திற் கூறற் 
பாலது . தேற்றம் பற்றி மாண்டனம் இறந்த காலத்தாற் 
கூறப்பட்டது . 

( 89 ) 


என 


9158 


படைப்பெருந் தலைவர் நின்றா 

ரல்லவ ரிறுதி பற்றும் 
அடைப்பருங் காலக் காற்றா 

லாற்றல் தாகிக் கீறிப் 
புடைத்திரிந் தோடும் வேலைப் 

புனலென விரியலுற்றார் 
கிடைத்தபோ ரனும னாண்டோர் 

நெடுங்கிரி கிழித்துக் கொண்டான் . 


படைப் பெருந்தவர் நின்றார் ; 

அல்லவா , இறுதி பற்றும் 
அடைப்ப அருங்காலக் காற்றால் 

ஆற்றலது ஆகிக் கீறிப் 
புடை , திரிந்து ஓடும் வேலைப் 

புனல் என , இரியலுற்றார் 
கிடைத்த போர் அனுமன் ஆண்டு , ஓர் 

நெடுங்கிரி கிழித்துக் கொண்டான் . 


பொ ! - ( வானர சேனையிற் ) பெரிய படைத்தலைவராக உள்ள 
வர்கள் ( அஞ்சாது ) நின்றனர் ; அவர்களல்லாத ஏனையோர் , அழிவினைத் 
தரும் தடுக்கவொண்ணாத ஊழிக்காலத்துப் பெருங்காற்றால் தாங்க 
வொண்ணாததாகிப் பிளக்கப்பட்டுப் பிதிர்ந்து பக்கங்களில் மோதி 
அலைவுற்று வழிந்து ஓடும் கடல் நீரைப் போன்று நிலைகெட்டு ஓடுவா 
ராயினர் . ( இந்திரசித்தை ) எதிர்ப்பட்டு நின்ற போர்த் தொழிலில் 
வல்ல அனுமன் அவ்விடத் துள்ளதொரு பெரிய மலையினைப் ( பூமியி 
னின்றும் ) பெயர்த்து எடுத்துக்கொண்டான் . 


78 


யுத்த காண்டம் 


கு- படைப்பெரும் தலைவர் - பெரும்படைத் தலைவர் ; சேனா 
பதிகள் . அல்லவர் - அவர்கள் அல்லாத ஏனைய வானர வீரர்கள் . இறுதி 
பற்றும் காலக்காற்று , அடைப்ப அருங் காலக்காற்று எனத் தனித்தனி 
இயையும் . இறுதி பற்றுதல் -அழிவினை யுண்டாக்குதல் . அடைதல் 
தடுத்து நிறுத்தல் . காலக்காற்று - ஊழி முடிவிற்றோன்றும் பெருங் 
காற்று . ஆற்றலது - ஆற்றாதது ; பொறுக்க வொண்ணாதது . ஆற்று . 
பகுதி . ஆற்றுதல்- பொறுத்தல் , அல் -- எதிர்மறை இடைநிலை . 
கீறுதல் - பிளவு பட்டுச் சிதறுதல் . கிடைத்தல்- எதிர்ப்படுதல் 
கிழித்துக் கொள்ளுதல் - பறித்து எடுத்துக் கொள்ளுதல் . ( 90 ) 


இந்திரசித்து வீரவுரை பகர்ந்து அனுமனுடன் பொருதல் 


9159 


நில்லடா நில்லு நில்லு 

நீயடா வாசி பேசிக் 
கல்லெடா நின்ற தென்னைப் 

போர்க்களத் தமரர் காணக் 
கொல்லலா மென்றோ நன்று 

குரங்கென்றாற் கூடு மன்றே 
நல்லைபோர் வாவா வென்றா 

னமனுக்கு நமனாய் நின்றான் . 


நில் , அடா ! நில்லு நில்லு ! 

நீ , அடா ! வாசி பேசிக் 
கல் எடாநின்றது , என்னைப் 

போர்க்களத்து , அமரர் காண, 
கொல்லலாம் என்றோ ? நன்று ; 

குரங்கு என்றால் கூடும் அன்றே 
நல்லை ; போர் , வாவா என்றான் - 

நமனுக்கு நமனாய் நின்றான் . 


பொ :. ( எதிர்ப்பட்டாருயிரைக் கவருந் திறத்தில் ) கூற்றுவனுக் 
கும் கூற்றுவனாக மேம்பட்டு நின்ற இந்திரசித்து , அனுமனை நோக்கி ) 
“ அடா ! நில்லு , நில்லு ! அடா ! நீ வேறுபட்ட மொழிகளைப் பேசிக் 
கொண்டு கல்லினைப் பெயர்த்து எடுப்பது , என்னைத் தேவர்கள் 
காணப் போர்க்களத்தில் கொல்லலாம் என்று எண்ணியோ ? ( நின் 
--செயல் ) நன்றாயிருக்கிறது . குரங்கு என் பதனால் நினக்கு இச்செயல் 


நிகும்பலை யாகப் படலம் 


79 


பொருத்தமானதே . நல்ல ஆண்மையை யுடையாய் ! ( என்னுடன் 
பொருதற்கு ) வருக வருக எனக் கூறினான் . 


நமனுக்கும் நமனாய் நின்றான் , நில்லடா நில்லு நில்லு .... 
நல்லை போர் வாவா 

வாவா என்றான் என முடியும் . ஏடா என்னும் 
முன்னிலைப் பெயர் அடா எனத் திரிந்து நின்றது . நில் 

. நில்லு 
நில்லு என மும்முறை அடுக்கி வந்தது ,, விரைவு பற்றிய 
சொல்லடுக்கு . விரைசொல்லடுக்கே மூன்று வரம்பாகும் ( எச்ச 
வியல் - 28 ) என்பது தொல்காப்பிய விதியாகும் . 

( 91 ) 


9160 


வில்லெடுத் துருத்து நின்ற 

வீரருள் வீர னேரே 
கல்லெடுத் தெறிய வந்த 

வனுமனைக் கண்ணி னோக்கி 
மல்லெடுத் துயர்ந்த தோளாற் 

கென்கொலோ வலிய தென்னாச் 
சொல்லெடுத் தமரர் சொன்னார் 

தாதையுந் துணுக்க முற்றான் . 


வில் எடுத்து உருத்து நின்ற 

வீரருள் வீரன் நேரே , 
கல் எடுத்து , எறிய வந்த 

அனுமனைக் கண்ணின் நோக்கி , 
மல் எடுத்து உயர்ந்த தோளாற்கு 

கொலோ வலியது ? என்னா 
சொல் எடுத்து , அமரர் சொன்னார் : 

தாதையும் துணுக்கம் உற்றான் . 


பொ : - வில்லினை ஏந்தி வெகுண்டு நின்ற வீரர்க்கெல்லாம் 
வீரனாகிய இந்திரசித்துக்கு எதிரே , மலையினைப் பெயர்த்தெடுத்து 
எறியவந்த அனுமனைக் கண்களால் உற்று நோக்கி , மல்தொழில் 
திறத்தால் மேம்பட்டு உயர்ச்சியுற்ற தோள்களையுடைய இவ் 
அனுமனுக்கு அமைந்த வன்மை எத்தகையதோ ? என்று , ( அவனது ) 
புகழைத் தேவர்கள் உயர்த்துக் கூறிப் புகழ்ந்தார்கள் . (அனுமனுக்குத் ) 
தந்தையாகிய வாயுதேவனும் ( இவனுக்கு என்ன நேருமோ என ) 
மள நடுக்கமுற்றான் . 


80 


யுத்த காண்டம் 


கு- அமரர் , வில் எடுத்து உருத்து நின்ற வீரருள் வீரன் தேரே 
கல்லெடுத்து எறிய நின்ற அனுமனைக் கண்ணின் நோக்கி , மல் எடுத்து 
உயர்ந்த தோளாற்கு வலியது என்கொலோ என்று சொல் எடுத்துச் 
சொன்னார் என முடியும் . வீரருள் வீரன் என்றது இந்திரசித்தினை . 
மல் - மற்றொழில் . மல் எடுத்துயர்ந்த தோளான் என்றது அனுமனை . 
வலியது என்புழி அது பகுதிப் பொருள் விகுதி . தாதை என்றது 
அனுமனுக்குத் தந்தையாகிய வாயு தேவனை . 

( 92 ) 


9161 


வீசினன் வயிரக் குன்றம் 

வெம்பொறிக் குலங்கள் விண்ணின் 
ஆசையி னிமிர்ந்து செல்ல 

வாயிர முருமொன் றாகப் 
பூசின பிழம்பி தென்ன 

வருமதன் புரிவை நோக்கிக் 
கூசின வுலக மெல்லாங் 

குலைந்ததவ் வரக்கர் கூட்டம் . 


வீசினன் வயிரக் குன்றம் , 

வெம்பொறிக் குலங்கள் விண்ணின் 
ஆசையின் நிமிர்ந்து செல்ல , 

‘ ஆயிரம் உரும் ஒன்றாகப் 
பூசின பிழம்புஇது என்ன , 

வரும் அதன் புரிவை நோக்கி , 
கூசின , உலகம் எல்லாம் ; 

குலைந்தது அவ் அரக்கர் கூட்டம் . 


பொ ! - ( அனுமன் ) வானத்திலும் திசைகளிலும் வெம்மையுடைய 
தீப் பொறித் திரள்கள் உயர்ந்து செல்லுமாறு தின்ணிய மலையின் 
( அரக்கரது படையின் மேல் ) வீசியெறிந்தான் . ஆயிரம் இடிகள் ஒரே 
உருவமாக இயைந்து கூடிய வடிவம் இதுவென்று சொல்லுமாறு 
வருகின்ற அந்த மலையின் செயலை நோக்கி உலகமெல்லாம் அஞ்சின . 
ரவ் அரக்கர் கூட்டம் நிலைகுலைந்தது . 


கு : - விண்ணின் , ஆசையின் வெம்பொறிக் குலங்கள் நிமிர்ந்து 
செல்ல வயிரக் குன்றம் வீசினன் (அனுமன் ) ; ஆயிரம் உரும் ஒன்றாகப் 
பூகின பிழம்பு இது என்ன வரும் அதன் புரிவை நோக்கி உலக மெல் 
லாம் கூகின ; அவ் அரக்கர் கூட்டம் குலைந்தது என இயைத்துரைக்க . 


நிகும்பலை யாகப் படலம் 


81 


ஆசை-திசை . உரும்- 

இடி . 
கூசுதல் - அஞ்சுதல் . 


பூசுதல் - இயைதல் . புரிவு- செயல் . 

( 93 ) 


9162 


குண்டல நெடுவில் வீச 

மேருவிற் குவிந்த தோளான் 
அண்டமுங் குலுங்க வார்த்து 

மாருதி யசனியஞ்ச 
விண்டலத் தெறிந்த குன்றம் 

வெறுந்துக ளாகி வீழக் 
கண்டன னெய்த தன்மை 

கண்டில ரிமைப்பில் கண்ணார் . 


குண்டலம் நெடுவில் வீச , 

மேருவின் குவிந்த தோளான் , 
அண்டமும் குலுங்க ஆர்த்து , 

மாருதி , ஆசனி அஞ்ச , 
விண்தலத்து எறிந்த குன்றம் 

வெறுந் துகள் ஆகி வீழக் 
கண்டனன் ! எய்த தன்மை 

கண்டிலர் , இமைப்புஇல் கண்ணார் . 


பொ ! - ( காதி லணியப்பட்ட ) குண்டலம் பேரொளியினைப் பரப்ப 
மேரு மலையினை யொத்துத் திரண்டுயர்ந்த தோள்களை யுடையனாய 
இந்திரசித்து, அண்டமும் குலுங்கி நடுங்கும்படி ஆரவாரித்து , 
விண்ணிடத்தே , இடியும் அஞ்சும்படி அனுமன் வீகியெறிந்த மலை 
யானது வெறுந்துகள்களாகிச் கிதரிந்து விழும்படி செய்தான் . 
இமைத்தல் இல்லாத கண்களையுடைய தேவர்களும் (இந்திரகித்து 
அம்பு ) எய்த தன்மையினைக் காணப் பெற்றிலா . 


* 


கு : - மாருதி வீகியெறிந்த மலையினை இந்திரசித்து நொடிப்பொழு 
திற்குள் அம்பினாற் பொடியாக்கினான் . இமையாக் கண்ணராகிய 
தேவர்களும் அவன் அம்பு எய்த தன்மையினைக் காணப்பெற்றிலர் என 
அவனது விற்றொழில் வன்மையினை வியந்துரைத்தவாறு , கண்டனன் 
செய்தான் . காணுதல் - செய்தல் . 

( 94 ) 
6 


இந்திரசித்து ஏவிய அம்புகளால் அனுமன் அயர்தல் 


9163 


மாறொரு குன்றம் வாங்கி 

மறுகுவான் மார்பிற் றோளிற் 
காறரு காலிற் கையிற் 

கழுத்தினி னுதலிற் கண்ணில் 
ஏறின வென்ப மன்னோ 

வெரிமுகக் கடவுள் வெம்மை 
சீறின பகழி மாரி 

தீக்கடு விடத்திற் றோய்ந்த . 


மாறு ஒரு குன்றம் வாங்கி 

மறுகுவான் மார்பில் , தோளில் , 
கால் தரு காலில் , கையில் , 

கழுத்தினில் , நுதலில் , கண்ணில் , 
ஏறின என்ப மன்னோ - 

எரிமுகக் கடவுள் வெம்மை 
சீறின பகழிமாரி , 

தீக்கடு விடத்தின் தோய்ந்த . 


பொ ! - வேறொரு மலையினைப் பெயர்த்தெடுத்துச் சுழன்று திரிபவ 
னாகிய அனுமானது மார்பிலும் தோள்களிலும் காற்றினை யொத்த 
வன்மையையுடைய 

கால்களிலும் கழுத்திலும் நெற்றியிலும் 
கண்களிலும் தீய கொடிய நஞ்சில் தோய்க்கப்பட்டனவும் எரிமுகக் 
கடவுளாகிய அக்கினி தேவனது வெம்மையைச் சினந்து கீழ்ப்படுத 
தனவுமாகிய ( இந்திரசித்தின் ) அம்பு மழைகள் ஊன்றித் தைத்தன . 


கு . தீக்கடுவிடத்தில் தோய்ந்த பகழி , எரிமுகக்கடவுள் வெம்மை 
சீறிய பகழி எனத் தனித்தனி இபையும் . எரிமுகக் கடவுள் - அக்கினி 
யாகிய தெய்வம் , சீறுதல் - மேற்பட்டு அடக்குதல் . என்ப , மன் , ஓ 
என்பன அசை . 

( 95 ) 


9164 


வெதிரொத்த சிகரக் குன்றின் 

மருங்குற விளங்க லாலும் 
எதிரொத்த விருளைக் கீறி 

யெழுகின்ற வியற்கை யாலும் 


நிகும்பலை யாகப் படலம் 


83 


கதிரொத்த பகழிக்கற்றை 

கதிரொளி காட்ட லாலும் 
திரத்தின் செம்மையாலு 
முதிக்கின்ற கதிரோ னொத்தான் . 


வெதிர் ஒத்த சிகரக் குன்றின் 

மருங்கு உற விளங்கலாலும் , 
எதிர் ஒத்த இருளைக் கீறி 

எழுகின்ற இயற்கையாலும் , 
கதிர் ஒத்த பகழிக் கற்றை 

கதிர் ஒளி காட்ட லாலும் , 
திரத்தின் செம்மை யாலும் , 
உதிக்கின்ற கதிரோன் ஒத்தான் . 


பொ : - மூங்கில் ஒத்து வளர்ந்த சிகரத்துடன் கூடிய மலையில் 
அருகே விளங்குதலாலும் , எதிர்ப்பட்டுப் பொருந்திய இருளைக் கிழித்து 
மேற்பட்டு விளங்கும் - ( தன் உடம்பின் ) இயற்கையொளியினாலும் , 
ஞாயிற்றின் ஒளித்தொகுதியினை யொத்த அம்பின் தொகுதி மிக்க 
ஒளியினைத் தோற்றுவித்தலாலும் ( உடம் பினின்று வழியும் ) இரத்ததி 
தின் செம்மையாலும் ( அனுமன் ) உதய மலையில் தோன்றுகின்ற 
சூரியனை ஒத்துக் காணப்பட்டான் . 


கு : - இந்திரசித்தினால் எய்யப்பட்ட அம்புகள் தன் உடல் முழுதும் 
தைக்கப்பெற்றுச் செந்நிற ஒளியினை யுடையனாகி மலையின் பக்கத்தே 
தோன்றிய அனுமனுக்கு உதய மலையில் தோன்றிய சிவந்த சூரியனை 
உவமை கூறினார் ஆசிரியர் . மலையருகே தோன்றுதல் , இருளைப் 
போக்குதல் ஒளிக்கற்றைகளை யுடைமை, செந்நிற முடைமை ஆகிய 
இவை , காலைக் கதிரவனுக்கும் அனுமனுக்கும் இடையே யமைத்த 
பொதுத் தன்மைகள் . இச் செய்யுள் ஏதுத் தற்கு றிப்பேற்றம் என்னும் 
அணியின் பாற்படும் . 

( 96 ) 


எதிர்த்துப் போர் செய்ய வந்த அங்கதன் முதலியோரை நோக்கிய 

இந்திரசித்து , இலக்குவன் எங்குள்ளான் என வினவுதல் . 
9165 

ஆயவ னயர் த லோடு 

மங்கதன் முதல்வ ரானோர் 
காய்சினந் திருகி வந்து 

கலந்துளார் தம்மைக் காணா 


84 


யுத்த காண்டம் 


நீயிர்க ணின்மி னின்மி 

னிருமுறை நெடிய வானிற் 
போயவ னெங்கே நின்றா 

னென்றனன் பொருட்செ யாதான் . 


ஆயவன் அயர்தலோடும் , 

அங்கதன் முதல்வர் ஆனோர் , 
காய்சினம் திருகி , வந்து 

கலந்துளார் தம்மைக் காணா 
‘ நீயிர்கள் நின்மின் நின்மின் , 

இருமுறை நெடிய வானில் 
போயவன் எங்கே நின்றான் ? 

என்றனன் , பொருள் செயாதான் . 


பெர் : - அவ் அனுமன் தளர்ந்து சோர்வுற்ற நிலையில் , அங்கதன் 
முதலாக வுள்ள வானர சேனைத் தலைவர்கள் , சுட்டு வெதுப்புந் தன்மை 
யதாகிய வெகுளியால் மாறுபட்டு வந்து கூடியவர்களாகிய அவர்களைக் 
கண்ணுற்று , நீங்கள் ( என்னுடன் பொருதற்கு முந்துதலைவிட்டு ) 
நில்லுங்கள் நில்லுங்கள் . ( என்னை எதிர்த்து நின்று பொருது ) இரண்டு 
தடவை நெடிய விசும்பாகிய துறக்கத்தை யடைந்தவனாகிய 
இலக்குவன் எங்கே யுள்ளான் ? என வினவினன் ( அவ் வானரர்களைப் ) 
பொருட்படுத்தி மதியாதவனாகிய இந்திரசித்து . 


கு : - ஆயவன் - அத்தன்மையனாகிய அனுமன் . அயர்தல் - தளர்ந்து 
சோர்தல் . நெடிய வானிற் போதல் என்றது , போரில் உயிர்துறந்து 
விண்ணுல கடைதலை . இன்னொடு எதிர்த்து நின்ற இலக்குவன் , தான் 
ஏவிய நாகபாசத்தால் ஒருமுறையும் , பிரமாத்திரத்தால் ஒருமுறையும் 
ஆக இரண்டு முறை உடம்பினை விட்டு உயிர் பிரியும் இறுதிநிலை 
யடைந்த எளிமைத் தன்மையன் என்பது புலப்படுத்தும் நிலையில் இரு 
முறை நெடிய வானிற் போடவன் எனக் குறித்தான் இந்திரசித்து . 
பொருள் செயாதான் என்றது , அங்கதன் முதலிய வானரத் தலைவர் 
களைத் தன்னோடு ஒத்தவர்கள் என்று மதியாத இந்திரசித்தினை . (97) 


9166 


வெம்பினர் பின்னும் மேன்மேற் 

சேறலும் வெகுண்டு சீயம் 
தும்பியைத் தொடர்வ தல்லாற் 

குரங்கினைத் தொடர்வ துண்டோ 


85 


நிகும்பலை யாகப் படலம் 


அம்பினை மாட்டி யென்னே 

சிறிதுபோ ராற்ற வல்லான் 
தம்பியைக் காட்டித் தாரீர் 

சாதிரோ சலத்தி னென்றான் . 


வெம்பினர் பின்னும் மேன்மேற் 

சேறலும் வெகுண்டு , சீயம் 
தும்பியைத் தொடர்வது அல்லால் , 

குரங்கினைத் தொடர்வது உண்டோ ? 
அம்பினை மாட்டி , என்னே ? 

சிறிது போர் ஆற்ற வல்லான் 
தம்பிபைக் காட்டித் தாரீர் ; 

சாதிரோ , சலத்தின் ? என்றான் . 
பொ ! - ( அம்மொழியினைக் கேட்டு ) வெகுண்டோராகிய அங்க 

முதலியோர் இந்திரசித்தினை மேலும் மேலும் நெருங்கிப் 
பொருதற்குச் சென்ற பொழுது ( அவ் இந்திரசித்து ) சினந்து 
சிங்கமானது யானையைத் தொடர்வ தன்றிக் குரங்கினைத் தொடர்ந்து 
பொருவதுண்டோ ? ( நும்மீது ) அம்பினைச் செலுத்தி யாது பயன் ? 
( என்னொடு ) சிறிது பொழுது போர் செய்ய வல்லவனாகிய இராமனது 
தம்பியை ( எனக்கு ) க் காட்டித் தாராதீராகி வெகுளியால் வீணே 
இறந்தொழிவீரோ ? என்று கூறினான் ( இந்திரசித்து ). 


கு : - சிங்கத்தினை யொத்த பெருவன்மை படைத்த யான் 
பயானையினை யொத்த வன்மையுடைய இலக்குவனொடு பொருக 
தன்றிக் குரங்கினத்தவராகிய நும்மொடு போர் செய்யேன் என்பான் , 
சீயம் தும்பியைத் தொடர்வதல்லாற் குரங்கினைத் தொடர்வ 
துண்டோ ? ” என்றான் இந்திரசித்து . சீயம் - சிங்கம் . தும்பி - யானை . 
சிறிது போர் ஆற்றவல்லான் என்றது , இராமனை . தம்பி என்றது 
இலக்குவனை . சலத்தின் சாதிரோ என இயையும் . சலம் - வெகுளி . 


9167 


அனுமனைக் கண்டி லீரோ 

வவனினும் வலியி ரோவென் 
தனுவுள தன்றோ தோளி 

னவ்வலி தவிர்ந்த துண்டோ 
இனமுனை தீர்கி லீரோ 

வெவ்வலி யீட்டி வந்தீர் 
மனிதனைக் காட்டி நுந்த 

மலைதொறும் வழிக்கொ ளீரே . 


86 


யுத்த காண்டம் 


அனுமனைக் சண்டி லீரோ ? 

அவனினும் வலியிரோ ? என் 
தனு உளதன்றோ? தோளின் 

அவ் வலி தவிர்ந்தது உண்டோ ! 
இனம் முனை தீர்கிலீரோ ? 

எவ் வலி ஈட்டி வந்தீர் ? 
மனிதனைக் காட்டி , நும்தம் 

மலைதொறும் வழிக் கொளீரே . 


பொ : - ( என்னுடைய அம்பு பட்டு அயர்ச்சியுற்ற ) அனுமனைச் 
கண்டீர் அல்லீரோ ? அவ் அனுமனைக் காட்டிலும் ( மிக்க ) வலிமை 
புடையீரோ ? ( எனது ) வில்லானது ( அழிவின்றி ) உள்ளதன்றோ ? 
( என் ) தோள்களின் அத்தகைய வன்மை குறைந்து போயிற்றோ ? 
இன்னமும் போர்க்களத்தைவிட்டு நீங்க கில்வீரோ ? எத்தகைய 
வன்மையினை ( ப் புதுவதாக ) ச் சம்பாதித்து வந்துள்ளீர்கள் ? ( இராம. 
இலக்குவராகிய ) மனிதர்களை ( என் முன் ) காட்டிவிட்டு நுமக்குரிய 
பலைதோறும் ( வந்த ) வழியே திரும்பிச் செல்வீராக . 


யான் 


கு : 

எய்த அம்புகள் தைத்து ஊன்றினமையால் 
சோர்வுற்ற அனுமனது துயரத்தை நீவிர் நேரே கண்ட பின்னரும் 
வலியற்ற நீவிர் என்னை எதிர்த்துப் பொருதற்கு முந்துதல் நுமக்குத் 
தீராத் துயர் விளைப்பதாகும் என்பான் , அனுமனைக் கண்டிலீரோ 
அவனினும் வலியீரோ என வினவினான் . தனு - வில் . தவிர்தல் -- 
நீக்குதல் . முனை - போர்க்களம் . தீர்தல் - விட்டு நீங்குதல் . இனு 
முனை நீரலீரோ எனப் பாடங்கொண்டு , இன்னும் போர்முனையில் 
முன்னே வந்த நீங்களே அல்லீரோ எனப் பொருளுரைத்தலும் 
பொருந்தும் . மனிதர் என்றது இலக்குவரை . வழிக்கொள்ளுதல் 
வந்த வழியே திரும்புதல் . 

( 99 


இலக்குவன் மேற்சென்ற இந்திரசித்தினை எதிர்த்து 

வானரர் வலியழிதல் 


9168 


என்றுரைத் திளவ றன்மே 

லெழுகின்ற வியற்கை நோக்கிக் 
குன்றமு மரமும் வீசிக் 

குறுகினார் குழாங்க டோறும் 


நிகும்பலை யாகப் படலம் 


87 


சென்றன பகழி மாரி 

மேருவை யுருவித் தீர்வ 
ஒன்றல் கோடி கோடி 

நுழைந்தன வலியு மோய்ந்தார் . 


என்று உரைத்து இளவல் தன்மேல் 

எழுகின்ற இயற்கை நோக்கி , 
குன்றமும் மரமும் வீசிக் 

குறுகினார் ; குழாங்கள் தோறும் 
சென்றன பகழி மாரி , 

மேருவை உருவித் தீர்வ , 
ஒன்று அல , கோடி கோடி 

நுழைந்தன ; வலியும் ஓய்ந்தார் . 


பொ - என்று இவ்வாறு கூறி இளையோனாகிய இலக்குவன் மீது 
இந்திரகித்து , போருக்கு ) எழுகின்ற தன்மையை நோக்கி ( வானர 
வீரர்கள் ) மலைகளையும் மரங்களையும் வீசி ( அவன் ) நெருங்கினார்கள் . 
( இந்திரகித்தினால் எய்யப்பட்டு ) மேருமலையினையும் ஊடுருவிப் 
பிளப்பனவாகிய அம்புமழை ஒன்று அல்ல , கோடி கோடி என்னும் 
பேர் எண்ணினவளாக ( வானரக் ) கூட்டங்கள் தோறும் ( சென்று ) 
நுழைந்தன . ( அவற்றால் , வானர வீரர்கள் ) தம் வலிமையினையும் 
இழந்தனர் . 


கோடி 


கு : - மேருவை உருவித் தீர்வ பகழி மாரி ஒன்று அல கோடி 

குழாங்கள் தோறும் நுழைந்தன ; ( வானரர் ) வலியும் 
ஓய்ந்தார் என்க . ஓய்தல் - தளர்தல் ; ஈண்டு இழத்தல் என்னும் 
பொருளது . 

( 100 ) 


வீடணன் , விரைந்தெழுக என்றவாறு இலக்குவன் 

இந்திரசித்தின்மேல் போருக்கு முந்துதல் 


9169 


படுகின்ற தன்றோ மற்றுன் 

பெரும்படை பகழி மாரி 
விடுகின்ற தன்றோ வென்றி 

யரக்கனாங் காள மேகம் 


88 


யுத்த காண்டம் 


இடுகின்ற வேள்வி மாண்ட 

தினியவன் பிழைப்பு றாமே 
முடுகென்றா னரக்கன் றம்பி 

நம்பியுஞ் சென்று மூண்டான் . 


‘படுகின்றது அன்றோ, மற்று உன் 

பெரும் படை ? பகழி மாரி 
விடுகின்றது அன்றோ . வென்றி 

அரக்கனாம் காள மேகம் ? 
இடுகின்ற வேள்வி மாண்டது ; 

இனி, அவன் பிழைப்புறாமே 
முடுகு என்றான் , அரக்கன் தம்பி ; 

நம்பியும் சென்று மூண்டான் . 


போ ! - ( அப்பொழுது ) இராவணனுக்குத் தம்பியாகிய விடணன் 
( இலக்குவனை ) நோக்கி , வெற்றித்திறன் வாய்ந்த அரக்கனாகிய 
காளமேகம் அம்பு மழையினை ஓயாது சொரிகின்றது . ( அவற்றால் ) 
உனது பெருஞ்சேனை 

பெருஞ்சேனை இறந்தொழிகின்றதே . ( ஓமப் பொருளை ) 
இடுதற்குரிய ( இந்திரசித்தின் ) யாகம் அழிந்தொழிந்தது . இனி 
அவன் உயிர் பிழைத்துப் போகாதபடி விரைவாயாக எனக் 
கூறினான் . ஆடவரிற் சிறந்தோனாகிய இலக்குவனும் ( இந்திரசித்தின் 
கருகே ) சென்ர் ( போர்த் தொழிலில் ) முற்பட்டெழுந்தான் . 


கு : - அரக்கன் என்றது , இராவணன் . தம்பி - அவன் தம்பி 
யாகிய வீடணன் . அவன் என்றது , இந்திரசித்தினை . பிழைத்தல் 
உயிர்தப்புதல் . முடுகுதல் -- விரைதல் . நம்பி என்றது இலக்குவனை . 


9170 


வந்தானெடுந் தகைமாருதி 

மயங்காமுக மலர்ந்தான் 
எந்தாய்கடி தேறாயென 

திருதோண்மிசை யென்றான் 
அந்தாகவென் றுவந்தையனு 

மமைவாயின னிமையோர் 
சிந்தாகுலந் துறந்தாரவன் 

நெடுஞ்சாரிகை திரிந்தான் . 


89 


நிகும்பலை யாகப் படலம் 
ந 
வந்தான் நெடுந்தகை மாருதி , 

மயங்கா முகம் மலர்ந்தான் , 
எந்தாய் ! கடிது ஏறாய் . எனது 

இருதோள்மிசை என்றான் ; 
அந்தாக என்று உவந்து , ஐயனும் 

அமைவு ஆயினன் இமையோர் 
சிந்தாகுலம் துறந்தார் ; அவன் 

நெடுஞ் சாரிகை திரிந்தான் . 


பொ : - பெருமைக் குணமுடையோனாகிய அனுமன் மயக்க 
முறாது முகம் மலர்ந்து வந்து , ( இலக்குவனை நோக்கி ) எந்தையே 
என்னுடைய இரண்டு தோள்களின் மேலும் விரைந்து ஏறுவாயாக ! 
என வேண்டிக்கொண்டான் . தலைவனாகிய இலக்குவனும் அப்படியே 
யாகுக என்று உளம் உவந்து அதற்கு இசைந்தனன் . ( அது கண்டு 
தேவர்கள் மனமயக்கத்தை விட்டொழிந்தனர் . அவ் அனுமன் ( அப் 
போர்க்களத்தில் இலக்குவனைச் சுமந்துகொண்டு ) நெடிது வட்டமாக 
ஓடித் திரிந்தனன் . 


கு- நெடுந்தகை- பெருமைக் குணமுடையோன் . நெடுந்தகை 
யாகிய மாருதி என இரு பெயரொட்டாய் நின்றது . மாருதி , மயங்கா , 
முகம் மலாந்தான் , வந்தான் , எந்தாய் ! எனது இருதோள் மிசை கடிது 
ஏறாய் என்றான் ; ஐயனும் அந்து ஆக என்று உவந்து அமைவு ஆயினன் 
இமையோர் சித்தாகுலம் துறந்தார் ; அவன் நெடுஞ்சாரிகை திரிந்தான் 
என இயையும் . தந்தான் , மலர்ந்தான் என்பன முற்றெச்சங்கள் . 
மயங்காது எனற்பாலது மயங்கா எனக் கடைக் குறைந்து நின்றது ; 
சென்றவிடத்தாற் செலவிடாதீதொரீஇ (திருக்குறவ -422 ) என்புழிப் 
போல . அந்து - அப்படி . அந்து செய் தவனென்று ( கம்ப - யுத்த 
இராவணன் வதை -61 ) எனப் பின்னரும் இச்சொல் இப் பொருளில் 
ஆளப்பட்டிருத்தல் காணலாம் . சிந்தாகுலம் - மனமயக்கம் . சாரிகை - 
வட்டமாய் ஓடுதல் . 

( 102 ) 


இந்திரசித்தும் இலக்குவனும் பெரும்போர் புரிதல் 


9171 


காராயிர முடனாகிய 

வெனலாகிய கரியோன் 
ஓராயிரம் பரிபூண்டதோ 

ருயர்தேர்மிசை யுயர்ந்தான் 


90 


யுத்த காண்டம் 


நேராயின ரிருவோர்களு 

நெடுமாருதி நிமிரும் 
பேராயிர முடையானெனத் 

திசையெங்கணும் பெயர்ந்தான் . 


கார் ஆயிரம் உடன் ஆகிய 

எனல் ஆகிய கரியோன் , 
ஓர் ஆயிரம் பரிபூண்டது ஓர் 

உயர் தேர்மிசை உயர்ந்தான் ; 
நேர் ஆயினர் இருவோர்களும் ; 

நெடுமாருதி , நிமிரும் 
போர் ஆயிரம் உடையான் என , 

திசை எங்கணும் பெயர்ந்தான் . 


பொ- மழை மேகங்கள் ஆயிரம் ஒன்று கூடின என்னும்படி 
அமைந்த கரிய மேனியனாகிய இந்திரசித்து . ஓர் ஆயிரம் குதிரைகள் 
பூட்டியதோர் உயர்ந்த தேரின் மேல் உயர்ந்து தோன்றினான் . (இந்திர 
சித்து , இலக்குவன் என்னும் ) இருவரும் நேரே எதிர்த்தனர் . நெடியோ 
னாகிய அனுமன் , ( திரிவிக்கிரமனாகி ) ஓங்கிய ஆயிரம் திருப்பெயர்களை 
யுடைய இறைவனாகிய திருமாலைப் போன்று திசைகள் எங்கும் திரிந்து 
சென்றான் . 


கு . கார் - மழைமேகம் . கரியோன் என்றது இந்திரகித்தினை .. 
இருவோர்கள் என்றது , இந்திரசித்து இலக்தவன் என்னும் இருவரை . 
நேராதல்- நேர் நின்று எதிர்த்தல் , நிமிர்தல் - உயர்ந்து ஓங்குதல் , 
பேராயிரம் உடையான் ஆயிரந் திருப்பெயர்களையுடைய இறைவன் ; 
என்றது திருமாலை . 

( 103 ) 


தீயொப்பன வுருமொப்பன 

வுயிர்வேட்டன திரியும் 
பேயொப்பன பசியொப்பன 

பிணியொப்பன பிழையா 
மாயக்கொடு வினையொப்பன 

மனமொப்பன கழுகின் 
தாயொப்பன சிலவெங்கணை 

துரந்தான்றுயி றுறந்தான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


91 


தீ ஒப்பன , உரும் ஒப்பன , 

உயிர் வேட்டன திரியும் 
பேய் ஒப்பன , பசி ஒப்பன , 

பிணி ஒப்டன , பிழையா 
மாயக் கொடுவினை ஒப்பன ; 

மனம் ஒப்பன , கழுகின் 
தாய் ஒப்பன , சில வெங்கணை 

துரந்தான் துயில் துறந்தான் . 


பொ : - உறக்கத்தை விட்டொழித்தவனாகிய இலக்குவன் , ( கட் 
டெரித்தலால் ) தீயிக்க ஒப்பனவும் , ( தாக்கி அழித்தலால் ) இடியினை 
ஒப்பனவும் , ( மாற்றாரது ) உயிரை விரும்பிப் பற்வனவும் , எங்குந் 
திரிந்து உடம்பின் நினைத்தினைக் கவாதலால் ) திரிதலை இயல்பாக 
வுடைய பேயினை ஒப்பனவும் , ( உடம் பினுள்ளே புலனாகாது இருந்து 
வருத்துதலால் ) பசிநோயை ஒப்பு னவும் , (உள்ளும் புறம்பும் ஒப்ப 
நின்று வருத்துதலால் ) உடற் பிணியின் ஒப்பனவும் , செய்தாரை நிழல் 
போல் தொடர்ந்து நுகர்விப்பதில் ) தப்பாத சூழ்ச்சிமிக்க தீவினையினை 
ஒப்டனவும் , ( விரைந்து பற்றுதலால் ) ( மனத்தினை ஒப்பனவும் ஊனுண 
வினேடளித்துக் காத்தலால் ) சழுகினத்துக்குத் தாயினை ஒப்பனவும் 
ஆகிய வெப்மை மிக்க அம்புகள் சிலவற்றை ( இந்திரசித்தின்மேல் ) 
விரைந்து செலுத்தினான் . 

கு : - கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் 
நடனம் ( குசட்படலம் -42 ) என்றவாறு இரவும் பகலும் தமையனாகிய 
இராமனைக் காக்கும் சடமையினை மேற்கொண்டு உறக்கத்தினை அறவே 
விட்டொழித்தவன் இலக்குவன் ஆதலால் , அவன்த் துயில் 
துறந்தான் எனக் குறித்தார் ஆசிரியர் . வினை செய்தாரை நிழல் போல் 
தொடர்ந்து சென்று அவ்வினைப் பயனைத் தப்பாது நுகர்விக்கும் சூழ்ச் 
சித்திறத்தில் வல்ல சொடுமை வாய்ந்த ஊழ்வினை என்பது புலப் 
படுத்துவார் , தப்பா மாடக்சொடுவினே என்றார் . மாயம் - வஞ்சனை : 
சூழ்ச்சி . 

( 104 ) 
9173 

அவ்வம்பினை யவ்வம்பினி 

னறுத்தானிக லரக்கன் 
எவ்வம்பினி யுலகத்துள 

வென்னும்படி யெய்தான் 
வெவ்வம்பரம் வையந்திசை 

மலை வேலைகள் பிறவும் 
வவ்வுங்கடை யுகமாமழை 

பொழிகின்றது மான . 


92 


யுத்த காண்டம் 


அவ் அம்பினை அவ் அம்பினின் 

அறுத்தான் , இகல் அரக்கன் ; 
எவ் அம்பு இனி உலகத்து உள ? 

என்னும்படி எய்தான் 
வெவ் அம்பரம் , வையம் , திசை , 

மலை , வேலைகள் , பிறவும் , 
வவ்வும் கடையுக மாமழை 

பொழிகின்றது மான . 


பொ : -வலிமிைக்க அரக்கனாகிய இந்திரசித்து , ( இலக்குவனால் 
எய்யப்பட்ட ) அந்த அம்புகளை அத்தகைய அம்புகளைக் கொண்டே 
முறித்துத் தள்ளினான் . ( கதிரவனது ) வெம்மைமிக்க ஆகாயம் 
நிலவுலகம் எட்டுத் திசைகள் மலைகள் கடல்கள் ஒழிந்த பிற 
பொருள்கள் ஆகிய எல்லாவற்றையும் ( மேல் நின்று ) கவித்து கொண்டு 
ஊழிக் காலத்துப் பெருமழை பொழிகின்றதனை யொப்ப , இனி 
(உலகத்து இவற்றின் மிக்கனவாக ) எத்தகைய அம்புகள் உள்ளன ? 
எனக் கண்டோர் கூறுமாறு ( மிகப் பலவாகிய அம்புகளைத் ) தொடுத் 
துச் சொரிந்தான் ( இலக்குவன் ) . 


கு : - இகல் அரக்கன் , அறுத்தான் கடையுக மாமழை பொழி 
கின்றது மான , இனி உலகத்து எவ் அம்பு உள் ? என்னும்படி எய்தான் 
இலக்குவன் என எழுவாய் வருவித்துரைக்க . கடையுக மாமழை 
யுகாந்தகாலத்துப் பெருமழை . 

( 105 ) 


9174 


ஆயோனெடுங் குருவிக்குல 

மெனலாஞ்சில வம்பால் 
போயோவிடத் துரந்தானவை 

பொறியோவென மறியத் 
தூயோனுமத் துணைவாளிக 

டொடுத்தானவை தடுத்தான் 
தீயோனுமக் கணத்தாயிர 

நெடுஞ்சாரிகை திரிந்தான் .. 


ஆயோன் , நெடுங் குருவிக்குலம் 

எனல் ஆம் சில அம்பால் 
போய் ஓவிடத் துரந்தான் ; அவை 

பொறியோ என , மறிய , 


நிகும்பலை யாகப் படலம் 


93 : 


தூயோனும் , அத்துணை வாளிகள் 

தொடுத்தான் , அவை தடுத்தான் ; 
தீயோனும் , அக்கணத்து , ஆயிரம் 

நெடுஞ் சாரிகை திரிந்தான் . 


பொ : - அத்தன்மையனாகிய இந்திரசித்து , நெடிய குருவிக் 
கட்டம் என்று சொல்லுதற்குரிய சில அம்புகளால் ( இலக்குவன் ஏவிய 
அம்புகளை ) நீங்கி ஒழியும்படி விலக்கினான் . ( அவனால் எய்யப்பட்ட ) 
அந்த அம்புகள் தீப்பொறியோ என்றெண்ணுமாறு மறிந்து செல்லத் 
தூயவனாகிய இலக்குவனும் அத்துணை அம்புகள் ( வில்லில் ) தொடுத்து 
எய்து அவற்றை விலக்கினான் . கொடியோனாகிய இந்திரசித்தும் 
அப்பொழுது ஆயிரம் முறை நெடிய வட்டமாகப் போர்க்கள 
மெங்கும் ) சுற்றித் திரிந்தான் . 


கு : - ஆயோன் , தீயோன் என்பன இந்திரசித்தைச் சுட்டி 
நின்றன . தூயோன் என்றது , போர்த்திறத்திலும் வினைத் தூய்மை 
யுடையனாகிய இலக்குவனை . 

( 106 ) 


9175 


கல்லுந்நெடு மலையும் பல 

மரனுங்கடை காணும் 
புல்லுஞ்சிறு பொடியும்மிடை 

தெரியாவகை புரியச் 
செல்லுந்நெறி தொறுஞ்சென்றன 

தெறுகால்புரை மறவோன் 
சில்லின்முதிர் தேருஞ்சின 

வயமாருதி தாளும் . 


கல்லும் , நெடுமலையும் , 

பலமரனும் , கடைகாணும் 
புல்லும் சிறு பொடியும் 

இடை தெரியாவகை , புரியச் 
செல்லும் நெறிதொறும் சென்றன 

தெறு கால்புரை மறவோன் 
சில்லின் முதிர்தேரும் , சின 

வயமாருதி தாளும் . 


பொ ! - ( எல்லாவற்றையும் ) அழிக்கும் ஊழிக்காற்றினை யொத்த 
( பெருவலி படைத்த) வீரனான இந்திரசித்தினது சக்கரத்தால் வலிய 


94 . 


யுத்த காண்டம் 


தேரும் செற்றம்மிக்க வலிய அனுமனுடைய கால்களும் , கல்லும் 
மலையும் பலவகை மரமும் ( தாவரங்களிற் ) கடையாகிய புல்லும் சிறு 
புழுதியும் தம்முள் வேற்றுமை தெரியாதவாறு அமைய ( த்தாம் ) 
செல்லுகின்ற வழிகள் தோறும் ( தடையின்றிச் ) சென்றன . 


கு :- தேரும் தாளும் , கல்லும் மலையும் மரனும் புல்லும் பொடியும் 
இடை தெரியா வகை புரியச் செல்லும் நெறிதொறும் சென்றன் 
என்க . செல்லும் நெறிதொறும் உள்ள சிறு கற்களும் பெருமலைகளும் 
உயர்ந்த மரனும் கடைகாணும் புல்லும் பொடியும் வேற்றுமை 
தெரியாவாறு அமைய இந்திரசித்தின் தேரும் அநுமன் கால்களும் 
எல்லாவற்றையும் சமப்படுத்தித் தரை மட்டமாக்கிச் 
என்றவாறு . இடை - வேறுபாடு . சில - தேர்ச் சக்கரம் . 

( 107 ) 


சென்றன 


9176 


இருவீரரு மிவனின்னவ 

னிவனின்னவ னென்னச் 
செருவீரரு மறியாவகை 

திரிந்தார்கணை சொரிந்தார் 
ஒருவீரரு மிவரொக்கில 

ரெனவானவ ருவந்தார் 
பொருவீரையும் பொருவீரையும் 

பொருதாலெனப் பொருதார் . 


இருவீரரும் , இவன் இன்னவன் ,, 

இவன் இன்னவன் என்னச் 
செருவீரரும் அறியாவகை 

திரிந்தார் , கணை சொரிந்தார் ; 
ஒரு வீரரும் இவர் ஒக்கிலர் 

என , வானவர் உவந்தார் ; 
பொரு வீரையும் பொரு வீரையும் 

பொருதால் எனப் பொருதார் . 


பொ ! - ( இலக்குவன் இந்திரசித்து என்னும்) வீரர் இருவரும் 
இவன் இன்னான் , இவன் இன்னான் என்று போர் செய்யும் வீரர்களும் 
உருவறிய வொண்ணாதவாறு ( எங்கும் ) திரிந்தனராகி அம்பினைச் 
சொரிந்தார்கள் . அலை மோதும் கடலும் அலைமோதும் கடலும் ( தம்மில் 
எதிர் நின்று ) பொருதாற் போன்று போர் செய்தனர் . ( அது கண்ட ) 
தேவர்கள் ( உலகில் ) ஒரு வீரரும் இவர்களை ஒத்திலா என்று மகிழ்ந்து 
பாராட்டினார்கள் . 


நிகும்பலை யாகப் படலம் 


95 


கு- செரு வீரர் - போரில் 

வீரர்-- போரில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் . வீரை 
கடல் . 

( 108 ) 


9177 


விண்செல்கில செல்கின்றன 

விசிகம் மென விமையோர் 
கண்செல்கில மனஞ்செல்கில 

கணிதம்முறு மெனினோர் 
எண்செல்கில நெடுங்காலவ 

னிடைசெல்கில னுடன்மேல் 
புண்செய்வன வல்லாலொரு 

பொருள் செல்வன தெரியா . 


விண் செல்கில , செல்கின்றன 

விசிகம் என , இமையோர் 
கண் செல்கில ! மனம் செல்கில : 

கணிதம் உறும் எனின் , ஓர் 
எண் செல்கில ; நெடுங்கால் வன் 

இடை செல்கிலன் , உடல்மேல் 
புண்செய்வன அல்லால் , ஒரு 

பொருள் செல்வன தெரியா . 


பொ : - “ ( இருவரும் எய்த ) அம்புகள் விண்ணிடத்தே செல்கில, 
அன்றிச் செல்கின்றன் என்று கண்டறியுமாறு தேவருடைய கண்கள் 
( ஊருவிச் ) செல்லமாட்டாதன வாயின . மனமும் செல்ல முடியாதன 
வாயின . கணக்கிட்டுக் கூறுதல் பொருந்து மெனின் ( அளவிடுதற்கு ) 
எண்கள் போதியனவாகச் செல்கில . நெடிய வாயுதேவன் அவற் 
றிடையே ஊடுருவிச் செல்லுதற்கு இயலாதவனாயினன் . ( அவ்விருவ 
ருடைய அம்புகளும் ) உடம்பின்மீது புண்களைச் செய்வதன்றித் தாம் 
ஒரு பொருளாய்ச் செல்லுந் திறங்களைத் 

தெரிந்துணரமுடியாதன 
வாயின . 


விசிகம் 


தெரியா 


என 


கு : - விசிகம் - அம்பு . 
காலவன் - வாயுதேவர் . 


இயையும் . 

( 109 ) 


9178 


எரிந்தேறின திசையாவையு 

மிடியாமெனப் பொடியாய் 
நெரிந்தேறின நெடு நாணொலி 

படர்வானிறை யுருமின் 


96 


யுத்த காண்டம் 


சொரிந்தேறின சுடுவெங்கணை 

தொடுந்தாரகை முழுதும் 
கரிந்தேறின வுலகியாவையுங் 

கனல்வெம்புகை கதுவ . 


எரிந்து ஏறின , திசை யாவையும் ; 

இடி ஆம் எனப் பொடியாய் 
நெரிந்து ஏறின , நெடுநாண் ஒலி ; 

படா வான நிறை உருமின் 
சொரிந்து ஏறின சுடுவெங்கணை ; 

தொடுந் தாரகை முழுதும் 
கரிந்து ஏறின , உலகு யாவையும் , 

கனல் வெம்புகை கதுவ . 


பொ - நெடிய வில்லின் நாணோசை யாளவை இடியோசை 
யென்று சொல்லும்படி யாவையும் தூளாகிச் சிதையும்படி எங்கும் 
பரவின ; பரவிச் செலுதற்கு இடனாகிய வானத்தில் ( ஆற்றல்) 
நிறைந்த இடியினை யொத்துச் சொரிந்ததனால் வெளிப்பட்ட 
சுட்டெரிக்குந் தன்மையவாகிய அம்புகள் திசைகள் எல்லாவற்றிலும் 
எரிந்து மேற்சென்றன ; அவற்றால் உலகமெங்கும் தீயின் வெம்மை 
மிக்க புகைப்படலம் சென்று மூட , வானத்தில் இயைந்துவள விண் 
மீன்கள் முழுவதும் கரிந்து போயின . 


கு : - நெடுநான் ஒலி , இடி ஆம் எனப் பொடியாய் நெரிந்து 
ஏறின ; படா வான்நிறை உருமின் சொரிந்து ஏறின சுடுவெங்கணை 
திசையாவையும் எரிந்து ஏறின ; உலகு யாவையும் கடல் வெம்புகை 
சதுவ , தொடும் தாரகை முழுதும் கரிந்து ஏறின என இயைத்துப் 
பொருள் கொள்க . 

( 110 ) 


9179 


தலி 


வெடிக்கின்றன திசையாவையும் 

விழுகின்றன விடிவந் 
திடிக்கின்றன சிலை நாணொல் 

யிருவாய்களு மெதிராக் 
கடிக்கின்றன கனல்வெங்கணை 

கலிவானுற விசைமேல் 
பொடிக்கின்றன பொறிவெங்கன 

லிவைகண்டனர் புலவோர் . 


நிகும்பலை யாகப் படலம் 


97 


வெடிக்கின்றன , திசை யாவையும் , 

விழுகின்றன , இடிவந்து 
இடிக்கின்றன , சிலைநாண் ஒலி ; 

இருவாய்களும் எதிராக் 
கடிக்கின்றன , கனல் வெங்கணை , 

கலிவான் உற விசைமேல் 
பொடிக்கின்றன , பொறி வெங்கனல் ; 

இவை கண்டனர் புலவோர் . 


பொ : - வில் நாணின் ஓசைகள் , திசை எல்லாவற்றிலும் வெடிக் 
கின்றனவாய் விழும் இடிகளை யொத்து வந்து பெருமுழக்கஞ் 
செய்தன ; இருமுனைகளும் பொருந்த ஒன்றை யொன்று எதிர்ப்பட்டுக் 
கடிப்பனவாகிய . கனலினைச் சொரியும் வெம்மையுடைய அம்புகள் , 
ஒலிக்கும் வானத்திடத்தே பொருந்தச் சென்ற வேகத்தால் மேலே 
வெம்மையுடைய தீப்பொறிகளைத் தோற்றுவிப்பனவாயின ; தேவர்கள் 
இவற்றைக் கண்டார்கள் . 


கு : - சிலை நாணொலி , திசை யாவையும் வெடிக்கின்றன விழு 
கின்றன இடிவந்து இடிக்கின்றன ; இருவாய்களும் எதிராக் கடிக் 
கின்றன கனல் வெங்கணை கலி வான்உற விசைமேல் வெங்கனற் 
பொறி பொடிக்கின்றன ! புலவோர் இவை கண்டனர் என இயைத் 
துரைக்க . இந்திரகித்தும் இலக்குவனும் ஏவிய அம்புகள் ஒன்றை 
யொன்று வாயாற் கவ்விக் கடிப்பன போன்று எதிரெதிர் சென்று 
தாக்கின என்பார், இருவாய்களும் எதிராகி கடிக்கின்றன என்றார் . 
வாய் என்றது , ஈண்டு அம்பின் முனைவாயினை . வாய் என்றதற் கேற்பக் 
கடிக்கின்றன என்றார் . கடித்தல் என்றது ஈண்டு ஒன்றை யொன்று 
மோதித் தாக்குதலை . புலவோர் - தேவர்கள் . 

( 111 ) 


9180 


கடல் வற்றின மலையுக்கன 

பருதிக்கனல் கதுவுற் 
றுடல் வற்றின மர முற்றன 

கனல் பட்டன வு திரஞ் 
சுடர் வற்றின சுறுமிக்கது 

துணிபட்டுதிர் கணையின் 
திடர் பட்டது பரவைக்குழி 

திரிவுற்றது புவனம் . 


7 


98 


யுத்த காண்டம் 


கடல் வற்றின ; மலை உக்கன ; 

பருதிக் கனல் கதுவுற்று 
உடல் வற்றின ; மரம் , உற்றன 

கனல் பட்டன ; உதிரம் 
சுடர் வற்றின ; சுறு மிக்கது ; 

துணிபட்டு உதிர்கணையின் , 
திடர் பட்டது , பரவைக்குழி ; 

திரிவுற்றது புவனம் . 


பொ : - ( இருவரும் ஏவிய அம்புகளின் வெம்மையால் ) கடல்களெல் 
லாம் ( நீர் ) வற்றின . மலைகள் பிளந்து சிதறின; கதிரவனுடைய உடற் 
பகுதிகள் , தீச் சுடராற் கதுவப்பட்டுப் பற்றியெரிந்தன : மரங்கள் தீப் 
பற்றி அழிந்தன ; ( வீரர்களின் உடலிலுள்ள ) இரத்தம் தீச்சுடரின் 
வெம்மையால் வற்றின ; உடம்பிற் ) சுறு நாற்றம் மிக்குத் தோன்றியது ; 
கடற்பரப்பாகிய பள்ளம் முறிபட்டுச் சிதறிய அம்புகளால் 
விற்று ; உலகம் ( ஒரு நிலையில் நில்லாது ) சுழன்றது . 


மேடா 


கனல் 


கு : - கடல் வற்றுதல் முதலிய நிகழ்ச்சிக்கு முற் குறித்த கனல் 
வெங்கணையினைக் காரணமாக கொள்க . பருதி உடல் , 
கதுவுற்று வற்றின எனற்பாலது , படுதிக்கனல் கதுவுற்று உடல் 
வற்றின எனத் தழாத் தொடராய் நின்றது . வற்றின என்றும் 
பன்மைவினைக் கேற்ப உடல் என்பதற்கு உடற்பகுதிகள் எனப் பல 
மைப் பொருள் கொள்ளப்பட்டது . பருதி - சூரியன் . பருதி கனல் 
எனற் பாலது சந்ததின்பம் நோக்கிப் பருதிக் கனல் என வல்லொற்று 
மிக்கது . மரம் கனல் உற்றன பட்டன என்க . சுடர் வற்றின என் புழி 
சுடரால் என மூன்றாமுருபு விரித்துரைக்க . சுறு - மயிர் முதலியன தீயிற் 
பொசுங்குதலா லுண்டாகும் தீ நாற்றம் . 

( 112 ) 


9181 


எரிகின்றன வயில் வெங்கணை 

யிருசேனையு மிரியத் 
திரிகின்றன புடை நின்றில 

திசை சென்றன சிதறிக் 
கரிபொன்றின பரிமங்கின 

கவி சிந்தின கடல் போல் 
சொரிகின்றன பொரு செம்புன 

றொலைகின்றனர் கொலையால் . 


நிகும்பலை யாகப் படலம் 


99 


எரிகின்றன அயில் வெங்கணை - 

இரு சேனையும் இரியத் 
திரிகின்றன , புடை நின்றில , 

திசை சென்றன ; சிதறிக் 
கரி பொன்றின ; பரி மங்கின ; 

கவி சிந்தின ; கடல் போல் 
சொரிகின்றன , பொரு செம்புனல் ; 

தொலைகின்றனர் , கொலையால் . 


பொ : - ( சுடர்விட்டு ) எரிவனவாகிய கூரிய வெம்மையினையுடைய 
அம்புகள் , இருதிறச் சேனை களும் அஞ்சி நிலை கெட்டு ஓடும்படி திரிபவை 
( அடுத்தடுத்துப் ) பக்கத்தில் ( உடன் ) நில்லாதனவாய்த் திசைகளிற் 
சிதறிச் சென்றன. ( அவற்றால் ) யானைகள் இறந்து பட்டன ; குதிரை 
கள் பொலிவற்றழிந்தன ; வானரங்கள் சிதறுண்டு இறந்தன ; ( அவற் 
றின் உடல்களினின்றும் ) அலைகள் மறியும் செம்மை நிறம் வாய்ந்த 
குருதி வெள்ளம் கடல் போன்று வெளிப்படுவனவாயின . ( இருதிறப் 
படை வீரர்களும் ) கொலைத் தொழிலால் ( உயிர் ) தொலைந்தனர் . 


கு :- அயில் - கூர்மை . இரு சேனை - அரக்கர் சேனை வானர சேனை 
யாகிய இருதிறப்படைகள் . புடை நிற்றல் - பக்கத்திலே நிற்றல் . 
மங்குதல்- (உயிர் நீங்கினமையாற் ) பொலிவிழத்தல் . பொடு செம் 
புனல் கடல் போற் சொரிகின்றன என இயையும் . கொலையால் 
தொலைகின்றனர் என்பதற்கு இருதிறப் படை வீரர்களும் என்ற 
எழுவாய் வருவித்துரைக்கப்பட்டது . 

( 113 ) 


9182 


புரிந்தோடின பொரிந்தோடின 

புகைந்தோடின புகை போய் 
எரிந்தோடின கரிந்தோடின 

விடமோடின வலமே 
திரிந்தோடின பிரிந்தோடின 

செறிந்தோடின திசைமேல் 
சரிந்தோடின கருங்கோளரிக் 

கிளையான்விடு சரமே . 


புரிந்து ஓடின ; பொரிந்து ஓடின ; 

புகைந்து ஓடின ; புகை போய் 
எரிந்து ஓடின ; கரிந்து ஓடின ; 

இடம் ஓடின ; வலமே 


100 


யுத்த காண்டம் 


திரிந்து ஓடின ; பிரிந்து ஓடின ; 

செறிந்து ஓடின ; திசைமேல் 
சரிந்து ஓடின -- கருங் கோளரிக்கு 

இளையான் விடு சரமே . 


பொ :- கரிய வலிய சிங்கம் போன்ற இராமனுக்குத் தம்பியாகிய 
இலக்குவன் ஏவிய அம்புகளுட் சில . வளைந்து ஓடின ; (சில ) பொரிந்து 
ஓடின; (சில ) புகை நீங்கி எரிந்த வண்ணம் ஓடின ; ( சில ) கரிந்து ஓடின ; 
( சில ) இடப் பக்கமாக ஓடின : (சில ) வலப் பக்கமரகச் சுற்றி ஓடின ; 
( சில ) பிரிந்து ( தனித்தனியாக ) ஓடின ; (சில ) ஒருசேர நெருங்கி ஓடின; 
( சில ) திசைகளின் மேலாகச் சரிவுற்று ஓடின . 


கு : - கருங்கோளரிக்கு இளையான் விடு சரம் . ஓடின என இயையும் . 
புரிதல் - வளைதல் . பொரிதல் - தீப்பொறிகளைச் சொரிதல் . கருங் 
கோளரி - கரிய வலிய சிங்கம் ; என்னது , கரிய திருமேனியை யுடைய 
பெருவீரனான இராமனை . இளையான் என்றது , இராமன் தம்பியாகிய 
இலக்குவனை . சரம் - அம்பு . சரிதல் - சாய்தல் . 

( 114 ) 


9183 


நீரொத்தன நெருப்பொத்தன 

பொருப்பொத்தன நிமிரும் 
காரொத்தன வுருமொத்தன 

கடலொத்தன கதிரோன் 
தேரொத்தன விடைமேலவன் 

சிரிப்பொத்தன வுலகின் 
வேரொத்தன செருவொத்திக 

லரக்கன்விடு விசிகம் . 


நீர் ஒத்தன ; நெருப்பு ஒத்தன ; 

பொருப்பு ஒத்தன ; நிமிரும் 
கார் ஒத்தன ; உரும் ஒத்தன ; 

கடல் ஒத்தன ; கதிரோன் 
தேர் ஓத்தன ; விடைமேலவன் 

சிரிப்பு ஒத்தன ; உலகின் 
வேர் ஒத்தன; - செரு ஒத்து இகல் 

அரக்கன் விடு விசிகம் . 


பொ : - போரில் ஒத்துப் பொருகின்ற வலிமிக்க அரக்கனாகிய 
இந்திரசித்து ஏவிய அம்புகளுட் சில நீரை ஒத்தன ; (சில ) நெருப்பை 


நிகும்பலை யாகப் படலம் 


101 


ஒத்தன ; (சில ) மலையை ஒத்தன ; (சில ) விசும்பில் உயர்ந்து செல்லும் 
மேகத்தை ஒத்தன ; ( கில ) இடியை ஒத்தன ; ( சில ) கடலை ஒத்தன ; ( சில ) 
கதிரவனது தேரை ஒத்தன ; ( சில ) இடபத்தின் மேலமர்ந்தவனாகிய 
சிவனது சிரிப்பினை ஒத்தன ; ( சில ) உலகத்தின் வேரை ஒத்தன . 


கு : - அரக்கன் விடும் விசிகம் ஒத்தன என இயையும் . நீரை ஒத்த 
லாவது , 

இடையீடின்றித் தொடர்ந்து செல்லுதல் . நெருப்பினை 
யொத்தலாவது வெம்மை யுடையனவாய்ச் சுட்டெரித்தல் . பொருப் 
பினை யொத்தலாமது , மலைபோன்று பெருந் திரளாய்ச் செறிந்து 
உயர்ந்து தோன்றுதல் . காரொத்தலாவது மேகத்தினின்று வெளிப் 
படும் மழைத்தாரையினை யொத்து வில்லினின்று வெளிப்படுதல் . 
உரும் ஒத்தலாவது இடி போன்று பேரொலிபடச் சென்று தாக்குதல் . 
கடலை ஒத்தலாவது , அலை அலையாய் மேலெழுந்து வீசுதல் . கதிரோன் 
தேரினை யொத்தலாவது , இருளை யூடறுத்து ஒளியுடன் மேற் செல்லு 

ட மேலவன் - ஏற்றூர்தியானாகிய சிவன் . சிவனது சிரிப்பினை 
ஒத்தலாவது , திரிபுரம் போன்று எதிர்ப்பட்டவற்றை நீறாக்குதல் .. 
உலகின் வேர் ஒத்தலாவது நிலவுலகம் பல விடங்களிலும் வேர் விட் 
டாற் போன்று பூமியிற் பல விடங்களிலும் ஊன்றித் தோன்றுதல் . (115 ) 


ஓ 184 


ஏமத்தடங் கவசத்திக 

லகலத்தன விருவோர் 
வாமப்பெருந் தோண்மேலன 

வதனத்தன வயிரத் 
தாமத்துணைக் குறங்கோடிரு 

சரணத்தன தத்தங் 
காமக்குல மடமங்கையர் 

கடைக்கண்ணெனக் கணைகள் 


ஏமத் தடங் கவசத்து இகல் 

அகலத்தன ; இருவோர் 
வாமப் பெருந்தோள் மேலன ; 

வதனத்தன ; வயிரத் 
தாமத்துணைக் குறங்கோடு உரு 

சரணத்தன, -தம் தம் 
காமக் குல மட மங்கையர் 

கடைக்கண் என , - கணைகள் . 


102 


யுத்த காண்டம் 


பொ : - ( இலக்குவன் , இந்திரசித்து இருவரும் எய்த ) அம்புகள் , 
காதல் வயப்பட்ட இளமை வாய்ந்த குலமகளின் கடைக் கண்களைப் 
போன்று , அவ்விருவருடைய பாதுகாவலராக விரிந்த கவசத்தினை 
யணிந்த வலிய மார்பிடத்தே பதிந்தன ; அழகிய பெரிய தோள்களின் 
மேல் ( பொருந்தித் ) தங்கின ; முகத்திற் பதிந்தன ; திண்ணிய மாலை - 
தாழப்பெற்ற இரு தொடைகளோடு இரு கால்களிலும் ஊன்றித் 
தங்கின. 


கு : - கணைகள் , காமக் குலமடபங்கையர் கடைக்கண் என , இரு 
வோர் அகலத்தன , தோள் மேலன , வதனத்தன , துணைக் குறங் 
கோடு இரு சரணத்தன என இயையும் . நற்குலத்திற் பிறந்த காதல் 
வயப்பட்ட இளமகளிரின் கடைக்கண் நோக்கம் , புறத்தே செல்லாது 
தம் ஆருயிர்க் காதலன் ஒருவனது மேனியிலேயே பொருந்திப் பதியு 
மாறுபோல , இலக்குவன் இந்திரசித்து இருவரால் எய்யப்பட்ட 
அம்புகளும் புறத்தே செல்லாது தம்மாற் குறித்து எய்யப்பட்டாரது 
மேனியிலே குறிதவறாது ஊன்றிப் பதிந்தன என்றவாறு , பொருட் 
குறிப்புடையராய் மனந்திரியும் இருமனப்பெண்டிரைப் போலன்றி 
தம்மாற் காதலிக்கப்பட்ட நாயகன் ஒருவனையே காமுற்று நோக்கும் 
குலமகளிர் என்பது புலப்படுத்துவார் , காம மட மங்கையர் என்னாது 
" காமக்குல மட் 

மங்கையர் எனத் தெரித்து மொழிந்தார் . குறித் , 
தோன் கூற்றந் தெரித்து மொழிகிளவி ( தொல் - சொல்- கிளவி : 5 ) 
என்னும் விதி இங்கு நினைத்தற் குரியதாகும் . 

( 116 ) 
9185 எந்நாளினி னெத்தேவர்க 

ளெத்தானவ ரெவரே 
அன்னார் செரு விளைத்தாரென 

விமையோரெடுத் தார்த்தார் 
பொன்னார் சிலை யிருகால்களு 

மொருகால்பொறை யுயிரா 
முன்னாளினி லிரண்டாம்பிறை 

முளைத்தாலென வளைத்தார் . 
எந்நாளின் , எத்தேவர்சள் , 

எத்தானவர் , எவரே . 
அன்னார் செரு விளைத்தார் ? 

என , இமையோர் எடுத்து ஆரத்தார் ; 
பொன் ஆர் சிலை இரு கால்களும் , 

ஒருகால் பொறை உயிரா , 
முன்நாளினில் இரண்டாம் பிறை 

முளைத்தால் என வளைத்தார் . 


நிகும்பலை யாகப் படலம் 


103 


பொ : - முற்பக்கத்தில் இரண்டாகிய பிறைக் சந்திரன் ஒரே சம 
யத்தில் வெளிப்பட்டு முளைத்தாற் போன்று , பொன் கட்டுகள் 
அமைந்த விற்களின் இரு முனைகளையும் ( இருவரும் ஒரு சேர ) வளைத் 
தார்கள் . ( அது கண்ட ) தேவர்கள் , எந்த நாளிலே எந்தத் தேவர்கள் 
எந்த அசுரர்கள் வேறு யாவர் ( இலக்குவன் இந்திரசித்து என்னும் ) 
இவர்களுடைய செருத் தொழிலை யொத்துப் போர் புரிந்தார்கள்? 
என உயர்த்துக் கூறி ஆரவாரித்தார்கள் . 


கு - முன்னாளினில் இரண்டு ஆம் பிறை ஒரு கால் பொறை 
உயிரா முளைத்தால் என , பொன் ஆர் சிலை இரு கால்களுங் வளைத் 
தார் ; இமையோர் எந்நாளினில் எத் தேவர்கள் , எத்தானவர் , 
எவரே இவனார் செரு விளைத்தார் என உடுத்து ஆர்த்தார் என 
இபைத்துரைக்க. பொறையுயிர்த்தல் - கருவுயிர்த்தல் ; சண்டு வெளிப் 
படுதல் என்னும் பொருளில் வந்தது . முன்னாள் என்றது , வளர்பிறை 
நாளாகிய பூர்வ பக்கத்தினை . இலக்குவன் இந்திரசித்து என்னும் 
இருவரும் தமக்குரிய பொன்மயமான இரண்டு விற்களையும் ஒரே 
சமயத்தில் வளைத்த தோற்றம் , பூருவ பக்கத்தில் இரண்டு பிறைச் 
சந்திரன் ஒரு சேர முளைத்தாற் போன்றிருந்தது என்றவாறு . இஃது 
இல்பொருளுவனம என்னும் அணி . இருகால் - வில்லின் இருமுனை . 
ஒருகால் - ஒரே சமயம் . 

( 117 ) 


9186 


வேகின்றன வுலகிங்கிவர் 

விடுகின்றன விசிகம் 
போகின்றன சுடர் வெந்தன 

விமையோர்களும் புலர்ந்தார் 
ஆகின்றதொ ரழிகாலமி 

தாமன்றென வயிர்த்தார் 
நோகின்றன திசையானைகள் 

செவி நாணொலி நுழைய . 


வேகின்றன உலகு இங்கு இவர் 

விடுகின்றன விசிகம் 
போகின்றன , சுடர் வெந்தன ; 

இமையோர்களும் புலர்ந்தார் ; 
ஆகின்றது ஓர் அழிகாலம் இது 

ஆம் , அன்று என அயிர்த்தார் ; 
நோகின் றன திசை யானைகள் , 

செவி நாண் ஒலி நுழைய . 


104 


யுத்த காண்டம் 


பொ : - இங்கு ( இலக்குவன் , இந்திரசித்து ) இருவரும் செலுத்து 
கின்றனவாகிய அம்புகள் ( விரைந்து ) செல்கின்றன ; ( அவற்றால் தான் 
கப்பட்டு ) உலகங்கள் வேவனவாயின ; ( சூரியன் சந்திரன் முதலிய ) 
சுடர்கள் வெந்தன ; தேவர்களும் வாட்டமுற்றவர்களாய் இது இப் 
பொழுது தோன்றியதோர் அழிவுகாலமாகிய ஊழியோ என்றும் 
அன்றோ என்றும் ஐயுற்றனர் . வில்நாணின் ஒலி ( தம் ) செவியிலே 
நுழைதலால் திசை யானைகள் வருந்துவனவாயின . 


கு : - இங்கு இவர் விடுகின்றன விசிகம் , போகின்றன ; ( இவற்றால் ) 
உலகு வேகின்றன ; சுடர் வெந்தன ; இமையோர்களும் புலர்ந்தார் , 
இது ஆகிவறதோர் அழிகாலம் ஆம் ( என ) அன்று என அயிரத்தார் ; 
நாண் ஒலி.செவிநுழையத் திசை யானைகள் நோகின்றன என இயையும் . 
இவர் என்றது . இலக்குவன் இந்திரசித்து இருவரையும் , விகிகம் 
அம்பு . அழிகாலம் ஆம் என அன்று என அயிர்த்தார் என்று என 
என்பதனை சரிடத்தும் கூட்டுக . 

( 118 ) 


9187 


மீனுக்கது நெடுவானகம் 

வெயிலுக்கது சுடரும் 
மானுக்கது முழுவெண்மதி 

மழையுக்கது வானம் 
தானுக்கது குலமால்வரை 

தரையுக்கது தகைசால் 
ஊனுக்கதெவ் வுலகத்தினு 

முளவாயின வுயிரும் . 


ப 


மீன் உக்கது , நெடு வானகம் ; 

வெயில் உக்கது , சுடரும் ; 
மான் உக்கது , முழு வெண்மதி 

பழை உக்கது , வானம் ; 
தான் உக்கது , குல மால் வரை : 

தரை உக்கது ; தகைசால் 
ஊன் உக்கது . எவ் உலகத்தினும் 

உளவாயின உயிரும் . 


பொ ! - ( இருவரும் எய்த அம்புகள் தாக்கினமையால் ) நீண்ட 
வானம் மீன்களை உகுத்தது ; ஞாயிறு வெயிலை உகுத்தது ! 
நிறைந்த வெள்ளிய மதியம் ( தன் உடலிலுள்ள ) மானை உகுத்தது ! 


நிகும்பலை யாகப் படலம் 


105 


ஆகாயம் மேகத்தை உகுத்தது . தொகுதியாகிய மலைகள் உதிர்ந்து 
பொடியாயின ; நிலம் பொடியாகிச் சிதைந்தது ; எல்லா வுலகத்தி 
லும் உள்ளனவாகிய உயிர்களும் அழகமைந்த உடம்பினைச் 
சிந்தின . 


கு : - உகுத்தல் - உமிழ்தலி ; சிதறுதல் ; பொடியாய் உதிர்தல் . (119 ) 


9188 


அக்காலையி னயில் வெங்கணை 

யையைந்துபுக் கழுந்தத் 
திக்காசற வென்றான் மக 

னிளங்கோவுடல் செறித்தான் 
கைக்கார்முகம் வளையச் சில 

கனல்வெங்கணை கவசம் 
புக்காகமுங் கழன்றோடிட 

விளங்கோளரி பொழிந்தான் . 


அக்காலையின் அயில் வெங்கணை 

ஐ - ஐந்து புக்கு அழுந்த , 
திக்கு ஆசு அறவென்றான் மகன் , 

இளங்கோ உடல் செறித்தான் 
கைக் கார்முகம் வளையச் சில 

கனல் வெங்கணை , கவசம் 
புக்கு , ஆகமும் கழன்று ஓடிட , 

இளங் கோளரி பொழிந்தான் . 


பொ : - திசைகளை யெல்லாம் குற்றமற வெற்றி கொண்ட 
இராவணன் மைந்தனாகிய இந்திரசித்து , அப்பொழுது கூரிய வெம்மை 
யுடைய அம்புகள் இருபத்தைந்து உள்ளே புதந்து அழுந்தும்படி 
இலக்குவனது உடம்பிலே நெருங்கிப் பதியச் செலுத்தினான் இளஞ் 
கிங்கம்போல்வானாகிய இலக்குவன் தன்மையிற்கொண்ட வில் வளையக் 
கனன்று எரியும் கொடிய அம்புகள் சிலவற்றை ( இந்திரசித்து அணிந்த ) 
கவசத்தினுள்ளே புகுந்து மார்பினையும் ( துளைத்து ) ஊடுருவி ஓடுமாறு 
சொரிந்தான் . 


கு : - திக்கு ஆசு அறவென் றோன் என்றது எண் திசைகளில் 
உள்ளாரை வென்றடக்கிப் பெருவீரனாகிய இராவணன்.மகன் - இந்திர 
சித்து , ஆற வெல்லு தலாவது பிரத்திற்கு இழக்கன் P வெல்லுதல் . 


106 


யுத்த காண்டம் 


இளங்கோ , இளங்கோளரி என்ற பெயர்கள் இலக்குவளைக் குறித்தன . 
கார்முகம் - வில் . 

( 120 ) 


9189 


தெரிந்தான்சில சுடர்வெங்கணை 

தேவேந்திரன் சினமா 
விரிந்தோடிடத் துரந்தோடின 

விமையோரையு முன்னாள் 
அரிந்தோடின வெரிந்தோடின 

வவைகோத்தட லரக்கன் 
சொரிந்தானுயர் நெடுமாருதி 

தோண்மேலினிற் றோன்ற . 


தெரிந்தான் சில சுடர் வெங்கணை , 

தேவேந்திரன் சினமா 
இரிந்து ஓடிடத் துரந்து ஓடின , 

இமையோரையும் முன் நாள் 
அரிந்து ஓடின , எரிந்து ஓடின , 

அவை கோத்து , அடல் அரக்கன் 
சொரிந்தான் , உயர் நெடு மாருதி 

தோள்மேலினில் தோன்ற , 


பொ : - வலிமிக்க அரக்கனாகிய இந்திரசித்து , அமரர் வேந்தனாகிய 
இந்திரனது வெகுளிமிக்க யானையை நிலைகெட்டு ஓடுமாறு துரத்திச் 
சென்றனவும் , முற்காலத்தில் தேவர்களை அரிந்து ஓடினவும் ( தீமிக்கு ) 
எரிந்து ஓடினவும் ஆகிய சுடர்கின்ற வெம்மையுடைய சில அம்புகளைத் 
தேர்ந்து எடுத்து அவற்றை ( வில்லிற் ) கோத்து , உயர்ந்து நீண்ட 
உருவமுடையவனாகிய அனுமனுடைய தோள்களின் மேல் ஊன்றித் 
தோன்றும்படி சொரிந்தான் , 


கு : - தேவேந்திரன் சினமா - இந்திரனுக்குரிய வெகுளி மிக்க 
யானை ; என்றது ஐராவதம் என்னும் பெயருடைய வெள்ளை யானையை 
அடல் அரக்கன் என்றது , இந்திரசித்தினை . அரக்கன் , துரந்தோடின 
எரிந்தோடின சுடர் வெங்கணை சில தெரிந்தான் ; மாருதி தோள் மேலி 
னில் தோன்றச் சொரிந்தான் என்க . தெரிதல் - தேர்ந்தெடுத்தல் . 
தெரிந்தான் , முற்றெச்சம் . 

( 121 ) 


நிகும்பலை யாகப் படலம் 


107 


9190 


குருதிப்புனல் சொரியக்குணங் 

குணிப்பில்லவன் குணபால் 
பருதிப்படி பொலிவுற்றதை 

யிளங்கோளரி பார்த்தான் 
ஒருதிக்கினும் பெயராவகை 

யவன்றேரினை யுதிர்த்தான் 
பொருதிக்கணம் வென்றானெனச் 

சரமாரிகள் பொழிந்தான் . 


குருதிப் புனல் சொரிய , குணம் 

குணிப்பு இல்லவன் , குணபால் 
பருதிப்படி பொலிவுற்றதை 

இளங் கோளரி பார்த்தான் ; 
ஒரு திக்கிலும் பெயராவகை, 

அவன் தேரினை உதிர்த்தான் ; 
பொருது இக்கணம் வென்றான் என , 

சரமாரிகள் பொழிந்தான் . 


பொ ! - குணங்களால் எண்ணி யளவிடுதற்கரியவனாகிய அனுமன் 
(உடம்பினின்றும் ) குருதி நீர் சொரிதலால் கிழக்குத் திசையில் உதித்த 
இளஞ் சூரியனைப் போன்று தோன்றிய தன்மையினை இளஞ் சிங்கம் 
போல்வானாகிய இலக்குவன் நோக்கினான் ; இந்தக் கணத்திலேயே 
( இந்திரகித்தினைப் ) பொருதழித்து வெற்றி கொண்டான் எனக் 
கண்டோர் கருதுமாறு அம்பு மழையினை ( அவன்மேற் ) சொரிந்து எந்தத் 
திசையிலும் இடம் பெயர்ந்து செல்லாதபடி அவ் விந்திரசித்தின் 
தேரினை ( ப் பொடியாக ) உதிரச் செய்தான் . 


தவன் 


அனுமன் 


கு : - எண்ணி அளவிட வொண்ணாவாறு குணங்களால் நிறைந் 

என்பார் , குணங்குணிப்பில்லவன் என்றார் . 
குணித்தல் -- எண்ணி அளவிடுதல் . குணபால் பருதி- கிழக்குத் திசை 
யில் தோன்றிய செஞ்ஞாயிறு . தன் உடம்பு முழுவதும் செந்நிறம் 
வாய்ந்த குருதிநீர் படியத் தோன்றிய அனுமனுக்குக் கிழக்குத் திசை 
யில் தோன்றிய செஞ்ஞாயிறு உவமை . இளங்கோளரி , குணங்குணிப் 
பில்லவன் 

குணபால் பருதிப்படி பொலிவுற்றதைப் பார்த்தான் ; 
சரமாரிகள் பொழிந்தான் ; அவன் தேரினை உதிர்த்தான் என்க . இளங் 
கோளரி என்றது இலக்குவனை . அவன் என்றது இந்திரசித்திகள் . ( 122) 


108 


யுத்த காண்டம் 


9191 


அத்தேரழிந் ததுநோக்கிய 

விமையோரெடுத் தார்த்தார் 
முத்தேவரு முவந்தாரவ 

னுருமேறென முனிந்தான் 
தத்தாவொரு தடந்தேரினைத் 

தொடர்ந்தான் சரந் தலைமேல் 
பத்தேவின னவைபாய்தலி 

னிளங்கோளரி பதைத்தான் . 


அத்தேர் அழிந்தது நோக்கிய 

இமையோர் எடுத்து ஆர்த்தார் ; 
முத்தேவரும் உவந்தார் ; அவன் , 

உரும்ஏறு என முனிந்தான் , 
தத்தா ; ஒரு தடந்தேரினைத் 

தொடர்ந்தான் , சரம் தலைமேல் 
பத்து ஏவினன ; அவை பாய்தலின் , 

இளங்கோளரி பதைத்தான் . 


பொ : - ( இந்திரசித்துக்கு உரியதாகிய ) அந்தத் தேர் அழிந்த 
தனக் கண்ணுற்ற தேவர்கள் ஓங்கிய குரலுடன் ஆரவாரித்தனர் . 
( அயன் அரிஅரன் என்னும் ) மும்மூர்த்திகளும் உளம் மகிழ்ந்தார்கள் . 
( இந்திரசித்தாகிய ) அவன் இடியேற்றினை யொத்து வெகுண்டவனாகிப் 
பாய்ந்து மற்றொரு தேரினை அடைந்தவனாகி ( இலக்குவனது ) தலையின் 
மேற் பத்து அம்புகளைச் செலுத்தினான் ; அவை பாய்தலினால் இலக்கு 
வன் பதைப்புற்றான் . 


கு : - அவன் , இந்திரசித்து . தத்துதல் - தாவிப் பாய்தல் . இளங் 
கோளரி , இலக்குவன் . 

( 123 ) 


9192 


பதைத்தானுட னிலைத்தான் சில 

பகுவாயயிற் பகழி 
விதைத்தானவன் விலக்காத முன் 

விடைமேல்வரு விமலன் 
மதத்தாலெதிர் வருகாலனை 

யொருகாலுற மருமத் 
துதைத்தாலெனத் தனித்தோர்கணை 

யவன் மார்பிடை யுய்த்தான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


109 


பதைத்தான் , உடல் நிலைத்தான் , 

சில பகுவாய் அயில் பகழி 
விதைத்தான் ; அவன் விலக்காதமுன் , 

விடைமேல் வரு விமலன் , 
மதத்தால் எதிர்வரு காலனை 

ஒரு கால்உற மருமத்து 
உதைத்தால் என , தனித்து ஓர் கணை 

அவன் மார்பிடை உய்த்தான் . 


பொ ! - பதைப்புற்றவனாகிய இலக்குவன் , உடம்பினை நிலை 
பெறுத்தியவனாகிப் பிளவுபட்ட வாயினை யுடைய கூரிய சில அம்புகளை 
இந்திரசித்தின் மேல் ) பதியச் செய்தான் ; 

அவன் 

( அவற்றை ) 
விலக்குவதற்கு முன்னே , விடையின்பேல் வரும் தூயோனாகிய 
சிவபெருமான் செருக்கினால் எதிர்த்து வந்த சுற்றுவனை அவனது 
மார்பின் கண்ணே ஒரு திருவடி யூன்ற உதைத்தாற் போன்று , ஒப்பற்ற 
தோர் அம்பினை அவ்விந்திரசித்தின் மார்பின் கண்ணே செலுத்தினான் .. 


கு : - பதைத்தான் - பதைப்புற்றவனாகிய இலக்குவன் . உடல் 
திகத்தல் - உடம்பினத் தளர்ந்து சோரவிடாது வீரத்தால் நிலை 
பெற எதிர்த்து ஊன்றி நிற்றல் . விதைத்தல் - பதித்தல் . விடை 
இடபம் . விமலன் - தூயோன் ! இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய 
இறைவன் . மதம் - செருக்கு . உய்த்தல் - செலுத்துதல் . ( 124 ) 


9193 


கவசத்தையு நெடுமார்பையுங் 

கழன்றக்கணை கழிய 
அவசத்தொழி லடைந்தானதற் 

கிமையோரெடுத் தார்த்தார் 
திவசத்தெழு கதிரோனெனத் 

திரிகின்ற தொர் கணையால் 
துவசத்தையுந் துணித்தேயவன் 

மணித்தோளையுந் தொளைத்தான் . 


கவசத்தையும் நெடு மார்பையும் 

கழன்று அக்கணை கழிய , 
அவசத் தொழில் அடைந்தான் ; 

அதற்கு இமையோர் எடுத்து ஆர்த்தார் ; 


110 


யுத்த காண்டம் 


திவசத்து எழு கதிரோன் எனத் 

தெரிகின்றது ஓர் கணையால் 
துவசத்தையும் துணித்தே , அவன் 

மணித் தோளையும் தொளைத்தான் . 


பொ : - ( இலக்குவனால் எய்யப்பட்ட ) அந்த அம்பு ( இந்திர 
சித்தின் ) கவசத்தையும் நெடிய மார்பினையும் துளைத்து உருவி 
வெளிப்பட்டு அப்பாற் செல்லத் தன்னிலை மறந்து செயலற்ற 
தன்மையினை யடைந்தான் ( இந்திரசித்து ) . தளர்ச்சியுற்ற அதற்குதி 
தேவர்கள் பெருக ஆரவாரித்தார்கள் , நாட்பகலில் தோன்றும் 
சூரியனை யொத்து வெம்மை யுடையதாய்த் திரியுந் தன்மையதாகிய 
அம்பினால் ( அவ் இந்திரசித்தின் தேரிற் கட்டிய ) கொடியினையும் 
அறுத்துத் தள்ளி அவனது திண்ணிய தோள்களையும் துளைத்தான் 
( இலக்குவன்) . 


கு : - அவசத்தொழில் - தன் நிலை தளர்ந்து செயலறுதலாகிய 
தன்மை . திவசம் - நாள் ; ஈண்டுப் பகல் என்னும் பொருளில் வந்தது . 


9194 


உள்ளாடிய வுதிரப்புனல் 

கொழுந்தீயென வொழுகத் 
தள்ளாடிய வடமேருவிற் 

சலித்தானுட றரித்தான் 
தொள்ளாயிரங் கடும்போர்க்கணை 

துரந்தானவை சுடர்போய் 
விள்ளாநெடுங் கவசத்திடை 
நுழையாதுக வெகுண்டான் . 


உள்ஆடிய உதிரப்புனல் 

கொழுந் தீஎன ஒழுக , 
தள்ளாடிய வடமேருவின் 

சலித்தான் ; உடல் தரித்தான் ; 
தொள்ளாயிரம் கடும் போர்க் கணை 

துரந்தான் ; அவை , சுடர் போய் 
விள்ளா நெடுங் கவசத்திடை 

நுழையாது உக , வெகுண்டான் . 


பொ ! - ( இலக்குவன் எய்த அம்பினால் ) உடம்பி னுள்ளே ஓடிக் 
கொண்டிருக்கும் குருதி நீர் கொழுவிய தீத்திரள் போன்ற வெளிப் 


நிகும்பலை யாகப் படலம் 


111 


பட்டு ஒழுக அசைவுற்ற வடதிசைக் கண்ணதாகிய மேருமலையினைப் 
போன்று நிலைகுலைந்தவனாகிய இந்திரசித்து ( தன் ) உடம்பினைத் 
தளர்வுறாதபடி பொறுத்தவனாகித் தொள்ளாயிரம் கொடிய போர் 
அம்புகளை ( இலக்குவன் மேற் ) செலுத்தினான் ; அந்த அம்புகள் 
சுடர் விட்டுச் சென்று , பிளக்க வொண்ணாத நீண்ட கவசத்தி னுள்ளே 
நுழைய வியலாது உதிர்ந்தனவாக ( அது கண்டு இந்திரசித்து ) 
கினமுற்றான் . 


கு : சலித்தல்- நிலைகுலைந்து அசைவுறுதல் . சலித்தான் என்றது 
இந்திரசித்தினை . சலித்தான் , உடல் தரித்தான் , தொள்ளாயிரம் 
கணை துரந்தான் : அவை போய் , கவசத்திடை நுழையாது 
உக வெகுண்டான் என்க . சுடாபோய்- சுடர் விட்டுச் சென்று , 
விள்ளா - பிளக்க வொண்ணாத . விள்ளுதல் - பிளத்தல் . உகுதல் 
பொடியாய் உதிர்தல் . 

( 126 ) 


9195 


மறித்தாயிரம் வடிவெங்கணை 

மருமத்தினை மதியாக் 
குறித்தாயிரம் பரித்தேரவன் 

விடுத்தானவை குறிபார்த் 
திறுத்தானெடுஞ் சரத்தாலொரு 

தனிநாயகற் கிளையோன் 
செறித்தானுடல் சிலபொற்கணை 

சிலை நாணறத் தெரித்தான் . 


மறித்து ஆயிரம் வடிவெங்கணை , 

மருமத்தினை மதியாக 
குறித்து , ஆயிரம் பரித்தேரவன் 

விடுத்தான் ; அவை குறி பார்த்து 
இறுத்தான் , நெடுஞ் சரத்தால் , 

ஒரு தனி நாயகற்கு இளையோன் ; 
செறித்தான் உடல் சில பொற்கணை , 

கிலை நாண் அறத் தெரித்தான் . 


பொ : - ஆயிரங் குதிரைகள் பூட்டிய தேரின் மேலோனாகிய 
இந்திரசித்து , ( இலக்குவனது ) மார்பினை இலக்காக மதித்துக் குறி 
பார்த்து கூரிய வெம்மை மிக்க ஆயிரம் அம்புகளை மீண்டும் 
செலுத்தினான் . நெடியதோர் அம்பினால் அந்த அம்புகளைக் குறி 


112 


யுத்த காண்டம் 


பார்த்து முறித்துத் தள்ளினான் , ஒப்பற்ற தனி முதல்வனுக்குத் 
தம்பியாகிய இலக்குவன் . பொன்மயமான சில அம்புகளைத் 
தெரித்து எடுத்துக் கொண்ட @A , ( இந்திரசித்தின் ) வில்லின் 
நாண் அறும்படி அவனது உடம்பில் நெருங்கச் செலுத்தினான் . 


கு : ஆயிரம் பரித்தேரவன் , 

பரித்தேரவன் , மருமத்தினை மதியா , குறித்து , 
ஆயிரம் வடிவெங்கணை மறுத்து விடுத்தான் . ஒரு தனி நாயகற்கு 
இளையோன் குறி பார்த்து நெடுஞ் சரத்தால் இறுத்தான் சில 
பொற்கணை தெரித்தான் , சிலை நாண் அற , உடல் செறித்தான் என 
இயையும் . ஆயிரம் பரித்தேரவன் என்றது , இந்திரசித்தினை . ஒரு 
தனி நாயகன் என்றது , ஒப்பற்ற தனி முதல்வனாகிய இராமபிரான் . 
இக்யோன் என்றது இராமனுக்குத் தம்பியாகிய இலக்குவனை , 
வடி - கூர்மை , மருமர் - மார்பு . மறித்து - மீண்டு . 


இதன் பின் 23 , 26 , 43 , 44 , 45 , 70 என்னும் குறியீடுள்ள சுவடி 
களில் பின்வருமாறு ஒரு மிகைப்பாடல் காணப்படுகிறது : 


9195a 


விடுவாளிகள் கடிதோடுவ 

வீற்றாகுவ வீயா 
நெடு நாணிடை சிதையாதவர் 

நேரேவிய விசிகம் 
தொடுகார்விசை நுழையாவெதிர் 

மீளாதிடை சோரா 
வெடுபாணமு மழியாமுது 

கிடுதூணியை யறுத்தான் , 


(127 ) 


9196 


வில்லிங்கிது நெடுமால்சிவ 

னெனுமேலவர் தனுவே 
கொல்லென்று கொண் டயிர்த்தானெடுங் 

கவசத்தையுங் குலையாச் 
செல்லுங்கடுங் கணையாவையுஞ் 

சிதையாமையுந் தெரிந்தான் 
வெல்லுந்தர மில்லாமையு 

மறிந்தானக மெலிந்தான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


113 


வில் இங்கு இது நெடுமால் சிவன் 

எனும் மேலவர் தனுவே - 
கொல் ? என்று கொண்டு அயிரத்தான் ; 

நெடுங் கவசத்தையும் குலையாச் 
செல்லுங் கடுங்கணை யாவையும் 

சிதையாமையும் தெரிந்தான் ; 
வெல்லும் தரம் இல்லாமையும் 

அறிந்தான் , அகம் மெலிந்தான் . 


பொ- இங்கு ( இலக்குவன் பிடித்துள்ள ) 

( இலக்குவன் பிடித்துள்ள ) வில்லாகிய , இது 
நெடிய திருமால் சிவன் எனப் போற்றப்பெறும் மேலோராகிய பெருந் 
தெய்வங்களின் வில் தானோ? என்று எண்ணி ( இந்திரகித்து ) ஐயுற்றான் . 
நீண்ட கவசத்தையும் குலைத்து (ஊடுருவி ) ச் செல்லும் ( இலக்குவ 
அம்புகள் எல்லாமும் 

சிதைவுருத 

தன்மையையும் 
அறிந்தான் ; ( அவனை ) வெற்றிகொள்ளும் திறம் ( தனக்கு ) இல்லாமை 
யையும் அறிந்தவனாகி உளம் தளர்ந்தான் . 


னுடைய ) 


கு : - இலக்குவனது வில்லின் வன்மையினையும் அதனின்று 
வெளிப்படும் அம்புகளின் அழிவின்மையையும் எண்ணிய இந்திரசித்து 
இலக்குவனை வெற்றிகொள்ளும் திறம் ( தன்பால் ) இல்லையென்ப 
தறிந்து மனம் மெலிந்தான் என்பதாம் . 

( 128 ) 


இந்திரசித்து மெலிவுற்றமையை யறிந்த வீடணன் 

இலக்குவனுக்கு அதனைத் தெரிவித்தல் 


9197 


அத்தன்மையை யறிந்தானவன் 

சிறுதாதையு மணுகா 
முத்தன்முக நோக்காவொரு 

மொழிகேளென மொழிவான் 
எத்தன்யுை மிமையோர்களை 

வென்றானிகல் கண்டாய் 
பித்தன்மகன் தளர்ந்தானினிப் 

பிழையானெனப் பகர்ந்தான் . 


8 


114 


யுத்த காண்டம் 


அத்தன்மையை அறிந்தான் அவன் 

கிறுதாதையும் , அணுகா , 
முத்தன் முகம் நோக்கா , ஒரு 

மொழி கேள் என மொழிவான் , 
எத்தன்மையும் இமையோர்களை 

வென்றான் இகல் கண்டாய் ! 
பித்தன் மகன் தளர்ந்தான் ; இனிப் 

பிழையான் எனப் பகர்ந்தான் . 


பொ : - ( இந்திரசித்து என்னும் ) அவனது சிறிய தந்தையாகிய 
வீடணனும் ( இந்திரசித்து மனம் மெலிவுற்ற ) அத்தன்மையினை 
அறிந்தவனாகி அணுகி வந்து ( பாசங்களினின்று ) விடுபட்ட தூயோ 
னாகிய இலக்குவனது முகத்தைப் பார்த்து , ( யான் கூறும் ) ஒரு 
வார்த்தையினைக் கேட்பாயாக என்று மொழிபவன் , எல்லாத் திறதி 
தாலும் தேவர்களை வெற்றிகொண்டோனாகிய இந்திரசித்தைப் 
போரில் வெற்றி கொண்டாய் ; காம மயக்கமுடைய தூர்த்தனாகிய 
இராவணன் மைந்தன் மனந்தளர்ந்தான் ; ( ஆதலால் ) இனிப் பிழைக்க 
மாட்டான் என்று கூறினான் . 


அவன் சிறு தாதையும் , அத்தன்மையை அறிந்தான் . 
அணுகா . முத்தன் முகம் நோக்கா , ஒரு மொழிகேள் என மொழி 
வான் , பித்தன்மகன் இனிப்பிழையான் எனப் பகர்ந்தான் . இமை 
யோர்களை எத்தன்மையும் வென்றான் என்றது , தேவர்களை எல்லாத் 
திறத்தாலும் வெற்றிகொண்ட வீரனாகிய இந்திரசித்தினை . பித்தன் 
என்றது , தன் ஆற்றல் அனைத்தையும் இழக்கும் நிலையில் பிறனில்லாளை 
விழைந்து பேதுறும் நெஞ்சத்தினனாகிய இராவணனை . மகன் 
மைந்தன் ; என்றது இந்திரசித்தினை . 

( 129 ) 


இந்திரசித்து ஏவிய படைக்கலங்களை ஏற்ற கணைகளால் 

இலக்குவன் விலக்குதல் 


9198 


கூற்றின்படி கொதிக்கின்றவக் 

கொலைவாளெயிற் றரக்கன் 
ஏற்றுஞ்சிலை நெடு நாணொலி 

யுலகேழினு மெய்தச் 


நிகும்பலை யாகப் படலம் 


115 


சீற்றந்தலைத் தலைசென்றுற 

விதுதீரெனத் தெரியாக் 
காற்றின் படை தொடுத்தானவ 

னதுவேகொடு காத்தான் . 


கூற்றின்படி கொதிக்கின்ற 

அக் கொலை வாள் எயிற்று அரக்கன் , 
ஏற்றும் சிலை நெடுநாண் ஒலி 

உலகு ஏழினும் எய்த , 
சீற்றம் தலைத்தலை சென்று உற , 

இது தீர் எனத் தெரியா , 
காற்றின் படை தொடுத்தான் ; அவன் 

அதுவே கொடு காத்தான் . 


பொ- ( உயிர் கொள்ளும் ) கூற்றுவனது தன்மையினை யொத்து ( ச் 
சினத்தாற் ) கொதிப்புற்று எழுகின்ற அந்தக் கொல்லுந்தன்மைய 
தாகிய வாட்படையினையும் ( கோரப் ) பற்களையும் உடைய அரக்க 

கிய இந்திரசித்து ( தன் ) வில்லில் ஏற்றிய நாணின் ஓசை ஏழுலகங் 
களிலும் சென்றடைய , கோபமானது மேன் மேற் கிளர்ந்தெழ ( அம்பு 
களில் வன்மையுடையதனைத் ) தெரிந்தெடுத்து இதனை விலக்கி 

ழிப்பாயாக என்று கூறி வாயுதேவனது படைக்கலத்தினை ( இலக்கு 
வன் மேல் ) தொடுத்துவிட்டான் . ( இலக்குவனாகிய ) அவன் ( வாயு 
தேவன் படைக்கலமாகிய ) அதனையே கொண்டு தடுத்தான் . 


என்க . 


கு : - படி - தன்மை ; ஈண்டு வடிவத்தைக் குறித்து நின்றது . 
கொலைவாள் எயிற்று அரக்கன் என்றது இந்திரசித்தினை . அரக்சன் , 
தெரியா “ இது தீர் எனக் காற்றின் படை தொடுத்தான் 
காற்றின் படை - வாயுதேவனை அதிதெய்வமாகக் கொண்ட படைக் 
கலம் , தலைத்தலை - மேலும் மேலும் . அவன் என்றது இலக்குவனை . 
அது என்றது . காற்றின்படையாகிய அதனை . காத்தல் - தன்கண் 
வாராமல் தடுத்தல் . 

( 130 ) 


9199 


அனலின்படை தொடுத்தானவ 

னதுவே கொடு தடுத்தான் 
புனலின்படை தொடுத்தானவ 

னதுவே கொடு பொறுத்தான் 


116 


யுத்த காண்டம் 


கனல் வெங்கதிரவன் வெம்படை 

துரந்தான் மனங் கரியான் 
சினவெந்திற லிளங்கோளரி 

யதுவே கொடு தீர்த்தான் . 


அனலின் படை தொடுத்தான் அவன் 

அதுவே கொடு தடுத்தான் ; 
புனலின் படை தொடுத்தான் ; அவன் 

அதுவே கொடு பொறுத்தான் ; 
கனல் வெங் கதிரவன் வெம்படை 

துரந்தான் , மனம் கரியான் ; 
சின வெந் திறல் இளங் கோளரி 

அதுவே கொடு தீர்த்தான் . 


பொ : - ( இந்திரசித்து ) அங்கியங் கடவுளது படையினைத் 
தொடுத்துவிட்டான் ; அவ் இலக்குவன் அந்தப் படையினைக் 
கொண்டே ( அதனைத் ) தடுத்தான் . ( இந்திரகித்து ) நீர்க்கடவுளாகிய 
வருணனது படைக்கலத்தைச் செலுத்தினான் ; அவ் இலக்குவன் 
( வருணப்படையாகிய ) அதனையே கொண்டு தடுத்தான் . நெஞ்சங் 
கரியோனாகிய இந்திரசித்து , அழன்று வீதம் வெம்மையான கதிர்களை 
யுடைய சூரியனது படைக்கலத்தைச் செலுத்தினான் ; வெகுளியும் கடுந் 
திறலும் உடைய இளஞ் சிங்கம்போல் வானாகிய இலக்குவன் அந்தக் 
கதிரவன் படையினையே கொண்டு அதனை அழித்துப் போக்கினான் . 


கு : - அனலின்படை - ஆக்கினேயாத்திரம் . புனலின்படை- வரு 
ணாத்திரம் . கதிரவன்படை- சூரியாத்திரம் . 

( 131 ) 


இந்திரசித்து அயன் படை தொடுத்தானாக இலக்குவன் 
அப்படையினையே தொடுத்து அதனை அழித்தல் 


9200 


இதுகாத்திகொ லென்னாவெடுத் 

திசிகப்படை யெய்தான் 
அதுகாப்பதற் கதுவேயுள 

தென்னாத்தொடுத் தமைந்தான் 


நிகும்பலை யாகப் படலம் 


117 


செதுகாப்படை தொடுப்பேனென 

நினைந்தான்றிசை முகத்தோன் 
முதுமாப்படை துரந்தானினி 

முடிந்தாயென மொழிந்தான் . 


" இது காத்திகொல் ? என்னா. எடுத்து , 

இசிகப்படை எய்தான் ; 
அது காப்பதற்கு அதுவே உளது 

என்னா, தொடுத்து அமைந்தான் ; 
செதுகாப் படை தொடுப்பேன் என 

நினைந்தான் , திசை முகத்தோன் 
முதுமாப்படை துரந்தான் , இனி 

முடிந்தாய் என மொழிந்தான் . 


பொ ! - ( இலக்குவனை நோக்கி ) இதனைத் தடுக்க வல்லாயோ ? 
என்று சொல்லி இக்கப்படையினே எடுத்து ஏவினான் ( இந்திரசித்து ) . 
அதனை ( த் தடுத்து ) க் காப்பதற்கு அதுவே தக்கதாக உள்ளது என்று 
( அவ் இசிகப் படையினைத் தொடுத்து அமைந்தான் ( இலக்குவன் ) . 
உயிர் கொள்வதில் ) தப்பாத படையினைத் தொடுத்து எய்வேன் என 
எண்ணியவனாகிய இந்திரசித்து , ( இலக்குவனைப் பார்த்து ) நீ இறந் 
தொழிந்தாய் என்று சொல்லி , நான்முகனது தொன்மையும் பெருமை 
யும் வாய்ந்த ( பிரமாத்திரம் என்னும் ) படைக்கலத்தினை ( இலக்குவன் 
மேற் ) செலுத்தினான் . 


கு : - இசிகப்படை- ஒருவகை அம்பு ; இஷீகாஸ்த்ரம் என்பர் . 
செதுகுதல் - தவறுதல் 

( 132 ) 


9201 


வானின்றலை நின்றார்களு 

மழுவாளியு மலரோன் 
தானும்முனி வரரும்பிற 

தவத்தோர்களு மறத்தோர் 
கோனும்பிற பிறதேவர்கள் 

குழுவும்மனங் குலைந்தார் 
ஊனம்மினி யிலதாகுக 

விளங்கோக்கென வுரைத்தார் . 


118 


யுத்த காண்டம் 


வானின் தலை நின்றார்களும் 

மழுவாளியும் , மலரோன் - 
தானும் , முனிவரரும் , பிற 

தவத்தோர்களும் , அறத்தோர் 
கோனும் , பிறபிற தேவர்கள் 

குழுவும் , மனம் குலைந்தார் ; 
ஊனம் , இனி இலது ஆகுக 

இளங்கோக்கு என உரைத்தார் . 


பொ : - விண்ணிடத்தே நின்றவர்களும் மழுப்படையினை யுடைய 
சிவபெருமானும் தாமரை மலர் மேலுள்ள பிரம தேவனும் முனிவர் 
களும் தவத்திற் சிறந்தாற் பிறரும் அறத்தினையுடையவராகிய தேவர்க் 
குத் தலைவனாகிய இந்திரனும் , ஏனைய தேவர் கூட்டத்தினரும் மனம் 
நடுங்கியவர்களாகி , இளவரசனாகிய இலக்குவனுக்கு எத்தகைய தீங் 
கும் இல்லா தொழிக என்று கூறினார்கள் . 

கு : - வானின் தலை -- வானிடத்தே ; தலை ஏழாம் வேற்றுமையுருபு 
மழுவாளி- சிவபெருமான் . மலரோன் - பிரமன் . அறத்தோர் - அறத் 
தின் பயனை நுகர்வோராகிய தேவர்கள் . அறத்தோர் கோன்- தேவர் 
தலைவனாகிய இந்திரன் . இனி இளங்கோக்த ஊனம் இலதாகுக என 
உரைத்தார் என்க , இளங்கோ - இளவரசன் ; என்றது அயோத்தியர் 
மன்னனாகிய இராமனுக்குத் தம்பியாகிய இலக்குவனை . ஊனம் 
தீங்கு . இந்திரசித்து பிரமாத்திரத்தை இலக்குவன் மேல் விட்ட 
பொழுது அங்கு வானத்தில் வந்து நின்ற தேவர்களும் முனிவர்களும் . 
அதனால் இலக்குவனுக்குத் தீங்கு நேரா தொழிக எனப் பாதுகாப்புக் 
கூறி வாழ்த்தினார்கள் என்பதாம் . 

( 133 ) 
9202 ஊழிக்கடை யிறுதித்தலை 

யுலகியாவையு முண்ணும் 
ஆழிப்பெருங் கனறன்னொரு 

சுடரென்னவு மாகாப் 
பாழிச்சிகை பரப்பித்தனி 

படர்கின்றது பார்த்தான் 
ஆழித்தனி முதனாயகற் 

கிளையானது மதித்தான் . 
ஊழிக்கடை இறுதித்தலை , 

உலகு யாவையும் உண்ணும் 
ஆழிப் பெருங்கனல் தன் ஒரு 

சுடர் என்னவும் ஆகாப் 


நிகும்பலை யாகப் படலம் 


119 


பாழிச் சிகை பரப்பித் தனி 

படாகின்றது பார்த்தான் 
ஆழித் தனிமுதல் நாயகற்கு 

இளையான் - அது மதித்தான் . 


பொ !. சக்கரப்படையினையுடைய ஒப்பற்ற இறைவனாகிய இராம 
பிரானுக்குத் தம்பியாகிய இலக்குவன் , ( யாவையும் ) அழிந்தொழியும் 
இறுதிக்காலமாகிய ஊழிமுடிவில் உலகம் எல்லாவற்றையும் பற்றி 
அழிக்கும் கடல் நடுவேயுள்ள வடவைப் பெருந்தீயானது , தன்னுடைய 
ஒரு சுடரினை ஒக்கும் என்று உவமை கூறுதற்கும் ஆகாத வலிய தீக் 
கொழுந்துகளைப் பரப்பிக் கொண்டு ( தன்னை நோக்கித் ) தனித்து 
வருகின்ற பிரமாத்திரத்தினைப் பார்த்தான் ; அதன் இயல்பினை 
( உள்ளவாறு ) எண்ணி யறிந்தான் . 

கு : - ஆழித் தனிமுதல் நாயகன் என்றது , திருமாலின் அமிச 
மாகிய இராம பிரானை . இளையான் என்றது , இலக்குவனை . உலகு 
யாவையும் உண்ணும் ஆழிப் பெருங்கனல் என்றது , வடவைப் 
பெருந்தீயினை . ‘ பாழிச் சிகை பரப்பித் தனி படர்கின்றது என்றது , 
வலிய தீச்சுடர்களைப் பரப்பிக்கொண்டு வரும் பிரமாத்திரத்தினை . 
படர்கின்றது , வினையாலணையும் பெயர் . வடவைப் பெருந்தீயானது , 
இப் பிரமாத்திரத்தாற் பரப்பப்படும் ஒரு சுடர்க்குக்கூட உவமை 
யாகாது என்னும்படி மிகப் பெரிய தீப் பிழம்புகளை எவ்விடத்தும் 
பரப்பி வருகின்றது இப்பிரமாத்திரம் என்பார் , ஆழிப் பெருங்கனல் 
தன் ஒரு சுடர் எனவும் ஆகாப் பாழிச் சிகை பரப்பித் தனிபடர்கின்றது 
என்றார் . பாழி - வன்மை , சிகை - அனற்கொழுந்து . 

( 134 ) 


9203 


மாட்டானிவன் மலரோன்படை 

முதற்போது தன் வலத்தால் 
மீட்டானலன் றடுத்தானலன் 

முடிந்தானென விட்டான் 
காட்டாதினிக் கரந்தாலது 

கருமம்மல தென்னாத் 
தாட்டாமரை மலரோன்படை 

தொடுப்பேனெனச் சமைந்தான் . 


மாட்டான் இவன் , மலரோன்படை 

முதற்போது தன் வலத்தால் 
மீட்டான் அலன் ; தடுத்தான் அலன் ; 

முடிந்தான் என , விட்டான் ; 


120 


யுத்த காண்டம் 


காட்டாது இனிக் கரந்தால் , அது 

கருமம் அலது என்னா, 
தாள் தாமரை மலரோன் படை 

தொடுப்பேன் எனச் சமைந்தான் . 


* 


பொ : - ( நான் பிரமாத்திரத்தினை ஏவிய ) முற்பொழுதில் இவன் 
தன் வலிமையினால் பிரமாத்திரத்தை தன்பால் வாங்கிக் கொண் 
டானல்லன் ; ( தன்பால் வராது ) தடுத்தானும் அல்லன் ; ( எனவே , இப் 
பொழுதும் இதனை எதிர்த்து நிற்க ) மாட்டாதவன் ( ஆதலால் ) இறந் 
தொழிந்தான் என்று எண்ணி ( இந்திரசித்து என்மேல் பிரமாதி 
திரத்தைச் செலுத்தினான் . ( எனது வன்மையைக் ) காட்டாது 
மறைத்துக் கொண்டால் அது செய்யத்தக்க செயலாகாது என்று 
கருதித் தண்டினையுடைய தாமரை மலரில் அமர்ந்த பிரமனது படை 
யினை ( இவ் இந்திரசித்தின் மேற் ) செலுத்துவேன் என்று ( இலக்குவன ) 
அப்படையினைச் செலுத்துதற்கு அமைந்தனன் . 


கு- மாட்டான் இவன் ...... முடிந்தான் என்பது இந்திரசித் 
தின் உளக் குறிப்பாக இலக்குவன் கொண்டு கூறியது . காட்டாது 
இனிக் கரந்தால் அது கருமம் அல்லது ‘ தாள் தாமரை மலரோன் படை - 
தொடுப்பேன் என்பன இலக்குவன் உட்கோள் . மாட்டான் - வலி 
பற்றான் . மலரோன்படை - பிரமாத்திரம் . காட்டு தல்- தனது 
வன்மையைப் புலப்படுத்துதல் . கருமம்- செய்தற்குரிய செயல் . 
அலது - அல்லாதது . சமைதல்- செய்தற்குப் பொருந்துதல் . ( 135) 


9204 


நன்றாகுக வுலகுக்கென 

முதலோன்மொழி நவின்றான் 
பின்றாதவ னுயிர்மேற்செல 

வொழிகென்பது பிடித்தான் 
ஒன்றாகவிம் முதலோன்படை 

தனைமாய்க்கவென் றுரைத்தான் 
நின்றானது துரந்தானவ 

னலம் வானவர் நினைந்தார் . 


நன்று ஆகுக உலகுக்கு என 

முதலோன்மொழி நவின்றான் ; 
பின்றாதவன் உயிர்மேற் செலவு 

ஒழிக என்பது பிடித்தான் ; 


121 


நிகும்பலை யாகப் படலம் 


ஒன்றாக இம் முதலோன் படை 

தனை மாய்க்க என்று உரைத்தான் ; 
நின்றான் , அது துரந்தான் ; அவன் 

நலம் வானவர் நினைத்தார் . 


பொ : - உலகத்திற்கு ( த் தீங்கின்றி ) நன்மையுண்டாகும் என்று 
கூறிப் பிரமதேவனுக்குரிய மந்திரத்தை அபிமந்திரித்தவனாகி , 
( வஞ்சனையாற் கொடும் போர் செய்வதிற் ) பின்னிடாதவனாகிய இந்திர 
சித்தின் உயிர்மேற் செல்லா தொழிக என நெறிப்படுத்தும் உறுதி 
யுடன் ( அப் படையினைப் ) பற்றியவனாகி , ( உலகிற்கு ) முன்னோனது 
படையினை உறுதியாக அழித்தொழிப்பாயாக என்று சொல்லி நின்று 
அப்படையினைச் செலுத்தினான் . ( இலக்குவனாகிய) அவனது ( அருளுடை 
மையாகிய ) நலத்தினைத் தேவர்கள் எண்ணி வியந்தனர் . 


னா 


கு : - முதலோன் என்றது , படைத்தல் காத்தல் அழித்தல் என் 
னும் முத் தொழிற்குரியராய மூவருள் முதலில் வைத்து எண்ணப்பட்டு 
முதற்றொழிலாகிய படைப்புக்கு உரிமையுடையவனாய் உலகத் தோற் 
றத்துக்கு முன்னே தோன்றியவனாகிய பிரமனை . தொடங்கற்கண் 
தோன்றிய முதியவன் எனப் பாலைக்கலியிலும் ஆதிக்கண்ணான் எனத் 
திருத்தாண்டகத்திலும் பிரமனைக் குறித்து வரும் தொடர்கள் இங்கு 
ஒப்பு நோக்கியுணர்தற் குரியனவாகும் . மொழி என்றது , முதலோ 

கிய அத்தெய்வத்தைக் குறித்துக் கூறப்படும் மந்திரத்தினை . தெய் 
வப் படைக்கலங்களை ஏவுவோர் அவற்றுக்குரிய அதி தெய்வங்கள் 
மந்திரத்தால் அபிமந்திரித்து வழிபடுதல் மரபு . இந்திரசித்தினால் 
ஏவப்பட்டு வரும் பிரமாத்திரத்தினைத் தடுத்தழித்தற் பொருட்டு 
மாற்றுப் படையாக அதே பிரமாத்திரத்தினை விடுதற்கு முற்பட்ட 
இலக்குவன் தன்னால் ஏவப்படும் அப்படையினால் உலகுக்கு எத்தகைய 
தீங்கும் நேராதபடி நன்மையுண்டாகவும் தன்னைக் கொல்ல முற்பட்ட 
பகைவனாகிய இந்திரசித்தின் உயிர்க்குத் தீங்கு நேராதபடியும் அப் 
படையின் இயக்கத்தை அளவுட்படுத்திச் செலுத்தியதனைக் கண்ட 
எண்ணிகள் பகைவனிடத்தும் அவன் கொண்ட பண்புடைமையினை 
தேவர் வியந்தார்கள் என்பதாம் . 


( 136 ) 


9205 


தான்விட்டது மலரோன்படை 

யெனின்மற்றிடை தருமே 
வான்விட்டது மண்விட்டது 

மறவோனுட லறுமே 


122 


யுத்த காண்டம் 


தேன்விட்டுகு மலரோன்படை 

தீர்ப்பாயெனத் தெரிந்தான் 
ஊன்விட்டவன் மறம் விட்டில் 

னெனவானவ ருவந்தார் . 


தான் விட்டது மலரோன் படை 

எனின் , மற்று இடை தருமே ? 
வான் விட்டதும் , மண் விட்டதும் , 

மறவோன் உடல் அறுமே , 
" தேன் விட்டிடு மலரோன் படை 

தீர்ப்பாய் எனத் தெரிந்தான் ; 
ஊன் விட்டவன் மறம் விட்டிலன் 

என , வானவர் உவந்தார் . 


படையினை 


பொ : - இலக்கு ன் ஏவியது பிரமாத்திரம் என்றால் அது ( பகைவர் 

எதிரித்துச் செல் வதன்றிப் ) பின்னிடக் கூடியதோ ? 
( அவன் பணித்த வண்ணம் அது ) வானுலகத்தை ( அழிக்காமல் ) 
விட்டது ; 

மண்ணுலகத்தை ( அழிக்காமல் ) விட்டது . ( அதனால் 
இந்திரசித்தை அவன் கொல்ல எண்ணி யிருப்பின் ) வீரனாகிய இந்திர 
சித்தின் உடம்பு அநுபட்டு அழிந்திருக்கும் . தேனைச் சொரியும் 
தாமரை மலரிடத்தோனாகிய பிரமனுக்குரிய பிரமாத்திரத்தினை 
மட்டும் அழித்தொழிப்பாய் என்று அறிந்து செலுத்தினான் . குற்றத் 
தினைக் களைந்தவனாகிய இலக்குவன் ( தனக்கேயுரிய ) வீரத்திறனை விட்டு 
நீங்கினானல்லன் என்று தேவர்கள் உவந்து பாராட்டினார்கள் . 


கு : - இடை தல் - தோற்றுப் பின்னிடுதல் . வினா ஏகாரம் எதிர் 
மறைப் பொருள் தந்தது . வான் விட்டது , மண் விட்டது என்றது , 
இலக்குவன் ஏவிய பிரமாத்திரத்தினை . ஊன் விட்டவன் என்றது , தன் 
கண் குற்றம் வாராது களைந்தோனாகிய இலக்தவனை . மறம் என்றது , 
தறுகண் வீரர்க் குரிய பண்புகளில் ஒன்றாகிப் பகைவர்பாலும் அருளு 
டையராய்ப் பழகும் கருணை மறத்தினை . 

( 137 ) 


9206 


உருமேறுவந் தெதிர்ந்தாலத் 

னெதிரே நெருப்புய்த்தால் 
வருமாங்கது தவிர்ந்தாலென 

மறவோன்படை மாயத் 


நிகும்பலை யாகப் படலம் 


123 : 


திருமாறனக் கிளையான்படை 

யுலகேழையுந் தீய்க்கும் 
அருமாகன லென நின்றது 

விசும் பெங்கணு மாகி . 


உரும் ஏறு வந்து எதிர்ந்தால் , அதன் 

எதிரே நெருப்பு உய்த்தால் , 
வரும் ஆங்கது தவிர்ந்தாலென , 

மறவோன் படை மாய , 
திருமால் தனக்கு இளையான் படை 

உலகு ஏழையும் தீய்க்கும் 
அருமாகனல் என நின்றது , 

விசும்பு எங்கணும் ஆகி , 


பொ : - பேரிடி வந்து எதிர்த்தால் அதன் எதிராகத் தீத்திரளைச் 
செலுத்தினால் எதிர்வரும் அந்த நெருப்பு ( இடியாற் ) சிதைந்தழிந்தாற் 
போன்று , இந்திரசித்தினது ( பிரமாத்திரமாகிய ) படை சிதைந்தழியத் 
சீதிருமாலின் அவதாரமாகிய இராமபிரானுக்குத் தம்பியாகிய இலக் 
குவன் செலுத்திய பிரமாத்திரம் ஏழுலகங்களையும் சுட்டெரிக்கும் 
அணுகுதற்கரிய (ஊழிக்காலத்துப் ) பெருந்தீ என்னும்படி ஆகாய 
மெங்கும் பரவி நின்றது . 


கு : - இலக்குவனது பிரமாத்திரத்திற்கு இடியேறும் , அதனாற் சிதை 
வுற்றழிந்த இந்திரசித்தின் பிரமாத்திரத்திற்கு அவ்விடியினாற் சிதை 
வுற்றழியும் நெருப்பும் உவமையாயின . திருமால் என்றது , அம் முதல் 
வனது அமிசமாகிய இராமபிரானை . இளையான்- தம்பி ; இலக்குவன் . 


9207 


படையங்கது படராவகை 

பகலோன்குல மருமான் 
இடையொன்றது தடுக்கும்படி 

செந்தீயுக வெய்தான் 
ெதொடையொன்றினைக் கணைமீமிசைத் 

துறுவாயினி யென்றான் 
விடமொன்றுகொ டொன்றீர்ந்தது 

போறீர்ந்தது வேகம் . 


-124 


யுத்த காண்டம் 


படை அங்கு அது படரா வகை , 

பகலோன் குல மருமான் , 
இடை ஒன்று அது தடுக்கும்படி 

செந்தீ உக எய்தான் , 
தொடை ஒன்றினை , கணைமீமிசைத் 

துறுவாய் இனி என்றான் ; 
விடம் ஒன்று கொடு ஒன்று ஈர்ந்தது 

போல் தீர்ந்தது , வேகம் . 


பொ : - சூரியனது குலத்தில் தோன்றியவனாகிய இலக்குவன் , 
அங்கு ( த் தன்னால் ஏவப்பட்ட ) பிரமாத்திரம் ( வானத்திற் ) பரவிச் 
செல்லாதபடி அதன் வன்மையைத் தடுத்துக் குறைத்தற் பொருட்டுத் 
தொடுக்கப்படுவதாகிய அம்பு ஒன்றினை ( ப் பிரமாத்திரமாகிய ) அம்பின் 
மீது இனி நெருங்கிச் செல்வாயாக என்று கூறியவனாகி அதனிடையே 
மற்றோரம்பினைச் சிவந்த தீப்பொறி சிதற ஏவினான் . ( அதனால் ) ஒரு 
நஞ்சினைக் கொண்டு மற்றொரு நஞ்சு ஈரப்பட்டுத் தன் வலி கெட்டழித 
தாற்போன்று ( பிரமாத்திரமாகிய ) அதன் வேகம் தீர்ந்தொழிந்தது . 


f 


கு ! - பகலோன் குலம்- சூரிய குலம் . மருமான் - வழித்தோன்றல் ; 
என்றது , இலக்குவனை . இலக்குவன் , தன்னால் ஏவப்பட்ட பிரமாத்திர 
மானது , இந்திரசித்தின் பிரமாத்திரத்தை அழித்து விசும்பு முழுவதும் 
தீப்பிழம்பாகிப் பரவி நின்றதனை , மேலும் அதன் மீது ஓரம்பினைச் 

சலுத்தி அதன் வேகத்தைக் குறைத்தழித்தான் என்றவாறு . முன் 
செலுத்திய பிரமாத்திரத்தின் வேகம் பின்னே செலுத்திய மற்றோரம் 
பினால் குறைந்தழிந்ததற்கு ஒரு நஞ்சு மற்றொரு நஞ்சினால் தீர் 
தொழிதலை உவமை கூறினார் ஆசிரியர் . தொடை -- தொடுக்கப்படுவ 
தாகிய அம்பு . துறுதல் - நெருங்குதல் . 

( 139 ) 


தேவர்களது மகிழ்ச்சியும் சிவபெருமான் இராம இலக்குவரது 

பிறப்பின் உண்மையினை விளக்குதலும் 


19208 


விண்ணோரது கண்டார்வய 

வீரர்க்கினி மேன்மேல் 
ஒண்ணாதன வுளவோவென 

மனந்தேறின ருவந்தார் 


நிகும்பலை யாகப் படலம் 


125 


கண்ணார் நுதற் பெருமானிவர்க் 

கரிதோவெனக் கடைபார்த் 
தெண்ணாதிவை பகர்ந்தீர்பொருள் 

கேளீரென விசைத்தான் . 


விண்ணோர் அது கண்டார் , வய 

வீரர்க்கு இனி மேன்மேல் 
ஒண்ணாதன உளவோ ? என 

மனம் தேறினர் , உவந்தார் ; 
கண்ஆர் நுதற் பெருமான் , “ இவர்க்கு 

அரிதோ ? எனக் கடை பார்த்து , 
எண்ணாது இவை பகர்ந்தீர் ; பொருள் 

கேளீர் என இசைத்தான் , 


பொ :- தேவர்கள் ( இலக்குவன் செய்த ) அச்செயலைக் கண் 
டார்கள் . வன்மைமிக்க பெரு வீரராகிய இராம இலக்குவர்கட்குச் 
செய்து முடிக்க ஒண்ணாத ( அரிய ) செயல்களும் இனி உள்ளனவோ? 
என்று கூறி ( க் கவலை நீங்கி ) மனந் தெளிந்தவர்களாய் மகிழ்ச்சி 
யுற்றார்கள் . 

கண் பொருந்திய நெற்றியினையுடைய இறைவனாகிய 
சிவபெருமான் , இவ்வீரர்கட்கு ( இது ) செய்தற் கரியதோர் என்று 
சொல்லிக் கடைக்கண்ணோக்கஞ் செய்து , எண்ணிப் பாராது இம் 
மொழிகளைக் கூறினீர்கள் . 
கூறினீர்கள் . ( இவ்விருவருடைய 

( இவ்விருவருடைய பேராற்றலாகிய ) 
பொருளியல்பினை உள்ளவாறு கேட்பீராக என்று ( பின்வருமாறு ) 
கறினான் . 


* 


கடை 


கு ; - கண்ஆர் நுதற் பெருமான்- கண் பொருந்திய நெற்றியை 
யுடைய இறைவன் ; சிவபெருமான் . 

பார்த்தல் - கடைக் 
கண்ணால் அருளுடன் நோக்குதல் . சிவபெருமான் கூறியன பின்வரும் 
நான்கு செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் . 

( 140 ) 


9209 


நாராயண நாரென்றிவ 

ருளராய் நமக் கெல்லாம் 
வேராய்முழு முதற்காரணப் 

பொருளாய் வினை கடந்தார் 
ஆராயினுந் தெரியாததொர் 

நெடுமாயையி னகத்தார் 
பாராயணமறை நான்கையுங் 

கடந்தாரிவர் பழையோர் . 


126 


யுத்த காண்டம் 


நாராயண நரர் என்று இவர் 

உளராய் , நமக்கு எல்லாம் 
வேராய் , முழு முதல் காரணப் 

பொருளாய் , வினை கடந்தார் ; 
ஆராயினும் தெரியாதது ஓர் 

நெடு மாயையின் அகத்தார் ; 
பாராயண மறை நான்கையும் 

கடந்தார் ; இவர் பழையோர் . 


பொ : - ( இராம இலக்தவர் என்னும் ) 

லக்தவர் என்னும் ) இவர்கள் , நாராயணன் 
- நரன் என்று உள்ளவர்கள் ; நமக்கெல்லாம் 

மூலகாரணமாகவுள்ள 
முழுமுதற் பொருளாய் வினைத் தொடர்பைக் கடந்தவர்கள் ; எத்திறத் 
தோராயினும் தெரிந்து உணர வொண்ணாத தொரு பெரிய மாயையி 
னுள்ளே மறைந்திருப்பவர்கள் ; ( அறிஞர்களால் ) இடை விடாது ஓதப் 
பெறும் வேதங்கள் நான்கினையுங் கடந்து அப்பாற்பட் டுள்ளவர்கள் . 
இவர்கள் மிகவும் தொன்மையுடையோர் 


கு : - காத்தற் கடவுளாகிய திருமால் , உலகத்தார்க்கு ஆசிரியர் 
மாணவர் நெறி முறையினை அறிவுறுத்தற் பொருட்டுப் பதரிகாச்சிர 
மத்தில் நரன் நாராயணன் என இருவராகத் தோன்றி , நரனாகிய 
மாணவனுக்கு நாராயணன் ஆசிரியனாக 

அமர்ந்து திருமந்திரப் 
பொருளை உபதேசித் தருளினான் என வைணவ நூல்கள் கூறும். 
அங்ஙனம் நாராயணனாகவும் நரனாகவும் அவதரித்த திருமாலே இப் 
பொழுது இராம இவக்குவராக அவதரித்துவளார் என்றவாறு . இ 
செய்தி , 


உன்னை நான் பிரிவதில்லை 

ஒருமுறை பிரிந்து மேனாள் 
நன்னிலா வெறிக்கும் பூணாய் 

நரனு நாரணனு மானோம் 
பின்னொரு பிறப்பில் யாமே 

இராமலக் குவப்போ பெற்றோம் 


என அருச்சுனனுக்குக் கண்ணன் கூறுவதாக அமைந்த வில்லிபாரதச் 
செய்யுளாலும் நன்கு விளங்கும் . வேர் - மூலம் . ஆராயினும்- யாவரா 
யினும் ; யார் ஆர் என மருவியது . டாவராயினு மன்பரன்றி யறி 
யொணா மலர்ச் சோதியான் என வரும் திருவாசகத் தொடர் இங்கு 
நினைத்தற் குரியதாகும் . 

( 141 ) 


நிகும்பலை யாகப் படலம் 


127 


9210 


அறத்தா றழி வுள தாமென 

வறிவுந்தொடர்ந் தணுகாப் 
புறத்தார் புகுந் தகத்தாரெனப் 

பிறந்தாரது புரப்பார் 
மறத்தார்குல முதல் வேரற 

மாய்ப்பானிவன் வந்தார் 
திறத்தாலது தெரிந்தி யாவருந் 

தெரியாவகை திரிவார் . 


" அறத்தாறு அழிவு உளது ஆம் என , 

அறிவும் தொடர்ந்து அணுகாப் 
புறத்தார் , புகுந்து அகத்தார் எனப் 

பிறந்தார் , அது புரப்பார் ; 
மறத்தார் குலம் முதல் வேர் அற 

மாய்ப்பான் , இவண் வந்தார் ; 
திறத்தால் அது தெரிந்து , யாவரும் 

தெரியாவகை திரிவார் . 


பொ : - அறிவும் தொடர்ந்து நெருங்க முடியாத (சிந்தைக்கு ) அப் 
புறத்தே யுள்ளாராகிய அவர்கள் , (உலகத்து ) அறநெறி அழிவு படுவ 
தாயிற்று என்று அவ் அறத்தினை ( நிலை நிறுத்தி ) க் காப்பவராய் , 
உலகின் அகத்திலும் நீங்காது உள்ளார் என்னும் படி புகுந்து ( இராம 
இலக்குவர் எனப் ) பிறந்தருளினர் . ( தமது அருளின் ) திறத்தால் 
( அறத்தினைக் காத்தலாகிய ) அம் முறையினை ஆராய்ந்து ( பிறர் யார்க் 
கும் தமது இயல்பு ) புலனாகாதவாறு சஞ்சரிப்பவர்களாகிய இவர்கள் , 
தீவினையாளராகிய அரக்கர் குலத்தை அதன் மூலமாகிய வேருடன் 
அற்றுச் சிதைய அழித்தற் பொருட்டு ( இலங்கை பாகிய ) இவ்விடத் 
திற்கு வந்து சேர்ந்தார்கள் . 


கு : - அறிவும் தொடர்ந்து அணுகாப் புறத்தார் , அறத்து ஆறு 
அழிவுளதாம் என, அது புரப்பார் , அகத்தார் எனப் புகுந்து பிறந்தார் ; 
திறத்தால் அது தெரிந்து யாவரும் தெரியாவகை திரிவார் , மறத்தார் 
குலம் முதல் வேர் அற மாய்ப்பான் இவண் வந்தார் என இயைத் 
துரைக்க . கற்றுணர்ந்த ஞானியாகளது நுண்ணிய அறிவினாலும் 
தொடாந்து இன்ன வியல்பினா இவர் என அறிய வொண்ணாதவாறு 
மாற்றம் மனங்கடந்து நிற்கும் முழுமுதற் கடவுளாகிய இவர்கள் , 
அறதிதற்கு அழிவு நேர்ந்துளதாம் என அறிந்த நிலையில் இவ்வுலகின் 


128 


யுத்த காண்டம் 


அகத்திலும் நீங்காதுள்ளவர் என்னும்படி புகுந்து இராம இலக்குவராக 
அவதரித்து , தமது அவதாரத்தின் நோக்கத்தினைப் பிறர் அறிந்து 
கொள்ளாதவாறு சஞ்சரிப்பவர்கள் , அறத்தினைக் காக்கும் உபாயத் 
தினை அறிந்து , தீத தொழிலாளராகிய அரக்கரது குலத்தை வேரறக் 
களை தற்பொருட்டு இலங்கையாகிய இவ் விடத்தின்கண் வந்துள்ளார் 
கள் என்பதாம் . 

( 142 ) 


211 


உயிர்தோறுமுற் றுளன்றோத்திரத் 

தொருவன்னென வுரைக்கும் 
அயிரா நிலை யுடையானிவ 

னவனிவ்வுல கனைத்தும் 
தயிர்தோய்பிரை யெனலாம் வகை 

கலந்தேறிய தலைவன் 
பயிராததொர் பொருளின்னதென் 

றுணர்வீரிது பரமால் . 


" உயிர்தோறும் உற்றுளன் , தோத்திரத்து 

ஒருவன் " என உரைக்கும் 
அயிராநிலை உடையான் இவன் ; 

அவன் , இவ் உலகு அனைத்தும் 
தயிர்தோய் பிரை எனல் ஆம் வகை 

கலந்து , ஏறிய தலைவன் ; 
பயிராதது ஒர் பொருள் இன்னது என்று 

உணர்வீர் ; இது பரமால் . 


பொ : - உயிர்கள் தோறும் பொருந்தி யுள்ளவனாகிப் போற்றுதற் 
பொருளாயுள்ள ஒப்பற்ற முதல்வன் என்று உயர்த்துக் கூறப்படும் 
ஐயுறப்படாத இறை நிலையை யுடையவன் ( இலக்குவன் என்னும் ) 
இவன் ஆவன் . ( இராமனாகிய ) அவன் , இவ்வுலகங்கள் எல்லாவற்றிலும் 
( பால் ) தயிராதற்குரிய பிரைமோர் என்று சொல்லும்படி ( நீக்கமறக் ) 
கலந்து பரவி நின்ற தலைவன் ஆவன் . ( இன்ன தன்மைய தென்று ) 
சொல்லவொண்ணாத முழுமுதற்பொருள் இத்தன்மையதென்று உணர் 
வீராக . ( நும் கண்ணுக்குப் புலனாகிய ) இதுவே பரம் பொருளாகும் . 


: - உயிர்க்குயிராகியும் உலகங்கள் எல்லாவற்றிலும் தயிர்தோய் 
பிரை எனக் கலந்து ஒன்றாகியும் 

ஒன்றாகியும் முழுமுதற் பொருளே இராம 
இலக்குவர் என்னும் இருவராக அவதரித்துள்ளது என்பதாம் . அயிரா 
நிலை - ஐயுறப்படாத ( தெய்வ ) நிலை . அயிர்த்தல் - ஐயுறுதல் . பயிர்தல் 


நிகும்பலை யாகப் படலம் 


129 


-அழைத்தல் ; சொல்லுதல் என்ற பொருளிற் பயின்றது . 
மேலான பொருள் ; கடவுள் . 


பரம் - 

( 143 ) 


9212 


நெடும் பாற்கடற் கிடந்தாரும்பண் 

டிவர் நீர்குறை நேர 
விடும்பாக்கிய முடையார்களைக் 

குலத்தோடற வீட்டி 
இடும்பாக்கியத் தறங்காப்பதற் 

கிசைந்தாரென விதெலாம் 
அடும்பாக்கிய தொடைச் செஞ்சடை 

முதலோன் பணித் தமைந்தான் . 


நெடும் பாற்கடல் கிடந்தாரும் , பண்டு , 

இவர் ; நீர் குறை நேர , 
விடும் பாக்கியம் உடையார்களைக் 

குலத்தோடு அற வீட்டி , 
இடும்பாக்கியத்து அறம் காப்பதற்கு 

இசைந்தார் என இது எலாம் , 
அடும்பு ஆக்கிய தொடைச் செஞ்சடை 

முதலோன் பணித்து அமைந்தான் . 


பொ : - நீண்ட பாற்கடலின் கண்ணே அறிதுயில் கொண்டவர் 
களும் இவர்களே . முன்னாளில் நீங்கள் நேரிற் குறையிரந்து வேண்டு 
தலால் , இழக்கும் நற்பேற்றினை யுடையவர்களாகிய அரக்கர்களைக் 
குலத்தொடும் அற்றொழியக் கொன்று அளிக்கும் நற்பேற்றினால் 
அறத்தினை ( நிலைநிறுத்திக் ) காப்பதற்கு உளம் பொருந்தி வந்துள்ளார் 
கள் என்று இச் செய்தியினை யெல்லாம் அடப்ப மலர்களால் தொடுக் 
கப்பெற்ற மாலையினையணிந்த செஞ்சடைக் கடவுளாகிய சிவபெருமான் 
( தேவர்கட்கு ) அறிவுறுத்தி அமைந்தனன் . 


கு : - குறை நேர்தல் -- குறையிரந்து வேண்டுதல் . தாம் முன்னர்ப் 
பெற்றுள்ள நற்பேறுகளைத் தமது தீவினை காரணமாக இழக்கும் நிலை 
பினையுடையராகிய அரக்கர்கள் என்பது புலப்பட , விடும் பாக்கிய 
முடைடார்கள் எனக் குறித்தார் . பாக்கியம் - நற்பேறு . பாற்கடலில் 
அறிதுயில் கொண்டருளிய திருமாலே தேவர்களாகிய நீங்கள் முற் 
காலத்திற் குறையிரந்து வேண்டிய வண்ணம் தீவினையாள ராகிய 

9 


30 


யுத்த காண்டம் 


அரக்கர்களைக் குலத்துடன் அழித்து அறத்தினை நிலை நிறுத்திக் காத் 
தற்கு இராம இலக்குவராக அவதரித்து இங்கு வந்துள்ளார் 

என்று 
சிவபெருமான் இராம இலக்குவரது பிறப்பின் நோக்கத்தினை 
அறிவுறுத்தி யருளினன் என்பதாம் . 

( 144 ) 


உண்மையினை அறிவுறுத்திய சிவபெருமானைத் 

தேவர்கள் தொழுது போற்றுதல் 


9213 


அறிந்தேயிருந் தறியேமவ 

னெடுமாயையி னயிர்ப்பேம் . 
பிறிந்தேமினி முழுதையமும் 

பெருமானுரை பிடித்தேம் 
பறிந்தேம்பகை முழுதும்மினித் 

தீர்ந்தேமிடர் கடந்தேம் 
செறிந்தோர்வினைப் பகைவாவெனத் 

தொழுதார்நெடுந் தேவர் . 


ST 


அறிந்தே , இருந்து அறியேம் , அவன் 

நெடு மாயையின் அயர்ப்பேம் ; 
பிறிந்தேம் இனி முழுது ஐயமும் ; 

பெருமான் உரை பிடித்தோம் ; 
எறிந்தேம் பகைமுழுதும் ; இனித் 

தீர்ந்தேம் , இடர் கடந்தேம் ; 
செறிந்தோர் வினைப் பகைவா ! 

எனத்தொழுதார் , நெடுந்தேவர் . 


பொ : - தன்னை அடைந்தவர்களது தீவினைகளைச் கினந்தழிப் 
பவனே ! ( இச் செய்தியினை நாங்கள் ) முன்னர் அறிந்திருந்தோமாயினும் 
( மாயோனாகிய ) அவனது நெடிய சூழ்ச்சியுள் அகப்பட்டு அவனை 
அறியாதேமாகி மறந்தோம் . எங்கள் பெருமானாகிய நினது 
அருளுரையினை ( உறுதியாகப் ) பற்றிக்கொண்டோமாகி இப்பொழுது 
அம்மாயத்தினின்றும் ( எம் மனத்திற் கொண்ட ) சந்தேகங்கள் 
முழுவதும் நீங்கித் தெளிந்தோம் . எமது பகை முழுவதனையும் அழித் 
துப் போக்கினோம் ; இடர்களின் நீங்கி வென்றோம் என்று சொல்லிப் 
பெருமைமிக்க தேவர்கள் ( சிவபெருமானை ) வணங்கினார்கள் . 


நிகும்பலை யாகப் படலம் 


131 


கு : - அன்பினால் தன்னை அடைந்தவர்களது வினைபை அழித் 
தொழித்தலால் ‘ வினைப்பகைஉன் என்னும் பெயர்க்குரிய பேரரு 
வாளன் சிவபெருமானாகிய நீயே என்பார் , செறிந்தோர் வினைப் 
பகைவா என அழைத்துப் போற்றினார்கள் . வினைப்பகைவன் - பாவ 
நாசனா; வினைக்கேடன் . பாவநாசாகன் பாதமே யல்லாற்பற்று நான் 
மற்றிலேன் கண்டாய் எனவும் நான் வினைக்கேடன் என்பாய் போல 
எனவும் வரும் திருவாசகத் தொடர்கள் இங்கு ஒப்பு நோக்கி யுணரத் 
தக்கனவாகும் . 

( 145 ) 


இதன்பின் 45 , 52 ல் பின்வருமாறு ஒரு மிகைப்பாடல் உளது . 


9213 a 


ஈதிங்கிவை நெடுவானிடை 

நிகழ்கின்றதிப் பாலில் 
காதுங் கொலை யரக்கன்னது 

கண்டான்றகை மலர்மேல் 
போதன்றரு படைபோக்கினன் 

போலாமெனப் புகைந்தான் 
ஏதிங்கிவன் வலி நன்றுமற் 

றிது காண்பெனென் றிசைப்பான் . 


மாயோன் படையினை இந்திரசித்து ஏவுதலும் இலக்குவன் , 
தன்னைத் திருமாலாகத் தியானித்த அளவில் அது 

விலகிப் போதலும் 


9214 


மாயோனெடும் படைவாங்கிய 

வளைவாளெயிற் றரக்கன் 
நீயோவிது தடுத்தாயெனி 

னினக்காரெதிர் நிற்பார் 
போயோவிசும் படைவாயிது 

பிழையாதெனப் புகலாத் 
தூயோன்மிசை யுலகியாவையுந் 

தடுமாறிடத் துரந்தான் . 


132 


யுத்த காண்டம் 


மாயோன் நெடும்படை வாங்கிய 

வளைவாள் எயிற்று அரக்கன் , 
நீயோ இது தடுத்தாய் எனின் , 

நினக்கு ஆர் எதிர் நிற்பார் ? 
போயோ விசும்பு அடைவாய் ? இது 

பிழையாது எனப் புகலா , 
தூயோன்மிசை, உலகு யாவையும் 

தடுமாறிட , துரந்தான் . 


பொ ! - திருமாலின் நெடிய படைக்கலத்தினைக் கையிற்கொண்ட 
வளைந்த கூரிய கோரப்பற்களை யுடைய அரக்கனாகிய இந்திரசித்து , 
( இலக்குவனை நோக்கி , ) நீ இதனைத் தடுத்தனையே யானால் நின்னை 
எதிர்க்க வல்லவர் யாருளர் ? (உயிர் நீங்கி , இவ்வுலகினை விட்டுப் ) 
போய் விண்ணுலகத்தினை அடைவாய் . இப்படையானது ( நினது 
உயிரைக் கொள்வதில் ) தவறாது என்று சொல்லி , உலகங்கள் யாவும் 
( மயங்கித் ) தடுமாறும்படி தூய்மையுடையோனாகிய இலக்குவன்மேல் 
( அதனைச் ) செலுத்தினான் . 


கு : - மாயோன் நெடும்படை- சக்கராயுதம் ; நாராயணாத்திரம் 
எனினும் பொருந்தும் . அரக்கன் - இந்திரசித்து . தூயோன் என்றது 
இலக்குவனை - நீயோ இது தடுத்தாயெனின் ... இது பிழையாது " 
என்பது இந்திரசித்து இலக்குவனை நோக்கிக் கூறியது . அரக்கன் , 
புகலா , உலகு யாவையும் தடுமாறிடத் தூயோன்மிசை ( மாயோன் 
நெடும்படை ) துரந்தான் என்க . 

( 146 ) 


இதன்பின் 45 - 52 ல் பின்வருமாறு மிகைப்பாடல் ஒன்று உள்ளது . 


9214 a 


உமைபற்றிய பாகன் முத 

லிமையோர் பல வுருவஞ் 
சமைவுற்றது தானல்லதோர் 

பொருள் வேறில் தெனவே 
அமைவுற்றது பகிரண்டமு 

மழிகாலமி தெனவே 
குமைவுற்றிட வடவைப்பொறி 

கொழிக்கின்றதெவ் வுலகும் . 


நிகும்பலை யாகப் படலம் 


133 


9215 


சேமித்தன ரிமையோர்தமைச் 

சிரத்தேந்திய கரத்தால் 
ஆமித்தொழில் பிறர்யாவரு 

மடைந்தார் பழு தடையாக் 
காமிப்பது முடிவிப்பது 

படர்கின்றது கண்டான் 
நேமித்தனி யரிதானென 

நினைந்தானெதிர் நடந்தான் . 


சேமித்தனர் இமையோர்தமை , 

சிரத்து ஏந்திய கரத்தால் ; 
ஆம் இத்தொழில், பிறர் யாவரும் 

அடைந்தார் ; பழுது அடையாக் 
காமிப்பது முடிவிப்பது , 

படர்கின்றது கண்டான் ; 
நேமித் தனி அரி , தான் என 

நினைந்தான் , எதிர் நடந்தான் . 


பொ- தேவர்கள் , தம் தலைமீது சுமந்த கைகளால் தம்மைப் பாது 
காத்துக் கொண்டனர் . பொருந்திய இச் செயலையே ( அங்குள்ள 
முனிவர் முதலிய ) ஏனையோர் எல்லோரும் மேற்கொண்டனர் . 
பழுதுறாத வண்ணம் விரும்பியதனை நிறைவேற்ற வல்லதாகிய அப் 
படைக்கலம் ( தன்னைக் கைக்கூப்பித் தொழுவார் மேற்செல்லாது )) 
நிலத்தில் படிந்து வருவதனைக் கண்ட இலக்குவன் , ஒப்பற்ற சக்கரப் 
படையினை யேந்திய திருமாலே தான் என உணர்ந்தவனாகி ( அப் 
படையின் ) எதிரே நடந்து சென்றான் . 


கு : - சக்கராயுதம் வருதலைக் கண்டு அஞ்சிய தேவர்களு ம் பிறரும் 
அப்படையினால் தமக்குத் தீங்கு நேராதவாறு தம் தேைமற் கைகளைக் 
கூப்பித் தொழுது போற்றினாராக , விரும்பியதனை நிறைவேற்ற அப் 
படை அவர்கள் மேற்செல்லாது பூமியின் மேல் வருதலைக் கண்ட 
இலக்குவன் , அப்படைக்குரிய திருமாலே தான் என எண்ணி அதன் 
எதிர் சென்றனன் என்றவாறு . நேமித்தனி அரி - ஒப்பற்ற சக்கரா 
யுதத்தினையுடைய திருமால் . 

( 147 ) 


134 


யுத்த காண்டம் 


9216 


தீக்கின்றதிவ் வுலகேழையு 

மெனச் செல்வதுந் தெரிந்தான் 
நீக்குந்தர மல்லாமுழு 

முதலோனென நினைந்தான் 
மீச்சென்றில் தயல் சென்றது 

விலங்காவலங் கொடுமேல் 
போய்த்தங்கது கனன்மாண்டது 

புகைவீய்ந்தது பொது வே . 


தீக்கின்றது இவ்வுலகு ஏழையும் 

எனச் செல்வதும் தெரிந்தான் ; 
நீக்கும் தரம் அல்லா முழு 

முதலோன் என நினைந்தான் ; 
மீச்சென்றிலது , அயல் சென்றது , 

விலங்கா , வலங்கொடு , மேல் 
போய்த்து , அங்கு அது ; கனல் மாண்டது 

புகை வீய்ந்தது , பொதுவே . 


பொ : - இவ்வுலகங்கள் ஏழினையும் சுட்டெரிக்கின்ற தென்னும்படி 
( அப்படை ) செல்வதனையும் தெரிய வுணர்ந்தான் ! ( ஒருவராலும்) 
அழித்துப் போக்குந் தன்மையில்லாதோனாகிய முழுமுதற் கடவு 
ளாகிய திருமாலேதான் என்பதனையும் எண்ணினான் . அந்நிலையிற் 
சக்கரப்படையாகிய அது , இலக்குவன் மேற் சொல்லா தொழிந்தது ; 
விலகி அவனை வலஞ் செய்துகொண்டு பக்கத்தே சென்றதாகி ஆகாயத் 
தின் மேற் போயிற்று . பொதுவாக ( எங்கும் பரவிய ) தீ அழிந்து 
புகையும் அற்றொழிந்தது . 


கு : - அங்கு அது , மீச் சென்றிலது ; விலங்கா , வலங்கொடு அயல் 
சென்றது மேல் போய்த்து ; பொதுவே கனல் மாண்டது , 

புகை 
வீய்ந்தது என்க . மீ- மேல் , போய்த்து - போயிற்று . 

( 148 ) 


9517 


ஏத்தாடின ரிமையோர்களுங் 

கவியின்குல மெல்லாம் 
கூத்தாடின வரமங்கையர் 

குனித்தாடினர் தவத்தோர் 


நிகும்பலை யாகப் படலம் 


135 


காத்தாயுல கனைத்தும் மெனக் 

களித்தாடினர் கமலம் 
பூத்தானுமம் மழுவாளியு 

முழுவாய் கொடு புகழ்ந்தார் . 


ஏத்து ஆடினர் , இமையோர்களும் 

கலியின் குலம் எல்லாம் 
கூத்து ஆடின ; அர மங்கையர் 

குனித்து ஆடினர் ; தவத்தோர் 
காத்தாய் உலகு அனைத்தும் எனக் 

களித்து ஆடினர் ; கமலம் 
பூத்தானும் அம் மழுவாளியும் 

முழுவாய்கொடு புகழ்ந்தார் . 


பொ : - ( அது கண்டு ) தேவர்களும் ( இலக்குவனைத் ) துதித்து 
ஆடினார்கள் ; குரங்கின் கூட்டம் யாவும் ( மகிழ்ந்து ) கூத்தாடின ; தேவ 
மங்கையர்கள் பரதத் தொழிலை மேற்கொண்டு நடம் ஆடினார்கள் ; 
தவச் செல்வர்களாகிய முனிவர்கள் ( இலக்குவனை நோக்கி ) உலகம் 
எல்லாவற்றையும் காத்தவன் ஆயினாய் என்று சொல்லி மகிழ்ந்து ஆடி 
னார்கள் . ( திருமாலின் உந்தித் ) தாமரையிலே தோன்றிய பிரமனும் 
மழுப்படையினை ஏந்திய அச்சிவபெருமானும் தம் சொற்களைக் 
கொண்டு புகழ்ந்து பாராட்டினார்கள் . 


கு : - ஏத்து - துதி . முழுவாய் கொடு புகழ்தலாவது , பொருள் 
நிரம்பிய சொற்களைக் கொண்டு வாயாரப் புகழ்ந்து பாராட் 
டுதல் , 

( 149 ) 


சிவனது படையினை இந்திரசித்து விடுதல் 


9518 


அவனன்னது கண்டானிவ 

னாரோவென வயிர்த்தான் 
இவனன்னது முதலேயுடை 

யிறையோனென வியவா 
எவனென்னினு நன்றாகுவ 

தினியெண்ணல னென்னாச் 
சிவனன்படை தொடுத்தாருயிர் 

முடிப்பேனெனத் தெரிந்தான் .. 


136 


யுத்த காண்டம் 


அவன் அன்னது கண்டான் , 

இவன் ஆரோ ? என அயிர்த்தான் 
இவன் அன்னது முதலே உடை 

இறையோன் என வியவா , 
எவன் என்னினும் நின்று ஆகுவது 

இனி எண்ணிலன் என்னா, 
கிவன் நன்படை தொடுத்து 

ஆருயிர் முடிப்பேன் எனத் தெரிந்தான் . 


பொ ! - ( இந்திரசித்து என்னும் ) அவன் , ( இலக்குவனை வலங் 
கொண்டு சென்ற ) படையினைக் கண்டான் ; இலக் தவனாகிய இவன் 
அப்படையினைத் தொன்மையே கொண்டுள்ள ( திருமாலாகிய ) இறை 
வனே என்று வியந்து , இவன் யாவன் ஆயினும் ( எனது போர்சி 
செயல ) நன்றாக நிறைவுறுக . இனி ( வேறு எதனையும் ) எண்ணுவே 
னல்லன் என்று சிவபெருமானது நல்ல ( பாசுபதப் ) படையினைத் 
தொடுத்து இவனது அரிய உயிரைப் போக்குவேன் என்று தேர்ந்து 
துணிந்தான் . 


கு : - அவன் என்றது , இந்திரசித்தினை . அன்னது - அத்தன்மைய 
தாகிய மாயோனது படைக்கலம் . 

படைக்கலம் . இவன் என்றது , இலக்குவனை . 
அன்னது முதலேயுடை இறைவன் - அப்படையினை முன்னரே தனக் 
குரியதாகக் கொண்ட திருமால் . திருமாலின் அமிசமே இலக்குவன் 
என்னும் உண்மையினை இந்திரசித்து ஒருவாறு ஊகித்து உணர்ந்து 
கொண்டான் ஆயினும் வீரத்திற் குன்ரத மானமுடைய அவன் , 
எவன் எனினும் நன்றாகுக , இனி எண்ணலன் என்று சிவனது பாசு 
பதப்படையினை இலக்குவன் மேற் செலுத்துதற்கு ஆராய்ந்து துணிந் 
தான் என்பதாம் . 

( 150 ) 


9219 


பார்ப்பான்றரு முலகியாவையு 

மொரு நாளொரு பகலே 
தீர்ப்பான்படை தொடுப்பேனெனத் 

தெரிந்தானது தெரியா 
மீப்பாவிய விமையோர்குலம் 

வெருவுற்றதிப் பொழுதே 
மாய்ப்பானென வுலகியாவையு 

மறுகுற்றன மயங்கா . 


நிகும்பலை யாகப் படலம் 


137 


பார்ப்பான் தரும் உலகு யாவையும் 

ஒரு நாள் ஒருபகலே 
தீர்ப்பான் படை தொடுப்பேன் 

எனத் தெரிந்தான் ; அது தெரியா , 
மீப் பாவிய இமையோர் குலம் 

வெருவுற்றது ; இப்பொழுதே 
மாய்ப்பான் என உலகு யாவையும் 

மறுகுற்றன , மயங்கா . 


பொ : - வேதியனாகிய பிரமன் படைத்த உலகங்கள் எல்லாவற் 
றையும் ஒரே நாளில் ஒரு பொழுதுக்குள் அழித்தலில் வல்லவனாகிய 
சிவனது படையின ( இலக்குவன் மேல் ) தொடுத்து விடுவேன் எனத் 
தெரிந்து எடுத்தான் ( இந்திரசித்து ) ; அதனைத் தெரிந்து ஆகாயத்தின் 
மேல் பரவி நின்ற தேவா கூட்டம் அஞ்சி நடுங்கியது . இவன் இப் 
பொழுதே அழித்தொழிப்பான் என்று எல்லா உலகங்களும் மயங்கித் 
தடுமாற்றமடைந்தன . 


கு : - பார்ப்பான் - வேதங்களை ஓது தலையுடைய வேதியன் 
என்றது பிரமனை . பகல் - பொழுது ; கணம் என்னும் பொருளில் 
ஆளப்பட்டது . ஒருபொழுதும் வாழ்வதறியார் ( திருக்குறள் -337 ) 
என்புழிப் பொழுது என்ற சொல் சிறிய கால அளவு என்ற பொருளில் 
வழங்கப் பெற்றிருத்தல் காண்க . தீர்ப்பான்- அழித்தற் கடவுளாகிய 
சிவபெருமான் . அவனது படை என்றது , பாசுபத அத்திரத்தினை . 
மீ - மேலிடம் ; விசும்பு . பாவு தல் - பரவிநிற்றல் . உலகுயாவையும் 
மயங்கா , மறுகுற்றன என்க . 

( 151 ) 


9220 


தானேசிவன் றரப்பெற்றது 

தவ நாள்பல வுழந்தே 
தானேபிற ரறியாதது 

தந்தேனெனச் சமைந்தான் 
ஆனாலிவ னுயிர்கோடலுக் 

கையம்மிலை யென்னா 
மேனாளுமி தனையேவிடி 

னெதிர் நிற்பவ ரில்லை . 


தானே சிவன் தரப் பெற்றது , 

தவம் நாள்பல உழந்தே ; 
தானே , பிறர் அறியாதது 

தந்தேன் எனச் சமைந்தான் ; 


133 


யுத்த காண்டம் 


ஆனால் , இவன் உயிர் கோடலுக்கு 

ஐயம் இலை என்னா , 
மேல்நாளும் இதனையே விடின் 

எதிர் நிற்பவர் இல்லை . 


பொ : - ( இது யான் ) பல நாட்கள் வருந்தித் தவஞ் செய்தமை 
யால் சிவபெருமான் தானே வந்து தரப்பெற்ற ஆயுதமாகும் . அவ் 
இறைவன் தானே பிறர் பெற்றறிலாத இதனைத் தந்தேன் என்று 
சொல்லி ( மேலும் ) பொருந்தி அளித்தான் . முற்காலத்திலும் இப் 
படையினைச் செலுத்தினால் இதன் எதிர் நிற்பவர் ஒருவரும் இல்லை . 
ஆதலால் ( இப்படையானது ) இவ் இலக்குவனது உயிரைக் கவர்ந்து 
செல்வதிற் சிறிதும் சந்தேகம் இல்லை என்று , 


கு : - இச் செய்யுள் , குளகம் . என்னா என்னும் வினையெச்சம் , 
அடுத்த செய்யுளில் வரும் விட்டான் என்னும் வினையைக் கொண்டு 
முடியும் . 

( 152 ) 


221 


மனத்தான்மலர் புனல்சாந்தமொ 

டவிதூபமும் வகுத்தான் 
நினைத்தானிவ னுயிர்கொண்டிவ 

ணிமிர்வாயென நிமிர்ந்தான் 
சினத்தானெடுஞ் சிலை நாண்டடந் 

தோண் மேலுறச் செலுத்தா 
எனைத்தாயதொர் பொருளாலிடை 

தடையில்லதை விட்டான் . 


மனத்தால் , மலர் புனல் சாந்தமொடு 

அவி தூபமும் வகுத்தான் ; 
நினைத்தான் ; இவன் உயிர் கொண்டு இவண் 

நிமிர்வாய் என நிமிர்ந்தான் ; 
சினத்தால் நெடுஞ்சிலை நாண் தடந் 

தோள்மேல் உறச் செலுத்த , 
எனைத்து ஆயது ஓர் பொருளால் இடை 

தடை இல்லதை விட்டான் . 


பொ : - பூவும் நீரும் சந்தனமும் திருவமுதும் நறும்புகையும் ஆகிய 
( வழிபாட்டுப் ) பொருள்களைத் தன் மனத்தினாலே வகுத்துக் கொண்ட 


நிகும்பலை யாகப் படலம் 


139 


வஞகி நினைத்து வழிபட்டான் . “ இவ் உலக்குவனது உயிரைக் 
கவர்ந்து கொண்டு இங்கு மேற்பட்டெழுவாயாக என நிமிர்ந்த 
வனாகி , வெகுளியால் நெடிய வில்லின் நாணினைத் தனது பெரிய 
தோள் வரையிலும் பொருந்த வலித்து இழுத்து , எத்தகைய தொரு 
பொருளாலும் இடை நின்று தடுத்தற்கியலாத ( பாசுபதப் ) படை 
யினை ( இலக்குவன் மற் ) செலுத்தினான் ( இந்திரசித்து ). 


கு : - மலர் புனல் சாந்தமொடு அவி தூபம் மனத்தால் வகுத் 
தான் , நினைத்தான் , இவன் உயிர் கொண்டு இவண் நிமிர்வாய் என 
நிமிர்ந்தான் , சினத்தால் நெடுஞ்சிலை நாண் தடந்தோள் உறச் 
செலுத்தா , தடையில்லதை விட்டான் என்க , எனைத்தாயதொர் 
பொருளால் இடை தடை இல்லது என்றது , எத்தகைய ஆற்றல் மிக்க 
ஆயுதத்தாலும் தடுத்து மாற்ற வெண்ணாத பேராற்றல் வாய்ந்த 
பாசுபதாத்திரத்தினை . 

( 153 ) . 


சிவனது படையினால் தோன்றிய விளைவுகள் 


9222 


சூலங்களு மழுவுஞ்சுடு 

கணையுங்கனல் சுடரும் 
ஆலங்களு மரவங்களு 

மசனிக்குல மெவையும் 
காலன் றன துருவங்களுங் 

கரும்பூதமும் பெரும் பேய்ச் 
சாலங்களு நிமிர்கின்றன 

வுலகெங்கணுந் தானாய் , 


சூலங்களும் , மழுவும் , சுடு 

கணையும் , கனல் சுடரும் , 
ஆலங்களும் , அரவங்களும் , 

அசனிக்குலம் எவையும் , 
காலன் தனது உருவங்களும் , 

கரும்பூதமும் , பெரும் பேய்ச் 
சாலங்களும் நிமிர்கின்றன , 

உலகு எங்கணும் தான் ஆய் . 


பொ :-( அப்பொழுது , அப்பாசுபதப் படையினின்றும் ) சூலங்களும் 
மழுப் படைகளும் சுட்டெரிக்கும் அம்புகளும் கனன்றெரியும் தீச்சுடர் 


140 


யுத்த காண்டம் 


களும் நஞ்சுகளும் பாம்புகளும் இடித்தொகுதிகள் யாவையும் இயமனு 
டைய வடிவங்களும் கரிய பூதங்களும் பெரிய பேய்க் கூட்டங்களும் 
உலகில் எவ்விடங்களிலும் ஆகி எழுந்து தோன்றுவனவாயின . 


கு : - ஆலம்- நஞ்சு . சாலம் -கட்டம் ; தொகுதி . 


( 154 ) 


-9223 


ஊழிக்கன லொருபாலத 

னுடனேதொடர்ந் துடற்றும் 
சூழிக்கொடுங் கடுங்காற்றத 

னுடனேவரத் தூர்க்கும் 
ஏழிற்குமப் புறத்தாயுள 

பெரும் போர்க்கட லிழிந்தாங் 
காழித்தலைக் கிடந்தாலென 

நெடுந்தூங்கிரு ளடைய . 


ஊழிக் கனல் ஒருபால் அத 

னுடனே தொடர்ந்து உடற்றும் ; 
சூழிக் கொடுங் கடுங்காற்று அத 

னுடனே வர , தூர்க்கும் 
ஏழிற்கும் அப்புறத்தாய் உள 

பெரும் போர்க்கடல் இழிந்தாங்கு 
ஆழித்தலைக் கிடந்தால் என 

நெடுந்தூங்கு இருள் அடைய . 


பொ : ஊழி முடிவிலே தோன்றும் பெருந்தீ ஒரு பக்கத்தே அப் 
( பாசுபதப் ) படையினுடனே தொடர்ந்து வந்து வருத்தும் ; சுழன்று 
வீசுந் தன்மைய தாகிய கொடிய கடுங்காற்று , அப்படையி னுடனே 
தொடர்ந்து வர , ஏழு கடல்களுக்கும் அப்புறத்ததா யுள்ள ( அலைகள் ) 
பொருதலையுடைய பெரும் புறக்கடல் இறங்கி வந்து ( சேனைக் ) 
கடலினிடத்தே படிந்து கிடந்தாற் போன்று நெடியதாய்த் தங்கிய 
பேரிருள் , ( உலகம் எல்லாவற்றையும் ) செறியத் தூர்த்தது . 


4 


தி 


கு : - ஊழிக்கனல் - யுகமுடிவில் உலகினை யழிக்கத் தோன்றும் 
பெருந்தீ . உடற்றும் - வருத்தும் . சூழி -சுழன்று வீசுதலையுடைய . 
தூர்த்தல் - மூடுதல் . ஆழித்தலை - ( சேனைக் ) கடலினிடத்தே ; தலை , 
ஏழாம் வேற்றுமையுருபு . இருள் , அடையத் தூர்க்கும் என முடிக்க . 
இந்திரசித்து ஏவிய பாசுபதத்தால் போர்க்களமெங்கும் தீயும் காற்றும் 
பேரிருளும் செறிந்தன என்பதாம் . 

( 155 ) 


நிகும்பலை யாகப் படலம் 


1411 


9224 


இரிந்தார்குல நெடுந்தேவர்க 

ளிருடிக்குலத் தெவரும் 
பரிந்தாரிது பழுதாகில 

திறுவானெனும் பயத்தால் 
நெரிந்தாங்கழி குரங்குற்றது 

பகருந்துணை நெடிதே 
திரிந்தாரிரு சுடரோருல 
கொருமூன்றுடன் றிரிய . 

. 


இரிந்தார் குலநெடுந் தேவர்கள் ; 

இருடிக்குலத்து எவரும் 
பரிந்தார் . “ இருபழுது ஆகிலது , 

இறுவாள் எனும் பயத்தால் ; 
நெரித்து ஆங்கு அழிகுரங்கு உற்றது 

பகருந்துணை நெடிதே . 
திரிந்தார் , இரு சுடரோர் ; உலகு 

ஒரு மூன்று உடன் திரிய . 


பொ : - சிறந்த பெருமை வாய்ந்த தேவர்கள் ( பாசுபதாதி 
திரத்தைக் கண்டு ) அஞ்சி ஓடினார்கள் ; முனிவர் கூட்டத்திலுள்ளார் 
யாவரும் , இப்படை ( தன் இலக்கில் ) தவறுபடாது ; ( எனவே , 
இலக்குவன் ) இறந்துபடுவான் என்னும் அச்சத்தால் வருத்த 
முற்றார்கள் ; அங்கு நெரிதலுற்று அழிந்த குரங்குகள் அடைந்த துயரம் 
சொல்லுங்கால் அவ்வுரை மிகவும் நீளுந்தன்மையதே ; ( சூரிய சந்திரர் 
களாகிய ) சுடர்கள் இருவரும் உலகங்கள் ஒரு மூன்றும் தம்முடன் திரிய 
( ஒரு நிலையில் நில்லாது ) ஓடித் திரிந்தனர் . 


கு : - குலம்- நன்மை ; சிறப்பு . இருடிக்குலம் - முனிவர் கூட்டம் , 
இருசுடரோர் , உலகு ஒரு மூன்றும் உடன் திரியத் திரிந்தார் என்க . 


அதுகண்டு அஞ்சிய வீடணன் இதனை விலக்க இயலுமோ 
என வினவ இலக்குவன் அதனை நோக்கிச் சிரித்தல் 


9225 


பார்த்தா னெடுந் தகைவீடண 

னுயிர்காலுறப் பயத்தால் 
வேர்த்தானிது விலக்குந்தர 

முளதோ முதல் வீரா 


142 


யுத்த காண்டம் 


தீர்த்தாவென வழைத்தான தற் 

கிளங்கோளரி சிரித்தான் 
போர்த்தாரடற் கவிவீரரு 

மவன்றாணிழல் புகுந்தார் . 


பார்த்தான் நெடுந்தகை வீடணன் , 

உயிர்காலுற , பயத்தால் 
வேர்த்தான் , இது விலக்கும் தரம் 

உளதோ , முதல் வீரா ! 
தீர்த்தா ! என அழைத்தான் ; 

அதற்கு இளங்கோளரி சிரித்தான் ; 
போர்த்தார் அடல் கவிவீரரும் , 

அவள் தாள் நிழல் புகுந்தார் . 


பொ : - பெருந்தன்மையுடையோனாகிய வீடணன் , ( அப்படை 
யினைசி ) கண்டான் . பெருமூச்சு வெளிப்பட அச்சத்தால் (உடல் 
முழுவதும் ) வேர்த்தவனாகி , இப்படையினை விலக்கும் உபாயம் 
உளதோ ? வீரர்க்கெல்லாம் முதல்வனே ! தூயோனே ! என ( இலக்கு 
வனை நோக்கி ) அழைத்து முறையிட்டான் ; அப்படையின் செயலுக்கு 
இளஞ்சிங்கம் போல்வானாகிய இலக்குவன் சிரித்தனன் . போர்க்குரிய 
மாலையை யணிந்த கொலைத் தொழிலில் வல்ல வானர வீரர்களும் அவ் 
இலக்குவனுடைய திருவடி நீழலைத் தஞ்சமாக வந்தடைந்தார்கள் . 

கு : - உயிர் காலுற - பெருமூச்சு வெளிப்பட . அதற்கு - அப் 
பாசுபதப் படையின் செயலுக்கு . போர்த்தார் - போர் நிகழ்ச்சியில் 
அணிதற்குரிய அடையாள மாலை : 

( 157 ) 


அபயம் அடைந்தவர்களை அஞ்சற்க எனக் கையமைத்துத் 
தானும் சிவன் படையை விட , அது இந்திரசித்தின் 

படையினை விழுங்குதல் 


9226 


அவயம்முனக் கவயம் மெனு 

மனைவோரையு மஞ்சேல் 
அவயம்முமக் களித்தோமெனத் 

தன்கைத்தலத் தமைத்தான் 


நிகும்பலை யாகப் படலம் 


143 


உவயம்முறு முலகின்பய 

முணர்ந்தேனினி யொழியேன் 
சிவனைம் முக முடையான்படை 

தொடுப்பேனெனத் தெளிந்தான் . 


அவயம் ! உனக்கு அவயம் ! எனும் 

அனைவோரையும் , அஞ்சேல் 
அவயம் உமக்கு அளித்தோம் எனத் 

தன் கைத்தலத்து அமைத்தான் 
உவயம் உறும் உலகின் பயம் 

உணர்ந்தேன் , இனி ஒழியேன் ; 
சிவன் ஐம் முகம் உடையான் படை 

தொடுப்பேன் எனத் தெளிந்தான் . 


பொ : - உனக்கு அபயம் , அபயம் என்று சொல்லி முறையிடு 
கின்ற அனைவரையும் ( இலக்குவன் அருளால் நோக்கி ) அஞ்சற்க , உங் 
களுக்கு அபயம் அளித்தோம் என்று தன் கைத்தலத்தால் அமைத்து 
ஆறுதல் கூறினான் . ( மண்ணுலகும் விண்ணுலகும் என ) இரண்டாகப் 
பொருந்திய உலகங்களின் அச்சத்தினை உணர்ந்து கொண்டேன் ; இனி 
( என் கடமையினின்றும் ) நீங்கேன் ; ஐந்து திருமுகங்களையுடைய 
கிவபெருமானது ( பாசுபத ) அத்திரத்தினைத் தொடுத்து விடுவேன் 
என்று தன் மனத்தில் ) தெளிந்து துணிந்தான் . 


கு ! - அவயம் - அபயம் என்ற வடசொல்லின் திரிபு . பயம் 
அச்சம் இன்மைப் பொருள் தரும் அகரத்துடன் கூடி அபயம் என்றா 
யிற்று . பேரிடர் கண்டு அச்சமுற்றோர் தம்முடைய அச்சத்தினைப் 
போக்கி இடர்நீக்கி ஆதரிக்க வல்லாரை அடைந்து அபயம் அபயம் 
என முறையிடுதலும் , இவர்கள் அஞ்சற்க என அபயமளித்தலும் 
முறை . 

உவயம் --உபயம் என்பதன் திரிபு . உபயம் - இரண்டு. 
உபயம் உலகு என்றது , வானுலகும் மண்ணுலகுமாகிய இரண்டு 
லகங்களை . 

( 158 ) 


9227 


அப்பொற்படை மனத்தானினைந் 

தர்ச்சித்ததை யழிப்பாய் 
இப்பொற்படை தனை மற்றொரு 
தொழில் செய்யலை யென்னா 


னாத் 


144 


யுத்த காண்டம் 


துப்பொப்பதொர் கணைகூட்டினன் 

அரந்தானிடை தொடரா 
எப்பொற்படை யெவையும்புக 

விழுங்குற்றதொ ரிமைப்பின் . 


அப்பொன் படை மனத்தால் நினைந்து , 

அர்ச்சித்து அதை , அழிப்பாய் 
இப்பொன் படைதனை மற்றொரு 

தொழில் செய்யலை என்னா , 
துப்பு ஒப்பது ஒர்கணை கூட்டினன் 

துரந்தான் ; இடை தொடரா 
எப்பொன் படை எவையும் புக 

விழுங்குற்றது , ஓர் இமைப்பின் . 


பொ : - (சிவபெருமானுக்குரிய ) அத்திண்மை வாய்ந்த பாசுபத் 
அத்திரத்தினைத் தன் உள்ளத்தால் 

தன் உள்ளத்தால் நினைந்து வழிபட்டு , “ இந்த 
( இந்திரசித்தினால் ஏவப்பட்ட ) திண்ணிய படையினை அழித்தொழிப் 
பாய் ; வேறொரு செயலையும் செய்யாது அமைவாயாக என்று கூறி , 
( மந்திர வடிவாகிய ) அதனை ( அதன் , வன்மைக்கு ஒத்ததாகிய அம்பு 
ஒன்றினோடு கூட்டிச் செலுத்தினான் ( இலக்குவன் ) . ( அப்படையானது ) 
அவ்விடத்தே தொடர்ந்து சென்று எத்தகைய திண்மை வாய்ந்த 
படைக்கலங்களும் தன்னுள்ளே யடங்க ஓர் இமைப் பொழுதிற்குள் 
( அதனை ) விழுங்கி விட்டது . 


கு : - பொற்படை - திண்ணிய படைக்கலம் . துப்பு - வன்மை . 
எப்பொற்படை என்றது , இந்திரசித்து ஏவிய பாசுபதாத்திரத்தினின் 
றும் இடையே கிளைத்தெழுந்த சூலம் , மழு முதலிய படைத் தொகுதி 
களைத் தொடரா என்னும் வினையெச்சம் விழுங்குற்றது என்னும் வினை 
கொண்டு முடிந்தது . 

( 159 ) 


9228 


விண்ணார்த்தது மண்ணார்த்தது 

மேலோர்மணி முரசின் 
கண்ணார்த்தது கடலார்த்தது 

மழையார்த்தது கலையோ 
ரெண்ணார்த்தது மறையார்த்தது 

விசயம்மனெ வியம்பும் 
பெண்ணார்த்தன ளறமார்த்தது 

பிறரார்த்தது பெரிதால் . 


நிகும்பலை யாகப் படலம் 


145 


விண் அர்த்தது ; மண் அர்த்தது , 

மேலோர் மணிமுரசின் 
கண்ஆர்த்தது , கடல் ஆர்த்தது , 

மழைஆர்த்தது , கலையோர் 
எண்ஆர்த்தது , மறை ஆர்த்தது , 

விசயம் என இயம்பும் 
பென் அர்த்தனள் , அறம் ஆர்த்தது , 

பிறர் ஆர்த்தது பெரிதால் . 


பொ : - ( அது கண்டு ) விண்ணுலகத்தார் ஆரவாரித்தனர் . மண் 
ணுலகத்தார் ஆரவாரித்தனர் . மேலுவகத்தவர்களாகிய தேவர் 
களது மணிகள் பதிக்கப் பெற்ற முரசின் கண் முழங்கியது . 

கடல் 
ஆரவாரித்தது . மேகம் 

முழங்கியது . கலை நூல்களை யுணர்ந்த 
அறிஞர்களின் உள்ளம் ( மகிழ்ச்சி மிக்கு ) ஆர்த்தது . வேதம் முழங்கியது . 
விசயம் எனப் போற்றப் பெறும் வெற்றி மகள் ஆரவாரித்தாள் . 
அறமும் ஆர்த்தது , ஏனைய பிறர் யாவரும் எழுப்பிய ஆர்ப்பரவம் 
பெரிதாகும் . 


கு : - விண் , மண் என்பன , இடவாகு பெயரால் , முறையே தேவர் 
களையும் மக்களையும் உணர்த்தின . முரசின் கண் என்பது குறுந்தடி 
யால் அடித்து ஒலியொழிப்புதற் குரிய முரசத்தின் மேற்பகுதி ; 
முழக்குவாரின்றித் தானே முழங்கியது என்பதாம் . விசயம் என 
இயம்பும் பெண் என்றது , வெற்றிக்கு அதி தெய்வமாகிய வெற்றித் 
திருவை . 

( 160 ) 


இலக்குவனது வன்மையைக் கண்டு திகைப்புற்ற இந்திரசித்து 

தன் வன்மையால் மேலும் அம்புகளைச் செலுத்துதல் 


9229 


இறுகாலையி னுலகியாவையு 

மவிப்பானிகற் படையை 
மறுகாவகை வலித்தானது 

வாங்கும்படி வல்லான் 
தெறுகாலனிற் கொடியோனுமற் 

றதுகண்டகந் திகைத்தான் 
அறுகால்வயக் கவிவீரரு 

மரியென்பதை யறிந்தார் . 


10 


146 


யுத்த காண்டம் 


இறு காலையின் உலகு யாவையும் 

அவிப்பான் இகல் படையை , 
மறுகாவகை வலித்தான் , அது 

வாங்கும்படி வல்லான் ; 
தெறுகாலனின் கொடிபோனும் , மற்று 

அதுகண்டு , அகம் திகைத்தான் ; 
அறுகால்வயக் கவிவீரரும் 

அரிஎன்பதை அறிந்தார் . 


பொ - (ஊழி முடிவாகிய ) இறுதிக் காலத்தில் உலகங்கள் எல்லா 
வற்றையும் ( ஒருசோ ) அழிப்பவனாகிய சிவபெருமானது ஆற்றல்மிக்க 
( பாகுபத ) அத்திரத்தினை ( வேறெங்குந்) திரியாதபடி வலித்து இழுத் 
தான் ; அதனை ( வலிதிற் ) பற்றி வாங்குதற்கு வல்லவனாகிய இலக்குவன் 
அழிக்குந் திறனுடைய இயமனை விடக் கொடுமையிற் சிறந்தோனாகிய 
இந்திரசித்து , ( இலக்குவனது ) அத்திறமையைக் கண்டு மனம் திகைப் 
படைந்தான் . செயல் அற்ற கால்களையுடைய வலிமிக்க வானர வீரர் 
களும் ( இலக்குவனாகிய அவன் ) திருமாலே என்னும் மெய்ம்மையை 
உணர்ந்தார்கள் . 


கு : - ஊழி முடிவில் எல்லாவுலகங்களையும் தன்னுள் ஒடுக்க வல்ல 
அழித்தற் கடவுள் சிவபெருமான் ஆதலின் , இறு காலையின் உலகுயா 
வையும் அவிப்பான் எனக் குறித்தார் . அது வாங்கும்படி வல்லான் 
என்றது , இலக்குவனை . வாங்கும்படி வல்லான் , இகற்படையை 
மறுகாவகை வலித்தான் என்க . மறுகுதல் - எங்கும் திரிதல் . தெறு 
காலனிற் கொடியோன் என்றது , இந்திரசித்தினை . அறுகால் - நடக்கும் 
செயல் ஓய்ந்த கால்கள் , வய - வலி . அரி - திருமால் . 

( 161 ) 


9230 


தெய்வப்படை பழுதுற்றது 

வெனக்கூசுதல் சிதைவால் 
எய்வித்தக முளதன்னது 

பிழையாதென விசையாக் 
கைவித்தக மதனாற்சில 

கணைவித்தன னவையும் 
மொய்வித்தகன் றடந்தோளினு 

நுதற்சூட்டினு மூழ்க . 


நிகும்பலை யாகப் படலம் 


147 


“ தெய்வப்படை பழுது உற்றது 

எனக் கூசுதல் சிதைவால் ; 
எய்வித்தகம் உளது ; அன்னது 

பிழையாது என இசையா 
கைவித்தகம் அதனால் சில 

கணைவித்தினன் ; அவையும் 
மொய்வித்தகன் தடந்தோளினும் 

நுதற் சூட்டினும் மூழ்க . 


என்று 


பொ : - ( “ என்னால் ஏவப்பட்ட ) தெய்வத் தன்மை வந்த அத்திரம் 
இலக்குலன் ஏவிய அத்திரத்தினால் ) பழுதுற்று அழிந்தது 
மனம் கூசி ஒடுங்குதல் ( எனது வீரத்திற்குக் ) 

( எனது வீரத்திற்குக் ) குற்ற மாகும் . ( மேன் 
மேலும் அம்புகளை ) எய்யும் தொழிலாகிய திறமை என்பால் ( குறை 
வின்றி நிரம்பி ) உள்ளது . அத்திறமை ( என்றும் ) தவறுபடாது ” 
என்று சொல்லித் தன் கைத்திறமையால் சில அம்புகளைத் தூவினான் ; 
அவ் : அம்புகளும் வன்மை நிறைந்த சதுரப்பாடுடையவனாகிய இலக்கு 
வனுடைய பெரிய தோள்களிலும் நெற்றியின் உச்சியிலும் அழுந்திப் 
பதியும்படி . 


கு : - தெய்வப்படை பழுதுற்றது எனக் கூசுதல் சிதைவு ; எய் 
வித்தகம் என்பால் உளது ; அன்னது சிதையாது என்பது இந்திரசித் 
தின் கூற்று . வித்தகம் - சதுரப்பாடு ; திறமை . இசையா - இசைத்து ,, 
கூறி .: மொய்வித்தகன் தடந்தோளினும் நுதற் சூட்டினும் மூழ்க , 
( இந்திரசித்து ) கை வித்தகம் அதனால் 

சில கணை வித்தினன் என 
இயைத்துரைக்க . மொய் வித்தகன் என்றது இலக்குவனை . ( 162 ) 


9231 


வெய்யோன்மகன் முதலாகிய 

விறலோர்மிகு திறலோர் 
கையோய்விலர் மலைமாரியி 

னிருதக்கடல் கடப்பார் 
உய்யாரென வடிவாளிகள் 

சதகோடிக ளுய்த்தான் 
செய்யோனய றனி நின்றதன் 

சிறுதாதையைச் செறுத்தான் . 


வெய்யோன் மகன் முதல் ஆகிய 

விறலோர் , மிகு திறலோர் , 
கைஓய்வு இலர் , மலைமாரியின் 

நிருதக் கடல் கடப்பார் ; 


148 


யுத்த காண்டம் 


உய்யார் என வடி வாளிகள் 

சதகோடிகள் உய்த்தான் . 
செய்யோன் அயல் தனிநின்ற தன் 

சிறுதாதையைச் செறுத்தான் . 


பொ : - ( அவ் இந்திரசித்து ) வெம்மை வாய்ந்த கதிரவன் புதல்வ 
னாகிய சுக்கிரீவன் முதலிய வெற்றித்திறம் வாய்ந்தோர் , ஆற்றல் மிக்க 
வீரர்கள் கை தளராதவர்களாய் மலைகளை ( ப் பறித்து ) மழைபோற் 
சொரிதலால் அரக்கர் சேனையாகிய கடலைக் கடப்பவர்கள் , இனிப் 
பிழைக்கமாட்டார்கள் என்று ( கண்டோர் ) கருதும்படி ( அவர்கள் மீது ) 
கூர்மையுடைய நூறுகோடியளவினவாகிய அம்புகளைச் செலுத்தினான் ; 
செம்மேனியனாகிய இலக்குவனது அருகே நின்ற தன் சிறிய தந்தை 
யாகிய வீடணனை வெகுண்டான் . 


வெய்யோன் - சூரியன் ; அவன் மகன் சுக்கிரீவன் . தன் 
சிறு தாதை- ( இந்திரசித்தாகிய ) தன்னுடைய சிறிய தந்தை : 
வீடணன் . செறுத்தல் - வெகுளுதல் . 

( 163 ) 


இலக்குவனது அயலில் நின்ற வீடணனை இந்திரசித்து 

இகழ்ந்துரைத்தல் 


9232 
* 


முரட்டடந் தண்டு மேந்தி 

மனிசரை முறைமை கூறிப் 
பிரட்டரிற் புகழ்ந்து பேதை 

யடியரிற்றொழுது பின்சென் 
றிரட்டுறு முரச மென்ன 

விசைத்ததே யிசைக்கின் றாயைப் 
புரட்டுவன் றலையை யின்று 

பழியென வொழிவென் போலாம் . 


முரண்தடம் தண்டும் ஏந்தி , 

மனிசரை முறைமை கூறிப் 
பிரட்டரின் புகழ்ந்து , பேதை 

அடியரின் பொழுது பின்சென்று , 


நிகும்பலை யாகப் படலம் 


149 


இரட்டுறும் முரசம் என்ன , 

இசைத்ததே இசைக்கின்றாயைப் 
புரட்டுவன் தலையை , இன்று ; 

பழி என ஒழிவென் போலாம் . 


பொ . வலிய பெரிய தண்டத்தையும் கையில் ஏந்தி , ( சாதி ) 
நெறியின் நீங்கினோரைப் போன்று 

மனிதர்களை 

உறவுமுறை 
சொல்லிப் புகழ்ந்து கூறி , அறியாமையை யுடைய அடிமைகளைப் 
போன்று ( அவர்களைத் ) தொழுது 

பின் சென்று , ( குறுந்தடியால் 
அடிக்கப்பட்ட ) முறையே ஒலிக்கும் பறையினைப் போன்று , ( அம் 
மனிதா ) கூறியவற்றையே இசைப்பவனாகிய உன்னை இன்று ( கொன்று 
உனது ) தலையினை ( த் தரையில் ) உருளச்செய்வேன் ; ( சிறிய தந்தை 
யைக் கொல்லுதல் ) பழியென்று ஒழிவேனோ ? 


என 


கு : - முரண் தடந் தண்டும் என்புழி உம்மை சிறப்பும்மை . நீ 
நின் கையில் வலிய தண்டாயுதத்தைக் கொண்டிருப்பதற்கும் நீ மேற் 
கொண்டு 

செய்யும் செயல்களுக்கும் சிறிதும் பொருத்தமில்லை 
என்பான் , தண்டும் ஏந்தி , கூறிப் புகழ்ந்து , இசைத்ததே இசைக 
கின்றாய் என்றான் . முறைமை கூறுதலாவது , தமையன் , தம்பி 
உறவுமுறை சொல்லி அழைத்தல் . இராம இலக்குவர் வழிநின்று அவர் 
கூறியனவற்றையே கூறும் வீடணனுக்கு , பறையறைவோன் முழக்கிய 
வண்ணமே முழங்கும் முரசு உவமையாயிற்று . பிரட்டர் - பிரஷ்டா ; 
நெறியின் நீங்கினோர் ; சாதி ஒழுக்கத்தில் தவறினார் , பிரட்டரைக் 
காணாகண் ( திருவிசைப்பா . ) என வருதல் காண்க . புரட்டுதல் -தள்ளி 
உருட்டுதல் . 

(164 ) 


9233 


விழிபட முதல்வ ரெல்லாம் 

வெதும்பின ரொதுங்கி வீழ்ந்து 
வழிபட வுலக மூன்று 

மடிப்பட வந்த தேனும் 
அழிபடை தாங்க லாற்று 

மாடவர் யாண்டு மஃகாப் 
பழிபட வந்த வாழ்வை 

யாவரே நயக்கற் பாலார் . 


விழிபட , முதல்வர் எல்லாம் 

வெதும்பினர் ஒதுங்கி வீழ்ந்து 
வழிபட , உலகம் மூன்றும் 

அடிப்பட வந்த தேனும் , 


150 


யுத்த காண்டம் 


அழிபடை தாங்கல் ஆற்றும் 

ஆடவர் , வாண்டும் அஃகாப் 
பழிபட வந்த வாழ்வை 

யாவரே நயக்கற் பாலார் ? 


பொ : - ( உலகினை இயக்கும் ) முதன்மையுடைய கடவுளர் 
யாவரும் ( தம் கண்ணின் பார்வைபட்ட அளவிலேயே ( அச்சத்தால் ) 
வெதும்பியவராகித் தரைமீது வீழ்ந்து வணங்க மூவுலக ஆட்சியும் 
( தம் ) அடிக்கீழ் வந்து பொருந்திற்குயினும் , தோற்றுப் பின்னிடும் 
( தமது ) சேனையினைப் ( பின்னிடாது ) பொறுத்துத் தாங்கவல்ல வீரர் 
களுள் , எக்காலத்தும் குறையாத பழியுண்டாக வந்த ( அடிமை ) வாழ் 
வினே யார் தான் விரும்புந் தன்மையராவர் ? 


கு : - விழிபட- ( தம்மேல் ) கண்ணோக்கம் பட்ட அளவில் . 
முதல்வர் என்றது , உலகினை நடத்தும் முதற்கடவுளாகிய அயன் அரி 
அன் என்னும் மும் மூர்த்திகளை . அழிபடை தாங்கள் ஆற்றும் 
ஆடவர் - பகைவரை எதிர்த்து நிற்கலாற்றாது தோற்றுப் பின்னிடும் 
தம் சேனையினைத் தளராது ஊக்கி நின்று பகைவர் சேனையினைப் 
பொறுத்துத் தடுத்து நிறுத்து தலைச் செய்ய வல்ல வீரர்கள் . யாண்டும் - 
எக்காலத்தும் . அஃகாட்டழி- குறைதல் இல்லாத பெரும்பழி , - 
அஃகுதல் - சுருங்குதல் ; குறைதல் . ஆடவர்களுள் , பழிபட வந்த 
வாழ்வை யாவரே நயக்கற்பாலார் ? நயப்பார் ஒருவருமிலா 
என்பதாம் . பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் ( புறம் 
182 ) எனவரும் தொடருக்கு அமைந்த விரிவுரை போன்று இச் 
செய்யுள் அமைந்திருத்தல் அறிந்து மகிழத்தக்கதாகும் . ( 165 ) 


9234 


நீருள தனையு முள்ள 

மீனென நிருத ரெல்லாம் 
வேருள தனையும் வீவா 

ரிராவண னோடு மீளார் 
ஊருள தொருவ னின்றாய் 

நீயுளை நிறைய நின்னோ 
டாருள ரரக்கர் நிற்பா 

ரரசுவீற் றிருக்க வையா 


நீர் உள்ள தனையும் உள்ள 

மீன் என , நிருதர் என , நிருதர் எல்லாம் 
வேர் உளதனையும் வீவர் , 

இராவண னோடு ; மீளார் ; 


நிகும்பலை யாகப் படலம் 


151 


ஊர் உளது : ஒருவன் நின்றாய் 

நீ உளை உறைய ; நின்னோடு 
ஆர் உளர் அரக்கர் நிற்பார் , 

அரசு வீற்றிருக்க ? ஐயா ! 


பொ : - நீர் இருக்கும் அளவும் உயிர் தாங்கியுள்ள மீன் என்னும் 
யடி அரக்கர்கள் எல்லோரும் வேர் ( மூலகாரணம் ) உள்ள அளவும் 
( போர் செய்து ) இராவணனோடு இறந்தொழிவர் ; ( அவர்களில் எவரும் 
உயிருடன் ) மீளமாட்டார்கள் . ஐயனே ! இலங்கையாகிய ஊர்மட்டும் 
எஞ்சியிருக்கும் . ஒருவனாக நின்றாயாகிய நீ ( இங்குத் ) தங்குதற்கு 
உயிரோடுள்ளாய் . நீ அரசனாக வீற்றிருக்க ( நினக்குத் துணையாக ) 
நிற்பார் அரக்கரினத்தாரில் வேறு யார் உள்ளார்கள் ? 


கு : - மீன் உயிரோடு வாழ்தற்கு நீர் இன்றியமையாதவாறு 
போல அரக்கர் குலம் வாழ்வதற்கு இராவணன் இன்றியமையாதவன் ; 
நீர் வறண்ட நிலையில் மீன் இனம் இறத்தல் போன்று இராவணன் 
இறந்த நிலையில் அரக்கரனைவரும் இறந்தொழிவர் ; இலங்கை நகரம் 
மட்டும் எஞ்சியிருக்கும் . அங்கு அரசு வீற்றிருக்க நீ ஒருவன் மட்டும் 
இருப்பாய் ; உன் குலத்தாராகிய அரக்கர் ஒருவரும் இருக்கமாட் 
டார்கள் என இந்திரசித்து வீடணனை நோக்கிக் கூறினான் . நீருள 
வெனினுள மீனும் நீலமும் ( கம்பர் - அயோத்தியா - நகர் நீங்கு -156 ) 
என வரும் தொடர் இங்கு ஒப்பு நோக்குதற் குரியதாகும் . ( 166 ) 


9235 


முந்தை நா ளுலகந் தந்த 

மூர்த்திவா னோர்கட் கெல்லாந் 
தந்தையார் தந்தை யாரைச் 

செருவிடைச் சாயத் தள்ளிக் 
கந்தனார் தந்தை யாரைக் 

கயிலையோ டொருகைக் கொண்ட 
எந்தையா ரரசு செய்வ 

திப்பெரும் பலங்கொண் டேயோ . 


முந்தைநாள் , உலகம் தந்த 

மூர்த்தி வானோர்கட்கு எல்லாம் 
தந்தையார் தந்தை யாரைச் 

செருவிடைச் சாயத் தள்ளி , 


152 


யுத்த காண்டம் 


கந்தனூர் தந்தை பாரைக் 

விலையோடு ஒருகைக் கொண்ட 
எந்தையார் அரசு செய்வது , 

இப்பெரும் பலம் கொண்டேயோ ? 


பெ : - முற்காலத்தில் இவ்வுலகினைப் படைத்தளித்த முதல்வரும் 
தேவர்கட்கெல்லாம் தந்தையாரும் ஆகிய பிரமதேவர்க்குத் தந்தையா 
ராகிய திருமாலைப் போரிலே தளர்ந்து விடும்படி தள்ளி , கந்தக் கடவு 
ளுக்குத் தந்தையாகிய சிவபெருமானைக் கயிலாய மலையுடன் ஒருகையிற் 
பெயர்த்தெடுத்துக்கொண்ட என் தந்தையாராகிய இராவணனார் 
( இவ்வுலகினை ) ஆட்சிபுரிவது , ( நீ சரணடைந்துள்ள மனிதரின் ) இந்தப் 
பெரிய வலிமையினைத் துணையாகக் கொண்டுதானோ ? 


கு : - முந்தைதாள் உலகம் தந்த மூர்த்தி , வானோர்க் கெல்லாம் 
தந்தையார் என்றது பிரமதேவரை . அவருடைய தந்தையார் ஆவார் 
திருமால் . இராவணன் , திருமால் சிவன் ஆகிய தெய்வங்களை எதிர்த்து 
நின்ற செய்தி இராவணன் மந்திரப் படலம் 114-116 - ஆம் செய்யுட் 
களில் குறிக்கப்பட்டுள்ளமை காண்க . “ இப் பெரும்பலம் என்றது 
இகழ்ச்சிக் குறிப்பு . 

( 167 ) 


9236 


பனிமலர்த் தவிசின் மேலோன் 

பார்ப்பன குலத்துக் கெல்லாம் 
தனிமுதற் றலைவனான 

வுன்னைவந் தமரர் தாழ்வார் 
மனிதருக் கடிமை யாய் நீ 

யிராவணன் செல்வ மாள்வாய் 
இனியுனக் கென்னோ மானம் 

எங்களோ டடங்கிற் றன்றே . 


பனிமலர்த் தவிசின் மேலோன் 

பார்ப்பன குலத்துக்கு எல்லாம் 
தனிமுதல் தலைவன் ஆன 

உன்னை வந்து அமரர் தாழ்வார் ; 
மனிதருக்கு அடிமையாய் நீ 

இராவணன் செல்வம் ஆள்வாய் ; 
இனி உனக்கு என்னோ, மானம் ? 

எங்களோடு அடங்கிற்று அன்றே . 


நிகும்பலை யாகப் படலம் 


153 


பொ : - குளிர்ந்த தாமரை மலரின் மேல் உள்ளவனாகிய பிரமனை 
முதல்வனாகக் கொண்ட வேதியர் குலத்துக்கெல்லாம் ஒப்பற்ற 
முதன்மையுடைய தலைவனாகிய உன்னைத் தேவர்கள் வந்து வணங்கு 
வார்கள் ; ( அத்தகைய தலைமை வாய்ந்த ) நீயோ ( இழிந்த ) மனிதர் 
களுக்கு அடிமையாகி ( அவர்களது உதவி பெற்று ) நின் தமையன் 
இராவணனுக்குரிய அரச செல்வத்தை ஆளுதற்கு உள்ளாய் . இனி 
உனக்கு மானம் என்ன இருக்கிறது ? அப் பெருமை ( போரில் இறந் 
தொழியும் நிலையினேமாகிய ) எங்களோடு அடங்கி யொழிந்தது . 


சென்று 


கு : - தன்னை இகழ்வாராகிய பகைவர் பின்னே 
அவர்களது ஆதரவு பெற்று ஒருவன் சிறந்த வாழ்வு வாழ்தலைக் 
காட்டிலும் அவர்களைச் சாராத தன் முன்னை நிலையிலிருந்தபடியே 
இறந்தொழிதலே ஒருவனது பெருமைக்குரிய செயலாகும் என்னும் 
உண்மையினை மறந்து மனிதருக்கு அடிமையாய் நின் தமையனுக்குரிய 
அரச செல்வத்தை ஆளக் கருதினையாதலின் நின்னிடத்து மானம் 
என்ற குணம் அறவே இல்லையாய் ஒழிந்தது என்பான் , மனிதருக்கு 
அடிமையாய் நீ இராவணன் செல்வம் ஆள்வாய் , இனி உனக்கு என்னோ 
மானம் ? என வீடணனை இகழ்ந்து வினவினான் இந்திரசித்து . ஒட்டார் 
பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலை யே , கெட்டான் எனப்படுதல் 
நன்று ( 967 ) எனவரும் திருக்குறட் பொருள் இங்கு நினைத்ததற்குரிய 
தாகும் . மானம் என்பது , குடிப்பிறந்தார்க்குரிய குணங்களுள் ஒன்று . 
அஃதாவது எக்காலத்தும் தன்னிலையி னின்றும் தாழாமையும் ஊழ் 
வயத்தால் தாழ்வு நோந்துழி உயிர் வாழாமையுமாகிய பெருமை . ( 168 ) 


9237 


சொல்வித்தும் பழித்து நுங்கை 

மூக்கினைத் துணிவித் தோரா 
லெல்வித்தும் படைக்கை யுங்க 

டமையனை யெங்க ளோடுங் 
கொல்வித்துந் தோற்று நின்ற 

கூற்றினார் குலத்தையெல்லாம் 
வெல்வித்தும் வாழும் வாழ்வின் 

வெறுமையே விழுமி தன்றே . 


சொல்வித்தும் , பழித்தும் , நுங்கை 

மூக்கினைத் துணிவித்தோரால் , 
எல்வித்தும் படைக்கை உங்கள் 

தமையனை எங்களோடும் 


154 


யுத்த காண்டம் 


கொல்வித்தும் , தோற்று நின்ற 

கூற்றினார் குலத்தை எல்லாம் 
வெல்வித்தும் , வாழும் வாழ்வின் 

வெறுமையே விழுமிது அன்றே ? 


பொ ! - ( பிறர் வாயிலாகப் ) பழியுரைகளைச் சொல்லச் செய்தும் 
( தாமே ) பழித்தும் உன் தங்கையின் மூக்கினையறுத்தோராகிய மனிதர் 
களால் , ஒளிவிடும் படைகளைக் கொண்ட கையினையுடைய உங்கள் 
தமையனாகிய இராவணனை ( ச் சுற்றத்தாராகிய ) எங்களோடு கொல் 
வித்தும் ( இதுவரையிலும் எமக்குத் ) தோல்வியுற்று ( ப் பின்னே ) நின்ற 
கூற்றுவனாரது பரிவாரத்தையெல்லாம் ( எங்களை ) வெற்றி கொள்ளும் 
படி செய்தும் ( அவற்றின் பயனாக நீ பெற்று ) வாழ்கின்ற வாழ்க்கை 
வளத்தைவிட ( ஒன்றுமில்லாத ) வறுமைநிலையே மிகவும் சிறப்புடைய 
தல்லவா ? 


கு : - பகைவர்க்கு உடந்தையாய்த் தன் குலத்திற்குக் கேடு 
சூழ்ந்து மானங்கெட அரசு வீற்றிருக்கும் வாழ்வை விட மானம் 
இழவாத வறுமை நிலையே மிகவும் சிறப்புடைய தென்று இந்திரசித்து 
வீடணனுக்கு அறிவுறுத்தியவாறு . 

( 169 ) 


9238 


எழுதியே ரணிந்த திண்டோ 

ளிராவண னிராம னம்பாற் 
புழுதியே பாய லாகப் 

புரண்ட நாள் புரண்டு மேல் வீழ்ந் 
தழுதியோ நீயுங் கூட 

வார்த்தியோ வவனை வாழ்த்தித் 
தொழுதி யோ யாதோ செய்யத் 

பணிந்தனை விசயத் தோளாய் . 


எழுதி ஏர் அணிந்த திண்தோள் 

இராவணன் , இராமன் அம்பால் , 
புழுதியே பாயல் ஆகப் 

புரண்டநாள் , புரண்டுமேல் வீழ்ந்து , 
ழுதியோ ? நீயும் கூட 

ஆர்த்தியோ ? அவனை வாழ்த்தித் 
தொழுதியோ ? யாதோ , செய்யத் 

துணிந்தனை ? -விசயத் தோளாய் ! 


நிகும்பலை யாகப் படலம் 


155 


பொ : - வெற்றித்திறம் வாய்ந்த தோள்களை யுடையவனே ! ( வரிக் 
கோலம் ) எழுதப்பெற்று அழகினைக் கொண்ட திண்ணிய தோள்களை 
யுடைய இராவணன் , இராமனது அம்பினால் தாக்கப்பட்டுப் ) புழுதி 
படிந்த தரையினையே பாயலாகக் கொண்டு புரள்கின்ற நாளிலே 
( அவன் தம்பியாகிய நீ அப்புழுதியிற் ) புரண்டு அவனது உடம்பின் 
மேல் வீழ்ந்து அழப்போகின்றாயோ ? ( அன்றி ) நீயும் ( பகைவருடன் ) 
சேர்ந்து ( மகிழ்ச்சியால் ) ஆரவாரிப்பாயோ ? (தமையனது 
கொண்ட ) அந்த இராமனை வாழ்த்தி வணங்கப்போகின்றாயோ ? 
( இவற்றுள் ) எதனைச் செய்யத் துணிந்துள்ளாய் ? 


உயிர் 


கு : - சந்தனத்தால் எழுதப்பெற்று வரிக்கோலம் அமைந்த 
தோள்களையுடைய தன் தந்தையாகிய இராவணனது உயர்ந்து 
தோற்றப் பொலிவினை எண்ணிய இந்திரசித்து அத்தகைய தந்தைக்கு 
நேரவிருக்கும் அழிவு நிலையினையும் , உடன் எண்ணுகின்றான் . ஆற்றல் 
மிக்க இராவணன் இராமபாணத்தால் தாக்கப்பட்டு வீழ்ந்து 
புழுதியிற் புரளநேரும் அவல நிலையினையும் அவனுடன் பிறந்த தம்பி 
யாகிய வீடணன் தன் தமையன் இறந்த நிலையில் அடைதற்குரிய 
பெருந் துயரினையும் அப்பொழுது பகைவர் அடையும் பெருமகிழ்ச்சி 
யினையும் எண்ணிப் பார்க்குமாறு தன் சிறிய தந்தையாகிய வீடண 
னுக்கு அறிவுறுத்தி , அவன் தனது நிலையினை மீண்டும் சிந்தித்துப் 
பார்க்கத் தூண்டும் முறையில் இச் செய்யுள் அமைந்திருத்தல் அறியத் 
தகுவதாகும் . பகைவரை வெற்றி கொள்ளுதற்குரிய வலியதோள்களை 
யுடைய நீ இவ்வாறு பகைவரைச் சரணடைந்து நின் குலமழிய 
வாழ்தல் மிகவும் பேதைமையாகும் என்பான் , விசயத்தோளாய் என 
அழைத்தான் . 

( 170 


9239 


ஊனுடை யுடம்பி னீங்கி 

மருந்தினா லுயிர்வந் துய்யு 
மானிட ரிலங்கை வேந்தைக் 

கொல்வரே நீயு மன்னான் 
தானுடைச் செல்வந் துய்க்கத் 

தகுதியோ சரத்தி னோடும் 
வானிடைப் புகுதி யன்றே 

யான்பழி மறுக்கி னென்றான் . 


ஊனுடை உடம்பின் நீங்கி , 

மருந்தினால் உயிர்வந்து உய்யும் 
மானிடர் இலங்கை வேந்தைக் 

கொல்வரே ? நீயும் அன்னான் 


156 


யுத்த காண்டம் 


தானுடைச் செல்வம் துய்க்கத் 

தகுதியோ ? சரத்தி னோடும் 
வானிடைப் புகுதி அன்றே , 

பான் பழி மறுக்கின் ! என்றான் . 


பொ : - ஊனையுடைய உடம்பினின்றும் (உயிர் ) நீங்கி , மருந் 
தினாலே உயிர் வந்து சேரப் பெற்றுப் பிழைத்த மனிதர்கள் இலங்கை 
வேந்தனைக் கொல்ல வல்லரோ ? நீயும் அவ்விராவணன் பெற்றுடைய 
செல்வத்தை நுகர்தற்குத் தகுதியுடையாய் ஆவாயோ ? யான் (சிறிய 
தந்தையாகிய உன்னைக் கொல்லுதல் ) பழி என்பதனை மறுத்து ( நின்னை 
அம்பினாற் ) கொல்லப்புகின் நீ அந்த அம்பினோடும் வானுலகத்தை 
அடைவாய் அல்லையோ ? 


கு : - தான் ஏவிய பிரமாத்திரத்தினால் உடம்பை விட்டு உயிர் 
நீங்கிப் பின்னர் அனுமன் கொணர்ந்த ( மருத்துமலையின் ) மருந்தினால் 
மீண்டும் உயிர் வரப் பெற்றுப் பிழைத்த வலியற்ற எளிய மனிதர் 
இராம இலக்குவர் என்பது புலப்படுத்துவான் , ஊனுடை உடம்பின் 
நீங்கி மருந்தினால் உயிர் வந்து உய்யும் மானிடர் என்றான் . கொல்வரே 
என்புழி வினா ஏகாரம் . கொல்லும் வலியுடையாரல்லர் என எதிர் 
மறைப் பொருள் தந்தது . தகுதியோ - தகுதியுடையாயோ ; ஓகாரம் , 
எதிர்மறை . ஈண்டுப் பழி மறுத்தலாவது , தந்தை முறையினரைக் 
கொல்லுதல் பழி என்னும் உண்மையை உடன்படாது கொல்லுதல் . 
வானிடைப் புகுதல் - இறந்து விண்ணுலகடைதல் . 


( 171 ) 


வீடணன் , மறுமொழி பகர்தல் 


9240 


அவ்வுரை யமையக் கேட்ட 

வீடணனலங்கன் .மோலி 
செவ்விதிற் றுளக்கி மூரன் 

முறுவலுந் தெரிவ தாக்கி 
வெவ்விது பாவஞ் சாலத் 

தருமமே விழுமி தைய 
இவ்வுரை கேட்டி யென்னா 

வினையன விளம்ப லுற்றான் . 


நிகும்பலை யாகப் படலம் 


157 " 


அவ்உரை அமையக் கேட்ட 

வீடணன் , அலங்கல் மோலி 
செவ்விதின் துளக்கி , மூரல் 

முறுவலும் தெரிவது ஆக்கி , 
‘ வெவ்விது பாவம் ; சாலத் 

தருமமே விழுமிது ; ஐய ; 
இவ்உரை கேட்டி என்னா, 

இனையன விளம்ப லுற்றான் . 


பொ : - ( இந்திரசித்து கூறிய ) அந்த வார்த்தையினை (மனம் ) . 
பொருந்தக் கேட்ட வீடணன் , மாலையினை யணிந்த முடியினை நன்கு 
அசைத்து , ( தன் முகத்தே ) புன்சிரிப்பு வெளிப்படச் செய்து , ஐயனே ! 
பாவம் கொடுமையுடையது ; அறமே மிகவும் சிறந்தது . ( யான் கூறும் ) 
இம் மொழியினைக் கேட்பாயாக என்று ( பின்வரும் ) இம்மொழிகளைக் 
கூறத் தொடங்கினான் . 


கு : - அவ்வுரை என்றது , வீடணனை நோக்கி இந்திரசித்து கூறிய 
மொழிகளை . அமையக் கேட்டல்- ( மனம் ) பொருந்தக் கேட்டல் . 
அலங்கல் - மாலை . மோலி - முடி . துளக்கி- அசைத்து . மூரல் முறுவல் - 
புன்சிரிப்பு . ஐய என்றது , இந்திரசித்தை நோக்கிய விளி . பாவம் 
வெவ்விது , தருமமே சால விழுமிது என்னும் இக்கருத்து , இராம காதை 
யாகிய 

இக்காப்பியத்தின் உயிரோட்டமாக அமைத்த பாவிகப் 
பண்பாகும் . வீடணன் கூறுவன பின்வரும் ஐந்து செய்யுட்களில் 
விரித்துரைக்கப்படும் . 

( 172 ) 


9241 


அறந்துணை யாவ தல்லா 

லருநர கமைய நல்கு 
மறந்துணை யாக மாயாப் 

பழியொடும் வாழ மாட்டேன் 
துறந்திலேன் மெய்ம்மை யெய்தும் 

பொய்ம்மையே துறப்பதல்லால் 
பிறந்திலே னிலங்கை வேந்தன் 

பின்னவள் பிழைத்த போதே . 


அறம் துணை ஆவது அல்லால் , 

அருநரகு அமைய நல்கும் 
மறம் துணை ஆக , மாயாப் 

பழியொடும் வாழ மாட்டேன் ; 


158 


யுத்த காண்டம் 


துறந்திலேன் மெய்ம்மை ; எய்தும் 

பொய்ம்மையே துறப்பது அல்லால் , 
பிறந்திலேன் இலங்கை வேந்தன் 

பின் , அவன் பிழைத்தபோதே . 


பொ : - அறமே துணையாவது . ( அவ் அறத்தினை ) அன்றி ( க் கடப் 
பதற்கு ) அரிய நரகத்தினைப் பொருந்தும்படி தரும் பாவத்தினைத் துணை 
யாகக் கொண்டு நீங்காத பழியோடும் உயிர் வாழ மாட்டேன் ; ( இடை 
யில் ) வந்து அடையும் பொய்ம்மையினை விட்டு ஒழிப்பதல்லது மெய்ம் 
மையினை விட்டு நீங்கினேன் அல்லேன் ; இலங்கை வேந்தனாகிய 
இராவணன் ( பிறனில் விழைதலாகிய ) பிழையினைச் செய்த பொழுதே 
அவன்பின் பிறவாதவன் ஆயினேன் . 


அறவே 


யுடைய 


கு : - மறம் - பாவம் . நிலையின்றி அழிந்தொழியும் பொய்யாகிய 
செல்வத்திலே புக்கழுத்தி , நிலையுடைய அறத்தினைத் துறந்து வாழும் 
கொடியோர்களாகிய 

உங்களது தொடர்பால் இடை 
டையில் வந்து 
சேரும் பொய்ம்மையினை 

விட்டொழித்து மெய்ம்மை 
அறத்தினையே 

விடாது 

பற்றினேன் என்பான் , 
“ எய்தும் பொய்ம்மையே துறப்பதல்லால் மெய்ம்மை துறந்திலேன் ” , 
என்றான் . இலங்கை வேந்தனாகிய இராவணன் தினைத்துணையுந் 
தேராதவனாகிப் பிறன் மனை விழைதலாகிய பெருங் குற்றத்தினைச் 
செய்த அந்தக் கணத்திலேயே அவனுக்குப் பின்னே பிறந்த தம்பி 
என்னும் உறவுத் தொடர்பினை யான் விட்டொழித்தேன் என்பான் , 
“ இலங்கை வேந்தன் பிழைத்தபோதே அவன் பின் பிறந்திலேன் 
என்றான் . பிழைத்தல் - பிழை செய்தல் ; குற்றம் புரிதல் . ( 173 ) 


9242 


ண்டிலெ னறவம் பொய்ம்மை 

யுரைத்திலென் வலியா லொன்றுங் 
கொண்டி லென் மாய வஞ்சங் 

குறித்திலென் யாருங் குற்றங் 
கண்டில ரென்பா லுண்டே 

நீயிருங் காண்டி ரன்றே 
பெண்டிரிற் றிறம்பி னாரைத் 

துறந்தது பிழையிற் றாமோ . 


உண்டிலென் நறவம் ; பொய்ம்மை 

உரைத்திலென் ; வலியால் ஒன்றும் 
கொண்டிலென் ; மாய வஞ்சம் 

குறித்திலென் ; யாரும் குற்றம் 


நிகும்பலை யாகப் படலம் 


159 


கண்டிலர் என்பால் ; உண்டே ? 

நீயிரும் காண்டிர் அன்றே ? 
பெண்டிரீன் திறம்பினாரைத் 

துறந்தது பிழையிற்று ஆமோ ? 


பொ : - ( யான் ) மதுவினை உண்டிலேன் ; பொய்ம்மொழி உரைத்தி 
லேன் ; ( பிறர்க்குரிய பொருள்களுள் ) ஒன்றையும் வலிதிற் கவர்ந்து 
கொண்டிலேன் ; ( எவர்க்கும் ) மாயத்தினாற் செய்யும் வஞ்சனைச் செயலை 
( மனத்தாற் ) குறித்திலேன் ; என்னிடத்து யாரும் குற்றத்தினைக் 
கண்டிலர் ; நீங்களும் என்னை நன்கு அறிந்திருக்கிறீர்களல்லவா ? 
என்பால் ஏதேனும் குற்றம் உளதோ ? கற்புடைய பெண்டிரிடத்து 
முறை தவறி நடந்தவரை ( பான் ) விட்டு நீங்கியது தவறுடைய 
செயலாகுமோ ? 


கு.- அறவோர்களால் விலக்கப்பட்ட ஐவகைப் பெருங் குற்றங் 
களுள் எதனையும் யான் செய்திலேன் என்பான் , ‘ நறவம் உண்டி 
லென் , பொய்ம்மை உரைத்திலென் , மாய வஞ்சம் 

மாய வஞ்சம் குறித்திலென் 
என்றான் . என்னைக் குறித்து யான் கூறிய இம் மொழி பகை நொதுமல் 
நண்பு ஆகிய எல்லோராலும் ஏற்றுக் கொள்ளுதற்குரிய என்பான் , 
யாரும் குற்றம் கண்டிலர் ; என்பால் ( குற்றம் ) உண்டே ? நீயிரும் 
காண்டிர் அன்றே என்றான் . பெண்டிரின் திறம்புதலாவது , பிறர் 
மனைவியராகிய கற்புடைப் பெண்டிரிடத்தே காமத்தால் முறை தவறி 
நடத்தல் . பெண்டிரிற் றிறம்பினார் என்றது தூர்த்தனாகிய இராவணனை . 
இருமைப் பயன்களையும் இழக்கும் நிலையிற் பிறன் மனையாளைக் 
கவர்ந்து பகை பாவம் அச்சம் பழி என்பவற்றைத் தேடிக் கொண்ட 
தமையனை விட்டு விலகியது தவறுடைய செயலாகாது என்பான் 
பெண்டிரின் திறம்பினாரைத் துறந்தது பிழையிற்று ஆமோ ? என்றான் . 


9243 


மூவகை யுலகு மேத்து 

முதலவ னெவர்க்கு மூத்த 
தேவர்தந் தேவன் றேவி 

கற்பினிற் சிறந்து ளாளை 
நோவன செய்த றீதென் 

றுரைப்பநுன் றாதை சீறிப் 
போவெனப் போந்தே னின்று 

நரகதிற் பொருந்து வேனோ. 


160 


யுத்த காண்டம் 


“ மூவகை உலகும் ஏத்தும் 

முதலவன் , எவர்க்கும் மூத்த 
தேவர்தம் தேவன் , தேவி 

கற்பினின் சிறந்துளாளை 
நோவன செய்தல் தீது 

என்று உரைப்ப , நுன் தாதை சீறி 
போ எனப் போந்தேன் ; இன்று 

நரகதில் பொருந்துவேனோ ? 


பொ : - மூன்று வகை உலகங்களும் துதித்துப் போற்றும் முதல் 
வனும் எல்லார்க்கும் முன்னே தோன்றி மூத்த தேவாதி தேவனும் 
ஆகிய திருமாலின் மனைவி கற்பினிற் சிறந்துள்ளவளாகிய பிராட்டியை 
மனம் நொந்து வருந்தத் தக்கன செய்தல் . பாவம் என்று ( யான ) 
சொல்ல , உன் தந்தை ( என்னை ) வெகுண்டு , ஓடிப் போ என்று கூற 
( அவனை விட்டு ) வந்தேன் . இப்பொழுது நரகத்திற் புகுவேனோ? 


கு : - தவறு கண்டபோது எடுத்துக் காட்டித் திருத்துதற்குரிய 
உரிமையுடைய தம்பியாகிய நான் , என் தமையனை நோக்கி “ இராமன் 
தேவியை நோவன செய்தல் தீது என்று கூற , அவன் என்னை வெகுண்டு 
இவ்விடத்தை விட்டு ஓடிப்போ என்று சொன்ன பின்னரே அவனைத் 
துறந்து போந்தேன் . அத்தகைய யான் இப்பொழுது மீண்டும் அறத் 
திற்கு மாறாக நும்மைச் சார்ந்து நரகத்திற் சேர்தற்கு ஒருப்படேன் 
என்பான் , போ எனப் போந்தேன் , இன்று நரகதிற் பொருந்து 
வேனோ என்றான் . 

( 175 ) 


9244 


வெம்மையிற் றரும நோக்கா 

வேட்டதே வேட்டு வீயும் 
உம்மையே புகழும் பூண்க 

துறக்கமு முமக்கே யாக 
செம்மையிற் பொருந்தி மேலோ 

ரொழுக்கினோ டறத்தைத் தேறும் 
எம்மையே பழியும் பூண்க 

நரகமு மெமக்கே யாக . 


" வெம்மையின் தருமம் நோக்கா 

வேட்டதே வேட்டு , வீயும் 
உம்மையே புகழும் பூண்க ; 

துறக்கமும் உமக்கே ஆக ; 


நிகும்பலை யாகப் படலம் 


161 


செம்மையில் பொருந்தி , மேலோர் 

ஒழுக்கினோடு அறத்தைத் தேறும் 
எம்மையே பழியும் பூண்க ; 

நரகமும் எமக்கே ஆக . 


பொ : - கொடுமை காரணமாக அறத்தினை நோக்காது ( மனம் ) 
விரும்பியதனையே விரும்பிக் கெட்டொழியும் உங்களையே புகழும் 
( அணியாகப் ) பொருந்துக. துறக்கவுலக இன்பமும் உங்களுக்கே உரிய 
தாகுக . செவ்விதாகிய பண்பினைப் பொருந்தி மேன்மை யுடையோர் 
கொண்டொழுகிய ஒழுக்கத்தோடு அறத்தினைத் தெளிந்தொழுகும் 
எங்களையே பழி வந்து பொருந்துக . நரகத் துன்பமும் எங்களுக்கே 
மைவதாகுக . 


என் 


கு : - வெம்மை - கொடுமை . இன் , ஏதுப் பொருளில் வந்தது . 
நோக்காது என்பது கடைக் குறைந்து நோக்கா 

என நின்றது , 
சென்ற விடத்தாற் செலவிடா தீ தொரீஇ ( திருக்குறள் -422 ) 
புழிப் போல . குதிரையை நிலமறிந்து செலுத்தும் பாகன் போல 
மனத்தைத் தீயதின் நீக்கி நல்லதிற் செலுத்தும் அறிவின்றி அறத்தினை 
நோக்காது நும் மனம் போனவாறு செல்லும் நும் செய்கை , இம்மை 
யிற் பழிக்குரிய தன்றிப் புகழுக்குரிய தாகாது , மறுமையில் துறக்கத் 
திற் செல்லவொட்டாது நரகத்திற் செலுத்துவதாகும் எனக் குறிப் 
பால் அறிவுறுத்துவான் வெம்மையின் தருமம் நோக்காது வேட்டதே 
வேட்டு வீயும் உம்மையே புகழும் - பூண்க , துறக்கமும் உமக்கேயாக 
என்றான் . மேலோர் சென்ற நெறியில் நின்று அறத்தினைத் தெளிந்து 
நடக்கும் எங்களைப் பழிசேராது , நரகத் துன்பமும் அணுகாது என்பது 
பட மேலோர் ஒழுக்கினோடு அறத்தைத் தேறும் எம்மையே பழியும் 
பூண்க நரகமும் எமக்கேயாக என்றான் . 

( 176 ) 


9245 


அறத்தினைப் பாவம் வெல்லா 

தென்னும தறிந்து ஞானத் 
திறத்தினு முறுமென் றெண்ணித் 

தேவர்க்குந் தேவைச் சேர்ந்தேன் 
புறத்தினிற் புகழே யாக 

பழியொடும் புணர்க போதச் 
சிறப்பினிப் பெறுக தீர்க 

வென்றனன் சீற்றந் தீர்ந்தான் . 


11 


162 


யுத்த காண்டம் 


“ அறத்தினைப் பாவம் வெல்லாது 

என்னும் அது அறிந்து “ ஞானத் 
திறத்தினும் உறும் " என்று எண்ணி , 

தேவர்க்கும் தேவைச் சேர்ந்தேன் ; 
புறத்தினில் புகழே ஆக , 

பழியொடும் புணர்க , போதச் 
சிறப்பு இனிப் பெறுக ; தீர்க 

என்றனன் , சீற்றம் தீர்ந்தான் . 


பொ : - அறத்தினைப் பாவம் வெல்லாது என்று ஆன்றோர் கூறும் 
அவ்வுண்மையினை யறிந்து ( அவ் அறத்தின் மூர்த்தியை அடைதலால் ) 
ஞானத் திறத்தாலும் மிக்க பயன் பொருந்தும் என்று கருதித் தேவர்க 
ளெல்லார்க்கும் தேவனாகிய இராமபிரானைச் சரணடைந்தேன் . 
( எனக்குப் ) புறத்தே புகழே உண்டாகுக . அன்றிப் பழியொடு பொருந் 
துக , ( பேதைமை தீர்ந்த ) ஞானச் சிறப்பினை ( யான் ) பெறுக அன்றி 
பெறாதொழிக ( அதுபற்றிக் கவலையில்லை ) என்று கூறினான் வெகுளி 
யாகிய குற்றத்தினை விட்டவனாகிய வீடணன் . 


கு : - அறத்தினைப் பாவம் வெல்லாது என உலகில் வழங்கும் முது 
மொழியினை ஆகிரியர் இக் காப்பியத்தின் உள்ளுறையாக எடுத் 
தாண்டுள்ளமை உளங்கொளத் தக்கதாகும் . 

( 177 ) 


9246 


பெறுஞ்சிறப் பெல்லா மென்கைப் 

பிறைமுக வாளி யொன்றா 
லிறுஞ்சிறப் பல்லா லப்பா 

லெங்கினிப் போவ தென்னாத் 
தெறுஞ்சிறைக் கலுழ னன்ன 

தொருகணை தெரிந்து செம்பொன் 
உறுஞ்சுடர்க் கழுத்தை நோக்கி 

நூக்கினா னுருமின் வெய்யோன் . 


பெறும் சிறப்பு எல்லாம் என்கைப் 

பிறைமுக வாளி ஒன்றால் 
இறும் சிறப்பு அல்லால் , அப்பால் 

எங்கு இனிப் போவது ? என்னா, 
தெறும் சிறைக் கலுழன் அன்னது 

ஒருகணை தெரிந்து , செம்பொன் 
உறும் சுடர்க் கழுத்தை நோக்கி , 

நூக்கினான் , உருமின் வெய்யோன் . 


நிகும்பலை யாகப் படலம் 


163 


பொ : - இடியினை யொத்த வெம்மை யுடையனாகிய இந்திரசித்து , 
( வீடணனை நோக்கி ) நீ பெறக் கருதியுள்ள சிறப்புக்கள் யாவும் என் 
கையிலுள்ள பிறைமுக அம்பு ஒன்றினால் அழிந்தொழியும் சிறப்பாய் 
முடிதலன்றி ( அழியாது ) இனி அப்பாற் செல்வது எங்கே ? என்று 
சொல்லி , ( பாம்பினை ) அழிக்கும் சிறகினையுடைய கருடனை பொத்ததா 
கிய ஓர் அம்பினைத் தெரிந்தெடுத்து , செம்பொன் அணிகள் பொருந் 
திய ஒளியினையுடைய ( வீடணனது ) கழுத்தை நோக்கிச் செலுத்தினான் 

கு : - உருமின் வெய்யோன் , பெறுஞ் சிறப்பெல்லாம் . 
எங்கு இனிப் போவது என்னா, ஒருகணை தெரிந்து , கழுத்தை நோக்கி 
நூக்கினான் என முடிக்க . “ ஞானத் திறத்தினும் என்றெண்ணித் 
தேவர்க்கும் தேவைச் சேர்ந்தேன் " என்ற வீடணனை நோக்கி 
வெகுண்ட இந்திரசித்து , ‘ நீ அழியா நிலையில் இனிப் பெறக் கருதிய 
சிறப்புக்கள் யாவும் என் கையிலுள்ள அம்பு ஒன்றினால் இப்பொழுதே 
அழியுந் தன்மையதாகிய சிறப்பே என்று சொல்லி , அம் + ஒன்றைத் 
தெரிந் தெடுத்து அவனது கழுத்தினை இலக்காக கொண்டு எய்தனன் 
என்றவாறு . 

செம்பொன் என்றது பொன்னால் 
கலன்களை . 

( 178 ) 


பன்ற 


அணி 


9247 


அக்கணை யசனி யென்ன 

வன்றென வால முண்ட 
முக்கணான் சூல மென்ன 

முடுகிய முடிவை நோக்கி 
இக்கணத் திற்றா னிற்றா 

னென்கின்ற விமையோர் காணக் 
கைக்கணை யொன்றால் வள்ள 

லக்கணை கண்டங் கண்டான் . 


. 


அக் கணை அசனி என்ன 

அன்று என , ஆலம் உண்ட 
முக்கணான் சூலம் என்ன , 

முடுகிய முடிவை நோக்கி , 
" இக்கணத்து இற்றான் இற்றான் 

என்கின்ற இமையோர் காண , 
கைக்கணை ஒன்றால் , வள்ளல் , 

அக்கணை கண்டம் கண்டான் . 


பொ : - ( இந்திரகித்து ஏவிய ) அந்த அம்பானது இடி எனவும் 
தீ எனவும் நஞ்சினை யுண்டருளிய மூன்று கண்களை யுடைய சிவபெரு 


164 


யுத்த காண்டம் 


மானது சூலப்படை எனவும் விரைந்து செல்லுதலால் நேரும் முடி 
வினை எண்ணிப் பார்த்து , ( வீடணன் ) இப்பொழுதே இறந்தான் 
இறந்தான் எனத் தம்முட் கறுகின்ற தேவர்கள் காண , வள்ளன்மை 
யுடையோனாகிய இலக்குவன் , தன் கையிற் கொண்ட அம்பு ஒன்றினால் 
( இந்திரசித்து விட்ட ) அந்த அம்பினைத் துண்டித்து முறித்தான் . 


கு : - இந்திரகித்து விட்ட அம்புக்கு இடியும் தீயும் முக்கணான் 
சூகமும் உவமை ; வீடணனை நோக்கி முடுகி வரும் அக்கணையினைக் 
கண்ட தேவர்கள் , வீடணன் இக்கணத்து இற்றான் இற்றான் எனத் 
தம்முட் கூறினார்கள் . அவ்வாறு துணிந்து கூறிய தேவர்கள் காணு 
மாறு இலக்குவன் செலுத்திய அம்பு இந்திரசித்தின் அம்பினைத் 
தண்டித்து வீழ்த்தி வீடணனை உய்வித்தது என்பதாம் . இந்திரசித் 
தின் அம்பினால் வீடணன் இறவாதபடி அதனைத் துண்டித்து வீடண 
னுக்கு உயிர் வழங்கிய அருள் வண்மையினை எண்ணி , இலக்குவனை 
வள்ளல் எனக் குறித்தார் ஆசிரியர். அசனி - இடி . ஆலம் - நஞ்சு . 
கண்டம் காணுதல் - துண்டித்தல் . 

( 179 ) 


9248 


கோலொன்று துணித லோடுங் 

கூற்றுக்குங் கூற்ற மன்னான் 
வேலொன்று வாங்கி விட்டான் 

வெயிலொன்று விழுவ தென்ன 
நாலொன்று மூன்று மான 

புவனங்க ணடுங்க லோடும் 
நூலொன்று வரிவி லானு 

மதனையு நுறுக்கி வீழ்த்தான் . 


கோல்ஒன்று துணிதலோடும் , 

கூற்றுக்கும் கூற்றம் அவ்னான் , 
வேல் ஒன்று வாங்கி விட்டான் ; 

வெயில் ஒன்று விழுவது என்ன , 
நால் ஒன்றும் மூன்றும் ஆன 

புவனங்கள் நடுங்கலோடும் , 
நூல் ஒன்று வரிவிலானும் , 

அதனையும் நுறுக்கி வீழ்த்தான் . 


பொ ! - கூற்றுவனுக்கும் கூற்றுவனாகிய இந்திரசித்து ( வீடணன் 
மேல் தான் ஏவிய ) ஒப்பற்ற அம்பு துண்டிக்கப்பட்டவுடனே வேற் 
படையொன்றை யெடுத்து ( அவ்வீடணன் மல் ) விட்டான் . ( அந்நிலை 


நிகும்பலை யாகப் படலம் 


105 


யில் ) சூரியனாகிய கோள் ஒன்று விழுவது என்னும்படி ஏழுலகங்களும் 
நடுக்க முறுதலும் வில்வேத முறைப்படி கட்டமைந்த வில்லினையுடைய 
பனாகிய இலக்குவனும் அவ் வேற்படையையும் பொடியாக்கி வீழ்த் 
தினான் . 


. 


கு : - கூற்று - இயமன் . கூற்றுக்குங் கூற்றமன்னான் என்றது இந்திர 
சித்தினை . நால் ஒன்று மூன்று - நாலுடன் கூடிய மூன்று ; ஏழு . 
மூன்றும் என்புழி உம்மையினைப் புவனங்கள் என்பதுடன் கூட்டி , 
புவனங்களும் என இயைத்துரைக்க . நூல் - தனுவேதம் . நூலொன்று 
வரிவிலான் என்றது வில் வீரனாகிய இலக்குவனை . நுறுக்குதல் 
பொடியாக்குதல் . 

( 180 ) 


9249 


வேல்கொடு கொல்லலுற்றா 

னென்றொரு வெகுளி பொங்கக் 
கால்கொடு காலிற் கூடிக் 

கை தொடர் கனகத் தண்டால் 
கோல்கொளும் மொருவ னோடுங் 

கொடித்தடந் தேரிற் பூண்ட 
பால்கொளும் புரவி யெல்லாம் 

படுத்தினான் றுடிப்பு மாற . 


" வேல்கொடு கொல்லல் உற்றான் 

என்று , ஒரு வெகுளி பொங்க , 
கால் கொடு காலின் கூடிக் 

கைதொடர் கனகத் தண்டால் , 
கோல் கொளும் ஒருவனோடும் , 

கொடித் தடந்தேரில் பூண்ட 
பால் கொளும் புரவி எல்லாம் 

படுத்தினான் , துடிப்பு மாற . 


பொ : - ( இந்திரசித்து என்னும் இவன் ) வேற்படையினைக்கொண்டு 
( என்னைக்) கொல்லுதற்கு முற்பட்டான் என்று ( தன்மனத்தே ) 
கோபம் கிளர்ந்து எழ ; காலினால் காற்றினைப் போன்று ( விரைந்து 
அவனை ) அடைந்து ( தன் ) கையிற் பற்றிய பொன்மயமான தண்டாயு 
தத்தால் , தாற்றுக் கோலினைக் கொண்ட ( தேர்ப்பாகனாகிய ) ஒருவ 
னோடு கொடியினை யுடைய பெரிய தேரிற் பூட்டப்பட்டுள்ள தொகுதி 


166 


யுத்த காண்டம் 


வினைக் கொண்ட குதிரைகள் எல்லாவற்றையும் ( அவற்றின் உயிர்த் 
துடிப்பு நீங்கக் கொன்று வீழ்த்தினான் . 


கு : - படுத்தினான் என்னும் பயனிலைக்குரிய வீடணன் என்னும் 
எழுவாய் வருவித்துரைக்கப்பட்டது . கோல் - தாற்றுக்கோல் . ஒரு 
கன் என்றது , தேர்ப்டாகனை . பால் - பகுதி ; ஈண்டுத் தொகுதியாகிய 
கட்டம் என்ற பொருளைத் தந்தது . படுத்துதல் - கொன்று வீழ்த்து 
தல் . துடிப்பு - உயிருண்மைக்கு அடையாளமாகிய நெஞ்சத்துடிப்பு 
மாற- நீங்க . 

( 181 ) 


9250 


அழிந்ததேர் மீது நின்றா 

னாயிர கோடி யம்பு 
பொழிந்தவன் றோளின் மேலு 

மிலக்குவன் புயத்தின் மேலும் 
ஒழிந்தம ருரத்தின் மேலு 

முதிரநீர் வாரி யோதம் 
அழிந்திழிந் தோட நோக்கி 

யண்டமு மிரிய வார்த்தான் . 


அழிந்த தேர்மீது நின்றான் 

ஆயிர கோடி அம்பு 
பொழிந்து , அவன் தோளின் மேலும் , 

இலக்குவன் புயத்தின் மேலும் , 
ஒழிந்தவர் உரத்தின் மேலும் 

உதிர நீர் வாரி ஓதம் 
அழிந்து இழிந்து ஓட நோக்கி 

அண்டமும் இரிய ஆர்த்தான் . 


பொ- அழிவுற்ற ( அந்தத் ) தேரின் மேல் நின்றவனாகிய இந்திர 
சித்து , அவ் வீடணன் தோளின் மேலும் இலக்குவன் தோளின் மேலும் 
எஞ்சியுள்ள வானர வீரர்களின் மார்பின் மேலும் ஆயிரகோடியளவின 
வாகிய அம்புகளைச் சொரிந்து குருதி நீராகிய பெரு வெள்ளம் வரம் 
பழிந்து இழிந்து ஓடக்கண்டு அண்டமும் நிலை கெட்டு ஓடும்படி 
பேராரவாரஞ் செய்தான் . 


கு : - கழிந்த தோ - வீடணனது தண்டத்தால் தாக்கப்பட்டுத் 
தேர்ப்பாகனும் குதிரைகளும் கொல்லப்பட்டுச் சிதைந்த இந்திரசித் 


நிகும்பலை யாகப் படலம் 


167 


தின் தேர் . தேர் மீது நின்றான் , இந்திரசித்து தேர் மீது நின்றான் , 
அவன் தோளின் மேலும் இலக்குவன் புயத்தின் மேலும் ஒழிந்தவர் 
உரத்தின் மேலும் ஆயிர கோடி அம்பு பொழிந்து , உதிர நீர் வாரி 
ஓதம் அழிந்து இழிந்து ஓட நோக்கி , அண்டமும் இரிய ஆர்த்தான் 
என்க . அவன் என்றது வீடணனை . 

( 182 ) 


9251 


ஆர்த்தவ னனைய போழ்தி 

னழிவிலாத் தேர்கொண் டன்றிப் 
போர்த்தொழில் வெல்ல லாகா 

தென்பதோர் பொருளை யுன்னிப் 
பார்த்தவ ரிமையா முன்னம் 

விசும்பிடைப் படர்ந்தா னென்னும் 
வார்த்தையை நிறுத்திப் போனா 

னிராவணன் மருங்கு புக்கான் . 


: 


ஆர்த்தவன் ; அனைய போழ்தின் , 

அழிவு இலாத் தேர்கொண்டு அன்றிப் 
போர்த்தொழில் வெல்லல் ஆகாது 

என்பது ஓர் பொருளை உன்னி , 
பார்த்தவர் இமையா முன்னம் 

விசும்பிடைப் படர்ந்தான் என்னும் 
வார்த்தையை நிறுத்திப் போனான் , 

இராவணன் மருங்கு புக்கான் .. 


பொ : - ( அங்ஙனம் ) ஆரவாரித்தவனாகிய இந்திரசித்து , அப் 
பொழுது அழிவுறாத தேரினைக் கொண்டல்லாமல் போர்த்தொழிலில் 
வெற்றியடைதல் முடியாது 

என்பதொரு பொருளை ( மனத்தில் ) 
எண்ணித் தன்னை நோக்கியவர்கள் கண் இமையினை மூடித் திறப்பதற் 
குள் ஆகாயத்தில் மறைந்து சென்றான் ( இந்திரசித்து ) என்னும் 
சொல்லினை ( ப் போர்க்களத்தில் ) நிலைக்கச் செய்து ( மறைந்து ) சென்ற 
வனாகி இராவணன் பக்கத்திற் புக்கனன் . 


கு : - ஆர்த்தவன் - இந்திரசித்து . அழிவிலாத் தேர் கொண்டன் 
றிப் போர்த் தொழில் வெல்ல லாகாது என்பது அவன் உட்கோள் . 
" இமையா முன்னம் விசும்பிடைப் படர்ந்தான் என்பது அங்குள்ளோர் 
அவனைப் பற்றிக் கூறிய வார்த்தையாகும் . 

( 183 ) 


27 . 


இந்திரசித்து வதைப் படலம் 


முன்னுரை 


இலக்குவன் இந்திரசித்தினைக் கொன்ற நிகழ்ச்சியைக் கூறும் 
பகுதியாகலின் இப்பகுதி இந்திரசித்து வதைப்படலம் . எனப் பெயர் 
பெறுகின்றது . சில ஏடுகளில் இப்படலம் நிகும்பலைப் படலத்தோடு 
சேர்ந்தே காணப்படுகின்றது . 


படலப் பொருட் சுருக்கம் 
விண்ணில் எழுந்து சென்று மறைந்த இந்திரசித்து உடம்பில் 
தைத்த அம்புகளோடும் ஒழுகுகின்ற இரத்தத்தோடும் இராவண 
னுக்கு முன் செல்கின்றான் . அவனைக் கண்ட இராவணன் யாகம் 
முற்றுப் பெறவில்லை என்பதை அனுமானித்து அறிந்து கொண்டு 
அழிவில்லாத உடம்பையுடைய நீ மிகத் தளர்ந்திருக்கின்றாய் ! நிகழ்ந் 
ததைச் சொல் என்று வினவுகின்றான் . நின் தம்பியே உளவு சொல்லி 
இலக்குவனை அழைத்து வந்து யாகத்தைத் தடுத்து விட்டான் என்று 
இந்திரசித்து கூறிவிட்டு இலக்குவனது வீரப் பண்புகளையும் தெய்வத் 
தன்மையையும் வியந்து சொல்லிவிட்டு , நீ சீதைமேல் காதலை விடுத் 
தால் அவர்கள் நாம் செய்த தீமையைப் பொறுத்துப் போரின் 
விடுத்துப் போதலும் புரிவர் என்று அறிவுரை கூறுகின்றான் . 


அவன் சொல்லைக் கேட்ட இராவணன் சிரித்து , ஐய ! மனிதனுக்கு 
அஞ்சி வருந்தாதே ; யான் இப்பொழுதே சென்று அவர்களை வில் 
லொன் றினால் வெற்றி கொள்கின்றேன் ; என்னை நோக்கியே இந்த 
நெடும் பகையைத் தேடிக் கொண்டேன் . நின் பேதைமையினால் 
சீதையை விட்டுவிடு என்று எனக்குச் சொன்னாய் ; இருபது திண்ணிய 
தோள்கள் இருக்கும்போது என் புகழ் நிலை பெறவும் தேவர் காணவும் 
போர் செய்து நீர்க்குமிழி போன்று நிலையிலாத உடம்பை விடுவதன்றிச் 
சீதையை விடுவேனோ? யான் வெற்றி பெறாவிட்டாலும் வெற்றிபெறும் 
இராமன் பேர் நிற்குமாயின் அக்காலம் வரையில் யானும் நின்றுளேன் 
அன்றோ? எவ்வுயிர்க்கும் பொதுவாகிய மரணத்தை யாரேனும் 
தவிர்க்க இயலுமா ? இன்று உள்ளவர்கள் நாளை மாள்வார்கள் ; ஆனால் 
புகழுக்கு அழிவுண்டாமோ ? யான் சீதையை விட்டுவிட்டேன் என்றால் 
எனது எளிமையை யறிந்து தேவர்கள் என்னை நெருங்கிவந்து என்னைக் 
கட்டத்தொடங்கி விடுவார்களே யன்றி என்னை இராவணன் என்று 


இந்திரசித்து வதைப் படலம் 


169 


கருதி அஞ்சி நிற்பார்களோ ? எனவே , சீதையை விடுத்துத் தேவர் 
கட்கு 

எளியவனாய் உயிர்வாழ்வதைவிடப் பத்துத் திசைகளையும் 
வென்று சிறந்த யான் எளிமையாக இறந்து படமாட்டேன் . பகைவர்க் 
குப் பெரிய இழப்பை உண்டாக்கியே இறப்பேன் ; நீ நின் போர்த் 
தொழில் சிரமம் போக்கி இரவைக் கழிப்பாயாக என்று கூறிவிட்டுப் 
போர்க்கு எழலானான் . 


எழுந்த இராவணனை இந்திரசித்து வணங்கி , எந்தாய் ! சீற்றம் 
தணிக . யான் உறுதி சொன்னதைப் பொறுத்தருள்க . யான் போய்க் 
கழிந்தபின் நல்லவராகக் காண்பாய் என்று சொல்லிவிட்டு ஓர் 
தெய்வத்தேர் ஏறிப் போர்க்களம் குராகுகின்றான் . 


இலக்குவன் இந்திரசித்து அப்பாற் போயினனோ? என விண்ணை 
நோக்கிக் கொண்டிருந்தவன் தேரொலி கேட்டு மகிழ்ந்து இந்திர 
சித்தோடு கடும் போர் புரிகின்றான் . இந்திரசித்தின் தெய்வத்தேரைச் 
செலுத்தும் பாகனது தலையைக் கொய்கின்றான் . இந்திரசித்து தானே 
தன் தேரைச் செலுத்திக்கொண்டு தன்னுடம்பில் தைத்துள்ள அம்பு 
களை எடுத்து வானரப் படைமேல் தூவுகின்றான் . அதுகண்ட வீடணன் 
இவனை இப்போதே கொல்லுதல் வேண்டும் . என்று வற்புறுத்து 
கின்றான் . பொழுது விடிகின்றது . சிவன் கொடுத்த வில்லும் தேரும் 
இருக்கிறவரையில் இவன் அழியான் வீடணன் சொன்னது 
கேட்டு இலக்குவன் , இந்திரசித்தின் தேரினை அச்சு வேறு ஆணி வேறாக 
அம்பினால் பிரித்து விடுகின்றான் ,. தேரை இழந்த இந்திரசித்து 
விண்ணில் எழுந்து மேகத்தில் மறைந்து கல்மழை பொழிந்து வானர 
வீரர்களை அழிக்கின்றான் . 


என 


கண்ணுக்குத் தோன்றாமல் மறைந்துள்ள இந்திரசித்தின் மேல் 
படும்படி விண்ணினை நோக்கி ஆற்றல்மிக்க அம்புகளை விடுகின்றான் . 
அம்பின் ஒளியால் கரிய மேகத்தில் இரத்தம் சொரியும் மேகம் இருப்பது 
போலச் சொரிகின்ற குருதியோடு இந்திரசித்து மேகத்தில் மறைந் 
திருப்பதைக் காண்கின்றான் . அவன் கையில் உள்ள வில் அறாவிடினும் 
அவன் கையை அறுப்பேன் என ஒரு பிறைவாயம் பினை ஏவுகின்றான் . 
வில்லைப் பிடித்திருந்த இந்திரசித்தின் கை மணிப்பூணோடு நிலத்தில் 
வீழ்கின்றது . இந்திரசித்து ஒரு கையில் சூலத்தை எடுத்துக் கொண்டு 
நிலமிசைத் தோன்றி இலக்குவனை நோக்கி நின்னைக் கொன்றன்றி 
யான் இறவேன் எனக் கூறி மாயப்போர் செய்து கொண்டு 
சூலத்தால் கொல்ல முற்படுகின்றான் . அப்போது இலக்குவன் 
வேதங்கள் தெளிந்து கூறும் கடவுளும் , அந்தணர் வணங்கும் கடவுளும் 
இராமனே என்பது உண்மையானால் இந்திரசித்தினைக் கொல்க என்று 
சொல்லிக்கொண்டு ஒரு பிறைவாய் அம்பினை விடுகின்றான் . இந்திர 


170 


யுத்த காண்டம் 


சித்தின் தலை சற்று மேற்சென்று தரையில் விழுகின்றது ; உடம்பும் கீழ் 
வீழ்கின்றது . அது கண்ட அரக்கர் சேனை இரிந்தோடி இலங்கை 
புகுகின்றது . தேவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்கின்றனர் . 
அயன் முதலிய மூவரும் , வானரரும் காணத் தடையிடை வந்து காட்சி 
யளித்தனர் . இறந்து பட்ட வானரர்கள் எல்லாம் உயிர்பெற்று எழுக 
என்று அவர்கள் வாழ்த்தியவுடன் எல்லா வானரப் படையும் உயிர் 
பெற்று எழுகின்றது . 


தரையில் அறுபட்டு விழுந்த இந்திரசித்தின் தலையை அங்க தன் 
அங்கையில் ஏந்தி முன் செல்ல , இலக்குவன் அனுமனது தோள்மேல் 
செல்கின்றான் . அங்கதன் கையில் தன்பகைவனாகிய இந்திரசித்தின் 
தலையைக் கண்ட இந்திரன் பெருமகிழ்ச்சியுற்றுப் பலப்பல சொல்லி 
மகிழ்கின்றான் . இலக்குவன் இந்திரசித்தினை வென்று வருவான் என்று 
அவன் வரவை ஆர்வத்தோடு எதிர் நோக்கியுள்ள இராமன் , வெற்றி 
யோடு திரும்பிவரும் 

திரும்பிவரும் இலக்குவனைக் கண்டு ஆனந்தக் கண்ணீர் 
சொரிந்து கொண்டு எதிர்வருகின்றான் . அவன் திருவடியில் இந்திர 
சித்தின் தலையைக் காணிக்கையாக வைக்கின்றான் . அத்தலையைக் 
கண்ட இராமன் மகிழ்ச்சி மிகுதியினால் ஒன்றும் பேச இயலாதவனாய் 
அந்தத் தலையின் சிறப்பையும் அதைக் கொய்த இலக்குவனது வீரத் 
தோளின் சிறப்பினையும் அவனுக்கு ஊர்தியாக இருந்து உதவிய 
அனுமனின் வலிமையையும் நோக்கி மகிழ்ந்து இலக்குவனை மார்போடு 
அணைத்துக் கொள்கின்றான் . 


இலக்குவனது போர்க் கோலத்தைத் தானே அவிழ்த்து அவன் 
மார்பில் உள்ள அம்பினாலாய புண்களைத் தன் தோளினால் ஒற்றி 
ஒற்றிப் போக்குகின்றான் . பின்பு இலக்குவனை நோக்கி , ஆடவர் திலகர் 
இந்த வெற்றி நின்னால் வந்தது அன்று ; அனுமனென்னும் பெரு. 
வீரனால் வந்ததும் அன்று ; வீடணன் தந்த வென்றி இது எனப் 
புகழ்ந்து கூறிவிட்டு அங்கு இனிதாக இருந்தான் என்பது இப்படலத் 
துக் கூறும் பொருளாகும் . 


கம்பர் வான்மீகத்தோடு வேறுபடும் இடங்கள் 


1. வான்மீகத்தில் நிகும்பலையில் இலக்குவனோடு போர்செய்து 
கொண்டிருந்த இந்திரசித்து தனது தேர் இலக்குவனால் அழிவுற்றமை 
பால் மாயத்தால் மறைந்து சென்று இலங்கை நகரில் புகுந்து 
அழியாத மற்றொரு தேரோடு மீண்டும் போர்க்களம் புக்குப் போர் 
செய்ததாகக் கூறப்பட்டுள்ளது . 


இந்திரசித்து வதைப் படலம் 


171 . 


குருதியோடும் புண்களோடு இலங்கை புகுந்த இந்திரசித்து 
இராவணனைக் கண்டு இலக்குவனது ஆற்றலை வியந்தும் புகழ்ந்தும் 
கூறிச் சீதையை விட்டுவிடுவதே நல்லது எனக் கூறினான் எனவும் , அது 
கேட்டு இராவணன் வெகுண்டு போர்க்கு ஆற்றாது இவ்வாறு கூறு 
கின்ருய் ; நீ சென்று சிரமம் தீர்க , என்று கூறிவிட்டுத் தானே 
போர்க்குப் புறப்பட்டான் எனவும் , அது கண்டு இந்திரசித்து 
வணங்கித் தன் பிழையைப் பொறுத்துக் கொள்ளுமாறு பணிவொடு 
கூறிவிட்டு அழியாத தெய்வத்தேர் ஏறிப் போர்க்களம் புகுந்தான் 
எனவும் கம்பர் கூறியுள்ளார் . இது கம்பரின் புதிய படைப்பே யாகும் . 
உயிர் போகும் நிலையிலும் இந்திரசித்து தன் தந்தையைக் காப்பாற்ற 
எண்ணி உறுதிமொழிகளைச் சொன்னான் ; இராவணன் தன் மானத் 
தால் அதை யேற்றுக் 

யேற்றுக் கொள்ளவில்லை என்பதை வற்புறுத்தவே 
இத்தகைய புதிய கருத்துக்களைப் புகுத்தியுள்ளார் எனலாம் . 


2. வான்மீகத்தில் இந்திரசித்தின் தலையைக் கொய்த இலக்குவன் 
அனுமனோடும் வீடணனோடும் இராமனிடம் வந்து வணங்கினான் 
என்றே உளது . 


கம்பர் இலக்குவனால் கொய்து வீழ்த்தப்பட்ட இந்திரசித்தின் 
தலையை அங்கதன் கையில் எடுத்துக் கொண்டு முன் செல்ல , அனுமன் 
தோளின் மேல் ஏறிக்கொண்டு இலக்குவன் இராமனிடம் சென்றான் 
என்றும் , அங்கதன் இந்திரசித்தின் தலையை எடுத்துச் செல்வது கண்ட 
இந்திரன் மகிழ்ச்சிமிக்குப் பலப்பல சொன்னான் என்றும் கூறியுள்ளார் . 
இக் கருத்துகளும் கம்பரின் புதிய படைப்புகளே ஆம் . 


3. வான்மீகத்தில் இலக்குவன் உடம்பில் பட்ட விழுப்புண்களைக் 
கண்ட இராமன் , மருத்துவம் வல்ல சுடேணனை விளித்து அப்புண்களை 
ஆற்றுமாறு கூறியதாகவும் , சுடேணன் அவ்வாறே ஒரு மருந்து 
தழையை இலக்குவன் மூக்கில் முகரச் செய்தவுடன் இலக்குவன் 
உடம்பில் இருந்த அம்புபட்ட புண்களும் வடுக்களும் நீங்கினதாகவும் 
கறப்பட்டுளது . 


கம்பர் இந் நிகழ்ச்சியைக் கூறாது விடுத்துள்ளார் . இராமன் 
இலக்குவனது புண்பட்ட உடம்பைப் பன்முறை தழுவியதால் அப் 
புண்கள் மறைந்ததாகக் கூறியுள்ளார் . இராமனுடைய அன்புறும் 
அணைப்பே இலக்குவனது விழுப்புண்களை ஆற்றியது என்றதால் அவன் 
அன்பின் சிறப்பைப் புலப்படுத்தியுள்ளார் என்பது புலனாகின்றது . 


172 


யுத்த காண்டம் 


படலப் பொருட் சிறப்பு 
இப்படலத்தில் இந்திரகித்தும் இராவணனும் பேசும் உரையாடல் 
தனிச் சிறப்புடையது . இந்திரசித்துக்கு இராவணன் மேல் இருக்கும் 
அன்பும் இராவணனுக்கு மானவுணர்ச்சிமேல் இருக்கும் பற்றும் 
இங்குத் தெளிவாகக் காணலாம் . கற்பின் கனலியாகிய சீதையை 
இராவணன் கவர்ந்தது பெரும்பிழை என்பதைப் பலர் பல முறை 
இராவணனுக்கு வற்புறுத்திக் கூறியுள்ளனர் . சூர்ப்பணகையின் 
சூழ்ச்சிமிக்க சொல்லை நம்பி இராவணன் சீதையின் பால் காதல் 
கொண்டு மாரீசனை அணுகி அவளைக் கவரத் துணை செய்யுமாறு 
வேண்டிய போதே அம் மாரீசன் அந்த எண்ணம் அழிவினை விளை 
விக்கும் என்பதை அறிவுறுத்தி யுள்ளான் . கும்பகருணனும் வேறொரு 
குலத்தான் தேவியை நயந்து சிறைவைத்த செயல் நன்றோ? என்று 
வினவி இடித்துரைக்கின்றான் . ஆனால் , சீதையை நாம் விட்டிடுது 
மேல் எளியம் ஆய்விடுவோம் ; அவர் வெல்ல நாம் பட்டாலும் நன்று ; 
பழி அன்று ; என்று இராவணனுக்குத் துணையாகப் பேசினவன் போர் 
மூண்டவுடன் உறக்கத்திலிருந்து எழுப்பப் பெற்ற பிறகு , ‘ தையலை 
விட்டவன் கரணம் தாழ்ந்து நின் , ஐயறு தம்பியோடு அளவளாவுதல் , 
உய்திறம் என்று கூறிப் பின் இராவணன் வெகுண்டு பேசிப் போர்க் தப் 
புறப்படுவதைக் கண்டு அவனை வணங்கிப் பொறுத்துக் கொள்க 
என்று கூறிவிட்டுப் போர்க்குப் புறப்படுகின்றவன் , 


1 . 


வென்றிவண் வருவன் என்று உரைத்திலேன் விதி 
நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது 
பொன்றுவன் பொன்றினால் பொலன் கொள் தோளியை 
நன்றென நாயக விடுதி நன்றரோ " எனவும் , 


" என்னை வென்றுளரெனி லிலங்கை காவல 
உன்னை வென்று உயருதல் உண்மை ; ஆதலால் 
பின்னை நின்று எண்ணுதல் பிழை ; அப்பெய்வளை 
தன்னை நன்கு அளிப்பது தவத்தின் பாலதே 


எனவும் கூறிவிட்டுப் பெற்றனன் விடை என்று சொல்லிக் கொண்டே 
புறப்பட்டுச் சென்று கடும் போர் புரிந்து இராமன் அம்பினால் மாண்டு 
போயினான் . 


மாலியவானும் சீதையை விட்டிடுதல் நல்லது என்பதைக் கூறு 
கின்றான் . இராவணன் சிரித்து கிளியனாளை விட்டிட வெண்ணியோ 
நான் பிடித்தது என்று மறுத்துரைக்கின்றான் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


173 


போரில் ஊக்கமிகக் கொண்ட இந்திரசித்தும் மாலியவான் 
சொல்லையே உடன்பட்டவனாய்த் தன் தந்தைக்கு இராம இலக்குவரின் 
வீரப் பெருமையை விரித்துரைத்துத் தான் விடுத்த பிரமாத்திரமும் 
இராமனது மேனியைத் தீண்டாது சென்ற தெய்வத் தன்மையைச் 
சொல்லிவிட்டு , இராவணன் வெகுள்வானே என்ற அச்சத்தாற் 
போலும் , அது பகர்தல் ஆண்மை அன்று என்று கூறினவன் , நிகும்பலை 
வேள்வி செய்தால் அவர்களை வெல்லலாம் என்பது கூறி , இராவணன் 
மகிழ மாயா சீதையை யுண்டாக்கி , அனுமன் எதிரில் சென்று வெட்டி 
வீழ்த்தி விட்டு அயோத்திக்குப் புறப்படுவதாகக் காட்டிவிட்டு 
நிகும்பலையில் வேள்வி செய்து கொண்டிருக்கின் றான் . 


வீடணனால் இதனை உணர்ந்த இலக்குவன் அவ்வேள்வி முடிவதற் 
குள் அந்த இந்திரசித்தினை வீழ்த்தி விடவேண்டும் என்ற குறிக் 
கோளோடு சென்று நிகும்பலையில் கடும் போர் செய்து இந்திரசித்தின் 
தேரினை அழித்து அம்புகளால் அவன் உடம்பினைத் துளைக்கின்றான் . 
இந்திரசித்துத் துடும் என விண்ணில் மறைந்து இராவணன் எதிரில் 
சென்று நின்றபோது இராவணன் பார்த்து நிகும்பலை வேள்வி 
முடியாதபடி பகைவர் நுழைந்து போர் செய்தனர் என்பதை அறிந்து 
கொண்டு , வந்த காரணம் வினவுகின்றான் . 


இந்திரசித்து நிகழ்ந்தது கறி இலக்குவனுடைய ஆற்றலை வியந்து 
புகழ்ந்து கூறிவிட்டு , இது வரையில் சொல்லாத ஒன்றினைச் சொல் 
கின்றான் . டெணனும் , கும்பகருணனும் மாலியவானும் சொன்ன 
கருத்தைத்தான் அவனும் சொல்கின்றான் . ஆயினும் , இதுகாறும் 
போரில் பகைவரை அழித்து வெற்றிக்கொடி பிடிக்கலாம் என்ற 
நம்பிக்கையுடன் இருந்த இந்திரசித்து - உலகெலாம் கலக்கி வென்ற 
இந்திரசித்து , இந்த நிகும்பலைப் போரில் உண்மை யுணர்ந்து ஆசை 
தான் அச்சீதைபால் விடுதி என நயமாக இராவணனுக்குச் சொல் 
கின்றான் . முன்னர்க் கூறிய வீடணன் முதலியோர் சீதையை விடச் 
சொன்னார்கள் ; இவனோ சீதைபால் ஆசையை விடுக என்கின்றான் . 
சீதையை விடும் என்றால் உடனே அவனுக்குச் சினம் பொங்கும் 
என்ற கருத்தினனாய் அக்கருத்தையே மாற்றித் திறம்பட நயம்படக் 
கூறுகின்றான் ஆயினும் இராவணனுக்கு அது புலப்படாமலில்லை . 
இந்திரகித்திகள் எவ்ளிச் கிரிக்கின்றான் . ஆதலால் அஞ்சினேன் என்று 
அருளலை என இந்திரசித்து அடிப்படை அமைத்துக் கொண்டு பேசி 
னாலும் , அவன் இலக்குவனுக்கு அஞ்சித்தான் இங்ஙனம் கூறுகின்றான் 
என்றே இராவணன் நினைக்கின்றான் . இந்திரகித்தின் நெஞ்சம் இரா 
வணனுடைய வாழ்வை நினைக்கின்றது ; இராவணன் நெஞ்சம் பகை 
வரின் வீழ்வை நினைக்கின்றது ! தன் வீரப் பெருமையை நினைக் 


கின்றது ; 


கிறந்த முடிபு: வீரர்க்கு ஏற்ற முடிபு; வீட்டுலகம் காட்டும் முடிபு ! 
174 

யுத்த காண்டம் 
மான வுணர்வை நினைக்கின்றது . ‘ மனிதனை அஞ்சலை 
வருந்தல் ஐய ! சயங்கொடு தருவன் இன்றே மனிசரைத் தனுவொன் 
றாலே என்று வீரமொழி பேசுகின்றான் . என்னையே நோக்கி யான் இந் 
நெடும்பகை தேடிக் கொண்டேன் எனத் தன் வலிமையையும் வெற்றி 
யில் கொண்ட நம்பிக்கையையும் விளம்புகின்றான் . இவ்வாறு கூறுகின்ற 
இராவணனுக்கு வரப் போவது யாது என்பது தெரியாது என நினைக்க 
நேரும் . ஆனால் பின்பு அவன் கூறும் சொற்களால் தன்னுடைய 
முடிபு இன்னது என்பதை நன்கு விளக்கிவிடுகின்றான் . முதனாள் 
போரில் இராமனது இணையற்ற ஆற்றலைக் கண்டு இளைத்துத் திரும்பிய 
டோதே தனக்கு முடிவு வந்து விட்டது என்பதை உணர்ந்து ‘ நாசம் 
வந்துற்ற போது நல்லதோர் பகையைப் பெற்றேன் என மாலிய 
உானிடத்து மகிழ்ச்சியோடு கூறியுள்ளான் . 

இந்திரசித்துப் போரில் வல்லவன் என்றாலும் பிள்ளைமைப் பருவம் 
அவனை இவ்வாறு சொல்லச் செய்தது என இராவணன் நினைக்கின்றான் . 
அந்த நினைப்பில் நின்றே பேதைமை யுரைத்தாய் பிள்ளாய் ! என 
இந்திரசித்தினை விளிக்கின்றான் . 

உலகெலாம் பெயரப் பேராக் காதை யென் புகழினோடு நிலை 
பற , அமரர் காண , மீது எழு மொக்குள் அவன யாக்கையை விடுவது 
அல்லால் சீதையை விடுவது உண்டோ என்று வினவுகின்றான் . இரா 
வணனுடைய இக்கருத்தை யூன்றி நோக்கினால் அவன் மானவுணர்ச்சி 
யால் உந்தப்பட்டு இங்ஙனம் மொழிகின்றான் என்பது புலப்படும் . 
சீதை மேல் உள்ள காதலைக் காட்டிலும் அவனுக்குப் புகழ் மேலுள்ள 
காதலே பெரிது என்பது தெளிவாகும் . வீரர்க்குச் சான்றோர் என்று 
ஒரு பெயருண்டு ; நிலையாமை யுணர்ந்தவர் என்பது பொருள் . இரா 
வணன் உடம்பின் நிலையின்மையையும் புகழின் நிலைபேற்றையும் 
நன்குணர்ந்த சான்றோன் - வீரன் - ஆதலின் இவ்வாறு கூறுகின்றான் . 
சீதையை விடுத்தால் பழியே யுண்டாகும் ; இராமனால் இறந்தால் 
புகழே யுண்டாகும் . இராமன் பேர் நிற்கும் வரையில் தன் பேர் நிற்க 
வேண்டுமாயின் , இராமன் தேவியை விடாது , நின்று தன் ஆவியை 
விடுதலே தக்கது என்ற முடிவை இராவணன் மேற்கொண்டு விட் 
டான் . இந்திரசித்துக்கோ இந்த முடிவை நினைக்க 

அனுபவம் 
போதாது ; எனவே தன் தந்தை உயிரோடு வாழ்ந்தால் போதும் 
என்ற கருத்தால் கூறினான் . வீரத்திலும் மானத்திலும் அனுபவம் 
மிக்க கும்பகருணன் முன்பு கூறியது போல , விட்டிடுதுமேல் எளியம் 
ஆதும் ; அவர் வெல்லப்பட்டிடுதுமேல் அதுவும் நன்று ; பழி அன்றால் 
என்ற முடிபே இராவணனது முடிபும் ஆகும் . இம் முடிபு சாலச் 


என்றே புகழலாம் . 


27. இந்திரசித்து வதைப் படலம் 


இந்திரசித்து வானரர் ஐயுற விண்ணிடைக் கரந்து 

இராவணனை அடைதல் . 


9252 


விண்ணிடைக் கரந்தா னென்பார் 

வஞ்சனை விளைக்கு மென்பார் 
கண்ணிடைக் கலங்கி நோக்கி 

யையுற வுழக்குங் காலை 
புண்ணுடை யாக்கைச் செந்நீர் 

ரிழிதரப் புக்கு நின்ற 
எண்ணிடை மகனை நோக்கி 

யிராவண னினைய சொன்னான் . 


விண்ணிடைக் கரந்தான் என்பார் , 

வஞ்சனை விளைக்கும் என்பார் , 
கண்ணிடைக் கலங்கி நோக்கி , 

ஐயுறவு உழக்குங்காலை , 
புண்ணுடை யாக்கைச் செந்நீர் 

இழிதர , புக்கு நின்ற 
எண்ணுடை மகனை நோக்கி , 

இராவணன் இனைய சொன்னான் . 


பொ : - இந்திரசித்து விண்ணில் மறைந்தான் என்பாரும் , இனி 
வஞ்சளைச் செயலைச் செய்வான் என்பாருமாய் வானரர் கண்கலங்கி 
விண்ணை நோக்கி ஐயத்தால் வருந்திக் கொண்டிருக்கும் போது , 
( விண்ணிடை மறைந்து நில்லாமல் ) புண்ணுடைய தன் உடம்பில் 
இரத்தம் சோர , இராவணன் இல்லத்துப் புகுந்து நின்ற மதிப்புடைய 
மகனைப் பார்த்து 

இராவணன் இத்தகைய வார்த்தைகளைச் 
சொன்னான் . 


கு : - போர் செய்து கொண்டிருக்கும் போதே 

விண்ணிடை 
மறைதலும் அங்கு நின்று மாயச் செயல் செய்தலும் இந்திரசித்துக்கு 
இயல்பாதல் பன்முறை கண்டவராதலின் வானரர் வஞ்சனை விளைக் 


176 


யுத்த காண்டம் 


கும் எனக் கண்கலங்கி விண்ணை நோக்கி ஐயுற்று வருந்துவாராயினர் . 
இந்திரசித்தோ , அவர்கள் எண்ணியது போல விண்ணிலிருந்து மாயம் 
ஏதும் செய்யாது இராவணனை அடைந்தான் என்றவாறு . இலக்கு . 
வனது அம்புகள் தைத்த புண்களில் இரத்தம் ஒழுகா நிற்கும் உடம் 
போடு இந்திரசித்து இராவணனிடம் சென்று நின்றான் என்க . இதனால் 

முயற்சியும் இலக்குவனது இணையில் ஆற்றலும் 
இராவணனுக்குப் புலப்படுத்தியவாறும் ஆயிற்று . எண் - மதிப்பு . 
மற்றை மக்களினும் இராவணனுக்கு இந்திரசித்தின் பால் உள்ள நன் 
மதிப்புத் தோன்ற எண்ணுடை மகனை என்றார் . 

( 1 ) 


தனது போர் 


உற்றது சொல் என இராவணன் இந்திரசித்தினை வினவுதல் 


9253 


தொடங்கிய வேள்வி முற்றப் 

பெற்றிலாத் தொழினின் றோண்மேல் 
அடங்கிய வம்பே யென்னை 

யறிவித்த தழிவில் யாக்கை 
நடுங்கினை போலச் சாலத் 

தளர்ந்தனை கலுழ னண்ணப் 
படங்குறை யாவ மொத்தா 

யுற்றது பகர்தி யென்றான் . 


தொடங்கிய வேள்வி முற்றப் 

பெற்றிலாத் தொழில் , நின் தோள்மேல் 
அடங்கிய அம்பே என்னை 

அறிவித்தது ; அழிவு இல் யாக்கை 
நடுங்கினை போலச் சாலத் 

தளர்ந்தனை கலுழன் நண்ணப் 
படம்குறை அரவம் ஒத்தாய் ; 

உற்றது பகர்தி என்றான் . 


பொ : - நீ தொடங்கிய வேள்வி முற்றுப் பெறாத தன்மையை நின் 
தோள்மேல் தைத்துள்ள அம்பே எனக்கு அறிவித்தது ; அழிவு இல்லாத 
உடம்பு ( முதுமையால் ) நடுங்கினவன் போல மிகவும் தளர்ந்து கருடன் 
நெருங்கியதால் படம் ஒடுங்கின பாம்பு போன்றாய் ; நிகழ்ந்ததைச் 
சொல் என்று இராவணன் வினவினான் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


177 


கு : - தோளில் தைத்த அம்போடும் புண் சொரிந்த இரத்தத் 
தோடும் இந்திரசித்து வந்துள்ளமையால் , நிகும்பலை வேள்வி முற்றுப் 
பெற் வொட்டாது பகைவர் பொருதனர் என்பதை இராவணன் 
அருத்தாபத்தியால் உணர்ந்தான் என்றவாறு . “ வேள்வி முற்றுப் 
பெற்றிருந்தால் வெற்றியோடே திரும்பி யிருப்பன் என்றபடி . ” 
பொருதமை புண்ணே சொல்ல வென்றமை போந்த தன்மை , உரை 
செய வூர்தீயிட்ட தேரங்கிரும் புகையே யோதக் , கருதலா பெருமை 
தேவி மீண்டிலாச் செயலே காட்டத் , தெரிதர வுணர்ந்தேம் ” (சுந்தர 
திருவடி தொழுத -10 ) என்பது இச் செய்யுளின் முன்னிரண்டடியோடு 
ஒப்பு நோக்கத்தகும் . நடுங்கினையாய் ஒத்தாய் என முற்றெச்சமாக்கி 
முடிக்க . இலக்குவன் கலுழன் போன்றவன் ; இந்திரசித்து அரவம் 
போன்றவன் என்க . நாகபாசப் படலத்தில் , கலுழன் நண்ண நாக 
பாசம் வலியிழந்த தன்மையை மறவாத நெஞ்சினனாகலின் இவ்வுவ 
மையைக் கூறலானான் . இந்திரசித்தின் உடம்பு எத்தகைய படையா 
லும் அழியாத வன்மை மிக்கது என அதன் சிறப்புணர்த்தியவாறு . ( 2 ) 


இந்திரசித்து சொல்வது 9254-9257 


9254 


சூழ்வினை மாயை யெல்லா 

மும்பியே துடைக்கச் சுற்றி 
வேள்வியைச் சிதைய நூறி 

வெகுளியா லெழுந்து வீங்கி 
ஆள்வினை யாற்ற றன்னா 

லமர்த்தொழில் புக்கு நின்றான் 
தாழ்விலாப் படைகண் மூன்றுந் 

தொடுத்தனென் றடுத்து விட்டான் . 


சூழ்வினை மாயை எல்லாம் 

உம்பியே துடைக்க , சுற்றி 
வேள்வியைச் சிதைய நூறி 

வெகுளியால் எழுந்து வீங்கி , 
ஆள்வினை ஆற்றல் தன்னால் 

அமாத்தொழில் புக்கு நின்றான் ; 
தாழ்வு இலாப் படைகள் மூன்றும் 

தொடுத்தனென் ; தடுத்து விட்டான் . 


12 


178 


யுத்த காண்டம் 


. 


பொ : - யான் : செய்த சூழ்ச்சியையும் மாயைபையும் உன் தம்பி 
வீடணனே உண்மை 

சொல்லிப் பயனில தாக்கி விட்டமையால் 
( இலக்குவன் ) தன் சேனையோடு முற்றுகையிட்டு வேவவியைச் சிதையு 
மாறு அழித்துவிட்டுக் கோபத்தால் கிளர்ச்சி பெற்றுப் பூரித்து முயற்கி 
மிக்க வலிமையினால் போர்த்தொழிலில் புகுந்து நின்றான் ; யான் தாழ்வு 
இல்லாத தெய்வப் படைகள் மூன்றையும் தொடுத்து விட்டேன் ; 
அவற்றை அவன் தடுத்து விட்டான் . 


கு : - சூழ்வினை என்றது அயோத்திமேல் பொரச் செல்வதாகக் 
காட்டிய சூழ்ச்சியை . மாயை என்றது , மாயா சீதையை வகுத்து 
வெட்டி வீழ்த்தியதை . இவ்விரண்டும் பொய் என்பதை வீடணன் ,, 
வண்டு உருவங்கொண்டு சென்று சீதையை நேரில் கண்டும் , நிகும்பலை 
நோக்கி அரக்கர் செல்வது கண்டு இந்திரசித்து அயோத்திக்குப் 
போகாமல் நிகும்பலையில் வேள்வி செய்கின்றான் என்பதை அனுமா 
னித்து அறிந்தும் வந்து இராமனுக்குக் கூறியதையே சூழ்வினை மாயை 
யெல்லாம் உம்பியே துடைக்க என்றான் . சுற்றி நூறி , வீங்கி அமாத் 
தொழில் புக்கு நின்றான் என இயையும் . இலக்குவன் 
தோன்றா எழுவாயாகக் கொள்க . போரென்ன வீங்கும் பொருப்பன்ன 
திண்டோளினன் இலக்குவன் என்பது தோன்ற வெ தளியால் எழுந்து 
வீங்கி என்றான் . அமர்த்தொழில் புகுதலாவது அமர் தொடங்குதல் , 
தாழ்விலாப் படைகள் மூன்று என்றது , .பிரமன் முதலிய முத்தேவர் 
களின் படைகளை ; அவை பிரமாத்திரம் , நாராயணாத்திரம் , பாசுபதம் 
என்பன . 

( 3) 


என்பது 


9255 


நிலஞ்செய்து விசும்புஞ் செய்து 

நெடியவன் படை நின்றானை 
வலஞ்செய்து போயிற் றென்றால் 

மற்றினி வலிய துண்டோ 
குலஞ் செய்த பாவத் தாலே 

கொடும்பகை தேடிக் கொண்டோம் 
சலஞ்செயி னுலக மூன்று 

மிலக்குவன் முடிப்பன் றானே . 


நிலம் செய்து விசும்பும் செய்து , 

நெடியவன் படை , நின்றானை 
வலம் செய்து போயிற்று என்றால் , 

மற்று இனி வலியது உண்டோ ? 


இந்திரசித்து வதைப் படலம் 


179 


குலம் செய்த பாவத்தாலே 

கொடும்பகை தேடிக் கொண்டோம் 
சலம் செயின் உலகம் மூன்றும் 

இலக்குவன் முடிப்பன் , தானே . 


பொ : - யான் விட்ட நெடியவனாகிய திருமாலின் படை , நில 
முழுதும் பரவியதோடு விண் முழுதும் பரவி என் எதிர்நின்ற 
இலக்குவனை வலம் செய்துகொண்டு ( அவனை ஒன்றும் செய்யாது ) 
போவது என்றால் , அப்படையினும் வலியதொரு படை நம்மிடத்து 
உளதோ ? நம் அரக்கர் குலம் செய்த பாவத்தினால் கொடுமையான 
பகையை நாம் தேடிக்கொண்டோம் ; இலக்குவன் வெகுள்வானாயின் 
அவன் ஒருவனே உலகம் மூன்றையும் அழிப்பான் . 


கு ! - நெடியவன் என்றது திருமாலை . அவன் நெடியவனாய் 
வளர்ந்து மண்ணுலகையும் விண்ணுலகையும் அளந்தது போலவே 
அவன் படையும் அவ்விரு 

உலகங்களிலும் பரவி நின்று பின் 
இலக்குவனை ஒன்றும் செய்யாது அவனை வலம் செய்து கொண்டு 
போவது என்றது திருமாலின் படையும் வலம் செய்து வணங்கத் 
தச்க பெருமையுடையவன் இலக்குவன் என்பது காட்டியவாறு . 
முன்பு விண்ணும் மண்ணும் பரவிப் பெரிதாய் நின்ற நாராயணாத் 
திரம் இலக்குவனைக் கண்டபின்பு சிறிதாய் அவனை வலஞ்செய்து 
போய்விட்டது என்க . அரக்கரிடம் உள்ள 

படைகளில் 

மிக்க 
வலிமையுடையது திருமாலின் படையே ஆதலின் மற்றினி வலியது 
உண்டோ ? என்றான் . இராம இலக்குவர் தாமே வந்து வலிதின் 
போர் தொடுத்திலர் ; சீதையைக் கவர்ந்து வந்து அவர் தம் 
கொடிய 

வரவழைத்துக் கொண்டோம் என்பான் , 
கொடும்பகை தேடிக் கொண்டோம் என்றான் . இராவணன் செய்த 
பாவத்தால் இப்பகை நேர்ந்திருக்குமாயின் இராவணன் மட்டுமே 
அழிவெய்த வேண்டும் ; இப்பகையால் 

அரக்கர் 

குலமுழுவதுமே 
அழிவெய்து தலின் , : இராவணன் பகை தேடிக்கொண்டதற்குக் 
காரணம் 

அரக்கர் குலம் செய்திருந்த பாவமே என்பது விளக்கி 
இராவணனது குறையைக் குறைத்தவாறு . அரக்கர் 

பாவமு 
மல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனன் தூமொழி 
மடமான் " ( அயோத்தியா - மந்தரை சூழ்ச்சி - 78 ) என்பது நினைக . ( 4 ) 


பகைமையை 


9256 


முட்டிய செருவின் முன்ன 

முதலவன் படையை யென்மேல் 
விட்டில னுலகை யஞ்சி 

யாதலால் வென்று மீண்டேன் 


180 


யுத்த காண்டம் 


கிட்டிய போதுங் காத்தா 

னின் னமுங் கிளர்ப்பா னல்லன் 
சுட்டிய வலியி னாலே 

கோறலைத் துணிந்து நின்றான் . 


முட்டிய செருவில் முன்னம் 

முதலவன் படையை என் மேல் 
விட்டிஎன் , உலகை அஞ்சி ; 

ஆதலால் , வென்று மீண்டேன் ; 
கிட்டிய போதும் காத்தான் ; 

இன்னமும் கிளர்ப்பானல்லன் ; 
சுட்டிய வலியினாலே 

கோறலைத் துணிந்து நின்றான் . 
பொ : - நெருங்கிய போரில் முன்னம் பிரமன் படையை உலகம் 
அழியுமே என்று அஞ்சி என்பேல் விட்டிஎன் ; ஆதலால் , 

( யான் 
பிரமாத்திரம் விடுத்து அவனை) வென்று மீண்டேன் . நிகும்பலையில் வந்து 
நெருங்கிப் போர் செய்தபோதும் அந்தப் பிரமாத்திரத்தை என் மேல் 
விடாமல் பான் விட்ட பிரமாத்திரத்தை மட்டும் தடுத்தான் ; இன்ன 
மும் அந்தப் படையைத் தொடுக்காமலே யாவரும் மதித்தற்குக் காரணி 
மான தன் வில் வலிமையினாலே என்னைக் கொல்லத் துணிந்து நின்றான் . 

கு : - முன்னம் என்றது , பிரமாத்திரப் படலத்துத் தான் பிரமாத் 
திரத்தைத் தொடுப்பதற்கு முன் என்றவாறு : அப்போது உலகை 
அஞ்சி இலக்குவன் பிரமாத்திரத்தை விட்டிலாமையை : - எண்ணமற் 
றிலை பயன்படை தொடுப்பெனென் றிசைத்தான் ( பிரமாத்திரம் -80 ) 
என்பதாலும் , " ஆன்றவன்னது புகறலும் அறவனீ முனிந்தால் , ஈன்ற 
வந்தணன் படைக்கலந் தொடுக்க விவ்வுலகம் மூன்றையும் சுடும் 
ஒருவனால் முடிகலது என்றான் , சான்றவன் அது தவிர்ந்தனன் உணர் 
வுடைத் தம்பி என்பதாலும் அறியலாம் . அப்போது இலக்குவன் 
பிரமன் படையை விடுத்திருப்பின் யான் வென்று மீள முடியாமல் 
அழிந்திருப்பேன் என்பான் , ஆதலால் வென்று மீளமுடியாமல் அழிந் 
திருப்பேன் என்பான் , ஆதலால் வென்று மீண்டேன் என்றான் . 
கிட்டியபோதும் காத்தான் என்றது , நிகும்பலை வேள்வியில் போர் 
செய்ய நெருங்கியபோதும் பிரமாத்திரத்தை என்மேல் விடாது யான் 
விட்ட பிரமாத்திரத்தைத் தடுத்தற்கு மட்டும் விட்டான் என்றவாறு . 
காத்தல் - தடுத்தல் . “ தம்பியைத் தழுவியையன் தாமரைத் 
தவிசின்மேலான் , வெம்படை தொடுக்குமாயின் விலக்கும தன்றி வீர , 
அம்பு நீ துரப்பாயல் லை அனையது துரந்த காலை , உம்பரும் உலகும் 
எல்லாம் விளியும் அஃது ஒழிதி என்றான் " ( நிகும்பலை -3 ) என இராமன் 


இந்திரசித்து வதைப் படலம் 


181 


விடாது 


கூறியவாறே இலக்குவன் இந்திரசித்தின்மேல் பிரமாத்திரத்தை 

அவன் விட்ட பிரமாத்திரத்தை விலக்குதற்கு மட்டும் 
டுத்ததை நினைந்தே இங்குக் கிட்டிய போதுங் காத்தான் என்றான் 
இந்திரசித்து . இன்னமுங் கிளர்ப்பா னல்லன் என்றது , இனியும் என் 
-மேல் பிரமாத்திரத்தைத் தொடுக்கமாட்டான் என்றவாறு . இராம 
ரது ஆணை அதுவாதலின் இலக்குவன் அவன் ஆணையின்படியே 
இறுதி வரையில் அயன்கணையைத் தொடுக்காமல் வேறு கணைகளையே 
தொடுத்து இந்திரசித்தினைக் கொல்லுதலும் பின்னர்க் காணலாம் . 
முதல்வன் என்றது , முதலாவதாகிய படைத்தல் தொழிலுக்குரிய 
பிரமனை . கிளர்த்தல் என்றது இங்கு எடுத்தலை உணர்த்தியது . உன் 
சிலைவலித் தருக்கினாலே புக்கவ னாவி கொண்டு போதுதி " (நிகும்பலை -4 ) 
என இராமன் கட்டளையிட்டதற் கேற்பவே இலக்குவன் செய்வான் 
என்ற எண்ணத்தால் சுட்டிய வலியினாலே கோறலைத் துணிந்து 
நின்றான் என இந்திரசித்து கூறினான் . சுட்டுதல்-மதித்தல் . யாவரும் 
மதித்தற்குக் காரணமான வில் வலியையே இங்குச் சுட்டிய வலி 
என்றான் . இலக்குவனுக்கு இராமன் இட்ட கட்டளையை ஒற்றாவழி 
இந்திரசித்து அறிந்து இவ் வாறு கூறினான் என்னலாம் . 

( 5 ) 


9257 


ஆதலா லஞ்சி னேனென் 

றருளலை யாசை தானச் 
சீதைபால் விடுதி யாயி 

னனையவர் சீற்றந் தீர்வர் 
போதலும் புரிவர் செய்த 

தீமையும் பொறுப்ப ருன்மேல் 
காதலா லுரைத்தே னென்றா 

னுலகெலாங் கலக்கி வென்றான் . 


* ஆதலால் , “ அஞ்சினேன் என்று 

அருளலை ; ஆசைதான் அச் 
சீதைபால் விடுதி ஆயின் , 

அனையவர் சீற்றம் தீர்வர் ; 
டோதலும் புரிவர் ; செய்த 

தீமையும் பொறுப்பர் ; உன் மேல் 
காதலால் உரைத்தேன் என்றான் 

உலகு எலாம் கலக்கி வென்றான் . 


பொ : - அவர்கள் ஆற்றல் அத்தகையதாக இருத்தலால் அந்தச் 
சீதையினிடத்தில் ஆசையை விட்டுவிடு ; விடுவாயானால் , அவர்கள் 
கோபம் தணிவார்கள் ; நம் மோடு போர் செய்யாது போதலும் செய் 


182 


யுத்த காண்டம் 


உார்கள் ; நாம் செய்த தீமையையும் பொறுத்துக் கொள்வார்கள் 
உன்மேல் வைத்த அன்பினால் இதைச் சொன்னேன் ; அவர்கட்கு 
அஞ்சிச் சொல்கின்றான் என்று கருதாதே என்று உலக முழுவதையும் 
கலங்கச் செய்து வென்றவனாகிய இந்திரசித்து கூறினான் . 


கு : - ஆதலால் என்றது இராம இலக்குவரின் ஆற்றல் மிகுதியைச் 
சுட்டி , ஆசைதான் அச் சீதை பால் விடவேண்டும் என்று இந்திரசித்து 
இராவணனை வேண்டு தற்குக் காரணமாய் நின்றது . ஆதலால் அஞ்சி 
னேன் என இயைத்து அஞ்சினேன் என்பதற்கு ஏதுவாக்குதல் 
பொருந்தாமை ஆழ்ந்து நோக்கின் புலனாம் . ஆதலால் ஆசைதான் 
அச் சீதைபால் விடுதியாயின் என இயையும் . அஞ்சினேன் என்று 
அருளலை என்பதை இடைப் பிறவரலாகக் கூறினான் . முன்பு 
மாலியவான் இராமனது ஆற்றலைப் புகழ்ந்து கூறியபோது 
இராவணன் , “ அஞ்சினிர் வாழ்க்கை வேட்டீர் உய்ந்து நீர் போவீர் ” 
( மாயா சீதை -11 ) என அஞ்சிக் கூறியதாக எண்ணிச் சினந்தமை 
அறிந்தவன் ஆதலின் , இங்கு இந்திரசித்து அஞ்சினேன் என்று 
அருஎலை எனக் கூறவேண்டியவனானான் . இராம இலக்குவர் அத்தகைய 
ஆற்றலுடையவராக இருத்தலால் , அவரை வெல்ல இயலாது ; சீதை 
பால் வைத்த ஆசையை விடுத்து அவளை இராமன்பால் விடுத்தால் 
அவர்கள் சீற்றமும் தணியும் ; நாம் செய்த தீமையும் பொறுப்பர் ; 
போர் புரியாது போதலும் செய்வர் என்பதில் , நீ ஒரு தீமையை 
விடுத்தால் அவர்கள் மூன்று நன்மையைச் செய்வர் என அவர்தம் 
அறந்தரு சிந்தனையை அறிய விளக்கியவாறு . ஆசைதான் அச்சீதை 
பால் விடுதல் என்றது , அச்சீதையை இராடன்பால் ஒப்புவித்தலை 
உணர்த்தியது . வந்தடி பொருந்தி முந்தை நிற்பிற் றண்ட முந்தணிதி 
நீ பண்டையிற் பெரிதே ” ( புறநா -10 ) என்பது இங்கு ஒப்புநோக்கத் 
தம். பெரியோர்பால் சிறியவர் :ே 3 சும் மரபு தோன்ற இங்கு என்று 
கருதாதே என்டதை என்றருளலை என்ற வாய்பாட்டாற் கூறினான் . 
இவ்வாறு தோல்வியை யேற்பதற்கு உரியவன் அல்லன் என்பது 
புலப்பட இந்திரசித்தினை உலகெலாம் கலக்கி வென்றான் என்றார் . 
உலகெலாம் கலக்கி வென்றவன் கூறுவது அஞ்சிக் கூறும் கூற்றன்று ; 
உண்மைச் சொல்லே என்பது புலப்படுத்தியவாறு . 

( 6 ) 


இராவணன் சினந்து கூறுதல் 9258-9263 


9258 


இயம்பலு மிலங்கை வேந்த 

னெயிற்றிள நிலவு தோன்றப் 
புயங்களுங் குலுங்க நக்குப் 

போர்க்கினி யொழிதி போலாம் 


இந்திரசித்து வதைப் படலம் 


183 


மயங்கினை மனிசன் றன்னை 

யஞ்சினை வருந்த லைய 
சயங்கொடு தருவெ னின்றே 

மனிசரைத் தனு வொன் றாலே . 


இயம்பலும் இலங்கை வேந்தன் 

எயிற்று இளநிலவு தோன்ற , 
புயங்களும் நலுங்க நக்கு , 

போர்க்கு இனி ஒழிதி போலாம் ! 
மயங்கினை ; மனிசன் தன்னை 

அஞ்சினை வருந்தல் ; ஐய ! 
சயம் கொடு தருவென் , இன்றே , 

மனிசரைத் தனு ஒன்றாலே . 


பொ : - ( என்று இந்திரசித்து ) சொல்லிய அளவில் , இலங்கைக்கு 
அரசனாகிய இராவணன் , தன் கோரப் பற்களில் இள நிலவு தோன்று 
மாறும் , இருபது தோள்களும் குலுங்குமாறும் சிரித்து , ஐயனே ! 
போர்க்குச் செல்லாமல் இனி நீங்குகின்றாய் போலும் ! அறிவு 
மயங்கினவனே ! மனிசனைக் கண்டு அஞ்சி வருந்தாதே ; இன்றைக்கே 
என் ஒருவில்லினாலே மனிதரை வெற்றிகொண்டு தருவேன் . 


கு : - நிலவு தோன்ற , குலுங்க , நக்கு என்ற வினையெச்சம் 
பன்னிரண்டாம் செய்யுளில் வரும் என்னா, எழுந்தனன் என்ற வினை 
யோடு முடியும் . இந்திரசித்து கூறிய சொற்கள் அறிவொடு றிய 
சொற்கள் அல்ல ; அறிவு மயங்கிக் கூறியன ; என்பான் மயங்கிளை 
என்றான் ; விளி . அஞ்சினை வருந்தல் என்புழி அஞ்சினை என்பது 
முற்றெச்சம் . வருந்தல் என்புழி அல்விகுதி எதிர்மறை வியங்கோள் 
விகுதி ; மகனெனல் ( குறள் -196 ) என்புழிப்போல . சயம் - வெற்றி . இராம 
இலக்குவரின் எளிமை புலப்படவேண்டி மனிசரை என்றும் , வெல் 
லுதற்குக் காலமும் வேண்டா என்பது தோன்ற இன்றே என்றும் , 
போர்க்கருவிகளும் பல வேண்டா என்பது தோன்ற தனுவொன்றாலே ! 
என்றும் , கூறினான் . 

( 7 ) 


9259 


முன்னையோ ரிறந்தோ ரெல்லா 

மிப்பகை முடிப்ப ரென்றும் 
பின்னையோர் நின்றோ ரெல்லாம் 
வென்றனர் பெயர்வ ரென்றும் 


184 


யுத்த காண்டம் 


உன்னை நீ யவரை வென்று 

தருதியென் றுணர்ந்து மன்றால் 
என்னையே நோக்கி யானிந் 

நெடும்பகை தேடிக் கொண்டேன் . 


முன்னையோர் இறந்தார் எல்லாம் 

இப்பகை முடிப்பர் என்றும் , 
பின்னையோர் , நின்றோர் எல்லாம் 

வென்றனர் பெயர்வர் என்றும் , 
உன் 
னகன் " நீ அவரை வென்று 

தருதி என்று உணர்ந்தும் அன்றால் ; 
என்னையே நோக்கி , யான் இந் 

நெடும்பகை தேடிக் கொண்டேன் . 


பொ !. ( யான் இந்த நெடும்பகையைத் தேடிக்கொண்டது ) 
முன்னே போர்க்குச் சென்றவராய் இறந்தவர்கள் எல்லாம் இந்தப் 
பகையை முடித்து விடுவார்கள் என்றோ, பின்பு போர்செய்யத் 
தக்கவராய் உயிருடன் நிற்பவரெல்லாம் அப்பகைவரை வென்று , 
மீள்வர் என்றோ, உன்னைக் குறித்து , நீ அவரை வென்று தருவாய் 
என்றோ, எண்ணி அன்று ; என் வலிமையை எண்ணியே யான் இந்த 
நெடிய பகையைத் தேடிக்கொண்டேன் . 


என்றும் உணர்ந்து அன்று என உம்மை விரித்துக் காட்டப் 
பட்டது . என்றும் அன்று என்று தனித்தனி இயையும் . என்றும் 
என்றும் என்றும் அன்று என எண்ணும்மையாக்கி இயைத்தலும் ஆம் . 
என்னையே நோக்கி என்றது , என் வலிமையே நோக்கி என்றவாறு . 
என் வலிமை மிகுதியால் அவர்களை வெல்ல இயலும் என்று யானே 
வலிதிற் 

சென்று அவர் பெரும்பகையைத் தேடிக்கொண்டேன் 
என்றான் என்க . இதனால் இராவணனது தன்னம்பிக்கை புலனாகும் . ( 8 ) 


9260 


பேதைமை யுரைத்தாய் பிள்ளா 

யுலகெலாம் பெயரப் பேராக் 
காதையென் புகழி னோடு 

நிலைபெற வமரர் காண 
மீதெழு மொக்கு ளன்ன 

யாக்கையை விடுவ தல்லால் 
சீதையை விடுவ துண்டோ 

விருபது திண்டோ ளுண்டாய் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


185 


" பேதைமை உரைத்தாய் ; பிள்ளாய் ! 

உலகு எலாம் பெயரப் , பேராக் 
காதை என் புகழினோடு 

நிலைபெற , அமரர் காண 
மீது எழும் மொக்குள் அன்ன 

யாக்கையை விடுவது அல்லால் , 
சீதையை விடுவது உண்டோ , 

இருபது திண்தோள் உண்டாய் ? 


எனது 


பொ ! - பிள்ளாய் ! அறிவொடு பொருந்தாத சொற்களைச் சொன் 
கனாய் ; உலகங்கள் எல்லாம் நிலைபெயரவும் அழியாத காதை 
புகழினோடு நிலைபெறுமாறும் அதனைத் தேவர்கள் காணுமாறும் , நீர் 
மேல் எழுகின்ற குமிழிபோன்ற நிலையில்லாத உடம்பை விடுவதல்லது 
இருபது திண்ணிய தோள்கள் எனக்கு இருக்கச் சீதையை விடுவதும் 
உண்டோ ? 


கு : - மேல் இந்திரசித்து சீதையை விடுமாறு வேண்டினமையால் 
இங்கு இராவணன் சீதையை விடுவது உண்டோ ? எனக் கூறலானான் . 
உடம்பை விடுவதால் புகழ் நிலைபெறும் என்பதை - " நத்தம் போற் 
கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகற் கல்லா லரிது ” ( குறள் -235 ) 
என்பதால் அறியலாம் . உளதாகும் சாக்காடாவது , புகழுடம்பு நிற்கப் 
பூத உடம்பு இறத்தல் என்ற பரிமேலழகர் விளக்கமும் இங்கு நினையத் 
தகும் . இராவணன் இங்குக் கூறிய காதை , இராமாயணமே யாதலும் 
அதில் இராவணன் புகழ் நிலைபெற்றிருத்தலும் தெளிவு . காதை - 
கதைபொதி பாட்டு . உலகங்கள் பலமுறை நிலைபெயரவும் இராமா 
யணம் அழியாது வழங்கப்பட்டு வருதல் கண்கூடு . இராவணன் புகழ் 
இன்றி இராமன் புகழ் விளக்கம் பெறுதல் கூடாமை நினைந்து பேராக் 
காதை என் புகழினோடு நிலைபெற என்றான் . தன்னை இழிவாகக் கருதி 
எள்ளிய தேவர்கள் எல்லாம் இராமன் காதையோடு தன் புகழ் நிலை 
பெறக் காண்பார்கள் என்பான் நிலைபெற அமரர் காண என்றான் . 
யாக்கையின் நிலையாமை புலப்பட மீதெழு மொக்குளன்ன யாக் 
கையை என்றான் . மொக்குள் - நீர்க்குமிழி ; அது தோன்றியவுடன் 
உடைந்தழியும் இயல்பினது ஆதலின் நிலையாமைக்கு அதனை எடுத்துக் 
காட்டல் மரபு . “ கொப்புளே போலத் தோன்றி அதனுளே அழியக் 
கண்டும் இக்களே பரத்தை யோம்ப என் செய்வான் தோன்றினேனே " 
( அப்பர் தேவாரம்.4-79-1 ) என்பதும் காண்க . சீதையை விடாது 
யாக்கையை விடுவதால் அமரர் வியந்து காணுமாறு என் புகழ் 
இராமன் காதையில் நிலைபெறும் . இப் புகழைப் பெறுதற்காகவே 
சீதையை விடாதிருக்கிறேன் . “ இருபது திண்ணிய தோள்களிருக்கும் 


186 


யுத்த காண்டம் 


போது அத்தோள் வலி சொண்டு .போர் செய்து வீரமரணம் எய்திப் 
புகழ்பெறாது உயிரை நச்சிச் சீதையை விடமாட்டேன் என்று தன் 
முடிவை இராவணன் கூறியவாறு. “ நாசம் வந்துற்றபோது நல்லதோர் 
பகையைப் பெற்றேன் ( கும்பகருணன் வதை ... 31 ) என இராவணன் 
முன்னமே தனக்கு நாசம் வந்துவிட்டது என்பதை உணர்த்தியிருத் 
தலும் நினைக . 

( 9 ) 


9261 


வென்றிலெ னென்ற போதும் 

வேதமுள் ளளவும் யானும் 
நின்றுளெ னன்றோ மற்றவ் 

விராமன்பேர் நிற்கு மாயின் 
பொன்றுத லொருகா லத்துந் 

தவிருமோ பொதுமைத் தன்றோ 
இன்றுளார் நாளை மாள்வார் 

புகழுக்கு மிறுதி யுண்டோ . 


வென்றிலென் என்ற போதும் 

வேதம் உள்ளளவும் , யானும் 
நின்று ளென் அன்றோ, மற்று 

அவ் இராமன் பேர் நிற்கும் ஆயின் ? 
பொன்றுதல் ஒருகாலத்தும் 

தவிருமோ ? பொதுமைத்து அன்றோ ? 
இன்று உளார் நாளை மாள்வார் ; 

புகழுக்கும் இறுதி உண்டோ ? 


பொ : யான் வெற்றி பெறவில்லையாயினும் ( வெற்றி பெற்ற ) 
அந்த இராமன் பேர் நிற்கும் ஆயின் , ( அவனால் வெல்லப் பெற்ற ) 
யானும் வேதம் இருக்கின்ற காலம் வரையில் நிலைபெற்று ளேன் 
அன்றோ ? இறத்தல் என்பது ஒரு காலத்தும் தவிரக்கூடியதோ ? அது 
எவ்வுயிர்க்கும் பொதுவானது அன்றோ? இன்று இருப்பவர் நாளைக்கு . 
இறப்பார்கள் ; ஆனால் , புகழுக்கும் அத்தகைய இறுதி உளதாமோ ? 


கு : - மேல் ‘ பேராக் காதை என் புகழினோடு நிலைபெற என்றதில் 
உண்டாகும் ஐயத்தைப் போக்கி விளக்கம் தந்தவாறு . வென்றவர்க் 
குத் தானே புகழ் உண்டாதல் இயல்பு ? வெல்லப்பட்ட இராவணனுக் 
குப் புகழுண்டாதல் யாங்ஙனம் எனின் ? வென்ற இராமன் பேர் நிற 


இந்திரசித்து வதைப் படலம் 


187 


ற வரையில் வெல்லப்பட்ட இராவணன் பேரும் நிற்கும் அன்றோ 
என விளக்கியவாறு . இராவணனை வென்றவன் இராமன் என்றுதானே 
இராமனைப் புகழ்வார்கள் . இராமன் பேர் வேதம் உள்ள அளவும் நிற் 
பது உறுதி என அறிந்தவன் ஆதலின் ‘வேதம் உள்ளளவும் யானும் 
நின்றுளென் அன்றோ? என்றான் . இச் செய்யுளின் பின் இரண்டடி 
களில் இறப்பின் உண்மையை விளக்கிப் புகழின் நிலைபேற்றினை வற் 
புறுத்துகின்றான் . இன்றுளார் நாளை மாள்வார் என்பதோடு , " இன்று 
ளேன் நாளையில்லேன் என் செய்வான் தோன்றினேனே ” ( அப்பர் 
தேவாரம் 4 : 78-1 ) என்பது ஒத்திருத்தல் காண்க . ஒன்றா வுலகத் 
துயர்ந்த புகழல்லாற் பொன்றாது நிற்ப தொன்றில் ” ( குறள் -233 ) 
ஆதலின் புகழுக்கும் இறுதி உண்டோ என்றா 

( 10 ) 
இச் செய்யுளின்பின் பின்வரும் மிகைப்பாடல்கள் 63 என்ற 
எண்ணுள்ள சுவடியில் காணப்படுகின்றன . 

என்றவ னிகழ்ந்த தெல்லா 

மிந்திர சித்துக் கேளான் 
நன்று நம் மாணை யென்னா 

நகை செய்யா வவனைப் பார்த்து 
கொன்று நா னிருவர் தம்மைக் 

குரக்கினத் தோடு மாய்த்து 
வென்று நான் வருவ னெந்தாய் 

கேளென விளம்ப லுற்றான் . 


9261 a 


b 


வாசக் குழலாள் மயில்சீதையை நீ 
யாசைப் படுகின்றது நன்றல காண் 
நாசத்தை யுறும் முயிர்போய் நானே 
நேசப் படுகின்றனன் என்றனனே . 


C 


சிறியோர் செயல்துன் மதிசெய் தனை நீ 
வெறியார் குழல்சீ தையைவிட் டகலச் 
செறியார் மணிமா ளிகைசேர் தருநின் 
அறியா மையினா லழிவானதுவே . 


d 


வண்டார் குழலாள் மலர்மா தினை நீ 
கண்டே மனம்வைப் பதுகற் பிலகாண் 
விண்டே யெதிர்வா லிதன்மார் புருவக் 
கண்டோ னவனே கணையொன் றதனால் , 


188 


யுத்த காண்டம் 


ஆரே பிறர்தார முறுப் பதனில் 
நேரே நினைகின்றவர் நீ நினைவாய் 
பாரே யிழிவானது தான் நிலையின் 
பேரே யொழிவானது வென்று சொன்னான் . 


9262 


விட்டனென் சீதை தன்னை 

யென்னலும் விண்ணோர் நண்ணிக் 
கட்டுவ தல்லாற் பின்னை 

யானெனக் கருது வாரோ 
பட்டன னென்ற போது 

மெளிமையிற் படுகிலேன் யான் 
எட்டினோ டிரண்டு மான 

திசைகளை யெறிந்து வென்றேன் . 


விட்டனென் , சீதை தன்னை 

என்றலும் விண்ணோர் நண்ணி , 
கட்டுவது அல்லால் , என்னை 

யான் எனக் கருதுவாரோ ? 
" பட்டனென் என்றபோதும் , 

எளிமையின் படுகிலேன்யான் 
எட்டி னோடு இரண்டும் ஆன 

திசைகளை எறிந்து வென்றேன் . 


பொ : - சீதையை இராமனிடம் விட்டுவிட்டேன் என்றவுடன் , 
தேவர்கள் என்னை நெருங்கி வந்து கட்டுவார்களே அல்லாமல் பிறகு 
என்னை இராவணன் எனக் கருதி அஞ்சி நிற்பார்களோ ? ( ஆதலால் 
சீதையை விடாது போர் செய்து இறத்தலே நல்லது ) பத்துத் திசை 
களில் உள்ளோரையும் படைக்கலங்களை எறிந்து வென்றேனாகிய யான் 
இறந்துபட்டேன் என்றாலும் எளிமையாக இறந்துபட மாட்டேன் ; 
( பலரையும் கொன்றே இறப்பேன் என்றவாறு ) . 


கு : - சீதையை விட்டவுடன் எனது அச்சமும் எளிமையும் புலப் 
படும் ஆதலால் இராமனைத் துணையாகப் பெற்ற தேவர்கள் என்னைக் 
கண்டு அஞ்சி ஓடிய நிலைமாறி , என்னை நெருங்கி வந்து , கயிற்றால் கட்ட 
வும் தொடங்கிவிடுவார்கள் ; ஆதலால் , பழைய பெருமித நிலையோடு 
நின்று சீதையை விடாது போர் செய்து இறந்துபடுதலே சிறப்பு என்று 


இந்திரசித்து வதைப் படலம் 


189 


இராவணன் இந்திரசித்துவின் வேண்டு காளைக் காரணம் காட்டி 
மறுத்தவாறு . திசைகளை யெல்லாம் வென்ற வீர முடைய யான் , 
என் வலிமை யெல்லாம் காட்டிப் போர் செய்து பகைவர் படையை 
அழித்து விட்டு அரிதில் கொல்லப்படுவேனே யன்றி எளிமையில் 
இறந்து படமாட்டேன் எனத் தன் வலிமையைப் புகழ்ந்தவாறு . 
திசைகள் என்றது ஆகுபெயராய் அத்திசைகளில் உள்ளோரை உணர்த் 
தியது . 

( 11 ) 


சி செய்யுளின் பின் 54 , 63 என்ற எண்ணுள்ள ஏடுகளில் பின் 
வரும் செய்யுட்கள் காணப்படுகின்றன . 


9262 a 


வட்டமா மதிமுகத்தெம் 

மங்கையை மூக்க ரிந்த 
கட்டைமானிடவர் தங்கள் 

கைவலி காட்டினாலும் 
இட்ட நா ளெல்லை தன்னை 

யாவரால் மறுக்க லாமோ 
பட்டு நான் விழுந்தா லன்றிப் 

பாவையை விடுவ தென்றான் . 


b | 


பழுதிலா வடிவி னாளைப் 

பாலினன் மொழியினாளைத் 
தழுவினா லன்றி யாசை 

தவிருமோ தவமி லாதாய் 
முழுதும் வா னவரை வென்றேன் 

மூவரென் முன்னில் லார்கள் 
அழிவுதா னெனக்கு முண்டோ 

வாளலாய் பேடி யென்றான் . 


9263 


சொல்லியென் பலவு நீ நின் 

னிருக்கையைத் தொடர்ந்து தோளில் 
புல்லிய பகழி வாங்கிப் 

போர்த்தொழிற் சிரமம் போக்கி 


190 


யுத்த காண்டம் 


எல்லியுங் கழித்தி யென்னா 

வெழுந்தன னெழுந்து பேழ்வாய் 
வல்லிய முனிந்தா லன்னான் 

வருகதேர் தருக வென்றான் . 


சொல்லி என் , பலவும் ? நீநின் 

இருக்கையைத் தொடர்ந்து , தோளில் 
புல்லிய பகழி வாங்கி , 

போர்த்தொழில் சிரமம் போக்கி , 
எல்லியும் கழித்தி என்னா, 

எழுந்தனன் ; எழுந்து பேழ்வாய் 
வல்லியம் முனிந்தால் அன்னான் , 

வருக , தேர் தருக ! என்றான் . 


பொ ! - ‘ பலவும் சொல்லிப் பயன் என்னை ? நீ நின் இருப்பிடத்தை 
அடைந்து அழுந்திய அம்புகளையெல்லாம் வாங்கிவிட்டு போர்த்தொழி 
லால் உண்டாகிய துன்பத்தைப் போக்கிக் கொண்டு இந்த இரவு முழு 
மையும் கழிப்பாயாக என்று கூறிவிட்டு எழுந்தனன் ; எழுந்து , பிளந்த 
வாயினையுடைய புலி வெகுண்டாற் போன்றவனாய் , இங்கு வருக ; என் 
தேரைக் கொணர்க ; என்று ( தன் தேர்ப்பாகனை நோக்கிக் ) கூறினான் . 


கு : - எல்லி - இரவு . வல்லியம் - புலி . இந்திரசித்து போர்த்தொ 
ழிலால் நேர்ந்த சிரமத்தால்தான் இவ்வாறு கூறினான் என்ற எண்ண 
முடையவன் இராவணன் ஆதலின் , அவனை நோக்கி இவ்வாறு 
கூறலானான் . 

( 12 ) 


போர்க்கு எழுந்த இராவணனைத் தடுத்து 
இந்திரசித்து போர்க்குப் புறப்படுதல் 


9264 


எழுந்தவன் றன்னை நோக்கி 

யிணையடி யிறைஞ்சி யெந்தாய் 
ஒழிந்தருள் சீற்றஞ் சொன்ன 

வுறுதியைப் பொறுத்தி ; யான் போய்க் 
கழிந்தனெ னென்ற பின்னர் 

நல்லவாக் காண்டி யென்னா 
மொழிந்து தன் தெய்வத் தேர்மே 
லேறினான் முடிய லுற்றான் . 


. 


இந்திரசித்து வதைப் படலம் 


191 


எழுந்தவன் தன்னை நோக்கி , 

இணை அடி இறைஞ்சி , எந்தாய் ! 
ஒழிந்தருள் , சீற்றம் ; சொன்ன 

உறுதியைப் பொறுத்தி ; யான் போய்க் 
கழிந்தனென் என்ற பின்னர் , 

• நல்லவா காண்டி என்னா 
மொழிந்து தன் தெய்வத் தேர்மேல் 

ஏறினன் , முடியலுற்றான் . 


பொ : - அவ்வாறு போர்க்கு எழுந்த இராவணனைப் பார்த்து 
அவனுடைய இரண்டு அடிகளையும் வணங்கி , என் தந்தையே ! 
கோபத்தை விடுவாயாக ! யான்சொன்ன உறுதிச் சொற்களைப் பற்றி 
என்மேல் வெகுளாது பொறுத்துக்கொள்வாயாக ! யான் போர்க்குச் 
சென்று இறந்தேன் என்று கேள்விப்பட்ட பின்பு என் சொற்களை 
நல்லனவாகக் காணுவாய் என்று கூறிவிட்டுத் தனது தெய்வத் 
தன்மையுடைய தேரின் யேல் 

தேரின்யேல் இறக்கும் உறுதி 

இறக்கும் உறுதி கொண்டவனாய் 
ஏறினான் . 


எழுந்தவன் என்றது . வினையாலணையும் பெயர் . ஒழிந்தருள் 
சீற்றம் என்பதைச் சீற்றம் ஒழிந்தருள் என மாற்றுக . ஒழிந்தருள் 
என்ற பயனிலையை முதலிற் கூறி அதனாலும் ஒரு குறிப்புத் தோற்று 
வித்தவாறு ; 

எங்ஙனமெனின் ? நீ எப்படியேனும் ஒழிவாயாக 
என்ற பொருளும் அதில் குறிப்பாக அமைந்திருத்தல் காணலாம் . 
கழிதல் இங்கு இறத்தலை 
இறத்தலை உணர்த்தியது . தான் 

சொன்னதை 
இராவணன் இப்போது நல்லவாக ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் 
தான் போரில் இறந்தபின் நல்லனவாகத் தன் சொல்லைக் காண்பான் 
என்ற நம்பிக்கையால் இங்ஙனம் கூறினான் . முடியலுற்றானாய் ஏறி 
னான் என முற்றெச்சமாக்கி முடிக்க . 

( 13 ) 


இந்திரசித்து தானம் செய்து விட்டு இராவணனை நோக்கிக் 

கண்ணீர் பெருக்கிக்கொண்டு போதல் 


9265 


படைக்கலம் விச்சை மற்றும் 

படைத்தன பலவுந் தன்பால் 
அடைக்கல மாகத் தேவ 

ரளித்தன வெல்லாம் வாங்கிக் 


192 


யுத்த காண்டம் 


கொடைத்தொழில் வேட்டோர்க் கெல்லாங் 

கொடுத்தனன் கொடியோன் றன்னைக் 
கடை க்கணால் நோக்கி நோக்கி 

யிருகணீர் கலுழப் போனான் . 


படைக்கலம் , விஞ்சை மற்றும் 

படைத்தன.பலவும் , தன்பால் 
அடைக்கலமாகத் தேவர் 

அளித்தன , எல்லாம் வாங்கி , 
கொடைத்தொழில் வேட்டோர்க்கு எல்லாம் 

கொடுத்தனன் கொடியோன் தன்னைக் 
கடைக்கணால் நோக்கி நோக்கி , 

இருகண் நீர் கலுழப் போனான் . 


பொ ! - ( முன்னமே தொன்று தொட்டிருந்த ) படைக்கலங்களும் , 
தன் 

அறிவினால் புதிதாக மேலும் உண்டாக்கின பலவகையான 
படைக்கலங்களும் , தேவர்கள் தன்பால் அடைக்கலமாக இருக்கு . 
மாறு அளித்த படைக்கலங்களும் ஆகிய எல்லாவற்றையும் எடுத்துக் 
கொண்டு , தானம் விரும் பினவர்க்கெல்லாம் பெரும் பொருளைக் 
கொடுத்துவிட்டுக் கொடியவனாகிய இராவணனைக் கடைக்கண்ணால் 
நோக்கி நோக்கி இரு கண்களும் நீர் சொரியப் போர்க்களம் நோக்கிப் 
போனான் . 


இந்திரசித்து போர் செய்ய எடுத்துக் கொண்ட படைக் 
கலங்களை மூவகையாகப் பகுத்துக் கூறியவாறு . படைக்கலம் 
என்றது பண்டுதொட்டுப் பயின்று வந்த பழமையான படைக்கலங் 
களை . இந்திரசித்து தன் அறிவு முதிர்ச்சியினால் புதியனவாகப் படைத்த 
படைக்கலங்களையே விச்சை மற்றும் படைத்தன பலவும் என்றார் . 
இதனால் இந்திரசித்து புதுவதாகப் பலவகையான படைக்கலங்களைப் 
புதிய முறையில் உண்டாக்கியுள்ளான் என்பது பெறப்படும் . 
மூன்றாவதாகக் கூறப்படும் படைக்கலம் , தேவரால் கொடுக்கப் 
பெற்றனவாகும் . அயன் , அரி , அரன் என்ற முப்பெருந் தேவரையும் 
“ தேவா எனப் பொது வகையால் குறித்தவாறு . இந்திரசித்து 
செய்த தவத்திற்கு மகிழ்ந்த முத்தேவரும் தத்தம் பெயர் படைத்த 
படைக்கலங்களை அவ் இந்திரசித்துக்கே பணி செய்யுமாறு உரிமை 
பாக்கிக் கொடுத்தனர் என்பார் , தன்பால் அடைக்கலமாகத் தேவ் 
அளித்தன என்றார் . வாங்குதலும் கொடுத்தலும் ஆகிய முரண் 
பட்ட இரு தொழிலையும் இந்திரசித்து செய்தான் என்பார்போல 


இந்திரசித்து வதைப் படலம் 


19 


என்றது , 


எல்லாம் வாங்கி எனவும் எல்லாம் கொடுத்தனன் எனவும் 

றியுள்ளார் . நயம் ஓர்க . தானம் என்ற வடசொல்லைக் கொடைத் 
தொழில் எனத் தமிழில் கூறியவாறு . எல்லாம் கொடுத்தனன் 
ஏற்போர் விரும்பிய 

பொருள் 

எல்லாவற்றையும் 
கொடுத்தமை விளக்கியவாறு . இராவணனைக் கொடியோன் எனக் 
கவி குறித்தது , அவன் பிறனில் விழைந்த கொடுமையை நினைந் 
தமையாலாகும் . நேரே நோக்குவதற்கு அஞ்சினமையால் கடைக் 
கணால் நோக்குவானானான் . தான் 

சொன்ன 

சொல்லை ஏற்றுக் 
கொள்ளாமையால் , தான் அழிவதோடு தன் தந்தையாய் மூவுலகும் 
ஆண்ட பெருமையுடைய இராவணன் அழியப் போகின்றானே என்ற 
பரிவினால் இந்திரசித்தின் இரு கண்களும் தாமே கலுழ்ந்தன என்ற 
வாறு . இதனால் இந்திரசித்தின் அன்புணர்ச்சி புலப்படும் . 


தன்னைத் தொடர்ந்த அரக்கியரை விலக்கி , மன்னனைக் 

காக்குமாறு இந்திரசித்து கூறித் தேற்றுதல் 


9266 


இலங்கையி னிருத ரெல்லா 

மெழுந்தனர் விரைவி னெய்தி 
வலங்கலந் தோள நின்னைப் 

பிரிகலம் விளிது மென்னா 
வலங்கொடு தொடர்ந்தார் தம்மை 

மன்னனைக் காமின் யாதும் 
கலங்கலி நின்றே சென்று 

மனிசரைக் கடப்ப லென்றான் . 


இலங்கையின் நிருதர் எல்லாம் 

எழுந்தனர் , விரைவின் எய்தி , 
" விலங்கல் அம் தோளாய் ! நின்னைப் 

பிரிகலம் ; விளிதும் என்று , 
வலங்கொடு தொடர்ந்தார் தம்மை , 

மன்னனைக் காமின் ; யாதும் 
கலங்கலிர் ; இன்றே , சென்று , 

மனிசரைக் கடப்பல் என்றான் 


பொ ! 

இலங்கையில் உள்ள அரக்கியர்கள் எல்லாம் எழுந்து 
விரைந்து வந்து இந்திரசித்தினை அடைந்து மலைபோன்ற அழகிய 

13 


194 


யுத்த காண்டம் 


தோக யுடையவனே ! நின்னைப் பிரிய மாட்டோம் . ( நின்னைத் 
தொடர்ந்து வந்து ) இறப்போம் என்று தன்னை வலஞ்செய்து 
கொண்டு தொடர்ந்தவர்கள் நோக்கி , ( இந்திரசித்து ) , மன்னவனாகிய 
இராவணனை அருகிருந்து காப்பாற்றுங்கள் ; ஏதும் கலக்கம் கொள்ளா 
தீர்கள் , இப்பொழுதே சென்று அந்த மனிதரை வெல்வேன் என்று 
கூறினான் . 


கு : - அரசிளங்குமரன் 

இந்திரசித்து கண்கலங்கிப் 
போர்க்குச் செல்வது கண்ட இலங்கை அரக்கியரெல்லாம் , இவன் 
போரிற் சென்று பொருது இறப்பது திண்ணம் என எண்ணினவராய் 
இந்திரசித்தினைப் பின்தொடாந்து தாமும் வந்து இறப்பதாகக் கூற , 
இந்திரசித்து அவர்க்குத் தேறுதல் கூறிச் சென்றமை புலப்படுத் 
தியவாறு . எல்லா அரக்கியரும் தன்னைப் பின்பற்றி வந்து இறப் 
பாராயின் இராவணனுக்குத் துணையில்லாதுபோம் என்ற கருத் 
தால் அவர்களைத் தடுத்து நிறுத்தினான் இந்திரசித்து 
கடத்தல் - வெல்லுதல் . நிருதர் என்று இங்குக் கூறியது அரக்கியரையே 
என்பது அடுத்துவருஞ் செய்யுளால் புலனாம் . 

( 15 ) 


என்க . 


தன்னைச் சூழ்ந்து கொண்டு வருந்தும் அரக்கியரை நீங்கி 

இந்திரசித்து அரிதிற் செல்லுதல் 


9267 


வணங்குவார் வாழ்த்து வார்தன் 

வடிவினை நோக்கித் தம்வாய் 
உணங்குவா ருயிர்ப்பா ருள்ள 

முருகுவார் வெருவ லுற்றுக் 
கணங்குழை மகளி ரீண்டி 

யிரைத்தவர் கடைக்க ணென்னும் 
அணங்குறை நெடுவேல் பாயு 

மமர்கடந் தரிதிற் போனான் . 


வணங்குவார் , வாழ்த்துவார் , தன் 

வடிவனை நோக்கித் தம் வாய் 
உணங்குவார் , உயிர்ப்பார் , உள்ளம் 

உருகுவார் , வெருவலுற்றுக் 


இந்திரசித்து வதைப் படலம் 


195 


கணங்குழை மகளிர் ஈண்டி 

இரைத்தவர் , கடைக்கண் என்னும் 
அணங்குடை நெடுவேல் பாயும் 

அமர் கடந்து , அரிதின் போனான் . 


பொ : - திரண்ட குழையணிந்த அவ் அரக்க மகளிர் ( இந்திரசித்து 
தடுக்கவும் நில்லாது ) நெருங்கி வந்து , வணங்குகின்றவர்களும் வாழ்த்து 
கின்றவர்களும் , 

தன் வடிவத்தைப் பார்த்துத் தம்முடைய வாய் 
உலர்பவரும் , பெருமூச்செறிவாரும் , உள்ளம் உருகுகின்றவரும் ஆகி 
அஞ்சி அரற்றினவர்தம் கடைக்கண் நோக்கு என்கின்ற வருந்தும் 
தன்மை பொருந்திய நீண்ட வேல் பாய்கின்ற போரினை அரிதாகக் 
கடந்து இந்திரசித்து ( இலக்குவனோடு செய்யும் போருக்கு )போனான் . 


கணங்குழை மகளிரீண்டி வணங்குவார் , வாழ்த்துவார் ,. 
வாய் உணங்குவார் , உயிர்ப்பார் உருகுவாராய் வெருவலுற்று 
இரைத்தவர் கடைக்கண் என்னும் நெடுவேல் பாயும் அமர் அரிதிற் 
கடந்து போனான் என இயையும் . இன்றே மனிசரைக் கடப்பல் 
என்ற இந்திரசித்து , முதலில் மகளிர் கண்ணென்னும் வேல் பாயும் 
அமரை அரிதிற் க -ந்து செல்ல வேண்டியவனானான் என்றவாறு . வேல் 
பாயும் அமர் கடந்து அம்பு பாயும் அமருக்குப் போனான் என்ற 
நயமும் காண்க 

"“ மண்ணெனுந் திருவை நீங்கி வழிக்கொளா 
முன்னம் வள்ளல் , பண்ணெனுஞ் சொல்லினார் தம் தோளெனும் 
பணைத்த வேயும் , கண்ணெனுங் காலவேலும் மிடைநெடுங் கானம் 
புக்கான் " ( கைகேசி சூழ்வினை-84 ) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும் . 
மேலைச் செய்யுளில் ‘ நின்னைப் பிரிகிலம் என்று தொடர்ந்து வந்து 
பெண்டிர் செயல்களை இங்கு விவரித்தவாறு . கடைக்கண் என்னும் 
நெடுவேல் என்றது உருஉகம் . அணங்குறை நெடுவேல் என்புழி 
அணங்கு என்பது வருந்தும் தன்மை எனக் கண்ணுக்கு ஏற்பவும் 
தெய்வம் என வேலுக்கு ஏற்பவும் பொருள் தந்து நிற்றல் காணலாம் . 
வேலில் வீர இலக்குமி தங்கியிருப்பதாகக் கூறுவது மரபு . ( 16 ) 


இலக்குவன் இந்திரசித்தின் தேர் வரும் ஓசை கேட்டல் 


9268 


ஏயின னின்ன னாக 

விலக்குவ னெடுத்த வில்லான் 
சேயிரு விசும்பை நோக்கி 

வீடண தீயோ னப்பால் 


196 


யுத்த காண்டம் 


போயின னாதல் வேண்டும் 

புரிந்தில னொன்று மென்பான் 
ஆயிரம் புரவி பூண்ட 

தேரின்பே ரரவங் கேட்டான் . 


ஏயினன் இன்னன் ஆக, 

இலக்குவன் எடுத்த வில்லான் , 
சேய் இரு விசும்பை நோக்கி 

• வீடண ! தீயோன் அப்பால் 
போயினன் ஆதல் வேண்டும் ; 

புரிந்திலன் ஒன்றும் என்பான் , 
ஆயிரம் புரவி பூண்ட தேரின் 

பேர் அரவம் கேட்டான் . 


பொ : - தன்மேல் அம்புகளை ஏவினவனாகிய இந்திரசித்து 
இத்தன்மைடனாக ( மறைந்து சென்று இராவணனை யடைந்து தன் 
கருத்தைக் கூறிப் பின் போர்க்குப் புறப்பட்டானாக ) கையில் எடுத்த 
வில்லினையுடையவனாய்ச் சேய்மையதாகிய அகன்ற ஆகாயத்தை 
நோக்கிக்கொண்டு “ வீடணா தீயவனாகிய இந்திரசித்து அப்பாற் 
டோய்விட்டிருக்க வேண்டும் . ஒன்றும் செய்திலனே ” என்று வீடணனை 
வர்ணித்துக் கூறுகின்ற இலக்குவன் , ஆயிரம் குதிரைகள் பூட்டப் 
பெற்ற தேரின் பெரிய ஆரவாரத்தைக் ( காதுகளால் ) கேட்டான் . 


கு : - அழிந்த தேர்மேல் நின்று இலக்குவன்மேல் ஆயிரங்கோடி 
அம்புகளைச் சொரிந்து குருதி பெருகச் செய்த இந்திரசித்து அழிவிலாத் 
தேரைக் கொணர்ந்து தான் இவனோடு போர் செய்ய வேண்டும் என 
இலக்குவனது ஆற்றலை மதித்து விண்ணில் சென்று மறைந்தவன் 
இராவணனை அடைந்து தன் கருத்தைக் கூறி அவன் வெகுண்டவுடன் 
தெய்வத் தோமேலேறிப் போர்க்களம் சேர்ந்தான் என்பதைத் 
தொடர்ச்சியாக கூறிவந்த கம்பர் , இங்கு ஏயினன் இன்னனாக என 
இந்திரசித்தினைக் குறிப்பிட்டுள்ளார் . தன்மேல் அம்புகளைச் சொரிந்த 
இந்திரசித்தின்மேல் அம்புகளைச் சொரியும் எண்ணத்தனாய் இலக்குவன் 
எடுத்த வில்லனாய் விண்ணினை நோக்கினான் என்க.ஏயினன் - இலக்குவன் 
மேல் அம்புகளை ஏவினவன் - இந்திரசித்து " அழிந்த தேர்மீது நின்றான் 
ஆயிர கோடி அம்பு பொழிந்து , அவன் தோளின்மேலும் , இலக்குவன் 
மேல் புயத்தின்மேலும் ஒழிந்தவர் உரத்தின்மேலும் , உதிரநீர் வாரியாக 
அழிந்திழிந்தோட நோக்கி " ( நிகும் பலைப் -182 ) என்பதை நினைந்து 
இங்கு ஏயினன் என அவனைக் குறிப்பிட்டார் . இந்திரசித்து விசும் 


இந்திரசித்து வதைப் படலம் 


197 


என்றது 


பில் மறைந்தானாகலின் எடுத்த வில்லோடு இலக்குவன் அவ் விசும்பை 
நோக்கலானான் . தீயோன் 

இந்திரசித்தினை . ஒன்றும் 
புரிந்திலன் என்றது . இதற்கு முன்பு அவன் விசும்பில் மறைந்து 
தாகபாசத்தையும் பிரமாத்திரத்தையும் சொரிந்தாற்போல ஒன்றும் 
மாயச் 

செயல் செய்திலன் என்னும் கருத்தினது . ஒன்றும் 
புரியாமையால் அவன் வீட்டிற்குப் போயிருத்தல் வேண்டும் என 
அனுமானித்தவாறு . அவ்வாறு அனுமானித்து வீடணனை விளித்துக் 
கூறிக் கொண்டிருக்கையிலே தேரொலி கேட்டான் என்றவாறு .. 
என்பான் 

வினைப்பெயர் ; என்பான் கேட்டான் என 
இயையும் . அரவம் - ஒலி . போயினன் என்னும் போது வந்தனன் 
என்று தேரொலி கூறிற்று என்றபடி . 

( 17 ) 


என்பது 


இந்திரசித்தின் தேர் வருதல் 


9269 


* 


குன்றிடை நெரிதர வடவரையின் 

குவடுருள் குவதென முடுகுதொறும் 
பொன்றிணி கொடியின திடியுருமி 

னதிர்குரன் முரல்வது புனைமணியின் 
மின்றிரள் சுடரது கடல்பருகும் 

வடவனல் வெளியுற வருவதெனச் 
சென்றது திசைதிசை யுலகிரியத் 

திரிபுவ னமுமுறு தனியிரதம் . 


குன்று இடை நெரிதர , வடவரையின் 

குவடு உருள்வது என முடுகுதொறும் 
பொன்திணி கொடியது , இடி உருமின் 

அதிர்குரல் முரல்வது , புனைமணியின் 
மின் திரள் சுடரது , கடல் பருகும் 

வட அனல் வெளி உற வருவது எனச் 
சென்றது , திசை திசை உலகு இரிய 

திரிபுவனமும் உறுதனி இரதம் . 


பொ : - மூன்று உலகங்களிலும் திரிந்த ( இந்திரசித்தின் ) ஒப்பற்ற 
தோ , பொன்கம்பில் கட்டிய கொடியினையுடையதாய் , குன்றுகள் 
எல்லாம் இடையில் அகப்பட்டு நெரியுமாறு ; மேருமலையின் சிகரம் 
உருள்கின்றது என்னுமாறு உருண்டு விரைந்து செல்லுந்தோறும் 


198 


யுத்த காண்டம் 


இடிக்கின்ற இடிபோல அதிர்க்கும் குரல் கொண்டு முழங்குவதாய் , 
அலங்காரமாகப் புனைந்த மணிகளால் மின்னல் போன்று திரண்ட 
ஒளியினையுடையதாய் , கடல் நீரைப் பருகும் இயல்பின தாகிய 
வடவைக் கனல் அக்கடலினின்று வெளியிடத்துப் பொருந்த வருவது 
என்னுமாறு திசைகள்தோறும் 

திசைகள் தோறும் உலகுயிர்கள் நிலைகெட்டு ஓடச் 
சென்றது . 


போன்ற 


கு : - தனி இரதம் சென்றது என இயையும் . மேருமலையின் 
சிகரம் போன்ற தோற்றத்தையும் அந்த மலையிற் படிந்த மேகம் 
போன்ற கொடிகளையும் , இடிபோன்று முரலும் அதிர்குரலையும் , 
மின்னல் போன்று ஒளிரும் புனைமணிகளையும் வடவனல் 
வெளிவருவது 

வெம்மையை உடையதாய் உலகம் 
நிலைகெட்டுத் திசைதோறும் ஓடச் சென்றது என்றவாறு . மலையும் 
மேகமும் இடியும் மின்னலும் ஆகிய இயைபுடைய பொருள் 
களையே தேர்க்கு உவமையாகத் தேர்ந்து கூறியுள்ளமை காணலாம் . 
கொடிக்கு , மேகத்தை உவமையாக வெளிப்படக் 

கூறாராயினும் 
குறிப்பால் இனப்பற்றிக் கொள்ள வைத்தார் எனக் கொள்க . ( 18 ) 


9270 


கடன் மறு கிடவுல குலைய நெடுங் 

கரியிரி தரவெதிர் கவிகுலமும் 
குடன்மறு கிடமலை குலைய நிலங் 

குழியொடு கிழிபட வழிபடரும் 
இடமறு கிய பொடி முடுகிடவும் 

மிருளுள தெனவெழு மிகலரவின் 
படமறு கிடவெதர் விரவிய தவ் 

விருள்பக லுறவரு பகையிரதம் . 


கடல்மறுகிட , உலகு உலைய , நெடுங் 

கரி இரிதர , எதிர் கவிகுலமும் 
குடல் மறுகிட , மலை குலைய, நிலம் 

குழியொடு கிழிபட , வழிபடரும் 
இடம் மறுகிய பொடி முடுகிடவும் , 

இருள் உளது எனஎழும் இகல் அரவின் 
படம்மறுகிட , எதிர்விரவியது - அவ் 

இருள் பகல் உறவரு பகை இரதம் . 


பேர் - அந்த இரவு இருள் பகலாகப் பொருந்துமாறு ஒலியுடன் 
வருகின்ற பகவனுடைய இரதம் : -எதிர்க்கின்ற குரக்கினங்கள் குடல் 


இந்திரசித்து வதைப் படலம் 


199 


கலங்கவும் , கடல் கலங்கவும் , உலகம் வருந்தவும் , நெடிய திசை 
யானைகள் அஞ்சி ஓடவும் , அட்ட குலமலைகள் குலுங்கவும் , நிலம் குழி 
யாதலோடு கிழிபடவும் , செல்லுகின்ற வழியாகிய இடம் கலங்கிய 
தாலாய புழுதி விண்ணில் விரைந்து செல்லவும் , இருள்உளது என்று 
கண்டோர் கருதுமாறு நஞ்சினைக் கக்கிக்கொண்டு மேல் எழுகின்ற , 
வலிமையுள்ள ஆதிசேடனுடைய படம் வருந்தவும் இலக்குவனுக்கு 
எதிரே வந்தது . 


கு ! - இந்திரசித்தின் தேர் விரைந்து வரும் அதிர்ச்சியால் வானர 
சேனை குடல் நடுக்கம் கொண்டது ; கடல் கலங்கியது ; உலகம் வருந்தி 
யது ; திசையானைகள் அஞ்சி ஓடின ; திசைமலைகள் நடுங்கின ; நிலம் 
குழிபட்டுக் கீண்டது ; வழியிடம் புழுதிப்பட்டு விண்ணில் விரைந்து 
பரந்தது ; நிலத்தைத் தாங்கும் ஆதிசேடன் என்னும் பாம்பின் படம் 
சுமைதாங்காமல் நஞ்சினைக் கக்கிக் கலங்கியது என்றவாறு . நஞ்சைக் 
கக்கிக்கொண்டு எழுகின்ற பாம்பின் படத்தைப் பார்த்தவர்கள் 
அப்படத்தில் இருள் உளது என்று எண்ணுமாறு இருந்தது என்றவாறு . 
நஞ்சின் நிறம் கரிது ஆதலின் இங்ஙனம் எண்ண நேரும் என்றபடி . 
இரதத்தின் ஒளியால் இருள் விலகிற்று என்பார் , இருள் பகலுற வரும் 
இரதம் என்றார் . 

( 19 ) 


இந்திரசித்தும் இலக்குவனும் பொருதல் 


9271 


ஆர்த்தது நிருதர்த மனிகமுட 

னமரரும் வெருவினர் கவிகுலமும் 
வேர்த்தது வெருவலொ டலம்வரலால் 

விடுகணை சிதறின னடுதொழிலோன் 
தீர்த்தனு மவனெதிர் முடுகி நெடுந் 

திசைசெவி டெறிதர விசைகெழுதிண் 
போர்த்தொழில் புரிதலு முலகுகடும் 

புகையொடு சிகையனல் பொதுளியதால் . 


ஆர்த்தது நிருதர் தம் அனிகம் ; உடன் , 

அமரரும் வெருவினர் ; கவிகுலமும் 
வேர்த்தது , வெருவலொடு அலம் வரலால் , 

விடுகணை சிதறினன் ; அடுதொழிலோன் , 


200 


யுத்த காண்டம் 


தீர்த்தனும் , அவன் எதிர்முடுகி ; நெடுந் 

திசைசெவிடு எறிதர , விரைகெழுதின் 
போர்த்தொழில் புரிதலும் , உலகு கடும் 

புகையொடு சிகைஅனல் பொதுளியதால் . 


பொ : - அரக்கர்கம் சேனை ஆரவாரித்தது ; உடனே தேவர்களும் 
அஞ்சினர் ; வானரசேனையும் அஞ்சுதலோடு துன்புறுதலால் வேர்த்தது ! 
கொல்லும் தொழிலையுடைய இந்திரசித்து விடுதற்குரிய அம்புகள் 
வில்லில் கோத்து விடுத்தான் ; தூயவனாகிய இலக்குவனும் அந்த 
இந்திரசித்தின் எதிரே விரைந்து சென்று நெடிய திசைகள் எல்லாம் 
செவிடுபடும்படி ( ஆரவாரித்து ) விரைவு பொருந்திய திண்ணிய 
போர்த்தொழிலைச் செய்தலும் உலகில் கடுமையான புகையோடு 
கொழுந்துவிட்டு எரியும் தழல் நிரம்பியது . 


கு - அனிகம் - சேனை . வெருவல் - அஞ்சுதல் . அலம்வரல் - வருந்துதல் . 
சிகை - கொழுந்து . பொதுளுதல் நிரம்புதல் . அரக்காதம் ஆரவாரம் 
எழுந்தவுடன் தமக்கு எது நேருமோ என அமரரும் அஞ்சினர் : வானர 
சேனையும் வெருவி வருந்துதலால் வோக்கலாயினர் என்க . அடுதொழி 
லோன் என்றது இந்திரசித்தினை . தீர்த்தன் என்றது , தூயவனாகிய 
இலக்குவனை . செவிடெறிதல் - செவிடுபடுதல் . திசை என்றது இட 
வாகுபெயராய் அங்குள்ள உயிர்களை உணர்த்தியது . இலக்குவன் 
செய்த போர் ஆரவாரத்தால் திசை செவிடுபட்டது . இருதிறத் 
தாரும் பொழியும் கணைகளால் புகையும் கொழுந்துமுடைய கனல் 
உலகெலாம் பரவியது என்க . 

( 20 ) 


வீடணன் இலக்குவனுக்கு ஆலோசனை கூற 

அவன் கடும் போர் புரிதல் 


9272 


வீடண னமலனை விறல் கெழுபோர் 

விடலையை யினியிடை விடலுளதேல் 
சூடலை துறுமலர் வாகையெனத் 

தொழுதன னவளவி லழகனுமக் 
கோடணை வரிசிலை யுலகுலையக் 

குலவரை பிதிர்பட நிலவரையின் 
சேடனும் வெருவுற வுருமுறழ் 

திண் டெறுகணை முறைமுறை சிதறினனால் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


201 


வீடணன் அமலனை , விறல் கெழ போர் 

விடலையை இனி இடைவிடல் உளதேல் , 
சுடலை , துறுமலர் வாகை எனத் 

தொழு தனன் ; அ ( வ் ) அளவில் அழகனும் அக் 
கோடு அணை வரிசிலை உலகு உலைய , 

குலவரை விதிர்பட , நிலவரையில் 
சேடனும் வெருவு D , உரும் உறழ் 

திண் தெறுகணை முறைமுறை சிதறினனால் . 
பொ ! - வீடணன் , தூயவனாகிய இலக்குவனை நோக்கி , “ வெற்றி 
பொருந்திய போர் செய்தலில் வல்லவனாகிய இந்திரசித்தினை இனி , 
நடுநிலை ( முன் போல் மறைய ) விடுதல் உண்டாகுமாயின் ; நீ நெருங்கிய 
மலர்களையுடைய வாகை மாலையை ( வெற்றியை ) ச் சூடமாட்டாய் ; " 
என்று கூறித் தொழுதானாக , அழகனாகிய இலக்குவனும் அவ்வளவில் 
அந்த பெருமுழக்கத்தையுடைய கட்டமைந்த வில்லில் , உலகெலாம் 
வருந்துமாறும் பெருமலைகள் பிதிர்பட்டு உதிரவும் நிலத்தின் அடியி 
லுள்ள ஆதிசேடனும் அஞ்சுதல் செய்யவும் இடியை ஒத்த திண்ணிய 
அழித்தல் தன்மை பொருந்திய , அம்புகளை முறைமுறையாகக் 
கோத்து எய்தான் . 

கு :- விறல் கெழு போர் விடலை என்றது இந்திரசித்தினை . இந்திரன் 
முதலிய அந்தமில் பகைவரை வென்று பழகிய வீரனாகலின் வ்வாறு 
புகழ்ந்து கூறினான் . முன் இடைவிட்டதால் இந்திரசித்து விண்ணில் 
மறைந்து நாகபாசமும் பிரமாத்திரமும் விட்டு வென்றதை நினைப் 
பிக்க ‘இனியிடைவிடலுளதேல் சூடலை வாகை என்று வீடணன் கூறிய 
வாறு . விடலை -வீரன் - வாகை வென்றோர் சூடும் பூவாதலின் , வாகை 
சூடுதல் வெற்றிபெறுதலைக் குறிப்பான் உணர்த்தும் . கோடணை - பெரு 
முழக்கம் . வரிசிலையில் தெறுகணை கோத்து முறைமுறை சிதறினன் 
என வேண்டும் சொல் வருவிக்க . அம்புகள் விரைந்து செல்லும்போது 
உளதாகும் பேரொலியால் உலகு உலையும் ; குலவரை பிதிர்படும் ; ஆதி 
சேடனும் அஞ்சுவான் என்றவாறு . நிலவரை என்றது , இங்கு நிலத் 
திற்குக் கீழுள்ள பாதலத்தை . ஆதிசேடன் என்பது முதற்குறையாய்ச் 
சேடன் 

வந்தது . தெறுகணை - அழிக்கும் அம்பு . விடலையை 
விடலுளதேல் என்புழி மடக்கணி காணலாம் . அவ்வளவில் என்பது 
இடைக்குறையாய் அவளவில் என்று வந்தது . சிதறுதல் மிகுதியாகச் 
சொரிதலை உணர்த்தியது . 

( 21 ) 
9273 

ஆயின வளவையி னனன் முகவாய் 

வடுகணை யவன்விட விவன்விடவத் 
தீயினு மெரிவன வுயிர்பருகச் 

சிதறின கவிகளொ டின நிருதர் 


என 


202 


யுத்த காண்டம் 


போயின போயின திசை நிறையப் 

புரள்பவர் முடிவிலர் பொருதிறலோர் 
ஏயின ரொருவரை யொருவர் குறித் 

தெரிகணை சொரிவன விருமழைபோல் . 
ஆயின அளவையின் அனல் முகவாய் 

அருகணை அவன் விட , இவன்விட , அத் 
தீயினும் எரிவன உயிர்பருக , 

சிதறின கவிகளோடு இன திருதர் ; 
போயின போயின திசை நிறையப் 

புரள்பவர் முடிவிலர் ; பொருதிறலோர் 
ஏயினர் , ஒருவரை ஒருவர் குறித்து , 

எரிகணை சொரிவன இருமழைபோல் . 
பொ : - அந்தச் சமயத்தில் அனல்சிந்தும் முனையை யுடையவாய்ச் 
கொல்லுகின்ற அம்புகளை , அவ்விந்திரசித்து விடவும் அவனுக்கு எதிரே 
இலக்குவன் விடவும் , அந்தத் தீயினும் மிக்கு எரிவனவாய் உயிரைப் 
பருகு தலால் , சிதறுண்ட வானரங்களோடு கூட்டமான அரக்கர்கள் 
( ஆற்றாமல் ) சென்ற சென்ற திசைகள் நிறையுமாறு புரள்கின்றவர்கள் 
எண்ணற்றவ ராயினர் ; போர் செய்கின்ற திறல்மிக்க இந்திரசித்தும் 
இலக்குவனும் எரிகணைகளையே சொரிகின்ற இரு மேகங்களைப் போல 
ஒருவரை ஒருவர் குறித்து அம்புகளை ஏவினர் . 

கு : - அவன் என்றது இந்திரசித்தினையும் , இவன் என்றது இலக்கு: 
வனையும் சுட்டின . உயிர் பருகலால் சிதறின எனச் செயவெனெச் 
சத்தைக் காரணப் பொருட்டதாக்குக . சிதறின இன நிருதர் எனப் 
பின்னும் கூட்டுக . இருதிறப்படையிலும் ஆற்றாமல் ஓடித் திசைகள் 
எல்லாம் நிறையுமாறு புரள்கின்றவர்கள் அளவிலர் என்றவாறு . 
முடிவிலாராயினம் என ஆக்கச்சொல் வருவித்து முடிக்க . பொருதிற 
வோர் என்றது போர்செய்வதில் திறல் மிகப் படைத்த இந்திரசித்து 
இலக்குவன் என்ற இருவரையும் . எரிகணை சொரிவன இருமழைபோல் 
என்றது , இல்பொருளுவமை . திறலோர் இருமழைபோல் ஏயினர் 
என இயையும் . மழை , என்றது மேகத்தை . இரு வீரரும் கணைகளைச் 
சொரிகின்ற இரு மேகங்களைப் போல ஒருவரை ஒருவர் குறித்து அம்பு 
களை ஏவினர் என்றவாறு . 

( 22 ) 


9274 


அற்றன வனல்விழி நிருதன்வழங் 

கடுகணை யிடையிடை யடலரியின் 
கொற்றவன் விடுகணை முடுகியவ 

னுடல்பொதி குருதிகள் பருகினகொண் 


இந்திரசித்து வதைப் படலம் 


203 


டுற்றன வொளிகிளர் கவசநுழைந் 

துறுகில தெறுகில வனுமனுடல் 
புற்றிடை யரவென நுழையநெடும் 

பொருசர மவனவை யுணர்கிலனால் . 


அற்றன , அனல்விழி நிருதன் வழங்கு 

சுடுகணை இடைஇடை : அடல் அரியின் 
கொற்றவன் விடுகணை முடுகி , அவன் 

உடல்பொதி குருதிகள் பருகின கொண்டு 
உற்றன ; ஒளிகிளர் கவசம் நுழைந்து 

உறுகில ; தெருகில அனுமன் உடல் ; 
புற்றிடை அறவு என நுழைய நெடும் 

பொருசரம் அவன் அவை உணர்கிலனால் . 


பொ :. நெருப்புப் போன்ற கண்களை யுடைய இந்திரசித்து எய்த 
கொல்லும் இயல்புள்ள அம்புகள் (இலக்குவனால் துணிக்கப் பெற்று ) 
இடைஇடையே அற்று வீழ்ந்தன ; வலிய சிங்கத்தைப் போன்ற 
P. வெற்றியை யுடைய இலக்குவன் விடுகின்ற அம்புகள் விரைந்து சென்று 
அவ்வரக்கனது உடலில் நிறைந்த இரத்தத்தைப் பருகிக்கொண்டு 
அங்கே தங்கின ; இந்திரசித்து விடும் நெடிய அம்புகள் இலக்குவனது 
ஒளியோடு விளங்கும் கவசத்தில் நுழைந்து உடம்பில் தைக்கவுமில்லை ; 
அவனை வருத்தவுமில்லை ; ஆயின் , ( அவன் ஊர்தியாக விளங்கிய அனும 
னது உடம்பில் . புற்றிடை நுழையும் அம்புகள் போல எளிதாக 
நுழைந்தன ; அவ்வனுமன் அவற்றை உணராதவனா யிருந்தான் . 


கு ! - சினத் தீ பொங்கும் கண்களை யுடையவன் என்பார் , அனல் 
விழி நிருதன் என்றார் . இந்திரசித்தின் கணைகள் இலக்குவன் விடும் 
எதிர்கணைகளால் இடையே அற்று வீழவும் , இலக்குவன் விடுங்கணை 
முடுகிச் சென்று இந்திரசித்தின் உடலில் உறைந்து குருதியைப் பருகிக் 
கிடந்தன என இலக்குவனது வில்லாற்றலை விளக்கியவாறு . குருதி 
ஒன்றாயினும் உறுப்புக்கள் பலவாதல் நோக்கிக் குருதிகள் எனப் 
பன்மையாகக் கூறினார் . இந்திரசித்தின் கணைகள் இலக்குவ னுடம்பில் 
உள்ள கவசத்தைப் பிளந்து கொண்டு புகுமாற்றல் இல்லன ஆதலின் , 
அவனை வருத்தும் தன்மை இலவாயின ; ஆனால் அவன் ஊர்தியாக 

ள்ள அனுமனது உடம்பில் எளிதாக அவன் கணைகள் நுழைந்தன ; 
ஆயினும் அனுமன் அவற்றால் சிறிதும் வருத்தம் இலனாயினான் 
என்பார் புற்றிடை அரவு என நுழைய என உவமை கூறினார் . ( 23 ) 


204 


யுத்த காண்டம் 


9275 


ஆயிடை யிளையவன் விடமனையா 

னவனிடு கவசமு மழிவுப்படத் 
தூயின னயின் முக விசிகநெடுந் 

தொளைபட விழியனல் சொரியமுனிந் 
தேயின நிருதன தெரிகணை தா 

னிடனில் படுவன விடையிடைவந் 
தோய்வுறு வனவது தெரிவுறலா 

லுரறின ரிமையவருவகையினால் . 


ஆபிடை , இளையவன் , விடம் அனையான 

அவன் இடு கவசமும் அழிவுபடத் 
தூயினன் , அயில் முக விசிகம் : நெடுந் 

தொளைபட , விழிகனல் சொரிய , முனிந்து , 
ஏயின நிருதனது எரிகணை தான் 

இடன் இல படுவன இடைஇடை வந்து 
ஓய்வுறுவன ; அது தெரிவுறலால் , 

உரறினர் இமையவர் , உவகையினால் . 


பொ : - ( அனுமன் மேல் இந்திரசித்து அம்புகளை எய்த ) 
அப்போது இளையவனாகிய இலக்குவன் , நஞ்சு போன்ற கொடிய 
வனாகிய இந்திரசித்து அணிந்திருந்த கவசமும் அழியுமாறு கூரிய 
முனையினை யுடைய அம்புகளைத் தூவினன் ; அந்த அம்புகளால் தன் 
உடம்பில் நெடிய தொவையுண்டாகப் பொறாது கண்களில் தீப் 
பொறி சிந்த வெகுண்டு , ஏவிய அரக்கனது எரிகின்ற அம்புகள் ,, 
குறிப்பிட்ட விடத்திலன்றி வேறிடத்தில் படுவனவும் இடையிடையே 
வந்து ஓய்வுறுவனவும் ஆயின ; அச்செயலைத் தேவர் தெரிந்து 
கொண்டதால் மகிழ்ச்சி மிக்கு ஆரவாரித்தனர் . 


விடமனையானவன் என்புழி , 

அவன் என்னும் சுட்டு 
காரணப்பெயரை ஒட்டி நின்றது ; 

இருபெயரொட்டு . நஞ்சு 
போன்ற கொடுமையும் நிறமும் உடைமை பற்றி இந்திரசித்தை 
விட மனையான் என்றார் . தூயினன் 

என்றது 

தொடுத்தனன் 
என்ற பொருளதே ஆயினும் தொடுத்தற்கண் எளிமை புலப்பட 
அச்சொல்லால் சொல்லியவாறு . விழியனல் சொரிய முனிந்தவன் 
நிருதன் . நிருதன் முனிந்து ஏவிய எரிகணைகள் குறி தவறி 
விழுவனவும் , இடையில் ஓய்ந்து வீழ்வனவும் ஆயின என்றவாறு . 
இந்திரசித்தின் வலிமைமிக்க அம்புகள் இவ்வாறு பயன்படாமை 
கண்டு தேவர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பாராயினர் என்க . உரறுதல் - 


இந்திரசித்து வதைப் படலம் 


205 


ஆரவாரித்தல் . “ உருமுரறு கருவிய பெருமலை பிற்பட ” ( மலை படு 
கடாம் - 357 ) என்புழியும் இச்சொல் இப்பொருளதாதல் 
காணலாம் . ஓய்வுறுதல் - வலி குறைதல் . 

( 24 ) 


இந்திரசித்து விட்ட வேலினை இலக்குவன் துணித்தல் 


9276 


வில்லினின் வெல்லுத லரிதெனலால் 

வெயிலினு மனலுமிழ் அயில் விரைவில் 
செல்லென மிடல்கொடு கடவினன் மற் 

றது திசை முகன் மக னுதவியதால் 
எல்லினும் வெளிபட வெதிர்வதுகண் 

டிளையவ னெழுவகை முனிவர்கடம் 
சொல்லினும் வலியதொர் சுடுகணையா 

னடுவிரு துணிபட வுறினனால் . 


வில்லினின் வெல்லுதல் அரிது எனலால் , 

வெயிலினும் அனல் உமிழ் அயில் , விரைவில் 
செல் என , மிடல் கொடு கடவினன் ; மற்று 

அது திசைமுகன் மகன் உதவியதால் ; 
எல்லினும் வெளிபட எதிர்வது கண்டு , 

இளையவன் எழுவகை முனிவர்கள் தம் 
சொல்லினும் வலியது ஓர் சுடுகணையால் , 

நடுஇரு துணிபட உரறினனால் . 


கனலை 


பொ : - வில்லினால் இலக்குவனை வெல்லுதல் 

வெல்லுதல் அரிது 

என 
( இந்திரகித்து ) எண்ணியதால் சூரியனைக் காட்டிலும் வெப்பமான 

உமிழ்கின்ற வேலினை எடுத்து விரைவில் செல்வாயாக ! " 
என வலிமை கொண்டு செலுத்தினான் . அவ்வேல் பிரமன் மகன் 
கொடுத்தது ; பகற்பொழுதினும் விளக்கம் உண்டாகத் தன்னை 
எதிர்த்து வருவதைக் கண்டு இலக்குவன் , ஏழு முனிவர்களின் 
சாபச் சொல்லினும் வலியதாகிய ஒரு சுடும் இயல்புடைய அம்பினால் 
நடுவே 

இரண்டு துண்டாக எய்துவிட்டு மகிழ்ச்கியினால் 
ஆரவாரித்தான் . 


கு ! - வில்லினால் இலக்குவனை வெல்ல இயலாது என்று 
இந்திரசித்து வேலை ஏவ அவ் வேலையும் இலக்குவன் தன் அம்பு 


206 


யுத்த காண்டம் 


1 . 


ஒன்றினால் முரித்துவிட்டான் 

என்றவாறு . 

திசைமுகன் மகன் 
உருத்திரன் . இந்திரகித்தின் தவத்திற்கு இரங்கி உருத்திரன் 
வேலினைக் கொடுத்தான் என்றவாறு . எல் - இரவு . முனிவரின் சாபச் 
சொல் தப்பாதது போல் தப்பாத அம்பு என்பார் எழுவகை 
முனிவர்கள் தம் சொல்லினும் வலியதோர் சுடுகணை என்றார் . 
எழுவகை முனிவர் என்றது , சத்த இருடிகளை . அத்திரி , மருகு , குச்சன் , 
வசிட்டன் , கௌதமன் , காசியபன் ; ஆங்கீரசன் என்பார் அவர் . 
தப்பாது பலனளிப்பதில் சிறந்திருந்தமை காட்ட , ஒரு முனிவர் 
சொல்லைக் கூறாது , எழுவகை முனிவர்கள் தம் சொல்லினும் வலியது 
என்றார் . 

( 25 ) 


9277 


ஆணியி னிலையென விசிகநுழைந் 

தாயிர முடல்புக வழிபடுசெஞ் 
சோணித நிலமுற வுலறிடவுந் 

தொடுகணை விடுவன மிடல் கெழுதிண் 
பாணிகள் கடுகின முடுகிடலும் 

பகலவன் மருமக னடுகணைவன் 
றூணியை யுரு முறழ் பகழிகளாற் 

றுணிபட முறைமுறை சிதறினனால் .. 


ஆணியின் நிலை என விசிகம் நுழைந்து 

ஆயிரம் உடல் புக , அழிபடு செஞ் 
சோணிதம் நிலம் உற உலறிடவும் , 

தொடுகணை விடுவன மிடல்கெழு திண் 
பாணிகள் கடுகின முடுகிடலும் , 

பகலவன் மருமகன் , அடுகணைவன் 
தூணியை உரும் உறழ் பகழிகளால் 

துணிபட , முறைமுறை சிதறினனால் . 


பொ- இலக்குவன் விடுத்த ஆயிரம் அம்புகள் ஆணிகள் போலத் 
தைத்து இந்திரசித்தின் உடம்பில் புகுதலால் அங்கிருந்து பெருகு 
கின்ற சிவந்த இரத்தம் நிலத்தில் விழ உடம்பு இரத்தம் இல்லாமல் 
வற்றவும் ( சோராது ) வில்லில் தொடுக்கின்ற அம்புகளை விடுவனவாகிய 
வலிமை பொருந்திய திண்ணிய கைகள் அம்புகளை அம்பறாத்தூணியி 
லிருந்து எடுக்க மிகவும் விரைந்து சென்ற அளவில் சூரியனது மரபில் 
தோன்றிய இலக்குவன் , கொல்லும் அம்புகள் நிறைந்த வலிய 


இந்திரசித்து வதைப் படலம் 


207 


தூணியை இடியை யொத்த வலிய அம்புகளால் துணிபடுமாறு முறை 
முறையே எய்தான் . 


கு : - விசிகம் - அம்பு . இலக்குவன் விடுத்த அம்புகள் ஆயிரக் 
கணக்காக இந்திரசித்தின் உடம்பில் புகுதலால் இரத்தம் உடம்பி 

ருந்து வெளிப்பட உடம்பு வற்றிய நிலையிலும் அவன் - சோராது 
தொடுத்தற்குரிய கணையை எடுத்தற்காக அவன் கைகள் விரைந்து 
பின் செல்லக் கண்ட இலக்குவன் , இடி போன்ற தன் அம்புகளால் அத் 
தூணியைத் துணிபடச் செய்தான் என்றவாறு . மிடல் -வலிமை . 
பாணி - கை ; திசைச்சொல் . மரு ரீகன்- வழித்தோன்றல் . சூரியன் 
மரபில் தோன்றினவன் இலக்குவன் ஆதலின் பகலவன் மருமகன் 
என்றார் . பகலவன்- 
சூரியன் . தூணி - அம்புப் புட்டில் . உரும் - இடி . 
உலறுதல் - வற்றுதல் . 

( 26 ) 


இலக்குவன் இந்திரசித்தின் தேர்ப்பாகனை வீழ்த்தல் 


9278 


தேருள தெனினிவன் வலிதொலையா 

னெனுமது தெரிவுற வுணருறுவான் 
போருறு புரவிகள் படுகிலவாற் 

புனைபிணி துணிகில பொருகணையால் 
சீரிது பெரிதித னிலைமையெனத் 

தெரிபவ னொருசுடு தெறுகணையால் 
சாரதி மலைபுரை தலையை நெடுந் 

தரையிடை யிடுதலு நிலை திரிய . 


தேர் உளது எனின் , இவன் வலி தொலை பான் 

எனும் அது தெரிவுற , உணர் உறுவான் 
போர் உறு புரவிகள் படுகிலவால் ; 

புனைபிணி துணிகில , பொருகணையால் ; 
சீரிது , பெரிது , இதன் நிலைமை எனத் 

தெரிபவன் ஒரு சுடு தெறுகணையால் , 
சாரதி மலை புரை தலையை நெடுந் 

தரையிடை இடுதலும் நிலை திரிய . 


பொ : - தேர் அழியாதிருக்குமாயின் இந்த இந்திரசித்து வலிமை 
அழியான் என்கின்ற அதனைத் தெளிவாக உணர்ந்துள்ள இலக்குவன் , 


208 


யுத்த காண்டம் 


( தேரை அழிக்க முயன்று பார்த்து ) நமது போர்செய்யும் கணைகளால் 
இவன் தேரில் பூட்டியுள்ள போர்த் தன்மை பொருந்திய குதிரைகள் 
வீழ்ந்தில ; தேர் உறுப்புக்கள் பொருந்தியுள்ள மூட்டுவாய்களும் துணி 
படவில்லை ; இத்தேரின் நிலைமை மிக்க சிறப்புடையது என்று தெரிந் 
தவனாய் , ஒரு சுடுகின்ற கொலை அம்பினால் அத்தேர்ப்பாகனது மாலை 
போன்ற தன்பைக் கொய்து அவன் நிலைகெடப் பெரிய தரையினில் 
இடுதலும் . 


கு : - குளகம் ; வரும் செய்யுளில் , திண்டோ பொய்வினை மகளிர் 
கற்பும் போன்றது என முடியும் . இந்திரசித்து முன்பு ஏறி வந்த 
தேர் அழிந்தவுடன் அழிவிலாத் தேர் கொண்டன்றிப் போர்த்தொழில் 
புரியலாகாது என்று உன்னி விண்ணிடைப் பாய்ந்து சென்றதாகக் 
கூறப்பட்டுள்ள தனால் , இப்போது அவன் 

அவன் ஏறி வந்துள்ள தேர் 
அழிவிலாத் தேர் என்பது புலனாம் . தேர் உள்ள வரையில் இவன் 
தொலையான் என்பதை நன்குணர்ந்த இலக்குவன் அத் தேரினை 
அழிக்கப் பல அம்புகள் விடுத்தும் , “ அத் தேரில் பூட்டியுள்ள 
குதிரைகள் இறக்கவில்லை , புனைபிணியும் துணியவில்லை 
வருந்திக் கூறலானான் என்க . புனைபிணி என்றது , தேர் உறுப்புக் 
களைப் பொருந்த வைத்துள்ள பொருத்துவாய்களை . இதனிலை 
பெரிது சீரிது என இயையும் . தேரைச் சிதைக்கவும் தேரிற் பூட்டி 
யுள்ள குதிரைகளைக் கொல்லவும் இயலாத நிலையில் அத்தேரைச் 
செலுத்தும் பாகனைக் கொன்றான் இலக்குவன் என்க . தலையை நிலை 
திரிய நெடுந்தரையிடை யிடுதலும் என இயையும் . 

( 27 ) 


என்று 


9279 


பாகனை யிழந்த தேரின் நிலைமை 
உய்வினை யொருவன் நூண்டா 

துலத்தலிற் றவத்தை நண்ணி 
அய்வினை நலிய நைவா 

னறிவிற்கு முவமை யாகி 
மெய்வினை யமைந்த காமம் 

விற்கின்ற விரகிற் றோலாப் 
பொய்வினை மகளிர் கற்பும் 

போன்றதப் பொலன்பொற் றிண்டேர் . 


உய்வினை ஒருவன் தூண்டாது 

உலத்தலின் , தவத்தை நண்ணி , 
அய்வினை நலிய நைவான் 

அறிவிற்கும் உவமை ஆகி , 


இந்திரசித்து வதைப் படலம் 


209 


மெய்வினை அமைந்த காமம் 

விற்கின்ற விரகில் தோலாப் 
பொய்வினை மகளிர் கற்பும் 

போன்றது - அப்பொலம் பொன் திண்தேர் . 


பொ : - தேரைச் செலுத்துகின்ற 

வினையை 

மேற்கொண்ட 
ஒப்பற்ற பாகன் குதிரையைத் தூண்டாமல் ( பகைவா கையில் ) 
இறந்துபட்டதனால் அந்தப் பொன்மயமான அழகிய 

பொன்மயமான அழகிய தோ- தவ 
வேடத்தை மேற்கொண்டும் ( அவ்வேடத்திற்குப் பகையாய ) ஐம் 
பொறிகளின் செயல் தன்னை வருத்த வருந்துகின்றவனது ( அழிவுற்ற ) 
ஞானத்திற்கும் உவமையாகப் பொருந்தி , உளம் ஒன்றாது ) உடம்பின் 
செயலாக மட்டும் அமைந்த காமநுகர்ச்சியை வேண்டுவார்க்கு விலை 
பெற்று விற்கின்ற தந்திரத்தில் தோல்வியுறாமல் தேர்ச்சிபெற்ற 
பொய்யான செயல்களைச் செய்கின்ற வேசியரின் அழிவுற்ற கற் 
பொழுக்கமும் போன்றது . 


என 


கு : - திண்தேர் , உய்வினை ஒருவன் தூண்டாது உலத்தலின் 
நைவான் அறிவிற்கு முவமையாகிப் பொய்வினை மகளிர் கற்பும் 
போன்றது 

இயையும் . பாகனை யிழந்த தேரின் நிக 
மையை உவமை முகத்தான் விளக்கியவாறு . ஓடுஞ் செயலுக்குரிய 
உயர்ந்த தோற்றம் பெற்றும் உய்ப்போன் மாண்டமையால் 
ஓடாது அழிவெய்தி நிற்கும் தேரும் , ஐம்பொறி யடக்குதற்குரிய 
உயர்ந்த தவவேடத்தின் தோற்றம் பெற்றும் அவற்றை அடக்கும் 
உரம் இன்மையால் அவற்றால் தாக்குண்டவனது அழிவெய்திய 
ஞானமும் தம்முள் ஒப்புமையுடையவாதல் காணலாம் . உய்வினை 
என்றது தேரை யோட்டும் செயலை . ஒருவன் என்றது பாகனை . 
உலத்தல்- அழிதல் . தவம் என்றது தவவேடத்தை.- குதிரையை நிலை 
பறிந்து செலுத்தும் வாதுவன்போல வேறாக்கி மனத்தைப் புல 
மறிந்து செலுத்துவது அறிவு (திருக்குறள் -- 422 ) எனப் பரிமேலழகர் 
தந்துள்ள விளக்கம் இங்கு நினைத்ததற் குரியது . காம நுகர்ச்சியாவது 
உடம்பினால் கண்டு , கேட்டு , உண்டு , உயிர்த்து , உற்று , அறிந்து 
நுகர்தற்குரியது ஆதலின் மெய்வினை யமைந்த காமம் என்றார் . 
பொறிவழி போவோனிடத்து ஞானமும் பொய்வினை மகளிர்பால் 
கற்பும் இல்லையாதல்போல அத்தேரின் செயல் இல்லையாயது என்க . 


14 


210 


யுத்த காண்டம் 


இந்திரசித்து தன் மார்பில் தைத்திருந்த 

அம்புகளைப் பறித்து வீசுதல் 


9280 


துள்ளுபாய் புரவித் தேரு 

முறைமுறை தானே தூண்டி 
அள்ளினன் பறிக்குந் தன்பே 

ராகமே யாவ மாக 
வள்ளன்மே லனுமன் றன்மேன் 

மற்றையோர் மற்றிண் டோண்மேல் 
உள்ளுறப் பகழி தூவி 

யார்த்தன னெவரு முட்க . 


துள்ளுபாய் புரவித் தேரும் முறை 

முறை தானே தூண்டி , 
அள்ளினன் பறிக்கும் தன்பேர் 

ஆகமே ஆவம் ஆக , 
வள்ளல் மேல் அனுமன் தன் மேல் 

மற்றையோர் மல்திண் தோள்மேல் , 
உள்ளுறப் பகழி தூவி , 

ஆர்த்தனன் எவரும் உட்க . 


பொ ! - ( இந்திரசித்து ) துள்ளுதலோடு பாய்ந்து செல்லுகின்ற 
குதிரைகணைப் பூட்டியுள்ள தேரையும் தானே முறை முறையாகத் 
தூண்டிக்கொண்டே தனது பெரிய மார்பகமே அம்பறாத்தூணியாகக் 
கொண்டு கையால் பற்றிப் பறித்த அம்புகளை இலக்குவன் மேலும் , 
அனுமன் மேலும் , மற்றையோரதம் மல்தொழில் பயின்ற தோள்கள் 
மேலும் அழுத்துமாறு தூவிவிட்டு , யாவரும் அஞ்சுமாறு ஆரவாரித் 
தான் , 


கு : - இந்திரசித்து பாகன் இறந்தமையால் தானே புரவித 
தேரைத் தூண்டினான் எனவும் அம்பறாத்தூணி அற்று வீழ்ந்தமையால் 
தன் மார்பில் தைத்திருந்த அம்புகளைப் பறித்துத் தூவினான் எனவும் 
கொள்க . அள்ளுதல் இங்குப் பல அம்புகளையும் சேர்த்துப் பற்றுதலை 
உணர்த்தியது . முற்றெச்சம் ; அள்ளிப் பறிக்கும் என்க . அம்புகளை 
எடுத்தற்கு இடமானமை பற்றி இந்திரசித்தின் மார்பு அம்பறாத்தூணி 
யாகப் பயன்பட்டது என்பார் , தன் பேராகமே யாவமாக என 
உருவகமாக்கினார் . வள்ளல் என்றது இலக்குவனை . இலக்குவனுக்கு 


இந்திரசித்து வதைப் படலம் 


211 


ஊர்தியாக அமைந்திருந்தமையால் அனுமன்மேல் தூவியதைத் 
தனியே சிறப்பித்துக் கூறியவாறு . உள்ளுற என்றது , அழுந்துமாறு 
என்றவாறு . அள்ளிப் பறிக்கும் பகழி தூவி எவரும் உட்க ஆர்த்தனர் 
என இயையும் . “ கை வேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் 
துறியா நகும் ” ( திருக்குறள் -774) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும் . 
இத்தகைய போர்ச் செயலை நூழிலாட்டு என்பர் . “ களங்கெழுமிய 
படையிரிய வுளங்கழிந்த வேல் பறித்தோய் இன்று ( புறப்பொருள் 
வெண்பாமாலை , தும்பைப் : 16 ) என்பது காணலாம் . 

( 29 ) 


இந்திரசித்தின் வீரச் செயல் கண்டு தேவர் மலர் சிந்துதல் 


9281 


வீரரென் பார்கட் கெல்லா 

முன்னிற்கும் வீரர் வீரன் 
பேரரென் பார்க ளாகும் 

பெற்றியிப் பெற்றித் தாமே 
சூரரென் றுரைக்கற் பாலார் 

துஞ்சும்போ துணர்விற் சோராத் 
தீரரென் றமரர் செப்பிச் 

சிந்தினார் தெய்வப் பொற்பூ . 


வீரர் என்பார்கட்கு எல்லாம் 

முன்னிற்கும் வீரர் வீரன் 
பேரர் என்பார்கள் ஆகும் 

பெற்றியிப் பெற்றித்து ஆமே ? 
சூரர் என்று உரைக்கற் பாலார் 

துஞ்சும் போது உணர்வின் சோராத 
தீரர் என்று அமரர் செப்பிச் 

சிந்தினார் , தெய்வப் பொற்பூ . 


பொ : - “ இவன் வீரர் என்று புகழப்படுவோர்கட்கு எல்லாம் முன் 
நிற்பதற்குரிய வீரர் வீரன் ; வீரத்தில் பேர் பெற்றவர்கள் ஆதற்குரிய 
தன்மை இந்தத் தன்மையதே ஆகும் . சூரர் என்று சிறப்பித்துக்கூறத் 
தக்கவர்கள் இறக்கும்போது வீர வுணர்ச்சியில் சோர்வடையாத துணி 
வுடையவர் ஆவர் ” என்று தேவர்கள் சொல்லிக்கொண்டு தெய்வத் 
தன்மை வாய்ந்த கற்பக மலர்களாகிய பொன்மலர்களைச் சொரிந் 
தார்கள் . 


212 


யுத்த காண்டம் 


கு : - பேர் என்றது புகழை . வீரத்தில் பேர்பெற்றவர்களாகத் 
திகழ்தற்குரிய தன்மை இவன்பால் இருக்கின்றது என்பார் , பேரர் 
என்பார்களாகும் பெற்றி யிப் பெற்றித்தாமே என்றார் : ஏகாரத்தைப் 
பிரித்துக் கூட்டி “ இப்பெற்றித்தே ஆம் என்க . சூரர் - வீரர் . துஞ்சுதல் 
இறத்தல் . தீரா - துணிவுடையவர் . 

( 30 ) 


இச்செய்யுளுக்குப்பின் 23 , 26 , 29 , 43 , 44 , என்ற எண்ணுள்ள 
சுவடிகளில் பின்வரும் செய்யுள் காணப்படுகின்றது .. 


9281 - al 


அச்சென லாக முன்பின் 

தோன்றலு மறாத மெய்யன் 
தச்சன பகழி மாரி 

யெண்ணலாந் தகவுந் தத்திப் 
பச்செனு மரத்த வாறு 

பெருக்கவும் பதையா நின்றான் 
நிச்சயம் போரி லாற்றல் 

ஓய்விலன் நெஞ்சும் அஞ்சான் . 


இந்திரசித்தின் செயல் கண்டு இலக்குவன் வியத்தல் 


9282 


எய்தவன் பகழி யெல்லாம் 

பறித்திவ னென்மே லெய்யும் 
கய்தடு மாறா துள்ள 

முயிரினங் கலங்கா யாக்கை 
மொய்கணை கோடி கோடி 

மொய்க்கவு மிளைப்பொன் றில்லான் 
அய்யனு மிவனோ டெஞ்சு 
மாண்டொழி லாற்ற லென்றான் . 


• எய்தவன் பகழி எல்லாம் பறித்து , 

இவன் என் மேல் எய்யும் ; 
கய்தடுமாறாது ; உள்ளம் , 

உயிர் இனம் கலங்காது யாக்கை 


இந்திரசித்து வதைப் படலம் 


213 


மொய்கணை கோடி கோடி 

மொய்க்கவும் இளைப்பு ஒன்று இல்லான் , 
அய்யனும் , இவனோடு எஞ்சும் 

ஆண்தொழில் ஆற்றல் என்றான் . 


பொ :- இலக்குவனும் , யான் எய்த வலிய அம்புகளையெல்லாம் 
பறித்து இவன் என்மேல் எய்கின்றான் ; இவன் கை தடுமாறவில்லை . 
இவன் உள்ளமும் உயிரும் இன்னும் கலங்காமல் இருக்கின்றன ; 
( இவன் ) உடம்பில் வலிமைவாய்ந்த அம்புகள் கோடி கோடியாக 
மொய்த்துத் தைக்கவும் இணைப்புச் சிறிதும் இல்லாதவனாக இருக் 
கின்றான் ; ( ஆதலால் ) ஆண்மைத் தொழிலாகிய ஆற்றல் இவனோடு 
அழியும் என்று வியந்து கூறினான் . 


கு : - எய்த வன்பகழி என்றது இலக்குவனால் எய்யப்பட்டு இந்திர 
சித்தின் மார்பில் தைத்திருந்த அம்புகளை . ஐயன் என்றது இலக்கு 
வனை . மேல் தேவர்கள் வியந்து மலர்மாரி சொரிந்ததை நினைப்பித்து 
" ஐயனும் என இறந்தது தழுவிய எச்ச உம்மை கொடுத்துக் கூறினார் . 
எஞ்சுதல் - அழிதல் . வழியெஞ்சல் எஞ்ஞான்று மில் ” ( குறள் -44 ) 
என்புழியும் இச்சொல் இப்பொருளதாதல் காணலாம் . 

( 31 ) 


இவன் பகலில் அல்லால் இறவான் என வீடணன் 

இலக்குவனுக்குச் சொல்லுதல் 


9283 


தேரினைக் கடாவி வானிற் 

செல்லினுஞ் செல்லுஞ் செய்யும் 
போரினைக் கடந்து மாயம் 

புணர்க்கினும் புணர்க்கும் போயக் 
காரினைக் கலந்து வஞ்சம் 

கருதினுங் கருதுங் காண்டி 
வீரமெய்ப் பகலினல்லால் 

விளிகில னிருளின் வெய்யோன் . 


“ தேரினைக் கடாவி , வானில் 

செல்லினும் செல்லும் ; செய்யும் 
போரினைக் கடந்து மாயம் 

புணர்க்கினும் புணர்க்கும் ; போய் அக் 


214 


யுத்த காண்டம் 


காரினைக் கலந்து . வஞ்சம் 

கருதினும் கருதும் ; காண்டி , 
வீர : மெய் ; பகலின் அல்லால் , 

விளிகிஎன் இருளில் , வெய்யோன் . 


பொ !. தேரினைச் செலுத்திக்கொண்டு வானத்தில் சென்றாலும் 
செல்வான் ; தேரே 

நேரே செய்யும் போரைவிடுத்து (இவ்விடத்தே ) 
மாபசி செயல்களைச் செய்தாலும் செய்வான் ; விண்ணில் 
போய் அந்த மேகத்தில் கலந்து கொண்டு வஞ்சனைச் செயல்கள் செய்ய 
நினைத்தாலும் நினைப்பான ; வீரனே ! கருத்தோடு காண்பாயாக ! 
கொடியனாகிய இந்த இந்திரசித்து பகலில் அன்றி இருளில் இறக்க 
மாட்டாள் ; இது உண்மை . 


த : - இந்தப் போர் நடைபெறுங் காலம் இரவாதலின் வீடணன் 
இவ்வாறு கூறலானான் . போரினைக் கடந்து என்புழிக் கடத்தல் 
அடுத்தலை உணர்த்தியது . புணர்த்தல் - செய்தல் . வீர ! காண்டி 

எமாற்றுக . வெய்யோன் பகலின் அல்லால் இருவில் விளிகிலன் ; 
மெய் ; என இயையும் . இந்திரசித்தின் பழைய வஞ்சகப் போரை 
நினைப்பித்து இலக்குவளைத் தூண்டியவாறு . 

( 32 ) 


இலக்குவன் இப்பொழுதே வெல்வேன் எனல் 


9284 


என்றெடுத் திலங்கை வேந்தற் 

கிளையவனியம்ப வின்னே 
பொன்றுவ தல்லா லப்பா 

லினியொரு போக்கு முண்டோ 
சென்றுழிச் செல்லு மன்றே 

தெறுகணை வலியிற் றீர்ந்தான் 
வென்றியிப் பொழுதே கோடுங் 

காணென விளம்பு மெல்லை . 


என்று எடுத்து இலங்கை வேந்தற்கு 

இளையவன் இயம்ப , இன்னே 
பொன்றுவது அல்லால் அப்பால் 

இனி ஒரு போக்கும் உண்டோ ? 


இந்திரசித்து வதைப் படலம் 


215 


சென்றுழிச் செல்லும் அன்றே 

தெறுகணை ; வலியில் தீர்ந்தான் ; 
வென்றி இப்பொழுதே கோடும் ; 

காண் என விளம்பும் எல்லை . 


பொ . என்று வீடணன் எடுத்துச் சொல்ல , ( இலக்குவன் ) 
இப்பொழுதே அவன் இறப்பது அல்லால் இனி ஒருமுறை அப்பால் 
போதலும் உண்டோ ? அழிக்கின்ற என் அம்புகள் அவன் சென்ற 
இடத்திற்குச் செல்லும் அன்றோ ? ( அவன் ) வலிமை நீங்கினான் ; 
ப்பொழுதே வெற்றி கொள்ளுவோம் பார்ப்பாயாக 
சொல்லும் அளவில் . 


என்று 


கு : - உதித்தனன் அருக்கன் என வருஞ் செய்யுளில் முடியும் . 
இலங்கை வேந்தற்கு இளையவன் என்றது , வீடணனை . இலங்கை 
வேந்தன் மகனைக் கொல்ல உபாயங் கூறுகின்றவன் பிறன் அல்லன். 
அவ்விலங்கை வேந்தனுக்கு இளையவனே என்பது புலப்படுத்தி 
வீடணனது இராமபத்தியை விளக்கியவாறு . வலியில் தீர்ந்தான் 
என்றது , வலிமைத் தன்மையிலிருந்து நீங்கிச் சோர்ந்துவிட்டான் 
என்றவாறு . கொள்ளுதும் என்பது முதல் நீண்டு கோடும் எனப் 
புணர்ந்தது . 

( 33 ) 


சூரியன் உதித்தல் 


9285 


செம்புனற் சோரிச் செக்கர் 

திசையுறச் செறிகை யாலும் 
அம்பென வுற்ற கொற்றத் 

தாயிரங் கதிர்களாலும் 
வெம்பு பொற் றேரிற் றோன்றுஞ் 

சிறப்பினு மரக்கன் வெய்யோன் 
உம்பரிற் செல்கின் றானொத் 

துதித்தன னருக்க னுப்பால் 


செம்புனல் சோரிச் செக்கர் 

திசை உறச் செறிகையாலும் , 
அம்பு என உற்ற கொற்றத்து 

ஆயிரம் கதிர்களாலும் , 


216 


யுத்த காண்டம் 


வெம்பு பொன் தேரில் தோன்றும் 

சிறப்பினும் , அரக்கன் வெய்யோன் 
உம்பரில் செல்கின்றான் ஒத்து 

உதித்தனன் அருக்கன் உப்பால் . 


பொ : - செந்நீராகிய இரத்தம் போன்ற செக்கர் வானம் ( கீழ்தி ) 
திசையின் கண் பொருந்த நெருங்குகையினாலும் , அம்புகளைப்போலப் 
பொருந்திய வெற்றி வாய்ந்த ஆயிரங் கதிர்களை யுடைமையாலும் 
வெம்புகின்ற பொன் தேரில் தோன்றுகின்ற சிறப்புடைமையாலும் 
இந்திரசித்தாகிய கொடியோன் தரையிலிருந்து விண்ணில் செல் 
பவனைப் போன்று சூரியன் கீழ்த்திசையில் உதித்தான் 


கு : - சூரியன் கீழ்த்திசையிலிருந்து உதித்து விண்மிசை எழுந் 
தோற்றம் , இந்திரசித்து தரையிலிருந்து விண்மிசை பாய்வதுபோல 
இருந்தது என்றவாறு . சூரியன் உதித்தவுடன் இந்திரசித்து தன்னுடம் 
பில் இரத்தம் சோரவும் ஆயிரக் கணக்கான அம்புகள் பொத்துண்டு 
நீண்டு கிடக்கவும் , விண்ணில் பாய்ந்து மறையும் செய்தி பின் நிகழ 
இருத்தலின் இவ்வாறு உவமை கூறினார் . சூரியன் உதிக்கும்போது 
செவ்வானம் தோன்றுதலும் , ஆயிரங் கிரணங்களும் நீண்டு தோன்று 
தலும் இயல்பு . செவ்வானத்தின் தோற்றம் , இந்திரசித்தின் உடம்பில் 
நின்று வழியும் இரத்தம் போன்று தோன்றிற்று ; சூரியனுடைய 
ஆயிரங் கிரணங்களும் நீண்டு தோன்றுவது , இந்திரசித்தின் உடம்பில் 
ஆயிரக் கணக்கான அம்புகள் தைத்துக் கொண்டிருத்தலைப்போலத் 
தோன்றிற்று என்ச . பொற்றேரில் தோன்றும். சிறப்பு இந்திரசித்துக் 
கும் சூரியனுக்கும் பொதுவாக அமைந்துளது . உப்பால் என்ற சுட்டுக் 
கீழ்த்திசையை உணர்த்தியது . அருக்கன் அரக்கனை ஒத்து தோன்றினன் 
என்றவாறு . 

( 34 ) 


அமரரின் மகிழ்ச்சி 


9286 


விடிந்தது பொழுதும் வெய்யோன் 

விளங்கின னுலக மீதா 
இடுஞ்சுடர் விளக்க மென்ன 

வரக்கரி னிருளும் வீயக் 
கொடுஞ்சின மாயச் செய்கை 

வலியொடுங் குறைந்து குன்ற 
முடிந்தன னரக்க னென்னா 

முழங்கின ரமர ரெல்லாம் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


217 


விடிந்தது பொழுதும் ; வெய்யோன் 

விளங்கினன் , உலகம் மீதா 
இடுஞ்சுடர் விளக்கம் என்ன , 

அரக்கரின் இருளும் வீய , 
கொடுஞ்சின மாயச் செய்கை 

வலி யொடுங் குறைந்து குன்ற 
முடிந்தனன் , அரக்கன் என்னா, 

முழங்கினர் அமரர் எல்லாம் . 
பொ : - பொழுதும் விடிந்தது . அக்கரைப் போன்று இருளும் 
அழியுமாறு சூரியன் உலகத்திற்குமேல் இட்ட சுடர் விடுகின்ற விளக்கு 
என்னும்படி விளக்கம் பெற்றுவிட்டான் ; இனி , இந்திரசித்து தன் 
வலிமையொடு கொடிய கோபமும் மாயச் செயலும் குறைந்து அழியும் 
ஆதலால் முடிந்தனனே ஆவன் என்று தேவர்கள் எல்லாம் ஆர 
வாரித்தனர் . 

கு ! - அரக்கர் பகலில் வலிகுறைந்து அழியும் இயல்பினர் 
ஆதலின் , இருள் அழிவிற்கு உவமையாக அரக்கரைக் கூறினார் . இன் , 
உவம உருபு . 

இருளும் வீய , வெய்யோன் உலக மீதா இடும்சுடர் 
விளக்கம் என்ன விளங்கினன் என இயையும் . உலகமீதா இடும் சுடர் 
விளக்கம் என்ன என்பது தற்குறிப்பேற்ற அணி . வீட்டில் இடும் 
விளக்கினை விலக்க உலகமீதா இடுஞ்சுடர் விளக்கம் என்றார் . 
அரக்கன வலியொடு கொடுஞ்சினம் மாயச் செய்கை குறைந்து குன்ற 
முடிந்தனன் என இயையும் . குறை என்பது காரணப் பொருளில் 
வந்த வினையெச்சம் . குன்றும் ஆதலால் முடிந்தனனே ஆவன் என்ற 
படி . முடிவான் என்னாது முடிந்தனன் என இறந்த காலத்தாற் 
கூறியது , தெளிவுபற்றிய காலவழுவமைதி . இனி , இருளும் வீய , மாயச் 
செய்கை வலி யொடுங் குறைந்து குன்ற , வெய்யோன் விளங்கினன் 
ஆதலால் , அரக்கன் முடிந்தனன் , என இயைத்துப் பொருள் கூறலும் 
ஆம் . குன்றுதல் இங்கு அழிதலை உணர்த்தியது . அரக்கரின் இருள் 
என்பதற்கு அரக்கராலாய துன்ப இருளும் வீய என்றும் பொருள் 
கூறலாம் . இப் பொருள் கூறுங்கால் அரக்கரின் இருளும் என்ற 
இறந்தது தழுவிய எச்ச உம்மையால் இரவிருள் வீதல் கொள்ளப் 
படும் . 

( 35 ) 


வீடணன் இந்திரசித்தின் வரத்தைப் பற்றிக் கூறியது 
9287 

ஆரழி யாத சூலத் 

தண்ணற னருளி னீந்த 
தேரழி யாத போதுஞ் 

சிலைகரத் திருந்த போதும் 


218 


யுத்த காண்டம் 


போரழி யானிவ் வெய்யோன் 

புகழழி யாத பொற்றோள் 
வீரவி தாணை யென்றான் 

வீடணன் விளைவ தோர்வான் . 


ஆர் அழியாத சூலத்து 

அண்ணல் தன் அருளின் ஈந்த 
தேர் அழியாத போதும் , 

சிலை கரத்து இருந்த போதும் , 
போர் அழியான் , இவ் வெய்யோன் ; 

புகழ் அழியாத பொன் - தோள் 
வீர ! இது ஆணை என்றான் 

வீடணன் , விளைவது ஓர்வான் . 


பொ : - மேல் நிகழ்வதை அறிந்தவனாகிய வீடணன் - ( இலக்குவனை 
நோக்கி ) " புகழ் அழியாமைக்குக் காரணமாகிய தோள்களையுடைய 
வீர ! கூர்மை கெடாத சூலப்படையேந்திய சிவபிரான் தன்னருள் 
தோக்கால் கொடுத்த தேர் அழியாதிருக்கும்போதும் , வில் அவன் 
கரத்தில் இருக்கும்போதும் போரில் இந்தக் கொடியவன் அழிய 
மாட்டான் ; இது அவ்விறைவனது ஆணையாகும் ” என்று கூறினான் . 


கு- அழியாத என்ற சொல் பன்முறை வரத் தொடுத்தமை 
யால் இச் செய்யுள் சொற்பின் வருநிலை அணி . ஆர் - காமை . அழல் 
வாய் நரகத்தாரெயிறழுந்தினர் (சிலப் -5 : 124 ) என்புழியும் ஆர் இப் 
பொருளதாதல் காணலாம் . முருகனுடைய வேலும் , திருமாலின் 
சக்கரப் படையும்போல யார்மேலும் ஏவப்பட்டில தாதலின் சிவ 
பிரானது சூலப்படை கூர்மை பழியாதது ஆதல் காணலாம் . ( 36 ) 


இலக்குவன் , கடையாணியை நீக்கித் தேரைப் பிரித்தல் 


9288 


பச்சைவெம் புரவி வீயா 

பல்லியற் சில்லி பாரின் 
நிச்சய மற்று நீங்கா 

வென்பது நினைந்து வில்லின் 


இந்திரசித்து வதைப் படலம் 


219 


விச்சையின் கணவனானான் 

வின்மையால் வயிர மிட்ட 
அச்சினோ டாழி வெவ்வே 

றாக்கினா னாணி நீக்கி . 


பச்சை வெம்புரவி வீயா : 

பல்லியற் சில்லி பாரில் 
நிச்சயம் அற்று நீங்கா 

என்பது நினைந்து , வில்லின் 
விச்சையின் கணவன் ஆனான் , 

வின்மையால் , வயிரம் இட்ட 
அச்சினோடு ஆழி வெவ்வேறு 

ஆக்கினான் , ஆணி நீக்கி . 


பட்ட 


பொ !. வில்வித்தைக்குத் தலைவனாகிய இலக்குவன் , ( இந்திர 
சித்தின் தேரில் பூட்டியுள்ள ) கொடிய பச்சைக் குதிரைகள் இறந்து 
படா ; பல இயல்புகள் அமைந்த ( தேரின் ) சக்கரங்கள் உறுதியற்ற 
பூமியில் அழியா ; என்பதை நினைந்து தன் வில்லின் திறத்தால் 
கடையாணியை நீக்கிவிட்டு வயிரத் தன்மை பொருந்திய அச்சினோடு 
சக்கரத்தை வெவ்வேறாகப் பிரித்துவிட்டான் . 


கு : - வில்விச்சையின் கணவன் என்றது இலக்குவனை . விற்றொழி 
லில் அவனுக்கிருந்த திறங் கருதி இங்ஙனம் கூறினார் . வில்லின் 
விச்சை என்புழி இன் தவிர்வழிச் சாரியை . 


விச்சை- கல்வி . நிச்சயம் - உறுதி . இங்குச் சக்கரத்தின் உறுதித் 
தன்மையை யுணர்த்தியது . ஆணி என்றது கடையாணியை . ( 37 ) 


தேர் அழிந்தது ; குதிரைகள் ஆற்றாமல் வருந்துதல் 


9289 


மணிநெடுந் தேரின் கட்டு 

விட்டது மறித லோடும் 
அணிநெடும் புரவி யெல்லா 

மாற்றல வாய வன்றே 


220 


யுத்த காண்டம் 


திணிநெடு மரமொன் றாழி 

வாண்மழுத் தாக்கச் சிந்திப் 
பணை நெடு முதலு நீங்கப் 

பாங்குறு பறவை போல . 


மணி நெடுந் தேரின் கட்டு விட்டு , 

அது மறித லோடும் , 
அணிநெடும் புரவி எல்லாம் 

ஆற்றல ஆய அன்றே 
திணிநெடு மரம் ஒன்று . 

ஆழிவாள் மழுத் தாக்க , சிந்திப் 
பணை நெடு முதலும் நீங்க , 

பாங்கு உறை பறவை போல . 


பெர : - ஒளி மணிகள் பதித்துச் செய்யப்பட்ட நெடிய தேரின் 
கட்டுக்கோப்பு நீங்கி அத்தேர் கீழ்மேல் ஆனவுடன் , அழகிய நீண்ட 
குதிரைகள் எல்லாம் - திண்மையான நீண்ட மரம் ஒன்று , சக்கரப் 
படையைப் போன்ற கூர்மையுடைய கோடலி தாக்குதலால் , சிதறிப் 
பருத்த நெடிய அடிமரமும் துணிபட்டு வேறாகி நீங்க , அம்மரத் 
திடத்தே தங்கியிருந்த பறவைகளைப் போலப் பிரிவாற்றாதனவாய் 
வருந்துவனவாயின . 


கு : - தேர் மரம் போன்றது ; இத்தரில் பூட்டப்பெற்ற குதிரை 
கள் அம்மரத்தில் வாழ்த்திருந்த பறவைகள் போன்றன . மரம் 
கோடலியால் வெட்டுண்டு வீழ்ந்தவுடன் அதில் 

அதில் வாழ்ந்திருந்த 
பறவைகள் அம்மரத்தை விட்டு நீங்கிப் பிரிவாற்றாது , வருந்துவது 
போலத் தேர் வேறாகிப் பிரிந்து வீழ்ந்தவுடன் அத்தேரில் பூட்டி 
யிருந்த குதிரைகள் அத் தேரினை விட்டுப் பிரிந்து பிரிவாற்றாது வருந்து 
வன ஆயின என்க . ஆழி வாள் என்ற இரண்டும் மழுவுக்கு அடையாக 
வந்தன . வாள் - கூர்மை , கூர்மையிற் சிறந்தது சக்கரப் படையாதலின் 
கூர்மைக்கு அதனை உவமையாக்கி ஆழிவாள் மழு என்றார் . ஆற்றல - 
ஆற்றாதன . பணை - பருமை ; இனி , கிளை என்று கொண்டு கிளை 
களுடன் கூடிய நெடிய அடிமரம் எனக் 

கூறலும் ஆம் . 
பாங்கு - பக்கம் இங்கு மரத்திடத்தை யுணர்த்தியது . மணி நெடுந்தேர் 
என்பதற்கு ஒலிக்கும் மணிகள் கட்டியுள்ள நெடிய தேர் என்று 
பொருள்கூறலும் ஆம் . குதிரைகட்குப் பறவையை உவமை கூறுதல் 
உண்டு . " புள்ளியற் கலிமா ( தொல் - கற்பியல் -53 ) 
காண்க . 

( 38 ) 


என்றது 


இந்திரசித்து வதைப் படலம் 


22 . 


இந்திரசித்து விண்மிசைச் சென்று மறைந்து ஆரவாரித்தல் 


9290 


அழிந்ததேர்த் தட்டி னின்று 

மங்குள்ள படையை யள்ளிப் 
பொழிந்தன னிளைய வள்ளல் 

கணைகளாற் றுணித்துப் போக்க 
மொழிந்ததோ ரளவின் விண்ணை 

முட்டினா னுலக மூன்றும் 
கிழிந்தன வென்ன வார்த்தான் 

கண்டில ரோசை கேட்டார் . 


அழிந்த தோத்தட்டில் நின்றும் 

அங்குள்ள படையை அள்ளிப் 
பொழிந்தனன் ; இளைய வீரன் 

கனைகளால் துணித்துப் போக்க , 
மொழிந்தது ஓர் அளவின் விண்ணை 

முட்டினான் , உலகம் மூன்றும் 
கிழிந்தன என்ன ஆர்த்தான் ; 

கண்டிலா , ஓசை கேட்டார் . 


பொ . அழிந்துபட்ட தேரில் தட்டில் நின்றுகொண்டு அத் 
தட்டில் இருந்த படைக் கலங்களை யெல்லாம் அவளிக்கொண்டு 
இலக்குவன்மேல் பொழிந்தான் இந்திரசித்து ; அவற்றை யெல்லாம் 
இலக்குவன் தன் அம்புகளால் துண்டித்து அழிக்க; ( அவ்வித்திரசித்து 
முன் வீடணன் ) சொன்ன ஒரு முறையின்படி விண்ணிலே சென்று 
நெருங்கி , உலகங்கள் 

மூன்றும் கிழிந்தன என்று எண்ணுமாறு 
ஆரவாரித்தான் ; அவன் வடிவைக் கண்டிலா யாரும் ; ஆனால் , அவன் 
ஆரவாரத்தை மட்டும் கேட்டனர் . 


கு ! - விளைவ தோர்வான ஆகிய வீடணன் முன்பு சொன்ன 
முறையில் இந்திரசித்து விண்மிசைச் சென்றான் என்பார் . “ மொழிந்த 
தோரளவில் என்றார் . “ போயக் காரினைக் கடந்து வஞ்சங் கருதினும் 
கருதும் ” ( 32 ) என முன்பு வீடணன் இந்திரசித்தின் வஞ்சச் செயல் 
பற்றிக் கறியிருத்தலை இங்கு நினைப்பித்தவாறு . மூவுலகமும் கிழி 
பட்டால் உண்டாகும் பேரோசை போன்றிருந்தது இந்திரசித்தின் 
ஆரவாரம் என்றவாறு . இந்திரசித்து விண்ணில் சென்று மேகத்திடை 


222 


யுத்த காண்டம் 


மறைந்தான் ஆகலின் , யாரும் காண வியலாதவனானான் என்பார் 
கண்டிலன் என்றார் . 

( 39 ) 


இந்திரசித்து மறைந்து நின்று சொரிந்த 

கன்மாரியால் வானரர் அழிதல் 


9291 


மல்லின்மா மாரி யன்ன 

தோளினான் மழையின் வாய்ந்த 
கல்லின்மா மாரி பெற்ற 

வரத்தினாற் சொரியுங் - காலைச் 
செல்லும் வான் றிசைக ளோரார் 

சிரத்தினோ டுடல்கள் சிந்திப் 
புல்லினார் நிலத்தை நின்ற 

வானர வீரர் போகார் . 


மல்லின் மாமாரி அன்ன 

தோளினான் , மழையின் வாய்ந்த 
கல்லின்மா மாரி , பெற்ற 

வரத்தினால் , சொரியுங் காலை , 
செல்லும் வான் திசைகள் ஓரார் , 

சிரத்தினோடு உடல்கள் சிந்திப் 
புல்லினார் நிலத்தை , நின்ற 

வானர வீரர் , போகார் . 


பொ ! - மற்போர்ப் பயிற்சியினையுடையதும் கரிய மேகம் போன்ற 
நிறத்தினை யுடையதுமான தோளினை யுடைய இந்திரசித்து மேகத்தில் 
பொருந்தியிருந்த கல்லினாலாகிய மழையைத் தான் முன் பெற்ற 
வரத்தினால் சொரியும்போது தப்பிச் செல்லுதற்குரிய சிறந்த 
திசைகளையும் அறியாதவராய்ப் போக வியலாமல் நின்ற வானர 
வீரர்கள் தலைகளோடு உடல்கள் சிதறப் பெற்றுத் தரையில் வீழ்ந்து 
- கிடந்தார்கள் . 


கு - மேல் கண்டிலர் என்றதற்கு விளக்கம் தோன்ற இங்கு 
-மாமாரி பன்ன தோளினான் என இந்திரசித்தினைக் குறிப்பிட்ட 
வாறு . நிறத்தால் மேகம் போன்ற தோளினை யுடையவனாதலின் 
மேகத்திற்கும் தனக்கும் வேற்றுமை தோற்றாதபடி அம்மேகத்தில் 


இந்திரசித்து வதைப் படலம் 


223 


மறைந்து நின்று கன் மழை பொழிந்தான் என்றவாறு . மல்லின் 
தோளினான் மாமாரியன்ன தோளினான் எனத் தனித்தனி இயையும் . 
கற்களைச் சொரியும் மேகமும் உண்டாகலின் மழையின் வாய்ந்த 
கல்லின் மாமாரி என்றார் . மேகம் தான் விரும்பும்போது சொரிய 
வேண்டியிருக்க , இந்திரசித்து தான் பெற்ற வரத்தினால் அம்மேகத்தில் 
உள்ள கற்களைத் தன் விருப்பப்படி மாரியாகச் சொரியலானான் 
என்றவாறு . ஏழு மேகங்களில் கல்லைப் பொழியும் மேகமும் உண்டு 
என்பதும் அது காளமுகி என்று பெயர்பெறும் என்பதும் இங்கு 
நினையத்தகும் . தோளினான் சொரியுங் காலை திசைகள் ஓராரி 
போகார் நின்ற 

வீரர் சிரத்தினோடு உடல்கள் சிந்தி 
நிலத்தைப் புல்லினார் என இயையும் . நிலத்தைப் புல்லுதலாவது 
தரையில் வீழ்தல் . ஓராராய்ப் போகாராய் நின்ற வானர வீரர் 
என்று முற்றெச்சமாக்கி முடிக்க . 

( 40 ) 


வானர 


இலக்குவன் விண்ணை நோக்கி அம்புகளை எய்தல் 


9292 


காண்கிலன் கல்லின் மாரி 

யல்லது காளை வீரன் 
சேண்கலந் தொளித்து நின்ற 

செய்கையாற் றிசைக ளெங்கும் 
மாண்கலந் தளந்த மாயன் 

வடிவென முழுதும் வௌவ 
ஏண்கலந் தமைந்த வாளி 

யேவினா னிடைவி டாமல் . 


காண்கிலன் , கல்லின் மாரி 

அல்லது , காளை வீரன் , 
சேண்கலந்து ஒளித்து நின்ற 

செய்கையால் , திசைகள் எங்கும் 
மாண் கலந்து அளந்த மாயன் 

வடிவு என , முழுதும் வௌவ , 
ஏண்கலந்து அமைந்த வாளி 

ஏவினான் , இடைவிடாமல் . 


பொ : - காளைப் பருவமுடைய வீரனாகிய இலக்குவன் , ( இந்திர 
சித்து ) வானத்தில் சென்று மேகத்தில் மறைந்து நின்ற செய்கை 


மறைந்தன, இலக்குவன் விட்ட அம்புகளால் ) திசையிட முழுவதும் 
224 

யுத்த காண்டம் 
யினால் கல்லின் மழை அல்லது அவன் வடிவினைச் கிறிதும் காண 
மாட்டாதவனாய்ப் பெருமையொடு பொருந்தித் திசைமுழுவதையும் 
அளந்த ( திருவிக்கிரமன் ஆன ) திருமாலின் வடிவுபோல விண் முழு 
வதையும் கவர்ந்து கொள்ளுமாறு வலிமை கலந்து பொருந்திய 
அம்புகளை இடை விடாமல் ஏவினான் .. 

கு : - வீரன் , ( இந்திரசித்து ) ஒளித்து நின்ற செய்கையால் 
மாரியல்லது காண்கிலன் என இயையும் . விண் முழுவதும் , தன 
வடிவமேயாக வளர்ந்த திருமால்போல 

விண்ணிட முழுவதும் 
அம்புகளே யாகுமாறு இலக்குவன் அம்புகளை எய்தான் என்றவாறு . 
ஏன் - வலிமை . இந்திரசித்து மேகத்தில் ஒளித்துக் கொண்டுள்ளமை 
பால் கண்ணில் காண வியலாதவன் ஆயினும் அவன் , கன்மார் 
சொரிதற்கிடமான விண்ணினை நோக்கிப் பல அம்புகளை இலக்குவன் 
சொரியலானான் என்க . 

( 41 ) 
இந்திரசித்து மேகக் கூட்டத்திடையே காணப்படுதல் 
9293 

மறைந்தன திசைக ளெங்கு 

மாறுபோய் மலையு மாற்றல் 
குறைந்தன னிருண்ட மேகக் 

குழாத்திடைக் குருதிக் கொண்மூ 
உறைந்துள தென்ன நின்றா 

னுருவினை யுலக மெல்லாம் 
நிறைந்தவன் கண்டான் காணா 

வினையதோர் நினைப்ப னானான் . 
மறைந்தன திசைகள் எங்கும் ; 

மாறுபோய் மலையும் ஆற்றல் 
குறைந்தனன் ; இருண்ட மேகக் 

குழாத்திடைக் குருதிக் கொண்மூ 
உறைந்துளது என்ன நின்றான் 

உருவினை , உலகம் எல்லாம் 
நிறைந்தவன் கண்டான் ; காணா, 

இனையது ஓர் நினைப்பன் ஆனான். 
பொ ! - ( ) 
மறைந்தன ( அவனுக்கு ) மாறாகச் சென்று போர் செய்யும் வலிமை 


இந்திரசித்து வதைப் படலம் 


225 


குறைந்தவனாய் , இருண்ட மேகக் கூட்டத்தினிடையே இரத்தம் 
சொரியும் மேகம் ஒன்று தங்கியுளது என்னுமாறு நின்றவனாகிய 
இந்திரசித்தினது உருவத்தை உலக முழுமையும் நிறைந்து நிற்பவ 
னாகிய இலக்குவன் 

இலக்குவன் பார்த்தான் ; பார்த்து இத்தகையதொரு 
நினைப்புடையனாக ஆயினன் . 


என 


கு : - குருதிக் கொண்மூ உறைந்துள தென்ன நின்றான் என்றது 
தற்குறிப்பேற்ற உவமையணி . குறைந்தனனாய் நின்றான் 
முற்றெச்சமாக்கி முடிக்க . நின்றானது உருவினை என்க . நின்றான் 
வினையால் அணையும் பெயர் . உலகம் எல்லாம் நிறைந்தவன் என்றது 
இலக்குவனை . • இவ்வுலகனைத்தும் தயிர் தோய்பிரை யெனலாம் வகை 
கலந்தேறிய தலைவன் ( நிகும்பலை -143 ) என முன்னும் இவன் புகழப் 
பட்டிருத்தல் காணலாம் . இனையதோர் நினைப்பு என்றது வருஞ் 
செய்யுளில் கூறப்படும் . சிலையறாது எனினும் தோளாம் மலை அறாது 
ஒழியாது என்ற நினைப்பினை , 

( 42 ) 


இந்திரசித்தின் வில்லேந்திய கையை இலக்குவன் கொய்தல் 


9294 


சிலையறா தெனினு மற்றத் 

திண்ணியோன் றிரண்ட தோளாம் 
மலையறா தொழியா தென்னா 

வரிசிலை யொன்று வாங்கிக் 
கலையறாத் திங்க ளன்ன 

வாளியாற் கையைக் கொய்தான் 
விலையறா மணிப்பூ ணோடும் 

வில்லொடு நிலத்து வீழ . 


" சிலை அறாது எனினும் , மற்று அத் 

திண்ணியோன் திரண்ட தோளாம் 
மலை அறாது ஒழியாது என்னா, 

வரிசிலை ஒன்று வாங்கி , 
கலை அறாத் திங்கள் அன்ன 

வாளியால் , கையைக் கொய்தான் , 
விலை அரு மணிப்பூணோடும் , 

வில்லொடும் , நிலத்து வீழ . 


15 


226 


யுத்த காண்டம் 


பொ : - " ( இந்திரசித்தின் ) வில் என் அம்பினால் அறுபடாத தெய் 
வத்தன்மை யுடையது எனினும் அத்திண்மை மிக்கவனாகிய இந்திர 
சித்தின் திரண்ட தோளாகிய மலை அறாமலிருக்காது என்று கருதிக் 
கொண்டு கட்டமைந்ததொரு வில்லை வளைத்து ஒரு கலை அறாதுள்ள 
பிறைத்திங்களைப் போன்ற அம்பினால் அந்த இந்திரசித்தின் கையை 
விலை தீராத ( விலை மதிப்புடைய ) மணிகள் பதித்த அணிகலன் 
களோடும் வில்லோடும் தரையில் வீழுமாறு அறுத்துத் தள்ளினான் . 


கு : - இந்திரசித்தின் வில் 

அறாத இயல்பினது என்பதை 
வீடணன் முன்பு கூறினான் ஆகலின் , இலக்குவன் இவ்வாறு நினைய 
லானான் . முன்பு கையாண்ட வில் வலிமை தளர்ந்திருக்கு மாகலின் 
இலக்குவன் புதியதொரு வில்லை வளைக்கலானான் . கலையறாத் திங்கள் 

பிறைச்சந்திரனை . ஒரு கலை நீங்காத சந்திரன் என்க ; 
பிறைமுக அம்பினைக் குறிப்பிட்டவாறு . கையை நிலத்து வீழக் 
கொய்தான் என இயையும் . வில் அறா மணிப்பூண் என்றது விலைமதிப்பு 
இல்லாத மணிகள் பதித்த அணிகலனை . 

( 43 ) 


என்றது 


இந்திரசித்தின் கை அற்றுத் தரையில் வீழ்தல் 


9295 


பாகவான் பிறைபோல் வெவ்வாய்ச் 

சுடுகணை படுத லோடும் 
மாகவான் நடக்கை மண்மேல் 

விழுந்தது மணிப்பூண் மின்ன 
வேகவான் கடுங்கா லெற்ற 

முற்றும் போய் விளியு நாளின் 
மேகமா காயத் திட்ட 

வில்லொடும் வீழ்ந்த தென்ன . 


பாக வான் பிறைபோல் 

வெவ்வாய்ச் சுடுகணை படுதலோடும் , 
மாக வான் தடக்கை மண் போல் 

விழுந்தது மணிப்பூண் மின்ன 
வேக வான் கடுங்கால் எற்ற 

முற்றும் போய் விளியும் நாளில் 
மேகம் ஆகாயத்து இட்ட 

வில்லொடும் வீழ்ந்தது என்ன . 


இந்திரசித்து வதைப் படலம் 


227 


பொ ! - ( இலக்குவன் விடுத்த ) வானில் தோன்றும் ( சந்திரனது ) 
தேகமாகிய பிறைச்சந்திரனைப் போல் , கொடிய வாயினை யுடையதாய்ச் 
சுடுகின்ற இயல்புடைய அம்பு ( இந்திரசித்தின்மேல் ) பட்டவுடனே , 
மிக்க வேகத்தையுடைய கடுங்காற்று மோதுதலினால் உலக முழுவதும் 
சென்று அழியும் ஊழியிறுதியில் மேகம் ஆசாபத்தில் இட்ட இந்திர 
வில்லினோடும் மண்மிசை வீழ்ந்தது என்னும்படி , ஆகாயத்தில் இருந்த 
சிறந்த பெரிய அவ்விந்திரசித்தின் கை , மணிகள் பதித்த அணிக வன் 
மின்ன வீழ்ந்தது . 


கு : பாகப் பிறை என்க . பிறைவாய்க் கணையைப் புலப்படுத்த 
பிறைபோல் வெவ்வாய்ச் சுடுகணை என்றார் . இலக்குவன் விட்ட பிறை 
முகக் கணை பட்டவுடன் இந்திரசித்தின் கை வில்லோடும் வீழ்ந்த 
தோற்றம் , ஊழி இறுதியில் கடுங்காற்று மோதுதலால் கரிய மேகம் 
இந்திர தனுவோடு மண்மேல் வீழ்ந்தது போல இருந்தது எனத் 
தற்குறிப்பேற்ற உவமையாகக் கூறினார் . இந்திரசித்தின் கரிய பெரிய 
கை கரியமேகம் போன்றது ; அக்கையிலிருந்த வில் இந்திர வில்லைப் 
போன்றது என்க . மேகம் இந்திர வில்லோடு மண்மிசை வீழ்தல் 
இயல்பாக நிகழும் செயலன்மையின் , முற்றும் போய் விளியும் 
ஊழியிறுதியில் கடுங்கால் எற்றுதலால் மேகம் ஆகாயத்திட்ட வில் 
லொடும் வீழ்ந்ததென்ன ஊழியிறுதியைக் குறிப்பிட்டார் . 
முற்றும் போய் விளியும் நாள் என்றது ஊழி இறுதியை மேகம் 
வில்லொடும் வீழ்தற்கு வேகவான் கடுங்கால் காரணம் ஆதல் போல . 
இந்திரசித்தின் கை வில்லொடு வீழ்தற்கு இலக்குவன் விட்ட வெவ் 
வாய்ச் சுடுகணை காரணம் என்பார் , வெவ்வாய்ச் சுடுகனே படுத் 
லோடும் 

மண்மேல் 

விழுந்தது என்றார் . மணிப்பூண் 
என்றது , இந்திரசித்தின் கையில் செல்வச் சிறப்புத் தோன்ற அணிந் 
திருந்த அணிகளை . 

( 44 ) 


என 


தடக்கை 


துணிபட்ட இந்திரசித்தின் கை தரையில் விழுந்து துடித்தல் 


9296 


படித்தலஞ் சுமந்த நாகம் 

பாகவான் பிறையைப் பற்றிக் 
கடித்தது போலக் கோல 

விரல்களா லிறுகக் கட்டிப் 
பிடித்தவெஞ்சிலையி னோடும் 

பேரெழில் வீரன் பொற்றோள் 
துடித்தது மரமுங் கல்லுந் 

துகள் படக் குரங்குந் துஞ்ச . 


228 


யுத்த காண்டம் 


படித்தலம் சுமந்த நாகம் 

பாக வான் பிறையைப் பற்றிக் 
கடித்தது போல , கோல 

விரல்களால் இறுகக் கட்டிப் 
பிடித்த வெஞ்சிலையினோடும் , 

பேர் எழில் வீரன் பொன் - தோள் 
துடித்தது , - மரமும் கல்லும் 

துகள் பட குரங்கும் துஞ்ச . 


பொ : - பூமியைச் சுமந்து கொண்டுள்ள ஆதிசேடன் என்னும் 
பாம்பு வானில் உள்ள சந்திரனின் பாகமாகிய பிறைச்சந்திரனைப் 
பற்றிக் கடித்தது போல , அழகிய விரல்களால் இறுகக் கட்டிப் 
பிடித்த கொடிய வில்லினோடும் பேரழகுடைய இந்திரசித்தின் அழகிய 
தோள் , மரங்களும் கற்களும் துகளாகவும் குரங்குகள் இறந்துபடவும் 
நிலத்தில் வீழ்ந்தது துடித்தது , 


கு : - இந்திரசித்தின் கை ஆதிசேடனைப் போன்றது ; அக்கை 
இறுகப் பற்றியுள்ள வில் அந்த ஆதிசேடன் வாயில் கடித்துக்கொண் 
டுள்ள பிறைச்சந்திரனைப் போன்றது என்க . இராகு என்னும் பாம்பு 
சந்திரனைப் பற்றுகின்றது என்ற புராண மரபு நினைந்து இங்ஙனம் 
உலமை கூறினார் . இராகு என்னும் பாம்பு நிறைமதியையே பற்றும் 
இயல் பினது ; இங்கு ஆதிசேடன் என்னும் பாம்பு பிறைமதியைப் 
பற்றியதுபோன்றது எனத் தற்குறிட்பேற்ற உவமையாகக் கூறியுள் 
ளார் . இந்திரசித்தின் கை விண்ணிலிருந்து மண்ணில் வீழ்ந்த வேகத் 
தாலும் கனத்தாலும் மரமும் கல்லும் துகளாயின ; குரங்குகள் இறந்து 
பட்டன என்றவாறு . 

( 45 ) 


இந்திரசித்தின் கை யற்று வீழ்ந்தது கண்ட தேவர்கள் வியப்பு 


9297 


அந்தர மதனி னின்ற 

வானவ ரருக்கன் வீழா 
சந்திரன் வீழா மேரு 

மால்வரை தகர்ந்து வீழா , 
இந்திர சித்தின் பொற்றோ 

ளிற்றிடைவீழ்ந்த தென்றால் , 
எந்திர மனைய வாழ்க்கை 

யினிச்சில ருகந்தெ னென் றார் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


229 


அந்தரம் அதனில் நின்ற 

வானவர் , அருக்கன் வீழா . 
சந்திரன் வீழா , மேருமால் வரை 

தகர்ந்து வீழா ; 
இந்திர சித்தின் பொன் - தோள் 

இற்று இடை வீழ்ந்தது என்றால் , 
எந்திரம் அனைய வாழ்க்கை 

இனிச்சிலர் உகந்து என் ? என்றார் . 


பொ : - ( போர் நிகழ்ச்சிகளைக் கண்டு கொண்டு ) வானத்தில் நின்ற 
தேவர்கள் , - சூரியன் வீழாதபோது , சந்திரன் வீழாமல் இருக்கும் 
போது , பெரிய மேருமலை உடைந்து வீழாது நிற்கும்போது , இந்திர 
சித்தின் அழகிய தோள் அறுபட்டு நடுவே வீழ்ந்தது என்றால் , நிலை 
பேறின்றித் தேர்ச் சக்கரம் போன்று மாறிமாறிச் செல்கின்ற உயிர் 
வாழ்க்கையை இனிச் சிலர் நிலையெனக் கருதி மகிழ்வதால் பயன் 
என்னை ? 


10 


கு : - சூரியனும் சந்திரனும் மேருமலையும் இருக்கின்ற வரையில் 
இருக்கத்தக்க உரமுடைய இந்திரசித்தின் கை , அவை முற்றும் 
வீழாமல் நிலைபெற்றிருக்கும்போதும் வீழ்ந்தது கண்ட தேவர்கள் , 
நில்லாத வுலகியல்பை நினைந்து கூறியபடி . இவ்வளவு வல்லமையுடைய 
இந்திரசித்தின் கையே வீழ்ந்தபோது , ஏனையோர் உடம்பு வீழ்ந் 
தழிவது சொல்ல வேண்டுமோ ? இத்தகைய நிலை பேறில்லாத வாழ்க் 
கையை நிலையுடைய வாழ்க்கையாக நினைந்து மகிழ்தல் பேதைமை 
என்றவாறு , எந்திரம் என்றது தேர்ச்சக் கரத்தை . சக்கரம் கீழ் 
மேலாகவும் , மேல் கீழாகவும் மாறி வருவதுபோல மாறும் இயல் 
யுடைய உயிர்வாழ்க்கை என்க . 

( 46) 


இந்திரசித்தின் கையற்றது கண்டு அரக்கர் கலங்குதல் 
9298 

மொய்யற மூர்த்தி யன்ன 

மொய்ம்பினா னம்பி னாலப் 
பொய்யறச் சிறிதென் றெண்ணும் 

பெருமையான் புதல்வன் பூத்த 
மய்யறக் கரிதென் றெண்ணு 

மனத்தினான் வயிர மன்ன 
கய்யறத் தலையற் றார்போற் 

கலங்கினார் நிருதர் கண்டார் . 


230 


யுத்த காண்டம் 


மொய் அறமூர்த்தி அன்ன 

மொய்ம்பினான் அம்பினால் , அப் 
பொய் அறச் சிறிது என்று எண்ணும் 

பெருமையான் புதல்வன் , பூத்த 
மை அறக் கரிது என்று எண்ணும் 

மனத்தினான் , வயிரம் அன்ன , 
கை அற , தலை அற்றார் போல் 

கலங்கினார் , நிருதர் கண்டார் . 


பொ : - வலிமை பொருந்திய 
பொருந்திய அரக்கடவுள் 

போன்றவனான 
இலக்குவனது அம்பினால் , பொய்யைப் பெரும்பாதகமாக நினையாயல் 
மிகவும் எளிமையானது என்று கருதி மேற்கொள்ளும் பெருமை 
புடைய இராவணன் மகன் , - அப்போது உண்டானமை ( இவன் 
மனம் நம்மினும் ) மிகக் கரியது என்று எண்ணுதற்குரிய கருமத்தினன் 
ஆகிய இந்திரசித்தின் வயிரம் போன்ற கை அற்றுப் போகக் கண்டவர்க . 
ளாகிய அரக்கர்கள் , தம் தலை யற்றவர்களைப் போல மனங்கலங்கி 
னார்கள் . 


என்றது 


கு : - மொய் - வலிமை . மொய் வளம் செருக்கி ( பதிற்றுப்பத்து . 
49 , 8 ) என்புழியும் இச்சொல் இப் பொருள் படுதல் காண்க . மொய்ம் 
பினான் 

வலியவனான இலக்குவனை . அறத்தெய்வமே 
வலிமையிற் சிறந்தது ஆதலின் , அறவழிச் செல்லும் இலக்குவனுக்கு 
அத் தெய்வத்தையே உவமை கூறியவாறு . அப் பெருமையன் எனச் 
சுட்டினைப் பின்னர் இயைக்க . பெருமையன் என்பது குறிப்புச் சொல் ; 
பெருமையற்றவன் என்றவாறு . பொய் , பெருந்தீமை விளைக்கும் 
மாபாதகம் எனக் கருதி அதற்கு அஞ்சி ஒழுக வேண்டியிருக்க , 
இராவணன் அதனை எளிதெனக் கருதி மேற்கொண்டொழுகிச் 
சீதையை வஞ்சித்தமை நினைந்து “ பொய்யறச் சிறிதென் றெண்ணும் 
பெருமையான் என அவனை இழிவு படுத்தியவாறு . தந்தையின் பொய் 
யொழுக்கமும் இந்திரசித்தின் இருண்ட மனமுமே கையறுதற்குக் 
காரணமாயின என்பதைக் குறிப்பால் புலப்படுத்தியவாறு . அப்போது 
உண்டாக்கப்பட்ட மை கருமை மிக்கது ஆதலின் பூத்தமை என 
அதனையே கூறினார் . மை , எண்ணும் மனத்தினான் என இயையும் . 
மையினும் கரிய மனத்தின் இந்திரசித்து என்றவாறு . பாவ எண்ணங் 
களையுடைய மனம் கரிதாயிருக்கும் என்பது கவிமரபு. கூழின் மலி 
மனம் போன்றிருளா நின்ற கோகிலமே ” ( திருக்கோவை : 322 ) அகங் 
இன்றி மூக்கிற் கரியா ருடைத்து ( குறள் : 277 ) என்பன நினைக்கத் 
தகும் . இந்திரசித்தின் கையற்றது கண்ட நிருதர் தம் தலையற்றாற் 
போன்ற துன்பமுற்றனர் என்றவாறு . 

( 47 ) 


இந்திரசித்து வதைப் படலம் 


231 


வானர சேனை அரக்கர் சேனையை அழித்தல 


9299 


அன்னது நிகழும் வேலை 

யார்த்தெழுந் தரியின் வெள்ளம் 
மின்னெயிற் றரக்கர் சேனை 

யாவரு மீளா வண்ணம் 
கொன்னகக் கரத்தாற் பல்லான் 

மரங்களான் மானக் குன்றால் . 
பொன்னெடு நாட்டை யெல்லாம் 

புதுக்குடி யேற்றிற் றன்றே . 


அன்னது நிகழும் வேலை , 

ஆர்த்து எழுந்து , அரியன் வெள்ளம் 
மின் எயிற்று அரக்கர் சேனை 

யாவரும் மீளாவண்ணம் , 
கொல் நகக் கரத்தால் , பல்லால் , 

மரங்களால் , மானக் குன்றால் , 
பொன்நெடு நாட்டை எல்லாம் 

புதுக்குடி ஏற்றிற்று அன்றே . 


பொ- இந்திரசித்தின் கையற்று வீழ்ந்தது கண்டு அரக்கர் 
கலங்கியபோது , குரங்குச் சேனை ஆரவாரித்து எழுந்து , மின்னலைப் 
போன்று ஒளிவீசும் கோரப் பல்லினையுடைய அரக்கர் சேனையில் 
எவரும் மீளாதபடி , கொல்லுதற்குரிய நகத்தையுடைய கையினாலும் 
பல்லினாலும் மரங்களாலும் பெரிய குன்றுகளாலும் ( கொன்று ) 
பொன்னாடு முழுவதிலும் புதுக்குடி ஏற்றிற்று . 


கொன்று 


அரக்கர் கலக்கமுற்றது கண்டு வானர சேனை நகங்க 
ளாலும் பல்லாலும் மரங்களாலும் குன்றுகளாலும் 
குவித்தது என்பார் , பொன்னெடு நாட்டையெல்லாம் புதுக்குடி 
யேற்றிற்று என்றார் . அரக்கர் யாவரும் வீரப்போர் செய்து இறந் 
தவர் ஆதலின் , பொன்னுலகம் புகுதல் தப்பாது என்ற கருத்தால் 
அங்ஙனம் கூறினார் . நாட்டை என்பதை நாட்டின் கண் என உருபு 
மயக்கமாக்கிக் கொள்க . இறந்த அரக்கரின் மிகுதி புலப்படப் 
பொன்னெடு நாட்டையெல்லாம் குடியேற்றியதாகக் கூறினார் . ( 48 ) 


232 


யுத்த காண்டம் 


இந்திரசித்தின் வீரப் பேச்சு 
9300 காலங்கொண் டெழுந்த மேகக் 

கருமையான் செம்மை காட்டும் 
ஆலங்கொண் டிருண்ட கண்டத் 

தமரர்கோ னருளிற் பெற்ற 
சூலங்கொண் டெறிவ லென்று 

தோன்றினான் பகையிற் றோற்ற 
மூலங்கொண் டுணரா நின்னை 

முடித்தன்றி முடியே னென்றான் . 
காலம் கொண்டு எழுந்த மேகக் 

கருமையான , செம்மை , காட்டும் 
ஆலம் கொண்டு இருண்ட கண்டத்து 

அமரர் கோன் அருளின் பெற்ற 
சூலம் கொண்டு எறிவல் என்று 

தோன்றினான் , பகையில் தோற்ற 
மூலம் கொண்டு உணரா நின்னை 

முடித்து அன்றி முடியேன் என்றான் . 
பொ ! - கார் காலத்து நீர் கொண்டு எழுந்த மேகம் போன்ற 
கருமையுடைய இந்திரசித்து , - திருப்பாற் கடலில் வாசுகி வெளிப் 
படுத்திக் காட்டிய நஞ்சினை உட்கொண்டு ( அதனால் )) இருண்ட 
கண்டத்தினை யுடைய தேவர் கோமானாகிய செம்மேனி காட்டும் 
சிவனது அருளினால் தரப்பெற்ற சூலத்தைக் கையில் கொண்டு 
இலக்குவனை நோக்கி , “ போர்க்களத்தில் தோல்வியுற்ற தொடக் 
கத்தையே யாரிடத்தும் கொண்டறியாதவாறு பெருவீரனாகிய 
நின்னைக் கொன்று அன்றி யான் இறவேன் என்று கூறினான் . 

கு : - முன்பு விண்ணில் சென்று மேகத்தில் மறைந்து நின்றவன் , 
கையை இழந்தவுடன் ஒரு கையோடு தரைக்கு வந்து தோன்றினான் 
என்பார் , தோன்றினான் என்றார் . சிவனளித்த சூலத்தைக் கையிற் 
கொண்டு இலக்குவனை எறிவேன் என்று இந்திரசித்து தனக்குள் 
நினைந்து கொண்டு வெளிப்பட்டான் என்க . தோன்றினான் , முற்றெச் 
சம் . பகை என்றது பகைத்துக் கொள்ளுதற்கு இடமாகிய போர்க் 
களத்தை . யாரிடத்தும் தோல் விகொண்டறியாத பெருவீரன் இலக்கு 
வன் என்று புகழ்பவனாய் , பகையில் தோற்ற மூலங்கொண்டு 
உணரா நின்னை என்றான் . மூலம் என்றது தொடக்கத்தை . தோல்வி 
கொண்ட தொடக்கத்தையே அறியாதவன் என்றவாறு . நின்னால் 
யான முடிவது உறுதியாயினும் பெருவீரனாகிய நின்னைக் கொன்ற பின் 


இந்திரசித்து வதைப் படலம் 


233 


அன்றி யான் இறக்கமாட்டேன் என்றது இந்திரசித்தின் தன் மேம் 
பாட்டுரையாகும் . 

( 49 ) 


இந்திரசித்தின் தோற்றங்கண்ட இலக்குவன் அவனைக் 

கொல்லத் துணிதல் 
9301 

காற்றென வுருமே றென்னக் 

கனலெனக் கடை நா ளுற்ற 
கூற்றமோர் சூலங் கொண்டு 

குறுகிய தென்னக் கொல்வான் 
தோற்றினா னதனைக் காணா 

வினித்தலை துணிக்குங் காலம் 
ஏற்றதென் றயோத்தி வேந்தற் 

கிளையவனினைய செய்தான் . 


காற்று என , உரும் ஏறு என்ன , 
கனல் என , 

கடைநாள் உற்ற 
கூற்றம் ஓர் சூலங்கொண்டு 

குறுகியது : என்ன , கொல்வான் 
தோற்றினான் ; அதனைக் காணா, 

இனி , தலைதுணிக்கும் காலம் 
ஏற்றது என்று , அயோத்தி வேந்தற்கு 

இளையவன் இதனைச் செய்தான் . 


பொ : - ஊழி யிறுதியில் வந்த காற்று என்னும்படியும் இடியேறு 
என்னும்படியும் , வட வைக்கனல் என்னும்படியும் , எமன் 

ஒரு 
சூலத்தைக் கொண்டு நெருங்கினான் என்னும்படியும் ( இலக்குவனைக் ) 
கொல்வதற்காகப் பெருங் கோபத்தோடு போர்க்களத்தில் தோன்றி 
னான் ; அதனை , இராமனுக்கு இளையவனாகிய இலக்குவன் கண்டு , இப் 
பொழுது இவன் தலையைத் துணிக்கும் காலம் வந்துவிட்டது என்று 
ச் செயலைச் செய்தான் . 


கு : - வெகுளி மிக்க இந்திரசித் தின் தோற்றத்தைக் கண்டவர்கள் 
ஊழி யிறுதியில் தோன்றும் காற்றென்றோ, இடி என்றோ, வடவைக் 
கனல் என்றோ, உலகை பழிக்கும் கூற்றென்றோ, கருதுவார்கள் என்ற 
படி , கடைநாளுற்ற என் பது இடைநிலை விளக்காய் முன்னும் பின்னும் 
சென்றியைந்தது . சூலத்தைக் கையில் கொண்டு நிற்கும் ஒற்றுமை 
நினைந்து கூற்றமோர் சூலங்கொண்டு குறுகிய தென்ன என்றார் .. 
தோற்றினான் தன் வினை . அயோத்தி வேந்தன் என்றது இராமனை . 


234 


யுத்த காண்டம் 


பரதனுக்குரியதே யாயினும் அவன் வேண்டுகோளின்படி பதினான்கு 
ஆண்டுகள் கழிந்தபின் அயோத்தி அரசை யேற்றுக்கொள்வதாக 
இராமன் வாக்களித்துள்ளமை நினைந்து இங்கு இங்ஙனம் கூறினார் . 
ஏற்றது என்பது நெருங்கியது என்னும் பொருளது . 

( 50 ) 


இந்திரசித்தின்மேல் பிறைவாய் அம்பினை எய்தல் 


9302 


மறைகளே தேறத் தக்க 

வேதியர் வணங்கற் பால 
இறையவ னிராம னென்னு 

நல்லற மூர்த்தி யென்னின் 
பிறைபெயிற் றிவனைக் கோறி 

யென்றொரு பிறைவாய் வாளி 
நிறையுற வாங்கி விட்டா 

னுலகெலா நிறுத்தி நின்றான் . 


மறைகளே தேறத்தக்க , 

வேதியர் வணங்கற் பால 
இறையவன் இராமன் என்னும் 

நல் அறமூர்த்தி என்னின் , 
பிறை எயிற்று இவனைக் கோறி 

என்று , ஒரு பிறைவாய் வாளி 
நிறைஉற வாங்கி விட்டான் 

உலகு எலாம் நிறுத்தி நின்றான் . 


பொ ! - வேதங்களே தெளியத்தக்க கடவுள் - அந்தணர் வணங் 
கத்தக்க கடவுள் - இராமன் என்கின்ற நல்ல தருமமூர்த்தியே என்பது 
உண்மையாயின் , பிறைச்சந்திரனைப் போன்ற கோரப் பல்லினை 
புடைய இந்த இந்திரசித்தினைக் கொல்வாயாக என்று ஒரு பிறை 
வாய் அம்பினைத் தன் 

முழுவதும் பொருந்த வில்லில் 
தொடுத்து விட்டான் ; அதனால் இலக்குவன் உலக முழுவதையும் 
அரக்கரால் அழிவு எய்தாதவாறு நிறுத்தித் தானும் புகழுடன் அவ் 
வுலகம் உள்ளளவும் நின்றவனாயினான் . 


வலிமை 


கு : - கடவுள் இராமனே என்பது உண்மையானால் 
சித்தினைக் கொல்க என்று இலக்குவன் அம்பினை விட்டது . இராமன் 


இந்திரசித்து வதைப் படலம் 


235 


பரம்பொருள் என்பதை 

உலகம் உணர்தற் பொருட்டாகும் . 
" மண்ணினிற் பிறந்தார் பெறும் பயன்மதி சூடும் , அண்ணலார் 
அடியார்தமை யமுது செய்வித்தல் , கண்ணினாலவர் நல்விழாப் 
பொலிவு கண்டார் தல் , உண்மையா பெனில் உலகர்முன் வருகென 
வுரைப்டர் " ( பெரியபு - திருஞானசம்பந்தர்புரா -1087 ) எனத் 
திருஞானசம்பந்தர் கூறி என் பினைப் பெண்ணாக்கிய செய்தி இங்கு 
ஒப்பு நோக்குதற்கு உரியது . உலகெலா நிறுத்தி நின்றான் என்ப 
தற்கு , உலகத்தைச் சுமந்து கொண்டு நின்றவனாகிய ஆதிசேடனின் 
அமிசமாகிய இலக்குவன் எனப் பொருள் கூறலுமாம் . 

( 51 ) 


இலக்குவன் விடுத்த அம்பு இந்திரசித்தின் 

தலையை யறுத்துத் தள்ளுதல் 


9303 


நேமியுங் குலிச வேலு 

நெற்றியி னெருப்புக் கண்ணான் 
நாமவே றானு மற்றை 

நான் முகன் படையு நாணத் 
தீமுகங் கதுவ வோடிச் 

சென்றவன் சிரத்தைத் தள்ளிப் 
பூமழை யமரர் சிந்தப் 

பொலிந்ததப் பகழிப் புத்தேள் . 


நேமியும் , குலிச வேலும் , 

நெற்றியின் நெருப்புக் கண்ணான் 
நாமவேல்தானும் , மற்ற 

நான்முகன் படையும் , நாண , 
தீமுகம் கதுவ ஓடிச் சென்று , 

அவன் சிரத்தைத் தள்ளி , 
பூமழை அமரர் சிந்த , 

பொலிந்தது - அப் பகழிப் புத்தேள் . 


பொ : - ( இலக்குவ 
( இலக்குவன் விடுத்த ) 

விடுத்த ) அந்த அம்புத் தெய்வம் , 
(திருமாலின் ) சக்கரப்படையும் ( இந்திரனின் ) வச்சிரப்படையும் , 
நெற்றியில் நெருப்புக் கண்ணையுடைய உருத்திரனின் அஞ்சத்தக்க 
லமேலும் , எஞ்சியுள்ள பிரமனுடைய பிரமாத்திரமும் நாணுமாறு . 


236 


யுத்த காண்டம் 


நெருப்பு முனையில் பற்றி பெரியும் படி ஓடிச் சென்று , அந்த இந்திர 
சித்தின் தலையை அறுத்துத் தள்விவிட்டு , தேவர்கள் மலர்மாரி 
சொரிய விளங்கிற்று . 


கு : - எந்தப் படையும் செய்யாத அநஞ்செயலைச் செய்தமையின் - 
பகழிப் புத்தள் என அதனை உருவகஞ் செய்தார் . தம் மால் 
அறுக்க முடியாத இந்திரசித்தின் தலையை அறுத்தமையின் , நேமி 
முதலிய படைகள் நாணுவன ஆயின . தம் வேந்தனானை இந்திரன் 
பகைவனைக் கொன்ற அம்பின்மேல் தேவர் மகிழ்ச்சியால் மலர்மாரி 
சொரிந்தனர் என்க . பகழிப் புத்தேள் , நேமிபும் ......... படையும் 
நாண ஓடிச் சென்று அவன் சிரத்தைத் தள்ளிப் பொலிந்தது என 
இயையும் .. 

(52 ) 


இந்திரசித்தின் உடம்பு தரையில் வீழ்தல் 


9304 


அற்றவன் றலைமீ தோங்கி 

யண்டமுற் றணுகா முன்னம் 
பற்றிய சூலத் தோடு 

முடனிறை பகழி யோடும் 
எற்றிய காலக் காற்றான் 

மின்னொடு மிடியி னோடும் 
சுற்றிய புயல் வீழ்ந் தென்ன 

வீழ்ந்தது சோரன் யாக்கை . 


அற்ற வன் தலை மீது ஓங்கி , 

அண்டம் உற்று அணுகா முன்னம் , 
பற்றிய சூலத்தோடும் 

உடன் நிறை பகழியோடும் , 
எற்றிய காலக் காற்றில் , 

மின்னொடும் இடியினோடும் 
சுற்றிய புயல் வீழ்ந்தென்ன , 

வீழ்ந்தது , சோரன் யாக்கை . 


பொ : - ( இலக்குவனது பிறைவாய் அம்பினால் ) அறுபட்ட வலிய 
தலை , மேலே உயர்ந்து சென்று விண் முகட்டை முட்டிவிட்டுத் 
தரைபை அணு ததற்கு முன்னம், -வீசிய ஊழிக்காற்றினால் தாக் 


இந்திரசித்து வதைப் படலம் 


237 


குண்டு சுற்றிக்கொண்டிருந்த பேகம் , மின்னலோடும் இடியினோடும் 
தரையில் வீழ்ந்தாற்போல , வஞ்சகனாசிய இந்திரசித்தின் உடம்பு , 
ஒரு கையிற் பற்றிய சூலத்தோடும் தன்பால் ஒருங்கே நிறைந்த அம்பு 
களோடும் தரையில் வீழ்ந்தது . 


கு : - இந்திரசித்தின் தலை தரையில் வீழ்தற்கு முன் உடம்பு 
தரையில் வீழ்ந்தது என்றவாறு . அம்பினால் அறுப்புண்ட தலை விண் 
முகடுவரை சென்று மீண்டு தரையில் வீழ்தற்குக் காலம் தாழ்ந்தது 
ஆகலின் , தலைக்கு முன் உடம்பு வீழ்வதாயிற்று . அண்டம் என்றது 
அண்ட முகட்டினே . அண்டம் உற்றுத் தரையில் அணுகா முன்னம் 
என்க . எற்றிய காலக் காற்றுப் போன்றது இலக்குவனது பிறைவாய் 
அம்பு . மேகம் போன்றது , 

இந்திரசித்தின் உடம்பு ; மின்னல் 
போன்றது சூஎம் ; இடியைப் போன்றது பகழி என்க . 

இடியாவது 
நெருப்புப் பிழம்பே யாதலின் செந்நீரால் சிவந்து கிடக்கும் அம்பு 
கட்கு உவமையாயின . சோரன் என்றது இந்திரசித்தினை . சோரன் - 
கள்ளன் , கற்புடைச் சீதையைக் களவிற் கவர்ந்த இராவணன் மகனா 
தலின் இந்திரசித்து சோரன் எனப்பட்டான் . 

( 53 ) 


இந்திர சித்தின் தலை தரையில் வீழ்தல் 


9305 


விண்டலத் திலங்கு திங்க 

ளிரண்டொடு மின்னு வீசும் 
குண்டலத் துணைக ளோடுங் 

கொந்தளக் குஞ்சிச் செங்கேழ்ச் 
சண்டவெங் கதிரின் கற்றைத் 

தழையொடு மிரவி தானிம் 
மண்டலம் வீழ்ந்த தென்ன 

வீழ்ந்தது தலையு மண்மேல் . 


விண்தலத்து இலங்கு திங்கள் 

இரண்டொடும் மின்னு வீசும் 
குண்டலத் துணைகளோடும் 

கொந்தளக் குஞ்சிச் செங்கேழ்ச் 
சண்டவெங் கதிரின் கற்றைத் 

தழையொடும் இரவிதான் இம் 
மண் தலம் வீழ்ந்தது என்ன 

வீழ்ந்தது தலையும் மண்மேல் . 


238 


யுத்த காண்டம் 


பொ : - வானத்தில் விளங்கும் இரு பிறை மதிகளோடும் , ஒளி 
வீசுகின்ற இரு குண்டலங்களோடும் , சுருண்ட குடுமியாகிய செந்நிறத் 
தையுடைய கொடிய வெப்பமான 

கொடிய வெப்பமான கதிர்களின் தாழ்ந்த கற்றை 
போடும் சூரியன் தான் இந்த மண்தலத்தில் வீழ்ந்தது என்று எண்ணு 
மாறு , இந்திரசித்தின் தலையும் இருகோரப் பற்களோடும் குண்டலங்க 
ளோடும் செம்பட்டை மயிர்க் குடுமியோடும் மண்மேல் வீழ்ந்தது . 


கு : - இந்திரசித்தின் தலை இரு கோரப் பற்களோடும் இரு குண் 
டலங்களோடும் செம்பட்டை மயிர்க் குடுமியோடும் தரையில் வீழ்ந்த 
தோற்றம் , சூரியன் , இரு பிறைச்சந்திரன்களோடும் குண்டலங்க 
ளோடும் செங்கதிர்க் கற்றையோடும் மண் தலத்தில் வீழ்ந்தது 
போன்றது என்றவாறு . சூரியன் , திங்களிரண்டோடு வீழ்ந்தது 
போன்றது என்றது , இல்பொருளுவமை ; தற்குறிப்பேற்ற உவமை 
யாதலின் இல்பொருளை யும் இயைத்துக் கூறினார் . குண்டலம் சூரிய 
னுக்கும் இந்திரசித்துக்கும் உண்டு ஆதலின் அது உவமையன்று . 
கொந்தளக் குஞ்சி - சுருண்ட குடுமி , கொந்தளக் குஞ்சியாகிய கதிரின் 
கற்றை என்றது , உருவகம் . இந்திரசித்தின் குடுமி செம்பட்டை மயிரி 
னாலியன்றது ஆகலின் , அதனைக் கதிரின் கற்றையாக உருவகஞ் செய் 
தார் . செங்கேழ்க்கதிர் , சண்டவெங்கதிர் என்க . கதிரின் தழை கற்றை 
என மாறிக் கூட்டுக . இந்திரசித்தின் தலை சூரியனைப் போன்றது என்று 
புகழ்ந்தவாறு . " செம்புனல் கோரிச் செக்கா திசையுறச் செறிகை 
யாலும் , அம்பு என வுற்ற கொற்றத் தாயிரம் கதிர்களாலும் வெம்பு 
பொன் தேரில் தோன்றும் விசையினும் அரக்கன் மெய்யோடு , 
உம்பரில் செல்கின்றா னொத் துதித்தனன் அருக்கன் உப்பால் ” ( 34 ) என 
முன்னும் இப்படலத்தில் இந்திரசித்தினைப் சூரியனோடு ஒப்பிட்டுக் 
கூறியிருத்தல் நினையலாம் . 

( 54 ) 


இந்திரசித்து வீழ்ந்ததும் அரக்கர்படை இரிந்தோடுதல் 


9306 


உயிர்புறத் துற்ற காலை 

யுண்ணின்ற வுணர்வி னோடும் 
செயிரறு பொறியு மந்தக் 

கரணமுஞ் சிந்து மாபோல் 
அயிலெயிற் றரக்க ருள்ளா 

ராற்றல ராகி யான்ற 
வெயிலுடை யிலங்கை நோக்கி 

யிரிந்தனர் படையும் விட்டார் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


239 


உயிர் புறத்து உற்ற காலை 
உள் 

நின்ற உணர்வினோடும் 
செயிர் அறு பொறியும் அந்தக் 

கரணமும் சிந்துமாபோல் 
அயில் எயிற்று அரக்கர் உள்ளார் , 

ஆற்றலர் ஆகி , ஆன்ற 
எயிலுடை இலங்கை நோக்கி , 

இரிந்தனர் , படையும் விட்டார் . 


பொ : - உயிர் உடம்பிலிருந்து புறத்தே சென்றதும் ( இதற்குமுன் ) 
உள்ளிருந்த உணர்வும் குற்றமற்ற ஐம்பொறிகளும் , மனம் முதலிய 
அந்தக் கரணங்களும் அழிவது போலக் கூர்மையான பற்களையுடைய 
அரக்கராக உள்ளவர் எல்லாம் ( இந்திரசித்து இறந்தவுடன் ) ஒன்றும் 
செய்ய இயலாராய்க் கையில் இருந்த படைகளையும் விட்டுவிட்டுச் 
சிறந்த மதிலையுடைய இலங்கையை நோக்கி ஓடினார்கள் . 


கு : - உயிர் போன்ற இந்திரசித்து இறந்தவுடன் அவ்வுயிரின் 
உணர்வும் ஐம்பொறிகளும் அந்தக்கரணமும் போன்ற தொடர் 
புடைய அரக்கர் சேனை முழுவதும் செயலற்று இலங்சைக்குள் ஓடி 
யொளிந்தது என்றவாறு . உயிர் புறத்துற்ற காலை என்ற உவமை 
யால் இந்திரசித்து இறந்தவுடன் என்ற உவமேயம் வருவிக்கப்பட்டது . 
இந்திரசித்து இறந்தான் என்று மேல் பெறப்பட்டமையின் உயிர் 
புறத்துற்ற காலை என்ற பாடமே பொருத்தமானது ; உயிரிறப் புக்க 
காலை என்ற பாடம் பொருத்தமான தன்று என்பது தெளிவு .. 
பொறிகளாவன , மெய் வாய் கண் மூக்குச் செவி என்பன . அந்தக் 
கரணம் - உட்கருவிகள் . அவையாவன : மனம் , புத்தி , சித்தம் , அகங் 
காரம் என்பன . உயிரின் தன்மை உணர்வே யாகலின் அதனை முற் 
கூறினார் . உயிர் நீங்கினவுடன் உணர்வும் பொறிகளும் , அந்தக்கரண 
மும் கெட்டொழிதல் உலகியல் காட்சியாற் காணத்தக்கது ஆதலின் , 
இந்திரசித்து இறந்தவுடன் அவன் சேனை கெட்டோடியதற்கு உவமை 
யாக அந் நிகழ்ச்சியைக் கூறினார் . அயில் எயிறு என்றது கோரப் 
பல்லினை . இரிந்தோடுவார்க்குப் பாதுகாவலாக உள்ளது மதில் 
ஆகலின் , எயிலுடை இலங்கை எனச் சிறப்பித்தார் . போர் செய்யும் 
கருத்தே இல்லாமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடினார் 
என்பது புலப்பட , படையும் விட்டார் என்றார் . படையும் விட்டா 
ராய் இரிந்தனர் என இயையும் . 

( 55 ) 


240 


யுத்த காண்டம் 


தேவர்கள் ஆடையை வீசி ஆரவாரித்தல் 


930 7 வில்லாள ரானார்க் கெல்லா 

மேலவன் விளித லோடும் 
செல்லாதவ் விலங்கை வேந்தற் 

கர செனக் களித்த தேவர் 
எல்லாருந் தூசு வீசி 

யேறிட வார்த்த போது 
கொல்லாத விரதத் தார் தங் 

கடவுளர் கூட்ட மொத்தார் . 


வில்லாளர் ஆனார்க்கு எல்லாம் 

மேலவன் விளிதலோடும் 
செல்லாது அவ் இலங்கை வேந்தற்கு 

அரசு , எனக் களித்த தேவர் 
எல்லாரும் தூசு வீசி 

ஏறிட ஆர்த்த போது , 
கொல்லாத விரதத்தார்தம் 

கடவுளர் கூட்டம் ஒத்தார் . 


பொ !. வில்வீரர்க்கு எல்லாம் மேம்பட்டவனாகிய இந்திரகித்து 
இறந்து விட்டமையால் , அந்த இலங்கை வேந்தனாகிய இராவணனுக்கு 
அரசு நடவாது என்று களிட படைந்த தேவர்கள் யாவரும் மேலாடை 
யோடு தம் அரையில் உடுத்திருந்த ஆடையையும் அவிழ்த்து விண்ணில் 
ஏறிடுமாறு வீசி ஆரவாரித்த போது ( அத்தேவர்கள் அம்மணமாக 
இருத்தலின் ) கொல்லாத விரதம் பூண்ட அருக சமயத்தவரின் 
கடவுளர் கூட்டத்தை ஒத்துத் தோன்றினார்கள் . 


கு ! - இராவணன் ஆட்சியில் அல்லலுற்ற அமரர் இந்திரசித்தின் 
வீழ்ச்சி கண்டதும் இனி அவ்விராவணன் ஆட்சி நடவாது என் 
மகிழ்ச்கியினால் மேலாடையையும் உடுத்த ஆடையையும் விண்ணில் 
ஏறுமாறு வீசி ஆரவாரம் செய்தனர் என்க . மகிழ்ச்சி மிகுதியினால் 
இவ்வாறு ஆடைகளை விண்ணில் வீசி ஆரவாரித்தல் உண்டு என்பதை 
" மறையோ ரெல்லாம் உத்தரியம் விண்ணி லேறவிட்டு ஆர்த்தார் ” 
( பெரியபு - வெள்ளானைச் - 13 ) என்பதாலும் , “ மாமறையோர் 
குழாத்தினுடன் மல்கு திருத் தொண்டர் குழாம் மருங்கு சூழ்ந்த , தாம் 
அறுவை உத்தரியம் தனி விசும்பில் எறிந்து ஆர்க்கும் தன்மையாலே ” 


இந்திரசித்து வதைப் படலம் 


241 


( பெரியபு - திருஞான சம்பந்தர் -95 ) என்பதாலும் அறியலாம் . 
கொல்லாத விரதத்தார் என்றது சமண மதத்தினரை ; அவருள் திகம் 
பரர் என்பார் ஆடையின்றி அமணமாக இருப்பர் ; அவர் வணங்கும் 
கடவுளரும் அத்தகையினரே ஆதலின் , கொல்லாத விரதத்தார் தம் 
கடவுளர் கூட்டம் ஒத்தார் என்றார் . தூசு ஏற வீகினார் தேவர் ஆதலின் 
கொல்லாத விரதத்தாரைக் கூறாமல் அவர்தம் கடவுளர் கூட்டத்தை 
உவமை கூறினார் . கொல்லாத விரதத்தார் வணங்கும் கடவுள் ஒரு 
வரே ஆதலின் கடவுளர் கூட்டம் ஒத்தார் என்றது , தேவர்களின் 
பன்மை நோக்கி வந்த இல் பொருள் உவமையாகக் கொள்க . ( 56 ) 


முதல் தேவர்கள் தரையிடைத் தோன்றி நிற்றல் 


9308 


வரந்தரு முதல்வன் மற்றை 

மான்மறிக் கரத்து வள்ளல் 
புரந்தரன் முதல்வ ராய 

நான்மறைப் புலவர் பாரில் 
நிரந்தரந் தோன்றி நின்றா 

ரருளினா னிறைந்த நெஞ்சர் 
கரந்தில ரவரை யாக்கை 

கண்டன குரங்குங் கண்ணால் . 


வரந்தரு முதல்வன் , மற்றை 

மான்மறிக் கரத்து வள்ளல் , 
புரந்தரன் முதல்வர் ஆய , 

நான்மறைப் புலவர் , பாரில் 
நிரந்தரம் தோன்றி நின்றார் ; 

அருளினால் நிறைந்த நெஞ்சர் 
கரந்திலர் அவரை யாக்கை ; 

கண்டன குரங்கும் கண்ணால் . 


பொ ! - முதற்கடவுளாகிய - வரங்களைத் தருகின்ற திருமாலும் , 
மான் குட்டியைத் தாங்கிய கையினையுடைய வள்ளலாகிய சிவனும் , 
தான் மறைப் புலமையுடைய பிரமனும் இந்திரனும் பூமியில் வந்து 

. 
நிரந்தரமாகத் தோற்றம் அளித்து நின்றார்கள் ; அருளினால் நிறைந்த 
நெஞ்சர் ஆதலினால் அவர் தம் உடம்பை மறைக்காமல் நின்றனர் ; 
குரங்குகளும் தம் கண்களால் அவர்தம் உடம்பைக் கண்டன . 

16 


242 


யுத்த காண்டம் 


கு ! - முதல்வராய வரந்தரு முதல்வன் , வள்ளல் நான்மறைப் 
புலவர் , புரந்தரன் பாரில் தோன்றி நின்றார் எனக் கொண்டு கூட்டுக . 
குரங்கும் என்புழி உம்மை இழிவு சிறப்புப் பொருளது . குரங்கும் 
அவரை வாக்கை கண்டன என்க . அவரது யாக்கை என்பது உருபு 
மயக்கமாயிற்று . 

( 57 ) 


9309 


அறந்தலை நின்றார்க் கில்லை 

யழிவெனு மறிஞர் வார்த்தை 
சிறந்தது சரங்கள் பாயச் 

சிந்திய சிரத்த வாகிப் 
பறந்தலை யதனின் மற்றப் 

பாதக வரக்கன் கொல்ல 
இறந்தன கவிக ளெல்லா 

மெழுந்தன விமையோ ரேத்த 


அறந்தலை நின்றார்க்கு இல்லை 

அழிவு எனும் அறிஞர் வார்த்தை 
சிறந்தது - சரங்கள் பாயச் 

சிந்திய சிரத்த ஆகி , 
பறந்தலை அதனில் மற்று அப் 

பாதக அரக்கன் கொல்ல , 
இறந்தன கவிகள் எல்லாம் 

எழுந்தன , இமையோர் ஏத்த 


பொ : - அறநெறியின் கண் 

நின்று 

ஒழுகினவர்க்கு அழிவு 
இல்லை என்ற அறிஞர் மொழி உண்மையாய்ச் சிறப்புற்றது ; 
( யாங்ஙனம் எனின் ? ) அம்புகள் பாய்ந்ததனால் தலை சிதறப்பெற்றன 
வாகிப் 

போர்க்களத்தில் அந்தப் பாதகனாகிய இந்திரசித்தினால் 
கொல்லப்பட்டனவாகிய குரங்குகள் எல்லாம் முத்தேவர்களும் 
வாழ்த்தியதால் உயிர் பெற்று எழுந்தன ; ( ஆகலின் என்க . ) 


கு . அறநெறி செல்லும் இராமனுக்குத் துணையாக நின்று 
போர் செய்த குரங்குகள் , போர்க்களத்தில் இறந்ததும் , அங்கு 
வந்திருந்த மும்மூர்த்திகளின் வாழ்த்தினால் உயிர்பெற்று எழுந்தன 
வாதலின் , அறந்தலை நின்றார்க்கு அழிவில்லை என்னும் அறிஞர் 
வார்த்தை உண்மையாயிற்று 

என்றவாறு . 

கவிகள் - குரங்குகள் . 
இமையோர் என்றது , முன்னைச் செய்யுளில் தோன்றி நின்றதாகக் 


இந்திரசித்து வதைப் படலம் 


243 


கூறிய முத்தேவரை . ஏத்துதலாவது , இராமனுக்குத் தொண்டு 
செய்த இக்குரங்குகள் உயிர்பெற்றெழுக என வாழ்த்துதல் . பறந்தலை . 
போர்க்களம் . அல்ல லருளாள் வார்க் கில்லை வளி வழங்கு மல்லன்மா 
ஞாலங் கரி " ( குறள் -245 ) என்பது இங்கு நினைக்கத்தகும் . (58 ) 


அங்கதன் இந்திரசித்தின் தலையை முன் தூக்கிச் செல்ல 

இலக்குவன் அனுமன் தோள் மேல் செல்லுதல் 


9310 


- 


ஆக்கையி னின்று வீழ்ந்த 

வரக்கன்றன் றலையை யங்கை 
தூக்கின னுள்ளங் கூர்ந்த 

வாலி சேய் தூசி செல்ல 
மேக்குயர்ந் தமரர் வெள்ள 

மள்ளி யே தொடர்ந்து வீசும் 
பூக்கிளர் பந்தர் நீழ 

லனுமன்மே லிளவல் போனான் . 


ஆக்கையின் நின்று வீழ்ந்த 

அரக்கன் தன் தலையை அம் கை 
தூக்கினன் , உள்ளம் காந்த 

வாலி சேய் தூசி செல்ல , 
மேக்கு உயர்ந்து அமரர் வெள்ளம் 

அள்ளியே தொடர்ந்து வீசும் 
பூக்கிளர் பந்தர் நிழல் , 

அனுமன்மேல் இளவல் போனான் . 


பொ : உடம்பில் நின்று அறுபட்டு விழுந்த இந்திரசித்தின் 
தலையை மனமகிழ்ச்சி மிக்க வாலியின் மகனாகிய அங்கதன் 
அகங்கையில் தூக்கிக்கொண்டு முன்னணியில் 

செல்லா நிற்க , 
விண்ணில் உயர்ந்து நின்று தேவர்களின் திரள் அள்ளினராய்த் 
தொடர்ந்து சொரிகின்ற மலர்களின் கிளர்ச்சி மிக்க பந்தல் நீழலில் 
இலக்குவன் அனுமன் தோள்மேலனாய்ப் போனான் . 


உள்ளம் கூர்தலாவது , 

மகிழ்ச்சியால் மனம் கிளர்ச்சி 
கொள்ளுதல் . அகங்கை என்பது இடையது கெட்டு 
யாயிற்று ; உள்ளங்கை 

என்பது 

பொருள். தூசி - முன்னணி . 


அங்கை 


244 


யுத்த காண்டம் 


விண் . 


தொண்டர்காள் தூசி செல்லீர் (திருவாசகம் -திருப்படையெழுச்சி -2 ) 
என்றதும் நினைக . மேக்த - மேலிடம் ; 

தேவர்கள் தம் 
பகையை மாய்த்த இலக்குவன்மேல் தொடர்ந்து மலர்மாரி 
சொரிந்து கொண்டே இருந்தமையால் , அம்மலர்கள் இலக்கு 
உனுக்கு- நடைப் பூம்பந்தாபோல அமைந்து நிழல் செய்தது . 
என்பார் , பூக்கிளர் பர்தா நீழல் என்றார் . நீழல் , நீட்டல் விகாரம் . 
இந்திரசித்தினை அனுமக ஊர்ந்து நின்றே வென்றான் இலக்குவனா 
தலின் அந்தக் கோலத்தோடே இராமன் முன்பு செல்கின்றான் 
என்றவாறு . வாலி சேய் அரக்கன்றன் தலையைத் தூக்கினனாய்த் 
தூசி செல்ல , இளவல் அனுமன் மேல் போனான் என்க . 

( 59 ) 


அங்கதன் கையில் இந்திரசித்தின் தலையைக் 

கண்ட இந்திரன் மகிழ்ச்சி 


9311 


வீங்கிய தோளன் றேய்ந்து 

மெலிகின்ற பழியன் மீதுற் 
றோங்கிய முடியன் றிங்க 

ளொளிபெறு முகத்த னுள்ளால் 
வாங்கிய துயரன் மீப்போய் 

வளர்கின்ற புகழன் வந்துற் 
றோங்கிய வுவகை யாள 

னிந்திர னுரைக்க லுற்றான் . 


வீங்கிய தோளன் , தேய்ந்து 

மெலிகின்ற பழியன் , மீதுற்ற 
ஓங்கிய முடியன் , திங்கள் 

ஒளிபெறும் முகத்தன் , உள்ளால் 
வாங்கிய துயரன் , மீப்போய் 

வளர்கின்ற புகழன் , வந்துற்று 
ஓங்கிய உவகை யாளன் , 

இந்திரன் , உரைக்க லுற்றான் . 


பொ / - ( அக்காட்சியைக் கண்ட இந்திரன் ) பூரித்த தோள்களை 
புடையவனாய் , தனக்கிருந்த பழி தேய்ந்து மெலியப் பெற்றவனாய் , 
மேலே நிமிர்ந்த முடியை யுடையவனாய்ச் சந்திரனைப் போல ஒளி 
பெற்ற முகத்தை யுடையனாய் , உள்ளத்திருந்த துயரம் வாங்கப் 


இந்திரசித்து வதைப் படலம் 


245 


பெற்றவனாய் , மேலே சென்று வளர்கின்ற புகழை யுடையவனாய்ப் 
புதிதாக வந்து பொருந்தி உயர்ந்துள்ள மகிழ்ச்சி யுடையவனாய்ச் 
சொல்லத் தொடங்கினான் . 


கு - இராவணன் மகனாகிய மேகநாதன் தன்னை வென்றதைப் 
புலப்படுத்தி இந்திரசித்து என்ற பெயர் தாங்கி வெற்றியோடு 
உலாவியது , இந்திரனுக்கு மெலிவினையும் பழியையும் தலைகுனிவையும் 
ஒளிகாம்பும் முகத்தையும் உள்ளத்துத் துயரத்தையும் உண்டாக்கிக் 
கொண்டிருந்தது ஆதலின் , அந்த இந்திரசித்தின் தலை இப்போது 
இலக்குவனால் தள்ளப்பட்டு அங்கதனால் தூக்கிச் செல்லப்படுவது 
கண்டபோது , அந்த இந்திரனுக்கு வீங்கிய தோளும் தேய்கின்ற 
பழியும் ஓங்கிய முடியும் ஒளிபெறு முகமும் வாங்கிய துயரமும் 
வளர்கின்ற புகழும் ஓங்கிய உவகையும் உண்டாயின என்றவாறு . 
வீங்கிய தோளன் முதலியன வடமொழி நடை என்பர் . அருங்கேடன் 
( குறள் - 210) . சென்று சேக்கல்லாப் புள்ள யுள்ளி லென்றூழ் வியன் 
குளம் ( அகநா -42 ) எனத் தமிழிலும் அந்நடை வந்துள்ளமை 
காணலாம் . 

( 60 ) 


இந்திரன் மகிழ்ச்சி மொழி 9312-9313 


9312 


எல்லிவான் மதியி னுற்ற 

கறையென வென்மேல் வந்து 
புல்லிய வடுவும் போகா 

தென்றகம் புலம்பு கின்றேன் 
வில்லிய ரொருவர் நல்கத் 

துடைத்துறும் வெறுமை தீர்ந்தேன் ; 
செல்வமும் பெறுதற் குண்டோ 

குறையினிச் சிறுமை யாதோ . 


4 எல்லிவான் மதியின் உற்ற 

கறை என , என்மேல் வந்து 
புல்லிய வடுவும் போகாது 

என்று அகம் புலம்புகின்றேன் . 
வில்லியர் ஒருவர் நல்க , 

துடைத்து உறும் வெறுமை தீர்ந்தேன் ; 
செல்வமும் பெறுதற்கு உண்டோ 

குறை ? இனிச் சிறுமை யாதோ ? 


246 


யுத்த காண்டம் 


பொ : - இரவில் விளங்கும் வெள்விய சந்திரனிடத்துப் பொருந் 

களங்கம் போல என்மேல் வந்து பொருந்தியுள்ள பழியும் 
நீங்காது போலும் என்று மனம் புலம்புகின்ற யான் இப்போது 
வில் வீரராகிய ஒருவர் அருளியதால் அந்த வடு துடைக்கப்பெற்று , 
இது காறும் இருந்த என் வெறுமைத் தன்மையும் தீர்ந்தேன் ; இனி 
ன் அரசச் செல்வத்தையும் பெறுதற்குக் குறையேதும் உண்டோ ? 
இனிச் சிறுமைதான் யாதுளது ? 

கு : - எல்லி - இரவு . வால் - வெண்மை . சந்திரனிடத்தில் பொருத் 
திய களங்கம் நீங்காதது போல , என்மேல் வந்து புல்லிய வடிவும் 
நீங்காது போலும் என இந்திரன் இதுகாறும் புலம்பிக் கொண்டிருந் 
தான் என்றவாறு . வடுவாவது , மேகனாதன் இந்திரசித்து எனப் 
பெயர் தாங்கி இந்திரன் தனக்குத் தோற்றமையை என்றும் புலப் 
படுத்திக் கொண்டிருந்ததேயாம் . புலம்புகின்றேன் வினைப்பெயர் . 
புலம்புகின்ற யான் , வில்லியா நல்குதலால் அவ்வடுவைத் துடைத்து 
வெறுமையும் தீர்ந்தேன் என்றவாறு . வில்லியர் ஒருவர் என்றது 
இலக்குவனை . உயர்த்தற்கண் பலர்பாலாய் வந்தது . வடுவும் 
துடைத்து இதுகாறும் உறும் வெறுமையும் தீர்ந்தேன் என்றவாறு . 
வெறுமையாவது , வீரம் சிறிதும் இல்லாமை . இந்திரசித்தினை யாதும் 
செய்ய இயலாதிருந்த வெறுமைத்தன்மை இலக்குவனால் நீங்கியது . 
என்றவாறு . வடுத் துடைக்கப்பெற்ற யான் என விண்ணுலக அரசச் 
செல்வத்தையும் பெறுதற்குத் தடையில்லை என்பான் , செல்வமும் 
பெறுதற் குண்டோ குறை ? இனிச் சிறுமை யாது ? எனவும் கூறினான் . 
ஓகாரம் ஈற்றசை . சிறுமை - துன்பம் . இந்திரசித்து இறந்தமை 
யால் விண்ணுலகத்து ஆட்சி பெற்றுத் துன்பம் நீங்கியிருக்கலாம் 
என்றவாறு . 

( 61 ) 
9313 சென்றலை யாழி தொட்டோர் 

சேயருட் சிறுவன் செம்மல் 
வென் றலைத் தென்னை யார்த்துப் 

போர்த்தொழில் கடந்த வெய்யோன் 
தன் றலை யெடுப்பக் கண்டு 

தானவர் தலைகள் சாய 
என்றலை யெடுக்க லானே 

னினிக்குடை யெடுப்பெ னென்றான் . 
சென்று அலை ஆழி தொட் டோர் 

சேய் அருள் சிறுவன் செம்மல் , 
வென்று அலைத்து என்னை ஆர்த்துப் 

போர்த்தொழில் கடந்த செய்யோன் , 


ம . 


இந்திரசித்து வதைப் படலம் 


247 


தன் தலை எடுப்பக் கண்டு , 

தானவர் தலைகள் சாய , 
என் தலை எடுக்கலானேன் ; 

னிக்குடை எடுப்பென் என்றான் . 


போ : - சென்று சென்று அலைகின்ற அலைகளையுடைய கடலைத் 
தோண்டினவர்களாகிய சகரர் மரபில் தோன்றிய இலக்குவன் 
அருளால் என் சிறுவன் வாலியின் புதல்வனாகிய அங்கதன்.- என்னை 
வென்று வருத்திக் கட்டிப் போர்த்தொழிலில் வெற்றி பெற்ற 
கொடியவனாகிய இந்திரசித்தினது தலையை எடுப்பக் கண்டு , அசுரர் 
கள் தலைகள் அச்சத்தால் சாயுமாறு , என்னுடைய தலையைத் தூக்கிப் 
பார்க்கலானேன் ; இனி என் வெண்கொற்றக் குடையையும் எடுப் 
பேன் என்று கூறினான் . 


சேய் என்றது , 


என்றது 


கு- ஆழி தொட்டோர் என்றது சகரரை ; அவர் சேய் என்றது 
இலக்குவனை . கடல் தோண்டுதலாகிய செயற்கரிய செய்த சகரர் 
போல இலக்குவன் , இந்திரசித்தினை வெற்றிகொண்ட செயற்கு அரிய 
செயலைச் செய்தமையின் ‘ ஆழிதொட்டோர் சேய் என உபசரித்த 
வாறு . சாபம் நீக்கும் தன்மை கண்டு இராமனை “ மாயிரு விசும்பிற் 
கங்கை மண்மிசை யிழிந்தோன் மைந்த ” ( பால - அகலிகைப் -72 ) 
என கோசிக முனிவன் விளித்துள்ளதும் நினைக . 
வழித்தோன் றலை . சகரரும் சூரிய குலத்தவராதலின் இங்ஙனம் 
கூறினார் . இது இந்திரன் கூற்றாகலின் அங்கதனைச் "சிறுவன் 
செம்மல் என்றான் . சிறுவன் 

தன் மகனாகிய வாலியை . 
இலக்குவனது குறிப்பின்படி அங்கதன் இந்திரசித்தின் தலையை 
யெடுத்தான் என்பான் , " சேயருட் சிறுவன் செம்மல் ...... வெய்யோன் 
தன் தலை எடுப்ப " என்றான் . பெரும் பகைவந்து தலை வீழ்ந்தமையால் 
அச்சமின்றி இந்திரன் தலை தூக்கிப் பார்த்தான் என்றவாறு . 
இச் செய்யுள் சில புத்தகங்களில் கீழ்க்கண்டவாறு 

காணப் 
படுகிறது . 

தென்றலை யாழி சூழ்ந்த 

திருமதி லிலங்கை காக்கும் 
புன்றலைக் கள்வன் பெற்ற 

புதல்வனை யிளவல் வீழ்த்த 
வன்றலை யெடுத்து நீமுன் 

வருதலால் வான ரேச 
என்றலை யெடுக்க லானே 

னினிக்குடை யெடுப்பெ னென்றான் . 


248 


யுத்த காண்டம் 


இராமன் அருகிலுள்ளோர் அங்கதனைப் புகழ்தல் 


9314 


வான்றலை யெடுக்க வேலை 

மண்டலை யெடுக்க வானோர் 
கோன்றலை யெடுக்க வேதக் 

குலந்தலை யெடுக்கக் குன்றாத் 
தேன்றலை யெடுக்குந் தாராய் 

தேவரை வென்றான் றீய 
ஊன்றலை யெடுத்தாய் நீயென் 

றுரைத்தன ருவகை மிக்கார் . 


வான் தலை எடுக்க , வேலை 

மண்தக் எடுக்க , வானோர் 
கோன் தலை எடுக்க , வேதக் 

குலம் தலை எடுக்க , குன்றாத் 
தேன் தலை எடுக்கும் தாராய் ! 

தேவரை வென்றான் தீய 
ஊன் தலை எடுத்தாய் , நீ என்று 

உரைத்தனர் உவகை மிக்கார் , 


பொ : - குறையாத தேன் பெருக்கெடுக்கும் மலர் மாலையணிந்த 
அங்கதனே ! வானுலகத்துள்ள தேவர் (குனிதல் நீங்கித் ) தலை 
தூக்கவும் மண்ணுலகத்தோர் அச்சம் நீங்கித் தலை எடுக்கவும் , தேவர் 
கோனாகிய இந்திரன் துன்பம் ஒழிந்து தலை நிமிரவும் , வேதக் 
கூட்டம் தலை நிமிரவும் , தேவரை வென்றவனாகிய 

இந்திர 
சித்தின் தீயதாகிய ஊன்மிக்க தலையை நீ எடுத்தாய் என்று இராமன் 
அருகில் நின்றவர்கள் மகிழ்ச்சி மிக்கவராய்க் கூறினர் , 


கு : - அங்கதன் இந்திரசித்தின் தலையை எடுத்தது வான் தலை 
எடுத்தல் முதலிய செயற்சக் காரணமாயது எனப் புகழ்ந்து கூறிய 
வாறு . தலையெடுத்தல் என்ற சொல் பன்முறை வரத் தொகுத்தமை 
யால் இது சொற்பின்வருநிலை யணியாகும் . தேவரை வென்றான் 
என்றது இந்திரசித்தினை . இச் செய்யுள் நல்ல பல ஏடுகளில் இல்லை . 
இடைச் செருகலாக இருக்கலாம் என எண்ண இடமுண்டு . ( 63 ) 


இந்திரசித்து வதைப் படலம் 


249 


இராமன் இலக்குவன் வரவை யெதிர்நோக்கியிருத்தல் 


9315 


வரதன் போய் மறுகா நின்ற 

மனத்தினன் மாயத் தோனைச் 
சரதம் போர் வென்று மீளும் 

தருமமே தாங்க வென்பான் 
விரதம் பூண் டுயிரி னோடுந் 

தன்னுடை மீட்சி நோக்கும் 
பரதன் போன் றிருந்தான் றம்பி 

வருகின்ற பரிசு பார்த்து . 


வரதன் , போய் மறுகாநின்ற 

மனத்தினன் , மாயத்தோனைச் 
சரதம் போர் வென்று மீளும் , 

தருமமே தாங்க என்பான் , 
விரதம் பூண்டு , உயிரினோடும் 

தன்னுடை மீட்சி நோக்கும் 
பரதன் போன்று இருந்தான் , தம்பி 

வருகின்ற பரிவு பார்த்து . 


பொ : - வரம் தரத்தக்க பெருமையனாகிய இராமன் , மிகவும் 
கலங்கா நின்ற மனத்தை யுடையவனாய் , தருமமே துணை நின்று 
தாங்க , மாயத்தவனாகிய இந்திரசித்தினைப் போரில் வென்று ( இலக் 
குவன் ) நிச்சயமாகத் திரும்புவான் என்று எண்ணுகின்றவனாய் , 
( அயோத்தியில் ) உயிரோடு விரதம் பூண்டு தனது மீட்சியை எதிர் 
நோக்கியிருக்கும் பரதன் போன்று , தம்பி இலக்குவன் மீண்டும் 
வருகின்ற தன்மையை எதிர்பார்த்துக்கொண்டு இருந்தான் . 


கு : - இந்திரசித்தினை வென்று இலக்குவன் திரும்பி வருவான் 
என்று இராமன் எதிர்நோக்கியிருக்கும் தன்மை , பரதன் விரதத்தாடு 
தன் மீட்சியை எதிர்நோக்கி இருப்பது போன்றது எனப் பின் 
நிகழ்ச்சியையே இங்கு உவமையாக்கிக் கூறிய நயம் சிந்தித்து மகிழ் 
தற்குரியது . இராமன் பதினான்கு ஆண்டுகள் கழிந்தவுடன் அயோத் 
திக்கு வராதிருந்தால் தீயில் மூழ்கி உயிர் துறப்பேன் எனப் பரதன் 
உயிரினோடு விரதம் பூண்டு தந்திக் கிராமத்தில் இராமனை எதிர் 
நோக்கியிருக்கிறான் என்பது புலப்பட உயிரினோடும் விரதம் பூண்டு 
எவறார் . இனி , உயிரினோடு தான் மீளுகின்ற தன்மையை எதிர் 


250 


யுத்த காண்டம் 


பார்க்கும் எனக் கூறலும் ஆம் . பரதன் - உயிரோடு விரதம் பூண்டு 
இராமன் மீண்டும் வருதலை எதிர்பார்ப்பது போல , இராமன் 
இலக்குவன் மீட்சியை யெதிர்பார்த்திருக்கின்றான் என்றமையால் , 
இலக்குவன் மீண்டு வாரானாயின் இராமன் உயிர் துறக்கும் உள்ள 
உறுதியோடு இருக்கின்றான் என்பதும் புலப்படுத்தியவாறு . இந்திர 
சித்து மாயம் பல வல்லவன் ஆதலின் , இலக்குவனுக்கு யாது 
நிகழுமோ என்ற அச்சத்தால் இராமன் உள்ளம் பெரிதும் கலங்கி 
யிருந்தான் என்றவாறு . அத்தகைய கலக்கத்திலும் 

தருமமே 
தாங்கச் சரதம் போர் வென்று மீளும் என்ற உறுதியும் இருந்தது . 
வரதன் சரதம் வென்று மீளும் என்பானாய்த் தன்னுடை மீட்சி 
நோக்கும் பரதன் போன்று , தம்பி வருகின்ற பரிசு பார்த்து இருந் 
தான் என இயையும் . இதனால் இலக்குவன் மீட்சியில் இராமனுக் 
கிருந்த ஆராக் காதல் புலப்படுத்தியவாறு . 

( 64 ) 


மீளும் தம்பியைப் பார்த்து இராமன் கண்ணீர் சொரிதல் 


9316 


வன்புலங் கடந்து மீளுந் 

தம்பிமேல் வைத்த மாலைத் 
தன்புல நயன மென்னுந் 

தாமரை சொரியுந் தாரை 
அன்புகொ லழுக ணீர்கொ 

லானந்த வாரி யேகொல் 
என்புக ளுருகிச் சோருங் 

கருணைகொல் யார தோர்வார் . 


வன்புலம் கடந்து மீளும் 

தம்பிமேல் வைத்த மாலைத் 
தன்புல நயனம் என்னும் 

தாமரை சொரியும் தாரை , 
அன்பு கொல் ? அழு கணீர் கொல் ? 

ஆனந்த வாரியே கொல் ? 
என்புகள் உருகிச் சோரும் 

கருணைகொல் ? யார் அது ஓர்வார் ? 


பொ : - வலி தாகிய பகைப்புலத்தில் சென்று வென்று மீளுகின்ற 
தம்பிமேல் வைத்த தன் கட்புலம் என்கின்ற தாமரை மால மாலை 


இந்திரசித்து வதைப் படலம் 


251 


யாகச் சொரிகின்ற கண்ணீர்த்தாரை , அன்பு காரணமாகச் சொரியும் 
கண்ணீரோ ? அல்லது , ( அவன் பிரிந்த துன்பம் நினைந்து வருந்தி ) 
அழுத கண்ணீரோ ? அல்லது , அவனது வெற்றி கண்டு மகிழ்ந்து 
சொரியும் உவகைக் கண்ணீரோ ? அல்லது , என்புகளும் உருகிச் சோர் 
கின்ற கருணைக் கண்ணீரோ ? அதை யறிபவர் யார் ? காருமிலர் . 


கு ! - ஒருவர்க்குக் கண்ணீர் பெருகுதற்குரிய காரணங்கள் அன்பும் , 
அழுகையும் , உவகையும் , கருணையும் ஆகிய நான்குமேயாம் . இராமன் 
இலக்குவனைக் கண்டு சொரிந்த கண்ணீர் இந்த நான்கனுள் எந்தக் 
காரணத்தால் விளைந்தது என்பதை அறிதல் அரிது என்றவாறு . 
இராமன் கண்ணீர் சொரிந்தமைக்கு இந்த நான்கும் காரணம் 
ஆகலாம் ஆதலின் , இவற்றுள் ஒன்றினால் நிகழ்ந்தது என்று அறுதி 
யிட்டு ஓர்ந்து கூறுதல் இயலாது ஆயிற்று என்க . நயனப்புலம் என 
மாறுக . கட்புலம் என்றவாறு . நயனப்புலம் என்னும் தாமரை என்றது 
உருவகம் . தாமரை , மாலை சொரியும் தாரை என இயையும் . மாலை 
போல் பெருக்குகின்ற கண்ணீர்த் தாரை என்க . “ அன்பிற்கு முண்டோ 
அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ” ( குறள் -71 ) என்ற 
தனால் , அன்பு காரணமாகக் கண்ணீர் சொரிதல் உண்டு என்பது 
தெளிவாகின்றது . பிரிந்தவர் கூடுங்கால் அழுகைக் கண்ணீர் வருதல் 
உண்டு என்பதை உலகியலில் வைத்து அறியலாம் . ஆனந்த வாரி 
என்றது , உவகைக் கலுழ்ச்சியை . இது இலக்குவனது வெற்றிகண்ட 
மகிழ்ச்சியினாலா யது . “ வானரைக் கூந்தல் முதியோன் சிறுவன் 
களிறெறிந்து பட்டன னென்னு முவகை , ஈன்ற ஞான்றினும் பெரிதே 
கண்ணீர் , நோன்கதை துயல் வரும் வெதிரத்து , வான் பெயத் தூங்கிய 
சிதரினும் பலவே ( புறநா - 277 ) என்றதனால் உவகையினால் கண்ணீர் 
சொரிதலுண்டு என்பது பெறப்படும் . கருணை என்பது தொடர்பு 
கருதாத மன ; 

நெகிழ்ச்சி ; இந்த நெகிழ்ச்சி உண்டாகும்போது 
வலிதாகிய என்பும் நெக்கு உருகுதல் இயல்பு . இலக்குவனது வெற்றி 
யால் விண்ணும் மண்ணும் வாழ்ந்தன என்னும் பெருங் கருணையால் 
இராமன் கண்ணீர் சொரிந்தான் என்பதே உண்மை என்ற குறிப்புத் 
தோன்ற அதனை இறுதியில் கூறினார் . 

( 65 ) 


இராமன் திருவடியில் இந்திரசித்தின் தலையை வைத்தல் 


9317 


விழுந்திழி கண்ணி னீரு 

முவகையுங் களிப்பும் வீங்க 
எழுந்தெதிர் வந்த வீர 

னிணையடி முன்ன ரிட்டான் 


252 


யுத்த காண்டம் 


கொழுந்தெழுஞ் செக்கர்க் கற்றை 

வெயில்விட வெயிற்றின் கூட்டம் 
அமுந்துற மடித்த பேழ்வாய்த் 

தலையடி யுறையொன் றாக . 


விழுந்து இழி கண்ணின் நீரும் , 

உவகையும் , களிப்பும் , வீங்க , 
எழுந்து எதிர் வந்த வீரன் 

இணையடி முன்னர் இட்டான் - 
கொழுந்து எழும் செக்கர்க் கற்றை 

வெயில் விட , எயிற்றின் கூட்டம் 
அழுந்துற மடித்த பேழ்வாய்த் 

தலை அடி உறை ஒன்றாக . 


sh 


பொ . கண்களிலிருந்து விழுந்து இழிகின்ற உவகைக் கண்ணீரும் , 
மகிழ்ச்சியும் , களிப்பும் பெருக , எழுந்து எதிரவந்த இராமனுடைய 
இருதிருவடிகட்கு முன்னர் , - ஒளிக்கொழுந்து எழுகின்ற செவ்வானம் 
போன்ற செம்பட்டை மயிர்க் கற்றை வெயில் வீசா நிற்க , பற்களின் 
கூட்டம் அழுந்துமாறு மடித்துள்ள பிளந்த வாயை யுடைய இந்திர 
சித்தின் தலையை ஓர் அடியுறைப் பொருளாக வைத்தான் . 


கு : - வீரன் அடி முன்னர் அடியுறை ஒன்றாக இட்டான் என 
டையும் . இலக்குவன் நெருங்க நெருங்க இராமனுடைய கண்ணீரும் 
உவகையும் களிப்பும் மிகுவன ஆயின என்க . இந்திரசித்தின் தலை செம் 
பட்டை மயிர்க் கற்றையோடும் வீரந் தோன்றப் பற்களைக் கடித்து 
மடித்த வாயோடும் இருந்தது என்க . செவ்வானம் போன்ற செம் 
பட்டை மயிர்க் கற்றையைச் செக்கர்க் கற்றை என்றார் . இருந்த 
இராமன் இலக்குவனைக் கண்டவுடன் ஆர்வம் தோன்ற எழுந்து எதிர் 
வந்தான் என்றும் , வந்த அவ் இராமன் திருவடி முன்னர் அங்கதனால் 
எடுத்து வரப்பெற்ற இந்திரசித்தின் தலையை ஓர் அடியுறைப் 
பொருளாக இலக்குவன் வைத்தான் என்றும் கொள்க . பெரியோர் 
களைக் காணச் செல்லுங்கால் அவர்கள் திருவடியில் ஏதேனும் ஒரு 
சிறந்த பொருளை வைத்து வணங்குதல் மரபு . இதனைப் பாதகாணிக்கை 
என்பர் . " ஈட்டிய பல பொருள்க ளெம்பிரானுக்கு அடியுறை என்று " 
( திவ்விய பிரபந் - பெரியாழ்வார் 4. 3. 9 ) என்றது காண்க . உயிர் 
நீங்கிய பின்னும் இந்திரசித்தின் கோபக் குறிப்பு நீங்கவில்லை என்பது 
புலப்பட , எயிற்றின் கூட்டம் அழுந்துற மடித்த 

மடித்த பேழ்வாய் 
என்றார் . 

( 66 ) 


இந்திரசித்து வதைப் படலம் 


253 : 


இந்திரசித்தின் தலையினை நோக்கிய இராமனது 

மகிழ்ச்சி நிலை 


9318 


தலையினை நோக்குந் தம்பி 

கொற்றவை தழீ இய பொற்றோள் 
மலையினை நோக்கு நின்ற 

மாருதி வலியை நோக்கும் 
சிலையினை நோக்குந் தேவர் 

செய்கையை நோக்குஞ் செய்த 
கொலையினை நோக்கு மொன்று 

முரைத்திலன் களிப்புக் கொண்டான் . 


தலையினை நோக்கும் ; தம்பி 

கொற்றவை தழீஇய பொன்தோள் 
மலையினை நோக்கும் ; நின்ற 

மாருதி வலியை நோக்கும் ; 
சிலையினை நோக்கும் ; தேவர் 

செய்கையை நோக்கும் ; செய்த 
கொலையினை நோக்கும் ஒன்றும் 

உரைத்திலன் , களிப்புக் கொண்டான் . 


பொ : - ( தன் அடியுறையைக் கண்டு ) களிப்புக் கொண்டவனாகிய 
இராமன் , ஒன்றும் பேசாதவனாய்த் தன் முன் வைக்கப்பட்டுள்ள இந்திர 
கித்தின் தலையினை நோக்குவான் ; பின்பு அத்தலையை வீழ்த்திய தம்பி 
யின் வெற்றித் திரு தழுவிய அழகிய தோளாகிய மலையினை நோக்கு 
வான் ; பின்பு அவனுக்கு ஊர்தியாக இருந்த அனுமனது வலிமையை 
நோக்குவான் ; பின்பு இலக்குவன் கையிலுள்ள வில்லின் சிறப்பினை 
நோக்குவான் ; இந்திரசித்தின் வீழ்ச்சி கண்டு தேவர்கள் அங்ஙனம் 
மகிழுமாறு இலக்குவன் செய்த கொலையின் சிறப்பை நோக்குவான் . 


. 


கு : - களிப்புக் கொண்டான் என்றது இராமனை . வினைப் பெயர் . 
உரைத்திலன் முற்றெச்சம் ; உரைத்திலனாய் நோக்கும் என இயையும் . 
களிப்பு மிகுங்கால் பேச்சு நிகழாது ஆகலின் , களிப்புக் கொண்டான் 
ஒன்றும் உரைத்திலன் என்றார் . ஒன்றும் உரையாமைக்குக் காரணம் 
புலப்படுத்தியுள்ளமையும் காண்க . நோக்குதல் கண்ணால் நோக்குதல் , 
கருத்தால் நோக்குதல் என இருவகைப்படும் . மாருதி வலியை 
நோக்கியதும் செய்த 

கொலையினை 

நோக்கியதும் கருத்தால் 


254 


யுத்த காண்டம் 


நோக்கியன . இவை நோக்கனோக்கம் எனப்படும் , வெற்றிபெற்ற 
தோள் ஆதலின் கொற்றவை தழீஇய பொற்றோள் எனச் சிறப்பிக்கப் 
பட்டது . வெற்றியையே இங்குக் கொற்றவையாகக் கூறினார் . பொற் 
றோள் மலை என்றது தோளின் பெருமை தோன்றச் செய்த உருவகம் 
ஆகும் . இந்திரனையும் வென்ற பெருவீரன் தலையாகலின் அதன் 
பெருமை நினைந்து அதனையே முதற்கண் நோக்குவானானான் .. 
அத்தகைய தலையை வீழ்த்திய வீரம் நினைந்து தம்பியின் தோள்களை 
நோக்கினான் . இலக்குவனுக்கு ஊர்தியாய் நின்று உதவியவன் அனுமன் 
ஆதலின் அவன் வலிமையை நோக்குவானானான் . இந்திரசித்தின் 
தலையை வீழ்த்த வளைந்த வில்லின் சிறப்பை நினைந்து 
நோக்கினான் . தேவர் செய்கையாவது மகிழ்ச்சியால் விண்ணில் 
உடைகளை வீசி ஆரவாரித்தல் . தேவர்கள் தம் வலியினால் செய்ய 
முடியாத கொலையாகலின் அதன் அருமை நினைந்து நோக்குவா 
னாயினான் . 

( 67 ) 


அதனை 


தன் தாளின் மேல் வணங்கிய தம்பியை இராமன் 

தழுவிக் கொள்ளுதல் 


9319 


காள மேகத்தைச் செக்கர் 

கலந்தெனக் கரிய குன்றின் 
நாள் வெயிற் பரந்த தென்ன 

நம்பி தன் றம்பி மார்பில் 
தோளின்மே லுதிரச் செங்கேழ்ச் 

சுவடுதன் னுருவிற் றோன்றத் 
தாளின்மேல் வணங்கி னானைத் 

தழுவினன் தனித்தொன் றில்லான் . 


காள மேகத்தைச் செக்கர் 

கலந்தென , கரிய குன்றின் 
நாள் வெயில் பரந்தது என்ன , 

நம்பி தன் தம்பி மார்பில் 
தோளின்மேல் உதிரச் செங்கேழ்ச் 

சுவடு தன் உருவில் தோன்ற , 
தாளின் மேல் வணங்கினானைத் 

தழுவினன் , தனித்து ஒன்று இல்லான் . 


இந்திரசித்து வதைப் படலம் 


255 


பொ : - ( இலக்குவனை யன்றித் தனக்கெனத் ) தனித்து ஒன்றும் 
இல்லாதவனாகிய இராமன் , தன் 

இராமன் , தன் தம்பி இலக்குவன் மார்பிலும் 
தோளின் மேலும் இருந்த இரத்தத்தின் செந்நிறமுடைய சுவடுகள் 
தன் உருவத்தில் , - கரிய மேகத்தைச் செவ்வானம் கலந்தாற்போலவும் , 
கரிய குன்றத்தில் காலை வெயில் பரவியது போலவும் தோன்றுமாறு , 
தன் திருவடிமேல் வணங்கிய அத் தம்பியைத் தழுவிக்கொண்டான் . 


கு : - இன்ப துன்பங்களில் இலக்குவனை யன்றித் தனக்கு என 
ஒன்றும் இல்லாதவன் என்றது இலக்குவன் துன்பத்தையும் இன்பத் 
தையும் தன் துன்பமாகவும் இன்பமாகவும் கொள்கின்ற ஒற்றுமை 
யுணர்வுடையன் இராமன் என்றவாறு . இலக்குவன் மார்பிலும் 
தோளிலும் உள்ள விழுப்புண்களில் தோன்றிய ரத்தச் சுவடுகளை 
இராமன் தன் மார்பிலும் தோளிலும் படுமாறு தழுவிக்கொண்ட 
ஒற்றுமையை விளக்கவே , இராமனைத் தனித் தொன்றில்லான் எனக் 
குறிப்பிட்டவாறு . இலக்குவன் பட்ட புண்களிலும் பங்குகொண்டு 
தனித்தொன்றில்லாமையைக் காட்டினான் என்றவாறு . கரிய வண்ண 
னாகிய இராமன் மார்பில் இலக்குவனது மார்பில் இருந்த இரத்தச் 
சுவடு பட்டது , காளமேகத்தைச் செவ்வானம் கலந்தாற் போன்றிருந் 
தது எனவும் , அவன் குன்றுபோன்ற தோள்களில் இலக்குவனது 
தோளிலிருந்து இரத்தச் சுவடு தோய்ந்தது , கரிய குன்றில் நாட்காலை 
வெயில் பரந்தது போன்றிருந்தது எனவும் நிரனிறையாக உவமையை 
விரித்துக் கொள்க . காளமேகம் - கரியமேகம் . செக்கர் - செவ்வானம் . 
நாள் வெயில் - காலை வெயில் . தனித்தொன்றில்லானாகிய நம்பி என 
இயையும் . “ அயிரா நெஞ்சும் ஆவியும் ஒன்றே எனுமச்சொல் பயிரா 
எல்லைப் பாதகனேற்கும் பரிவுண்டோ ? ” ( பிரமாத்திரப் படலம் 210 ) 
என்றது இங்கு நினையலாம் . 

( 68 ) 


தம்பியை இராமன் பாராட்டுதல் 


9320 


கம்ப மதத்துக் களியானைக் 

காவற் சனகன் பெற்றெடுத்த 
கொம்பு மென்பா லினி வந்து 

குறுகி னாளென் றகங்குளிர்ந்தேன் 
வம்பு செறிந்த மலர்க் கோயின் 

மறையோன் படைத்த மா நிலத்தில் 
தம்பி யுடையான் பகையஞ்சா 

னென்னு மாற்றந் தந்தனையால் . 


256 


யுத்த காண்டம் 


கம்ப மதத்துக் களியானைக் 

காவல் சனகன் பெற்றெடுத்த 
கொம்பும் என்பால் இனிவந்து 

குறுகினாள் என்று அகம்குளிர்ந்தேன் ; 
வம்பு செறிந்த மலர்க்கோயில் 

மறையோன் படைத்த மாநிலத்தில் , 
" தம்பி உடையான் பகை அஞ்சான் 

என்னும் மாற்றம் தந்தனையால் . 


பொ : ( இலக்குவ ! நீ இந்திரசித்தினை வென்றதனால் ) அசைத் 
தாடும் இயல்புடைய மதக்களிப்பு மிக்க யானை போன்று தன் இனத் 
தைக் காக்கும் காவற் சிறப்பினையுடைய கனகன் பெற்ற பூங்கொம்பு 
போன்றவளாகிய சீதையும் இனி என்னிடம் வந்து நெருங்கிவிட்டாள் 
என்று மனங்குளிர்ந்தேன் ; மணம் நிறைந்த தாமரை மலரைக் கோயி 
லாகக் கொண்ட பிரமன் படைத்த இப்பெரிய உலகத்தில் தம்பியை 
உடையவன் பகைக்கு அஞ்சமாட்டான் என்னும் சொல்லை எனக்குத் 
தந்தனை ( என்று பாராட்டினான் ) . 


கு ! - கம்பம் - அசைவு . ஆடியல் யானை என்றது நினைந்து கம்ப ... 
யான் என்றவாறு . யானை தன் இனத்தைக் காப்பதில் தலைசிறந்தது 
ஆதலின் , சனகனது காவற்சிறப்புக்கு யானைக் காவலை உவமை கூறிய 
வாறு . இந்திரசித்தினை வென்று விட்டமையால் இராவணனைச் 
கொன்று சீதையை யடைதல் எளிது என்ற கருத்தால் சனகன் பெற் 
றெடுத்த கொம்பும் இனி வந்து குறுகினாளென்று அகங் குளிர்ந்தேன் 
என்றான் . தம்பியுடைடான் 

யஞ்சான் என்ற சொல்லைத் 
( இலக்குவன் இந்திரசித்தினை வென்றமையால் இராவணனை வெல்லு 
தற்கு அஞ்சாநிலையை ) தனக்கு அளித்ததாகப் பாராட்டியவாறு . 
எம்பியை யிங்குப் பெற்றேன் என்னெனக் கரியதென்றான் - சீவக 
(சிந்தாமணி.கனகமாலை -204 ) என்ற சீவக சிந்தாமணி அடி இங்கு 
ஒப்பு நோக்கத்தகும் . இச் செய்யுள் பல ஏடுகளில் இல்.ை எனவே 
இது மிகைப் பாடலாகக் கொள்ளத்தக்கது 

( 69 ) 


தம்பியைப் பன்முறை தழுவுதல் 


9321 


தூக்கிய தூணி வாங்கித் 

தோளொடு மார்பைச் சுற்றி 
வீக்கிய கவச பாச 

மொழித்தது விரைவி னீக்கித் 


இந்திரசித்து வதைப் படலம் 


257 


தாக்கிய பகழிக் கூர்வாய் 

தடிந்தபுண் டழும்பு மின்றிப் 
போக்கினன் றழுவிப் பல்காற் 

பொற்றடந் தோளி னொற்றி . 


தூக்கிய தூணி வாங்கி , 

தோளொடு மார்பைச் சுற்றி 
வீக்கிய கவச பாசம் 

ஒழித்து , அது விரைவின் நீக்கி , 
தாக்கிய பகழிக் கூர்வாய் 

தடிந்த புண் தழும்பும் இன்றிப் 
போக்கினன்- தழுவிப் பல்கால் , 

பொன் தடந் தோளின் ஒற்றி . 


பொ : - இலக்குவன் தோளில் தொங்கவிட்டிருந்த அம்பறாத் 
தூணியைக் கழற்றிவிட்டுத் தோளோடு சேர்த்து மார்பைச் சுற்றிக் 
கட்டியிருந்த கவசத்தின் கயிற்றை அவிழ்த்து , அக்கவசத்தை விரை 
வாக நீக்கிவிட்டு , ( பகைவன் ) தாக்கிய அம்பின் கூரிய வாய் வெட்டிய 
புண்ணின் சுவடும் இல்லாதபடி , பலமுறை தழுவியும் அழகிய பெரிய 
தோளினால் ஒற்றியும் போக்கினான் . 


கு : - இலக்குவனது போர்க்கோலத்தை நீக்கி உடம்பில் அம்பு 
பட்ட புண்களையெல்லாம் , மார்பினால் பன்முறை தழுவியதாலும் ; 
தன் தோள் கொண்டு ஒற்றியதாலும் போக்கினான் இராமன் என்ற 
வாறு . போர் செய்து இளைத்து வந்த இலக்குவனுக்கு இராமன் 
அன்பு மிகுதியினால் இவ்வாறு இளைப்பாற்றுவித்தான் என்க . ( 70 ) 


இராமன் வீடணன் உதவியைப் புகழ்தல் 


9322 


ஆடவர் திலக நின்னா 

லன்றிக லனும னென்னுஞ் 
சேடனா லன்று வேறோர் 

தெய்வத்தின் சிறப்பு மன்று 
வீடணன் றந்த வென்றி 

யீதென விளம்பி மெய்ம்மை 
ஏடவி ழலங்கன் மார்ப 

னிருந்தன னினிதி னிப்பால் . 


17 


258 


யுத்த காண்டம் 


ஆடவர் திலக ! நின்னால் 

அன்று ! இகல் அனுமன் என்னும் 
சேடனால் அன்று ; வேற ஓர் 

தெய்வத்தின் சிறப்பும் அன்று ; 
வீடணன் தந்த வென்றி , 

ஈது என விளம்பி மெய்ம்மை , 
ஏடு அவிழ் அலங்கல் மார்யன் 

இருந்தனன் , இனிதின் , இப்பால் . 


பொ : - இதழ்கள் விரியப்பெற்ற மலர்மாலை யணிந்த மார்பினை 
யுடைய இராமன் , ( இலக்குவனை நோக்கி ) ஆடலர்களிற் சிறந்தவனே ! 
இப்போது பெற்ற இவ்வெற்றி நின்னால் உண்டானது அன்று ; அனுமன் 
என்கிற வல்லமை மிக்க உயர்ந்த பண்பினனாலும் அன்று ; வேறோர் 
தெய்வத்தின் சிறப்பினாலும் அன்று ; வீடணன் தந்த வென்றி என 
மெய்யான காரணத்தைச் சொல்லிப் பாராட்டிவிட்டு இங்கு இனி 
தாக இருந்தான் . 


கு : -இந்திரசித்தின் இலக்குவன் 

அனுமன் துணை கொண்டு 
வென்றது உண்மையாயினும் வீடணன் , தன் நுண்ணறிவால் மாயா 
சீதையே இறந்தனள் ; சீதை இறக்கவில்லை என்பதைத் தெரிவித்த 
தோடு , இந்திரசித்து நிகும்பலையில் ஓமம் செய்கின்றான் என்பதையும் 
அனுமானத்தால் அறிந்து , அந்த ஓமம் முடிவதற்குள் இந்திரசித்தினைக் 
கொல்ல வேண்டும் என்று கூறி , இலக் தவானை அழைத்துச் சென்று 
இந்திரசித்தின் மாயங்களை அவ்வப்போது அறிந்து 

கூறவில்லை 
யென்றால் , இலக்குவன் வென்றிருக்க முடியாது ஆதலின் , வீ .. ணன் 
தந்த வென்றி யீது என இராமன் உண்மையைக் கூறினான் என்க 
" தலையினை நோக்கும் ; தம்பி கொற்றவை தழீ இய பொற்றோண் மலை 
யினை நோக்கும் , நின்ற வலியை நோக்கும் ” ( 67 ) என முன் கூறியுள்ள 
தால் இராமன் தன்னோக்கினாலேயே இலக்குவனும் அனுமனும் தந்த 
வென்றி என்பதை அறிவித்துவிட்டமையால் இங்கு அவ் வெற்றிக்குக் 
காரணமாக இருந்த வீடணனைப் புகழ்ந்தான் 

புகழ்ந்தான் என்க மாயத்தில் 
வல்ல பெரும் பகையைத் தொலைத்தமையால் இருந்தனன் இனிதின் 
இப்பால் என இராமன் இனிதின் இருந்ததாகக் கூறினார் ப்பால் 
இனிதின் இருந்தனன் என இயையும் . மேல்வரும் , ஐராவணன் சோகப் 
படலத்திற்குத் தோற்றுவாயாக இப்ப ல் என்று இறுதியிற் கூறினார் 
எனலும் ஆம் . 

( 71 ) 


28. இராவணன் சோகப் படலம் 


முன்னுரை 


தன்னுடைய மைந்தன் இந்திரசித்து இறந்ததை அறிந்த 
இராவணன் பெருந்துயருற்றுப் புலம்பியதைப் புலப்படுத்தும் பகுதி 
யாதலின் இது இராவணன் சோகப்படலம் எனப் பெயர் பெறு 
கின்றது. ‘ இராவணன் பிரலாபப் படலம் என்றும் இப்படலத்தின் 
பெயர் ஓர் ஏட்டில் காணப்படுகின்றது . 


இந்திரசித்து இலக்குவனால் இறந்ததும் ஒற்றர் சிலர் போர்க் 
களத்தை அரிதிற் கடந்து சென்று இலங்கைக்குள் நுழைந்து இரா 
வணனைக் கண்டு இந்திரசித்தின் இறப்பை நடுக்கத்தோடு அறிவிக் 
கின்றனர் . அருகில் நின்ற தேவர் முதலியோர் உலகுக்கு என்ன 
நேருமோ ! என்று அஞ்சி ஒளிக்கின்றனர் . இராவணன் துயரமும் சின 
மும் மிக்கவனாய்ச் செய்தி சொன்ன ஒற்றர்களை வாளினால் வீசி விட்டுத் 
தரையில் வீழ்கின்றான் . பின்பு தன் மகனிடத்து வைத்த பேரன்பும் 
கடுங்கோபமும் வெளிப்பட இருபது கண்களிலும் இரத்தக்கண்ணீர் 
பெருகப் பறகளை நெறுநெறுவெனக் கடித்தும் கைகளால் 

தரையை 
மோதியும் வருந்தித் தன் பத்து வாய்களாலும் பலபல சொல்லிப் 
புலம்புகின்றான் . பின்பு , இறந்து கிடக்கும் தன் மகனது உடம்பைக் 
காணப் புறப்பட்டுச் சென்று போர்க்களம் புகுந்து அங்கு வீழ்ந்து 
கிடக்கும் பிணங்களை ஒரு நாளெல்லாம் புரட்டிப் புரட்டிப் பார்க் 
கின்றான் . இந்திரசித்தின் கை கண்ணுக்குப் புலப்படுகின்றது . பெரு 
மூச்சுடன் அந்தக் கையினைத் தலையில் வைத்துக் கொள்வதும் மார்பில் 
அணைத்துக் கொள்வதும் கழுத்தில் சுற்றிக் கொள்வதும் கண்களில் 
ஒற்றிக் கொள்வதுமா யிருந்து வருந்துகின்றான் . பின்பு தலையற்ற 
இந்திரசித்தின் உடலைக் காண்கின்றான் . அவ்வுடலின் மேல் பதைத்து 
வீழ்கின்றான் . இதுகாறும் ஒருவரும் அடையாத பெருந் துயரத் 
தோடு புலம்புகின்றான் . பின்பு அந்த 

எடுத்துக்கொண்டு 
பெண்கள் கூட்டம் அழுது கொண்டிருக்கும் 

அரண்மனைக்குள் 
புகுகின்றான் மகனுடலைக் கிடத்துகின்றான் . இதை யறிந்த பண் 
டோதரி , கலங்கி வந்து தன் மகனுடைய உடம்பின்மேல் மலைமேல் 
மயில் உயிர் நீங்கி வீழ்தல் போலச் சோர்ந்து வீழ்கின்றாள் . பின்பு 
சிறிது தெளிந்து பல சொல்லிப் புலம்புகின்றாள் . அப்புலம்புதலைக் 
கேட்டு மனம் கலங்கிய இராவணன் ‘ இத்துயரம் எல்லாம் சீதையினால் 
அன்றோ வந்தது ! என்று எண்ணி அவளை வாளால் வெட்டி வீழ்த்த 


உடலை 

தன் 


260 


யுத்த காண்டம் 


விரைகின்றாள் . அருகில் நின்ற மகோதரன் அவ்விராவணனைத் 
தடுத்துப் பெண் கொலை செய்தல் வீரர்க்கு அழகன்று என்று பல நீதி 
களைக் கூறுகின்றான் . அவன் சொற்களைக் கேட்ட இராவணன் சினம் 
சிறிது தணிந்து பகைவர் தம் சிரம் கொண்டன்றி மீளேன் என வஞ் 
சினம் கூறிவிட்டு , மகனுடலைத் தயிலத் தோணியில் இடுமாறு பணிக் 
கின்றான் என்பது இப்படலத்துக் கூறப்படும் பொருளாகும் . 


கம்பர் வான்மீகத்தோடு வேறுபடும் இடங்கள் . 


1. வான் மீகத்தில் : இந்திரசித்தின் இறப்பை இராவணனுக்கு . 
அவனுடைய அமைச்சர்களே அறிந்து வந்து கூறியதாகவும் , அது 
கேட்ட இராவணன் துன்பத்தில் மூச்சற்று வீழ்ந்ததாகவும் உள்ளது . 

கம்பர் : போர்க்களத்திருந்த ஒற்றர்கள் இந்திரசித்து இறந்ததை 
நேரில் அறிந்து வருந்தி இரத்தக் கடலையும் பிண மலைகளையும் அரிதிற் 

- ந்து வந்து இராவணனுக்குச் சொன்னதாகவும் , அது கேட்ட இரா 
வணன் துன்பமும் சினமும் மிக்கவனாய் அத்துன்பச் செய்தியைச் 
சொன்ன ஒற்றாகளை வாளால் வீசியதாகவும் கூறியுள்ளார் . 


இராவணனோடு இருக்கும் அமைச்சர்கள் , போர்க்களத்தில் 
நிகழ்ந்ததை நேரிற் காணும் வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆதலானும் , 
இந்திரசித்தின் சிறப்பினை யறிந்து கூறுவதற்குரியோர் , போர்க்கள 
நிகழ்ச்சிகளை ஆய்ந்தறியும் ஒற்றர்களே ஆதலானும் அவ்வொற்றர்கள் 
அச்செய்தியை இராவணனுக்குத் 
ராவணனுக்குத் தெரிவித்ததாகச் 

தெரிவித்ததாகச் சொல்வதே 
பொருத்தமானது என்று கம்பர் கருதினார் போலும் . 


மேலும் , இந்திரசித்து இறந்த செய்தியைச் சொன்ன ஒற்றர்களை 
இராவணன் காளால் வீசினான் என்பதும் வான் மீகத்தில் கூறப்படாத 
நிகழ்ச்சியேயாம் . நற்செய்தியைக் சொன்னவர்க்கு மகிழ்ந்து பரிசில் 
தருவது போல நல்லதல்லாத செய்தியைச் சொன்னவர்க்கு வெகுண்டு 
வாள்வீச்சினைத் தந்தான் இராவணன் எனப் புதுவதாகக்கூறி இராவண 
னுடைய கோபத்தையும் அடாத செயலையும் உயர்வு நவிற்சியாகப் 
புலப்படுத்தினார் கம்பர் என்றே கொள்ள வேண்டியுளது . 


2. இராவணன் தன் பத்துத் தலைகளிலும் உள்ள பத்து வாய் 
களாலும் இந்திரசித்தின் பெருமைகளை வெவ்வேறு வகையாகக் 
கூறிப் புலம்பினான் என்று கம்பர் கூறியுள்ள செய்தி வான்மீகத்தில் 
கூறப்படாத செய்தியேயாகும் . திருமுருகாற்றுப்படையில் முரு .. 
கனது ஆறு முகங்களும் ஆறு வகையான தொழிலைக் செய்கின்றதாக 
நக்கீரர் கூறியுள்ளதைக் கண்ட 6 ம்பர் , தாம் செய்யும் அரிய காப்பி 


ராவணன் சோகப் படலம் 


261 


வத்திலும் அத்தகைய நிகழ்ச்சியைப் பெய்து அழகு செய்ய வேண்டும் 
என்ற கருத்தால் இராவணனுடைய பத்து முகங்களும் பத்து வகை 
யோகச் சொல்லிப் புலம்பினவாகப் புதுவதாகப் படைத்துக் கூறியுள் 
ளார் என்றே கொள்ள வேண்டியுளது . 


3. இராவணன் தன் மகன் இந்திரசித்து இறந்தது கேட்டுப் 
புலம்பிப் போர்க்களம் புகுந்து இந்திரசித்தின் உடம்பை ஒரு நாளெல் 
லாம் தேடிப் பின் அவனது கையையும் தலையில்லாத உடம்பையும் 
கண்டு 

சொல்லிப் புலம்பிவிட்டு , அவ்வுடம்பைத் 
கொண்டு அரண்மனைக்குள் புகுந்தான் என்பதும் , வான்மீகத்தில் 
சொல்லப்படாததாய்க் கம்பரால் புதுவதாகப் படைக்கப்பெற்ற 
படைப்பேயாகும் . 


பல 


தூக்கிக் 


இந்தப் புதிய படைப்பினால் கம்பர் ஓர் அரிய கருத்தைப் புலப் 
படுத்தியுள்ளார் என்பதை நுனித்து நோக்கி யுணரலாம் . புறநா 
னூற்றில் மறக்குடிப் பிறந்த முதுமகள் ஒருத்தி தன் மகன் பகைவர் 
படைக்குத் தோற்றுப் புறங்காட்டினான் என்று பலர் கூறக் கேட்டு , 
அவர்கூற்றை நம்பாமல் , போர்க்களம் புகுந்து படு பிணங்களைப் 
புரட்டிப் பார்த்துத் தேடித் தான் கேள்விப்பட்டதற்கு மாறாக விழுப் 
புண் பட்டுத் தன் மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அவனைப் பெற்ற 
வன்றினும் பெரிதுவந்தாள் என்ற செய்தி ( புறநா -278 ) கூறப்பட் 
டிருத்தலை நினைத்து அத்தகைய செய்தி தம் காப்பியத்திலும் அமைய 
வேண்டும் என்ற கருத்தால் இதனைக் கூறியிருக்கவேண்டும் . இந்திரனை 
வும் புறங்கண்டு இந்திரசித்து எனப் பெயர் பெற்ற தன் மகன் , ஒரு 
மனிதனால் இறந்துபட்டான் என்பது நம்பமுடியாத செய்தியாக 
இருப்பதால் இராவணன் தானே போர்க்களம் புகுந்து தன் மகனுடம் 
பைத் தேடினான் என்று கூறியதால் இத்திரசித்தின் பெருவீரத்தை 
இராவணன் மதித்துள்ள சிறப்பைப் புலப்படுத்தியவா றாதலும் 
காணலாம் . 


( 14 ) 


“ கெட்ட தூதர் கிளத்தின வாறொரு , 
கட்ட மானுடன கொல்ல என் காதலன் 

பட்டொழிந் தனனே ” 
என்பதும் , 

" கூற்ற முன்னெதிர் வந்துயிர் கொள்வதோர் 
ஊற்றந் தானுடைத்தன்று ; எனையும் ஒவித்து , 
ஏற்ற எவ்வுலகு உற்றனை ? எல்லையில் 

ஆற்றலாய் ! என்று உரைக்கும் அங்கு ஓர்தலை ” 
என்பதும் , 


( 22 ) 


262 


யுத்த காண்டம் , 


முக்கணான் முதலி னோரை 

யுலகொரு மூன்றி னோடும் 
புக்கபோர் எல்லாம் வென்று 

நின்றஎன் புதல்வன் போலாம் 
மக்களில் ஒருவன் கொல்ல 

மாள்பவன் ? வான மேரு 
உக்கிட அணுஒன்று ஓடி 

உதைத்தது போலும் அம்மா ! 
என்ற மண்டோதரியின் கூற்றும் இங்கு நினையத்தக்கன . 


4 அரண்மனைக்குள் இராவணனால் கொண்டுவரப்பட்ட இந்திர 
சித்தின் உடம்பின் மேல் மண்டோதரி வீழ்ந்து சோர்ந்து புலம்பிய 
தாகக் கம்பர் கூறிய செய்தியும் வான்மீகத்தில் சொல்லப்படாததே 
பாகும் . இந்திரசித்தின் சிறப்பினை அறிந்து தந்தை புலம்பியதாகக் 
கூறித் தாய் புலம்பியதை இனம் பற்றிக் கொள்ளவைத்த வான்மீகியின் 
கருத்தினை யுணர்ந்த கம்பர் இதைக் கூறினாராதல் வேண்டும் . தந்தை 
பினும் அன்பினால் பெரிய நீரளான தாய் , தன் மகன் இறந்ததைக் 
கண்டு புலம்பியதாகக் கூறாமல் , தந்தை புலம்பியதை மட்டும் கூறின் 
குன்றக் கூறலாய்க் குற்றப்படுதலும் காணலாம் . 


இந்திரசித்தின தாயாகிய மண்டோதரி அழுது புலம்பியதைப் 
படைத்து மொழிந்த கம்பர் , வான்மீகி , மூலபல வதைக்குப்பின் , கூறி 
யுள்ள அரக்கியரின் பிரலாபத்தைக் கூறாமல் அறவே விடுத்துள்ளதை 
யும் நினைதல் வேண்டும் . இலங்கையிலுள்ள அரக்கியர் யாவரும் 
ஒன்றுகூடி , இந்தப் போர்க்குக் காரணமாய் இருந்த சூர்ப்பணகையின் 
பொருந்தாக் காமம் முதலியவற்றை விரித்துக் கூறி இராவணனது 
கொடுமையால் இந்த நிலை நேர்ந்தது என்பதைப் புலப்படுத்திப் புலம் 
பியதாக வான்மீகி விரித்துக் கூறியுள்ளார் . இந்த அரக்கியரின் புலம் 
டல் இக்கதை நிகழ்ச்சிக்கு இன்றியாத தன்று என்ற கருத்தால் கம்பர் 
விடுத்தார் எனவே கொள்ள வேண்டும் . 


5. சீதையால் அன்றோ நமக்கு இத்துயர் நேர்ந்தது என 
இராவணன் அச் சீதையை வாளால் வெட்டி வீழ்த்த அசோக வனத் 
திற்கு வாளேந்திச் செல்கின்றான் . வாளேந்தி வெகுண்டு வரும் 
இராவணனைக் கண்ட சீதை , “ இவன் கருத்திற்கு இசையாத என்மேல் 
வெறப்புக் கொண்டு என்னை வெட்டி வீழ்த்த வருகின்றான் போலும் ! 
இராம இலக்குவரும் இவனால் வீழ்த்தப்பட்டார்கள் போலும் ! என் 
காரணமாக மன்னர் மன்னரின் மைந்தர்க்கு இந்த நிலை நேர்ந்ததே ! 
போரில் என் கணவர் வீழ்ந்திருப்பின் ஒரே புதல்வராகிய அவரைப் 


வளாய் ஈக்கடன் முடிந்ததும் தீயில் குதித்திடுவாள் ; இல்லையேல் 
இராவணன் சோகப் படலம் 

263 
பெற்ற கோசலையின் இதயம் பிளந்து விடும் . அத்தேவியார் தன் 
மகனுடைய சுழந்தைப் பருவ முதலாக இதுகாறும் நிகழ்ந்துள்ள 
செயல்களை யெல்லாம் நிரல்பட நினைந்து நினைந்து பித்துப் பிடித்த 


நீரில் மூழ்கியிறப்பாள் ; இது திண்ணம் ! கோசலையின் இந்தப் பெருந் 
துயருக்குக் காரணமாயிருந்த கூனியாகிய மந்தரையை உலகம் எப் 
பொழுதும் பழித்துக் கொண்டே இருக்கும் . என்ற ஆழ்ந்த சிந்தனை 
களில் இருந்தாள் என்று வான்மீகி விரித்துக் கூறியுள்ள செய்திகளைக் 
கம்பர் இங்கே கூறவில்லை . 

இராவணன் வாளோடு அரண்மனையில் புறப்படும் போதே 
மகோதரன் தடுத்துப் பல நீதிகள் கூறி 

நீதிகள் கூறி நிறுத்தியதாகக் கம்பர் 
அமைத்துவிட்டார் ஆகலின் , சீதை , இராவணனை வாளோடு 
வெகுண்டு வருவதைக் காண்பதற்கே இடமில்லாது போயது ; எனவே , 
அவள் ஆழ்ந்த சிந்தனைகளைக் கூறுதற்கு இயைபில்லையாயது . 

6 அமைச்சர்கள் தடுக்கவு ம் விரைந்து சீதையை வெட்டி வீழ்த்த 
அசோகனத்திற்குச் 

அவளை நெருங்கும் இராவணனைச் 
சுபாரிசுவான் என்ற அமைச்சன் துணிவுடன் தடுத்து ,, இந்தக் 
கோபத்தை மெல்லியலாளாய சீதைபால் காட்டுவது பழியாகும் 
இராமன்பால் காட்டி வெற்றி பெறுவது புகழ்ச்சிக் குரியதாகும் என 
இன் சொல்லால் சொல்லி நிறுத்தியதாக வான்மீகி கூறியுள்ளார் . 


சென்று 


சீதையை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று வெகுண்டு புறப்படும் 
இராவணனை அரண்மனையிலேயே மகோதரன் என்னும் அமைச்சன் 
பல நீதிகளைக் கூறித் தடுத்து நிறுத்தியதாகக் கம்பர் அமைத்துள்ளார் . 
அசோக வனத்திலுள்ள சீதையை நெருங்கும் போது இராவணனைத் 
தடுப்பதினும் அரண்மனையிலிருந்து புறப்படும் போதே தடுத்ததாக 
அமைத்தது சிறப்புடையதாதல் தெளிவு . கம்பர் - சுபாரிசுவன் என்ற 
பெயருடைய அமைச்சனையே கூறாது விடுத்தார் ஆதலின் , இராவண 
னுக்கு மிக நெருங்கிய அமைச்சனாகிய மகோதரன் , சீதையின் மேற் 
சினந்து செல்லும் இராவணனைத் தடுத்து நிறுத்தியதாகக் கம்பர் கூறி 
யுள்ளார் என்பது உளங் கொளல் வேண்டும் . முதற் போரில் தோற் 
றுத் திரும்பிய இராவணனுக்குத் துணிவுரை கூறி மீண்டும் போர்க்கு 
ஆயத்தம் ஆகுமாறு செய்தவன் மகோதரனே ஆவன் . அவன் சொற் 
களைக் கேட்டு மகிழ்ந்த இராவணன் , 

“ பெறுதியே யெவையுஞ் செல்வம் பேரறிவாள சீரிற்று 
அறிதியே யென்பால் அன்பினுக்கு அவதிஉண்டோ ? 
உறுதியே சொன்னாய் என்னா உள்ளமும் வேறுபட்டான் ” 

( கும்பகருணன் வதைப் - 42 ) 


264 


யுத்த காண்டம் 


என்பது இங்கு நினைதல் தகும் . இவ்வாறு இராவணனால் புகழப்பற்ற 
அன்புள்ள அமைச்சனே வெகுண்டு செல்லும் இராவணனை அமைதி 
கூறித் தடுத்து நிறுத்தற்குரியவன் ஆவான் என்ற கருத்தினாலேயே 
வான்மீகி கூறியபடி கூறாது பெயரை மாற்றிக் கூறியுள்ளார் என்க . 
வழி நூல் செய்வார்க்கு இத்தகைய மாற்றம் ஏற்புடைத் தாகலும் 
நினை தல வேண்டும் . 


படலப் பொருள் சிறப்பு 
இலக்குவன் கணையால் இந்திரசித்து இறந்ததைக் கண்ட ஒற்றர் 
கள் அத்துன்பச் செய்தியை இராவணனிடம் சொல்லும் முறை சிறப் 
பாக அமைக்கப்பட்டுள்ளது . நான்கு அடிகள் கொண்ட செய்புளில் 
முதலிரண்டடியானும் இறுதியடியானும் ஒற்றர்களின் அச்சத்தையே 
விளக்கி , மூன்றாம் அடியில் இல்லையாயினன் உன் மகன் ஒன்று என்று 
சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் முறை நினைந்து நிகாந்து 
இன்புறற் குரியதாக உள்ளது . இறந்தான் என்று மங்கலம் அல்லாத 
சொல்லைச் சொல்லாது அப்பொருள் தோன்றற்குரிய ‘ இல்லையாயினன் 
என்ற வேறு சொல்லால் தாம் உணர்த்தக் கருதியதை முதற்கண் 
உரைத்து விட்டு , யார் ? என்று அறிய அவாவச் செய்து , உன்மகன் 
என்று அதற்கு விடையும் கூறி , எப்பொழுது ? என்ற வினாவிற்கு விடை 
யாக ‘ இன்று என்றும் சொல்லி முடித்திருக்கும் தறை இலக்கியச் 
சுவை நுகர்வார்க்குப் பெரு விருந்தாய் விளங்குகின்றது . உன் மகன் 
இன்று இல்லையாயினன் என இத் தொடரை மாற்றிக் கூறியிருப்பினும் 
இப்பொருள் தோன்றும் ஆயினும் பயனிலையாகச் சொல்ல வேண்டி 
யதை முதற்கண் அமைத்ததால் அச்சொல்லின் ஆற்றல் சிறந்து 
காட்டுவதை ஆழ்ந்து சிந்திப்பார் அறிவர் . அன்று போருக்குச் 
சென்றிருந்தவன் இந்திரசித்து ; போர்க்களத்திலிருந்து வரும் ஒற்றா 
களிடம் இராவணன் எதிர்பார்ப்பது இந்திரசித்தின் வெற்றியை 
அல்லது வீழ்ச்சியை . இந்த நிலையில் இல்லையாயினன் என்று ஒற்றர் 
அறியவுடன் இல்லையாயினன் இந்திரசித்தே என்பதையும் , இன்று 
தான் இல்லையாயினன் என்பதையும் , உய்த்துணர்ச்சியாலும் 
இராவணன் அறிந்து கொள்ளலாம் . 

உன்மகன் என்ற 
சொல்லைக் காட்டிலும் இன்று எனற சொல்லைக் காட்டிலும் இல்லை 
யாயினன் 

என்ற சொல்லே இன்றியமையாத சொல் - முதற்கண் 
சொல்லுதற்குரிய சிறப்புடைய சொல் - என்பது பெறப்படும் . 

ஒற்றர்கள் இராவணனிடம் என்ன சொல்லவேண்டும் - எப்படிச் 
சொல்லவேண்டும் என்பதைச் சிந்தித்தும் பன்முறை சொல்லிப் 
பார்த்துக்கொண்டும் வழியில் நடந்துவந்திருப்பார்கள் . சொற்களின் 
ஆற்றலை அறிந்து , முறை தெரிந்து சொல்லவேண்டும் என்பதை 


எனவே 


இரரவணன் சோகப் படலம் 


265 


இராவணன் அரசியலில் அமைந்துள்ள பயிற்சியால் அறிந்தவர்கள் . 
இராவணனைக் கண்டவுடன் நாம் சொல்லப்போகும் செய்தியின் 
துன்பநிலையை நினைந்து ஒற்றர்கள் எப்படிச் சொல்வது என்று அஞ்சு 
கின்றார்கள் . அவர்களை அச்சம் சுற்றிக் கொள்கின்றது . வாயில் பேசு 
தற்குச் சிறந்த கருவியாக உள்ள பற்கள் பறையடிப்பது போல மேலும் 
கீழும் தாக்கி நடுங்குகின்றன . பேசுதற்குரிய நாக்கும் தழுதழு 
நடுங்குகின்றது . பேசத் துணிவூட்டும் மனமும் நடுங்குகின்றது . மனத் 
திற்கு ஆதாரமாக உள்ள உடம்பும் , உடம்பைத் தாங்கி நிற்கும் பாதங் 
களும் நடுங்குகின்றன . 

ஒற்றர்களே 

நிலை தடுமாறுகின்றனர் . 
இவ்வளவு நடுக்கத்திற்கு நடுவிலும் தாம் சொல்லக் கருதியதை 
மெல்லச் சொல்லி முடித்து விடுகின்றார்கள் . இராவணனிடம் சொல்ல 
வந்த சொற்கள் சில என்பதும் அச் சொற்களைச் சொல்ல அவர்கள் 
நடுங்கிய நடுக்கமே பெரிது என்பதும் , அந் நடுக்கத்திற்கு நடுவில் 
அந்தச் சில சொற்களை முறைதெரிந்து , ஆற்றல் அறிந்து சொல்லி 
விட்டார்கள் என்பதும் செய்யுளின் அமைப்பிலேயே தோன்றுமாறு 
கம்பர் , 


பல்லும் வாயும் மனமும் தம் பாதமும் 
நல்லுயிர்ப் பொறையோடு நடுங்குவார் , 
“ இல்லையாயினன் உன்மகன் இன்று எனச் 

சொல்லினார் பயம் சுற்றத் துளங்குவார் . 
என அழகாக அமைத்துள்ள கவியின் அருமையை ஆழ்ந்து நோக்கி 
உணரலாம் . 


ஒற்றர்கள் கூறிய பெருந்துன்ப நிகழ்ச்சியைக் கேட்டவுடன் துன்ப 
வுணர்ச்சியாலும் சீனக்கிளர்ச்சியாலும் ஆட்கொள்ளப்பெற்ற இரா 
வணன் தன் கையிலிருந்த வாளினை அவ்வொற்றர் மேல் வீசிவிட்டுத் 
தரையில் சோர்ந்து விழுந்தான் என்று கம்பர் கூறி இராவணனது 
கடுங்கோபத்தையும் புத்திர சோகத்தையும் நன்கு புலப்படுத்தி 
வயிருத்தல் காணலாம் . 


இராவணனுடைய பத்துத் தலைகளிலும் உள்ள பத்து வாய்களும் 
இந்திரசித்தின் வீரப் பெருமையைச் சொல்லிச் சொல்லிப் புலம்பிய 
தாக அமைந்தது , சிறப்புமிக்க அமைப்பாக - இரக்க மிக்க நிகழ்ச்சி 
யாக அமைந்து , கற்போர் நெஞ்சினைக் கரைவிக்கின்றது . 


போர்க்களத்தில் புகுந்து தேடிய இராவணன் , இந்திரசித்தின் 
வெட்டுண்ட கையினைக் கண்டவுடன் அன்புணர்ச்சியால் செய்த 
செயல்களைக் கம்பர் , 


266 


யுத்த காண்டம் 


கற்றிண் மார்பில் தழுவும் ; கழுத்தினில் 
சுற்றும் ; சென்னியில் சூட்டும் ; சுழல்கணோடு 
ஒற்றும் ; மோந்திட்டு உருகும் ; உழைக்குமால் ; 
முற்றும் நாளில் விடுநெடு மூச்சினான் . 


( 29 ) 


என்று கூறி நம் கண்முன் அவ்விராவணனுடைய அன்புறு செயல்களை 
அழகுற நிறுத்திக் காட்டுகின்றார் . பிறர்க்கெல்லாம் கேடு விளைக்கும் . 
இராவணனது வன்னெஞ்சம் தன் மகன் இறந்ததை அறிந்தபோது 
மென் னெஞ்சாய்க் கரைந்து உருகும் இயல்பான நிகழ்ச்சியை இச் 
செய்யுள் எவ்வளவு அழகாக நமக்குக் காட்டுகின்றது காண்மின் ! 
அவலச் சுவையின் உச்ச நிலையை இங்கு இராவணன்பால் காண் 
கின்றோம் . பின் இந்திரசித்தின் தலையில்லா உடம் பினைக் காணும் 
போது இத்துன்ப உணர்ச்சி மேலும் மிகுகின்றது . 


இந்திரசித்தின் மார்பில் இலக்குவனது அம்பு வைத்திருப்பதைக் 
கண்டவுடன் அழுகை வெகுளியாக மாறுகின்றது . இம்மாற்றத்தால் 
இராவணன் செய்யும் வெகுளிச் செயல்களைக் கம்பா , 


பறிக்கும் மார்பின் பகழியை, பன்முறை 
முறிக்கும் ; மூர்ச்சிக்கும் , மோக்கும் ; முயங்குமால் ; 
எறிக்கும் வெங்கதிரோடு உலகு ஏழையும் 

கறிக்கும் வாயிலிட்டு இன்று எனக் காந்துமால் . 
என ஒவ்வொன்றாக நம் கண்முன் நிறுத்துகின்றார் . 


( 33 ) 


இந்திரசித்தின் தலையில்லாத உடம்பைக் கண்ட இராவணன் 
உள்ளத்தில் பழைய தன் வீரப் பெருமையும் இப்போது நேர்ந்துள்ள 
சிறுமையும் தோன்றுதல் இயல்புதானே ! திசை யானைகளின் மருப்பு 
களைப் பறித்த தன் வீரச்செயலையும் நெற்றிக் கண்ணானது வெள்ளி 
மலையை அள்ளியெடுத்த தீரச்செயலையும் பெரியவாக எண்ணிப் 
புகழ்ந்து கொள்ளும் இராவணன் , இன்று , தன் புதல்வனது தலையையும் 
உயிரையும் கொண்ட சிறு மனிசனை ஒன்றும் செய்ய இயலாத தன் 
இழிநிலையையும் உணர்கின்றான் . இந்த இழிநிலையோடு உயிர்வாழ் 
வதில் உள்ள சிறுமையையும் உணர்கின்றான் ; உரைக்கின்றான் . 


நிலையு மாதிரத்து நின்ற யானையும் நெற்றிக் கண்ணன் 
மலையுமே.எளியவோ நான் பறித்தற்கு ? மறுவில் மைந்தன் 
தலையும் ஆருயிருங் கொண்டார் அவர் உடலோடுந் தங்கப் 

புலையனேன் இன்னும் ஆவி சுமக்கின்றேன் போலும் போலும் 
எனபது அவன் தன்பக்குரல் . இதற்கு மேலும் ஒன்று சொல்கின்றான் ; 


ராவணன் சோகப் படலம் 


267 


நேரிழை ஒருத்தி நீரால் , எனக்கு நீ செய்யத்தக்க கடனெலாம் 
ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் ; என்னின் யார் உலகத்து 

ள்ளார் ? என்கின்றான் . இச் சொற்கள் எத்தகைய கல் நெஞ்சையும் 
கரைவிக்கும் பெருமையவாய் அமைந்திருத்தல் காணலாம் . 


மண்டோதரி இந்திரசித்தின் தலையிலா உடம்பைக் 

கண்டு 
சொல்லும் சொற்கள் தாயுள்ளத்தின் தன்மையைப் படம்பிடித்துக் 
காட்டுவனவாக அமைந்துள்ளன . 

கலையினால் திங்கள் போல வளர்கின்ற காலத்தே உன் 
சிலையினால் அரியை வெல்லக் காண்பதோர் தவமுன் செய்தேன் 

தலையிலா ஆக்கை காண எத்தவம் செய்தேன் அந்தோ ? 
என்று அவள் கூறும் சொற்கள் இரக்க உணர்ச்சிக்கு எல்லையாய்த் 
திகழ்ந்து , உணர்வோர் நெஞ்சினை நீராய் உருக்குதல் காணலாம் . 


இந்திரசித்து , தவழ்கின்ற பிள்ளைப் பருவத்தில் இரண்டு சிங்கங் 
களைப்பற்றிப் போர்மூட்டிக் கண்டு களித்த அவன் வீர விளையாட்டை 
யும் , அம்புலிப் பருவத்தில் திங்களை அழைத்துப்பற்றி அத் திங்களில் 
உள்ள களங்கத்தை முயலாக மயங்கி அதை எடுக்க முயன்ற அவன் 
இன்ப விளையாட்டினையும் தான் காண ஆசைப்பட்டதைக் கூறி ‘ எழுந் 
திராய் என்று எழுப்பும் மண்டோதரியின் சொற்கள் அழுகைச் 
சொற்களாயினும் அழகுச் சொற்களாய் இலக்கிய நயங்கள் எல்லாம் 
செறிந்து நமக்கு இன்பமூட்டுதலை அறியலாம் . மேலும் தம் பிள்ளை 
களின் விளையாட்டைக் காண்பதில் தாயர்க்கு உள்ள விருப்ப மிகுதியும் 
இதனால் புலப்படுதல் காணலாம் . 


சீதையை வாளால் வெட்டி வீழ்த்த வெகுண்டு ஓடும் இராவண 
னைத் தடுத்து மகோதரன் இராவணனது நெஞ்சு கொள்ளும் வகையில் 
கூறும் அறிவுரைகள் படித்துப் படித்து இன்புறத் தக்கனவாக 
உள்ளன . 


28 . 


இராவணன் சோகப் படலம் 


சாதுவர் இராவணனிடம் சொல்ல ஓடுதல் 


9323 


ஓத ரோதன வேலை கடந்துளார் 
பூத ரோதரம் புக்கெனப் போர்த்திழி 
சீத ரோதக் குருதித் திரையொரீஇத் 
தூத ரோத வெங்காலின் துதைந்துளார் . 


ஓத ரோதன வேலை கடந்துளார் , 
பூத ரோதரம் புக்கென , போர்த்து இழி 
சீத ரோதக் குருதித் திரை ஓரீஇ 
தூதர் ஓதவெங் காலின் துதைந்துளார் . 


பொ : - அழுகையாகிய அலைகடலைக் கடந்தவர்களாகிய தூதர் , 
( தந்தையிடம் ) சொல்லும் பொருட்டு , தரை முழுவதும் போர்த்துக் 
கொண்டு வழிகின்ற , குளிர்ந்து துன்புறுத்தும் இரத்தக் கடலையும் 
கடந்து மலை வயிற்றுள் புதந்தாற் போல ( கோபுர வாயிலில் புகுந்து ) 
கொடிய காற்றுப் போல விரைந்து சென்றனர் . 


கு : - இந்திரசித்தின் இறப்பினால் தமக்குண்டான 

அழுகை 
யென்னும் கடலைக் கடந்த தூதுவர் இரத்தக் கடலையும் நீந்திக் 
கடந்து சென்று கோபுரவாயில் வழியாக இராவணனிடம் சொல்லு 
தற்கு ஓடினர் என்றவாறு . ரோதனம் - அழுகை . ரோதன ஓத வேலை 
என மாறுக . ஓதம் - அலை . வேலை - கடல் . வேலைக்கு ஓதம் இயற்கை 
யடையாக வந்தது ; அழுகை யென்னும் கடலுக்கு அலை இன்மை 
தெளிவு . இந்திரசித்தின் இறப்பினை நினைந்து அழுது கொண்டிராமல் 
தணிந்து . இராவணனுக்குச் சொல்லவேண்டும் என்ற கடப்பாடு 
நினைந்து , குருதிக் கடலைக் கடந்து சென்று மலைவயிறு புக்காற் போலக் 
கோபுர வாயில் நுழைந்து காற்றுப் போல ஓடினர் என்றவாறு . 
அழுகையின் மிகுதி தோன்ற ரோதன வேலை என்றார் . 

பூதரம் 
பலை . உதரம் - வயிறு . பூதரோதனம் புக்கெனத் துதைந்துளார் 
இயையும் . 

கோபுர வாயிலில் புகுந்தமை மலைவயிற்றுள் 
நுழைவது போல இருந்தது என்பார் , உவமை முகத்தால் பூத 
ரோதனம் புக்கெனக் துதைந்துளார் என்றா .1 . திரை - அலை ; ஆகு 


என 


இராவணன் சோகப் படலம் 


269 


பெயராய்க் கடலை உணர்த்தியது . குருதித் திரை- குருதிக் கடல் 
சீதரோதக் குருதித் திரை என்றது , குளிர்ச்சியால் துன்பஞ் செய்யும் 
இரத்தக் கடல் என்றவாறு . ரோதம்- துன்பம் . முன்னமே ஒரு கடலைக் 
கடந்து , மலையிலும் புகுந்து , ஓதத் துதைந்துளார் என்று நயம் 
தோன்றக் கூறியுள்ளது காண்க . விரைந்து . 

செல்லுதற்குள்ள 
தடைகளை யெல்லாம் விவரித்து அவற்றையும் தூதுவர் விரைந்து 
கடந்தமை யுணர்த்தியவாறு . 

( 1 ) 


சாதுவர் இராவணனை அடைதல் 


9324 


அன்றி லங்கரும் பேடைக ளாமென 
முன்றி லெங்கு மரக்கியர் மொய்த்தழ 
இன்றி லங்கை யழிந்ததென் றேங்குவார் 
சென்றி லங்கையிற் றாதையைச் சேர்ந்துளார் . 


அன்றில் அம் கரும் பேடைகள் ஆம் என , 
முன்றில் எங்கும் அரக்கியர் மொய்த்து அழ , 
இன்று இலங்கை அழிந்தது என்று ஏங்குவார் , 
சென்று , இலங்கு ஐயில் தாதையைச் சேர்ந்துளார் . 


பொ : - அழகிய 

அன்றிலின் பேடைகளைப் போல 
அரக்கியர் தம் முன்றில் எங்கும் மொய்த்துக்கொண்டு அழ , 
இன்று இலங்கை நகரம் அழிந்தது என்று கூறிக்கொண்டு ஏங்கு 
வாராய்ச் சென்று விளங்குகின்ற வேற்படையை யுடைய இந்திர 
சித்தின் தந்தையைச் சேர்ந்தார்கள் . 


கு : - ஆணைப் பிரித்த பெண் அன்றிற் பறவைகள் அரற்றுவது 
போல நதிரசித்தினைப் பிரிந்த அரக்க மகளிர் 

மொய்த்துக் 
கொண்டு அழுமாறு தூதுவர் ஏங்குவாராய்ச் சென்று தந்தையைச் 
சேர்ந்தார் என்க . பிரிவாற்றாது அரற்றலாலும் கருநிறத்தாலும் 
அரக்க மகளிர்க்கு அன்றிற் பேடை உவமையாயிற்று . இந்திரசித்துப் 
போர்க்குப் புறப்பட்டபோதே அவனோடு உடன் சென்று உயிர்விடத் 
துணிந்தவராதலின் போர்க்களத்திலிருந்து விரைந்துவந்த தூதுவர் 
சொல்லினைக் கொண்டே தம் காதலன் இறந்தான் என்பதை 
புணர்ந்து கொண்டு அரக்கியர் மொய்த்தழுதனர் 

என்றவாறு . 
அரக்கியர் எனப் பொதுவகையாகக் கூறியிருப்பினும் அன்றிற் பேடை 
களை யுவமை கூறியதனால் இந்திரசித்தின் மனைவியராகிய அரக்கி 


270 


யுத்த காண்டம் 


யரையே கொள்ள வைத்தார் என்க . இலங்கைக்கு இளவரசாகிய 
இந்திரசித்து இறந்ததனையே ‘ இன்று இலங்கை அழிந்தது எனக் கூறிய 
வாறு . அயில் என்பது எதுகை நோக்கி ஐயில் எனப் போலியாக 
வந்தது . தூதுவர் இன்றிலங்கை யழிந்தது என்று சொல்லி ஏங்கிக் 
கொண்டே சென்று இராவணனைச் சேர்ந்தனர் என்க . 

( 2 ) 


தூதுவர் இராவணனிடம் இந்திரசித்து 

இறந்ததைத் தெரிவித்தல் 


9325 


பல்லும் வாயு மனமுந்தம் பாதமும் 
நல்லு யிர்ப்பொறை யோடு நடுங்குவார் 
இல்லை யாயின னுன்மக னின்றெனச் 
சொல்லி னார்பயஞ் சுற்றத் துளங்குவார் . 


பல்லும் வாயும் மனமும் தம் பாதமும் 
நல் உயிர்ப் பொறையோடு நடுங்குவார் , 
இல்லை ஆயினன் ; உன் மகன் இன்று எனச் 
சொல்லினார்- பயம் சுற்றத் துளங்குவார் . 


பொ : - ( சேர்ந்த தூதுவர் ) தம் பல்லும் வாயும் மனமும் பாதமும் 
சிறந்த உயிர்ப்பாரத்தோடு நடுங்கப் பெற்றவரும் , அச்சம் சூழ்ந்து 
கொள்ள நிலை கலங்கினவரும் ஆகி உன் மகன் இன்று இல்லை 
ஆயினன் என்று இராவணனிடம் சொன்னார் . 


கு : - உயிர்ப்பொறை - உயிராகிய பாரம் . உயிர்ப்பாரம் 
குறைந்து தேய ( குகப் -69 ) என முன்வந்துள்ளதும் காண்க . அருவாகிய 
உயிரும் பாரமாகத் தோன்றிற்று அச்சத்தினால் என்றவாறு . இறந் 
தான் என்ற மங்கலமல்லாத சொல்லைச் சொல்லுதற்கும் அஞ்சி 
“ இல்லை ஆயினன் என வேறு சொல்லினால் சொன்னவாறு . நடுங்கு 
வோர் , துளங்குவாராய்ச் சொல்லினார் என்க . 

(3 ) 


வானவர் முதலோர் ஓடி ஒளிதல் 


9326 


மாடி ருந்தவர் மாதவர் வானவர் 
ஆடல் நுண்ணிடை யார்மற்றும் யாவரும் 
வீடு மின்றிவ் வுல கென விம் முவார் 
ஓடி யெங்கணுஞ் சிந்தி யொளித்தனர் . 


இராவணன் சோகப் படலம் 


271 


மாடு இருந்தவர் , மாதவர் , வானவர் , 
ஆடல் நுண்ணிடையார் மற்றும் யாவரும் , 
• வீடும் இன்று , இவ் உலகு என விம்முவார் . 
ஓடி . எங்கணும் சிந்தி ஒளித்தனர் . 


பொ : - ( அவர் சொன்ன போது ) இராவணன் பக்கத்திலிருந்தவர் 
களாகிய பெருந் தவமுடையவர்களும் , தேவர்களும் , ஆடும் இயல்பின 
ராகிய நுண்ணிய இடையையுடைய பெண்டிரும் மற்றும் யாவரும் 
• இவ்வுலகம் இன்று அழியும் எனப் புலம்புவாராய் ஓடி எங்கும் சிதறி 
ஒளித்துக் கொண்டனர் . 


கு : - மாடு - பக்கம் . 

வீடுதல்.அழிதல் . விம்முதல் - தேம்பிப் 
புலம்புதல் . விம்முவார் , முற்றெச்சம் . விம்முவாராய் 

ஓடி , சிந்தி 
ஒளித்தனர் என இயையும் . 

( 4 ) 


சொன்ன தூதுவரை இராவணன் வாளால் வீசுதல் 


9327 


சுடர்க்கொ ழும்புகை தீவிழி தூண்டிடத் 
தடற்று வாளுரு வித்தருந் தூதரை 
மிடற்று வீசலு றாவிழுந் தானரோ 
கடற்பெருந்திரை போற்கரஞ் சோரவே . 


சுடர்க் கொழும்புகை தீவிழி தூண்டிட , 
தடற்று வாள் உருவித் தரும் தூதரை 
மிடற்று வீசல்உறா, விழுந்தான் அரோ 
கடல் பெருந்திரைபோல் கரம் சோரவே . 


பொ : - கண்கள் , கொழுவிய புகையையும் ஒளிவாய்ந்த சின 
நெருப்பினையும் கக்க , இராவணன் தன் உறையிலிருந்த வாளை 
உருவித் துன்பச் செய்தியைக் கொணர்ந்த தூதரைக் கழுத்தின்கண் 
வீசத் தொடங்கிப் பெரிய கடல் அலைகள் போல் இருபது கரங்களுஞ் 
சோர்ந்து விழுந்தான் . 


கு : - விழி புகையும் தீயும் தூண்டிட 

என்க . சுடாத்தீ என 
இயையும் . தடர - உறை . தடற்றிடங் கொள்வாள் ( களவழி -18 ) 
என்றும் , குடத்துள் விளக்கும் , தடற்றுள் வாளும் போல இதுகாண் 
அன்பு என்று போத்தந்து காட்டலாகாது ( இறையனார் களவிய 


272 


யுத்த காண்டம் 


லுரை சூத்திரம் .1 ) என்றும் வருதல் காணலாம் . இராவணனுக்கு 
ககள் இருபது ஆகலின் கடலின் திரைகளை உவமை கூறினார் . ( 5 ) 


இராவணன் கண் தீ உகுத்தல் 


9328 . 


வாய்ப்பி றந்து முயிர்ப்பின் வளர்ந்தும்வான் 
காய்ப்பு றுந்தறு கண்ணிடைக் காந்தியும் 
போய்ப்பி றந்திவ் வுலகைப் பொதியும் வெந் 
தீப்பி றந்துள தின்றெனச் செய்ததால் . 


வாய்ப்பிறந்தும் , உயிர்ப்பின் வளர்ந்தும் , வான் 
காய்ப்பு உறும் தறு கண்ணிடைக் காந்தியும் , 
போய்ப் பிறந்து , இவ் உலகைப் பொதியும் வெந் 
தீப்பிறந்துளது , இன்று எனச் செய்ததால் . 


பொ : - ( இராவணனது ) வாயில் பிறந்தும் , அவனது மூச்சுக் 
காற்றில் வளர்ந்தும் , விண்ணுலகத்தை வெதுப்புகின்ற கொடுமை 
களையுடைய கண்ணிடத்தில் வெப்பம் கொண்டும் போய்த் தோன்றி , 
இவ்வுலகத்தை எல்லாம் மூடுகின்ற வெப்பமிக்க தீ இன்று பிறந்தது 
என்று உலகம் சொல்லுமாறு வெப்ப மிக்கதாப் பரவியது . 


இராவணனது , சினத்தால் அவன் வாயிலும் மூக்கிலும் 
கண்ணிலும் தோன்றிய வெப்பம் , இவ்வுலகத்தையே மூடிக்கொண் 
டிருத்தற்குரிய வெந்தீ என்னுமாறு வெப்பத்துடன் பரவியது என்ற 
வாறு . சினத் தீ , வாயிற் பிறந்து , உயிர்ப்பில் வளர்ந்து , கண்ணில் 
வெப்பங்கொண்டு போய்த்தோன்றி இன்று இவ்வுலகைப் பொதியும் 
வெந்தீப் பிறந்தது என்னுமாறு உலகெலாம் பரவியது என்று சினத் 
தீயின் வளர்ச்சி முறை அழகுறக் காட்டப்பட்டுளது காணலாம் . 
தறுகண் என்றது கொடுமையுடைய கண்ணினை . எரியுமிழ் தறு 
கணர் என்றவாறு . ( கம்பரா - அதிகாயன் -138) 


( 6 ) 


9329 


படம்பி றங்கிய பாந்தளும் பாரும்பேர்ந் 
திடம்பி றங்கி வலம்பெயர்ந் தீடற 
உடம்பி றங்கிக் கிடந்துழைத் தோங்குதீ 
விடம்பி றந்த கடலென வெம்பினான் . 


இராவணன் சோகப் படலம் 


273 


படம்பிறங்கிய பாந்தளும் பாரும் பேர்ந்து , 
இடம்பிறங்கி , வலம் பெயர்ந்து ஈடு அற , 
உடம்பு இறங்கிக் கிடந்து உழைத்து , ஓங்கு தீ 
விடம் பிறந்த கடல் என வெம்பினான் . 


படம் விளங்குகின்ற ஆதிசேடனும் அவனால் தாங்கப் 
பட்ட பூமியும் இடப்பக்கமாகப் பேர்ந்து பொருந்தியும் , வலப்பக்க 
மாகப் பெயர்ந்து பொருந்தியும் , வலிமை கெட்டு வருந்த , இராவணன் 
தன் ஆசனத்திலிருந்து இறங்கித் தரையில் கிடந்து உடம்பு வருந்தி , 
ஓங்கிய கொடுமையுடைய நஞ்சு தோன்றிய கடல் போல வெதும் 
பினான் . 


கு : - இராவணன் ஆசனத்திருந்து இறங்கித் தரையில் கிடந்து 
புரண்டு உடம்பு வருந்தும்போது , பூமியும் அதைத் தாங்கும் ஆதிசேட 
னும் , அவன் இடப்பக்கம் புரளும்போது இடப்பக்கம் பேர்ந்தும் 
அவன் வலப்பக்கம் புரளும்போது வலப்பக்கம் போத்தும் வலி கெட்டு 
நிலைகெட்டு வருந்தின என்றவாறு . இறங்கிக்கிடந்து உடம்பு உழைத்து 
என மாறிக் கூட்டுக . நஞ்சு தோன்றிய கடல் அந்நஞ்சினால் வெதும் 
பியதுபோல இராவணன் தன் கண் தோன்றிய புத்திர சோகத்தினால் 
வெதும்பினான் என்றவாறு . உழைத்தல் - வருந்துதல் . 

( 7 ) 


9330 


திருகு வெஞ்சினத் தீநிகர் சீற்றமும் 
பெருகு காதலும் துன்பும் பிறழ்ந்திட 
இருப தென்னு மெரிபுரை கண்களும் 
உருகு செம்பென வோடிய தூற்று நீர் . 


திருகு வெஞ்சினத் தீநிகர் சீற்றமும் , 
பெருகு காதலும் , துன்பும் , பிறழ்ந்திட , 
இருபது என்னும் எரிபுரை கண்களும் ; 
உருகு செம்பு என , ஓடியது ஊற்றும் நீர் . 


பொ : - (பகைவர் மேல் எழுந்த) மாறுபட்ட கொடிய சினம் என்று 
சொல்லப்படுகின்ற தீயை ஒத்த சீற்றமும் ( மகன் மேல் ஒருகாலைக் 
கொருகால் ) பெருகுகின்ற காதலும் ( அவன் இறந்தமையா லுளதாய ) 
துன்பமும் மாறி மாறித் தோன்றுதலால் , இராவணனுடைய தீயை 
ஒத்த இருபது என்ற எண்ணிக்கையுடைய கண்களும் ஊற்றுகின்ற 
துன்பக் கண்ணீர் , உருகிய செம்பு போலப் பெருகி ஓடியது . 

18 


274 


யுத்த காண்டம் 


கு ! - இராவணன் உள்ளத்தில் இலக்குவனை நினைந்து எழுந்த 
பெருங்கோபமும் , மகன் மேல் பெருகுகின்ற அன்பும் , அவன் இறந்து 
பட்டமையால் உளதாய துன்பும் மாறி மாறித் தோன்றுதலால் , 
அவன் இருபது கண்களிலும் இரத்தக் கண்ணீர் பெருகியது என்ற 
வாறு . பிறழ்தல் - மாறி மாறித் தோன்றுதல் ; துன்பக் கண்ணீரின் 
வெப்பமும் இரத்தக் கலப்பும் புலப்பட உருகு செம்பென ஓடியது 
ஊற்றும் நீர் என்றார் . இராவணனது சீற்றத்தின் மிகுதி புலப்படத் 
திருகு வெஞ்சினச் சீற்றம் என்றும் தீநிகர் சீற்றம் என்றும் சிறப்பித் 
தார் . “ சினமென்னுஞ் சேர்ந்தாரைக் சொல்லி ( குறள் -306 ) என்பது 
இங்கு நினைத்தற்குரியது . சினத்தின் முதிர்ந்த நிலை சீற்றம் எனப் 
படும் . 

( 8 ) 


இராவணன் பற்களைக் கடித்துக்கொண்டு 

கைகளால் தரையை மோதல் 


9331 


கடித்த பற்குலங் கற்குலங் கண்ணற 
இடித்த காலத் துருமென வெங்கணும் 
அடித்த கைத்தல் மம்மலை யாழி நீர் 
வெடித்த வாய்தொறும் பொங்கின மீச்செல . 


கடித்த பற்குலம் , கற்குலம் கண் அற 
இடித்த காலத்து உரும் என எங்கணும் , 
அடித்த கைத்தலம் அம்மலை , ஆழிநீர் , 
வெடித்த வாய்தொறும் பொங்கின , மீச்செல . 


பொ : - மலைக் கூட்டங்கள் துகளாக அற்றுப் போமாறு மேகம் 
இடித்த காலத்து உண்டாகும் இடி ஒலியே என்று எவ்விடத்தவரும் 
பேசுமாறு , இராவணனது பல்வரிசைகள் கடித்தன ; அத்திரிகூட மலை 
வெடித்த வாய்தோறும் கடல் நீர் பொங்கி மேல் வழியுமாறு அவன் 
கைகள் தரைமேல் மோதின . 


கு- இராவணன் பற்களைக் கடித்தபோது உண்டான ஒலி இடி 
யோசை போல இருந்தது ; அவன் தரைமேல் கைகளால் மோதிய 
போது அத்திரிகூடமலை பலவாக வெடித்தது என அவன் சினக்குறிப் 
பால் பற்களைக் கடித்ததையும் தரைமேல் அடித்ததையும் உயர்த்திக் 
கூறியவாறு . அவன் கைகளால் அடித்தபோது அம்மலை வெடித்த 


இராவணன் சோகப் படலம் 


275 


வாபிலே அருகிருந்த கடல் நீர் நுழைந்து பொங்கி மேலெழுந்தது 
என்று அவன் அடியினை மேலும் சிறப்பித்தவாறு . உரும் என்றது இங்கு 
உருமின் ஒலியை . ஆழிநீர் - கடல் . திரிகூட மலையைச் சுற்றிலும் கடல் 
இருத்தலின் அம்மலை வெடித்து வாயில் அக் கடல் நீர் புகுதல் எளி 
தாயது . 

( 9 ) 


இராவணன் வாய்திறந்து அரற்றல் 


9332 


மைந்த வோவெனு மாமக னேயெனும் 
எந்தை யோவெனு மென்னுயி ரேயெனும் 
உந்தி னேனுனை யானுள னேயெனும் 
வெந்த புண்ணிடை வேல்பட்ட வெம்மையான் . 


மைந்தவோ எனும் : மாமகனே ! எனும் ; 
எந்தையோ ! ’ எனும் ; என் உயிரே ! எனும் 
உந்தினேன் உனை யான் உளனே எனும் 
வெந்த புண்ணிடை வேல்பட்ட வெம்மையான் . 


பொ : - வெந்த புண்ணில் வேல்பட்டாற் போன்ற கொடுந் 
துன்பத்தை யடைந்தவனான இராவணன் , ‘ மைந்த ஓ ! என்பான் ; 
" சிறந்த மகனே ! என்பான் ; என் அப்பா ஓ என்பான் ; என் உயிரே 
என்பான் ; என்னுயிர் போன்றவனாகிய நீ உன்னைப் போருக்குச் செல்லு 
மாறு செய்த யான் இறவாது இருக்கின்றேனே என்பான் . 


கு ! - கும்பகருணனை இழந்த துன்பம் வெந்தபுண் போன்றது 
எனவும் இந்திரசித்தினை இழந்த துன்பம் அப்புண்ணில் வேல் நுழைந் 
தது போன்றது எனவும் கொள்க . வெந்ததோர் புண்ணில் வேல் 
படுவது பெருந்துன்பம் தருவதாகும் . “ வெந்தபுண் வேலெறிந்தற்கு 
இஃதொன்று ( கலி 84-30 ) என்பதும் , " வெந்ததோர் புண்ணின் 
கள் வேல் கொண்டு நுழைப்பான் போல் ” ( கலி 120-17 ) என்பதும் 
காண்க . ஓ என்பது இரக்கக் குறிப்புணர்த்தும் இடைச்சொல் . இந்திர 
கித்து இராவணன் மக்களுள் முதல் மகன் ஆதலின் , மாமகனே , என 
விளிக்கலானான் . மகனை எந்தை என்றது அன்பு பற்றிவந்த வழு 
வமைதி . 

( 10 ) 


9333 


புரந்த ரன்பகை போயிற்றன் றோவெனும் 
அரந்தை வானவ ரார்த்தன ரோவெனும் 
கரந்தை சூடியும் பாற்கடற் கள்வனும் 
நிரந்த ரம்பகை நீங்கின ரோவெனும் . 


26 


யுத்த காண்டம் 


‘ புரந்தரன் பகை போயிற்று அன்றோ! எனும் ; 
அரந்தை வானவர் ஆர்த்தனரோ ! எனும் ; 
கரந்தை சூடியும் , பாற்கடல் கள்வனும் ; 
நிரந்தரம் பகை நீங்கினரோ ! எனும் . 


பொ: - இந்திரனது பகை போயிற்று அல்லவோ ! என்பான் , 
நம்பால் துன்பத்தையடைந்த தேவர்கள் ( துன்பம் நீங்கி மகிழ்ச்சி 
பால் ) ஆரவாரித்தனரோ என்பான் ; கரற்தையைச் சூடிய சிவனும் , 
பாற்கடலில் ஒளிந்துக்கொண்டுள்ள கள்வனாகிய திருமாலும் நிரந்தர 
மாகத் தம் பகை நீங்கப் பெற்றனரோ ! என்பான் . 


கு : - அரத்தை - துன்பம் . கரந்தை - சிவ கரந்தை . இந்திர 
சித்து இருக்கின்ற வரையில் தேவர்களும் இந்திரனும் சிவனும் 
திருமாலும் , அஞ்சி அடங்கி இருந்தனர் . அவன் இப்போது மாண்ட 
மையால் அவர்கள் பகை நீங்கப்பெற்று மகிழ்வார்கள் என்பது 
தினைந்து இராவணன் வருந்தியவாறு . 

( 11 ) 


9334 


நீறு பூசியு தேமியங் கையனும் 
மாறு முன்றொடு வேலை மறைந்துளார் 
ஊறு நீங்கின ராயுவ ணத்தினோ 
டேறு மேறியு லாவுவ ரென்னுமால் . 


நீறு பூசியும் நேமி அம் கையனும் 
மாறு முன்றொடு வெலை மறைந்துளார் 
அறு நீங்கினராய் உவணத்தினோடு 
ஏறும் ஏறி உலாவுவர் என்னுமால் . 


பொ : - திருநீறு பூசிய சிவனும் , சக்கரப்படை தாங்கிய 
கையனாகிய திருமாலும் மேடும் பள்ளமுமாய் மாறுபட்டுள்ள 
மசையிலும் கடலும் மறைந்துள்ளவர்கள் . இப்போது ஊறுபாடு 
நீங்கினவராய்க் கருடன்மீதும் ஏற்றின் மீதும் ஏறிக்கொண்டு 
உலாவுவார்கள் என்று கூறுவான் . 


கு : - இந்திரசித்து இருந்தபோது சிவனும் திருமாலும் ஏற்றினும் 
உவணத்தினும் ஏறாது 

கயிலை மலையிலும் திருப்பாற்கடலிலும் 
மறைந்து கொண்டிருந்தார்கள் ; அவன் இறந்தன மயால் இப்போது 
ஊறுபாடு நீங்கினவராய்த் தத்தம் ஊர்திகளில் ஏறி அச்சமின்றி 


இராவணன் சோகப் படலம் 


277 


உலாவி வருவார்கள் என்பது நிகந்து இராவணன் வருந்தியவாறு . 
வறு - துன்பம் . உவணம் - கருடன் . ஒரு தன்மையான இடத்தில் 
இருந்தால் இந்திரசித்து வந்து வருத்துவான் என்ற எண்ணத்தால் 
மேடும் பள்ளமுமாய் மாறுபட்டிருக்கும் மலையினும் கடலினும் சிவனும் 
திருமாலும் ஒளிந்து கொண்டிருந்தனர் என்றவாறு . நீறுபூசியும் நேமி 
யங்கையனும் குன்றொடு வேலை மறைந்துளார் என்பது நிரனிறைப் 
பொருள்கோள் ; உவணத்தினோடு ஏறும் - ஏறி என்பது எதிர் நிர 
னிரைப் பொருள்கோள் . 

( 12 ) 


9335 


வான மானமும் வானவ ரீட்டமும் 
போன போன திசையிடம் புக்கன 
தான மானவை சார்கில சார்குவ 
தூன மானிடர் வென்றிகொண் டோவெனும் . 


" வான மானமும் , வானவர் ஈட்டமும் , 
போன போன திசை இடம்புக்கன . 
தானம் ஆனவை சார்இல ; கார்குவது , 
ஊன மானிடர் வென்றி கொண்டோ ? எனும் . 


பொ : - தேவர்களின் கூட்டமும் அவர்கள் ஏறிச் செல்லுதற்குரிய 
வான விமானமும் ( இந்திரசித்துக்கு எதிர் நிற்க லாற்றாது ) போன 
போன திசை யிடங்களில் புகுந்தனவாய் மறைந்திருந்து தம் இருப் 
பிடத்தை இதுகாறும் சேர்ந்தில ; அவை மீண்டும் சேர்வது , குறை 
பாடுடைய மனிதர்களின் வெற்றியைத் துணையாகக் கொண்டுதானோ 
என்பான் . 


மானம் என்பது விமானம் என்பதன் முதற்குறை . ஈட்டம் 
அஃறிணையாகலின் சார்கில என அஃறிணை முடிபு கொண்டது . 
தானம் என்றது . அவர் அவர் இருப்பிடத்தை . ஊனமானிடம் 
என்றது , குறைபாடுடைய மனிதரை - உயர்வுடைய தேவர்கள் குறை 
பாடுடைய மனிதாகளின் வென்றி கோண்டு தம் தம் தானத்தைச் 
சார்ந்தது வியத்தற்குரியது என்று எண்ணி இரங்கியவாறு . தானம் - 

( 13 ) 


டம் . 


9336 


கெட்ட தூதர் கிளத்தினர் பொய்யொரு 
கட்ட மானிடன் கொல்லவென் காதலன் 
பட்டொ ழிந்தன னேயெனும் பன்முறை 
விட்ட ழைக்கு முழைக்கும் வெதும்புமால் . 


278 


யுத்த காண்டம் 


கெட்ட தூதர் கிளத்தினர் பொய் ; ஒரு 
கட்ட மானிடன் கொல்ல , என் காதலன் 
பட்டு ஒழிந்தனனே ? எனும் ; பன்முறை 
விட்டு அழைக்கும் உழைக்கும் வெதும்புமால் . 


பொ : - வருத்தமிக்க மானிடன் ஒருவன் கொல்ல , என் மகன் 
இறந்தொழிந்தா இருப்பான் ? அறிவு கெட்ட ஒற்றர்கள் பொய் 
சொல்லியிருப்பார்கள் என்பான் ; பலமுறை மகனே ! மகனே ! என்று 
குரல் விட்டு அழைப்பான் ; ( அவன் வாராமையால் ) வருந்துவான் ; 
பின் மனம் வெதும்புவான் . 


கு : - தேவரையும் மூவரையும் வெற்றி கொண்ட பேராற்றலை 
யுடைய இந்திரசித்து , கவலை மிக்க மானிடன் ஒருவனால் இறந்து 
பட்டான் என்ற ஒற்ரன் சொல் நம்பத்தக்கதாக இல்லாமையால் 
தூதர் கிளத்தினர் பொய் என்று எண்ணுவான் ஆனான் . அந்த 
எண்ணத்தினால் தன் மைந்தனைப் பல் முறை அழைத்தலும் செய் 
தான் ; பன்முறை அழைத்தும் இந்திரசித்து வாராமையால் , தூதர் 
கூறியது மெய் போலும் என்ற எண்ணத்தால் உழைத்தாலும் வெதும்பு 
தலும் செய்தான் இராவணன் என்க . பொய் கூறுதற் கேற்றவர் 
என்பான் , கெட்ட தூதர் என்றான் . 


9337 


எழுமி ருக்கு மிரைக்கு மிரக்கமுற் 
றழும ரற்று மயர்க்கும் வியர்க்கும்போய் 
விழும்விழிக்கு முகிழ்க்குந்தன் மேனியால் 
உழு நிலத்தை யுருளும் புரளுமால் . 


எழும் ; இருக்கும் ; இரைக்கும் ; இரக்கம் உற்று 
அழும் ; அரற்றும் ; அயர்க்கும் ; வியர்க்கும் ; போய் 
விழும் ; விழிக்கும் ; முகிழ்க்கும் ; தன் மேனியால் 
உழும் நிலத்தை ; உருளும் ; புரளுமால் . 


பொ : - ( துன்ப மிகுதியால் இராவணன் ) எழுவான் ; பிறகு 
தரையில் இருப்பான் ; பெருமூச்சு விடுவான் ; இரக்கமிக்கு அழுவான் ; 
வாய்திறந்து அரற்றுவான் ; சோர்வுறுவான் ; வியர்ப்பான் ; சிறிது 
நடந்து விழுவான் ; கண்களை விழிப்பான் ; பின்பு மூடுவான் ; தன் 
உடம்பினால் நிலத்தை உழுவான் ; பின்பு தரையில் உருண்டு செல் 
வான் ; மீண்டும் புரண்டு வருவான் . 


இராவணன் சோகப் படலம் 


279 


5 : - இரைத்தல் - பெருமூச்சு விடுதல் . அயாத்தல் - சோர்தல் . 
முகிழ்த்தல் - கண்களை மூடுதல் . கலப்பையால் உழுவது போல இராவ 
ணன் தன்னுடம்பினால் தரையை முட்டிப் பிளவுண்டாக்கினான் 
என்பார் தன் மேனியால் உழும் நிலத்தை என்றார் . ஓரிடத்தி 
விருந்து உருண்டுகொண்டு நெடுந்தொலைவு செல்வதை உருளும் 
என்றும் , 

அவ்விடத்திருந்து மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே 
அவ்வாறு வருவதைப் புரளும் என்றும் கூறினார் . ஆல் - அசை . ( 15 ) 


இராவணனுடைய ஒவ்வொரு தலையும் சொல்வன 


1338 


அய்ய னேயெனு மோர் தலை யானினம் 
செய்வெ னேயர சென்னுமங் கோர்தலை 
கய்ய னேனுனைக் காட்டிக் கொடுத்து நான் 
உய்வெ னேயென் றுரைக்குமங் கோர் தலை . 


அய்யனே ! எனும் ஓர் தலை ; யான் இனம் 
செய்வெனே அரசு ! என்னும் , அங்கு ஓர்தலை ; 
கய்யனேன் . உனைக் காட்டிக் கொடுத்து நான் 
உய்வெனே ! என்ன உரைக்கும் , அங்கு ஓர் தலை . 


பொ . ( இராவணனுடைய பத்துத் தலைகளுள் ) ஒருதலை அய் 
பனே ! என்று அழைக்கும் மற்றொரு தலை ‘ யான் இன்னும் அரசு செய் 
வேனோ " என்று சொல்லும் ; கீழ் மகனாகிய யான் பகைவனுக்கு 
உன்சுக் காட்டிக் கொடுத்துவிட்டு உயிர் வாழ்ந்திருப்பேனோ என்று 
மற்றொரு தலை சொல்லும் . 


கு : - இராவணனுடைய பத்துத் தலைகளில் மூன்று தலைகள் 
சொன்னவற்றை இச் செய்யுளால் விளக்கியவாறு . முருகப்பெரு 
மானுடைய ஆறுமுகங்களும் அறுவேறு தொழில் செய்வதாக 
நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் கூறியிருப்பதை : - மாயிருண் ஞால 
மருவின்றி விளங்கப் பல்கதிர் விரிந்தன் றொருமுகம் ; ஒருமுகம் ,, 
ஆர்வல ரேத்த வமர்ந்தினி தொழுகிக் , காதலி னுவந்து வரங்கொடுத் 
தன்றே யொருமுசம் ; பந்திரவிதியின் மரபுளி வழாஅ , அந்தணர் 
வேள்வி யோர்க்கும்மே ; ஒருமுகம் , எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடித் 
திங்கள்போலத் திசைவிளக்கும்மே யொருமுகம் ; செறுநர்த் தேய்த்துச் 
செல்சமம் முருக்கிக் கறுவுகொ ணெஞ்சமொடு களம்வேட் டன்றே ; 


280 


யுத்த காண்டம் 


யொருமுகம் , குறவர் மடமகள் கொடி போல் நுசுப்பின் , மடவரல் 
வள்ளியொடு நகையமர்ந்தன்றே ( திருமுருகாற்றுப் - 91-102 ) என்ற 
அடிகளால் உணரலாம் . நக்கீரரின் இம்மரபை யுளங்கொண்டே 
கம்பரும் இராவணனுடைய பத்துத் தலைகளும் வேறு வேறு கூறிய 
தாகச் சொல்லியிருக்கலாம் . வாய் கூறியதைத் தலை கூறியதாகச் 
சொன்னது தானியாகு பெயர் . கய்யன் - கீழ்மகன் ; தன் மகனைப் பகை 
வனுக்குக் காட்டிக்கொடுத்துவிட்டுத் தான் உயிர்வாழ விரும்புதல் கீழ் 
மகன் தன்மை என்பது புலப்படுத்தியவாறு . 

( 16 ) 


9339 


எழுவிற் கோல மெழுதிய தோள்களால் 
தழுவிக் கொள்ளலை யோவெனு மோர் தலை 
உழுவைப் போத்தை யுழையுயி ருண்பதே 
செழுவிற் சேவக னேயெனு மோர் தலை . 


எழுகின் கோலம் எழுதிய தோள்களால் 
தழுவிக் கொள்ளலையோ எனும் ஓர் தலை ; 
உழுவைப் போத்தை உழை உயிர் உண்பதே ! 
செழுவில் சேவகனே ! எனும் , ஓர் தலை . 


தே 


பொ : - இராவணனது ஓர் தலை , சந்தனக் கோலம் எழுதிய 
இரும்புத் தூண்போன்ற தோள்களால் தழுவிக்கொள்ள மாட் 
டாயோ " என்று சொல்லும் ; மற்றொரு தலை , செழுமையான வில் 
லேந்திய வீரனே , ஆண் புலிபைப் பெண்மான் உயிர்வாங்குவதோ 
என்று சொல்லும் . 


கு : - கோலம் எழுதிய தோள் , எழுவின் தோள் எனத் தனித்தனி 
இயையும் . எழு - இருப்புத் தூண் . ஆடவர் தோள்களுக்குக் கோலம் 
எழுது தல் இல்லை எனினும் , மகளிர் மார்பில் எழுதிய தொய்யிற் 
கோலம் பட்டமை புலப்பட இங்ஙனம் கூறப்பட்டது என்க . சேவகன் - 
வீரன் . உழுவைப்போத்து - ஆண்புலி . உழை - பெண்மான் . பேராற்றல் 
பெற்ற இந்திரசித்தினைச் சிறு மனிதன் கொன்றது வியப்பாகும் என் 
பான் , உழுவைப் போத்தை உழை உயிர் உண்பதே எனப் பிறிது 
மொழித லணிபடக் கூறியவாறு . புலிக்கு உணவாகத் தக்க புல்வாய் 
புலியைக் கொன்றது என்பதை நம்பமுடியாதவாறு போல , இந்திர 
சித்தினை இலக்குவன் கொன்றான் என்பது நம்ப முடியாததாக உள்ளது 

( 17 ) 


என்றவாறு . 


இராவணன் சோகப் படலம் 


281 


9340 


நீலங் காட்டிய கண்டனு நேமியும் 
ஏலுங் காட்டி னெறிந்த படையெலாம் 
தோலுங் காட்டித் துரந்தனை மீண்ட நின் 
கோலங் காட்டலை யோவெனு மோர் தலை . 


நீலம் காட்டிய கண்டனும் , நேமியும் , 
ஏலும் காட்டின் எறிந்த படை எலாம் , 
தோலும் காட்டித் துரந்தனை மீண்டநின் 
கோலம் காட்டிலை யோ ! எனும் , ஓர் தலை . 


பொ : - நீலநிறம் பொருந்திய கண்டத்தையுடைய சிவனும் , 
சக்கரப் படையை யுடைய திருமாலும் பொருந்திய காடுபோல வீசிய 
ஆயுதங்களை யெல்லாம் , நின் கேடகத்தைக் காட்டித் துரத்தி மீண்ட 
நின் போர்க்கோலத்தைக் காட்டவில்லையோ என்று மற்றோர் தலை 
சொல்லும் . 


கு ! - நஞ்சுண்ட கண்டம் நீல நிறத்தது ஆகலின் , சிவனை நீலங் 
காட்டிய கண்டன் , என்றான் . சிவனும் திருமாலும் இந்திரசித்தின் 
மேல் தாம் படைக்கலங்களை காடுபோல மிகுதியாகச் செலுத்தினர் 
என்பது கருத்து . சிவனும் திருமாலும் விட்ட படைக்கலங்கள் எல்லா 
வற்றையும் துரந்து மீண்ட நின் வீரக்கோலம் இலக்குவன் துரந்த 
படைக்கு இல்லாது போயதே என்ற கருத்தால் மீண்ட நின் கோலங் 
காட்டலை கொல் என ஒருதலை கறியது என்க . பெருந்தேவர் இரு 
வரை வென்ற வீரக்கோலத்தைக் கண்டு களித்த இராவணனுக்கு 
இலக்குவன் படைகளையும் வீழ்த்தி வரும் அவன் வீரக் கோலமும் 
காண விரும்புதல் இயல்பாதலின் இங்ஙனம் கூறலானான் . ( 18 ) 


9341 


துஞ்சி னாய்கொல் துணைபிரிந் தேனெனும் 
வஞ்ச மோவெனும் வாரலை யோவெனும் 
நெஞ்சு நோவ நெடுந்தனி யேகிடந் 
தஞ்சி னேனென் றரற்றுமங் கோர்தலை . 


துஞ்சினாய் கால் ? துணை பிரிந்தேன் எனும் ; 
‘வஞ்சமோ ; எனும் ; வாரலையோ ! எனும் ; 
‘ நெஞ்சு நோவ , நெடுந்தனியே கிடந்து , 
அஞ்சினேன் ! என்று அரற்றும் ; -அங்கு ஓர்தலை . 


282 


யுத்த காண்டம் 


பொ . நீ உண்மையாக இறந்து விட்டாயோ ? யான் என் துணை 
யாயிருந்த உன்னைப் பிரிந்தேனே ! என்று சொல்லும் ! ( நீ மறைந் 
திருப்பது ) வஞ்சனையோ ! என்று சொல்லும் ; என் முன் வரமாட் 
டாயோ ! என்று சொல்லும் ; நெஞ்சு நோவுமாறு நெடிது போது 
தனியே கிடந்து அஞ்சினேன் என்று வாய்விட்டு அரற்றும் அங்கு 


ஒரு தலை . 


கு : - இந்திரசித்து இறந்தான் என்பது நம்ப இயலாமையின் 
வஞ்சமோ என்றும் , வஞ்சனையை விடுத்து என் முன் வருவாயாசு 
என்ற கருத்தால் ‘ வாரலையோ என்றும் , தான் விரும்பியவாறு அவன் 
வாராமையின் அஞ்சினேன் என்றும் ஒருதலை அரற்றுவதாயிற்று . ( 19 ) 


9342 


காக மாடுக ளத்திடைக் காண்பெனோ 
பாக சாதனன் மோலி பறித்திட 
ஓசை மா தவ ருச்சியின் வைத்த நின் 
வாகை நாண்மல் ரென்னுமற் றோர் தலை . 


காகம் ஆடு களத்திடைக் காண்பெனோ 
பாக சாதனன் மோலி பறித்திட 
ஓசை மாதவர் உச்சியின் வைத்தநின் 
வாகை நாண்மலர் ? என்னும் ; - மற்றுஓர் தலை . 


பொ : - இந்திரனுடைய முடியை நீ பறிக்க அது கண்டு மகிழ்ந்து 
பெரிய தவமுனிவர்கள் நின் உச்சியில் வைத்த வாகையின் அன்றலர்ந்த 
மலர் மாலையை , இப்போது காகங்கள் ( பிணங்களை உண்டு ) ஆடுகின்ற 
போர்க்களத்திடையில் காண்பேனோ? என்று மற்றோர் தலை சொல்லும் . 


கு : - இந்திரனை வென்று அவன் முடியைப் பறித்தபோது முனி 
வர்கள் , வாகை மாலையை இந்திரசித்தின் உச்சியில் சூட்டி அப்பெயர்ப் 
பொருட்கேற்ற செயலை மகிழ்ச்சியோடு செய்தார்கள் . அன்று இந்திர 
சித்தின் உச்சியில் கண்ட வாகை மாலையை இன்று போர்க்களத் 
திடைச் சிதறிக் கிடக்கக் காண நேர்ந்ததே என்று ஒரு தலை இரங்கிய 
வாறு . 

( 20 ) 


9343 


சேலி யற்கணி யக்கர் தந் தேவிமார் 
மேலி னித்தவிர் கிற்பர்கொல் வீர நின் 
கோல விற்குரல் கேட்டுக் குலுங்கித்தந் 
தாலி யைத் தொட லென்னுமற் றோர் தலை . 


ராவணன் சோகப் படலம் 


283 


சேல் இயல் கண் இயக்கர் தம் தேவிமார் , 
மேல் இனித் தவிர்கிற்பர் கொல் , வீர ! நின் 
கோல வில் குரல் கேட்டுக் குலுங்கித் தம் 
தாலியைத் தொடல் ? என்னும் - மற்று ஓர்தலை . 


பொ : - மற்றோர் தலை , -- வீரனே ! சேல்மீனை ஒத்த கண்களை 
யுடைய இயக்கர்தம் மனைவியர் , நினது அழகிய வில்லின் நாண் ஒலி 
கேட்டு நடுங்கித் தத்தம் தாலியைத் தொட்டுப் பார்த்துக் கொள்ளும் 
இயல்பை இனிமேல் நீங்குவார்களோ ? என்று சொல்லும் . 

கு : - இந்திரசித்து உயிரோடு இருக்கும்போது , அவன் வில் 
நாணின் ஒலி எழுமாயின் தம் கணவர்களாய இயக்காக்குத் தீங்கு 
ண்டாகுமோ என்று ஐயுற்றுத் தத்தம் தாலியைத் தொட்டு அதில் 
நைகின்ற தெய்வத்தை வேண்டிக் கோள்ளும் இயல்புடைவர்களாக 
இருந்தார்கள் ; இப்போது அவன் இறந்து பட்டமையால் , அவன் வில் 
நாண் ஒலி கேட்டலும் , நடுங்கித் தாலியைத் தொட்டுப்பார்த்து 
வேண்டுதலும் , இல்லையாயவே ! எனத் தன் மகனது பகைநடுக்கும் 
ஆற்றலை நினைத்து இரங்கியவாறு . இயக்கர் என்பார் தேவர் இனத் 
தவர் ஆதலின் , இந்திரசித்துக்குப் பகைவர் ஆவர் . 

( 21) 


9344 


கூற்ற முன்னெதிர் வந்துயிர் கொள்வதோ 
ரூற்றந் தானுடைத் தன்றெனை யும் மொளித் 
தேற்ற வெவ்வுல குற்றனை யெல்லையில் 
ஆற்ற லாயென் றுரைக்குமங் கோர் தலை . 


கூற்றம் உன் எதிர் வந்து உயிர் கொள்வது ஓர் 
ஊற்றம் தான் உடைத்து அன்று ; எனையும் ஒளித்து 
ஏற்ற எவ் உலகு உற்றனை ? எல்லை இல் 
ஆற்றலாய் ! என்று உரைக்கும் - அங்கு ஓர்தலை . 


. 


பொ : - எல்லை யில்லாத வல்லமையுடையவனே ! கூற்று , உன் 
எதிரில் வந்து உனது உயிரைக் கொள்ளத்தக்க மிகுவலியுடையதன்று ; 
( ஆதலால் , நீ இறந்திருக்கமாட்டாய் ; உனக்கு ஏற்ற எந்த உலகத் 
துக்கோ சென்றிருக்கின்றாய் ; ) எனக்கும் தெரியாமல் மறைந்து உனக் 
கேற்ற எந்த உலகத்தை அடைந்தாய் என்று வினவும் அங்கு ஒரு 
தலை . 


கு : - கூற்றம் , உடலையும் உயிரையும் கூறுபடுத்துவது என்ற 
காரணம் பற்றி வந்த பெயர் ; கூற்று , கூற்றுவன் எனவும் இப்பெயர் 


284 


யுத்த காண்டம் 


ப 


வழங்கும் . இந்திரசித்து எல்க இல்லாத வல்லமை 

யுடையவன் 
ஆதலின் , அவன் எதிர் வருதற்குக் கூற்றம் அஞ்சும் ; அதற்குமேல் 
அவனுடைய உயிரைக் கொள்வது யாங்ஙனம் : என்னும் கருத்தால் 
உன் எதிர் வந்து எனவும் , உயிர் கொள்வதோர் ஊற்றம் தான் 
உடைத்தன்று எனவும் , கூறினான் . கூற்றுவன் 

உனது 

உயிரைக் 
கொள்ள மாட்டான் ; நீயோ இங்கு இல்லை ; எனவே 

ல்லை ; எனவே நீ வேறோர் 
உலகுக்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என அருத்தாபத்தி அளவை 
கொண்டு நிறுவி , அவ்வுலகம் யாது ? என வினவியவாறு . எனையும் 
ஒளித்து என்புழி உம்மை உயர்வு சிறப்பு . நின்பால் பேரன்பு கொண்ட 
என்னையும் ஒளித்து என்றவாறு . ஒளித்தல் , இங்குத் தெரிவிக்காமை . 
“ ஏற்ற எவ்வுலகுற்றனை என்றது அறிந்த பொருள்வயின் ஐயந்தீர்தற்கு 
வந்த வினா , இது இராவணனது பத்தாவது தலை கூறியது . இந்திர 
சித்தின் பேராற்றலையே தலைகள் பத்தும் கூறின எனினும் இந்தப் 
பத்தாவது தலை கூறிய வீரட்பெருமை மிகு சிறப்புடையதாகும் . “ கும் 
பிட்டு வாழ்கிலேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன்" ( கும்ப 
கருணன் வதைப் -160 ) என்பதும் , ஆரணா வுன்னுயிரை யஞ்சாதே 
கொண்டகன்றார் ( இராவணன் வதைப் - 224 ) என்பதும் இங்கு 
நினையலாம் . 

( 22 ) 


1 


9345 


இன்ன வாறழைத் தேங்குகின் றானெழுந் 
துன்னு மாத்திரத் தோடின னூழி நாள் 
பொன்னின் வானன்ன போர்க்களம் புக்கனன் 
நன்ம கன்றன தாக்கையை நாடுவான் . 


இன்னவாறு அழைத்து ஏங்குகின்றான் எழுந்து , 
உன்னும் மாத்திரத்து ஓடினன் , ஊழிநாள் 
பொன்னின் வான் அன்ன போர்க்களம் புக்கனன் . 
நன் மகன் தனது ஆக்கையை நாடுவான் . 


பொ : - இவ்வாறு இந்திரசித்தினை அழைத்து ஏங்குகின்ற 
இராவணன் எழுந்து , நினைக்கும் அளவில் ஓடிச்சென்று , ஊழியிறுதியில் 
தோன்றும் பொன்னிறமுடைய செவ்வானம் போன்று இரத்தத்தால் 
சிவந்து காட்டும் போர்க்களத்தில் , தனது சிறந்த புதல்வனுடைய 
உடம்பைத் தேடுதற்காகப் புகுந்தான் . 


கு : - ஏங்குகின்றான் என்பது வினையாலணையும் பெயர் . ஏங்கு 
கின்றான் எழுந்து , ஓடினனாய் மகன்றனது ஆக்கையை நாடுவான் , 
போர்க்களம் புக்கனன் என இயையும் . காலச் சிறுமையை யுணர்த்த 


இராவணன் சோகப் படலம் 


285 


டி 


உன்னு மாத்திரத்து என்றார் . மனோ வேகத்தில் சென்றான் என்ற 
வாறு . போர்க்களத்தின் செந்நிற மிகுதியைப் புலப்படுத்தவேண்டி 
வழிநாள் தோன்றும் செவ்வானத்தை உவமை கூறினார் . இந்திரசித்து , 
தன்னினும் வீர மிக்கவனாய்த் தன் குடிப்பெருமையை விளக்கினவனா 
கலின் இராவணனுக்கு நன்மகன் ஆயினன் . யாக்கை , ஆக்கை என 
மருவியது . 

( 23 ) 


தேவர் முதலிய சேவகர் பின் சென்று அஞ்சி இரங்குதல் 


9346 


தேவ ரேமுத லாகிய சேவகர் 
யாவ ரும்முட னேதொடர்ந் தேகினார் 
மூவ கைப்பே ருலகின் முறைமையும் 
ஏவ தாகுமென் றெண்ணி யிரங்குவார் . 


தேவரே முதலாகிய சேவகர் 
யாவரும் உடனே தொடர்ந்து ஏகினார் , 
மூவகைப் பேர் உலகின் முறைமையும் 
ஏவது ஆகும் ? என்று எண்ணி இரங்குவார் . 


பொ : - தேவர் முதலிய பணியாளர்கள் யாவரும் இராவணன் 
உடனே தொடர்ந்து சென்று , ( இராவணன் கோபத்தால் ) மூவுலகங் 
களின் முறைமையும் இனி என்னாகுமோ ? என்று எண்ணி இரங்குவா 
ராயினர் . 


கு : - சேவகர் பல இனத்தவர் ஆதலின் , தேவரே முதலாகிய 
சேவகர் எனச் சிறப்புப்பற்றித் தேவரை முதற்கண் எண்ணினார் . 
விண்ணும் மண்ணும் பாதலமும் என உலகங்கள் மூவகையன என்பது 
புராண மரபு . இராவணன் பெருஞ் சீற்றத்தால் அவ்வுலகங்கள் மேல் 
கீழாய் , கீழ்மேலாய் , மாறிவிடுமோ எனச் சேவகர் அஞ்சினர் என்பது 
கூறி இராவணனது சினத்தின் கொடுமையைப் புலப்படுத்திய 
வாறு . 

( 24 ) 


இராவணனைக் கண்ட பறவைகளும் பேய்களும் பட்ட பாடு 


9347 


அழுத வாற்சில வன்பின போன்றடி 
தொழுத வாற்சில தூங்கின வாற்சில 
உழுத வானைப் பிணம்புக் கொளித்தவால் 
கழுதும் புள்ளு மரக்கனைக் காண்டலும் . 


-286 


யுத்த காண்டம் 


அழுதவால் சில ; அன்பின போன்று , அடி - 
தொழுதவால் சில ; தூங்கினவால் சில ; 
உழுத யானைப் பிணம் புக்கு ஒளித்தவாஃ 
கழுதும் புள்ளும் , அரக்கனைக் காண்டலும் . 


பொ : - போர்க்களத்தில் பிணங்களைத் தின்று கொண்டிருந்த 
பேய்களும் கழுகு முதலிய பறவைகளும் இராவணனைக் கண்டவுடனே 
அஞ்சிச் கில அழுதன ; சில அவன்பால் அன்பு கொண்டவைபோலத் 
தொழுதன ; சில சோர்வுற்றன ; சில , ஆனைப் பிணங்களைத் தலையால் 
உழுது வழிசெய்து கொண்டு புகுந்து ஒளித்துக் கொண்டன. 


கு : - மகனை இழந்த இராவணன் கோபத்தால் தம்மை என்ன 
செய்துவிடுவானோ என்ற அச்சத்தால் சில அழுவனவாயின . அவன் 
கொடுமையினின்றும் தப்பித்துக்கொள்ளும் தந்திரம் அறிந்த சில , 
அவன்பால் அன்புடையனபோலத் தொழுதன . தூங்குதல் இங்குச் 
சோர்ந்து போதலை உணர்த்தியது . துன்ப மிகுதியால் துன்பத் துயில் 
கொண்டன எனலும் ஆம் . யானைப் பிணங்கள் மலைபோல் பெருகிக் 
கிடத்தலின் அதனுள் வழிசெய்து கொண்டு புகுந்து ஒளித்தன -ன்க . 
உழுதல் இங்கு யானைப் பிணங்களுக்குள் தலையால் இடஞ் செய்து 
கொண்டதை உணர்த்தியது . கழுது - பேய் . 

( 25 ) 


இராவணன் பிணங்களைக் கிளறி மகனைத் தேடுதல் 


19348 


கோடி கோடிக் குதிரையின் கூட்டமும் 
ஆடல் வென்றி யரக்கர்த மாக்கையும் 
ஓடை யானையுந் தேரு முருட்டினான் 
நாடி னான்றன் மகனுட னாளெலாம் . 


கோடி கோடிக் குதிரையின் கூட்டமும் , 
ஆடல் வென்றி அரக்கர்தம் ஆக்கையும் , 
ஓடை யானையும் , தேரும் , உருட்டினான் , 
நாடினான் தன் மகன் உடல் நாள் எலாம் . 


பொ : - ( இராவணன் ) தன் மகன் உடலைத் தேடுபவனாய் கோடி 
கோடிக் 

குதிரைப் பிணங்களின் கூட்டங்களையும் . வலிமையும் 
வெற்றியு முடைய அரக்கர் தம் உடம்புகளையும் முகபட்டத்தை யுடைய 


இராவணன் சோகப் படலம் 


287 


யாகப் பிணங்களயும் . தேர்களையும் ஒருநாள் முழுவதும் புரட்டிப் 
புரட்டிப் பார்த்தான் . 


கு : - குதிரையின் 

கூட்டம் என்றது குதிரைப் பிணங்களின் 
கூட்டத்தை . ஆடல் , முதல் நீண்டது ; அடல் - வலிமை . போர்க்களத்து 
அழிந்து கிடந்த நால்வகைப் படைகளையும் புரட்டித் தன் மகன் 
உடம்பைத் தேடுவானானான் என்க . தேடிய காலத்தின் நெடுமை 
புலப்பட நாளெலாம் என்றார் . 

( 26 ) 


இராவணன் இந்திரசித்தின் கையினைக் காணுதல் 


9349 


மெய்கிடந்த விழிவழி நீர்விழ 
நெய்கி டந்த கனல்புரை நெஞ்சினான் 
மொய் கிடந்த சிலையொடு மூரிமாக் 
கய்கி டந்தது கண்டனன் கண்களால் . 


மெய் கிடந்த விழிவழி நீர் விழ , 
நெய்கிடந்த கனல்புரை நெஞ்சினான் , 
மொய்கிடந்த சிலை யொடு மூரிமாக் 
கய்கிடந்தது கண்டனன் , கண்களால் . 


பொ : - உடம்பில் பொருந்திய ( பத்துத் தலைகளிலும் உள்ள ) 
இருபது விழிகளிலும் நீர் ஒழுக , நெய் பெய்த நெருப்புப்போல எரியும் 
நெஞ்கினையுடைய இராவணன் , வலிமை பொருந்திய வில்லோடு வலிய 
பெரிய கை போர்க்களத்தில் விழுந்து கிடந்ததைக் கண்களால் 
கண்டான் . 


கண்ணில் நீரும் கருத்தில் நெருப்பும் உடையவனாக 
இராவணன் இருந்தான் என்றது , இந்திரசித்தின் இழப்பினால் பெருகும் 
துன்பமும் , இவனைக் கொன்ற இலக்குவன்பால் பெருகும் சீற்றமும் 
உடையவனாக இருந்தான் என்னும் கருத்தினது . மொய் - வலிமை . 
மூரி - வலிமை . கை , எதுகை நோக்கிக் கய் எனப் போலியாயிற்று . 
நெஞ்சினான் என்பது வினையாலணையும் பெயராய் இராவணனை 
உனர்த்தியது . இந்த அவலக் கோலத்தைப் பார்க்கக்கூடாத கண்கள் , 
என்று தான் வேண்டிய உயர்பு புலப்படுத்தக் கண்களால் 
வேண்டா கூறினார் . 

( 27 ) 


என 


288 


யுத்த காண்டம் 


இந்திரசித்தின் தோளை இராவணன் தலைமேற் கொள்ளுதல் 


9350 


பொங்கு தோள்வளை யுங்கணைப் புட்டிலும் 
அங்க தங்களு மம்பு மிலங்கிட 
வெங்க ணாக மெனப்பொலி வெய்யகை 
செங்கை யாலெடுத் தான் சிரஞ் சேர்த்தினான் . 


பொங்கு தோள்வளையும் கணைப்புட்டிலும் 
அங்கதங்களும் அம்பும் இலங்கிட 
வெங்கண் நாகம் எனப் பொலி வெய்ய கை 
செங்கையால் எடுத்தான் சிரம் சேர்த்தினான் . 


பொ : - ஒளி விளங்குகின்ற தோள்வளையும் , அம்புப் புட்டிலும் 
வாகுவலயங்களும் அம்பும் விளங்கிடக் கொடுங் கண்ணையுடைய 
நாகம் போலப் பொலிகின்ற இந்திரசித்தின் விரும்பத்தக்க கையை 
இராவணன் தன் சிவந்த கையால் எடுத்துத் தலை மேல் வைத்துக் 
கொண்டான் . 


கு : - அங்கதம் - வாகுவலயம் . கொடுமையும் வடிவும் பற்றி 
இந்திரசித்தின் தோளுக்கு வெங்கண் நாகம் உவமையாயிற்று . 
இராவணன் கையைச் செங்கை என்றது , உத்தம இலக்கணமுடைமை 
புலப்படுத்த வேண்டி இனிப் போர்க்களத்தில் பிணங்களை யெல்லாம் 
புரட்டியதனால் இரத்தம் பட்டுச் சிவந்தமை தோன்றச் செங்கை 
என்றார் எனலும் ஆம் . இந்திரசித்தின் கையைத் தலையில் சேர்த்தி 
யது அன்பு பற்றியாகும் . 

( 28 ) 


இராவணன் இந்திரசித்தின் கையோடு கவலுதல் 


9351 


கற்றின் மார்பிற் றழுவுங் கழுத்தினில் 
சுற்றுஞ் சென்னியிற் சூட்டுஞ் சுடர்க்கணோ 
டொற்று மோக்கு முருடு முளைக்குமால் 
முற்று நாளில் விடுநெடு மூச்சினான் . 


கல் திண் மார்பில் தழுவும் ; கழுத்தினில் 
சுற்றும் ; சென்னியில் சூட்டும் ; சுடர்க்கணோடு 
ஒற்றும் ; மோக்கும் ; உருகும் ; உளைக்குமால் 
முற்றும் நாளில் விடும் நெடு மூச்சினான் . 


இராவணன் சோகப் படலம் 


289 


பொ : - ( இறக்கும் நாளில் வியத்தக்க நெடு மூச்சையுடையனாய் 
அக் கையினைத் தன் ) மலை போன்ற மார்பில் தழுவுவான் ; பின் கழுத் 
தினில் மாலை போலச் சுற்றுவான் ; தலையில் கண்ணி போலச் சூட்டுவான் ; 
ஒளி வாய்ந்த கண்களோடு ஒற்றிக் கொள்வான் ; மூக்கில் வைத்து 
மோந்து பார்ப்பான் ; அக் கையின் பழைய நிலையை நினைத்து உருகு 
வான் ; அது இப்போது பட்ட நிலையை நினைந்து வருந்துவான் . 


கு : - அறுபட்டிருந்த இந்திரசித்தின் கையினைக் கண்ட 
இராவணன் இறக்குங்கால் உறும் துன்பத்தை யுற்றான் என்பது புலப் 
படுத்த ‘ முற்று நாளில் விடும் நெடு மூச்சினான் என்று அவனைக் குறிப் 
பிட்டார் . முற்றுதல் - இறத்தல் . இறக்குந் தருவாயில் நெடு மூச்சு 
உண்டாதல் இயல்பு . அந்தக் கையினை மார்பில் தழுவியதும் , கழுத்தினில் 
சுற்றியதும் , தலையில் சூட்டியதும் , கண்ணோடு ஒற்றியதும் . மூக்கில் 
மோந்ததும் இராவணனது பிரிவாற்றாத அன்பினால் நிகழ்ந்தவை . 
சீதை அனுமான் கொடுத்த இராமனது மோதிரத்தைக் கண்ட போது 
அவள் செய்த அன்புறு செயல்கள் இங்கு ஒப்பு நோக்கத் தக்கவை . 


வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனன் சிரத்தால் , தாங்கினள் 
மலர்க்கண்மிசை யொற்றினள் தடந்தோள் , வீங்கினள் , மெலிந்தனள் , 
குளிர்ந்தனள் வெதுப்போடு , ஏங்கினள் , உயிர்த்தனள் இதின்ன 
தெனல் ஆமே " ( சுந்தர - உருக்காட்டு -66 ) என்பதும் , மோக்கு முலை 
வைத்துற முயங்கும் ( 67 ) என்பதும் காண்க . 

( 29 ) 


இந்திரசித்தின் உடம்பைக் கண்டு 
அதன் மேல் வீழ்ந்து அழுதல் 


9352 


கய்கண் டான்பின் கருங்கடல் கண்டன 
மெய்கண் டானதன் மேல் விழுந்தானரோ 
பெய்கண் டாரை யருவிப் பெருந்திரை 
மொய்கெண் டார்திரை வேலையை மூடவே . 


கய்கண்டான் , பின் கருங்கடல் கண்டன 
மெய்கண்டான் , அதன்மேல் விழுந்தான் அரோ 
பெய்கண் தாரை அருவிப் பெருந்திரை , 
மொய்கொண்டு ஆர்திரை வேலையை மூடவே . 


. 


19 


290 


யுத்த காண்டம் 


பொ ! - கையைக் கண்ட இராவணன் , பின்பு கருங்கடலைக் கள் 
டாற் போன்ற இந்திரசித்தின் உடம்பைக் கண்டான் : கண்கள் தாரை 
யாகப் பொழிகின்ற கண்ணீர் அருவியின் பெரிய அலைகள் வலிமை 
கொண்டு ஆரவாரிக்கின்ற அலைகளோடு கூடிய கடலையும் சென்று மூடு 
மாறு அழுது கொண்டு அவ்வுடம்பின் மீது விழுந்தான் . 


என்பது 


கய் கண்டான் 

வினையாலணையும் பெயராய் 
இராவணனை உணர்த்தியது . கருங்கடல் , இந்திரசித்தின் உடம்பிற்குக் 
கருமையும் பரப்பும் பற்றி உவமையானது . இராவணனது இருபது 
கண்களும் சொரிந்த கண்ணீர் அருவியின் அலைகள் அருகிலுள்ள கடலை 
யும் மூடிக் கொள்ளும்படி பெரியன வாயின என்க . கண் தாரை பெய் 
அருவிப் பெருந்திரை வேலையை மூட அதன் மேல் விழுந்தான் என 
இயையும் . மொய் - வலிமை . ஆர் திரை , வினைத்தொகை ; ஆர்க்கும் 
திரை என்க , 

( 30 ) 


இந்திரசித்தின் உடம்பைத் தழுவி யரற்றுதல் 


9353 


அப்பு மாரி யழுந்திய மார்பைத்தன் 
அப்பு மாரி யழுதிழி யாக்கையின் 
அப்பு மாரி லணைக்கு மாற்றுமால் 
அப்பு மானுற்ற தியாவருற் றாரரோ. 


அப்பு மாரி அழுந்திய மார்பைத் தன் 
அப்பு மாரி அழுது இழி யாக்கையின் 
அப்பும் ; மாரில் அணைக்கும் , அரற்றுமால் 
அப் புமான் உற்றது யாவர் உற்றார் அரோ ! 


பொ ! - அம்பு மாரி அழுந்தியிருந்த இந்திரசித்தின் மார்பை 
அழுது அழுது கண்ணீர் மாரி இழிகின்ற தன் உடம்பின் கண் ஒற்றிக் 
கொள்வான் ; பின் மார்பில் அணைத்துக் கொள்வான் ; வாயால் அரற்று 
வான் , அந்த ஆண்மையுள்ள இராவணன் உற்ற துன்பம் இவ்வுலகில் 
யாவர் அடைந்திருக்கின்றார்கள் ! 


கு : - அம்பு மாரி , அப்பு மாரி எனத் தம்மின வன் தொடராயிற்று . 
இலக்குவன் விடுத்த அம்பு மழை அழுந்திக் கிடந்த இந்திரசித்தின் 
மார்பினை இராவணன் அம்பு மாரி யிழிகின்ற தன்னுடம்பில் ஒற்றிக 
காள்வான் என்க . இரண்டாவது அம்புமாரி , கண்ணீர் மழை என்ற 


இராவணன் சோகப் படலம் 


291 


6.ன்றது 


பாருளது . அழுது கொண்டே யிருந்ததால் கண்ணீர் மழை இறங் 
கிக் கொண்டிருக்கின்ற இராவணன் உடம்பு என்க . அப்புதல் , ஒற்றிக் 
கொள்ளுதலை உணர்த்தியது . புமான் 

ஆடவள் என்ற 
பொருளையுடைய வ : - சொல் . இந்திரசித்தினை இழந்தமையால் 
இராவணன் உற்ற துன்பத்தை இவ்வுலகில் எவரும் உற்றிருக்க மாட் 
டார்கள் என அவன் துன்ப மிகுதியைப் புலப்படுத்தியவாறு . இச் 
செய்யுளில் நான்கடியினும் முதற்சீர் முழுமையும் ஒத்துவந்தமையால் 
யமகம் என்னும் சொல்லணி அமைந்திருத்தல் காணலாம் . ( 31 ) 


அவன் மார்பில் தைத்துள்ள அம்புகளைப் பறித்து வெகுளல் 


9354 


பறிக்கும் மார்பிற் பகழியைப் பன்முறை 
முறிக்கு மூர்ச்சிக்கு மோக்கு முயங்குமால் 
எறிக்கும் வெங்கதி ரோடுல கேழையும் 
கறிக்கும் வாயினிட் டின்றெனக் காந்துவான் . 


பறிக்கும் , மார்பின் பகழியை ; பலமுறை 
முறிக்கும் ; மூர்ச்சிக்கும் ; மோக்கும் ; முயங்குமால் ; 
எறிக்கும் வெங்கதிரோடு உலகு ஏழையும் 
கறிக்கும் வாயின் இட்டு இன்று எனக் காந்துவான் . 


பொ : - இந்திரசித்தின் மார்பில் தைத்திருக்கும் அம்புகளை அவன் 
மார்பிலிருந்து இராவணன் பறிப்பான் ; அவற்றைப் பலமுறை முறிப் 
யான் ; பின்பு மூர்ச்சையுறுவான் ; பின் மூக்கில் வைத்து மோந்து பார்ப் 
பான் : பின் மார்பில் அணைப்பான் ; வெயில் வீசும் வெப்பமுள்ன 
சூரியனோடு உலகம் ஏழினையும் வாயில் இட்டு இன்று கறிப்போம் 
என்று வெகுள்வான் . 


கு : - தன் மகன் மார்பில் பட்ட அம்புகளைப் பறித்தலும் முறித் 
தலும் செய்தது அவன் உயிரை வாங்கியதே என்னும் வெறுப்புப்பற்றி 
யாகும் ; அவ்வம்புகளை போந்ததும் முயங்கியதும் தன் மகனுடம்பில் 
பட்டு அவன் குருதியில் தோய்த்தமை நினைந்து செய்தனவாகும் . 
தன் மகன் இறந்துபடவும் தடுத்தல் செய்யாது பார்த்துக் கொன் 
டிருந்த ஞாயிற்றையும் ஞாயிறு சூழும் ஏழுலகங்களையும் தண்டிக்கும் 
நினைவால் அவற்றை இன்று வாயிலிட்டுக் கடிப்போம் என இரான 
ணன் கோபிப்பானானான் . கறிக்கும் என்பது உம்மீற்றுத் தன்மைப் 
பன்மை வினைமுற்று . இன்று வாயினிட்டுக் கறிக்கும் எனக் காத்து 


292 


யுத்த காண்டம் 


வான் என இயையும் . கறித்தல் - கடித்தல் . இவன் தங்கை சூர்ப்பன. 
கையும் இவ்வாறே தன்னை வருத்தும் : மதியையும் மாரனையும் தின்ன 
நினைப்பதை : 


கலையுவாமதியே கறியாகவன் 
சிலையின் மாரனைத் தின்னும் நினைப்பினாள் ” 

( சூர்ப்பணகைப் : 74 ) 
என முன் கூறியிருப்பதால் அறியலாம் . 

( 32 ) 


இராவணனது பெருஞ் சீற்றத் தன்மை 


9355 - தேவ ரோடு முனிவருஞ் சீரியோர் 

ஏவ ரோடு மியம்பிய மூர்த்திகள் 
மூவ ரோடு முலகோரு. மூன்றொடும் 
போவ தேகொன் முனிவெனும் பொம்மலான் . 


தேவரோடும் , முனிவு அருஞ் சீரியோர் 
ஏவரோடும் , இயம்பிய மூர்த்திகள் 
மூவரோடும் , உலகு ஒரு மூன்றொடும் , 
போவதே கொல் முனிவு ? எனும் ; பொம்மலான் . 


பொ : - இந்த இராவணன் சீற்றம் , -தேவர்களோடும் , வே தங் 
களில் சொல்லப்பட்ட மூர்த்திகள் மூவரோடும் மூவுலகங்களோடும் 
மட்டும் போகக் கூடியதோ ?" என்று பிறர் எண்ணுதற்குரிய சீற்ற 
மிகுதியுடையவனானான் . 


கு : - இராவணனது சீற்றம் , தேவரையும் , முனிவரையும் மும்மூர்த்தி 
களையும் அழித்தாலும் முடிவுறாது என்று பிறர் எண்ணத்தக்க பொருமலை 
யுடைவனானான் இராவணன் என்றவாறு . முனிவு அரும் சீரியோர் என் 
றது முனிவர்களை . காமமொடு கடுஞ்சினங் கடிந்த காட்சியர் (திருமுரு 
காற்றுப்படை ) என்றது நினைக . 

போவதே கொல் ? என்ற வினா 
போகாமை விளக்கி நின்றது . பொம்மல் - மிகுதி ; இங்குச் சீற்ற 
மிகு தியை உணர்த்தியது . தன்மகன் இந்திரசித்து இறக்கவும் பார்த் 
துக் கொண்டிருந்த தேவர் முதலியோர்மேல் இராவணன் சீற்றம் 
பொங்கி நின்றது என்றபடி . 

( 33 ) 


293 


இராவணன் சோகப் படலம் 


இத்திரசித்தின் தலையைக் காணாது இராவணன் அரற்றுதல் 


9356 


கண்டி லன்றலை காதிய மானிடன் 
கொண்டி றந்தன னென்பதுங் கொண்டவன் 
புண்டி றந்தன நெஞ்சன் பொருமலன் 
விண்டி றந்திட விம்மி யாற்றினான் . 


கண்டிலன் தலை ; காதிய மானிடன் 
கொண்டு இறந்தனன் என்பது கொண்டவன் , 
புண் திறந்தன நெஞ்சன் , பொருமலன் , 
விண் திறந்திட , விம்மி , அரற்றினான் . 


பொ ! - ( கையையும் உடம்பையும் கண்ட ) 

இராவணன் , 
தலையைக் காணாதவனாய் , அவனைக் கொன்ற இலக்குவன் எடுத்துச் 
சென்றனன் என்று அறிந்து கொண்டு , புண் திறந்தாற் போன்ற 
நெஞ்சத்தோடு பொருமுகின்ற இராவணன் , விண்முகடு பிளக்கு மாறு 
விம்மி விம்மி வாய்திறந்து அரற்றலானான் . 


கு : - காதுதல்- கொல்லுதல் . காதிய மானிடன் என்றது இலக் 
* குவனை . தலையைக் காணாமையால் , இலக்குவன் எடுத்துச் சென்றிருக்க 
வேண்டும் என இராவணன் உய்த்துணர்ந்து கொண்டு வருந்தி வாய் 
திறந்து அரற்றலானான் என்க . இறத்தல் - கடத்தல் . பொருமல் - 
துன்பம் . இராவணனது அரற்றொலியால் விண் முகடு பிளந்துவிடும் என 
எண்ணத் தக்கவாறு அவன் அரற்றொலி 

அரற்றொலி மிகுதியாக இருந்தது 
என்றவாறு . 

( 34 ) 


இராவணனது அரற்றல் 9357-9361 


9357 


* 


நிலையுமா திரத்து நின்ற 

யானையு நெற்றிக் கண்ணான் 
மலையுமே யெளிய வோ நான் 

பறித்தற்கு மறுவில் மைந்தன் 
தலையுமா ருயிருங் கொண்டா 

ரவருட லோருந் தங்கப் 
புலையனே னின்னு மாவி 

சுமக்கின்றேன் போலும் போலும் . 


294 


யுத்த காண்டம் 


• நிலையும் மாதிரத்து நின்ற 

பானையும் , நெற்றிக் கண்ணான் 
மலையுமே , எளியவோ , நான் 

பறித்தற்கு ? மறுஇல் மைந்தன் 
தலையும் ஆர்உயிரும் கொண்டார் 

அவர் உடலோடும் தங்க , 
புலையனேன் இன்னும் ஆவி 

சுமக்கின்றேன் போலும் போலும் ! 


பொ : - நிலைத்துள்ள எட்டுத் திசையிலும் நின்ற யானைகளும் ,. 
நெற்றிக் கண்ணை யுடைய சிவன் தங்கியுள்ள கயிலை மலையுமே யான் 
பறித்தற்கு எளிய ஆயினவோ ? ( இம்மானிடர் எளியரல்லரோ ) குற்ற 
மற்ற என் மகன் தலையையும் அரிய உயிரையுங் கொண்டவர் உட 
லோடும் தங்கியிருக்க , இழிவுடையவனாகிய யான் உயிர்சுமந்திருக்கின் 
றேன் போலும் போலும் ! 


கு : - திசையானை மருப்பு ஒசித்த தன் ஆற்றல் , வெள்ளிமலையை 
அள்ளியெடுத்த தன் ஆற்றல் , -இம்மனிதருயிரைப் பறிக்கப் பயன்பட 
வில்லையே என இராவணன் இரங்கியவாறு . இவ்வாறே இராமனும் 
இலக்குவன் பிரமாத்திரத்தால் இறந்து கிடந்த போது , 


வேலைப்பள்ளக் குண்டகழிக்கும் விராதற்கும் , 
காலிற் செல்லாக் கவந்தனுயிர்க்கும் , கரனுக்கும் , 
மூலப் பொத்தல் செத்த மரத்தேழ் முதலுக்கும் , 
வாலிக்கும்மே யாயினவாறு என்வலி அம்மா " 

( பிரமாத்திரப் - 216 ) 


என்று கூறி இரங்கியிருத்தல் காணலாம் . திசையானைகளில் 
மருப்பும் கயிலை மலையும் பறித்த யான் , என்மகனைக் கொன்ற 
சிற மானிடரின் உயிரைப் பறிக்காமல் உயிர் சுமந்திருத்தல் மிக்க 
இழிவு என்பான் , புலையனேன் இன்னும் ஆவி சுமக்கின்றேன் போலும் 
போலும் , என்று புலம்புவானானான் . பகைவரை அழிக்க இயலாத யான் 
இறத்தலே தக்கது என்றவாறு . 

( 35 ) 


9858 


எரியுண வளகை மூதூ 

ரிந்திர னிருக்கை யெல்லாம் 
பொரியுண வுலக மூன்றும் 

பொதுவறப் புரந்தேன் போலாம் 


இராவணன் சோகப் படலம் 


295 


சுரியுணு மலங்கல் மௌலி 

யிழந்தவென் மதலை யாக்கை 
கரியுணக் கண்டே னூணி 

னாயுணு முணவு நன்றால் . 


எரிஉண அளகை மூதூர் , 

இந்திரன் இருக்கை எல்லாம் 
பொரிஉண ; உலகம் மூன்றும் 

பொது அறப் புரந்தேன் போலாம் ! 
அரிஉணும் அலங்கல் மௌலி 

இழந்த என் மதலை யாக்கை 
நரிஉணக் கண்டேன் , ஊணின் 

நாய்உணும் உணவு நன்றால் . 


பொ . குபேரனுக்கு உரிமையான அளகை என்னும் பழைய 
வா எரியுண்ணவும் , இந்திரன் இருப்பிடமாகிய அமராவதி தீயில் 
பொரிந்து போகவும் செய்து , உலக மூன்றும் பிறர்க்கும் பொது என்பது 
இல்லாமல் , ( எனக்கே உரிமையாக்கிக் ) காப்பாற்றினேன் போலும் . 
வண்டுகள் தேனை உண்கின்ற மாலையையணிந்த தலையை இழந்த என் 
புதல்வனது உடம்பை நரி உண்ணக் கண்டேனாகிய யான் உண்ணும் 
உணவைக் காட்டிலும் , ( தான் கக்கியதையே உண்கின்ற ) நாய் உண் 
ணும் ( எச்சில் ) உணவு சிறந்ததாகும் . 

அளகையை ஆளும் குபேரனையும் அமராவதியை ஆளும் 
இந்திரனையும் வென்று அவர்கள் நகரங்களை எரியூட்டி மூவுலகாட்சியும் 
ஏற்றுச் செங்கோல் செலுத்திய இராவணன் வீரப் பெருமைக்கு , 
மகன் உடம்பை நரியுணக் கண்டும் வாளா உயிர்வாழ்தல் ஏலாத 
இழிவுடையது ஆதலின் , உலகம் மூன்றும் பொதுவறப் புரந்தேன் 
போலாம் என்று ஐயந் தோன்றக் கூறியவாறு . தன் மகன் உடம்பை 
நரியுணக் கண்டும் பகைவரை அழிக்காது உயிர்வாழ்ந்திருக்க உன் 
ணும் உணவினும் , இழிந்த நாய் உண்ணும் எச்சில் உணவு சிறந்தது 
எனத் தன்னை இழித்துக் கூறிக்கொண்டவாறு . தன் மகனை இழந்த 
பின்னும் உண்டு உயிர்வாழ்ந்திருத்தல் தகாது என்னும் கருத்தால் 
இராவணன் இங்ஙனம் கூறுகின்றான் . நாயினும் கடையாயினேன் 
என்றவாறு . 

( 36 ) 
9359 பூண்டொரு பகைமேற் புக்கென் 

புத்திர னோடும் போனார் 
மீண்டிலர் விளிந்து வீழ்ந்தார் 

விர திய ரிருவ ரோடும் 


296 


யுத்த காண்டம் 


ஆண்டுள குரங்கு மொன்று 

மமர்க்களத் தாரு மின்னும் 
மாண்டில ரினிமற் றுண்டோ 

விராவணன் வீர வாழ்க்கை . 


‘பூண்டு ஒரு பகைமேல் புக்கு . என் 

புத்திர னோடும் போனார் 
மீண்டிலா விளிந்து வீழ்ந்தார் ; 

விரதியர் இருவரோடும் 
ஆண்டு உள குரங்கும் , ஒன்றும் 

அமர்க்களத்தது , ஆரும் இன்னும் 
மாண்டிலர் ; இனிமற்று உண்டோ ,, 

இராவணன் வீர வாழ்க்கை . 


பொ : - போர்க்கோலம் பூண்டு , ஒரு பகைமேல் ( இலக்குவன் - மேல் 
போர் செய்யப் ) புகுந்து என் மகனோடும் போனவர்கள் எல்லாம் 
மீண்டிலர் ; இறந்து வீழ்ந்தார்கள் : தவ விரதம் பூண்ட இருவரோடும் 
அங்கு இருக்கின்ற குரங்கும் பொருந்திய போர்க்களத்தில் வாரும் 
இன்னும் இறந்திலர் ; இராவணனது வீர வாழ்க்கை இனி வேறு 
உண்டோ ? 


போர்க் கோலம் பூண்டு எனச் செயப்படு பொருள் வருவிக்க . 
என் பக்கத்தார் எல்லாரும் மாண்டு போகவும் , பகைப்பக்கத்தார் 
எல்லாரும் மாளாதிருக்கவும் , கண்டு கொண்டு இருக்கின்ற யான் 
வீரன் என்று சொல்லிக்கொள்ளவே தகுதியற்றவன் என்பான் , இனி 
மற்றுண்டோ இராவணன் வீர வாழ்க்கை ? என்றான் . ஒன்றும் அமர்க் 
களத்து என இயையும் . விரதியர் இருவர் என்று கூறியது தவ விரதம் 
பூண்டுள்ள இராம இலக்குவனர . இராவணன் இவ்வாறு மூன்று செய் 
யுட்களிலும் தன்னையே இழித்துக் கூறிக் கொண்டான் என்க . 
கையில் வைத்துக் கூறியது . 

( 37 ) 


படர்க் 


9360 


கந்தர்ப்பரியக்கர் சித்த 

ரரக்கர் தங் கன்னி மார்கள் 
செந்தொக்குஞ் சொல்லி னாருள் 

றேவியர் திருவி னல்லார் 


இராவணன் சோகப் படலம் 


297 


வந்துற்றெங் கணவன் றன்னைக் 

காட்டென்று மருங்கு வீழ்ந்தால் 
அந்தொக்க வரற்ற வோ நான் 

கூற்றையு மாடல் கொண்டேன் . 


" கந்தர்ப்பர் , இயக்கர் , சித்தர் , 

அரக்கர்தம் கன்னிமார்கள் , 
செந்து ஒக்கும் சொல்லினார் , உன் 

தேவியர் , திருவின் நல்லார் , 
வந்து உற்று எம் கணவன்னைக் 

காட்டு என்று , மருங்கில் வீழ்ந்தால் , 
அந்து ஒக்க அரற்றவோ , நான் 

கூற்றையும் ஆடல் கொண்டேன் . 


பொ : - கந்தருவர் , இயக்கா , சித்தர் , அரக்கர் என்பார்தம் புதல் 
வியராய்ச் செந்து என்னும் பண்ணினை ஒத்துப் பேசும் சொல்லினை 
யுடையவர்களும் திருமகளினும் அழகுமிக்கவர்களு மாகிய உன் 
மனைவிமார்கள் வந்து அடைந்து எம் கணவனைக் காட்டு என்று 
அரற்றிக் கொண்டு என் பக்கத்தே வீழ்ந்தால் எமனையும் பணி 
கொண்ட யான் , 

அப்படியே அவர்களோடு சேர்ந்து அரற்று 
வேனோ 


கு : - கந்தருவர் , இயக்கர் , சித்தர் , அரக்கர் என்ற மரபில் வந்த 
பெண்டிரை இந்திரசித்து மணந்துகொண்டிருந்தான் என்பது இதனால் 
அறியலாம் . செந்து என்பது பண் , அந்து - அப்படி . கூற்றையும் 
ஆடல் கொண்ட யான் நின் மனைவியர் எம் கணவனைக் காட்டி 
என்று அரற்றும்போது கூற்றுவனை அழைத்து நின்னுயிரை நின்னுடம் 
பில் செலுத்தச் சொல்லி நின்னை எழுப்ப ஆற்றலின்றி அவர்கள் 
அரற்றுவது போலவே யானும் ஒக்க அரற்றுவேனோ? என்று இராவ 
ணன் இந்திரசித்தினை விளித்து அரற்றியவாறு . 

( 38 ) 


9361 


சினத்தொடுங் கொற்ற முற்றி 

யிந்திரன் செல்வ மேவி 
நினைத்தது முடித்து நின்றே 

னேரிழை யொருத்தி நீரால் 


298 


யுத்த காண்டம் 


எனக்கு நீ செய்யத் தக்க 

கடனெலா மேங்கி யேங்கி 
உனக்கு நான் செய்வ தானே 

னென்னின்யா ருலகத் துள்ளார் 


‘சினத்தொடும் கொற்றம் முற்றி , 

இந்திரன் செல்வம் மேவி , 
நினைத்தது முடித்து நின்றேன் ; 

நேரிழை ஒருத்தி நீரால் , 
எனக்கு நீ செய்யத் தக்க 

கடன் எலாம் , ஏங்கி ஏங்கி , 
உனக்கு நான் செய்வ தானேன் ! 

என்னின் யார் உலகத்து உள்ளார் . 


பொ : - சினத்தோடு நின்று வெற்றியை நிறைவேற்றி இந்திர 
சித்தினுடைய செல்வத்தை அடைந்து நினைத்ததைச் செய்து முடித்து 
நின்ற யான் , இப்போது பொருந்திய அணிகலன்கனை அணிந்த சீதை 
என்கின்ற ஒருத்தியின் 

( அந்நிலை யிழந்து ) எனக்கு , 
நீ செய்யத்தக்க இறுதிக் கடன்களை யெல்லாம் வருந்தி வருந்தி , 
உனக்கு யான் செய்யும் நிலைமையை யடைந்தேன் ; என்னைவிட இழிந். 
தவாகள் இவ்வுலகத்து யாருளர் ? 


காரணமாக 


கு : - முதிர்ந்த தந்தை யிருக்க இளைய மகன் இறக்கும் நிலை 
ஏற்பட்டது . சீதைமேல் வைத்த காதலால் தான் என்பதை இராவ 
ணன் அறிந்து இரங்கியவாறு . இந்திரனை வென்று அவன் செல் 
வத்தை யெய்திய தனக்குச் சிறிய மனிதரை வெல்ல இயலாது போய 
தோடு தன் மகனையும் இழக்க நேர்ந்தது தவறான காதலால் வந்த 
இழிவுதான் என்பதை இராவணன் இங்கு உடன்பட்டுக் கூறுகின்றது . 
முன்பு இந்திரசித்து “ எந்தாய் ஒழிந்தருள் சீற்றம் சொன்ன உறுதி 
யைப் பொறுத்தி யான் போய்க் கழிந்தனன் என்ற பின்னர் நல்லவா 
காண்டி " ( இந்திரசித்து வதைப் -13 ) என்று கூறியதை நினைப்பிப்ப 
தாக இருத்தல் காணலாம் . எனக்கு நீ செய்யத்தக்க கடனெலாம் 
ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வ தானேன் என்பது , " காக்கு 
நுந்தைக்கு நீ செயக் கடவன கடன்கள் , இரக்க முற்றுனக்கு அவன் 
செயும் என்றனன் இளையோன் ” ( பிரமாத்திரப் -67 ) என்ற இலக்கு 
எனது கூறானை மெய்ட்பிப்பதாக அமைந்திருத்தல் காணலாம் . ( 39 ); 


இராவணன் சோகப் படலம் 


299 . 


இராவணன் இந்திரசித்தின் உடம்பினை யெடுத்துக்கொண்டு 

இலங்கைக்குள் புகுதல் 


9362 


என்பன பலவும் பன்னி 

யெடுத்தழைத் திரங்கி யேங்கி 
அன்பினான் மகனைத் தாங்கி 

யரக்கிய ரரற்றி வீழப் 
பொன்புனை நகரம் புக்கான் 

கண்டவர் புலம்பும் பூசல் 
ஒன்பது திக்கு மற்றை 

யொருதிக்கு முற்ற தன்றே . 


ன்பன பலவும் பன்னி , 

எடுத்து அழைத்து இரங்கி , ஏங்கி , 
அன்பினால் மகனைத் தாங்கி , 

அரக்கியர் அரற்றி வீழ , 
பொன்புனை நகரம் புக்கான் ; 

கண்டவர் புலம்பும் பூசல் , 
ஒன்பது திக்கும் , மற்றை 

ஒருதிக்கும் , உற்றது அன்றே . 


பொ : - என்பன போன்ற பலவற்றையும் சொல்லிக் கொண்டு 
உரத்த குரலில் மகனை அழைத்து இரக்கமுற்று வருந்தி , அன்பினால் 
மகனுடைய உடம்பைத் தூக்கிக்கொண்டு , அரக்கியர்கள் எல்லாம் 
அரற்றிக்கொண்டு சோர்ந்து வீழப் பொன் கொண்டு புனைந்த 
இலங்கை நகரத்தில் புகுந்தான் ; அதைக் கண்டவர்கள் புலம்பும் 
அழுகை ஒலி பத்துத் திசைகளிலும் பரவியது . 


கு ! - மகனைத் தாங்கிப் புக்கான் , அரக்கியர் அரற்றி வீழப் 
புக்கான் என்க . பூசல் - அழுகை ஆரவாரம் . பத்துத் திசைகளிலும் 
ஒரு திசையைப் பிரித்துக் கூறியது ஏனைய ஒன்பது திசைகளைப் 
போலாது விண்ணாகிய திசை சேய்மையில் இருத்தல் பற்றிப்போலும் . 
" ஒன்பதொடொன் றொடேழு என்ற ஞானசம்பந்தரின் கோளறு 
பதிகம் இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . 

( 40 } 


உயிர் போயகடும் 
அவளை நேதா 


300 


யுத்த காண்டம் 


துயர்பொறுக்காத அரக்கர்களின் செயல்கள் 


19363 


கண்களைச் சூல்கின் றாருங் 

கருத்தினைத் தடிகின் றாரும் 
புண்கொளத் திறந்து மார்பி 

னீருளைப் போக்கு வாரும் 
பண்கள்புக் கலம்பு நாவை 

யுயிரொடு பறிக்கின் றாரும் 
எண்களிற் பெரிய ரந்த 

விருந்துயர் பொறுக்க லாதார் . 


கண்களைச் சூல்கின் றாரும் , 

கருத்தினைத் தடிகின்றாரும் , 
புண் கொளத் திறந்து , மார்பின் 

ஈருளைப் போக்கு வாரும் , 
பண்கள் புக்கு அலம்பும் நாவை 

உயிரொடு பறிக்கின்றாரும் , 
எண்களில் பெரியர் - அந்த 

இருந்துயர் பொறுக்க லாதார் . 


பொ- ( இந்திரசித்து இறந்த ) அந்தப் 

பெரிய துயரைப் 
பொறுக்க முடியாதவர்களாய்த் தம் கண்களைத் தோண்டுகின்றவர் 
களும் , தம் கழுத்தினை வெட்டுகின்றவர்களும் புண்கொள்ளுமாறு 
மார்பினைப் பிளந்து திறந்து ஈரலை வெளிப்படுத்துகின்றவர்களும் , 
பண்கள் புகுந்து ஒலிக்கின்ற நாக்கினை உயிரோடு பறிக்கின்றவர் 
களும் ஆய பெண்டிர் எண்ணில் அடங்காதவர் ஆயினர் . 


பன 


கு : - அந்த இருந்துயர் பொறுக்கலாதாராய் , சூலகின்றாரும் , 
போக்குவாரும் , பறிக்கின் றாருமாய பெண்டிர் , எண்களில் பெரிய 
ராயினர் என ஆக்கச் சொல் வருவித்து முடிக்க . எண்ணிறந்தவர் 
என்பார் , எண்களில் பெரியர் என்றார் . சூல்கின்றார் தடிகின்றார் முதலி 
வினையாலணையும் பெயராய்ப் பெண்டிரை 

யுணர்த்தின . 
துன்பம் பொறுக்காதவர்கள் இவ்வாறு தங்களைத் தாங்களே துன்புறுத் 
திக் கொள்ளுதலுண்டு . சேரமான் பெருமாள் நாயனார் குதிரைமேல் 
கயிலாயம் சென்றபோது அவருடைய வீரர்கள் " எதிர் விசும்பினிற் 
சண்டு பின் கண்டிலராதலி னெல்லாரும் முதிரு மன்பினி லுருவிய 
சுரிகையால் முறை முறை யுடல்வீழ்த்தார் . ( பெரியபு - வெள் 
ளாளைச் .37 ) எனச் சேக்கிழாரும் கூறியிருத்தல் காணலாம் . ( 41 ) 


இராவணன் சோகப் படலம் 


301 


அரக்கியர் கண்ணீர் 


6 
934 


மாதிரங் கடந்த திண்டோண் 

மைந்தன்றன் மகுடச் சென்னி 
போதலைப் புரிந்த யாக்கை 

பொறுத்தனன் புகுதக் கண்டார் 
ஓதநீர் வேலை யன்ன 

கண்களா லுகுத்த வெள்ளக் 
காதனீ ரோடி யாடற் 

கருங்கடன் மடுத்த தன்றே . 


மாதிரம் கடந்த திண்தோள் 

மைந்தன் தன் மகுடச் சென்னி 
போதலைப் புரிந்த யாக்கை 

பொறுத்தனன் புகுதக் கண்டார் , 
ஓதநீர் வேலை அன்ன 

கண்களால் உகுத்த வெள்ளக் 
காதல் நீர் ஓடி , ஆடல் 

கருங்கடல் மடுத்தது அன்றே . 


பொ ! - திசைகளை யெல்லாம் வென்ற திண்ணிய தோள்களை 
யுடைய மைந்தனது முடியணிந்த தலை நீங்கப்பெற்ற உடலைச் சுமந்த 
வனாய் இராவணன் இலங்கைக்குள் புகக்கண்ட பெண்டிர் , வெள்ள 
மான நீரைக்கொண்ட கடலைப்போன்று பரந்த கண்களால் சொரிந்த , 
அன்பினை வெளிப்படுத்தும் , வெள்ள நீர் ஓடிச்சென்று அலையாடுதலை 
யுடைய கரிய கடலைக் கலந்தது . 


கு : - பெண்டிர் இந்திரசித்தின் தலையில்லாத உடலைக் கண்டு 
அழுத கண்ணீர் வெள்ளம் போய்க் கடலைக் கலந்தது என அவர்தம் 
கண்ணீர் மிகுதியைப் புலப்படுத்தியவாறு . மாதிரம் - திசை . பொறுத் 
தல் - சுமத்தல் . கண்களின் பரப்புப் புலப்பட வேலையன்ன கண்கள் 
என்றார் . கடலினும் பெரிய கண்கள் ( மாரீசன் வதைப் -70 ) என்பது 
இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . வேலையன்ன கண்களா லுகுத்த நீர் கடலை 
மடுத்தது என்புழிக் கடலுகுத்தநீர் கடல் மடுத்தல் இயல்புதானே 
என்பது பட அமைந்திருக்கும் நயம் காண்க . கண்களால் உகுத்த 
வெள்ள நீர் , காதல் வெள்ள நீர் , எனத் தனித்தனி இயையும் . மடுத்தல் . 
கலத்தல் . ஆடல் என்றது , அலைகளின் அசைவை . 

( 42 ) 


302 


யுத்த காண்டம் 


இராவணன் அரண்மனைக்குள் புகுதல் 


19365 


ஆவியி னினிய காத 

லாக்கியர் முதல்வ ராய 
தேவியர் குழாங்கள் சுற்றிச் 

சிரத்தின்மேற் றளிர்க்கை சேர்த்தி 
ஓவியம் வீழ்ந்து வீழ்ந்து 

புரள்வன வொப்ப வொல்லைக் 
கோவியல் கோயில் புக்கான் 

குருதிநீர்க் குமிழிக் கண்ணான் 


ஆவியின் இனிய காதல் 

அரக்கியர் முதல்வர் ஆய 
தேவியர் குழாங்கள் சுற்றி , 

சிரத்தின் மேல் தளிர்க்கை சேர்த்தி ; 
ஓவியம் வீழ்ந்து வீழ்ந்து 

புரள்வன ஒப்ப , ஒல்லைக் 
கோ இயல் கோயில் புக்கான் , 

குருதிநீர்க் குமிழிக் கண்ணான் . 


பொ ! - இந்திரசித்தின் உயிரினும் 

இனிய 

காதலையுடைய 
ரக்கியா முதலோராகிய அவன் மனைவியரின் கூட்டங்கள் சூழ்ந்து 
கொண்டு தத்தம் சிரங்களின் மேல் தளிர்போன்ற 

கரங்களைச் 
சோத்துக் குவித்துக் கொண்டு , சித்திரப்பதுமைகள் தரையில் வீழ்ந்து 
புரள்வனபோலப் புரளாநிற்க , இரத்த நீர்க் குமிழிகளை யுடையவனான 
கண்களையுடையவனான இராவணன் விரைவாக அரசியற்குரிய 
அரண்மனையில் புகுந்தான் . 


கு : - இந்திரசித்துக்கு மனைவியர் பலவகையினர் ஆகலின் அரக் 
-கியா முதல்வராய தேவியா என்றார் . கந்தாப்பா , இயக்கர் , சித்தா , 
அரக்கர்தம் கன்னிமார்கள் சிந்தொக்கும் சொல்லினார் உன் தேவியர் 
( 38 ) என முன் இராவணன் இந்திரசித்தினை விளித்துக் கூறியிருத்தல் 
காணலாம் . இராவணன் நினைத்தவாறே அத் தேவியர் குழாங்கள் 
அவளைச் சுற்றி வீழ்ந்து புரளலானார் என்க . சிரத்தின்மேல் கரங்குவித்து 
வணங்கத்தக்க எங்கள் கணவனார் எங்கே ? என்னும் குறிப்புத் 
தோன்றவே அத் தேவியர் இராவணனைச் சுற்றிக்கொண்டு சிரத்தின் 


ராவணன் சோகப் படலம் 


803 


மேல் தவிர்க்கை சேர்த்திக்கொண்டு புரள்வாராயினார் என்க . தேவி 
யரின் அழகிய தோற்றம் - புலப்பட ‘ ஓவியம் புரள்வன ஒப்ப என 
உவமை கூறியவாறு . ஒப்பப் புரள என ஒருசொல் வருவிக்க. கண்ணான் 
ஒல்லைப் புக்கான் என்க . துன்ப மிகுதியால் இராவணன் கண்களில் 
குருதி நீரே பெருகியது என்பதும் அக் குருதிநீரில் குமிழிகள் கொப் 
புளித்தன என்பதும் புலப்பட , குருதிநீர்க் குமிழிக் கண்ணான் என்றார் . 
இந்திரசித்தின் இறப்பினால் அவன் தேவிமார் படும் பெருந்துயர் கண்டு 
பொறாது குருதி நீர்க் குமிழிகளை யுடைய கண்ணினனாய் விரைந்து 
கோயில் புக்கான் என்றவாறு . அவன் தேவியர்க்குக் கறிக் காட்டும் 
அமைதியுரை யின்மையின் விரைந்து புகலானான் . 

( 43 ) 
52 என்ற எண்ணுள்ள அச்சுப் புத்தகத்தில் பின்வரும் மிகைப் 
பாடல்கள் உள்ளன : 


9365 a 


தொழும்பு செய்து உளராம் தேவர் 

துயரினர் போலத் தாமும் , 
பழங்கண் உற்று , உடைய வேந்தன் 

இணையடி விடாது பற்றி , 
உளம் களிப்புறுவோர் ஓயாது 

அழுதனர் ; மைந்தன் ஆவி , 
இழந்தனன் என்னக் கேட்டு ஆங்கு , 

இடி உறும் அரவை ஒத்தான் . 
உம்பரின் உலவும் தெய்வ 

உருப்பசி முதல் வாய , 
ஐம்பது கோடி தெய்வத் 

தாதியர் அழுது சூழ்ந்தார் ; 
தும்பியின் இனத்தை எல்லாம் 

தொலைத்திடும் குருளை மாய , 
கம்பம் உற்று அரியின் பேடு 

கலங்கியது என்னச் சோர்ந்தாள் . 


93655 


9366 


மண்டோதரி கலங்கி வருதல் 
கருங்குழற் கற்றைப் பாரங் 

காறொடக் கமலப் பூவால் 
குரும்பையைப் புடைக்கின் றாள் போற் 

கைகளான் முலைமேற் கொட்டி 


H 


304 


யுத்த காண்டம் 


அருங்கலச் சும்மை தாங்க 

வகலல்கு லன்றிச் சற்றே 
மருங்குலு முண்டுண் டென்ன 

மயன்மகண் மறுகி வந்தாள் . 
கருங்குழல் கற்றைப் பாரம் 

கால்தொட , கமலப் பூவால் 
குரும்பையைப் புடைக்கின் றாள் போல் 

கைகளால் முலைமேல் கொட்டி , 
அருங்கலச் சும்மை தாங்க , 

அகல் அல்குல் அன்றி , சற்றே 
மருங்குலும் உண்டு உண்டு என்ன , 

மயன் மகள் - மறுகி வந்தாள் . 


பொ- மயன் மகளாகிய மண்டோதரி - பாரமுள்ள கரிய கூந்தல் 
சற்றை அவிழ்ந்து கால்களைத் தொடாநிற்க , தாமரைப் பூவினால் 
தென்னங் குரும்பை அடிப்பவளைப் போலக் கைகளால் முலைகள் மேல் 
அடித்துக்கொண்டு அரிய அணிகலன்களாகிய சுமையைத் தாங்கு 
வதற்கு அகன்ற அல்குல் மட்டும் அல்லாது , சிறிது இடையும் உண்டு 

டு எனக் கண்டோர் வியந்து கூறுமாறு ( ஒல்கி நடந்து ) மனம் 
கலங்கி வந்துற்றாள் . 

சூ : - பாரக் கருங்குழற் கற்றை என்க . துன்ப மிக்கபோது கூந்தல் 
அவிழ்ந்து வீழ்தல் இயல்பு . மண்டோதரியின் கூந்தல் காலைத் தொடும் 
அளவிற்கு நீண்டிருந்தது என்பது இதனால் புலப்படுத்தியவாறு . 
தாமரைப் பூப்போன்ற கைகளால் குரும்பை போன்ற முலைகள்மேல் 
அடித்துக்கொண்டாள் என்பார் , கமலப் பூவால் குரும்பையைப் 
புடைக்கின்றாள் போல் முலைமேற் கொட்டி எனத் தற்குறிப்பேற்ற 
உவமையாற் கூறினார் . மண்டோதரியின் இடை கண்ணிற்குப் புலப் 
படாமையின் இல்லையென்று முடிவு கட்டியவர்கள் , இப்போது அவள் 
கைகளால் மார்பைப் புடைத்துக்கொண்டு வரும்போது இடை சிறிது 
காணப்பட்டமையின் சற்றே மருங்குலும் உண்டு 

என்ன 
வியந்து கறினர் என்க . மறுகுதல் - மனம் கலங்குதல் . 

( 44 ) 


9367 


மண்டோதரி மகன் மேல் வீழ்தல் 
தலையின் மேற் சுமந்த கைய 

டழலின்மேன் மிதிக்கின் றாள் போல் 
நிலையின் மேற் பதைக்குந் தாள 

ளேக்கத்தா னிறைந்த நெஞ்சள் 


ராவணன் சோகப் படலம் 


305 


கொலையின் மேற் குறித்த வேடன் 

கூர்ங்கணை யுயிரைக் கொள்ள 
மலையின் மேன் மயில் வீழ்ந் தென்ன 

மைந்தன் மேன் மறுகிவீழ்ந்தாள் . 


தலையின் மேல் சுமந்த கையள் . 

தழலின்மேல் மிதிக்கின்றாள் போல் 
நிலையின்மேல் பதைக்கும் தாளள் , 

ஏக்கத்தால் நிறைந்த நெஞ்சள் 
கொலையின் மேல் குறித்த வேடன் 

கூர்ங்கணை உயிரைக் கொள்ள , 
மலையின்மேல் மயில் வீழ்ந்தென்ன , 

மைந்தன்மேல் மறுகி வீழ்ந்தாள் . 


பொ : - மண்டோதரி தலையின்மேல் வைத்த கையை யுடையவ 
ளாய் , நெருப்பின் மேல் மிதிப்பவளைப்போல நிலையாக உள்ள தரை 
மேல் வைத்துப் பதைக்கும் பாதங்களையுடையவளாய் , ஏக்கத்தால் 
நிறைந்த நெஞ்சினையுடையவளாய் வந்து , கொலைமேல் சென்ற குறிப் 
புடைய வேட்டுவனது கூரிய அம்பு தன் உயிரை வாங்க ஒரு மயில் , 
மலையின் மேல் வீழ்ந்தாற் போல மகனது உடம்பின் மேல் சுழன்று 
வீழ்ந்தாள் . 


கு : - துன்பம் மிக்க போது தலைமேல் கையை வைத்துக் கொள் 
ரூதல் இயல்பு . தன் மகனைத் தெய்வமாகக் கருதும் குறிப்பால் தலை 
மேல் கைகுவித்தாள் எனலும் ஆம் . தலைமேல் வைத்த தன் கைகளே 
துன்ப மிகுதியால் சுமையாகத் தோன்றிற்று என்னும் குறிப்புப் புலப் 
பட சுமந்த கையள் என்றார் . தலையில் நிலைக்காமல் பதைக்கும் 
மண்டோதரியின் துன்ப நிலையைப் புலப்படுத்த தழலின்மேல் மிதிக் 
கின்றாள் போல் நிலையின்மேல் பதைக்கும் தாளள் என்றார் . இதனால் , 
மண்டோதரியின் தலையும் கையும் காலும் நெஞ்சும் என்ற இவற்றை 
நம் நெஞ்சினுள் எழுதுகின்றார் கம்பர் என்னலாம் . வேடனது அம்பு 
பட்டு உயிர் இழந்த மயில் மலையில் வீழ்வது போல , உயிர்போன்ற 
இந்திரசித்தினை இழந்த மண்டோதரி அவன் மலைபோன்ற உடம்பின் 
மேல் சுழன்று வீழ்ந்தாள் என்றவாறு . மயின் மண்டோதரிக்கும் மலை 
இந்திரசித்தின் உடம்புக்கும் உவமை . மகனை இழந்த மண்டோதரியின் 
நிலை உயிரை பிழந்த மயிலின் நிலைபோன்றது என மண்டோதரியின் 
துன்ப நிலையைப் புலப்படுத்தியவாறு . 

( 45 ) 
20 


306 


யுத்த காண்டம் 


மண்டோதரியின் துன்பநிலை 


9368 


உயிர்த்தில் ளுணர்வு மில்ல 

ளுயிரிலள் கொல்லோ வென்னப் 
பெயர்த்திலள் யாக்கை யொன்றும் 

பேசலள் பில்கி யாதும் 
வியர்த்தில் ணெடிது போது 

விம்மலண் மெல்ல மெல்ல 
அயர்த்தில ளரிதிற் றேறி 

வாய் திறந் தரற்ற லுற்றாள் . 


உயிர்த்திலள் ; உணர்வும் இல்லள் ; 

உயிர் இலள் கொல்லோ என்னப் 
பெயாத்திலள் , யாக்கை ; ஒன்றும் 

பேசலள் ; பில்கி யாதும் 
வியர்த்திலள் ; நெடிது போது 

விம்மலள் ; மெல்ல மெல்ல , 
அயாத்திலள் அரிதின் தேறி , 

வாய்திறந்து , அரற்றலுற்றாள் . 


பொ : - ( வீழ்ந்த மண்டோதரி ) நெடிது போது , மூச்சுவிட்டிலள் 
உணர்ச்சியும் இல்லாதவளானாள் ; உயிர் நீங்கப் பெற்றாளோ ! என்று 
ஐயுறுமாறு உடம்பை அசைத்தலும் செய்திலள் ; ஒன்றும் பேசவில்லை ; 
நீர் கசியச் சிறிது வியர்த்தலும் செய்திலள் ; தேம்புதலும் செய்திலள் 
பின்பு மெல்லமெல்ல அயர்ச்சி நீங்கி அரிதில் தெளிந்து , வாய்திறந்து 
அரற்றத் தொடங்கினள் . 


கு : - நெடிது போது என்பது இடைநிலை விளக்காய் முன்னும் 
இயைந்தது . நெடிதுபோது உயிர்த்திலள் ! நெடிது போது உணர்வும் 
இல்லள் ; நெடிதுபோது பாக்கை பெயாத்திலள் ; நெடிதுபோது பேசலள் 
என 

எல்லாவற்றோடும் இயைக்க . பில்கி - நீர்கசிந்து . செய்தென் 
னெச்சத்தைச் செயவெளெச்சமாகத் திரித்து நீர் பில்க வியாத்திலள் 
எனப்பொருள் கூறலும் ஆம் . அயாத்தல்.சோர்தல் . விம்முதல்- 
தேம்புதல் . இலக்குவன் பிரமாத்திரத்தால் இறந்துகிடந்த நிலையைக் 
கண்ட இராமனும் இவ்வாறே இருந்தான் என்பதை : - உயிர்த்திலன் 
னொருநாழிகை புணர்ந்திலனொன்றும் , வியாத்திலனுடல் விழித்திலன் 
கண்ணிணை விண்ணோர் , அயர்த்தனன் கொல் என்று அஞ்சினர் . 


ராவணன் சோகப் படலம் 


307 


அங்கையுந் தாளும் , பெயர்த்திலனுயிர் பிரிந்திலன் கருணையாற் பிறந் 
தான் . ( பிரமாத்திரம் . 200 ) என்றதால் அறியலாம் . இவ்விரு செய் 
யுளும் பெரிதும் கருத்தொற்றுமை யுடையவாக இருத்தல் காணலாம் . 


மண்டோதரி இந்திரசித்தினை விளித்துப் புலம்புதல் 9369-9375 


9369 


கலையினாற் றிங்க ளென்ன 

வளர்கின்ற காலத் தேயுன் 
சிலையினா லரியை வெல்லக் 

காண்பதோர் தவமுன் செய்தேன் 
தலையிலா வாக்கை காண 

வெத்தவஞ் செய்தே னந்தோ 
நிலையிலா வாழ்வை யின்னு 

நினைவெனோ நினைவி லாதேன் . 


கலையினால் திங்கள் என்ன 

வளர்கின்ற காலத்தே உன் , 
சிலையினால் அரியை வெல்லக் 

காண்பதோர் தவம்முன் செய்தேன் ; 
தலை இலா ஆக்கை காண 

எத்தவம் செய்தேன் ! அந்தோ ! 
நிலை இலா வாழ்வை இன்னும் 

நினைவெனோ, நினைவு இலாதேன் ? 


பொ : - நாளுக்கு நாள் கலையினால் வளர்கின்ற சந்திரனைப்போல 
வளர்கின்ற இளம் பருவத்தே உன் வில்லினால் இந்திரனை வெல்லக் 
காண்பதொரு தவத்தை முன் செய்திருந்தேன் ; தலையில்லாத நின் 
னுடம்பைக் காண்பதற்கு எந்தப் பாவத்தைச் செய்தேன் ! அந்தோ ! 
நல்ல நினைவு இல்லாத யான் இவ்வாறு நிலையில்லாத வாழ்வினை 
இனியும் மதித்திருப்பேனோ ? 


கு ! - அரி என்றது இந்திரனை . வெல்லுதற்குரிய பருவம் நிரம் 
பாத முன்னமே இந்திரனை வெல்லக்கண்டு மகிழும் தவமுடையனாக 
இருந்த எனக்கு , இன்று நின் தலையிலா உடம்பைக் காணும் பாவம் 
எவ்வாறு நேர்ந்ததோ ? என இரங்கியவாறு . எத்தவஞ் செய்தேன் என் 
புழித் தவம் எதிர்மறைக் குறிப்பால் பாவத்தை உணர்த்தியது . 


308 


யுத்த காண்டம் 


இளமைக் காலத்தே இந்திரனை வென்று இந்திரசித்து எனப் பெயர் 
பெற்றவன் , தருணனாயிருக்கும் போது ஒரு மனிதனால் தலை கொய்யப் 
படும் எளிமையும் பெறுகின்ற வாழ்வு நிலையிலா வாழ்வு என்பது 
மண்டோதரியின் கருத்து ; இனி இத்தகைய நிலையிலா வாழ்வை 
விரும்பாது உயிர் விடுதலே தக்கது என்பாள் , இன்னும் நினைவெனோ ? " 
என்றாள் . 

( 47 ) 


9370 


அய்யனே யழக னேயென் 

னரும்பெற லமிழ்தே யாழிக் 
கய்யனே மழுவ னேயென் 

றவர்வலி கடந்த கால 
மொய்யனே முளரி யன்ன 

நின்முகங் கண்டி லாதேன் 
உய்வெனே யுலக மூன்றுக் 

கொருவனே செருவ லோனே . 


அய்யனே ! அழகனே ! என் 

அரும்பெறல் அமிழ்தே ! ஆழிக் 
கய்யனே , மழுவனே , என் 

றவா வலி கடந்த கால 
மொய்யனே ! - முளரி அன்ன 

நின்முகம் கண்டிலாதேன் , 
உய்வெனே ? -- உலசம் மூன்றுக்கு 

ஒருவனே ! செருவலோனே ! 


பொ ! - என் ஐயனே ! அழகிற் சிறந்தவனே ! என் பெறுதற்கரிய 
அமிழ்தம் போன்றவனே ! சக்கரப் படையை யேந்திய கையை 
யுடைய திருமாலும் மழுப்படையை யுடைய சிவனும் என்று சொல்லப் 
படுகின்ற முதற்றேவர்களின் வலிமையை வெற்றி கொண்ட , எமனைப் 
போன்ற வலிமையை யுடையவனே ! உலக மூன்றுக்கும் ஒருவனாய்ச் 
சிறந்தவனே ! போரில் வல்லவனே ! தாமரை மலர்போன்ற நினது 
முகத்தைக் கண்டிலாத யான் உயிர்வாழ்ந்திருப்பேனோ ? ( வாழேன் . ) 


கு : - ஆழிக்கையன் 

என்றது திருமாலை . மழுவன் என்றது 
சிவனை . அரியரர்களின் வலியைக் கடந்த நினது வலிமை குறைந்து 
தலையையும் இழந்த நிலை வியப்பாக வுள்ளது என்பாள் , “ ஆழிக்கை 


இரரவணன் சோகப் படலம் 


309 


வனே மழுவனே என்றவர் வலி கடந்த கால் மெய்யனே ! முளரி 
யன்ன நின்முகங் கண்டிலாதேன் என்றாள் , என்றும் மகிழ்ச்சியால் 
மலர் நதே இருக்கும் முகம் என்பது தோன்ற முளரியன்ன நின் முகம் 
என்றாள் . உயிர் நீங்கினும் அவன் முகத்தைக் கண்டேனும் அமைதி 
புறலாம் ; அதுவும் வாய்க்கப் பெறாதயான் உயிர்வாழ்தல் இயலாதென் 
பாள் , உய்வெனே ? என்றாள் . செரு- போர் . சென்ற போர் தோறும் 
வென்றியே புனையும் அவன் திறமை நினைந்து ‘ செருவலானே என 
விளித்தாள் . 

(48 ) 


9371 


தாளரிச் சதங்கை யார்ப்பத் 

தவழ்கின்ற பருவந் தன்னில் 
கோளரி யிரண்டு பற்றிக் 

கொணர்ந்தனை கொணர்ந்து கோபம் 
மூளுறப் பொருத்தி மாய 

முன்றிலின் முறையி னோடி 
மீளுற விளையாட் டின்னுங் 

காண்பெனோ விதியி லாதேன் . 


தாள் அரிச் சதங்கை ஆர்ப்பத் 

தவழ்கின்ற பருவம் தன்னில் , 
கோள் அரி இரண்டு பற்றிக் 

கொணர்ந்தனை ; கொணர்ந்து , கோபம் 
மூளுறப் பொருத்தி , மாட 

முன் றிலின் முறையினோடி 
மீளுற விளையாட்டு இன்னும் 

காண் பெனோ, விதியிலாதேன் ! 


பொ ! - காலில் பரலோடுங் கூடிய சதங்கை ஆரவாரிக்கத் 
தவழ்ந்து விளையாடுகின்ற இளம்பருவத்தில் வலிமையுள்ள சிங்கங்கள் 
இரண்டினைப் பிடித்து மாடத்தின் முற்றத்தில் கொணர்ந்தாய் ; அவ் 
வாறு கொணர்ந்து அவற்றிற்குக் கோபம் மூளுமாறு ஒன்றோடு ஒன் 
றினைப் பொருத்திவிட்டு முறையாக ஓடி மீளா நிற்க , அவ் விளையாட் 
டினை நல்லூழ் இல்லாத யான் இனிமேலும் காண்பேனோ? 


கு :: அரி , சதங்கையின் உள்ளிடும் பரல் . கோள் அரி- வலிமை 
யுள்ள சிங்கம் . தவழ்கின்ற குழந்தைப் பருவத்தில் சிங்கத்திற்கு அஞ் 
சாது பற்றிப் போர் மூட்டி மகிழும் : துணிவு இந்திரசித்தினுக்கு 


310 


யுத்த காண்டம் 


இருந்தது என அவன் இளம்பருவ நிகழ்ச்சியை நினைந்து மண்டோதரி 
சொல்லிப் புலம்பியவாறு . சிங்கங்கள் இரண்டிற்கும் கோபம் மூளுறப் 
பொருத்தி - விட்டு அவை ஒன்றோடொன்று போர் செய்யும் போது 
பார்த்து மகிழ்ந்து மீளுகின்ற இந்திரசித்தின் விளையாட்டையே இங்கு 
விகடாட்டு என்று கூறினாள் . 

( 49 ) 


9372 


அம்புலி யம்ம வாவென் 

றழைத்தலு மவிர்வெண் டிங்கள் 
இம்பர்வந் தானை யஞ்ச 

லெனவிரு கரத்தி னேந்தி 
வம்புறு மறுவைப் பற்றி 

முயலென வாங்கும் வண்ணம் 
எம்பெருங் களிறே காண 

வேசற்றே னெழுந்தி ராயோ . 


அம்புலி ! அம்ம வா ! என்று 

அழைத்தலும் அவிர் வெண் திங்கள் 
இம்பா வந்தானை அஞ்சல் 

என இருகரத்தின் ஏந்தி 
வம்பு உறும் மறுவைப் பற்றி 

முயல் என வாங்கும் வண்ணம் 
எம் பெருங்களிறே ! காண 

வேசற்றேன் ; எழுந்திராயோ ! 


பொ : - இளம் பருவத்தில் சந்திரனைக் கண்டு நீ , அம்புலி 
அம்ம வா என்று அழைத்த அளவில் ( நின் கட்டளையை மறுக்க 
அஞ்சி ) விளக்கமுடைய வெண் திங்கள் இந்த உலகத்திற்கு வந்தவனை , 
அஞ்சாதே என்று கூறிக் கொண்டு இரண்டு கைகளாலும் ஏந்திக் 
கொண்டு பயமில்லாமல் பொருந்தியிருக்கும் மதிக்கண் மறுவை முயல் 
எனக் கருதிப் பற்றி எடுக்க முயலும் தன்மையைக் காண ஆசைப்பட் 
டேன் . எம் பெரிய களிறே ! அந்த ஆடலை மீண்டும் செய்து காட்ட 
எழுந்திருக்க மாட்டாயோ ! 


கு : - அம்புலி - சந்திரன் . சந்திரனை அம்ம வா ! என்றது அன்பு 
பற்றிவந்த மரபு வழுவமைதி . வம்பு - பயமின்மை . தான் அழைத்த 
வுடன் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த சந்திரனது அஞ்சும் நிலை 
கண்டு அஞ்சல் ’ என இந்திரசித்து அபடங் கொடுத்தான் என்க . சந்தி 


இராவணன் சோகப் படலம் 


311 


ரனில் உள்ள களங்கம் முயலைப் போன்ற அமைப்புடையது ஆதலின் 
முயலெனப் பற்றி வாங்கினான் என்க . இது மயக்க உணர்வுபற்றி 
நிகழ்ந்தது . திங்களுள் தோன்றியிருந்த குறுமுயால் , எங்கேளிதகைத் 
துள்வழி காட்டீரோ ( கலி - 27-18 ) என் புழியும் திங்களுள் முயலி 
ருப்பதாகக் கூறியிருத்தல் காணலாம் . அவ்விளையாட்டை இன்னொரு 
முறை யான் காணு மாறு விளையாட , நீ எழுந்திருக்க மாட்டாயோ ! 
என மண்டோதரி அவனது அம்புலிப் பருவம் நினைந்து புலம்பியவாறு . 
ஏசறல் - ஆசைப்படுதல் . 

( 50 ) 


52 ல் பின்வரும் மிகைப் பாடல் காணப்படுகின்றது . 


93728 


பத்தெனும் திசையும் வென்று 

கயிலையில் பரனை எய்தி 
அத்தலை அமாசெய்து ஆற்றான் ; 

அவன் இடத்து உமை அன்பால் தன் 
கைத்தலக் கிளிநிற் கீய , 

கவர்ந்து எனக்கு அளித்து நின்ற 
வித்தகக் களிறே ! இன்னும் 

வேண்டினேன் எழுந்தி ராயே . 


9373 


இயக்கிய ரரக்கி மார்கள் 

விஞ்சைய ரேழை மாதர் 
முயற்கறை பயிலாத் திங்கள் 

முகத்தியர் முருக நின்னை 
மயக்கிய முயக்கந் தன்னான் 

மலரணை யமளி மீதே 
அயர்த்தினை யுறங்கு வாயோ 

வமர்பொரு தலசி னாயோ . 


இயக்கியா அரக்கி மார்கள் 

விஞ்சையர் , ஏழை மாதர் 
முயல் கறை பயிலாத் திங்கள் 

முகத்தியர் , முழுதும் நின்னை 
மயக்கிய முயக்கம் தன்னால் , 

மலர் அணை அமளி மீதே 
அயாத்தனை உறங்குவாயோ ? 

அமர் பொருது அலசினாயோ ? 


312 


யுத்த காண்டம் 


பொ . இளமை அழகுடைய முருகனே ! முயற் களங்கம் பொருந் 
தாத சந்திரனைப் போன்ற முகத்தினையுடைய இயக்கியரும் , அரக்கி 
யரும் விஞ்சையர் மகளிரும் ஆகிய நின் மனைவியா நின்னைக் காதலால் 
மயக்கிச் சேர்ந்த புணர்ச்சியாலாய மெலிவினால் மலரணை பரப்பிய 
படுக்கை மீது சோர்ந்து உறங்குகின்றாயோ ? அல்லது , போர் செய்து 
இளைத்தமையால் படுத்திருக்கின்றாயோ ? 


கு : - இதுகாறும் இந்திரசித்து காதற் புணர்ச்சியால் அயர்ந்து 
உறங்குவதும் போரின் அலைவால் படுத்திருப்பதும் இயல்பாகக் 
கொண்டவன் ஆதலின் , இப்போது கிடக்கின்ற கிடக்கையும் அவற்றில் 
ஒன்று தானோ என்று மண்டோதரி முன்னைய நிலைமை நினைந்து புலம் 
பியவாறு . இந்திரசித்து அழகில் முருகனைப் போன்ற சிறப்புடையவன் 
ஆதலின் , முருக ! என அவனை அழைத்தாள் . அனுமன் இலங்கையில் 
இந்திரசித்தினைக் கண்டபோது , முக்கணோக்கினன் முதன் மகனது 
வகைமுகனும் திக்கு நோக்கிய புயங்களும் சில கரந்தனையான 
( சுந்தர - ஊர்தேடு -140 ) என்று கூறியிருப்பதும் இங்கு நினையலாம் . 
காதலால் உளதாய அயர்ச்சியும் பொருதமையா லுள தாய அலைவும் 
அன்றி அசைவற்றுக் கிடத்தற்குக் காரணம் வேறு இருக்க இயலாது 
என்று இந்திரசித்தின் இறப்பினால் பொங்கும் துன்பத்தை மாற்ற 
முயன்றவாறு . 

( 51 ) 


9374 


முக்கணான் முதலி னோரை 

யுலகொரு மூன்றி னோடும் 
புக்கபோ ரெல்லாம் வென்று 

நின்றவென் புதல்வன் போலாம் 
மக்களி லொருவன் கொல்ல 

மாள்பவன் மான மேரு 
உக்கிட வணுவொன் றோடி 

யுதைத்தது போலு மம்மா . 


முக்கணான் முதலினோரை , 

உலகு ஒரு மூன்றி னோடும் , 
புக்க போர் எல்லாம் வென்று 

நின்று என் புதல்வன் போலாம் , 
மக்களில் ஒருவன் கொல்ல , 

மாள்பவன் ? மான மேரு 
உக்கிட , அணு ஒன்று ஓடி 

உதைத்தது போலும் அம்மா ! 


இராவணன் சோகப் படலம் 


313 


பொ : - புகுந்த 

போரில் எல்லாம் ஒரு மூன்று உலகத்தோடும் 
மூன்று கண்களையுடைய சிவன் முதலிய தேவர்களை வென்று நின்ற 

ன மகனா , மக்களில் ஒருவனாகிய இலக்குவன் கொல்ல இறப்பவன் ? 
( இந் நிகழ்ச்சி ,) பெருமையை யுடைய மேருமலை சிதறும்படி ஓர் அணு 
ஓடிச் சென்று உதைத்தது என்று சொல்வது போல உளது ; என்னே 
வியப்பு ! 


கு : - முத்தேவரையும் மூவுலகத்தையும் வென்ற இந்திரசித்து ஒரு 
மனிதனால் கொல்லப்பட்டான் என்பது , ஒரு சிறு அணு பெரிய மேரு 
மலையைச் சிதறுண்ணும்படி உதைத்தது என்பது போன்று நம்பத்தக்க 
தாக இல்லை என்றபடி . தோல்வி என்பதை என்றும் அறியாதவன் 
என்பாள் , புக்க போர்தோறும் வென்று நின்றவன் என்றாள் . " அவ 
னேறிய தெய்வ மாத்தேர்- பொன் சென்றறியா வுவணத்தனிப் புள்ளி 
னுக்கும் , மின் சென்றறியா மழுவாளன் விடைக்கும் மேனாள் , பின் 
சென்ற தல்லாற் பெருஞ்சிறப் புற்றபோதும் , முன் சென்றறியாதது 
மூன்றுலகத்தினுள்ளும் ( நாகபாசப் -20 ) என இந்திரசித்தின் தேர் 
சிறப்பிக்கப் பெற்றிருத்தல் இங்கு நினைத்தற்குரியது . 

( 52 ) 


- 


63 என்ற எண்ணுள்ள எட்டுச்சுவடியில் பின் வரும் மிகைப்பாடல் 


உளது . 


9374a 


மஞ்சன மேனி வள்ளல் 

வளருநாள் மன்னர் தோள்சேர் 
நஞ்சன விழிடா என்றி 

நகைமணிப் புதல்வர் நல்லோர் 
செஞ்சிலை மலரால் கோலித் 

திரிந்தவா வென்னிற் செல்லும் 
வெஞ்சமரின்னுங் காண 

வல்லனோ விதியி லாதேன் . 


9375 


பஞ்செரி யுற்ற தென்ன 

வரக்கர் தம் பரவை யெல்லாம் 
வெஞ்சின மனிசர் கொல்ல 

விளிந்ததே மீண்ட தில்லை 
அஞ்சினே னஞ்சி னேனிச் 

சீதையென் றமிழ்தாற் செய்த 
நஞ்சினா லிலங்கை வேந்த 

னாளையித் தகைய னன்றோ. 


314 


யுத்த காண்டம் 


பஞ்சு எரி , உற்றது என்ன 

அரக்கர்தம் பரவை எல்லாம் 
வெஞ்சின மனிதர் கொல்ல , 

விளிந்ததே மீண்டது இல்லை ; 
அஞ்சினேன் அஞ்சினேன் ; அச் 

சீதை என்று அமிழ்தால் செய்த 
நஞ்சினால் இலங்கை வேந்தன் 

நாளை இத்தகையன் அன்றோ ? 


பொ : - பஞ்சுப் பொதியில் நெருப்புப் பொருந்தினாற்போல 
அரக்கர் தம் படைக்கடல் எல்லாம் கொடிய கோபத்தையுடைய 
மனிதர் கொல்ல இறந்ததே யன்றி உயிர் மீண்டது இல்லை ; அந்தச் 
சீதை என்ற பெயரையுடைய அமிழ்தினால் செய்த நஞ்சினால் இலங் 
கைக்கு அரசனாகிய இராவணன் நாளைக்கு இத்தகையன் ( இறந்து 
பட்டவன் , அன்றோ ? என்று அஞ்சினேன் அஞ்சினேன் ! 


கு : - சிறிய நெருப்புப் பொறியால் பெரிய பஞ்சுப் பொதி 
எரிந்தழிதல் போலச் சிறிய மனிதரால் பெரிய அரக்கர் படைக்கடல் 
அழிந்தது அழிந்ததே ; பின் உயிர் மீண்டதில்லை . வானரப் 
படை இந்திரசித்தினால் இறந்து பின்பு உயிர்பெற்றது போல் அரக்கர் 
மீண்டிலர் என்பது கருத்து . இராவணனுக்கு வாழ்வளிக்கும் அமிழ்து 
போல் தோன்றி அவன் உயிரை வாங்கும் தன்மையில் நஞ்சுபோல் 
பவள் சீதை ஆதலின் அமிழ்தாற் செய்த நஞ்சினால் என்றாள் . இன்று 
இந்திரசித்து இறந்தான் ; இராவணனும் நாளைக்கு இறப்பான் என்று 
முன்கூட்டியே மண்டோதரி உய்த்துணர்ச்சியால் முடிவு செய்து 
விட்டாள் . இராவணன் இறப்புக்குச் சீதை மேல் வைத்த காதலே 
என்பது புலப்படுத்தியவாறு . “ சனகி யென்னும் பெரு நஞ்சு கண் 
ணாலே நோக்கவே போக்கியதே யுயிர் நீயும் களப்பட்டாயே ( இராவ 
ணன் வதை -220 ) என வீடணன் பின் கூறுவதும் காணலாம் . ( 53 ) 


இராவணன் சீதையை வாளால் வெட்ட விரைதல் 


9377 


என்றழைத் திரங்கி யேங்க 

வித்துயர் நமர்கட் கெல்லாம் 
பொன்றழைத் தனைய வல்குற் 

சீதையாற் புகுந்த தென்ன 


இராவணன் சோகப் படலம் 


315 


வன்றழைக் கல்லி னெஞ்சின் 

வஞ்சகத் தாளை வாளால் 
கொன்றிழைத் திடுவே னென்னா 

வோடின னரக்கர் கோமான் . 


என்று அழைத்து இரங்கி 

ஏங்க , இத்துயா நமர்கட்கு எல்லாம் 
பொன் தழைத்தனைய அல்குல் 

சீதையால் புகுந்தது என்ன 
"வன் தழைக் கல்லின் நெஞ்சின் 

வஞ்சகத்தாளை , வாளால் 
கொன்று இழைத்திடுவென் என்னா , 

ஓடினன் , அரக்கர் கோமான் . 


பொ : - என்று , மண்டோதரி அழைத்து இரங்கி ஏங்கா நிற்கர. 
( அதைக் கேட்டிருந்த ) அரக்கர் வேந்தனாகிய இராவணன் நம்மவர்க்கு 
எல்லாம் இந்தத் துயரம் பொன் தழைத்தாற் போன்ற அல்குலையுடைய 
சீதையால் வந்தது என்று சினந்து , வன்மை தழைத்த கல்போன்ற 
நெஞ்சினையுடைய வஞ்சகத்தாளை வாளால் கொன்று பகைவர்க்குத் 
தீங்கு புரிகின்றேன் என்று ( சீதை யருகில் ) ஓடினான் . 


கு : - மண்டோதரியின் புலம்பல் கேட்ட இராவணன் சீதையால் 
இத்துயரம் எல்லாம் வந்தது என நினைந்து சினந்து அவளை வெட்டிப் 
போடுவேன் என ஓடலானான் . சீதை மேல் தான் ஆசை கொண்ட 
மையால் இத்துயரம் வந்தது எனத் தன்னையே தண்டிக்க வேண்டிய 
இராவணன்,சீதைமேல் குற்றமிருப்பதாகக் கற்பித்து அவளை வெட்டித் 
துயர்தீர எண்ணியது பொருந்தாச் செயலாகும் . “ ஆசைதான் அச் 
சீதைபால் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர் ; போதலும் புரிவா ; 
செய்த தீமையும் பொறுப்பா ” ( இந்திரசித்து வதைப் ; 6 ) என இந்திர 
சித்து முன்பு உண்மையுணர்ந்து கூறியுள்ளது காணலாம் . இராவணன் 
விருப்பிற்கு இசையாத கற்புத் திண்மையுடைய சீதையின் நெஞ்சினைக் 
கல்லின் நெஞ்சு என்றும் உஞ்சகமற்று இராமனையே நினையும் நேர்மை 
யுள்ளத்தை யுடையவளை வஞ்சகத்தாள் என்றும் கூறியது தன் தீமை 
அவள்மேல் ஏற்றிக் கூறிய ஏலாச் சொற்களேயாம் . கொடியவர் 
களுக்கு நல்லோர் செயலெல்லாம் கொடுமையாக வ தோன்று தல் 
இயல்பு என்பதை இதனாலறிவித்தவாறு . 

( 54 ) 


316 


யுத்த காண்டம் 


இராவணனை மகோதரன் தடுத்தல் 


9377 


ஓடுகின் றானை நோக்கி 

யுயர் பெரும் பழியை யுச்சிச் 
சூடுகின் றானென் றஞ்சி 

மகோதரன் துணிந்த நெஞ்சன் 
மாடு சென் றடியின் வீழ்ந்து 

வணங்கி நின் புகழ்க்கு மன்னா 
கெடுவந் தடுத்த தென்னா 

வினையன கிளத்த லுற்றான் . 


ஓடுகின்றானை நோக்கி 

உயாபெரும் பழியை உச்சிச் 
சூடுகின்றான் என்று அஞ்சி , 

மகோதரன் , துணிந்த நெஞ்சன் , 
மாடு சென்று , அடியின் வீழ்ந்து , 

வணங்கி , நின் புகழ்க்கு மன்னா 
கேடு வந்து அடுத்தது என்னா 

இனையன கிளத்தலுற்றான் . 


பொ : - அவ்வாறு ஓடுகின்ற இராவணனைப் பார்த்து உயர்ந்த 
பெரிய பழியைத் தலையில் சூடிக்கொள்கின்றான் என்று அஞ்சி மகோ 
தரன் துணிந்த நெஞ்சனாய் அவன் பக்கத்தில் சென்று அவன் அடிய 

யில் 
வீழ்ந்து வணங்கி , மன்னா ! நின்னுடைய புகழ்க்குக் கேடு வந்து 
விட்டது என்று முன் சொல்லி , இத்தன்மையான சொற்களைப் பின் 
சொல்லலானான் . 


கு : - இராவணன் எண்ணத்திற்கு மாறாகப் பேசுதற்கு எவரும் 
அஞ்சுவர் ஆகலின் , மகோதரன் அது செய்யத் துணிந்தது , அவன் 
துணிந்த நெஞ்சத்தால் தான் என்பார் , மகோதரன் துணிந்த 
நெஞ்சன் என்றார் . எல்லாப் பழியினும் கற்புடைப் பெண்டிரைக் 
கொல்லும் பழி மிகப் பெரியதாகலின் உயர் பெரும் !ழியை என்றும் 
அப்பழியை உலகவர் அறிய மேற்கொள்ளப் போகின்றான் என்பான் , 
உச்சிச் சூடுகின்றான் என்றும் கூறினான் . தலையில் சூடும் மாலைபோல 
எல்லோராலும் நன்கறியப்படும் என்ற கருத்தால் ‘ பழியை யுச்சிச் 
சூடுகின்றான் என்றார் . மாடு - பக்கம் . இதுகாறும் பெண் கொலை 
புரியாது வாழ்ந்த வீரப் புகழ்ச்சி யெல்லாம் இச்செயலால் பயனற்ற 
தாகிவிடும் என்றவாறு . அவன் கிளந்தன வருஞ் செய்யுட்களால் 
அறியலாம் . 

( 55 ) 


இராவணன் சோகப் படலம் 


31T 


மகோதரன் சொன்னது 9378-9382 


9378 


நீருள தனையுஞ் சூழ்ந்த 

நெருப்புள தனையு நீண்ட 
பாருள தனையும் வானப் 

பரப்புள தனையுங் காலின் 
பேருள தனையும் பேராப் 

பெரும்பழி பிடித்தி போலாம் 
போருள தனையும் வென்று 

புகழுள தனையு முள்ளாய் . 


‘ நீர் உளதனையும் , சூழ்ந்த 

நெருப்புள தனையும் , நீண்ட 
பார் உளதனையும் , வானப் 

பரப்பு உளதனையும் , காலின் 
பேர் உளதனையும் , பேராப் 

பெரும்பழி பிடித்தி போலாம் 
போர் உளதனையும் வென்று , 

புழ்க உளதனையும் உள்ளாய் . 


பொ : - போர்கள் அத்தனையும் வென்று புகழ் அத்தனையும் 
பெற்றுள்ள இராவண ! ஐம்பெரும் பூதங்கள் இருக்கின்ற வரையும் - 
நீங்காத பெரும்பழியைப் பெறுகின்றாய் போலும் ! 


கு : - உலகம் உள்ளளவும் நீங்காத பழியைப் பெண் கொலை தரும் 
என்று மகோதரன் தடுத்தவாறு . செய்யுளாதலின் ஐம்பூதங்கள் 
முறையில் கூறப்படவில்லை . தோற்ற முறையில் கூறின் , வானும் , 
காற்றும் , நெருப்பும் , நீரும் , பாரும் எனக் கூறல் வேண்டும் . ஒடுக்க 
முறையில் பார் முதலாக எண்ணுதல் வேண்டும் . சூழ்ந்த நீர் , நீண்ட 
நெருப்பு என மாறிக் கூட்டுக . வீரப் போர் செய்து பெரும் புகழ் 
பெற்ற இராவணன் , வீரத்திற்கு இழுக்குத் தரும் பெண் கொலை 
செய்து பெரும்பழி பெறுதல் பொருந்துவதன்று என்றவாறு . ( 56 ) 


9379 


தெள்ளருங் கால கேயர் 

சிரத்தொடுந் திசைக்கை யானை 
வெள்ளிய மருப்புச் சிந்த 

வீசிய விசயத் தொள்வாள் 


318 


யுத்த காண்டம் 


வள்ளிய மருங்கிற் செவ்வாய் 

மாதர்மேல் வைத்த போது 
கொள்ளுமே யாவி தானே 

நாணத்தாற் குறைவ தல்லால் . 


தெள்ளருங் கால கேயர் 

சிரத்தொடும் , திசைக்கை யானை 
வெள்ளிய மருப்புச் சிந்த 

வீசிய விசயத்து ஒள்வாள் , 
வள்ளி அம்மருங்குல் , செவ்வாய் , 

மாதர்மேல் வைத்தபோது 
கொள்ளுமே ஆவி தானே , 

நாணத்தால் குறைவது அல்லால் ? 


பொ ! - ( இவர்கள் வலிமை எவ்வளவு என்று ) தெனிதற்கு அரிய 
பெருவலி பெற்ற காலகேயா சிரத்தோடு திசையானைகளின் வெள்ளிய 
கொம்பு சிதற வீசிய நின் வெற்றியையுடைய ஒள்ளிய வாள் , கொடி 
போன்ற இடையினையும் சிவந்த வாபினையும் உடைய மாதர் மேல் - 
வைத்தபோது தானே நாணத்தால் குன்றுவதல்லால் அவள் 
உயிரைக் கொள்ளுமோ ? ( கொள்ளாது .) 


கு : - வீரர்மேல் வீசும் 

வாளைப் யேதைப் பெண்ணின் மேல் 
வீசினால் வாள் தானே நாணிக் குன்றுவதே பல்லாது பெண்ணைக் 
கொல்லாது , பெண் கொலை முயன்றனை பென்ற பழியே விஞ்சும் 
என்றபடி . எனவே அம் முயற்சியை விடுக என்றவாறு . காலகேயர் 
என்பார் , காசிபருக்குக் கலை என்பவளிடம் பிறந்த அசுரர் ஆவர் 
இவர் பொன்னிறமுடையவர் , வலிமை மிக்கவர் . இந்திரனை வென்ற 
வர்கள் . கடலில் இருந்த இவர்கள் இராவணன் வருணனை வெல்ல 
செல்லுங்கால் வென்றான் என்பது உத்தரகாண்டத்தில் உள்ளது . ( 57 ) 


9380 


மங்கையைக் குலத்து ளாளைத் 

தவத்தியை முனிந்து வாளால் 
சங்கையொன் றின்றிக் கொன்றான் 

குலத்துக்கே தக்கா னென்று 
கங்கையஞ் சென்னி யானுங் 

கண்ணனுங் கமலத் தோனும் 
செங்கையுங் கொட்டி யுன்னைச் 

சிரிப்பராற் சிறிய னென்னா 


இராவணன் சோகப் படலம் 


319 


மங்கையை குலத்துளாளை , 

தவத்தியை , முனிந்து , வாளால் 
சங்கை ஒன்று இன்றித் கொன்றால் . 

குலத்துக்கே தக்கான் , என்று 
கங்கை அம் சென்னியானும் 

கண்ணனும் கமலத் தோனும் , 
செங்கையும் கொட்டி , உன்னைச் 

சிரிப்பரால் சிறியன் என்னா 


பொ : பெண்ணினத்தவளை , -உயர்ந்த குலத்தில் பிறந்த 
வளை , - தவ ஒழுக்கமுடையவளை- வெகுண்டு ஐயம் சிறிதுமின்றி 
வாளால் கொன்றால் , கங்கையைத் தரித்த தலையை யுடைய சிவனும் 
திருமாலும் , பிரமனும் , அரக்கர் குலத்துக்குத் தக்கவனே என்றும் 
சிவந்த கைகளையும் கொட்டி உன்னை எள்ளிச் சிரிப்பர் . 


என 


கு : - மங்கை என்றது , பருவத்தைக் குறிக்காமல் பெண்ணினத் 
தைக் குறித்து நின்றது . சீதையைக் கொல்வதால் மூன்று வகையான 
பெரும் பாவங்கள் வந்து சேரும் என்பார் , மங்கையை , குலத்துளாளை , 
தவத்தியை என மூன்றாகப் பிரித்துக் கூறினார் . பெண் கொலை புரிந்த 
பாவம் , உயர்குலத்துள்ளவளைக் கொன்ற பாவம் , தவவொழுக்க 
முடையவளைக் கொன்ற பாவம் 

பாவம் மூவகையவாதல் 
காணலாம் . குலப் பிறப்பும் தவவொழுக்கும் இல்லாதவளைக் கொன் 
றாலும் பெண் கொலைப் பாவம் வரும் ; அதனோடு குலப்பிறப்பும் தவ 
வொழுக்கமும் உடையவளைக் கொல்வது மிகப்பெரும் பாவத்திற்குக் 
காரணம் ஆகும் என்றவாறு . குலத்துக்கே தக்கான் என்பதில் குலம் 
என்றது அரக்கர் குலத்தை . பாவத்தைச் செய்தலை அறமாக மதிக் 
கின்றவா அரக்கர் ஆகலின் இராவணன் சீதையைக் கொன்றால் 
அவன் அரக்கர் குலத்துக்கேற்ற செயலையே செய்தான் , சிறியன் ; 
என்று முத்தேவரும் எள்ளிக் கை கொட்டிச் சிரிப்பா என்றவாறு . 
முத்தேவரின் எள்ளலை எண்ணியேனும் சீதையைக் கொல்லக் 
கூடாது என்றவாறு . 

( 58 ) 


9381 


நிலத்தியல் பன்று வானி 

னெறியன்று நீ நி யன்று 
தலத்தியல் பன்று மேலோர் 

தருமமே லதுவு மன்று 


320 


யுத்த காண்டம் 


புலத்தியன் மரபின் வந்து 

புண்ணிய விரதம் பூண்டாய் 
வலத்தியல் பன்று மாயாப் 

பழிகொள மறுகு வாயோ . 


• நிலத்து இயல்பு அன்று ; வானின் 

நெறி அன்று ; நீதி அன்று ; 
தலத்து இயல்பு அன்று ; மேலோர் 

தருமமேல் அதுவும் அன்று ; 
புலத்தியன் மரபின் வந்து , 

புண்ணிய விரதம் பூண்டாய் 
வலத்து இயல்பு அன்று ; மாயாப் 

பழிகொள மறுகு வாயோ ? 


பொர்- புலத்தியன் என்பவனுடைய மரபில் பிறந்து புண்ணிய 
விரதங்களை மேற் கொண்டவனே ! பெண்ணைக் கொலை புரிதல் என்பது 
மண்ணுலக இயல்பன்று . வானுலகத்தோர் தெறியும் அன்று ; நீதியும் 
அன்று ; பாதலத்தில் உள்ள நரகர் இயல்பும் அன்று ; சத்தியலோகம் 
முதலிய மேலுலகத் துள்ளோர் தருமமும் அன்று ; வலிமையின் இயல் 
பும் அன்று ( இங்ஙனமாகவும் அப் பெண் கொலையைச் செய்து ) அழி 
பாப் பழி உன்னை ஆட்கொள்ளக் கலங்கி நிற்பாயோ ? 


கு : - புலத்தியன் என்பவன் பிரமனுக்கு மகன் . புலத்தியன் 
மகன் விச்சிரவசு ; விச்சிரவசுவின் 

மகன் 

இராவணன் ஆதலின் 
புலத்தியன் மரபின் வந்து என்றார் . இராவணன் புண்ணிய விரதம் 
பூண்டது , " அற்ற கரத்தோ டுன்றலை நீயே யனன் முற்றிப் பற்றினை 
உய்த்தாய் பற்பல காலம் பசிகூர , உற்றுயிருள்ளே தேய உலந்தாய் 
பினையன்றோ பெற்றனை செல்வம் ” ( மாரீசன் வதைப் -178 ) என்ற 
மாரிசன் கூற்றால் உணரலாம் . நிலமும் வானும் முன்கூறினமையின் 
தவம் என்றது எஞ்சி நின்ற பாதலத்தை என்பது உய்த்துணரலாம் 
முதற்குறை . மேலோர் என்றது சத்திய உலகம் முதலிய மேலுகத்து 
உவளோரை . வீர மரபு அன்று என்பான் , வலத்தியல்பு அன்று 
என்றான் . மறுகுதல் - கலங்குதல் . 

( 59 ) 


| 


9382 


இன்று நீ யிவளை வாளா 

லெறிந்துபோ யிராமன் றன்னை 
வென்றுமீண் டிலங்கை மூதூ 

ரெய்தினை வெதும்பு வாயோ 


இராவணன் சோகப் படலம் 


321 


பொன்றினள் சீதை யென்றே 

புரவல புதல்வன் றன்னைக் 
கொன்றவர் தம்மைக் கொல்லக் 

கூசினை போலும் என்றான் . 


இன்று நீ இவளை வாளால் 

எறிந்து போய் , இராமன் தன்னை 
வென்று மீண்டு , இலங்கை மூதூர் 

எய்தினை வெதும்புவாயே 
பொன்றினள் சீதை என்றே ? 

புரவல ! புதல்வன் தன்னைக் 
கொன்றவர் தம்மைக் கொல்லக் 

கூகினை போலும் என்றான் . 


பொ : - இன்றைக்கு நீ இவளை வாளால் வெட்டி விட்டுச் சென்று 
இராமன் தன்னை வென்று விட்டு , இலங்கையாகிய பழைய ஊரை 
அடைந்து சீதை இறந்து விட்டாளே என்று மனம் வெதும்புவாயோ ? 
அரசே புதல்வனைக் கொன்றவர் தம்மைக்கொல்லக் கூகினாய் போலும் 
என்று கூறினான் . 


கு ! - இச் சீதையை வெட்டி விட்டு இராமனை வென்றாலும் பின்பு 
சீதையை நினைந்து வெதும்ப வேண்டி யிருக்கும் என்பதை நினைவுறுத் 
தியதோடு , புதல்வனைக் கொன்றவர் தம்மைக் - கொலவதே வீரம் 
என்று கூறி வீரத்தில் எழுச்சியுண்டாக்கியவாறு . பொன்றினள் சீதை 
யென்றே வெதும்பு வாயோ என மரறிக் கூட்டுக . கூசுதல் - மனம் 
பின் வாங்குதல் . 

( 60 ) 


மகோதரன் சொல்லைக் கேட்டு இராவணன் 
வாளிளைத் தரையிலிட்டு வஞ்சினங் கூறுதல் 


9383 


என்னலு மெடுத்த கூர்வா 

ளிருநிலத் திட்டு மீண்டு 
மன்னவன் மைந்தன் றன்னை 

மாற்றலர் வலியிற் கொண்ட 


21 


323 


யுத்த காண்டம் 


சின்னமு மவர்க டங்கள் 

சிரமுங்கொண் டன்றிச் சேரேன் 
தொன்னெறித் தயிலத் தோணி 

வளர்த்துமி னென்னச் சொன்னான் 


என்னலும் எடுத்த கூர்வாள் 

இருநிலத்து இட்டு , மீண்டு 
மன்னவன் மைந்தன் தன்னை 

மாற்றலா வலியிற் கொண்ட 
சின்னமும் , அவர்கள் தங்கள் 

சிரமும் கொண்டு அன்றிச் சேரேன் ! 
தொல் நெறித் தயிலத் தோணி 

வளர்த்துமின் என்னச் சொன்னான் . 


பொ : - என்று மகோதரன் கூறிய அளவில் மன்னவனாகிய 
இராவணன் , தான் சீதையை வெட்ட எடுத்த கூரிய வாளைப் பெரிய 
நிலத்தின் மேல் போட்டு விட்டு , தான் செய்யக் கருதியதினின்றும் 
நீங்கி மைந்தன் இந்திரசித்தினைப் பகைவர்கள் வலிமையால் கொன்று 
கொய்து வெற்றிக்குச் சின்னமாகக் கொண்டு சென்ற தலையையும் அப் 
பகைவர் தங்கள் தலையையும் கொண்டல்லது , இங்கு வரமாட்டேன் ! 
இந்திரசித்தின் உடம்பைப் பழைய முறைப்படி எண்ணெய்த் தாழியில் 
இட்டுவையுங்கள் என்று சொன்னான் . 


கு : - மன்னவன் , வாள் நிலத்திட்டு , மீண்டு , மாற்றலர் வழியிற் 
கொண்ட சென்னியும் அவர்கள் சிரமும் கொண்டு அன்றிச் சேரேன் 
என்னச் சொன்னான் என மாற்றி இயைக்க. மீண்டு என்றது தான் 
செய்ய நினைத்த கொசுத் தொழிலினின்றும் மீண்டு என்றவாறு . 
சின்னம் என்றது இலக்குவன் வெற்றிக்குச் சின்னமாகக் கொண்டு 
சென்ற இந்திரசித்தின் தலையை , அது அங்கதனால் எடுத்துச் செல்லப் 
பட்டு இராமனது திருவடியில் காணிக்கையாக வைத்தமை முன்ன 
ரறிந்தது . தலையைக் கொண்டு வரும் வரையில் உடம்பைத் தயிலத் 
தோணியில் இட்டு வைக்க எனக் கட்டளையிட்டவாறு . இந்திரசித்தின் 
தலையைக் கொணரச் சென்று அப் பகைவர் தலையையும் கொய்து 
வருவேன் என வஞ்சினங் கூறியவாறு . வளர்த்துதல் - கிடத்துதல் . ( 61 ) 


29 . 


படைக் காட்சிப் படலம் 


முன்னுரை 


தன் ஆணையை யேற்று வந்த படைகளின் வரவை இராவணன் , 
தூதுவர்களால் அறிந்து , அப்படையைக் காண்பதைத் தெரிவிக்கும் 
பகுதியாகலின் இது படைக் காட்சிப் படலம் எனப் பெயர் பெறுகின் 
றது . இப்படலத்தின் பெயர் சில ஏடுகளில் மூலபல வரவுகாண் படலம் 
எனவும் , மூலபலத் தானைகாண் படலம் எனவும் , மூலத்தானைகாண் 
படலம் எனவும் , மூலபல வரத்துப் படலம் எனவும் , படைக் 
காட்டுறு படலம் எனவும் , படை காட்டுப் படலம் எனவும் , படை 
வரவுப் படலம் எனவும் . படை வரலாற்றுப் படலம் எனவும் , வெவ் 
வேறு பெயருடன் காணப்படுகின்றது . 


உலகில் பல இடங்களிலும் உள்ள அரக்கர் படைகளை யெல்லாம் 
வருமாறு அழைத்த இராவணனது ஆணையைத் தூதுவர் ஆங்காங்குச் 
சென்று அறிவிக்க , அந்த அரக்கர் சேனை எல்லாம் தந்தம் தலைவர் 
களுடன் திரண்டு வருகின்றன . அச் சேனையின் வரவைத் தூதுவர் 
இராவணனுக்கு அறிவிக்கின்றனர் . இராவணன் அது 

கேட்டு 
மகிழ்ந்து , வந்த அரக்கர் சேனையைக் காண விழைந்து கோபுரத்தின் 
மேல் ஏறிப் பார்க்கின்றான் . தூதுவர்கள் அப்படைகளின் பிறப்பிடங் 
களையும் மற்றைச் சிறப்பியல்புகளையும் இராவணனுக்குக் கூறிக் 
காட்டுகின்றனர் . பின்பு இராவணன் இச் சேனையின் முழு அளவு 
என்னை ? என்று வினவுகின்றான் . இதன் அளவு ஓராயிர வெள்ளம் 
எனச் சில 

பித்தர் ... சொல்லுவர் ; இதன் பெருமைக்கு அந்த 

சிறியது என்கின்றனர் . அது கேட்டு மகிழ்ந்த 
இராவணன் இந்தப் படைகளின் தலைவர்களை யெல்லாம் அழைத்து 
வருமாறு பணிக்கின்றான் . அவன் பணித்தவண்ணம் வந்து வணங்கிய 
தானைத் தலைவர்களை நாம் வினவியறிந்தபின் , அதி தலைவர்கள் 
தம்மை வரவழைத்த காரணம் வினவுகின்றனர் . இராவணன் சீதை 
யின் காதலால் விளைந்தவற்றையெல்லாம் விளக்குகின்றான் , அது 
கேட்ட அத் தலைவர்கள் , சிறு மனிதர் மீதும் குரங்குகள் மீதும் ஏவவோ 
எம்மை அழைத்தீர்கள் ? என்று வினவி எண்ணிச் சிரிக்கின்றனர் . அப் 
போது புட்கரத் தீவின் மன்னனாகிய வன்னி என்பவன் அவர்களைக் 
கையமைத்து விட்டு, இராவணனை நோக்கி , அம்மானிடா யார் ? அவ . t 
வலி எத்தகையது ? என்று வினவுகின்றான் . மாலியவான் எழுந்து 
இராம இலக்தவரின் பெருமைகளையும் வானரங்களின் வலிமையையும் 


அளவு மிகச் 


324 


யுத்த காண்டம் 


விரித்துக் கூறிச் சீதையை விட்டுவிடுதலே விரும்பத்தக்கது என்ற தன் 
கருத்தைக் குறிப்பால் புலப்படுத்துகின்றான் . மாலியவான் சொல் 
லைக் கேட்ட வன்னி , சீதையை விடுவதை முன்னமே செய்திருக்க 
வேண்டும் . இந்திரசித்து இறந்துபட்ட பின் செய்தல் தக்கதன்று . 
இப்போது விடுவதனால் இறந்த வீரர்கள் வரமாட்டார்கள் ; இறந்தவர் 
இறந்தவர்களே . இனி, செய்யத்தக்கது பகைவரை அழிப்பதே . 
யாதம் என்று சொல்கின்றான் . பகை வென்று வருவோம் என்று 
வஞ்சினம் கூறி , அரக்கர் எல்லோரும் எழுகின்றனர் ; என்பது இப் 
படலத்தில் கூறும் பொருள் . 


கம்பர் வான்மீகத்தோடு வேறுபடும் இடங்கள் 
வான்மீகத்தில் சுபாரிசுவன் சொல்லைக் கேட்டுச் சினம் தணிந்து , 
சீதைமேற் செல்லாது அரண்மனைக்குள் புகுந்த இராவணன் மீண்டும் 
வேத்தவைக்கு வந்து படைத் தலைவர்களை அழைத்து, கடிய ஊர்திகளை 
யும் கொடிய ஆயுதங்களையும் கொண்டு இராமனைத் தாக்குங்கள் , 
அவனைக் கொல்ல இயலவில்லை என்றால் நாளைக்கு நான் வந்து 
அவனை அழிக்கின்ரேன் என்று சொல்லிச் சேனைத் தலைவர் எல் 
லோரையும் போர்க்கு அனுப்பியதாகவே உள்ளது . இப் பகுதிக்கே 
மூலபல யுத்தம் என்ற தலைப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது . 

அப்பகுதியில் , உலகில் பல்வேறிடங்களிலும் உள்ள அரக்கர் சேனை 
கள் வந்து குவிந்தன என்றோ, அச் சேனைகள் இந்த இந்த இடத்தி 
லிருந்து வந்தன ; இத்தகையன , என்று தூதுவர் இராவணனுக்குக் 
காட்டிக் கூறியதாகவோ இல்லை . அச் சேனையின் அளவு ஆயிரம் 
வெள்ளம் என்ற கணக்கும் அங்கு இல்லை . புட்பகத் தீவின் மன்னன் 
வன்னி என்பவன் பேரும் அங்கு இல்லை . படைக் காட்சிப் படலம் 
கம்பரின் புதிய படைப்பே யாகும் . 


நாடகக் காப்பிய நடைக்கேற்பச் சிலவற்றைப் புதியனவாகப் 
படைத்துக் கூறுதல் வழிநூலாசிரியருக்கு இயல்பேயாகும் . இந்திர 
இத்தினை இழந்து மிகவருத்தம் இராவணனுள்ளம் எழுச்சிகொள்ளும் 
வண்ணம் செய்தற்கு இப் படைக் காட்சிப் படலம் உதவவேண்டும் 
ன்ற கருத்தால் கம்பர் 

இதைப் படைத்தார் என்றே கொள்ள 
வேண்டும் . 


இப்படலத்தில் பல தீவிலிருந்து வந்துள்ள அரக்கர்களைத் தூதுவர் 
இராவணனுக்கு அறிமுகம் செய்யு முறை வியப்பூட்டும் வகையில் 
விரிவாக அமைந்துள்ளது . அவ்வரக்கரின் சிறப்பு இயல்புகளும் 
உயர்வு நவிற்சியாகவே 

விளங்குகின்றன . 

அவர்கள் பிறப்பு : 
வரலாறுகள் யாவும் புதுமையாகத் தோன்றுகின்றன . 


படைக் காட்சிப் படலம் 


325 


பார் அணைத்த வெம்பன்றியை அன்பினால் பார்த்த 

காரணத்தினின் ஆதியில் பயந்த பைங்கழலோர் 
என்று சிலரையும் , 


காலன் மார்பினில் சிவன் கழல்பட அன்று கான்ற 

வேலையே அன்ன குருதியில் தோன்றிய வீரர் 
என்று சிலரையும் , 


வடவைத் தீயினில் வாசுகி கான்ற மாகடுவை 

இட அத்தீயிடை எழுந்தவர் 
என்று சிலரையும் குறிப்பிட்டிருத்தல் காணலாம் . 


தன் கட்டளைப்படி வந்த படைத்தலைவர்க்கு இராவணன் 
தனக்கு நேர்ந்த துன்பங்களைப் பற்றிக் கூறியபோது , அப்படைத் 
தலைவர் , இராம இலக்குவரின் திறமையையும் வானரங்களின் 
வலிமையையும் ஒரு சிறிதும் அறியாதவர்கள் ஆதலின் , 


கும்ப கன்னனோடு இந்திரகித்தையும் குலத்தின் 
வெம்பு வெஞ்சினத்து அரக்கர்தம் குழுவையும் வென்றார் 
அம்பினால் சிறு மனிதரே ? நன்று நம் ஆற்றல் ! 
" நம்பு சேனையும் வானரமே ? 


என்று வினவி எள்ளிச் சிரிக்கின்ற பகுதி சுவை மிக்கதாய் அவர்கள் 
அறியாமையை விளக்குகின்றது . 

அரிய பெரிய செயல்களைச் 
செய்தற்குரிய தம்மை மிகமிக எளியவர்மேல் போர்க்கு அனுப்பவோ 
அழைத்தது ? என்று அவர்கள் சினக்குறிப்புடன் கூறும் சொற்கள் 
அவர்கள் அறியாமையையும் செருக்கையும் மேலும் 

விளக்கி 
நகைச் சுவையைத் தோற்றுவிக்கின்றன . 


உலகைச் சேடன் தன் உச்சிநின்று எடுக்க அன்று , ஓர்ஏழ் 
மலையை வேரொடும் வாங்க அன்று ; அங்கையால் வாரி 
அலைகொள் வேலையைக் குடிக்க அன்று அழைத்தது மலரோடு 
லைகள் கோதும் அக்குரங்கின் மேல் ஏவங் கொல் எம்மை ? ... 


என்பது அவர்கள் வினா. இதனால் இவ்வரக்கர்கள் , இவ்வுலகத்தை 
ஆதிசேடனது உச்சியிலிருந்து எடுக்க வல்லவர்கள் , ஏழு குல மலைகளை 
வேரோடும் பறிக்கவல்லவர்கள் ; எழுகடல் நீரைக் கையால் வாரி 
முழுமையும் குடிக்க வல்லவர்கள் , என் வற்றைத் தாமே கூறிக் 
கொள்ளும் சிறுமையர் என்பது புலனாகின்றது . சீதைபை வஞ்சித்துக் 


326 


யுத்த காண்டம் 


கவர வந்த இராவணனும் , துறவியின் வேடத்தில் நின்று கொண்டு 
இவ்வாறே , 


“ மேருவைப் பறிக்க வேண்டின் விண்ணினை இடிக்க வேண்டின் 
நீரினைக் கலக்க வேண்டின் நெருப்பினை அவிக்க வேண்டின் 
பாரினை எடுக்க வேண்டின் பலவினை சிலசொல் ஏழாய் ! 
யார் எனக் கருதிச் சொன்னாய் இராவணற்கு அரிது என் ? ” 


என்று 


கூறியுள்ளது காணலாம் . இவ்விரு திறத்தாரின் தம் மேம் 
பாட்டுரையைக் காணும்போது ஆண்டானாகிய இராவணனுக்கு 
அடுத்த செயல் அவன் சொல்வழி நிற்கும் அரக்க வீரர்க்கும் 
உரியதாயது இயல்புதானே ! என்று எண்ணத்தான் நேர்கின்றது . 


இவ்வளவு வீர மொழிகளைப் பேசிய படைத்தலைவர்களின் 
நெஞ்சில் அச்சம் விஞ்சுமாறு மாலியவான் இராமனுடைய ஆற்றலை 
விவரிக்கு முறை 

மிகச் சிறப்பாக அமைந்துளது . இராமனது 
தோள்வலியைச் சுருங்கிய முறையில் நிரல்படச் சொல்லும் மாலிய 
வானது சொல்லை நோக்கும்போது , “இது இராமாயணச் சுருக்கமோ ? 
என்று எண்ணத் தோன்றுகின்றது . 


29. படைக் காட்சிப் படலம் 


தூதுவர் , அரக்கர் சேனை வந்து நிறைந்ததைச் சொல்லுதல் 


9384 


அத்தொழி லவருஞ் செய்தா 

ராயிடை யனைத்துத் திக்கும் 
பொத்திய நிருதர் தானை 

கொணரிய டோய தூதர் 
ஒத்தன ரணுகி வந்து 

வணங்கின ரிலங்கை யுன்னூர் 
பத்திய னமைந்த தானைக் 

கிடமிலை பணியெ னென்றார் . 


அத்தொழில் அவரும் செய்தார் ; 

ஆயிடை , அனைத்துத் திக்கும் 
பொத்திய நிருதர் தானை 

கொணரிய போய தூதர் , 
ஒத்தனர் அணுகி வந்து 

வணங்கினர் , இலங்கை உன் ஊர்ப் 
பத்தியின் அடைந்த தானைக்கு 

இடம் இலை ; பணி என் ? என்றார் . 


பொ : - ( இந்திரசித்தின் உடலைத் தயிலத் தோணியில் இடும் ) அத் 
தொழிலை அந்த ஏவலாளரும் செய்தார்கள் : அப்போது எல்லாத் திசை 
களிலும் நிரம்பியுள்ள அரக்கர் சேனையைக் கொண்டுவரச் சென்ற 
தூதர்கள் ஒரு சேர நெருங்கி வந்து 

வந்து வணங்கினராய் , ( அரசே ! ) 
இலங்கை காகிய உனது ஊரில் வரிசையாக வந்து அமைந்த சேனைக்கு 
இடம் இல்லை ; இனி , யாம் செய்யத்தக்க பணி என்னை ? என்று வினவி 
னார்கள் . 


கு : - பொத்துதல்- நிறைதல், கொணரிய என்பது செய்ய என் 
னும் உாய்டாட்டு வினையெச்சம் : வணங்கினராய்ப் பணி என் ? என்றார் 
என முற்றெச்சமாக்கி முடிக்ச . பத்தி - உரிசை . இலங்கை நோக்கி 
வரிசையாக உந்தமைந்த சேனைக்கு அங்கு இடமில்லை என்றமையால் 
அச்சேவையின் மிகுதி புலப்படுத்தியவாறு . 

( 1 ) 


328 


யுத்த காண்டம் 


எங்கு எய்தியது ? என்ற இராவணனுக்குத் தூதுவர் கூறுதல் 


9385 


ஏம்பலுற் றெழுந்த மன்ன 

னெவ்வழி யெய்திற் றென்றான் 
கூம்பலுற் றுயர்ந்த கைய 

ரொருவழி கூற லாமோ 
வாம்புனற் பரவை யேழு 

மிறுதியின் வளர்ந்த தென்னத் 
தாம் பொடித் தெழுந்த தானைக் 

குலகிடந் தானில் லென்றார் . 


ஏம்பலுற்று எழுந்த மன்னன் 

எவ்வழி எய்திற்று என்றான் ; 
கூப்பலுற்று உயாந்தகையா , 

ஒருவழி கூற லாமோ ? 
வாம்புனல் பரவை ஏழும் 

இறுதியின் வளர்ந்தது என்னாத 
தாம் பொடித்து எழுந்த 

தானைக்கு உலகு இடம் தான் இல் என்றார் . 


பொ- மகிழ்ச்சியுற்று எழுந்த இராவணன் , எவ்விடத்து வந் 
துளது ? என்று வினவினான் ; தவிந்து உயர்ந்த கையை யுடையவர் 
களாகிய தூதுவர்கள் , ( அச்சேனை இன்ன இடத்தில் இருந்தது என்று 
சுட்டி ) ஓரிடத்தைச் சொல்லுதல் கூடுமோ ? வாவுகின்ற அலைகளோ 
டுங்கூடிய நீரையுடைய கடல்கள் ஏழும் ஊழி இறுதியில் பொங்கியது 
என்னும்படி தாமே கிளர்ந்து எழுந்த சேனை தங்குவதற்கு உலகம் இட 
முடையதாக இல்லை , என்று கூறினார்கள் . 


கு : - . 

ஏம்பல் - மகிழ்ச்சி . கூம்பலுற்றுயர்ந்த கையர் என்றது 
சிரமேற் குவித்த கரத்தவராய தூதுவர் என்றவாறு . இலங்கை முழு 
வதுமே சேனை நிரம் பி பிருக்தம் போது எவ் விடத்தைச் சுட்டிக்காட்ட 
வியலும் என்பார் , ஒரு வழி கூறலாமோ ? என்றார் . ஊழி இரதியில் 
எழுகடலும் ஒன்றாகப் பொங்கியெழுதல் உண்டு ஆதலின் பொங்கி 
யெழுந்த சேனை மிகுதி புலப்படுத்த அக்கடலை உவமித்தவாறு . தான் 
அசை . பொடித்தல் - பொங்குதல் , 

( 2 ) 


படைக் காட்சிப் படலம் 


329 


9385 2 


தொல்லை சேர் அண்ட கோடித் 

தொகையில் மற்றரக்கர் சேனை 
இல்லையா லெவரு மின்னே 

யெய்திய விலங்கை யென்னும் 
மல்லல்மா நகரும் போதா 

வான் முதல் திசைகள் பத்தின் 
எல்லை யுற்றளவு நீன்றங் 

கெழுந்தது சேனை வெள்ளம் . 


அரக்கர் சேனை இலங்கையை எய்துதல் 


9386 


மண்ணுற நடந்த தானை 

வளர்ந்தமாத் தூளி மண்ட 
விண்ணுற நடக்கின் றாரு 

மிதித்தன ரேக வேகக் 
கண்ணுற லரிது காணக் 

கற்பத்தின் முடிவிற் கார்போல் 
எண்ணுற வரிய சேனை 

யெய்திய திலங்கை நோக்கி . 


மண்உற நடந்த தானை 

வளர்ந்த மாத்தூளி மண்ட , 
விண் உற நடக்கின்றாரும் 

மிதித்தனர் ஏக ஏக , 
கண்ணுறல் அரிது காண் 

அக் கற்பத்தின் முடிவில் கார்போல் 
எண்ணுற அரிய சேனை 

எய்தியது , இலங்கை நோக்கி . 


பொ : - பூமியில் பொருந்த நடந்த சேனை பால் பெருகிய பெருந் 
தூளி நெருங்குதலால் விண்ணிற் பொருந்த நடக்கின்ற தேவர்களும் 
( மண்ணில் நடப்பது போல ) அத்தூளியின் செறிவை மிதித்து நடக்க 
நடக்க ( அத்தூளி கண்களிலும் புகுந்து நிரம்பியதால் ) காணு தல் 
அரிதாயது ; அந்தக் கற்பக் காலத் திறுதியில் எழுகின்ற கரிய மேகங் 


330 


யுத்த காண்டம் 


களைப் போல , எண்ண இயலாத சேனை இலங்கை நோக்கி வந்து 
எய்தியது . 


கு : 


மண்ணில் 

நடந்து வந்த சேனையால் எழுந்த துகள் 
விண்ணில் எழுந்து படர்ந்து விண்ணையும் மண்ணாக்கியதால் விண்ணிற் 
செல்லும் தேவர்களும் அத்தூளியின் செறிவை மிதித்துச் செல்லா 
நிற்க , அவர்களிலும் அந்தத் தூளி பட்டமையால் இமையா நாட்ட 
முடைய அவர்கள் காண்டல் தொழிலைச் செய்தல் அரிதாயிற்று என்ற 
வாறு . அக் கற்பம் என்புழி அகரம் , உலகறிசுட்டு . பிரம கற்பத்தின் 
முடிவில் உலகை அழிக்க மேகங்கள் மிகுதியாகத் திரண்டு இருண்டு 
வருவதுபோல , எண்ணிலாத அரக்கர் சேனை இலங்கை நோக்கி வந்தது 
என்றவாறு . அரக்கரின் கருமைக்கும் பருமைக்கும் உவமையாகக் 
கற்பகாலத்துக் கார் கூறப்பட்டது . 


9387 


வாட்டனின் வயங்க மின்னா 

மழையதி னிருள மாட்டா 
ஈட்டிய முரசி னார்ப்பை 

இடியது முழங்க மாட்டா 
மீட்டினி யுரைப்ப தென்னே 

வேலைமீச் சென்ற தென்னத் 
தீட்டிய படையு மாவும் 

யானையுந் தேருஞ் செல்ல . 


வாள் தனில் வடங்க மின்னா ; மழை அதின் இருள மாட்டா ; 
ஈட்டிய முரசின் ஆர்ப்பை , இடியது முழங்க மாட்டா 
மீட்டினி உரைப்பது என்னே ? வேலைமீச் சென்றது என்னத் 
தீட்டிய படையும் , மாவும் , யானையும் , தேரும் , செல்ல . 


பொ : - கடலே மேல் எழுந்து சென்றது என்னும்படி , கூர்மை 
பெறத் தீட்டிய படைகலங்களையுடைய காலாட்படையும் , குதிரைப் 
படையும் , யானைப்படையும் , தேர்ப்படையும் செல்லாநிற்க , ( அப் 
படையில் உள்ள ) உாளைப்போல் மின்னல் விளக்கமாக மின்ன மாட்டா 
வாயின ; அப்படையில் உள்ள அரக்கர் சேனையைப் போல மேகமும் 
இருளமாட்டாவாயின ; அப்படையில் உள்ள முரசங்களின் ஆரவாரத் 
தைப் போல இடியும் முழங்க பாட்டாவாயின ; எனவே , மீட்டும் வேறு 
உவமை சொல்வது எப்படி ? 


படைக் காட்சிப் படலம் 


331 


கு : - அரக்கரின் 

நால்வகைப் படையின் பரப்புப் புலப்பட 
வேண்டித் தற்குறிப்பேற்றமாக வேலை மீச்சென்ற தென்ன என்றார் . 
தரை மட்டத்தில் உள்ள கடல் தரைமட்டத்துக்கு மேல் எழுந்து 
நடந்து சென்றாற்போல அரக்கர் படை விரிந்து பரந்து சென்றது 
என்றவாறு . 

கடலைப்போன்று அச்சேனை செல்கின்றபோது காலாட் 
படை யேந்திய வாளின் ஒளி மின்னலினும் மிக்கிருந்தது ; அரக்கரின் 
மேனி கரிய மேகத்தினும் இருண்டிருந்தது ; முரசின் ஒலி இடி முழக்கத் 
தினும் பெரியதாயிருந்தது . ஆதலின் இங்ஙனம் கூறினார் . அதின் 
என்ற சுட்டு அந்த அரக்கர் சேனையைக் குறித்தது . வாட்டனின் 
முதலிய மூவிடத்தும் இன் உவம உருபுகள் ஈண்டிய என்பது எதுகை 
நோக்கி ஈட்டிய என வலித்தது . படை என்றது , தீட்டிய என்ற 
அடையால் படைக்கலங்களையே குறித்தது என்பது தெளிவு . அச் 
சொல் ஆகு பெயராய் அடிப்படைக் கலங்களை யேந்திய காலாட்படை 
யைக் குறித்தது என்பது , மாவும் யானையும் தேரும் என உடன் எண் 
ணப்பட்டவற்றால் புலனாம் . மின்னா ஆயின ; மாட்டா வாயின என 
ஆக்கச் சொல் வருவிக்க. வாளுக்கு மின்னும் மேனியின் கருமைக்கு 
மேகமும் ஆர்ப்பிற்கு இடியும் அன்றி வேறு சிறந்த உவமை இன்மை 
யின் மீட்டினி யுரைப்பதென்னை என்றார் . 


9388 


உலகினுக் குலகு போய்ப்போ 

யொன்றினொன் றொதுங்க லுற்ற 
தொலைவருந் தானை மேன்மே 

லெழுந்தது தொடர்ந்து சுற்ற 
நிலவினுக் கிறையு மீனு 

நீங்கின நிமிர்ந்து நின்றான் 
அலரியு முந்து செல்லு 

மாறு நீத் தஞ்சி யப்பால் . 


உலகினுக்கு உலகு போய்ப் போய் , 

ஒன்றின் ஒன்று ஒதுங்க லுற்ற , 
தொலைவு அருந்தானை மேன்மேல் 

எழுந்தது தொடாந்து சுற்ற , 
நிலவினுக்கு இரையும் மீனும் 

நீங்கின ; நிமிர்ந்து நின்றான் , 
அலரியும் , முந்து செல்லும் 

ஆறுநீத்து , அஞ்சி , அப்பால் , 


332 


யுத்த காண்டம் 


பொ :-அழிவு இல்லாத சேனை மேலும் மேலும் எழுந்து 
தொடர்ந்து வந்து சூழாநிற்க , உலகத்திற்கு உலகம் நெருங்கிச்சென்று 
ஒருலகத்தில் மற்றோருலகம் மறைந்து ஒதுங்கத்தொடங்கின ; நில 
வுக்குத் தலைவனாகிய சந்திரனும் விண்மீன்களும் ( அஞ்சி அப்பால் ) 
நீங்கின ; சூரியனும் அஞ்சி முன் சென்றுகொண்டிருந்த வழியை 
விடுத்து அப்பால் உயர்ந்து நின்றான் . 


கு : - மண் அண்டத்தில் அரக்கர் சேனை எழுந்து தொடர்ந்து 
சுற்றுவது கண்ட விண்ணில் உள்ள பிற அண்டங்கள் , அச்சேனைக்கு 
இடம் போதாமையால் நம்மிடத்தும் வந்து நெருக்குமோ என்ற 
அச்சத்தால் , ஓரண்டத்திற்கு அருகே மற்றோரண்டம் சென்று நெருங்கி 
மறைந்து ஒதுங்கலாயின என்க . நிலவினுக்கு இறை என்றது 
சந்திரனை . மீன் என்றது விண் மீன்களை . அலரி - சூரியன் . அலரி 
கீட்டிசைப் பொன்றிணி நெடுவரை பொலிவுறாத முன் . (கிட்கிந்தா - 
688 ) என முன்னும் வந்துளது காண்க . அலரியும் அஞ்சி முந்து 
செல்லும் ஆறு நீத்து அப்பால் நிமிர்ந்து நின்றான் எனக்கொண்டு 
கூட்டுக . 

( 5 ) 


9389 


மேற்படர் விசும்பை முட்டி 

மேருவின் விளங்கி நீண்ட 
நாற்பெரு வாயி லூடு 

மிலங்கையூர் நடக்குந் தானை 
கார்ப்பெருங் கடலை மற்றோ 

ரிடத்தினிற் காலன் றானே 
சேர்ப்பது போன்றதி யாண்டுஞ் 

சுமைபொறா துலக மென்ன . 


மேற்படர் விசும்பை முட்டி , மேருவின் விளங்கி , நீண்ட 
நாற்பெரு வாயிலூடும் இலங்கை ஊர் நடக்கும் தானே ; 
கார்ப்பெருங் கடலை , மற்றோர் இடத்தினிற் காலன் தானே 
சேர்ப்பது போன்றது , யாண்டும் சுமை பொறாது உலகம் என்ன . 


பொ : - மேலே படர்ந்துள்ள விண்முகட்டினை முட்டிக்கொண்டு 
" மேருமலையைப்போல விளங்கி நீண்டுள்ள நான்கு பெரிய வாயில்களின் 
வழியாகவும் இலங்கையாகிய ஊர்க்கு நடந்து செல்லும் சேனையானது , 
எமன் தானே , எவ்விடத்தும் உலகம் இச்சுமையைப் பொறாது என்று 
கரிய பெரிய கடலை எடுத்து மற்றோர் இடத்தினில் சேர்ப்பதைப் 
டோன்று இருந்தது . 


படைக் காட்சிப் படலம் 


333 


கருங்கடல் போன்ற கரிய அரக்கர் சேனை நாற்பெருவாயில் 
வழியாகவும் இலங்கைக்குச் செல்லும் தோற்றத்தைக் கண்டவர்கள் 
பூமி இவர்கள் சுமையைப் பொறாது என்று எமனே கரியகடலை மற்றோ 
ரிடத்தில் சேர்க்கின்றானோ என்பர் என்றவாறு . இந்த அரக்கர்களின் 
பெரிய சேனையை அழிப்பதற்காகவே எமன் இலங்கையில் புகுத்து 
கின்றானோ என்று எண்ணும்படியுள்ளது அவ்வரக்கர் நெருங்கி 
நுழையும் தோற்றம் என்றவாறு . கரிய நிறத்தாலும் பரப்பாலும் 
அரக்கர் சேனை கருங்கடலை நிகர்த்தலின் இங்ஙனம் கூறினார் . உலகம் 
யாண்டும் சுமைபொறாது என்னக் காலன் தானே, கார்ப்பெருங்கடலை 
மற்றோரிடத்தினில் சேர்ப்பது போன்றது என மாறிக்கட்டுக . தானை 
போன்றது என இயையும் . 


( 6 ) 


9390 


நெருக்குடை வாயி லூடு 

புகுமெனி னெடிது காலம் 
இருக்குமத் துணையே யென்னா 

மதிலினுக் கும்ப ரெய்தி 
அரக்கன திலங்கை யுற்ற 

வண்டங்க ளனைத்தி னுள்ள 
கருக்கிளர் மேக மெல்லா 

மொருங்குடன் கலந்த தென்ன . 


நெருக்குடை வாயிலூடு புகும் எனின் , நெடிது காலம் 
இருக்கும் அத்துணையே என்னா , மதிலுக்கு உம்பர் எய்தி , 
அரக்கனது இலங்கை உற்ற- அண்டங்கள் அனைத்தின் உள்ள 
கருக்கிளர் மேகம் எல்லாம் ஒருங்கு உடன் கலந்தது என்ன . 


பொ : நெருக்கையுடைய வாயிலின் வழியாகப் புகுவோம் 
என்றால் , நெடிதுகாலம் காத்துக்கொண்டிருக்கும் அவ்வளவே ; (உள்னே 
புகல் அரிது ) என்று கருதி மதிலுக்குமேல் ஏறிச் சென்று , எல்லா 
அண்டங்களிலுமுள்ள கருக்கொண்ட மேகங்கள் எல்லாம் ஒருசேர 
உடன் கலந்தது என்னுமாறு வந்த சேனைகள் அரக்கனாகிய இராவண 
னுடைய இலங்கை நகரை அடைந்தன . 


கு ! - கோபுரவாயிலின் வழியாகச் செல்லக் காலம் தாழ்க்கும் 
என்று எண்ணி மதில் மேலேறிக் குதித்து அரக்கர் சேனை இலங்கையுள் 
புகுந்தன என்றவாறு . வந்த அரக்கரின் அரிய பெரிய தோற்றமும் 
மிகுதியும் புலப்பட அண்டங்கள் அனைத்தின் உள்ள கருக்கிளர் மேகம் 
எல்லாம் ஒருங்குடன் கலந்ததென்ன என்று உவமை கூறினார் . சேனை 


334 


யுத்த காண்டம் 


யில் உள்ள ஒவ்வோர் அரக்கனும் கருக்கொண்ட மேகம்போலக் 
கருத்தும் பருத்தும் இருந்தான் என்றவாறு . அவ் வரக்கரின் தொகைக்கு 
ஓரண்டத்திலுள்ள மேகங்கள் போதாமையின் அண்டங்கள் அனைத்தி 
னுள்ள கருக்கிளர் மேகங்களை உவமை கூறினார் . இலங்கைக்குள் 
விரைந்து புகுதல்வேண்டும் என்ற ஆர்வத்தால் மதிலினுக்கு உம்பர் 
எய்திப் புகுந்தனர் என்க . உம்பர் - மேல் . 

( 7 ) 


இராவணன் வந்த சேனையைக் கோபுரத்திலிருந்து காணுதல் 


9391 


அதுபொழு தரக்கர் கோனு 

மணிகொள்கோ புரத்தி னெய்திப் 
பொதுவுற நோக்க லுற்றா 

னொருநெறி போகப் போக 
விதிமுறை காண்ப னென்றும் 

வேட்கையான் வேலை யேழும் 
கதுமென வொருங்கு நோக்கும் 

பேதையிற் காதல் கொண்டான் . 


அதுபொழுது , அரக்கர்கோனும் , அணிகொள் கோபுரத்தின் எய்தி , 
பொதுவுற நோக்கலுற்றான் , ஒருநெறி போகப் போக , 
விதிமுறை காண்பென் என்னும் வேட்கையான் , வேலை ஏழும் 
கதுமென ஒருங்கு நோக்கும் பேதையின் காதல் கொண்டான் . 


பொ : - அப்பொழுது அரக்கர் தலைவனாகிய இராவணனும் அழகு 
பொருந்திய கோபுரத்தின் மேலேறி அச் சேனையைப் பொதுவகையால் 
பார்க்கத் தொடங்கினவன் , கடல்கள் ஏழினையும் விரைவாக ஒருங்கே 
நோக்க விரும்பும் அறிவிலியைப் போலக் காதல் கொண்டவனாய் , தன் 
பார்வை ஒரு நெறியே செல்லுமாறு செலுத்தி விதிமுறைப்படி தனித் 
தனியே காண்பேன் என்னும் விருப்பத்தை யுடையவனாயினான் . 


கு : - வந்த சேனையின் அளவு காண இராவணன் கோபுரத்தின் 
மேலேறிப் பொதுவாகப் பார்த்தவன் பின்பு தனித்தனியே இது இது 
இச் சேனை எனச் சிறப்பாகத் தெரிந்துகொள்ளவும் விரும்பினான் 
என்றவாறு . மிகப் பெரிய இச் சேனையைத் தனித்தனியே பிரித்து 
அறிந்துகொள்ளுதல் இயலாது ஆதலின் வேலையேழும் கதும் என 
ஒருங்கு நோக்கும் பேதையின் என உவமை கூறி விளக்கியவாறு . 


படைக் காட்சிப் படலம் 


335 


இயலாததேயாயினும் காதலால் காணலுற்றான் என்றவாறு . வேலை 
ஏழ . வன : உவர்க்கட லும் , கருப்பஞ்சாற்றுக் கடலும் , கள்ளின் 
கடலும் , நெய்க்கடலும் , தயிரக்கடலும் , பாற்கடலும் , நன்னீர்க்கடலும் 
என்பர் . 

( 8 ) 


தூதுவர் இராவணனுக்குப் படையினரை வகுத்துக் காட்டுதல் 


9392 


மாதிர மொன்றி னின்று 

மாறொரு திசைமேன் மண்டி 
ஓதநீர் செல்வ தன்ன 

தானையை யுணர்வு கூடா 
வேதவே தாந்தங் கூறும் 

பொருளினை விரிக்கின் றார்போல் 
சாதுவ ரணிக டோறும் 

வரன்முறை காட்டிச் சொன்னார் . 


மாதிரம் ஒன்றின் நின்று , மாறு ஒரு திசைமேல் மண்டி 
ஓதநீர் செல்வது அன்ன ‘ தானையை உணர்வு கூடா , 
வேத வேதாந்தம் கூறும் , பொருளினை விரிக்கின்றார் போல் 
தூதுவர் அணிகள் தோறும் வரன்முறை காட்டிச் சொன்னார் . 


பொ : - ஒரு திசையில் நின்று மற்றொரு திசைமேல் கடல் நீர் 
விரைந்து செல்வது போன்று இலங்கை நோக்கிச் செல்கின்ற சேனையை , 
தூதுவர்கள் , உணர்வுக்கு எட்டாத வேதங்களும் வேதாந்த நூல்களும் 
கூறும்- பரம்பொருளின் இயல்பினை விளக்குகின்ற மேலோர்போல 
இராவணனுக்குக் காட்டி அணிகள்தோறும் உள்ளவர்களை வரன் 
முறையாக விளக்கிச் சொல்லலானார்கள் . 


கு : 

அரக்கர் சேனையின் மிகுதி புலப்பட ஓதநீர் செல்வதன்ன 
தானே என்றார் . உணர்வுகூடாப் பொருள் - வேத வேதாந்தங்கூறும் 
பொருள் எனத் தனித்தனி இயையும் . பரம்பொருள் உயிர்களின் 
உணர்வுக்குப் புலப்படாத அருமையது ஆயினும் தன் மாணாக்கர்க்கு 
அதன் தன்மையை விரித்துக் கூறும் ஞானாசிரியர்போலத் தூதுவர்கள் , 
தம் சேனையின் இயல்புகள் முழுவதையும் தெளிவுபடுத்த இயலா 
தாயினும் , காண விரும்பிய இராவணனுக்குச் சொல்லத் தொடங் 
கினர் என்றவாறு . விதிமுறை காண்பென் என்னும் வேட்கையுடைய 
பனாயினான் இராவணன் என்பது மேலே கூறப்பட்டுள்ளமை காண்க . 


336 


யுத்த காண்டம் 


வேத வேதாந்தம் என்றது உம்மைத் தொகை . வேத நூல்களும் 
வேதாந்த நூல்களும் என விரியும் . இதனால் வந்த சேனையின் பெருமை 
பரம்பொருளின் பெருமைபோல விளக்குதற்கு அரிது என்பது புலப் 
படுத்தியவாறு . 

( 9 ) 


சாகத்தீவினர் 


9393 


சாகத் தீவினி னுறைபவர் 

தானவர் சமைத்த 
யாகத் திற்பிறந் தியைந்தவர் 

தேவரை யெல்லாம் 
மோகத் திற்பட முடித்தவர் 

மாயையின் முதல்வர் 
மேகத் தைத்தொடு மெய்யின 

ரிவரென விரித்தார் . 


சாகத் தீவினின் உறைபவர் , தானவர் சமைத்த 
யாகத்தில் பிறந்து இயைந்தவர் , தேவரை எல்லாம் 
மோகத்தின்பட முடித்தவர் , மாயையின் முதல்வர் , 
மேகத்தைத் தொடும் மெய்யினர் , இவர் என விரித்தார் . 


பொ ! - இவர் சாகத்தீவில் வாழ்பவர் ; தானவர்கள் செய்த 
யாகத்தில் பிறந்து பொருந்தியவர் ; தேவர்களையெல்லாம் மோகத்தில் 
விழுமாறு மாயை செய்து முடித்தவா ; மாயை செய்வதில் முதன்மை 
பெற்றவர் ; விண்ணில் இயங்கும் மேகத்தைத் தொடும்படி உயர்ந் 
துள்ள உடம்பினையுடையவர் என ஓரணியைக் காட்டி விரித்துக் 
கூறினர் தூதுவர் . 


கு : - சாகத்தீவிலிருந்து வந்த அரக்கர் , தேவர்க்கும் மோகத்தை 
யுண்டாக்கும் மாயையில் வல்லவர் என்பதும் மேகமண்டலம் வரை 
யுயர்ந்த உடம்பினர் என்பதும் கூறி விளக்கியவாறு . 

( 10 ) 


குசைத்தீவினர் இயல்பு 


9394 


குசையின் றீவினி லுறைபவர் 

கூற்றுக்கும் விதிக்கும் 
வசையும் வன்மையும் வளர்ப்பவர் 

வான நாட் டுறைவோர் 


படைக் காட்சிப் படலம் 


337 


இசையுஞ் செல்வமு மிருக்கையு 

மிழந்ததிங் கிவரால் 
விசையந் தாமென நிற்பவ 

ரிவர்நெடு விறலோய் . 


குசையின் தீவினில் உறைபவர் , கூற்றுக்கும் விதிக்கும் 
வசையும் வன்மையும் வளர்ப்பவர் , வானநாட்டு உறைவோர் 
இசையும் செல்வமும் இருக்கையும் இழந்தது ; இங்கு , இவரால் , 
விசையம் தாம் என நிற்பவர் , இவர்- நெடு விறலோய் ! 


பொ ! - நீண்ட வெற்றியை யுடையவனே ! இவர் , குசைத்தீவில் 
வாழ்பவர் ; எமனுக்கும் பிரமனுக்கும் பழியையும் வலிமையையும் 
வளர்க்கின்றவர் ; விண்ணுலகத்து வாழ்கின்ற தேவர்கள் தம் புகழை 
யும் செல்வத்தையும் இருப்பிடத்தையும் இழந்தது இங்கு உள்ள 
இவராலேயாம் ; வெற்றி என்றால் அதற்குப் பொருள் தாமே என்னு 
மாறு வெற்றியே பெற்று நிற்கும் இயல்பினர் ஆவர் . 


கூற்றுக்கு வகையையும் விதிக்கு வல்லமையையும் வளர்ப்ப 
வர் என முறை நிரனிறையாகக் கொள்க . எல்லோரையும் கொல்லும் 
எமன் தம்மைக் கொல்ல வியலாத வலிமை பெற்றிருப்பதால் எமனுக் 
குப் பழியை வளர்ப்பவர் ஆகின்றனர் . எமனால் அழியாவண்ணம் 
பிரமன் இவர்களைப் படைத்துள்ளான் என்று பிரமனது வன்மையைப் 
பிறர் புகழும் வண்ணம் அழிவின்றி நிற்கின்றவர் ஆதலின் , விதிக்கு 
வன்மை வளர்ப்பவர் ஆகின்றனர் . விசையம் வெற்றி . சென்ற 
போர் தோறும் வென்றியே புனைதலின் வெற்றியே இவர் வடிவம் 
போலும் என்று பிறர் வியக்கும் வாழ்வினர் என்பார் . விசையம் 
தாமென நிற்பவர் என்றார் . 

( 11 ) 


இலவத் தீவினர் இயல்பு 


9395 


இலவத் தீவினி லுறைபவ 

ரிவர்கள் பண் டிமையாப் 
புலவர்க் கிந்திரன் பொன்னக 

ரழிதரப் பொருதார் 


22 


338 


யுத்த காண்டம் 


நிலவைச் செஞ்சடை வைத்தவன் 

வரந்தர நிமிர்ந்தார் 
உலவைக் காட்டுறு தீயென 

வெகுளிபெற் றுடையார் . 


இலவத் தீவினில் உறைபவா , இவர்கள் ; பண்டு இமையாப் 
புலவாக்கு இந்திரன் பொன்னகர் அழிதரப் பொருதார் ; 
நிலவைச் செஞ்சடை வைத்தவன் வரம் தர , நிமிர்ந்தார் ; 
உலவைக் காட்டு உறு தீ என வெகுளி பெற்றுடையார் . 


பொ !. இவர்கள் , இலவத் தீவினில் வாழ்பவர்கள் ; முன்பு , 
இமையா நாட்டமுடைய தேவர்க்கு அரசனாகிய இந்திரனது பொன்ன 
கரம் அழியுமாறு போர் செய்தவர்கள் , பிறைச் சந்திரனைச் சிவந்த 
சடையில் வைத்த சிவபிரான் வரம் தந்தமையால் மேன்மை பெற்ற 
வர்கள் ; உலர்ந்த மலர்கள் நெருங்கிய காட்டில் உற்ற தீப்போல் 
பெருங்கோபம் கொண்டவர்கள் . 


கு ! - இலவ மரங்கள் நிறைந்த இடம் ஆதலின் இலவத்தீவு எனப் 
பெயர் பெற்றது . இமையாப் புலவர் என்றது இமையாத கண்களை 
யுடைய தேவர்களை . தவறு செய்து சாபம் பெற்ற சந்திரன் தன்னை 
அடைக்கலம் அடைந்த காரணத்தால் சிவன் , அச்சந்திரனை முடிமிசை 
வைத்த அருளாளன் ஆகலின் , தீமையே புரிகின்ற இந்த இலவத் 
தீவினர்க்கும் அவர் தவத்தையே நோக்கி வரந்தந் தான் என்ற குறிப்பு 
மூன்றாம் அடியில் அமைந்துள்ளமை 

அமைந்துள்ளமை காண்க . உலவை - உலர்ந்த 
மலர்கள் . காட்டில் தீ பரவுதல் எளியது ; அதனினும் உலர்ந்த காட்டில் 
தீ பரவுதல் மிக எளியது ஆதலின் , அத் தீமையை இவர்தம் விரைந்து 
பொங்கும் வெகுளிக்கு உவமையாக்கினார் . உலவை - உலர்ந்த மரம் . 
புனல் வர வுயிர் வரும் உலவை போல்கின்றார் ( ஆரணிய . அகத் 
தியப் -4 ) என்புழியும் இப் பொருளில் இச் சொல் வழங்கியிருத்தல் 
காண்க . 

( 12 ) 


அன்றில் தீவினர் இயல்பு 


9396 


அன்றிற் றீவினி லுறைபவ 

ரிவர்பண்டை யமரர்க் 
கென்றைக் கும்மிருந் துறைவிட 

மென்றிட மேருக் 


படைக் காட்சி படலம் 


339 


குன்றைக் கொண்டு போய்க் 

குரைகட லிடவறக் குலைந்தோர் 
சென்றித் தன்மையைத் தவிரு மென் 

றிரந்திடத் தீர்ந்தோர் . 


அன்றில் தீவினில் உறைபவர் , இவர் ; பண்டை அமரர்க்கு 
என்றைக்கும் இருந்து உறைவிடம் என்றிட மேருக் 
குன்றைக் கொண்டு போய்க்குரைகடல் இட , அறக்குலைந்தோர் 
சென்று , இத்தன்மையைத் தவிரும் என்று இரந்திடத்தீர்ந்தோர் . 


பொ : - இவர் அன்றில் தீவில் வாழ்பவர் ; பழங் காலத்தில் , 
தேவர்கட்கு எக்காலத்தும் இருந்துறைகின்ற இடம் ( இது ) என்று 
பிறர் கூறிய அளவில் , அந்த மேரு மலையைப் பெயர்த்துக் கொண்டு 
சென்று ஒலிக்கின்ற கடலில் இடமுயலா நிற்க , முழுதும் நக்க முற்ற 
அத் தேவர்கள் சென்று இந்தச் செயலை விடுமின் என்று இரந்து 
கேட்டுக் கொள்ள , அச் செயலை விடுத்த வீரமுடையவர்கள் . 


கு : - அன்றில் பறவைகள் நிறைந்த இடமாதலின் இப் பெயர் 
பெற்றது . தம் பகைவராகிய தேவர்கட்கு என்றைக்கும் உறைவிடம் 
என்பதை அறிந்தவுடன் அம் மேரு மலையைப் பெயர்த்து எடுத்துக் 
கடலில் போட முயன்ற போது , அந்தத் தேவர்கள் வந்து இச் செயலைச் 
செய்யாமல் விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்களாக , அம் மேரு 
மலையைப் பெயர்க்காமல் விட்டு வைத்தவர் என அவர் வலிமையைப் 
புலப்படுத்தியவாறு . அற உலைந்தோர் என்றது , முழுவதும் நடுக்க 
முற்ற தேவர்களை . இத்தன்மை என்றது இச் செயல் என்னும் 
பொருளது . தவிரும் என்புழி , ‘ தவிர்மின் என்னும் மின்னீற்றேவல் 
உம் மீறாகத் திரிந்து நின்றது . பிற்காலத்தோர் இதனை உம்மீற்று 
ஏவலாகவே கொள்வர் . தீர்தல்- விடுதல் . மேருமலையையே பெயரீக் 
கும் வண்ணம் என்றவாறு . “ மேருவைப் பறிக்க வேண்டின் .. 
இராவணம் கரிதென் ” ( சடாயு வதைப் -62 ) என்றதும் இங்கு 
நினைக . 

( 13 ) 


பவளக் குன்றினர் 


9397 


பவளக் குன்றினி லுறைபவர் 

வெள்ளிபண் பழிந்தோர் 
குவளைக் கண்ணியங் கிராக்கதக் 

கன்னியைக் கூட 


340 


யுத்த காண்டம் 


அவளிற் றோன்றின ரையிரு 

கோடியர் நொய்தின் 
திவளப் பாற்கடல் வறள்படத் 

தேக்கினர் சில நாள் . 


பவளக் குன்றினில் உறைபவர் ; வெள்ளி பண்பு அழிந்து , ஓர் 
குவளைக் கண்ணி , அங்கு , இராக்கதக் கன்னியைக் கூட , 
அவளில் தோன்றினர் , ஐ - இரு கோடியர் ; நொய்தின் 
திவளப் பாற்கடல் வறள்படத் தேக்கினர் , சிலநாள் . 


பொ : - ( இவர்கள் ) பவளக் குன்றினில் வாழ்பவர்கள் ; ( அசுர 
குருவாகிய ) வெள்ளி தன் பண்பு கெட்டுக் காமுகனாய் ஒரு குவளை மலர் 
போன்ற கண்களையுடையவளாகிய இராக்கதக் கன்னியை அங்குப் 
புணர , அவளிடத்துத் தோன்றியவர் பத்துக் கோடி என்னும் தொகை 
பினர் ; வெண்ணிறமுடைய பாற்கடல் விரைவில் வறண்டு போகுமாறு 
சிலநாள் பருகினவர்கள் . 


கு : - வெள்ளி 


தாகக் 


என 


என 


என்றது 

சுக்கிரனை . தனக்குரியளல்லாதவளை 
விரும்பாத பெருந்தன்மையை இழந்தமையையே பண்பழிந்த. 

கூறினார் . குவளைக் கண்ணியாகிய இராக்கதக் கன்னி 
இருபெய ரொட்டாக்குக . அங்குக் கூட 

இயையும் . 
வெள்ளிக்கு இராக்கதக் கன்னிபால் தோன்றிய பத்துக் கோடி பேரும் 
பாற்கடலில் உள்ள பாலைச் சில நாள் பருகி வளர்ந்தனர் . அவர்கள் 
பருகியதால் அப்பாற்கடல் வறண்டுவிட்டது என்றவாறு . நொய்தின் 
வறள்பட என இயையும் . திவளப் பாற்கடல் - வெண்ணிறமுடைய 
பாற்கடல் . தேக்குதல் இங்கு வயிறாரப் பருகுதலை உணர்த்தியது . 
பிள்ளையைப் பருவத்திலேயே பாற்கடலை வறவ்வித்த வன்மையர் 
எனச் சிறப்பித்தவாறு . 

( 14 ) 


கந்தமாதனத்தோர் 


9398 


கந்த மாதன மென்பதிக் 

கருங்கடற் கப்பால் 
மந்த மாருத மூர்வதோர் 

கிரியதில் வாழ்வோர் 


படைக் காட்சிப் படலம் 


341 


அந்த காலத்தவ் வாலகா 

லத்துடன் பிறந்தோர் 
இந்த வாளெயிற் றரக்கரெண் 

ணிறந்தவ ரிறைவ . 


" கந்த மாதனம் என்பது , இக் கருங்கடற்கு அப்பால் 
மந்த மாருதம் ஊர்வது ஓர்கிரி ; அதில் வாழ்வோர் , 
அந்த காலத்து அவ் ஆலகாலத்துடன் பிறந்தோர் ; 
இந்த வாள் எயிற்று அரக்கர் எண்ணிறந்தவர் இறைவ ! 


பொ : - அரசே ! இந்த வாள் போன்ற கோரைப் பல்லினையுடைய 
அரக்கர்கள் , கரிய கடலுக்கு அப்புறத்தே தென்றல் தவழ்கின்ற கந்த 
மாதனம் என்பதோர் மலை , அம் மலையில் வாழ்பவராவர் ; அக்காலத்து 
ஆலகாலத்தோடு உடன் பிறந்தவர் என்று சொல்லத்தக்கவர் ; 
எண்ணிக்கை யில்லாதவர் . 


கு : - அந்தக் காலம் என்பது எதுகை நோக்கி அந்த காலம் என 
இயல்பாயிற்று . கருங்கடற்கப்பால் மந்தமாருதமூரிவது கந்த 
மாதனம் என்பது ஓர் கிரி என இயையும் . மந்தமாருதம் என்றது 
மெல்லிய பூங்காற்று , தென்றல் . ஆலகாலம் போன்ற கருமையும் 
கொடுமையும் உடையவர் என்பார் , ஆலகாலத்துடன் பிறந்தோர் 
என்றார் . இனித் திருப்பாற்கடலில் ஆலகாலம் தோன்றிய போது 
அவ் ஆலகாலத்தோடு பிறந்தவர் எனலும் ஆம் . 

( 15 ) 


மலையத்து மறவோர் 


9399 


மலைய மென்பது பொ தியமா 

மலையதின் மறவோர் 
நிலைய மன்னது சாகரத் 

தீவிடை நிற்கும் 
குலையுமிவ் வுலகெனக் கொண்டு 

நான் முகன் கூறி 
உலைவி லீரிதி லுறையு மென் 

றிரந்திட வுறைந்தார் . 


342 


யுத்த காண்டம் 


பயம் என்பது பொதிய மாமலை : அதில் மறவோர் 
நிலைடம் அன்னது சாகரத் தீவிடை நிற்கும் ; 
" குயுைம் இவ் உலகு ” எனக் கொண்டு , நான்முகன்கூறி , 
“ உலைவிலீர் ! இதில் உறையும் ” என்று இரந்திட , உறைந்தார் . 


கு ! -மலடம் என்பது பொதிய மாமலையாகும் ; அதில் பிறந்த 
மறவோராகிய இவர் , இருப்பிடமானது கடலில் உள்ள தீவில் இருக் 
கிறது ; இவர்கள் இங்கிருந்தால் இந்த உலகமே அழியும் என்று 
நிகந்து பிரபன் , அழிவில்லாதவர்களே இதில் தங்கியிருங்கள் 
என்று கூறி இரந்து வேண்ட அத்தீவில் தங்கினர் . 


பொ : - மலயம் என்பது பொதியமலைக்கு வடமொழிப் பெயர் 
ஆதலின் இங்ஙனம் விளக்கலானார் . மறவோர் - வீரர் . சாகரத்தீவு 
கடலிடையிலுள்ள தீவு . பொதிய மலையில் தோன்றிய இம்மறவர்கள் 
இங்கு இருப்பாராயின் இவ்வுலகமே அழியும் என்ற எண்ணத்தால் 
பிரபன் அவர்களுக்கு வேறு தீவு காட்டி அதில் உறையுமாறு கூறி 
வேண்டினான் என்றவாறு . பிரமனுக்கும் அச்சத்தை உண்டாக்கியவர் 
இவ் வீரர் என்க . உறையும் என்பது உம்மீற்றுப் பலர்பால் ஏவல் ; 
புதியன புகுதல் . உலைவு - அழிவு . 

( 1 வ 


புட்கரத் தீவினர் 


9400 


முக்க ரக்கையர் மூவிலை 

வேலினர் , முசுண்டி 
சக்க ரத்தினர் சாபத்த 

ரிந்நின்ற தலைவர் 
நக்க ரக்கட னாலொடு 

மூன்றுக்கு நாதர் 
புக்க ரப்பெருந் தீவிடை 

யுறைபவர் புகழோய் . 


முக்கரக் கையா , மூஇலை வேலினர் ; முசுண்டி 
சக்கரத்தினர் , சாபத்தால் இந்நின்ற தலைவர் , 
நக்கரக் கடல் நாலொடு மூன்றுக்கும் நாதர் ; 
புக்கரப் பெருந் தீவிடை உறைபவர் - புகழோய் 


படைக் காட்சிப் படலம் 


343 


பொ :. புகழினோய் ! மூன்று கைகளையுடையவர்களும் , அந்த 
மூன்று கைகளில் மூன்று இலைகளையுடைய வேலினை யுடையவர்களும் 
முசுண்டி சக்கரம் என்னும் ஒருவகை சக்கரப் படையினையுடையவர் 
களும் ஆகி இங்கு நின்ற இந்தத் தலைவர்கள் , முதலைகளையுடைய 
ஏழு கடலுக்கும் தலைவா ; பெரிய புட்கரத் தீவில் வாழ்பவர் ஆவர் . 


கு : - கரக்கை என்றது மீமிசைச் சொல் . மூன்று கைகளை 
யுடைய அரக்கர்கள் , புட்கரத் தீவில் இருந்து வந்தவர்கள் , வேலும் 
முசுண்டி சக்கரமும் வில்லும் அம் மூன்று கைகளில் தாங்கியுள்ளனர் 
என்க . கடல் நாலொடு மூன்று என்றது , ஏழுகடல் என்றவாறு . 
நக்கரம் - முதலை . 

( 17 ) 


இறலித் தீவினர் 


9401 


மறலி யைப்பண்டு தம்பெருந் 

தாய்சொல வலியால் 
புறநி லைப்பெருஞ் சக்கர 

மால்வரைப் பொருப்பின் 
விறல்கெ டச்சிறை யிட்டய 

னிரந்திட விட்டோர் 
இறலி யப்பெருந் தீவிடை 

யுறைபவரிவர்கள் . 


‘ மறலியை , பண்டு தம் பெருந்தாய் சொல , வலியால் , 
புறநிலைப் பெருஞ் சக்கர மால்வரைப் பொருப்பின் , 
விறல் கெடச் சிறையிட்டு , அயன் இரந்திட , விட்டோர் ; 
இறலி அப் பெருந்தீவிடை உறைபவர் இவர்கள் , 


பொ : - இவர்கள் இறலி என்கின்ற அந்தப் பெரிய தீவில் வாழ் 
பவர்கள் ; முன்பு தம் பெருமையுடைய தாய்சொல்ல , எமனைத் தமது 
வலிமையினால் அவன் வலி கெட வென்று , ( ஏழுலகங்கட்கும் ) புறத்தே 
நிலைத்துள்ள பெரிய சக்கரவாளம் என்கின்ற பெரிய மலையில் சிறை 
வைத்துப் பின் பிரமன் இரந்து வேண்டியதால் அவனை விடுத்தவர்கள் . 


கு : - தாய் சொற்கேட்டு எமனைச் சிறைவைத்துப் பிரமன் சொற் 
கேட்டு அவனை விடுவித்தவர் எனவே இவர்தம் தாயிடத்து வைத்த 


244 


யுத்த காண்டம் 


அன்பும் பிதாமகனிடத்து வைத்த மதிப்பும் தெளியலாம் . எமனையே 
இவ்வாறு சிறை வைத்து மீட்க வல்லவர் எனவே இவர்தம் ஆற்றலின் 
மிகுதி புலப்படும் . இறலி என்பது ஒருவகை மரம் . அம்மரம் நிறைத் 
துள்ள இடதுமாகலின் இறலித்தீவு எனப் பெயர் பெற்றது . எழு 
கடலுக்கப்பால் சக்கரவாளம் என்கிற மலை ஒன்று ண்டு என்பது 
புராண மரபு . 

( 18 ) 


பாதாளத்தர் 


9402 


வேதா ளக்கரத் திவர்பண்டு 

புவியிடம் விரிவு 
போதா துந்தமக் கெழுவகை 

யாய் நின்ற புவனம் 
பாதாளத்துறை வீரென 

நான்முகன் பணிப்ப 
நாதா புக்கிருந் துனக்கன்பி 

னாலிவ ணடந்தார் .. 


வேதாளக் கரத்து இவர் , “ பண்டு புவியிடம் விரிவு 
போதாது உம் தமக்கு , எழுவகைபாய் நின்ற புவனம் , 
பாதாளத்து உறைவீர் என , நான் முகன் பணிப்ப , 
நாதா ! புக்கு இருந்து , உனக்கு அன்பினால் இவண் நடந்தார் . 


பொ- தலைவனே ! வேதாளத்தின் கையைப் போன்ற கையை 
புடைய இவர்கள் , நான் முகனாகிய பிரமன் முற்காலத்து " உமக்கு 
இந் நிலவுலகத்தின் பரப்பு விரிவு போதாது ஆதலால் , எழுவகையாக 
நின்ற புவனங்களில் பாதாளத்தில் தங்குவீர்களாக ” எனக் கட்டளை 
யிட அங்குச் சென்று வாழ்ந்திருந்து , உன்பால் கொண்ட அன்பால் , 
இங்கு வந்தவர்களாவர் . 


கு ! - வேதாளம் - பேய் . இவர்கள் உலவுவதற்கு நிலவுலகத்தின் 
விரிவு போதாது எனப் பிரமனே இவர்களைப் பாதாளத்தில் இருக்கச் 
செய்தான் என்றமையால் இவர் தம் வலிமையும் 

வடிவும் மிகப் 
பெரியன என்பதுணரலாம் . 

( 19 ) 


படைக் காட்சிப் படலம் 


345 


நிருதி குலத்தினர் 


9403 


நிருதி தன்குலப் புதல்வர் நின் 

குலத்துக்கு நேர்வர் 
பருதி தேவர்கட் கெனத்தக்க 

பண்பினர் யானைக் 
குருதி பெற்றில் ரேற்கட 

லேழையுங் குடிப்பார் 
இருணி றத்திவ ரொருத்தரேழ் 

மலையையு மெடுப்பார் . 


நிருதி தன் குலப்புதல்வர் ; நின் குலத்துக்கு நேர்வர் 
பருதி தேவர்கட்கு எனத்தக்க பண்பினர் , யானைக் 
குருதி பெற்றிலரேல் , கடல் ஏழையும் குடிப்பார் ; 
இருள் நிறத்து இவர் , ஒருத்தர் ஏழ்மலையையும் எடுப்பார் . 


பொ : - இருள்போன்ற நிறத்தினையுடைய இவர் , -நிருதி என்னும் 
திசைக்காவலனது குலப் புதல்வர்கள் ; நின் குலத்துக்கு ஒப்பானவர்கள் ; 
தம் குலத்துக்கு இவர்கள் , தேவர்கட்குச் சூரியன் எனத்தக்க பண்பு 
உடையவர்கள் ; யானையின் இரத்தம் ஒரு நாளைக்குக் கிடைத்தில 
தாயின் எழுகடல் நீரையும் குடித்திடுவர்; ஒருத்தரே ஏழு மலையையும் 
எடுக்கத் தக்க மிடுக்குடையவர்கள் . 


கு : - நிருதி என்பவன் , தென்மேற்குத் திசைக்குக் காவலன் . 
இவன் மனைவி தீர்க்காதேவி ; இவன் வாகனம் நரன் . இவன் நகரம் 
கிருட்டிணாங்கனை ; இவன் ஆயுதம் குந்தம் ஆகும் . குலப்புதல்வர் 
எனவே இவன் மனைவி தீர்க்காதேவியின் வயிற்றுதித்த புதல்வர் 
என்பது புலப்படும் . நிருதி என்பவனும் அரக்கனாகலின் ‘ நின்குலத்துக்கு 
நேர்வர் என்றார் . தேவர்களில் பருதி சிறந்தவனாதல்போல அரக்கர் 
களில் இவர் சிறந்த பண்பினர் என்றவாறு . ஒவ்வொருநாளும் பகைவ 
ரொடு போர் செய்து அவர் யானைப் படைகளைக் கொன்று அவற்றின் 
குருதி குடித்து வயிறு நிரப்பும் இயல்பினர் இவர் ஆதலின் அந்தக் 
குருதி பெறாதவிடத்து எழுகடலையும் குடித்துவிடுவர் என அவர் தாகத் 
தையும் ஆற்றலையும் புலப்படுத்தியவாறு . ஒருத்தர் ஏழ்மலையையும் 
எடுப்பார் என்றமையால் இவர் தம் மெய்வலி புலப்படுத்தியவாறு . 
பருதி- சூரியன் . 

( 20 ) 


346 


யுத்த காண்டம் 


பூமிதேவிக்குப் பிறந்தவர் 


9404 


பாரணைத்தவெம் பன்றியை 

யன்பினாற் பார்த்த 
கார ணத்தின னாதியிற் 

பயந்தபைங் கழலோர் 
பூர ணத்தடந் திசைதொறு 

மிந்திரன் பொருவில் 
வார ணத்தினை நிறுத்திய 

திவர்வர வஞ்சி . 


பார் அணைத்த வெம் பன்றியை அன்பினால் பார்த்த 
காரணத்தின் , அனாதியின் பயந்த பைங்கழலோர் ; 
பூரணத்தடந் திசைதொறும் இந்திரன் பொருவு இல் 
வாரணத்தினை நிறுத்தியது , இவர்வரவு அஞ்சி . 


பொ- பூமிதேவி , தன்னை அணைத்த வராக மூர்த்தியை அன்பினால் 
பார்த்த காரணத்தினால் முற்காலத்துப் பெற்ற பசுமையான வீரக் 
கழலினை அணிந்தவர்களாகிய இவர்தம் வருகைக்கு 

வருகைக்கு அஞ்சியே 
இந்திரன் , நிறைவுடைய பெரிய திசைகள் தோறும் ஒப்பற்ற யானைகளை 
நிறுத்திவைக்க நேர்ந்தது . 


- 


கு : - இரணியாக்கதன் பூமியைப் பிரளய வெள்ளத்தில் அழுத்தி 
இடத் திருமால் வராக மூர்த்தியாய்ச் சென்று அப் பூமியைத் தன் - 
கோட்டில் தாங்கி வெளிக்கொணர்ந்தார் என்ற புராண வரலாறு 
இங்கு நினைத்தற்குரியது . தன்னை அணைத்துக் கொடு வந்து 
காப்பாற்றிய பன்றியைப் பூமிதேவி அன்பினால் பார்த்த அளவில் அப் 
பூமிதேவிக்குப் பிறந்தவர்களே இங்குக் குறிக்கப் பெற்றவர்கள் . 
இவர்கள் நிலவுலகிற்குள் வரின் என்ன துன்பம் நேருமோ என்ற 
அச்சத்தால் , இந்திரன் திசைகள்தோறும் ஒப்பற்ற யானைகளை நிறுத்தி 
அவர்கள் வரவு நிகழாமல் தடுத்தான் என்பது கருத்து . கழலோராகிய 
இவர் வரவு அஞ்சியே இந்திரன் திசைதோறும் வாரணத்தினை நிறுத்தி 
பது என இயையும் . உலகம் காக்கும் நாற்பெருந் தெய்வங்களில் 
இந்திரன் ஒருவன் ஆதலின் இங்ஙனம் உலகுக்கு இடையூறு வாராமல் 
தடுத்தான் என்க . 

( 21 ) 


படைக் காட்சிப் படலம் 


347 


பாதலத்தின் அடிப்பகுதியில் வாழ்பவர் 


9405 


மறக்கண் வெஞ்சின மலையென 

விந்நின்ற வயவர் 
இறக்கங் கீழிலாப் பாதலத் 

துறைகின்ற விகலோர் 
அறக்கண் டுஞ்சில னாயிரம் 

பணந்தலை யனந்தன் 
உறக்கந் தீர்ந்தன னுறைகின்ற 

திவர் தொடர்ந் தொறுக்க . 


மறக்கண் வெஞ்சின மலை என இந்நின்ற வயவர் , 
இறக்கம் கீழ் இலாப் பாதலத்து உறைகின்ற இகலோர் ; 
அறக்கண் துஞ்சிலன் , ஆயிரம் பணந்தலை அனந்தன் , 
உறக்கம் தீர்ந்தனன் , உறைகின்றது . இவர் தொடர்ந்து ஒறுக்க . 


பொ ! - கொடுங் கண்ணையும் கடுஞ்சினத்தையும் உடைய மலை 
போல இங்கு நின்ற வீரர்கள் , ( தன்னினும் இரக்கமுடைய கீழிடம் 
இல்லாத , பாதலத்தில் வாழ்கின்ற வலிமையுடையராவர் ; ஆயிரம் 
படத்தோடு கூடிய தலைகளையுடைய ஆதிசேடன் , முழுவதும் கண் 
துஞ்சாமல் உறக்கம் நீங்கினவனாய்த் தங்கியிருப்பது இவ்வீரர் அவனைத் 
தொடர்ந்து வருத்து தலாலே யாம் . 


கு : - மலைக்கு மறக்கண்ணும் வெஞ்சினமும் இல்லை யாதலின் . 
மறக்கண் வெஞ்சின மலையென என்பது இப்பொருளுவமையாகும் . 
மலை போன்ற பெருந்தோற்றமுடையவர் என்றபடி . பாதலத்தின் 
கீழ் எல்லை என்பது தோன்ற இறக்கங் கீழிலாப் பாதலம் என்றார் . 
இந்நின்ற வயவர் இகலோர் ஆவர் என்று ஆக்கச் சொல் வருவித்து 
முடிக்க . கண்படாது உறங்குவாரும் உளராதலின் , அறக் கண் 
துஞ்சிலன் எனவும் உறக்கந் தீர்ந்தனன் எனவும் கூறினார் . அனந்தன் 
உறக்கம் தீர்ந்தனன் உறைகின்றது , இவர் ஒறுத்தலானே ஆம் என 
முடிக்க , உறைகின்றது தொழிற்பெயர் . உறைகின்றது என்ற எழு 
வாய்க்கேற்ற ஆம் என்ற பயனிலை வருவிக்கப்பட்டது . அற - முழு 
வதும் . உலகத்தைச் சுமந்து நிற்கும் அனந்தன் , இவர்கள் கொடுக்கும் 
துன்பத்தால் கண்துஞ்சாது இருக்கின்றான் என்றது ஏதுத் தற்குறிப் 
பேற்ற வணி . 

( 22 ) 


படைக் காட்சிப் படலம் 


349 


செயலுக்காகச் சினந்தாளாக , அச்சினத் தீயில் தோன்றினவர்கள் 
இவர்கள் என்றவாறு . பேயின் செயலைச் செய்கின்றவர்கள் என்ற 
கருத்தால் கூளிகட்கு நல் உடன் பிறந்தார் என்றார் . கூளி - பேய் , ( 23 ) 


பாவத்தோடு பிறந்தவர்கள் 


9407 


பாவந் தோன்றிய காலமே 

தோன்றிய பழையோர் 
தீவந் தோன்றிய முழைத்துணை 

யெனத்தெறு கண்ணர் 
கோவந் தோன்றிடிற் றாயையு 

முயிருணுங் கொடியோர் 
சாவந் தோன்றிட வடதிசை 

மேல்வந்து சார்வார் . 


‘ பாவம் தோன்றிய காலமே தோன்றிய பழையோர் ; 
தீவம் தோன்றிய முழையெனத் தெறு கண்ணர் ; 
கோவம் தோன்றிடின் , தாயையும் உயிர் உணும் கொடியோர் ; 
சாவம் தோன்றிட , வட திசை மேல் வந்து சார்வார் . 


பொ : - வில் கையில் தோன்ற வடதிசைமேல் வந்து தோன்று 
கின்ற இவர்கள் , பாவம் தோன்றிய காலத்திலே தோன்றிய பழையவர் 
கள் ; விளக்குகள் காணப்படும் இரு குகைகள் என்று சொல்லத் தக்க 
அச்சுறுத்தும் சிறு கண்களையுடையவர்கள் ; கோபம் வந்தால் தாடையும் 
உயிர் உண்கின்ற கொடியவர்கள் ஆவர் . 


கு : - வில்லேந்திய கையினராய்த் தென் திசையிலிருந்து வட 
திசைமேல் வந்து சார்கின்றவர்களைச் சுட்டிக் காட்டி இராவணனுக்கு 
அவர்கள் இயல்பை விளக்கியவாறு . பாவமும் அறமும் உயிர்களின் 
தோற்ற முதற் கொண்டு இருப்பனவாதலின் இவர் தோன்றிய கால 
மும் அத்தகையதே என்றாயிற்று . புண்ணியத்தைக் கூறாமல் ‘பாவந் 
தோன்றிய காலமே தோன்றிய பழையோர் என்றமையால் இவர்கள் 
பாவத்தில் பற்றுள்ளவர்களாய்ப் பன்னெடுங் காலமாக அதனையே 
செய்து பழகி கை வந்தவர்கள் என்றவாறு . மலை போன்ற தலையில் 
குகை போன்று குழிந்து ஆழ்ந்த சிறு கண்களை யுடையவர் என்பார் . 
தீவம் தோன்றிய முழைத்துணை எனத் தெறு கண்ணர் என்றார் . 
கொள்ளி கொண்டிரண்டே முழையுட்புகக் , குன்றி தோன்றுவபோல 


350 


யுத்த காண்டம் 


விழிப்பன ( கலிங்கத்துப் -65 ) என்பது இங்கு ஒப்பு நோக்கத் தகும் . 
அன்புருவான தாயையும் கொல்லும் கோபத்தினர் என இவர் சினத் 
தின் கொடுமை புலப்படுத்தியவாறு . “ தாயை யாயினும் சலித்திடு 
வஞ்சனை தவிரா மாயையாள் ( இலங்கை கேள்விப் - 36 ) என்பது 
இங்கு நோக்கத் தகும் . நான்கடியிலும் இரண்டாம் எழுத்துப் பகரம் 
தமிழ் நடைக் கேற்ப வகர மாயது . 

( 24 ) 


சிவனது நெற்றிக் கண்ணில் பிறந்தவர் 


9408 


சீற்ற மாகிய வைம்முக 

னுலகெலாந் தீப்பான் 
ஏற்ற மாநுதல் விழியிடைத் 

தோன்றின ரிவரால் 
கூற்ற மாகிப் பண்டு தித்துள 

ரெனக்கொடுந் தொழிலால் 
தோற்றி னாரிவர் வலியெலாந் 

தொலைவுறத் தொலைப்பார் . 


சீற்றம் ஆகிய ஐம்முகன் , உலகு எலாம் தீப்பான் 
ஏற்ற மா நுதல் விழியிடைத் தோன்றினர் , இவரால் ; 
கூற்றம் ஆகிப் பண்டு உதித்துளர் எனக் கொடுந் தொழிலால் 
தோற்றினார் இவர் வலி எலாம் தொலைவுறத் தொலைப்பார் . 


பொ ! - இவர் , சீற்றம் மிக்கவனாகிய ஐந்து முகங்களையுடைய 
சிவன் , உலகம் முழுவதையும் எரிக்கும்படி கொண்டுள்ள பெரிய நெற் 
றிக் கண்ணில் பிறந்தவர்கள் ; இவர் , முன்பு எமனாகப் பிறந்துள்ளவர் 
என்று பிறர் சொல்லுமாறு தாம் செய்யும் கொடிய தொழிலால் 
தோற்றம் அளிப்பவர் ; பகைவரின் வலிமை முழுவதும் தொலையும்படி 
தொலைப்பவராவர் . 


கு . பிறப்பும் பிற சிறப்பும் கூறி விளக்கியவாறு . கிவனது நெற் 
றிக் கண்ணில் பிறந்தவர் ; முன் பிறப்பில் எமனாகப் பிறந்து கொடுந் 
தொழில் பழகியிருத்தல் வேண்டும் எனப் பிறர் நினைக்கத் தக்க 
கொடுந் தொழிலினர் ; பிறர் வலிமையெல்லாம் தொலைக்கும் ஆற்றலர் 
என்க . சிவன் உலகத்தை யழிக்கத் தொடங்குங்கால் அவன் நெற்றிக் 
கண்ணிலிருந்து தோன்றியவராதலின் உலகை அழிக்கும் செயலில் 


படைக் காட்சிப் படலம் 


351 


கொடுமை மிக்கவராக இருந்தார் என்க . இப் பிறப்பில் இவர் 
கொடுமையைக் கண்டவர்கள் , முன் பிறப்பில் எமனாகப் பிறந்து 
கொடுந் தொழில் பயின்றனரோ ? என எண்ணு வார் என்றவாறு . ( 25 ) 


9408 a சீறு கோளரி முகத்தினர் திறற்புலி முகத்தைஞ் 

நூறு வான்றலை யுடையவர் நூற்றிதழ்க் கமலத் 
தேறு வான் றரும் வரத்தின ரேழ்பிலத் துறைவோர் 
ஈறிலாதபல் லரக்கர் மற்றெவரினும் வலி யோர் . 


எமன் குருதியில் பிறந்தவரும் ஆலகாலத்தில் பிறந்தவரும் 


9409 


காலன் மார்பிடைச் சிவன்கழல் 

படப் பண்டு கான்ற 
வேலை யேழன்ன குருதியிற் 

றோன்றிய வீரர் 
சூல மேந்திமுன் னின்றவ 

ரிந்நின்ற தொகையார் 
ஆல காலத்தி னமிழ்தின் முன் 

பிறந்த போரரக்கர் . 


காலன் மார்பிடைச் சிவன்கழல் பட , பண்டு , கான்ற 
வேலை ஏழ் அன்ன குருதியில் தோன்றிய வீரர் , 
சூலம் ஏந்தி முன் நின்றவர் ; இந்நின்ற தொகையார் , 
ஆல காலத்தின் , அமிழ்தின் முன் பிறந்த போர் அரக்கர் . 


பொ : - சூலம் ஏந்திக் கொண்டு நம்முன் நின்ற இவர் , எமனு 
டைய மார்பில் சிவனது திருவடி படுதலால் முன்பு எமனது உடம்பி 
லிருந்து வெளிப்பட்ட எழுகடல் போன்ற இரத்தத்தில் தோன்றிய 
வீரர் ஆவர் : இங்கு நின்ற இக்குழுவினர் அமிழ்தின் முன் தோன்றிய 
ஆல காலத்தில் பிறந்த போர்த் திறமிக்க அரக்கர் ஆவர் . 


கு : - எமனுடம்பில் நின்று வெளிப்பட்ட குருதியின் 

மிகுதி 
புலப்பட வேலை ஏழ் அன்ன குருதி என்றார் . சூலப்படை ஏந்திய 
எமன் குருதியில் தோன்றியவர் ஆதலின் இவர்களும் சூலம் ஏந்தி 
முன்னின்றனர் என்க . அமிழ்தின் முன் வெளிப்பட்ட ஆல காலத்தில் 
பிறந்தவர் அப் பெரு நஞ்சு போன்று கொலைத் தொழிலில் சிறந்து 
போர் அரக்கர் ஆயினா என்றவாறு .. 

( 26 ) 


352 


யுத்த காண்டம் 


வடவைத் தீயிலும் முப்புரத் தீயிலும் தோன்றியவர்கள் 


9410 


வடவைத் தீயிடை வாசுகி 

கான்றமாக் கடுவை 
இடவத் தீயிடை யெழுந்தவ 

ரிவரிவர் மழையைத் 
தடவித் தீநிமிர் குஞ்சியர் 

சங்கரன் றடந்தேர் 
கடவத் தீந்தவெம் புரத்திடைத் 

தோன்றிய கழலோர் . 


வடவைத் தீயிடை வாசுகி கான்ற மாக் கடுவை 
இட , அத்தீயிடை எழுந்தவர் இவர் ; இவர் , -மழையைத் 
தடவித் தீநிமிர் குஞ்சியர் - சங்கரன் தடந்தேர் 
கடவத் தீந்த வெம்புரத்திடைத் தோன்றிய கழலோர் . 


பொ : - இவர்கள் , - வடவைக் கனலில் வாசுகி கக்கிய பெரிய 
நஞ்சினை இட , அத்தீயில் தோன்றியவராவர் ; மோத்தைத் தடவிக் 
கொண்டு தீயைப் போல் நிமிர்ந்து தோன்றுகின்ற பங்கியையுடைய 
இவர்கள் சிவன் பெரிய தேரைச் செலுத்தவே ( அவன் புன்சிரிப்பினால் ) 
தீந்து போன வெவ்விய முப்புரத்தில் தோன்றிய வீரக் கழலினர் 
ஆவர் . 


கு : - குஞ்சியராகிய இவர் என்க . வடவைத் தீ என்பது கடலி 
டையில் பெண் குதிரையின் முசம் போன்ற வடிவுடன் கடல் நீர் கரை 
கடவாது இருக்கச் செய்யும் பெரிய நெருப்பு . பாற் கடல் கடைந்த 
போது கடைகயிறாக இருந்த வாசுகி வருந்தி நஞ்சினைக் கக்கினனாக , 
அது அக் கடலிலுள்ள வடவைக் 

கனலில் பட்டவுடன் அத்தீயில் 
தோன்றியவர்கள் என்க . இவர் பிறப்பிற கேற்ப வடவைக் கனலினைப் 
போன்ற வெகுளியும் ஆலகாலம் போன்ற கொலைத் தன்மையும் 
உடையவர் என்பது உய்த்துணரலாம் . சிவன் திரிபுரத்தை அழிக்கப் 
பூமியைத் தேராகவும் வேதங்களைக் குதிரைகளாகவும் பிரமனைப் 
பாகனாகவும் சூரிய சந்திரரைத் தேர்ச் சக்கரங்களாகவும் மேருவை 
வில்லாகவும் ஆதிசேடனை வில் நாணாகவும் திருமால் காற்று நெருப்பு 
என்ற மூன்றையும் அம்பாகவும் கொண்டு சென்று தன் புன்னகை 
யினாலே புரமூன்றையும் எரிசெய்தான் என்பது புராண வரலாறு . முப் 
புரத்தீயில் தோன்றியதற் கேற்ப இவர்கள் மழையைத் தடவி தீநிமிர் 
குஞ்சியர் ஆயினர் என்க . 

( 27 ) 


படைக் காட்சிப் படலம் 


353 


6410 a சாலு மாபெருந் தலைவர்கள் தயங்கெரி நுதற்கண் 

சூல பாணிதன் வரத்தினர் தொகுத்த பல்கோடி 
மேலையா மண்டத் துறைபவரிவர்பண்டு விரலால் 
கோல வேலுடைக் குமரனைக் கொடுஞ்சமர் துரந்தோர் . 


படையினர் பெருமை 9411-9412 


9411 


இனைய ரின்னவ ரென்பதோ 

ரளவில ரைய 
நினைய வுங்குறித் துரைக்கவு 

மரிதிவர் நிறைந்த 
வினைய மும்பெரு வரங்களுந் 

தவங்களும் விளம்பின் 
அனைய பேருக மாயிரத் 

தளவினு மடங்கா . 


இனையர் இன்னவர் என்பது ஓர் அளவு இலர் - ஐய ! 
நினையவும் , குறித்து உரைக்கவும் ; அரிது ; இவர் நிறைந்த 
வினையமும் பெருவரங்களும் தவங்களும் விளம் பின் , 
அனைய பேர் உகம் ஆயிரத்து அளவினும் அடங்கா . 


பொ : - ஐயனே ! இவர் இத்தன்மையர் என்று தளித்தனியே 
சொல்லுதற்குரிய சிறிய அனவினர் அல்லர் ; இவர்கள் தன்மை நினைப் 
பதற்கும் குறித்துச் சொல்லுதற்கும் அரிது ; இவர்தம் நிறைந்த வஞ்ச 
கங்களும் பெற்ற பெருவரங்களும் அவ்வரங்களைப் பெற இவர் செய்த 
தவங்களும் சொல்லத் தொடங்கின் ,, அத்தன்மையான பெரிய 
ஊழிகள் ஆயிரத்தினும் அடங்காவாம் . 


வினையம் - வஞ்சகம் . அனைய என்பது நெஞ்சறி சுட்டாய் 
மிகப்பல ஆண்டுகளை விளக்கின . இவர் தம் வஞ்சனையும் வரமும் 
தவமும் தனித்தனியே சொல்லத் தொடங்கின் ஆயிரம் உகம் சென்றா 
லும் சொல்லி முடிவுறா என்றவாறு . 

(28 ) 


9412 


ஒருவரே சென்றவ் வுறுதிறற் 

குரங்கையு முரவோர் 
இருவ ரென்றவர் தம்மையு 

மொருகை கொண் டெற்றி 


23 


354 


யுத்த காண்டம் 


வருவர் மற்றினிப் பகர்வதென் 

வானவர்க் கரிய 
திருவ வென்றனர் தூதுவ 

ரிராவணன் செப்பும் . 


ஒருவரே சென்று , அவ் உறுதிறல் குரங்கையும் , உரவோர் 
இருவர் என்றவர் தம்மையும் , ஒருகையோடு எற்றி , 
வருவர் ; மற்று இனிப் பகர்வது என் ? -வானவர்க்கு அரிய 
திருவ என்றனர் தூதுவர் : இராவணன் செப்பும் . 


பொ ! - தேவர்கட்கும் பெறுதற்கரிய பெருஞ் செல்வத்தைப் 
பெற்றவனே ! இப்படையில் உள்ள ஒருவரே சென்று அந்த மிக்க திற 
மையுடைய குரங்கையும் வலியவர் இருவர் என்ற இராம இலக்குவர் 
தம்மையும் ஒரு கையினால் தாக்கி அழித்து வருவர் ; வேறு இனிச் சொல் 
வது என்னை ? என்று கூறினர் தூதுவர் ; அவர் சொல் கேட்ட இரா 
வணன் சொல்லுவான் . 


கு ! - இவ்வளவு பெரிய சேனைய வேண்டா ; இச் சேனயிலுள்ள 
ஒருவரே பகைவரை அழிப்பதற்குச் சாலும் என்று படையின் பெரு 
மையைத் தூதுவர் சொன்னார் என்க . குரங்கு என்றது அனுமனை. 
இனிச்சாதி ஒருமையெனக் கொண்டு வானரப் படையைக் குறித்த 
தாகக் கூறலும் ஆம் . படைக்கலமும் வேண்டா என்பார் , ஒரு கை 
கொண்டெற்றி என்றார் . தூதுவர் சொல்லைக் கேட்ட இராவணன் 
பின் வருமாறு சொல்லலானான் என்க . 

( 29 ) 


இராவணன் வினாவும் தூதுவர் விடையும் 


9413 


எத்துணைத்திதற் கெண்ணெனத் 

தொகைவகுத் தியன்ற 
அத்தி றத்தினை யறைதிரென் 

றுரைசெய வவர்கள் 
ஒத்த வெள்ளமோ ராயிர 

முளதென வுரைத்தார் 
பித்த ரிப்படைக் கெண்சிறி 

தென்றனர் பெயர்ந்தார் . 


படைக் காட்சிப் படலம் 


355 


எத்துணைத்து இதற்கு எண் எனத் தொகை வகுத்து , இயன்ற 
அத்திறத்தினை அறைதிர் என்று உரை செய ; அவர்கள் 
ஒத்த வெள்ளம் ஓர் ஆயிரம் உளது என உரைத்தார் , 
பித்தர் ; இப் படைக்கு எண் சிறிது என்றனர் , பெயர்ந்தார் . 


பொ : - இப்படைக்கு எண் எவ்வளவினது எனத் தொகையாக 
வகுத்து அமைத்த அத்தன்மையைச் சொல்லுங்கள் என்று இரா 
வணன் வினவ , அத்தூதுவர்கள் ஒத்த அளவினையுடைய வெள்ளம் 
ஓராயிரம் உளது என்று சொன்னார்கள் ; அவர் பித்தராவர் ; இப் படை 
யின் அளவிற்கு அந்த எண் சிறிது என்று கூறினராய்ச் சென்றார் . 


கு : - பல்லாயிர வெள்ளம் என்று மதிக்கத்தக்க இப்படையை 
ஆயிரம் வெள்ளம் என்று முன்னோர் கூறியது பொருந்தாது என்ற 
கருத்தால் உரைத்தார் பித்தர் என இகழ்ந்து கூறிவிட்டு இப் 
படைக்கு எண் சிறிது என்று தம் கருத்தைத் தூதுவர் கூறிச் சென் 
றனர் என்க . 

எண் என்றது , ஆயிர வெள்ளம் என்ற எண்ணினை . ( 30 ) 


9413 a ஆதி யம்படைத் தலைவர்கள் வெள்ள நூறடு போர் 

மோது வீரர் மற் றாயிர வெள்ள மொய் மனத்தோர் 
காது வெங் கொலைக் கரிபரி கருந்திறல் காலாள் 

வெள்ள மற் றுலப்பில கோடி யென் றுரைப்பார் . 


* 


இராவணன் , படைத்தலைவரைக் கொணர்க எனல் 


3414 


படைப்பெ ருங்குலத் தலைவரைக் 

கொணருதி ரென்பால் 
கிடைத்து நானவர்க் குற்றுள 

பொருளெலாங் கிளத்தி 
அடைத்த நல்லுரை விளம்பின 

னளவளா யமைவுற் 
றுடைத்த பூசனை வரன்முறை 

யியற்றவென் றுரைத்தான் . 


" படைப் பெருங் குலத் தலைவரைக் கொணருதிர் , என்பால் 
திடைத்து , நான் அவர்க்கு உற்றுள பொருள் எலாம் கிளத்தி 
அடைத்த நல் உரை விளம் பினன் அளவளாய் , அமைவுற்று , 
உடைத்த பூசனை வரன் முறை இயற்ற என்று உரைத்தான் . 


356 


யுத்த காண்டம் 


பொ : - ( இராவணன் தூதுவரை நோக்கி ) நான் அவர்களை 
நெருங்கியிருந்து , இங்கு நிகழ்ந்துள்ள செய்திகள் எல்லாவற்றையும் 
விளக்கி , என் மனத்தே அடைத்து வைத்துள்ள நல்ல இனிய சொற் 
ககச் சொல்லி அளவளாவி மனம் நிறைவுற்று அவர்களுக்கு உரித் 
தான பூசனையை வரன் முறையாகச் செய்யப் படையிலுள்ள பெருஞ் 
சிறப்புடைய தலைவர்களை என்னிடம் கொணர்வீர்களாக 
சொன்னான் . 


என்று . 


கு : - குலம் --சிறப்பு . கிடைத்தல்- நெருங்குதல் . 

உற்றுள 
பொருள் என்றது , இராமனுக்கும் தனக்குமாக நிகழ்ந்துள்ள செய்தி 
களை . அளவளாவுதல் என்றது , நெஞ்சு கலப்பினை . அவர் அளவினையும் 
தன் அளவினையும் உசாவியறிதலால் வருவதாகலின் ஆகுபெயரால் 
அதன் அளவளாய் என்றார் . பூசனை என்றது , வீரர்களுக்குச் செய்ய 
வேண்டிய பெருஞ்சோறு அளித்தல் முதலியவற்றை . வரன் முறை 
என்றது , மேல் தொட்டு வருகின்ற முறைப்படி என்றவாறு . படைத் 
தலைவர்களை அணுகியிருந்து , 

அணுகியிருந்து , இதுகாறும் நிகழ்ந்துள்ளவற்றை 
கெல்லாம் உணர்த்தி , நெஞ்சுகலந்து நிறைவெய்தி , வீரர்க்குரிய 
பூசனை இயற்ற என்பால் அத் தலைவரைக் கொணர்க என இராவணன் 
தூதுவர்க்கு உரைத்தான் என்க 

( 13 ) 


படைத் தலைவரின் வினாவும் இராவணன் விளக்கமும் 


9415 


தூதர் கூறிடத் திசைதொறுந் 

திசைதொறுந் தொடர்ந்தார் 
ஓத வேலையி னாயக 

ரெவரும்வந் துற்றார் 
போது தூவினர் வணங்கின 

ரிராவணன் பொலன்றாள் 
மோது மோலியின் பேரொலி 

வானினை முட்ட . 


தூதர் கூறிட , திசைதொறும் 

திசைதொறும் தொடந்தார் , 
ஓத வேலையின் நாயகர் 

எவரும் வந்து உற்றார் ; 


படைக் காட்சிப் படலம் 


357 


போது தூவினர் , வணங்கினர் , 

இராவணன் பொலன் தாள் 
மோதும் மோலியின் பேர் 

ஒலி வானினை முட்ட . 


பொ : - ( இராவணன் சொன்னதை ) தூதுவர்கள் சொல்லிய 
வுடன் , படைத் தலைவர்கள் யாவரும் திசைதோறும் திசைதோறும் 
இருந்து தொடர்ந்து வந்தவராய் , அலைகளையுடைய கடல்போன்ற 
பரப்பினராய் வந்தடைந்து , இராவணனது அழகிய திருவடிகளில் 
மலர்களைத் தூவினவராய் , மகுடத்தோடு மகுடம் மோதுவதால் 
உளதாய பெரிய ஒலி வானை முட்டுமாறு ஒருவர்க்கொருவர் முற்பட்டு 
வணங்கினர் . 


கு : - படைத் தலைவர்களின் மிகுதி புலப்பட , ஓத வேலையின் 
வந்துற்றார் என்றார் . ஒருவர்க்கு ஒருவர் முற்பட்டு வணங்குவ 
தால் அவர்கள் அணிந்திருந்த மோலிகள் மோதலாயின . அவ் 
வொலி மிகப் பெரிதாய் விண்ணினையும் நண்ணியதென்க . வந்துற் 
றார் , இராவணன் பொலன் தாள் போது தூவினர் , பேரொலி 
வானினை முட்ட , வணங்கினர் என இயையும் . தொடர்ந்தாராய் , 
உற்றாராய் , தூவினராய் , ஒலிமுட்ட வணங்கினர் ; என முற்றெச்சங் 
களாக்கி முடிக்க . ஓதம் அலை . மோலி - மகுடம் . 

( 32 ) 


வணங்கிய தலைவர்களை இராவணன் உசாவுதல் 


9416 


அனையர் யாவரு மருகுசென் 

றடிமுறை வணங்கி 
வினைய மேவின ரினிதினங் 

கிருந்ததோர் வேலை 
நினையு நல்வர வாகனும் 

வரவென நிரம்பி 
மனையு மக்களும் வலியரே 

யென்றனன் மறவோன் . 


அனையர் யாவரும் அருகு சென்று , அடிமுறை வணங்கி , 
வினையம் மேவினர் , இனிதின் அங்கு இருந்தது ஓர் வேலை , 
" நினையும் நல்வரவு ஆக , நும் வரவு ! என நிரம்பி , 
மனையும் மக்களும் வலியரே ? என்றனன் , மறவோன் . 


358 


யுத்த காண்டம் 


கு : - ( அவ்வாறு ) அப்படைத் தலைவர் யாவரும் இராவணன் 
அருகிற் சென்று அவனடிகளை முறையாக வணங்கிப் பணிவு பொருந் 
தினவராய் இனிதாக அங்கு இருந்தபோது , பெருவீரனாகிய இராவ 
ணன் ( அவர்களை நோக்கி ) நும் வரவு யான் நினைக்கின்றபடி நல்வரவு 
ஆவதாக ! என்று வரவேற்பு செய்து முடித்து , நும் மனைவியும் 
மக்களும் மெலிவின்றி வலியராக இருக்கின்றனரோ ? என நலட் 
உசாவினான் . 


கு : - மேல் , போது தூவினர் வணங்கினர் என்பதையே இ 
செய்யுளிலும் அடிமுறை வணங்கி என அனுவதித்தவாறு . வினையம் 
பணிவு ; இராவணன் தனக்கு வெற்றியுண்டாக இவர்கள் வரவு 
துணை செய்யும் என்ற நம்பிக்கையால் வரவேற்கின்றான் ஆதலின் 
நினையும் நல்வரவாக நும் வரவு என்கின்றான் . நிரம்புதலாவது 
வரவேற்பு செய்து 
செய்து முடித்தல் . வலியரோ என்பது 

நலமாக 
உள்ளனரோ ? 

இக்காலத்து உசாவுதல் போன்றது . வாலி 
வலியன் கொல் ? (பிணிவீட்டு -83 ) 

முன்னும் இராவணன் 
அனுமனை உசாவியிருத்தல் நினையலாம் . 

( 33 ) 


என 


என 


9417 


பெரிய திண்புய னீயுளை 

தவவரம் பெரிதால் 
உரிய வேண்டிய பொருளெலா 

முடிப்பதற் கொன்றோ 
இரியல் தேவரைக் கண்டனம் 

பகைபிறி தில்லை 
அரிய தென்னெமக் கென்றன 

ரவன்கருத் தறிவார் . 


பெரிய திண்புடன் நீஉளை ; தவ வரம் பெரிதால் ; 
உரிய வேண்டிய பொருள் எலாம் முடிப்பதற்கு ஒன்றோ ? 
இரியல் தேவரைக் கண்டனம் ; பகைபிறிது இல்லை ; 
அரியது என் எமக்கு ? என்றனர் , அவன் கருத்து அறிவார் . 


பொ ! - அவ் விராவணனது கருத்தை அறியும் நோக்கத்தினராய் 
( படைத் தலைவர் இராவணனை நோக்கி ) பெரிய வலிமையான தோள் 
களையுடைய தலைவன் நீ யிருக்கின்றாய் ; யாங்கள் தவத்தினால் பெற் 
றுள்ள வரமும் மிகப் பெரியது ; நமக்கு உரியனவாய் வேண்டியுள்ள 
காரியங்களையெல்லாம் முடிப்பதற்கு அரிதோ ? தேவரைத் தோற் 


படைக் காட்சிப் படலம் 


359 


றோடச் செய்துவிட்டோம் ; வேறு பகையும் இல்லை ; எமக்குச் செய் 
தற்கு அரியது என் உளது ? என்றனர் . 


கு : - உளை , முன்னிலை ஒருமை வினைமுற்று . தவத்தால் பெற்ற 
வரத்தைத் தவ வரம் என்றார் . ஒன்றோ என்பது , ஒரு பொருளோ ? 
என்னும் பொருளது . தேவரை இரியல் கண்டனம் என மாறுக 
படைத் தலைவர் , அறிவாராய் , என்றனர் ; என இயையும் . இனி , 
அறிவார் என்பதை வினைப் பெயராக்கிப் படைத் தலைவரைக் குறித்த 
தாகவும் கொள்ளலாம் . 

( 34 ) 


படைத் தலைவரின் வினாவும் இராவணன் விளக்கமும் 


9418 


மாத ரார்களு மைந்தரு 

நின்மருங் கிருந்தார் 
பேது றாதவ ரில்லை நீ 

வருந்தினை பெரிதும் 
யாது காரண மருளென 

வனையவ ரிசைத்தார் 
சீதை காதலிற் பிறந்துள 

பரிசெலாந் தெரித்தான் . 


மாதரார்களும் மைந்தரும் நின்மருங்கு இருந்தார் 
பேது உறாதவர் இல்லை ; நீ வருந்தின , பெரிதும் ; 
யாது காரணம் ? அருள் என அனையவர் இசைத்தார் ! 
சீதை காதலின் பிறந்துள பரிசு எலாம் தெரித்தான் . 


பொ ! - நின் பக்கத்து இருந்தவர்களாகிய பெண்டிர் பிள்ளைகளில் 
சலக்கமுறாதவர்கள் இல்லை ; நீ பெரிதும் வருந்திக் கொண்டிருகி 
கின்றாய் ; காரணம் யாது ? அருள் செய்க என அப் படைத் தலைவர் 
வினவினர் , ( இராவணன் ) சீதைமேல் வைத்த காதலால் உண்டான 
தன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கட்குத் தெரிவித்தான் . 


கு ! - பேதுறல் - கலங்குதல் . இந்திரசித்தின் இறப்பினால் பெண் 
டிரும் பிள்ளைகளும் இராவணனும் துன்புற்றுள்ள நின்மையை தேரில் 


360 


யுத்த காண்டம் 


கண்ட படைத் தலைவர்கள் அத் துன்பத்திற்குக் காரணம் யாது என 
வினவியபோது இராவணன் , சீதையின்மேல் வைத்த காதலால் கும்ப 
கருணன் என்னும் இளவலும் இந்திரசித்து என்ற நன்மகன் முதலி 
யோரும் இறந்த நிகழ்ச்சியை யெல்லாம் சொன்னான் என்றவாறு . 
" அஞ்சினேன் அஞ்சினேன் அத் சீதையென் றமிழ்தில் தோய்த்த , நஞ்சி 
னால் இலங்கை வேந்தன் நாளை யித்தகையன் அன்றே ( இராவணன் 
சோகம் -53 ) என மண்டோதரி சொல்லியழுத சொற்கள் இராவணன் 
நெஞ்சுவிட்டு அகலவில்லை யாதலின் இங்கு சீதை காதலிற் பிறந்துள 
பரிசு என்று தன் கிளைஞரின் அழிவைக் குறிப்பிடுவானானான் . ( 35 ) 


படைத்தலைவர் வியந்து சிரித்தல் 9419-9420 


9419 


கும்ப கன்னனொடிந்திர 

சித்தையுங் குலத்தின் 
வெம்பு வெஞ்சினத் தரக்கர்தம் 

குழுவையும் வென்றார் 
அம்பினாற்சிறு மனிசரே 

நன்று நம் மாற்றல் 
நம்பு சேனையும் வானர 

மேயென நக்கார் . 


கும்ப கன்னனொடு இந்திரசித்தையும் , குலத்தின் 
வேம்பு வெஞ்சினத்து அரக்கர்தம் குழுவையும் , வென்றார் 
ஆம்பினால் , சிறுமனிதரே ! நன்று , நம் ஆற்றல் ! 
நம்பு ! சேனையும் வானரமே ! என நக்கார் . 


பொ . கும்பகன்னனோடு இந்திரசித்தையும் , நம் குலத்திற் பிறந்த , 
மனம் வெதும்புகின்ற கொடிய கோபத்தையுடைய அரக்கர்தம் 
கூட்டத்தையும் அம்பினால் வென்றவர்கள் சிறிய மனிதர்களா ? அவர் 
விரும்பும் சேனையும் குரங்கா நமது வலிமை நன்று !? என்று எண்ணிச் 
சிரித்தார்கள் படைத் தலைவர்கள் . 


அவர்கள் 


கு - கூற்றையும் ஆடல் கொண்ட கும்பகன்னனையும் இந்திர 
சித்தினையும் சிறு மனிதர்கள் வென்றார்கள் என்பதும் 
விரும்பத்தக்க சேன் குரங்குகளே என்பதும் நம்பத்தக்க நிகழ்ச்சிகளாக 
இல்லையாதலின் , வென்றார் சிறு மனிசரே ? சேனையும் வானரமே ? என 
வினவி எண்ணிச் சிரிக்கலானார் . ஏகாரம் இரண்டும் எள்ளல் குறிப் 


-- 


படைக் காட்சி படலம் 


361 


புணர்த்தும் வினாப்பொருளில் வந்தன , நம்மாற்றல் நன்று என்றது , 
குறிப்பால் நன்றன்று என்பதை யுணர்த்தியது . 

( 39) 


9420 


உலகைச் சேடன்ற னுச்சி நின் 

றெடுக்கவன் றோரேழ் 
மலையை வேரொடும் வாங்கவன் 

றங்கையால் வாங்கி 
அலை கொள் வேலையைக் குடிக்கவன் 

றழைத்தது மலரோ 
டிலைகள் கோதுமக் குரங்கின்மே 

லேவக்கொ லெம்மை . 


உலகைச் சேடன் தன் உச்சிநின்று எடுக்க அன்று , ஓர் ஏழ் 
மலையை வேரொடும் வாங்க அன்று , அங்கையால் வாரி 
அலைகொள் வேலையைக் குடிக்க அன்று , அழைத்தது ; மலரோடு 
இலைகள் கோதும் அக்குரங்கின் மேல் ஏவக்கொல் , எம்மை ? 


பொ : - ( நீ ) எம்மை இங்கு வர அழைத்தது - உலகத்தை 
சேடனது உச்சியினின்றும் எடுப்பதற்கு அன்று , ஒப்பற்ற ஏழு 
மலைகளை வேரோடும் பறிக்க அன்று , உள்ளங்கையால் அள்ளி அக் 
களைக் கொண்ட கடலைக் குடிக்கவும் அன்று , மலர்களோடு இலைகளைக் 
கோதித் தின்னுகின்ற அந்தச் சிறிய குரங்கின்மேல் ஏவுவதற்குத் 
தானோ! 


உலகை 


எடுத்தலும் ஏழ்மலையைப் பறித்தலும் கடலைக் 
குடித்தலும் ஆகிய அரிய செயல்களைச் செய்யத்தக்க எம்மைச் சிறிய 
குரங்குகளோடு போர் செய்யவோ அழைத்தது எனப் படைத்தலைவர் 
இராவணனிடம் வினவி எள்ளியவாறு . உணவின் எளிமையால் 
உடம்பின் வலிவின்மையும் பெறப்படுதலின் மலரோடு இலைக 
கோதும் அக் குரங்கு என எள்ளிக் கூறினர் . " வாலியாம் பூக்கவாந் 
துண்ணியும் போலும் என்றெனைத் தாக்க வந்தனை " ( கும்ப -288 ) 

காண்க . பூமியை ஆயிரந் தலைகளையுடைய ஆதிசேடன் 
என்னும் பாம்பு தாங்கிக்கொண்டிருப்பதாகக் கூறுவது புராண மரபு . 
வந்த படைத்தலைவர் சிறு மனிசரின் சிறந்த வீரத்தையும் வானரப் 
படையின் வலிமையையும் அறியாராதலின் செருக்கினால் இங்ஙனம் 
கூறி இகழ்ந்தனர் என்க . 

( 37 ) 


என்பது 


362 


யுத்த காண்டம் 


எள்ளிச் சிரித்தவரை விலக்கி வன்னி என்னும் மன்னன் 
அம்மனிதர் யார் ? அவர் வலிமை யாது ? என வினவுதல் 


9421 


என்னக் கையெறிந் திடியுரு 

மேறென நக்க 
மின்னும் வெள்ளெயிற் றரக்கரை 

யங்கையால் விலக்கி 
வன்னி யென்பவன் புட்கரத் 

தீவுக்கு மன்னன் 
அன்ன மானுட ரார்வலி 

யாவதென் றறைந்தான் . 


என்ன , கை எறிந்து , இடி உரும் ஏறு என நக்கு , 
மின்னும் வாள் எயிற்று அரக்கரை அம் கையால் விலக்கி , 
வன்னி என்பவன் , புட்கரத் தீவுக்கு மன்னன் , 
அன்ன மானுடர் ஆர் ? வலி யாது ? என்று அறைந்தான் . 


பொ : - என்று கூறிக் கைதட்டி , இடிக்கின்ற இடியேறு போலச் 
கிரித்த மின்னுகின்ற வெள்ளிய பல்லினையுடைய 

அரக்கர்களை 
( அவ்வாறு சிரிக்காமலிருக்குமாறு ) தன் அகங்கையால் அமைத்து 
விலக்கிவிட்டு , புட்கரத் தீவுக்கு மன்னனாகிய வன்னி என்பவன 
( இராவணனை நோக்கி ) அந்த மானிடர் என்பவர் யார் ? அவரது 
வலிமை எத்தகையது என்று வினவினான் . 


கு : - மானிடவரையும் குரங்குகளையும் எண்ணிச் சிரிக்கின்ற 
அரக்கர் படைத்தலைவரைக் கையமைத்துவிட்டு வன்னி என்பவன் 
இராவணனை நோக்கி அந்த மானிடர் என்பார் யார் ? அவர் வலிமை 
எத்தகையது என்பதை வினவினான் என்றவாறு . 

( 38 ) 


மாலியவான் அம்மனிதரின் வலிமையைச் சொல்லுதல் 


1 


9422 


மற்ற வாசகங் கேட்டலு 

மாலிய வான்வந் 
துற்ற தன்மையு மனிதர 

தூற்றமு முடனாம் 


படைக் காட்சிப் படலம் 


363 : 


கொற்ற வானரத் தலைவர் தந் 

தகைமையுங் கூறக் 
கிற்றுங் கேட்டிரா லென்றவன் 

கிளத்துவான் கிளர்ந்தான் . 


மற்று அ ( வ் ) வாசகம் கேட்டலும் , மாலியவான் வந்து , 
உற்ற தன்மையும் , மனிதரது ஊற்றமும் , உடன் ஆம் 
கொற்ற வானரத் தலைவாதம் தகைமையும் , கூறத் 
கிற்றும் , கேட்டிரால் என்று அவன் கிளத்துவான் கிளர்ந்தான் . 


பொ . ( வன்னி கூறிய ) அச் சொல்லைக் கேட்டவுடனே, 
மாலியவான் முன்வந்து , இதுகாறும் நிகழ்ந்துள்ள தன்மையையும் 
மனிதர்களின் வலிமையையும் , அம் மனிதரோடு வந்துள்ள வெற்றி 
பொருந்திய வானரத் தலைவர்தம் பெருமையயும் சொல்லும் வல்லமை 
யுடையேம் ; கேட்பீர்களாக என்று அவன் சொல்லுவதற்கு எழுச்சி 
கொண்டான் . 


கு : - மற்று அவ் வாசகம் என்புழி வகரம் தொகுத்தல் விகாரம் . 
ஊற்றம் - வலிமை . கிற்றும் - வலிமையுடையேம் . இல் என்பது ஆற்ற 
லுணர்த்துவதோர் இடைச் சொல் ; கிற்றும் , என்பது அச்சொல்லின் 
அடியாகப் பிறந்த தன்மைப் பன்மை வினை முற்று . 

( 39) 


வாலியை யழித்தது 


9423 


ஆழி யன்ன நீ ரறிதிரன் 

றேகட லனைத்தும் 
ஊழிக் காலெனக் கடப்பவன் 

வாலியென் போனை 
ஏழு குன்றமு மெடுக்குறு 

மிடுக்கனை யிந்நாள் 
பாழி மார்பகம் பிளந்துயிர் 

குடித்ததோர் பகழி . 


‘ ஆழி அன்ன நீர் அறிதிர் அன்றே , கடல் அனைத்தும் 
ஊழிக் கால் எனக் கடப்பவன் வாலி என்போனை ? 
ஏழு குன்றமும் எடுக்குறும் மிடுக்கான- இந்நாள் 
பாழி மார்பகம் பிளந்து உயிர் குடித்தது , ஓர் பகழி . 


364 


யுத்த காண்டம் 


பொ : கடலப் போன்று பரவியுள்ள நீங்கள் , கடல்கள் எல்லா 
வற்றையும் ஊழிக்காற்றுப் போல விரைந்து கடந்து செல்பவனாகிய 
வாலி என்பவனை அறிவீரன்றோ ? ஏழு குல மலைகளையும் எடுக்கவல்ல 
மிடுக்கினையுடைய அவ்வாலியை , இந் நாவில் இராமனுடைய ஓர் 
அம்பு , வலிமைமிக்க மார்பகத்தைப் பிளந்து உயிரைக் குடித்தது . 


கு : - படைத்தலைவரின் தொகை மிகுதி புலப்பட ஆழியன்ன நீர் 
என்றான் . வாலி என்பவன் நாள்தோறும் எழுகடலைக் கடந்து பெரும் 
புறக்கடலில் சிவபூசை செய்யும் இயல்பினன் ஆதல் தோன்ற 
கடலனைத்தும் ஊழிக்காலெனக் கடப்பவன் என்றான் . “ அலையின் 
வேலைசூழ் கிடந்த ஆழிமா மலையினின்றுமிம் மலையின் வாவுவான் ” 
( கிட்சிந்தா - நட்புக்கோட் -39 ) என்பதும் , “ எட்டு மாதிரத் திறுதி நாளு 
முற்று , அட்ட மூர்த்திதான் பணியு மன்பினான் " ( நட்புக்கோட் -49 ) 
என்பதும் காணலாம் . ஏழுகுன்றமும் எடுக்குறும் மிடுக்கன் என்பதை 
“ மேருவே முதற் கிரிகள் வேரொடும் பேருமே யவன் பேடுமேல் ” 
( நட்புக்கோட் -42 ) என முன்றியது கொண்டு தெளியலாம் . பாழி . 
வலிமை . உயிர்குடித்தல் என்பது , உயிரை அது தங்கிய உடம்பினின்று 
பிரித்தன் . மிடுக்கனை மார்பகத்தைப் பிளந்து என்புழி இரண்டு 
செயப்படு பொருள்கள் வந்தன எனலாம் . இனி , மிடுக்கனை மார்பின் 
- கண் பிளந்து எனக் கண்ணுருபு விரித்தலும் ஆம் . 

( 50 ) 


விராதன் முதலியோரைத் தொலைத்தது 


9424 


பரிய தோளுடை விராதன்மா 

ரீசனும் பட்டார் 
கரிய மால்வரை நிகர்கர 

தூடணர் கதிர்வேற் 
றிரிசி ராவவர் திரைக்கட 

லனபெருஞ் சேனை 
ஒருவி லாலொரு நாழிகைப் 

பொழுதினி னுலந்தார் . 


* பரிய தோளுடை விராதன் , மாரீசனும் பட்டார் ; 
கரிய மால்வரை நிகர் கரதூடணர் , கதிர்வேல் 
திரிசிரா , அவர் திரைக்கடல் அன பெருஞ்சேனை , 
ஒரு விலால் , ஒரு நாழிகைப் பொழுதினின் உலந்தார் . 


படைக் காட்சிப் படலம் 


365 


பொ ! - ( இராமனுடயை ) ஒரே வில்லினால் , பருத்த தோள்களை 
யுடைய விராதனும் மாரீசனும் இறந்துபட்டார்கள் ; கரிய பெரிய 
மலை போன்ற தோற்றத்தையுடைய திரிசிரா என்கின்ற அவர்கள் , 
அலைகடல் போன்ற தம் பெரிய சேனையோடு ஒரு நாழிகைப் பொழுதி 
னில் அழிந்தனர் . 


கு : - ஒரு வில்லால் கர தூடணர் , திரிசிரா என்பவர்கள் தம் 
கடலன்ன பெருஞ் சேனையோடு இறந்தார் என்பதில் உறுப்புக் குறை 
விசேட அணியும் , நாழிகைப் பொழுதில் உலர்ந்தார் என்பதில் காலக் 
குறை விசேட அணியும் அமைந்திருத்தல் காணலாம் . இராமனது ஒரு 
வில்லினால் விராதனும் , மாரீசனும் , கரனும் , தூடணனும் , திரிசிராவும் 
அழிந்தமை கூறியவாறு . 

(41 ) 


படைத் தலைவரை வினவியது 


9425 


இங்கு வந்து நீர் வினாயதென் 

னெறிதிரைப் பரவை 
அங்கு வெந்தில தோசிறி 

தறிந்தது மிலிரோ 
கங்கை சூடி தன் கடுஞ்சிலை 

யொடித்தவக் காலம் 
உங்கள் வான்செவி புகுந்தில 

தோமுழங் கோதை 


• இங்கு வந்து நீர் வினாயது என் ? எறிதிரைப் பறவை 
அங்கு வெந்திலதோ ? சிறிது அறிந்ததும் இலிரோ ? 
கங்கை சூடிதன் கடுஞ்சிலை ஒடித்த அக் காலம் , 
உங்கள் வான் செவி புகுந்திலதோ , முழங்கு ஓதை ? 


பொ- நீர் , ( இராம இலக்குவரின் ஆற்றலைப்பற்றி ) இங்கு வந்து 
வினவியது ஏன் ? ( இராமனுடைய அங்கியங்கணையால் ) அலைவீசும் 
கடல் அங்கு வேகவில்லையோ ? அது இராமனால் நிகழ்ந்தது என்ப 
தைச் சிறிதும் அறிந்ததும் இல்லீரோ ? கங்கையைச் சடையில் 
கொண்டுள்ள சிவனது கடுமையான வில்லை ( இராமன் சீதையை 
மணக்கும் பொருட்டு ) ஒடித்த அக் காலத்து அவ்வில் ஒடிந்ததாலாய 
முழங்கும் பேரொலியானது 

உங்களது 

சிறந்த செவியில் புகுந் 
திலதோ ? 


366 


யுத்த காண்டம் 


கு : - கடல் வெந்தது கண்டும் , வில்லொடிந்த அவ்வொலி கேட் 
டும் , இருந்த இடத்திருந்தே இராம இலக்குவரின் ஆற்றலை அறித 
திருக்க வேண்டிய நீவிர் , இங்கு வந்து வினவியது மிசை என்ற கருத 
தால் இங்கு வந்து நீர் வினாயது என் என்றான் . கடல் வழி விடாதது 
கண்டு சினந்து இராமன் அங்கியங் கணை தொடுத்தபோது எல்லாக்கடல் 
களும் ஒக்க வெந்ததாகலின் , இப்படைவீரர் இருந்த இடத்துள்ள கட 
லும் வேவாதிருக்க இயலாதாகலின் அது வெந்தது யாரால் என்பதை 
முன்னரே அறிந்திருக்க வேண்டியவர்கள் என்பதை வற்புறுத்தவே 
இங்ஙனம் கூறினார் . மிதியிைல் சீதையின் பொருட்டுச் சிவன் வில்லை 
இராமன் ஒடித்த ஒலி எத்திசையினும் புக்கு ஒலித்ததாகலின் அவ் 
வொலி கொண்டு இராமனது வில்லாற்றலை உணர்ந்திருக்க வேண்டிய 
வர்கள் படைத் தலைவர் என்றவாறு . 


“ பாழி பன்னெடுங் கொடுஞ்சிலை வழங்கிய பகழி , ஏழு வேலையும் 
எரியொடு புகைமடுந்தேகி , ஊழிவெங்கனற் கொழுந்துகளுருத்தெழுந் 
தோடி , ஆழிமால்வரைக் கப்புறத்திருளையும் அவித்த ” ( வருணனை 
வழிவேண்டு படலம் -20 ) என்பதால் இராமனுடைய அங்கியங் 
கணையின் ஆற்றல் புலப்படும் . “ ஆரிடைப் புகுதும் நாமென்று அமரர் 
கள் கமலத்தோன்றன் பேருடை வண்டகோளம் பிளந்தது என்று 
ஏங்கி நைந்தார் ; பாரிடை யுற்றதன்மை பகர்வதென் பாரைத் தாங்கி 
வேரெனக் கிடந்த நரகம் இடியென வெருவிற் றன்றே ” ( பால - கார் 
முகப் .35 ) என்பதால் வில்லொடித்த ஒலியின் பெருமையை 
யறியலாம் . 

( 42 ) 


இலங்கையின் ஆயிரவெள்ளச் சேனையும் 
அழித்தமை விளம்பல் 9426-9428 


9426 


ஆயிரம் பெரு வெள்ளமுண் 

டிலங்கையி னளவில் 
தீயின் வெய்யபோ ரரக்கர் தஞ் 

சேனையைச் சேனை 
போய தந்தகன் புரம்புக 

நிறைந்தது போலாம் 
ஏயு மும்மை நூன் மார்பின 

ரெய்தவி லிரண்டால் . 


படைக் காட்சிப் படலம் 


367 


ஆயிரம் பெருவெள்ளம் உண்டு , இலங்கையின் அளவில் , 
தீயின் வெய்ய போர் அரக்கர்தம் சேனை ; அச்சேனை 
போயது . அந்தகன் புரம்புக நிறைந்தது போலாம் . 
ஏயும் மும்மை நூல் மார்பினர் எய்தவில் இரண்டால் . 


பொ : - இலங்கையின் எல்லையில் நெருப்பினும் கொடியவர் 
கேளாய்ப் போர் செய்யும் அரக்கர்தம் சேனை ஆயிரம் பெருவெள்ளம் 
உண்டு . அச்சேனை முழுவதும் அழிந்து போயது ; எமபுரத்தில் புக , அது 
நிறைந்தது போலும் ! ( இவ்வளவும் செய்தவை ) முந்நூல் பொருந்திய 
மார்பினர் ஆகிய இராம இலக்குவர் எய்த வில் இரண்டே ஆம் . 

கு : - ஆயிரம் வெள்ளம் சேனையும் அழிந்தது நேரே பார்த்தது ; 
ச சேனை முழுவதும் அந்தகன் புரம் புக்கு நிறைந்தது பாராதது 
ஆகலின் , நிறைந்தது போலாம் ! என்றான் . உடம்பில் நின்றும் 
பிரிந்த உயிர்களை எமபுரத்துச் செலுத்துவது என்பது நூலணியா 
லன்றிக் காட்சியளவைக்கு எட்டாமையும் தெளியலாம் . ஆயிரம் 
வெள்ளம் அரக்கர் சேனையையும் எய்து அழித்த வில் இரண்டு 
என்பது உறுப்புக் குறை விசேட அணி . மும்மை மூன்று என்னும் 
பொருளது தெரிமாண்டமிழ் மும்மைத் தென்னம் பொருப்பன் 
( பரிபாடல் ) என்புழிப் போல . மும்மை நூல் ஏயும் மார்பினர் என 


இயையும் . 


9426 & அன்ன தன்றியு மாழிநீர்க் கப்புறத் துலகில் 

துன்னு றும்சத கோடி வெள்ளத் தொகை யரக்கர் 
தன்னை யோர்கணத் தெரித்தது சலபதி வேண்ட 
மன்னி ராகவன் வாளியொன் றவையறிந் திலிரோ . 


9427 

கொற்ற வெஞ்சிலைக் கும்பகன் 

னனு நுங்கள் கோமான் 
பெற்ற மக்களும் பிரகத்தன் 

முதலினர் பிறரு 
மற்றை வீரரு மிந்திர 

சித்தொடு மடிந்தார் 
இற்றை நாள்வரை யானுமற் 

றிவனுமே யிருந்தேம் . 
“ கொற்ற வெஞ்சிலைக் கும்பகன்னனும் , நுங்கள் கோமான் 
பெற்ற மைந்தரும் , பிரகத்தன் முதலிய பிறரும் , 
மற்றை வீரரும் , இந்திரசித்தொடு மடிந்தார் ; 
இற்றை நாள்வரை , யானும் மற்று இவனுமே இருந் தெம் . 


368 


யுத்த காண்டம் 


பொ : - வெற்றியே பெறுதற்குரிய கொடிய வில்லை யேந்திய 
கும்பகன்னனும் , நும் அரசனாகிய இராவணன் பெற்ற மைந்தர்களும் , 
பிரகத்தன் முதலிய பிறரும் , மற்றைய வீரர்களும் இந்திரசித்தோடு 
மடிந்தார்கள் ; இன்று வரையில் யானும் இந்த இராவணனுமே மடியா 
திருந்தோம் . 


கு : - இந்திரசித்தும் இராவணன் மைந்தனே ஆயினும் மற்றவர் 
களினும் அவன் சிறந்த மைந்தன் ஆதல்பற்றி , “ இந்திரசித்தொடு என 
உயர்பின் வழி வரத்தக்க ஒடுக் கொடுத்துப் பிரித்துக் கூறினார் . ( 44 ) 


9428 


மூலத் தானையென் றுண்டது 

மும்மை நூ றமைந்த 
கூலச் சேனையிவ் வெள்ளமற் 

றதற்கின்று குறித்த 
காலச் செய்கையா னீர்வந்தி 

ராயினக் கழலோர் 
சீலச் சேனையின் செய்வினைச் 

செய்கையும் தெரிவீர் . 


மூலத்தானை என்று உண்டு ; அது மும்மை நூறு அமைந்த 
கூலச்சேனையில் வெள்ளம் ; மற்று அதற்கு இன்று குறித்த 
காலச் செய்கையான் நீர் வந்திர் ஆயின் அக்கழலோர் 
சீலச் சேனையின் செய்வினைச் செய்கையும் தெரிவீர் . 


பொ : - மூலபலப்படை என்று ஒன்று உண்டு ; அது மூன்று 
நூறாக அமைந்த திரண்ட சேனையாகிய வெள்ளம் ; அம் முந்நூறு 
வெள்ள சேனைக்கும் இன்று போர் செய்யுமாறு குறிக்கப்பெற்ற 
காலத்தின் செயலால் ( அச் சேனைக்கு உதவியாக ) நீவிர் வந்திருக் 
கின்றீர்கள் ; ஆதலால் , அந்த வீரக் கழலை அணிந்த இராம இலக்குவர் 
தம் ஒழுக்கத்திற் சிறந்த குரங்குச் சேனையின் செய்வினை போன்ற 
செய்கையும் தெரிந்து கொள்வீராக . 


கு : - முந்நூறு வெள்ளம் மூலத் தானை போர் செய்ய வேண்டிய 
நாள் இன்று ஆதலின் அந்தத் தானைக்குத் துணையாக நீவிர் வந்துளீர் 
என்றவாறு . இராமனது வில்லாற்றலைப்பற்றி முன்னமே கூறிவிட்ட 
மையால் இங்குச் சேனையின் செய்கையும் தெரிவீர் எனக் கூறலானான் . 
உம்மை இறந்தது தழுவிய எச்சப் பொருளது . காலச் செய்கையான் 


படைக் காட்சிப் படலம் 


369 


என்றது , போர் செய்தற்குரிய நாளாகக் குறிக்கப்பட்ட செய்கையால் 
என்றவாறு . ஆயின - ஆதலால் , அக்கழலோர் என்றது வீரக்கழலை 
அணிந்த இராம இலக்குவரை . அரக்கர் படைபோலச் சீலமில்லாத 
செயல்களைச் செய்யாத படை என்பான் , சீலச் சேனை என இராமனது 
சேனையைச் சிறப்பித்தவாறு , செய்வினை என்றது , மந்திரத்தால் 
விரைந்து செய்து முடிக்கும் செயலை . அந்தச் செய்வினையோ எனப் 
பிறர் எண்ணுமாறு வானரப்படை அரிய செயல்களைச் செய்து முடிக்க 
வல்லது என்றவாறு . 

( 45 ) 


அனுமனின் சிறப்பு 9429-9430 


9429 


ஒருகு ரங்குவந் திலங்கையை 

மலங்கெரி யூட்டித் 
திருகு வெஞ்சினத் தக்கனை 

நிலத்தொடுந் தேய்த்துப் 
பொருது தூதுரைத் தேகிய 

தரக்கியர் புலம்பக் 
கருகு சேனைமாக் கடலையுங் 

கடலையுங் கடந்து . 


ஒருகுரங்கு வந்து இலங்கையை மயங்கு எரி ஊட்டி , 
திருகு வெஞ்சினத்து அக்கனை நிலத்தொடும் தேய்த்து , 
பொருது , தூது உரைத்து , ஏகியது , -அரக்கியர் புலம்ப , 
கருகு சேனைமாக் கடலையும் ; கடலையும் கடந்து , 


பொ . ஒரு குரங்கு வந்து , இலங்கையைக் கலங்குதற்குக் 
காரணமான தீக்கொள்வித்து , மாறுபட்ட சினத்தையுடைய அக்க 
குமாரன் 

என்பலனை நிலத்தோடும் தேய்த்துக் கொன்று , போர் 
செய்து , தூது சொல்லி , அரக்கியா புலம்புமாறு கரிய அரக்கர் சேனை 
பாகிய பெருங்கடலையும் கருங்கடலையும் வென்றும் கடந்தும் சென்றது . 


கு :- ஒரு குரங்கு என்றது அனுமனை . மலங்கெரி என்றது கலங்கு 
தற்குக் காரணமான எரி என்றவாறு . 

திருகுதல் - மாறுபடுதல் . 
அக்கன் என்றது அதிக குமாரனை . சருகு சேனை என்றது , கருநிறத்தை 
யுடைய அரக்கர் சேனையை . சேனைமாக்கடல் என்றது உருவகம் ; 
சேனையின் பெருக்கை யுணர்த்த இங்ஙனம் உருவகஞ் செய்தவாறு . 

2A 


370 


யுத்த காண்டம் 


கடந்து என்றது வென்று என்றும் தாண்டி என்றும் இருபொருள் 
படும் சொல்லாதலின் அவ்விருபொருளும் படுமாறு இங்குச் சேனை 
மாக்கடலையும் கடலையும் கடந்து என்றார் . சேனைமாக்கடல் வென்ற , 
கடலைத் தாண்டி என்று இருபொருளும் கூறுக . கடந்து ஏகியது என 
இயையும் . குரங்குதானே ; எள்ளிச் சிரித்தார்க்கு அதன் 
வலிமை புலப்படுத்தியவாறு . 

( 46 ) 


என 


9430 


கண்டி லீர்கொலாங் கடலினை 

மலைகொண்டு கட்டி 
மண்டு போர்செய வானா 

ரியற்றிய மார்க்கம் 
உண்டு வெள்ளமோ ரெழுபது 

மருந்தொரு நொடியின் 
கொண்டு வந்தது மேருவிற் 

கப்புறங் குதித்தே . 


கண்டிலீர் கொலாம் , கடலிளை மலை கொண்டு கட்டி , 
மண்டு போர் செய , வானரர் இயற்றிய மார்க்கம் ? 
உண்டு வெள்ளம் ஓர் எழுபது ; மருந்து ஒரு நொடியில் 
கொண்டு வந்தது , மேருவிற்கு அப்புறம் குதித்தே . 


பொ : - ( நீவிர் இகழ்ந்து கூறிய ) குரங்குகள் , நெருங்கிய போர் 
செய்யும் பொருட்டுக் கடலினை மலைகொண்டு அடைத்துக் கட்டிய 
சேதுவைக் காணவில்லையோ ? ( பகைவரிடம் ) எழுபது வெள்ளம் 
வானரப் படை உண்டு ; ( அப்படையில் ஒரு குரங்கு ) மேருவிற்கு அப் 
புறங் குதித்து ஒரு நொடிப் பொழுதில் மருந்து கொண்டு வந்தது . 


கு ! - மார்க்கம் 


என்றது இங்குச் சேது அணையை . அனுமன் 
மருத்து மலையைக் கொணர்ந்த அரிய செயலையும் சேது அணையைக் 
கட்டிய திறலையும் படைத் தலைவர்கள் விளக்கிப் பகைவர் எளியரல்லர் 
என்பதைப் புலப்படுத்தியவாறு . 

( 47 ) - 


9431 


இதுவி யற்கையோர் சீதையென் 

றிருந்தவத் தியைந்தாள் 
பொதுவி யற்கைதீர் கற்புடைப் 

பத்தினி பொருட்டால் 


படைக் காட்சிப் படலம் 


371 


விதிவிளைத்ததவ் வில்லியர் 

வெல்க நீர் வெல்க 
முதுமொ ழிப்பதஞ் சொல்லினெ 

னென்றுரை முடித்தான் . 


இது இயற்கை ; ஓர்சீதை என்று இருந் தவத்து இயைந்தாள் 
பொது இயற்கை தீர் கற்புடைப் பத்தினி பொருட்டால் , 
விதி விளைத்தது அவ் வில்லியர் வெல்க ! நீர் வெல்க ! 
முதுமொழிப் பதம் சொல்லினென் என்று உரை முடித்தாள் . 


பொ- இது பகைவர்தம் சேனையின் இயல்பு ; பெரிய தவத் 
தொடு பொருந்தினவளான , ஒப்பற்ற சீதை என்ற சிறப்பியல்புடைய 
கற்புடைப் பத்தினியின் பொருட்டாக விதியே ( இத்தகைய பெரும் 
பகையை ) விளைத்தது ; அந்த வில் வீரராகிய இராம இலக்குவரே 
வெல்க ! அல்லது நீங்களே வெல்க ! முதுவோர் மொழிதற்குரிய 
சொல்லைச் சொன்னேன் என்று மாலியவான் தன் சொல்லை முடித்துக் 
கொண்டான் . 


மேல் சேனையின் செய்வினைச் செய்கையும் தெரிவீர் " 
என்று தொடங்கினான் மாலியவான் ஆகலின் இங்கு இது இயற்கை 
என , அப்படையின் ஆற்றலைத் தெரிவித்த பின் கூறினான் . இத்தகைய 
பெரும்பகையைச் சீதையின் பொருட்டாக விதியே விளைத்தது 
என்பது மாலியவான் கருத்து . சீதையை வஞ்சித்துக் கவர்ந்ததால் 
வந்த விளைவே இத் துன்பங்கள் என்றவாறு விதி விளைத்தது என்றமை 
யால் இராவணன் வெல்ல இயலாது என்பதை மாலியவானே கூறி 
விட்டான் என்று அப்படைத் தலைவர் வருந்தா வண்ணம் அவ் 
வில்லியர் வெல்க ! நீர் வெல்க ! முதுமொழிப் பதம் சொல்லினென் 
என இறுதியில் கூறினான் . முதுவோர் மொழியத்தக்க சொல் இது 

( 48 ) 


என்றவாறு . 


வன்னியின் வினாவிற்கு இராவணன் , 
புன்மை நோக்கிக் குரங்கொடு பொருதிலேன் எனல் 


9432 


வன்னி மன்னனை நோக்கி நீ 

யிவரெலா மடிய 
என்ன காரண மிகல் செயா 

திருந்ததென் றிசைத்தான் 


372 


யுத்த காண்டம் 


புன்மை நோக்கி நான் நாணினன் 

பொருதில னென்றான் 
அன்ன தேலினி யமையுமெங் 

கடனஃதென்றான் . 


வன்னி , மன்னனை நோக்கி , நீ இவர் எலாம் மடிய , 
என்ன காரணம் , இகல் செயாது இருந்தது ? என்று இசைத்தான் ; 
புன்மை நோக்கி நான் நாணினன் பொருதிலன் என்றான் ! 
அன்னதேல் , இனி அமையும் எம் கடன் அஃது என்றான் . 


பொ : - வன்னி , இராவணனை நோக்கி , இவர்கள் எல்லாம் மடிய 
வும் நீ போர் செய்யாது இருந்ததற்கு என்ன காரணம் என்று வின 
வினான் ; இராவணன் ( கூற்றையும் ஆடல் கொண்ட நான் குரங்கொடு 
பொருதல் ) புன்மை என நோக்கி நாணிப் போர் செய்யாதிருந்தேன் ” 
என்று கூறினான் . ( வன்னி ) அப்படியானால் அவரோடு போர் செய்வது 
எம் கடமையாக அமையும் என்றான் . 


கு : - அவரெலாம் என்றது கும்பகன்னன் இந்திரசித்து போன்ற 
பெரு வீரரை . அவரெலாம் மடிய நீ இகல் செயா திருந்தது என்ன 
காரணம் என்று இசைத்தான் என இயையும் . அற்பக் குரங்கோடும் 
மனிதரோடும் போர் செய்வது புன்மையாகும் என நாணிப் போர் 
செய்திலேன் என இராவணன் கூறியது பொருத்தமாக இருத்தலின் 
வன்னி, அன்னதேல் இனி அஃது எம் கடன் அமையும் என்று கூற 
லானான் . வானரப் படையோடும் மனிதரோடும் போர் செய்வது 
இனி எம் 

அமையும் என்று 

வன்னி ஏற்றுக் 
கொண்டவாறு . 

( 49 ) 


கடமையாக 


வன்னி , மாலியவான் கருத்துப்படி செய்தற்கு 

இது காலம் அன்று எனல் 


9433 


மூது ணர்ந்தவிம் முதுமகன் 

கூறிய முயற்சி 
சீதை யென்பவ டனைவிட்டம் 

மனிதரைச் சேர்தல் 


படைக் காட்சிப் படலம் 


373 


ஆதி யின்றலை செயத்தக்க 

தினிச்செய்வ திழிவால் 
காத லிந்திர சித்தையும் 

மாய்வித்தல் கண்டும் . 


மூது உணர்ந்த இம் முதுமகன் கூறிய முயற்சி 
சீதை என்பவள் தனை விட்டு , அம் மனிதரைச் சேர்தல் ; 
ஆதியின் தலை செயத்தக்கது ; இனிச் செய்வது இழிவால் , 
காதல் இந்திர சித்தையும் மாய்வித்தல் கண்டும் . 


பொ : - பழையனவற்றை உணர்ந்த இம் முதியவன் மாலியவான் 
கூறிய முயற்சிப் பயன் , சீதை என்பவளைச் சிறையிலிருந்து விடுத்து 
அந்த மனிதரைச் சேர்வது என்பதாகும் ; அது , முன்னமே தொடக்கத் 
தில் செய்யத்தக்க செயல் ஆகும் ; அன்பிற்குரிய இந்திரசித்தினையும் 
பகைவர் கொல்லக் கண்டும் இனி அவ்வாறு செய்வது இழிவாகும் . 


கு : மாலியவான் இராமனது ஆற்றலையும் வானரப் படையின் 
வலிமையையும் புகழ்ந்து கூறி , விதியின் விளைவு இது என்று கூறியதன் 
கருத்துச் சீதையை விடுத்து இராமனோடு நட்புக் கொள்ள வேண்டும் 
( பதே யாதலின் அக் கருத்து நோக்கி வன்னி இவ்வாறு கூறினான் 
என்க . மாலியவான் இவ்வாறு வெளிப்படக் கூறவில்லை . இந்திரசித் 
தையும் மாய்வித்தல் கண்டும் இனிச் செய்வது இழிவு என இயையும் . 
தொடக்கத்தில் செய்திருந்தால் கும்பகன்னன் இந்திரசித்து முதலிய , 
பெரு வீரர் அனைவரும் உய்ந்திருப்பர் ! இனி அவ்வாறு செய்வதால் 
இராவணன் ஒருவனே உய்வான் ஆதலின் , இந்திரசித்தை இழந்தும் 
உயிரையும் அரசையும் இராவணன் பெரிதென மதித்துப் பகைவரைப் 
பணிந்தான் என்ற இழிவு உண்டாகும் என்றவாறு . கும்பகன்னனும் 
மட்டவிழ் மலர்க்குழலினாளை யினி மன்னா விட்டிடுதுமே லெளிய 
மாது மவர் வெல்லப் , பட்டிதுடுமே லதுவு நன்று பழியன்றால் ” 
( இராவணன் மந்திரப் --53 ) 

முன்னமே கூறியிருத்தல் 
காணலாம் . 

(50 ) 


என 


இனிச் செய்யத் தக்கது போரே எனல் 


9434 


விட்ட மாயினு மாதினை 

வெஞ்சமம் விரும்பிப் 
பட்ட வீரரைப் பெறுகிலம் 

பெறுவது பழியால் 


374 


யுத்த காண்டம் 


முட்ட மற்றவர் குலத்தொடு 

முடிக்குவ தல்லால் 
கட்ட மத்தொழில் செருத்தொழி 

லினிச் செயுங் கடமை . 


விட்டம் ஆயினும் மாதினை , வெஞ்சமம் விரும்பிப் 
பட்ட வீரரைப் பெறகிலம் ; பெறுவது பழியால் ; 
முட்ட மற்றவர் குலத்தொடு முடிக்குவது அல்லால் , 
கட்டம் , அத் தொழில் ; செருத்தொழில் இனிச் செயும் கடமை . 


பொ : - இப்போது சீதையை விடமாட்டோமாயினும் , கொடிய 
போரை விரும்பிச் சென்று இறந்து பட்ட வீரரைப் பெற இயலாது ; 
பெறுவது பழியையே ; ஆதலால் , பகைவர் தம் குலத்தோடு முழுவதும் 
அழிப்பது அல்லது , அந்தச் சமாதானத் தொழில் வருத்தம் தருவதா 
கும் ; இனிச் செய்யத் தக்க கடமை போர்த் தொழிலை மேற்கொள்வதே 


ஆம் . 


முட்ட என்பது முற்ற என்னும் பொருளது . முட்ட நித் 
திலம் நிரைத்த பந்தரின் ( வில்லிபாரதம் - கிருட்டினன் தூது - 103 ) 
என்புழியும் இச் சொல் இப் பொருளில் வந்துள்ளமை காணலாம் . 
கட்டம் என்பது வட மொழித் திரிபு . கொடுந் தொழில்- போர்த் 
தொழில் . 

( 51 ) 


வென்று மீளுவம் என வஞ்சினம் கூறிச் செல்லுதல் 


9435 


என்றெ ழுந்தன னிராக்கத 

ரிருத்தி நீ யாமே 
சென்று மற்றவர் சில்லுடற் 

குருதிநீர் தேக்கி 
வென்று மீளுதும் வெள்குது 

மேன்மிட லில்லாப் 
புன்றொழிற்குல மாதுமென் 

றுரைத்தனர் போனார் . 


படைக் காட்சிப் படலம் 


375 


என்று , எழுந்தனர் இராக்கதர் , இருக்க நீ ; யாமே 
சென்று , மற்றவர் சில்லுடல் குருதி நீர் தேக்கி , 
வென்று மீளுதும் ; வெள்குதுமேல் , மிடல் இல்லாப் 
புள் தொழில் குலம் ஆதும் என்று உரைத்தனர் போனார் . 


பொ : - என்று சொல்லிப் படைத் தலைவராகிய இராக்கதர்கள் 
எழுந்தவர்களாய் , ( இராவணனை நோக்கி ) நீ இங்கு இருப்பாயாக ! 
யாங்களே சென்று அப்பகைவரின் சிறிய உடலில் உள்ள இரத்தத் 
தைக் குடித்து வென்று மீள்வோம் ; அவர்களுக்கு நாணிப் பின் வாங்கு 
வோமாயின் வலிமை யில்லாத சிறு தொழில் செய்யும் குலத்தவர் 
ஆவோம் என்று சொல்லிப் போயினார் . 


கு ! - இராவணனை விலக்க யாமே சென்று என்றனர் . அம்மனி 
தரை வெல்ல இராவணன் உடன் வரல் வேண்டாம் என்றவாறு . சில் 
உடல் என்றது சிறிய உடலை . அரக்கர் உடலை நோக்க மனிதருடல் 
சிறியது ஆதலின் இராம இலக்குவர் உடலைச் சில்லுடல் என்றான் . 
வன்னியோடு உடன் வந்த இராக்கதப் படைத் தலைவர் யாவரும் 
எழுந்தனர் என்க . வெள்குதல் இங்கு நாணிப் பின் வாங்குதலை . 
மிடல் வலிமை புன் தொழிற் குலம் என்றது மாதர்குலத்தை ; 
மனிதர் குலம் என்னலும் ஆம் . 

( 52 ) 


30. மூலபல வதைப் படலம் 


முன்னுரை 


இராமபிரான் இராவணனது மூலப்பெருஞ்சேனையை அழித்த 
செய்தியைக் கூறும் படலமாதலின் இது மூலபலவதைப் படலம் என் 
னும் பெயர்த்தாயிற்று . இது , மூலபெலவதைப் படலம் எனவும் , மூலப் 
படைவதைப் படலம் எனவும் , மூலபலவதப்படலம் எனவும் ஏடுகளிற் 
குறிக்கப்பட்டுள்ளது . மூலபலம் - மூலப்படை . ஒரு நாட்டிற்கு இன் 
றியமையாத படைகளை மூலப்படை , கூலிப்படை , நாட்டுப்படை , 
காட்டுப்படை , துணைப்படை , பகைப்படை , என ஆறு வகையாகப் 
பகுத்துரைப்பர் . அவ்வறுவகைப் படைகளிலும் சிறப்புடையது மூலப் 
படையாதலால் , அதனை அரசன் வெல் பொறியும் நாடும் விழுப் 
பொருளும் தண்ணடையும் , கொல்களிறும் மாவும் கொடுத்தளிக்க 
என்பது விதி . இம் மூலப் படையானது . நாட்டில் தொன்று 
தொட்டுத் தொடங்கி நிலைபெற்றுவரும் தன்மையதாதல் 
நோக்கி இதனைத் தொல்படை எனக் குறிப்பிடுவர் திருவள்ளுவர் . 
தான் அளவாற் சிறியதாய வழியும் அரசற்குப் போரின் கண் உலைவு 
வந்தால் தன்மேல் உறுவதற்கு அஞ்சாது நின்று தாங்கும் வன்கண்மை 
இத்தொல் படைக்கல்லது ஏனைய படைகட்கு இல்லையென்பதனை , 


உலைவிடத் தூறஞ்சா வன்கண் தொலைவிடத்துத் 

தொல்படைக் கல்லால் அரிது 
என வரும் திருக்குறளில் ஆசிரியர் தெளிவுபடுத்தியுள்ளார் . 


( 762) 


மாற்றாரைத் தாமே போரில் வென்று வருவதாக அரக்கர் கூறியது 
கேட்ட இராவணன் , வானர சேனையை யானே உயிருண்பேன் . நீங்கள் 
ஒருங்கு சென்று இராம இலக்குவராகிய அவ்விருவரையும் கொன் 
றொழிப் பீராக என அவ்வரக்காக்குக் கட்டளையிட்டான் . அவ்வரக் 
கர்கள் தத்தமக்குரிய ஊர்திகளில் , ஏறிச் சேனையுடன் சேர்ந்தனர் . 
இராவணன் அச்சேனைகளின் முன்னே தனது மூலப்படைகளை அனுப் 
பும்படி கட்டளையிட்டுத் தான் தேரில் ஏறி வானர சேனைகளின் மேற் 
சென்றான் . படைகள் போர்க்குப் புறப்படுக என வள்ளுவூர் யானை 
மேல் முரசறைந்து அறிவித்தனர் . இராவணனுடைய மூலப்படைகள் 
எல்லாத் திசைகளிலும் வந்து நிறைந்தன . அவற்றைக் கண்டு நடுக்க 
முற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் . இராமபிரான் 


மூலபல வதைப் படலம் 


377 


அரக்கர்களை ஒரு சேர அழித்தொழிப்பான் . நீங்கள் சிறிதும் அஞ்சா 
தீர்கள் எனச் சிவபெருமான் தேவர்கட்கு ஆறுதல் கூறியருளினார் . 


சென்று 


என்று 


மூலப்படையைக் கண்ணுற்ற வானரசேனைகள் அஞ்சி நிலை கட்டு 
ஓடின . சுக்கிரீவன் , அனுமன் , அங்கதன் என்னும் இவர்களைத் தவிர 
ஏனைய வானர சேனைத் தலைவர்கள் யாவரும் அஞ்சி ஓடிய செயலைக் 
கண்ணுற்ற இராமபிரான் , வீடணனை நோக்கி , கொடிய இவ்வரக்கர் 
சேனை எங்கிருந்து வந்தது ? என வினவ , எல்லாத் திசைகளிலும் ஏழு 
பெருந்தீவுகளிலும் கீழ் உள்ள உலகங்களிலும் இராவணனுக்கு உரி 
யனவாகவுள்ள மூலப்பெருஞ் சேனைகளாகிய இவை தீவினை தள்ள 
இங்கு வந்துள்னன . இவை யாவும் விரைவில் அழிந்தொழி வன 
என இறைஞ்சிக் கூறினான் வீடணன் . அது கேட்ட இராமன் , ஒரு 
கணத்தே எனது ஆற்றலைக் காட்டுகின்றேன் எனக் கூறி , அங்கதனை 
நோக்கி , வன்மை படைத்தவனே ! அஞ்சி ஓடிய வானர சேனையை 
அச்சமகற்றி விரைவில் அழைத்து வருக எனக் கூற , அங்கதனும் 
விரைந்து 

வானர சேனையை அடைந்து , 

பல 
திசைகளிலும் ஓடுகின்றவர்களே ! 

யான் கூறுவதனைச் 

சிறிது 
பொழுது நின்று கேட்டபின் செல்வீராக எனக் கூறினான் . 
4 நாங்கள் ஒன்றையும் கேட்க மாட்டோம் 

சொல்லிக் 
கொண்டு குரங்கினங்கள் ஓடின . பெரிய படைத்தலைவர்கள் மட்டும் 
மீண்டுவந்து 

வடதிசையில் உள்ள மலையொன்றிற் கூடினார்கள் . 
அங்கதன் சேனைத் தலைவர்களாகிய அவர்களை நோக்கி , நீங்கள் 
எதனைக் கருதி இவ்வாறு அஞ்சி ஓடியது ? என வினவினான் . எங்களை 
ஆளும் தலைவனே ! நீ அவ்வரக்கர்களின் பெருவன்மையினைச் சிறிதும் 
அறிந்திலைபோலும் . நாம் இறந்த பின்பு செய்தற்குரியது யாதுளது ? 
எனக் கூறினர் சேனைத் தலைவர்கள் . அங்கதன் சாம்பவானை நோக்கி , 
“ யாவர்க்கும் அச்சமகற்றி அறிவுரை கூற வல்ல பெரியோனாகிய நீயும் 
இவ்வாறு 

அஞ்சியோடுதல் நினது தகுதிக்கு ஒத்ததன்று எனக் 
கூறினான் . அது கேட்ட சாம்பவான் நாணத் தாற் சிறிதுநேரம் 
வாட்டமுற்றிருந்து , வீரனே ! இவ்வரக்கரது தோற்றத்தைக் கண் 
விழித்துக் காண வோ கண்டு நிற்கவோ இறைவனுக்கும் இயலுமோ ? 
எளிய மலர்களையுண்டு உயிர்வாழும் குரங்கின் மேற் குற்றமுண் 3 ! .-- T ? 
முற்காலத்தில் தேவர் அசுரர் செய்த போர்களிலும் இவ் வரக்கரளவு 
ஆற்றல் மிக்க வீரர்களை நான் கண்டதில்லை . கூற்றுவனும் 

கூற்றுவனும் இவர்களை 
எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடையா னல்லன் . முற்காலத்தில் இருந்த 
மாலி , மாலியவான் , இரணி பன் , மதுகைடவர் முதலியோர்க்கும் இவ் 
வரக்கர்க்குள்ள ஆற்றல் இல்லை. தேவர்களும் இவர்களைக் கண்டு 
மெலிவாராயின் நாங்கள் அஞ்சியதில் வியப்பில்லை . ஆயினும் 
போரில் இறப்பதனைவிட்டு அஞ்சி ஓடிவந்த செயல் முறையன்று . 


378 


யுத்த காண்டம் 


நிலையில் மீண்டும் இராமபிரான் முன்பு சென்று எவ்வாறு விழித்து 
நிற்போம் ? என வருந்திக் கறினான் . அதுகேட்ட அங்கதன் , 
" நம்மால் இப்போரில் செய்யத்தகுவது எதுவுமில்லையாயினும் நாம் 
எல்லோரும் இராமபிரானைச் சார்ந்து நிற்போம் . அவன் பகைவரைக் 
கொன்று வெற்றி பெறுவானாயின் நாமும் வெற்றிகொள்வோம் , 
அன்றேல் நாமும் அவனுடன் உயிர் துறப்போம் என்றான் . அம் 
மொழியினைச் செவிமடுத்த வானரசேனைத் தலைவர் அனைவரும் அங்கத் 
னுடன் சேர்ந்து இராமபிரான்பால் அடைந்தனர் . 


என 


அந்நிலையில் இராமன் , இலக்குவனை நோக்கி வானர சேனையைப் 
பாதுகாக்குமாறு பணித்துச் சுக்கிரீவன் முதலியோரை இலக்கு 
வனுக்குத் துணையாகுமாறு கூறித் தான் மூலப்படைமேல் போர்க்குப் 
புறப்பட்டான் . அனுமன் இராமனைப் பணிந்து நின்று , எந்தையே 
எனது தோளின்மேல் ஏறிச் செல்லுதல் நன்றெனக் கருதுகின்றேன் . 
அன்றேன் நாயேன் உன் பின் தனியே நின்ற போதம் 

எனது 
அடிமையில் தவறேன் எனக் கூறினான் . இராமன் அனு : பனை நோக்கி , 
‘ வீரனே ! இலக்குவன் நின்னைப் பிரியானாயின் இனியும் வெற்றி 
கொள்வான் எண்ணுகின்றேன் . நீ வானர சேனையையும் என் 
தம்பியையும் சுக்கிரீவனையும் பாதுகாத்து வானுலகினையும் மண்ணுல 
கினையும் வாழச் 

செய்வாயாக என்றான் . அனுமனும் அதற்கு 
மாறுரைக்க மாட்டாதவனாய் இலக்குவன் பின்னே எழுந்து சென்றான் . 
“ வீடணன ! நீயும் உன் தம்பி இலக்குவனுடன் சென்று அரக்க 

வஞ்சனைகளைத் தெரிந்து கூறி வெற்றி பெறுதற்குரிய 
சேனையைத் 

தாங்கி நில்லாயாயின் நமக்குத் தீங்குளதாம் என 
இராமன் கூறினான் . வீடணனும் அதற்கு இசைந்தனன் . சுக்கிரீவனும் 
இராமன் கருத்தின்படி இலக்குவன் . பின்னே சென்றான் . இவர்கள் 
எல்லோரும் வானர சேனையைக் காத்து நின்றனர் . 


ருடைய 


இராமன் போர்க்கோலம் பூண்டான் . நூறு யோசனைப் பரப் 
புள்ள அரக்கருடைய முன்னணிச் சேனைகள் இராமனைச் சூழ்ந்து 
கொண்டன . அது கண்டு தேவர்கள் நடுக்கமுற்றனர் . வானமெங்கும் 
புழுதிகள் பரவின . அனபுடைய முனிவர்கள் கண்ணீர் மல்கியவராய் , 
பாவிகளாகிய அரக்கர்கள் தோல் வியுறுக . அண்ணல் இராமன் 
வெல்க என 

என ஆசி கூறினார்கள் . மற்றுள்ள தேவர்களும் அரக்கர் 
தீர்க இராமன் வெல்க 

வாழ்த்தினர் . தேர் முதலியன 
இன்றித் தனியனாய் எதிர்த்து 

இராமனது உள்ளத் 
தின்மையைக் கண்டு அரக்க வீரர்கள் வியந்து பாராட்டினர் ; 
தனியனாக நின்ற இவன் , ஆற்றல் மிக்க நன்மை அகன்று தப்பு தல் 
இயலுமோ ? 

என்று கூறி அவனைச் சூழ்ந்து கொண்டனர் . 


என 


நின்ற 


379 


மூலபல வதைப் படலம் 


அந்நிலையில் இராமன் தனது வில்லின் நாணைத் தெறித்தான் . அவ் 
வொலியினைக் கேட்ட அளவில் அரக்கருடைய நால்வகைச் சேனை 
களும் ஆற்றல் குன்றின . அச்சேனைகளினிடையே பலவகைத் தீய 
நிமித்தங்கள் உண்டாயின . இராமன் அரக்கர் 

சேனைகளின்டேல் 
ஒழியாத அம்பு மழையினைப் பொழிந்தனன் . அதனால் அரக்கர் 
சேனைகள் அழிவுற்றன . பலகோடியௗவினராகிய அரக்கர்கள் தெய்வப் 
படைக்கலங்களை இராமன் மேல் ஏவிக் 

கடும் போர் புரிந்தனர் . 
இராமன் தான் ஒருவனாகவே சாரி திரிந்து அரக்கர்களை வென்றனன் . 
அரக்கரிற் பெரும்பாலோர் போரில் மடிந்தனர் . போர்க்களத்திலே 
தலையற்ற உடல்கள் எழுந்து ஆடின . குருதிநீர் கடல் போன்று எங்கும் 
அந்நிலையில் வன்னி என்னும் 

அரக்கர் தலைவன் 
ஒருவனாகிய இவ்விராமன் நம் சேனைகளை யெல்லாம் தனி நின்று 
கொல்வதோ ? மலைபோன்ற அரக்கர்களாகிய நாம் ஒன்றும் செய்ய 
வியலாது வெண்பல்லை மெல்வதோ என வெண்டுரைத்துத் தளர்ந்து 

னிட்ட சேனைத் தலைவர்களை ஊக்குவித்து இராமன்மேற் செலுத் 
தினான் . முற்பட்டுச் சென்ற அரக்கர்களால் ஏவப்பட்ட பல்வகைப் 
படைக்கலங்களையும் இராமபிரான் அம்பினால் பொடியாக்கி அரக்கர் 
எல்லோரையும் பொருதழித்தனன் . அந்நிலையில் நூறு நூறு கோடி 
பளவினரான 

அரக்கர் படைத் தலைவர்கள் இராமனைச் சூழ்ந்து 
கொண்டு கடும்போர் புரிந்தனர் . 


பரவியது . 


அது கண்டு கலங்கிய தேவர்கள் , சிவபெருமானை அணுகி வணங்கி 
அரக்கர்கள் பலகோடி யளவினராகச் சூழ்ந்துள்ளார்கள் . இராமனோ 
தனித்துள்ளான் . இனி நிகழப்போவது யாதோ ? அதனைத் தெரி 
வித்தருள்க எனக் கூறி வருந்தி நின்றனர் . கறைமிடற் றிறைவனாகிய 
அக்கடவுள் தேவர்களை நோக்கி , அஞ்சாதீர்கள் ! இவ்வரக்கர் எத் 
துணை பேராயினும் இராமன் ஒருவனே இவர்களைக் கொன்று விரை 
வில் வெற்றி பெறுவான் எனக்கூறித் தேற்றினன் . பிரமனும் அதுவே 
நிகழ்தற்குரியது என உடன்பட்டுரைத்தனன் . தேவர்கள் அச்சம் 
நீங்கி அமைதி பெற்றனர் . இராமன் அம்பினைச் சொரிந்து அரக் 
கர் தலைகளை மலைபோற் குவித்தனன் . அரக்கரது அழிவு கண்டு 
தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர் . அரக்கர் படைத் தலைவர்கள் 
சிதறியோடும் தம்முடைய சேனைகளைத் தடுத்து நிறுத்தி இராபன் 
மேற்செலுத்திக் கடும்போர் புரிந்தனர் . இராமனும் அரக்கர் சேனை 
களைக் கொன்று அவர்களது சேனைகள் சுருங்கிய நிலையில் அவர்கள் 
தப்பியோடாதபடி அம்புகளால் மதில் அமைத்தனன் . அம்மதிலைக் 
கடக்க மாட்டாத அரக்கர் பலரும் இராம பாணத்தால் மாண்டொ 
ழிந்தனர் . இராமனது பேராற்றலை யறிந்து இவன் திருமாலேயாதல் 
வேண்டும் என்று எண்ணிய அரக்கர்கள் , இப்பொழுது நம்மாற் செய் 


380 


யுத்த காண்டம் 


வத்தகுவதனை ஒரே முடிபாக ஆராய்ந்துணர்க எனக் கூற , அதுகேட்ட 
வன்னி என்பவன் , இப்போரில் பொருது நமது உடம்பினைக் கழித்துப் 
புகழைப் பெறுதலே இனி நம் மாற் செய்யத் தகுவதாகும் என அறி 
வுறுத்தினான் . அது கேட்டு அரக்கரெல்லோரும் பலவகைப் படைக் 
கலங்களையும் இராமன் மேற் சொரிந்தனர் . அந்நிலையில் இராம 
பிரான் காந்தருப்பம் என்னும் தெய்வப் படையினை அவ்வரகர்கள் 
மேல் ஏவினான் . அப்படை க்கலமானது முக்கண்ணும் ஐந்து முகங்களும் 
பெற்றுத் திரிபுரமெரித்த இறைவனை யொத்த தோற்றமுடைய கணை 
கள் பலவற்றைத் தோற்றுவித்துப் பத்துக்கோடிச் சேனைத் தலைவர் 
களையும் அழித்து நீறாக்கியது . அதனால் இராவணனது மூலப்பெரும் 
படை விரைவில் அழிந்தது . அந்நிலையில் , இராவணனிடத்து அன்பு 
டைய அரக்கர் சேனைத் தலைவர் பலர் பாதாள வுலகங்களிலிருந்தும் 
பல திசைகளிலிருந்தும் வந்து கூடினர் . இராவணனை யொத்த பெரு 
வன்மை படைத்த அவ்வீரர்கள் , வன்னி என்ற படைத்தலைவன் 
சொல்லிய வண்ணம் அனைவரும் ஒருங்குகூடி ஆரவாரித்து இராமனை 
வளைத்து நின்று கடும் போர் செய்தனர் . இராமனும் பல்லாயிர 
கோடியரான அவ்வரக்கர் மேல் ஊழித் தீயினை யொத்த கடிய அம்பு 
களைச் சொரிந்தனன் . 


கண 


தங்களுக்கு முன்னே தங்கள் தேர் மேலும் குதிரை மேலும் யானை 
மேலும் நிலத்தின் மேலும் விரைந்து எதிர் நின்று பொருத இரா.மனது 
-விரைவுத் தோற்றத்தைக் கண்ணுற்ற அரக்கர்கள் இராமன் ஒரு 
உனல்லன் பல்லாயிர இராமர் நின்று பொருகின்றனர் எனக்கூறித் 
திகைப்புற்றவராய் , கையிலுள்ள படைக்கலங்களை எங்கேனும் எய்து 
துன்புற்றழிந்தனர் . இராமனது வில்லிற் கட்டப் பெற்ற மணி கண 

என ஒலிக்குந்தோறும் யானை குதிரைகள் இறந்து வீழ்ந்தன ; 
தேர்கள் பொடியாயின; கடல்கள் சேறுபட்டன . விரைந்து அம்பு 
எய்யும் நிலையில் இராமனுடைய இரு கைகளும் ஆயிரம் கைகள் செய்த 
செயலைச் செய்தன . ஒரு முகத்தனாகிய இராமன் ஆயிர வெள்ளம் 
அரக்கர்களோடும் எதிர் நின்று பெரும் நிலையில் ஆயிரத்தினும் மிக்க 
அளவில்லாத முகத்தினனாகக் காணப்பட்டான் . அவன் எய்த அம்பு 
களை எண்ணி யளவிட இயலாத சிவபெருமானும் பிரமனும் மகிழ்ச்சி 
யால் தோள்கள் பூரிக்கப் பெற்றனர் . தேவர்களும் முனிவர்களும் 
வியந்து இராமனைப் பாராட்டினர் . 


பத்துக்கே டி யரக்கர்கள் இறந்து பட்டழிய எஞ்சி நின்ற அரக்கர் 
கள் இராமபிரானை நெருங்கி நின்று அவன் மேல் தெய்வப்படைக்கலங் 
களைச் செலுத்தினர் . இராமன் அப்படைக் கலங்களை அந்தந்தப் படைக் 
கலங்களால் தடுத்துப் போக்கி அளவிடற்கியலாத கோடிக்கணக்கான 


மூலபல வதைப் படலம் 


381 


அம்புகளால் அவ்வரக்கர் தலைகள் அறுத்து வீழ்த்தினான் . ஆயிர 
வெள்ளந் தொகையினராய அவ் வரக்கர்கள் யாவரும் இறந்தொழிந் 
தனர் . அதனால் நிலமகள் தனது வன்பொறை நீங்கப் பெற்று உயர்ந் 
தனள் . தேவர் முதலியோர் துயரொழிந்து மகிழ்ந்தனர் . போர்க் 
களத்தில் தனியனாக நின்ற இராமன் வானோர் அள்ளிச் சொரிந்த 
மலர்களும் சந்தனமும் தனது செருத்தொழில் அயர்ச்சியைப் போக் , 
அவ்விடத்தை விட்டு நீங்கி , இலக்குவனுடன் இராவணன் எதிர்ந்த 
போர்க்களத்தை நோக்கிச் சென் னன் . பெரும் படைத்தலைவர் 
யாவரும் போர்க்களத்தை நோக்கி மீண்டார்கள் . நாமும் நமது 
பழியைத் துடைப்போம் எனத் துணிந்து வானர சேனையும் போர்க் 
களத்தை நோக்கி மீண்டது என்பது இப்படலத்தின் பொருட் சுருக்க 
மாகும் . 

இப்படலத்தில் , இராவணனது மூலப்படை வீரர்களின் இயல்பு 
களை விரித்துரைக்கும் பகுதி அவ்வரக்க வீரர்களின் அளவிலாற்றலைப் 
புலப்படுத்துகின்றது . மூலப்படையினைக் 

கண்டு அஞ்சியோடிய 
குரங்குகள் , மனிதர் ஆளிலென் இராக்கதன் ஆளிலென் வையம் 
என்றாங்கு தமக்குள் உரையாடும் பகுதி , அச்சங் காரணமாகத் 
தமக்குள்ள பொறுப்புக்களை விட்டு விலக முயலும் வலியற்றோரது . 

. 
மன வியல்பினை இனிது புலப்படுத்துவதாகும் . அஞ்சி யோடிய 
வானர சேனைத் தலைவர்களை அச்சமகற்றி மீண்டும் போர்த் 
தொழிலில் ஈடுபடச் செய்யும் நோக்கத்துடன் அங்கதன் சாம்பவானை 
நோக்கிக் கூறும் ஊக்க வுரைகள் பொறுப்புள்ள சேனைத் தலைவர்கள் 
பால் இன்றியமையாது அமைந்திருக்க வேண்டிய 
யுணர்ச்சியினை விளக்குவதாகும் . இராமன் தான் ஒருவனாகவே தனி 
நின்று மூலப் பெருஞ் சேனைகளைப் பொருதழித்த திறம் , தன்னிகரற்ற 
திருமாலின் அவதாரமே இராமன் என்னும் உண்மையை வற்புறுத் 
துவதாகும் . மூலப் பெருஞ்சேனை அழிவுறவும் வன்னி 

முதலாக 
எஞ்சியுள்ள 

வீரர்கள் இராவணன்பால் தாம் கொண்ட 
அன்பின் திறத்தால் இராமனை எதிர்த்துப் பொருது உயிர்துறந்த 
செயல் , அப்படைத் தலைவர்களது 

தறுகண் 

உணர்வினையும் 
செஞ்சோற்றுக் கடமையினை 

புன்னும் அவர்களது செய்ந்நன்றி 
யுணர்வினையும் இனிது விளக்கும் நிகழ்ச்சியாகும் . அரக்கர்களைக் 
கண்டு அஞ்சி நடுங்கியும் , இராமபாணத்தால் அரக்கர் மடிதலைக் 
கண்டு மகிழ்ந்தும் அஞ்சாது முற்பட்ட அரக்கர்களைக் 

கண்டு 
அஞ்சியும் மீண்டும் சிவபெருமான் தேற்றத் தெளிந்தும் இவ்வாறு 
ஒரு நிலையில் நில்லாது உழன்ற தேவர்களின் நிலை , அவர்தம் 
செயலற்ற தன்மையினைப் புலப்படுத்துவதாகும் . 

மூலபல வதையாகிய இந்நிகழ்ச்சி , முதல் நூலாகிய வான்மீ 
கத்தில் 94 - ஆம் சர்க்கத்தில் கூறப்பட்டுள்ளது . மூலச் சேனைகளுக்கும் 


கடமை 


படை 


382 


யுத்த காண்டம் 


இராமபிரானுக்கும் இடையே நிகழ்ந்த இப்போரின் நிகழ்ச்சிகனைச் 
சிவபெருமான் பிரமன் இந்திரன் முதலியோர் வானத்தில் இருந்து 
கண்ணுற்றனர் எனவும் , மூலப்படை வீரர்களைக் கண்டு தேவர்கள் 
அஞ்சி நடுங்கி இப்போரில் யாது நிகழுமோ என வருந்திய நிலையில் 
சிவபெருமான் தேர்களது அச்சத்தைப் போக்கி ஆறுதலளிக்கும் 
முறையில் இராமபிரானது தெய்வப் பேராற்றலை எடுத்துக் கூறிய 
தாகக் கம்பர் இப்படலத்தில் புனைந்துரைத்துள்ளார் . இவ்வாறு 
முதனூலாகிய வான்மீகத்திற் கூறப்படவில்லை . இராமன் இராவண 

மூலப்படையை அழித்தபொழுது கந்தர்வர்கள் உள்ளிட்ட 
தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் இராமபிரானது வெற்றித் 
திறத்தை நன்று நன்றெனப் புகழ்ந்து கொண்டாடினார்கள் எனவும் , 
அப்போது இராமன் , தன் அருகிலுள்ள சுக்கிரீவன் , வீடணன் , 
அனுமன் , சாம்பவான் முதலியோரை நோக்கி , இந்தச் சிறந்த 
அஸ்திர சக்தியானது எனக்கும் முக்கண்ணருக்குமே எனக் கூறினான் 
எனவும் வான்மீகம் கூறும் . இக்கூற்றினை யுளங்கொண்ட கம்பா ,. 
இவ்வாறு இராமன் தன் பெருமையைத் தானே கூறினான் என்று 
கூறுவதைவிட , அம்முதல்வன் தன்னோடொத்த பேராற்றல் படைத்த 
முக்கண்ணராகிய சிவபெருமானார் பாராட்டப்பெற்றான் என்று 
கூறுவதே சிறப்புடைத்தெனக் கொண்டு , 

இராமனது போர்த் 
திறமையைச் சிவபெருமான் தேவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களது 
அச்சத்தை யகற்றி யருளினார் என இப்படலத்திற் கூறியுள்ளமை 
மிகவும் பொருத்தமுடையதே யாகும் . 


மூலபல வதைப் படலம் 


இராவணன் , முதற்கண் இராம இலக்குவரைப் பொருதழிக்கு 
மாறு படைத் தலைவர்களுக்குக் கட்டளையிட்டு அவர்க்குத் 
துணையாக மூலபலச் சேனையை உடன் அனுப்புதல் 


9436 


வான ரப்பெருஞ் சேனையை 

யானொரு வழிசென் 
நூன றக்குறைத் துயிருண்ப 

னீயிர்போ யொருங்கே 
யான மற்றவ ரிருவரைக் 

கோறிரென் றறைந்தான் 
தான வப்பெருங் கிரிகளை 

வாள் கொண்டு தடிந்தான் . 


வானரப் பெருஞ் சேனையை 

யான் ஒரு வழி சென்று , 
ஊன் அறக்குறைத்து உயிர் உண்பன் ; 

நீயிர் போய் ஒருங்கே 
ஆன மற்றவர் இருவரைக் 

கோறீர் என்று அறைந்தான் 
தானவப் பெருங் கிரிகளை 

வாள் கொண்டு தடிந்தான் . 


பொ- அசுரர்களாகிய பெரிய மலைகளை வாளால் வெட்டி 
வீழ்த்தியவனாகிய இராவணன் , ( சேனைத் தலைவர்களை நோக்கி ) 
யோன் ஒரு பக்கமாகச் சென்று பெரிய குரங்குச் சேனையை உடல் 
துணியும்படி சிதைத்து உயிரை உண்பேன் ; நீங்கள் எல்லோரும் 
ஒருசேரச் சென்று ( பகைமை கொண்டு ) பொருந்தி ஏனை இருவரையும் 
கொல்வீராக எனப் பகர்ந்தான் . 


கு : - தானவப் பெருங்கிரிகளை வாள் கொண்டு தடிந்தான் 
என்றது , இராவணனை . தானவர் என் போர் வானவர்க்குப் பகைவ 
ராகிய அசுரர்கள் . கிரி - மலை . சலியாத திண்மையுடைமைபற்றி 


384 


யுத்த காண்டம் 


அவர்களைப் பெருமலைகளாக உருவகித்தார் . வாள் கொண்டு - வாளால் , 
தடிதல் - வெட்டி வீழ்த்துதல் . தடிந்தான் , வினையாலணையும் பெயர் . 
தடித்தான் அறைந்தான் 

முடியும் . ஊன்-உடல் . இருவர் 
என்றது , இராம இக்குவர்களை . மலை போன்று நீலைகலங்காத் 
நின்மையுடையோராகிய அசுரர்களை வாளால் தடிந்த பெருவீர 
னாகிய இராவணன் , பிரனில் விழைதலாகிய பெருங் குற்றத்திற்பட்டுத் 
தன் வலி தளர்ந்து தான் வானர சேனையைக் கொன்றொழிப்பேன் ; 
நீவிர் சென்று ஏனையிருவரையும் கொல்விராக எனத் தன் படைத் 
தலைவர்களைத் துணை வேண்டி நிற்கும் எளிமை நிலையின னாயினன் 
என்பது குறிப்பு . 


9437 


எனவு ரைத்தலு மெழுந்துதம் 

மூர்திமே லேறிக் 
கனைக டற்பெருஞ் சேனையைக் 

கலந்தது காணா 
வினைய மற்றிலை மூலமாத் 

தானையை விரைவோ 
டினையர் முற்செல வேவுகென் 

றிராவண னிசைத்தான் . 


என உரைத்தலும் , எழுந்து , தம் ஊர்திமேல் ஏறி , 
கனை கடல் பெருஞ் சேனையைக் கலந்தது காணா, 
" வினையம் மற்று இலை ; மூல மாத் தானையை விரைவோடு 
இனையர்முன் செல , ஏவுக என்று இராவணன் இசைத்தான் . 


பொ :- என்று ( தான் ) சொல்லியவுடனே ( அச் சேனைத் தலைவர் 
கள் விரைந்து ) எழுந்து தத்தமக்குரிய ( தேர் முதலிய ) ஊர்தியில் ஏறி , 
ஒலிக்கின்ற கடல்போற் பரந்த பெருஞ்சேனையை அடைந்ததைக் 
கண்ணுற்று , (இனிச் செய்தற்குரிய ) செயல் பிறிதொன்றுமில்லை . 
பெரிய மூலபலச் சேனையை விரைந்து ( போரில் மூண்டெழுந்த ) இத் 
தன்மையரான இவர்கட்கு முன்னே செல்லுமாறு ஏவுக என்று 
இராவணன் கட்டளையிட்டான் . 


கு- இராவணன் , காணா , ஏவுக என்று இசைத்தான் என்க , 
ஊர்தி - வாகனம் . கனைகடல் - ஒலிக்கும் கடல் . . . காணா - கண்டு . 
இணையம் - எண்ணித் துணிதற்குரிய செயல் . 

( 2 ) 


மூலபல வதைப் படலம் 


385 


இராவணனும் தன் தேர் மேலேறி இராமன் சேனையைக் தாக்க 

ஒருபுறம் செல்லுதல் 


9438 


ஏவி யப்பெருஞ் சேனையைத் 

தானும் வேட் டெழுந்தான் 
தேவர் மெய்ப்புகழ் தேய்த்தவன் 

சில்லியந் தேர்மேல் 
காவன் மூவகை யுலகமு 

முனிவருங் கலங்கப் 
பூவை வண்ணத்தன் சேனை 

மேலொருபுறம் போனான் . 


ஏவி அப்பெருஞ் சேனையை , தானும் வேட்டு எழுந்தான் , 
தேவர் மெய்ப் புகழ் தேய்த்தவன் , சில்லி அம் தேர்மேல் , 
காவல் மூவகை உலகமும் முனிவரும் கலங்க , 
பூவை வண்ணத்தன் சேனைமேல் ஒருபுறம் போனான் . 


பொ : - தேவர்களுடைய 

மெய்ம்மையான புகழை அழித்துப் 
போக்கியவனாகிய இராவணன் , அந்தப் பெரிய மூலச் சேனையை 
இராம இலக்குவர்மேற் செல்லும்படி ) ஏவித் தானும் ( போர் செய் 
தலை விரும்பி எழுந்தவனாகி ( த் தனது ) காவலில் உள்ள மூவகை யுலக 
மும் முனிவர்களும் கலங்கும்படி சக்கரத்தையுடைய அழகிய தேர்மேல் 
( ஏறிக் ) காயாம் பூப்போலும் நிறமுடையவனான இராமனது ( வானர ) 
சேனைமேல் ஒருபுறம் சென்றான் . 


தேவர் மெய்ப் புகழ் தேய்த்தவன் என்றது , நல்வினைத் திறத்தாற் 
புகழுடன் வாழும் தேவர்களின் சிறப்பினைத் தன்கொடு வினைத்திறத் 
தாற் சிதைத்துப் போக்கியவனாகிய இராவணனை . தேய்த்தவன் , 
தானையை ஏவிப் போர்வேட்டு எழுந்தான் ; மூவகை யுலகமும் முனி 
வரும் கலங்கச் சில்லியந்தேர்மேல் , பூவைவண்ணத் தன் சேனைமேல் 
ஒருபுறம் போனான் என இயையும் . பூவை - காயா மரம் . ஆகு 
பெயராய் அதன் பூவினை யுணர்த்தியது . காயாம் பூப் 

காயாம் பூப் போலும் 
திருமேனியையுடைய மாயோனது அவதாரமாகிய இராமனைப் பூவை 
வண்ணத்தன் எனப் போற்றினார் . மாயோன் மேய மன் பெருஞ் 
இறப்பிற் , றாவா விழுப்புகழ்ப் பூவை நிலை ( தொல் - புறத் : 5 ) எனவரும் 
தொடர் இங்கு நினைக்கத் தகுவதாகும் . 

(3 ) 
25 


186 


யுத்த காண்டம் 


போருக்கு எழுந்த மூலபலச் சேனையின் இயல்பு 


9439 


எழுக சேனை யென் றியானைமே 

லணிமுர செற்றி 
வழுவில் வள்ளுவர் துறைதொறும் 

விளித்தலும் வல்லைக் 
குழுவி யீண்டிய தென்பராற் 

குவலய முழுதுந் 
தழுவி விண்ணையுந் திசையையுந் 

தடவுமாத் தானை . 


எழுக , சேனை என்று , யானைமேல் அணிமுரசு எற்றி , 
வழு இல் வள்ளுவர் துறைதொறும் விளித்தலும் , வல்லைக் 
குழுவி ஈண்டியது என்பரால் , குவலயம் முழுதும் 
தழுவி , விண்ணையும் திசையையும் தடவும் மாத் தானை . 


பொ : - ( தம் வினைத்திறத்திற் ) குற்றமில்லாதவராகிய வள்ளுவர் , 
சேனைகள் போர்க்கு எழுக என்று யானையின் மேல் அழகிய முரசினை 
அறைந்து இடங்கள் தோறும் ( சென்று ) அறிவித்து அழைத்த அள 
மண்ணுலக முழுவதனையும் வளைத்து ஆகாயத்தையும் திசைகளையும் 
கிட்டிய பெரிய சேனை விரைந்து திரளாக நெருங்கிக் கூடியது . 


வில் 


கடமையை 


கு : - வள்ளுவர் என்போர் அரசன் பணித்த செய்திகளை நாட்டில் 
வாழ்வாருக்குப் பறையறைந்து அறிவிப்போர் . ‘ அரசு கொற்றத் 
தருங்கடம் பூண்ட முரசெறி வள்ளுவ முதியனை எனவும் , திருநாள் 
படைநாள் கடிதாளென்றிப் பெருநாட் சல்லது பிறநாட் கறையாச் 
செல்வச் சேனை வள்ளுவ முதுமகன் எனவும் வரும் தொடர்கள் இவ் 
வள்ளுவர்க்குரிய 

விரித்துரைத்தல் காணலாம் . வழு 
என்றது , தம் கடமையில் தவறுதல 1 கிய குற்றத்தினை . வவளுவர் , 
எழுக சேனை என்று , அணி முரசு எற்றி துறைதொறும் விளித்தலும் , 
குவலயம் முழுதும் தழுவி விண்ணையும் திசையையும் தழுவும் மாத் 
தானை வல்லை குழுவி ஈண்டியது என்க . வல்லை - விரைவு . குழுவுதல் 
கூட்டமாகத் திரளுதல் . ஈண்டுதல் - நெருங்கிச் செறிதல் . என்பா , 
ஆல் என்பன அசைகள் . 

( 4 ) 


மூலபல வதைப் படலம் 


387 


9440 


அடங்கும் வேலைக ளண்டத்தி 

னகத்தகன் மலையும் 
அடங்கு மன்னுயிரனைத்துமவ் 

வரைப்பிடை யவைபோல் 
அடங்கு மேமற்றப் பெரும்படை 

யரக்கர் த மியாக்கை 
அடங்கு மாயவன் குறளுருத் 

தன்மையி னல்லால் . 


அடங்கும் வேலைகள் , அண்டத்தின் 

அகத்து அகல் மலையும் 
அடங்கும் , மன் உயிர் அனைத்தும் அவ் 

வரைப்பிடை அவைபோல் 
அடங்குமே , மற்று அப் பெரும்படை 

அரக்கர்தம் யாக்கை , 
அடங்கும் மாயவன் குறள் உருத் 

தன்மையின் அல்லால் ? 


பொ ! - அண்டத்தின் உள்ளிடத்திலே கடல்கள் அடங்குவன ! 
அவ் எல்லைக்குள் அகன்றுயர்ந்த மலைகளும் நிலை பெற்ற உயிர்கள் 
யாவும் அடங்குவன ; அவ்வெல்லையுட்பட்டு அடங்கிய , அவற்றைப் 
போன்று . ( எல்லா வுலகங்களும் ) தன்கண் அடங்குந் தன்மையதாய் 
திருமால் கொண்ட குறள் வடிவத்தின் தன்மையாலன்றி , அப்பெரிய 
மூலப்படையும் அதன்கண் உள்ள அரக்கா உடம்புகளும் ( இலங்கை 
யென்னும் அந்தச் சிறிய தீவின் எல்லைக்குள் ) அடங்குவனவோ ? 
( அடங்கா ) . 

கு : - திருமால் கொண்ட வாமன வடிவம் உலக முழுவதனையும் 
தன் ஈரடிக்குள் அடக்குந் தன்மையாதல் போன்று , இலங்கையில் 
வந்த மூலப் படையும் அண்ட முழுவதனையும் அடக்கி மேற்படும் 
பேரளவினது என்பதாம் . அடங்குமே என்புழி வினா ஏகாரம் எதிர் 
மறைப் பொருள் தந்தது . 

( 5 ) 


போருக்கு எழுந்த மூலபலச் சேனை வீரர்களின் இயல்பு 
9441 அறத்தைத் தின்றருங் கருணையைப் 

பருகிவே றமைந்த 
மரத்தைப் பூண்டு வெம் பாவத்தை 

மணம்புணர் மணாளர் 


388 


யுத்த காண்டம் 


நிறத்துக் காரன்ன நெஞ்சினர் 

நெருப்புக்கு நெருப்பாய் 
புறத்துப் பொங்கிய பங்கியர் 

காலனும் புகழ்வார் . 


அறத்தைத் தின்று , அருங்கருணையைப் 

பருகி , வேறு அமைந்த 
மறத்தைப் பூண்டு , வெம் பாவத்தை 

மணம்புணர் மணாளர் , 
நிறத்துக் கார் அன்ன நெஞ்சினர் , 

நெருப்புக்கு நெருப்பாப் 
புறத்துப் பொங்கிய பங்கியர் , 

காலனும் புகழ்வார் . 


பொ : - ( அந்த மூலப் பெருஞ் சேனையிலுள்ள வீரர்கள் ) அறத்தை 
( சோரென) த் தின்று தீர்த்து , அருமை வாய்ந்த கருணையை ( நீராகப் ) 
பருகித் தீர்த்து , அறத்திற்கு மாறாக அமைந்த மறச் செயலை ( பூணாக ) 
மேற்கொண்டு வெவ்விய பாவத்தினை ( மனையாளாக ) மணம் புணர்ந்த 
மணவாளப் பிள்ளைகள் ; நிறத்தாற் கரு மேக ததை யொத்து இருண்ட 
நெஞ்சத்தினை யுடையவர்கள் ; நெருப்பினையும் வெதுப்பும் கொடு 
நெருப்பாக (நெஞ்சத்திலுள்ள வெகுளித் தீ ) புறத்தேயும் வெளிப்பட் 
டாற் போன்ற ( செம்பட்டை ) மயிரினை யுடையவர்கள் ; ( எதிர்ப் 
பட்டா ருயிரைக் கவருந் திறத்தில் ) கூற்றுவனாலும் 

புகழத் 
தக்கவர்கள் . 


கு : - தின்னுதல் , பருகுதல் என்னும் சிறப்பு வினைகளால் அறம் 
சோறாகவும் கருணை நீராகவும் கொள்ளப் பட்டன . இது குறிப்புரு 
வகம் . தின்னுதல் பருகுதல் என்பன ஈண்டு அவ்வினை நிகழ்ச்சிகளைக் 
குறிக்காமல் அவ்வினைகட்குரிய செயப்படு பொருள்களை அறவே அழித் 
துப் போக்குதல் என்ற பொருளைத் தந்தன . வேறு அமைந்த மறம் 
என்றது , அறத்தின் தொடர்பின்றி யமைந்த வீரத்தினை . பூணுதல் 
அணியாக மேற் கொள்ளுதல் . பாவம்- கொடுஞ் செயல் . பாவம் 
தம்மோடு என்றும் பிரியாதுடனுறையும் நிலையில் தீவினைகளை மேலும் 
மேலும் விரும்பிச் செய்யும் இழிந்த இயல்பினர் என்பார் பாவத்தை 
மணம் புணர் மணாளர் என்ருர் . புறத்தே நிறத்தாற் கரியராகிய அவ் 
அரக்கர்கள் வஞ்சனைச் சூழ்ச்சிகளால் அகமும் கரியர் என்பார் , நிறத் 
துக் கார் அன்ன நெஞ்சினர் என்றார் . 


மூலபல வதைப் படலம் 


389 


அவர்களது உள்ளத்திலே கிளர்ந்தெழுந்த வெகுளித் தீ புறத்தே 
யும் பொங்கி வெளிப்பட்டாற் போன்ற செம்பட்டை மயிரினை 
யுடையவர் என்பார் , நெருப்புக்கும் நெருப்பாப் புறத்துப் பொங்கிய 
பங்கியர் என்றார் . பங்கி- தலை மயிர் . அந்தந்த உயிர்களுக்கு வகுத்த 
காலம் பார்த்துக் கொல்லும் தன்னைக் காட்டிலும் காலம் நோக்காது 
நினைத்த பொழுதே கொல்லுங் கொடுந் திறல் படைத்தமை பற்றிக் 
கூற்றுவனாலும் புகழத்தக்க கொடியோர் இவர் என்பார் , காலனும் 
புகழ்வார் என்றார் . புகழ்வார்- புகழப்படுவார் ; செயப்படு பொருள் 
வினைமுதல் போலக் கூறப்பட்டது . கருங்கடலினுள்ளேயுள்ள வட 
வைத் தீ புறத்தே வெளிப்பட்டெழுந்தாற் 

பாவம் 
நிறைந்த நெஞ்சத்தே தோன்றிய வெகுளித் தீ பொங்கி மேலெழுந் 
தது என்னும்படி மேல் நோக்கிய செந்நிறக் குஞ்சியர் என அவ்வரக் 
கரது அகத்தியல்பினையும் புறத் தோற்றத்தையும் தொடர்புபெறப் 
புலப்படுத்திய நயம் உணர்தற் குரியதாகும் . 

( 6 ) 


போன்று , 


9442 


நீண்ட தாள்களால் வேலையைப் 

புறஞ்செல நீக்கி 
வேண்டு மீனொடு மகரங்கள் 

வாயிட்டு விழுங்கித் 
தூண்டு வானுரு மேற்றினைச் 

செவிதொறுந் தூக்கி 
மூண்ட வான்மழை யுரித்துடுத் 

துலாவரு மூர்க்கர் . 


நீண்ட தாள்களால் வேலையைப் புறம் செல நீக்கி ; 
வேண்டும் மீனொடு மகரங்கள் வாயிட்டு விழுங்கி , 
தூண்டு வான் உரும் ஏற்றினைச் செவிதொறும் தூக்கி , 
மூண்ட வான்மழை உரித்து உடுத்து , உலாவரும் மூர்க்கர் . 


பொ : - ( மேலும் அவ் வரக்கர்கள் ) நெடிய கால்களால் கடல் நீரைப் 
புறத்தே செல்லுமாறு எற்றிப் போக்கித் தாம் விரும்பியுண்ணும் மீன் 
களுடன் மகரமாகிய பெரு மீன்களையும் வாயிலிட்டு விழுங்கி மேகத் 
தால் தோற்றுவிக்கப் பெறும் பேரிடியுட னமைந்த மின்னலைச் செவி 
களில் அணியாகத் தொங்க விட்டு வானிடத்தே மிக்கெழுந்த மேகங் 
களை உரித்து உடையாக வுடுத்திக் கொண்டு ( எங்கும் ) உலாவித் 
திரியும் கொடுமைக் குணமுடையவர்கள் . 


390 


யுத்த காண்டம் 


கு : - கையால் இறைத்தற்குரிய நீரைச் சிறுமை பற்றிக் கால்களால் 
எற்றி நீக்கும் வழக்கம் உலகியலிற் கண்டது . கடல் நீரைக் கால் 
களால் எற்றியிறைத்தல் என்பது எத்தகையோராலும் செய்ய 
வொன்ணாத அரிய செயல் . அச்செயலையும் எளிதிற் செய்ய வல்லவர் 
இவ்வரக்கா என்பதுபட , நீண்ட தாள்களால் வேலையைப் புறஞ்செல 
நீக்கி என்றார் . பிறங்கிடு முந்நீர் வெறுமணலாகப் புறங்காலிற் 

இறைப்பேன் ( கலித்தொகை - நெய்தல் -27 ) எனவரும் 
தொடா இங்கு ஒப்பு நோக்குதற் குரியதாகும் . வேலை - கடல் . மகரம் 
- பெருமீன் . தூண்டுதல் - தோற்றுவித்தல் . உரும் ஏர - பேரிடி ; 
என்றது . அதனிற் பிறந்த மின்னலை . 

( 7 ) 


போக 


9443 


மால்வரைக்குலம் பரலென 

மழைக்குலஞ் சிலம்பாக் 
கால்வரைப் பெரும் பாம்பு கொண் 

டசைத்தபைங் கழலார் 
மேல்வ ரைப்படர் கலுழன்வன் 

காற்றெனும் விசையோர் 
நால்வரைக்கொணர்ந் துடன் பிணித் 

தாலன்ன நடையார் . 


பால் வரைக்குலம் பரல் என , மழைக்குலம் சிலம்பா , 
சால் வரைப் பெரும்பாம்பு கொண்டு அசைத்த பைங் கழலார் ; 
மேல் வரைப்படர் கலுழன் வன்காற்று எனும் விசையோர் ! 
நால் வரைக் கொணர்ந்து உடன் பிணித்தால் அன்ன நடையார் 


பொ : - ( மேலும் அவ்வரக்கர்கள் , ) பெரிய மலைத் தொகுதிகள் (உள் 
ளிடு ) பரல்களாக ( அவற்றை மூடிய ) மேகங்கள் சிலம்பாக ( அமையத் 
தம் ) கால்களிலே மலைப் பாம்பினை நாணாகக் கொண்டு சுட்டிய பசிய 
பொன்னாலாகிய வீரக் கழல்களை யுடையவர்கள் ; மேலெல்லையிற் 
( பறந்து ) செல்லுகின்ற கருடனும் வலிய காற்றும் என்று சொல்லத் 
தக்க வேகத்தை யுடையவர்கள் ; தொங்கும் ( வாயினையுடைய ) மலை 
பாகிய யானைகளைக் கொணர்ந்து ஒரு சேரக் கட்டினாற் போன்ற 
( பெருமித ) நடையினை யுடையவர்கள் . 


கு : - பரல் - சிலம்பு ஒலித்தற் பொருட்டு அதனுள்ளே யிடப் 
பெறும் சிறுகற்கள் . போர் மேற்கொண்டு வந்த அவ்வரக்கர்கள் 
தடக்குங்கால் பெரிய மலைகளும் மேகத் தொகுதிகளும் அவர்தம் கால் 


மூலபல வதைப் படலம் 


391 


களில் அணியப்பட்ட சிலம்பு போற் காணப்படுமெனவும் , அன்னோர் 
தம் கால்களில் பாம்பினை நாணாகக் கொண்டு அமைத்த பசும் பொன 
னாலாய் வீரக்கழல்களை அணிந்துள்ளார் எனவும் , கருடனையும் காற் 
றினையும் ஒத்த விரைவும் யானைகள் பல ஒருங்கு கூடி வந்தாற் போன்ற 
பெருமித நடையும் வாய்க்கப் பெற்றவர் எனவும் அவர்தம் உயர்ந்த 
தோற்றப் பொலிவினை விரித்துரைத்தவாறு . நால்வாய் என்பது , 
தொங்கும் வாயினை யுடைமை பற்றி யானைக்கு வழங்கும் ஏதுப்பெயர் . 
வரை - மலை . நால் வாய்வரை எனற்பாலது நால்வரை என ஒரு சொல் 
தொக்கு நின்றது . நால்வரையைக் கொணர்ந்து என இரண்டா முருபு 
விரித்துரைக்க . 

( 8 ) 


9444 


உண்ணுந் தன்மைய வூன்முறை 

தப்பிடி னுடனே 
மண்ணி னின்றமால் யானையை 

வாயிடும் பசியார் 
தண்ணி னீர் முறை தப்பிடிற் 

றடக்கையாற் றடவி 
விண்ணின் மேகத்தை வாரிவாய்ப் 

பிழிந்திடும் விடாயர் . 


உண்ணும் தன்மைய ஊன்முறை தப்பிடின் உடனே 
மண்ணின் நின்ற மால் யானையை வாயிடும் பசியார் ; 
தண்ணின் நீர்முறை தப்பிடின் , தடக்கையால் தடவி , 
விண்ணின் மேகத்தை வாரி வாய்ப் பிழிந்திடும் விடாயர் . 


பொ : - ( அவ் அரக்கர்கள் , தாம் ) உண்ணுந் தன்மையின வாகிய 
ஊன் உணவுகள் கால முறையிற் கிடைக்காமல் தப்புமாயின் , பூமியில் 
( திசைக்குக் காவலாக ) நின்ற யானைகளையே வாயிலிட்டு விழுங்கும் 
( பெரும் ) பசியை உடையவர்கள் ; குளிர்ந்த இனிய நீர் குடிக்க வேண் 
டிய நேரத்திற் கிடைக்காமல் தவறுமாயின் ( தம்முடைய ) பெரிய 
கைகளால் தடவி வானத்திற் செல்லும் மேகத்தை ஒரு சேர வாரி ( த் 
தமது ) வாயிற் பிழிந்து கொள்ளும் ( அடங்காத ) நீர் வேட்கை யுடை 
பவர்கள் . 


கு ! - முறை தப்புதல் - கிடைக்க வேண்டிய நேரத்திற் கிடைக்கா 
மல் தடைப்படுதல் . மண்ணின் நின்ற மால் யானை - பூமியிற் காவ 
லாக நிவற திசை யானைகள் . ஆற்றல் மிக்க அவ்வரக்கர்களது பெரும் 
பசியுங் அடங்காத நீர் வேட்கையும் இதனாற் புலப்படுத்தியவாறு . ( 9 ) 


392 


யுத்த காண்டம் 


9445 


உறைந்த மந்தர முதலிய 


கிரிகளை யுருவ 


வெறிந்து வேனிலை காண்பவ - 

ரிந்துவால் யாக்கை 
சொறிந்து தீர்வுறு தினவினர் 

மலைகளைச் சுற்றி 
அறைந்து கற்றமாத் தண்டின 

ரசனியி னார்ப்பார் . 


உறைந்த மந்தரம் முதலிய கிரிகளை உருவ 
எறிந்து , வேல்நிலை காண்பவா ; இந்துவால் யாக்கை 
சொறிந்து , தீர்வு உறு தினவினர் ; மலைகளைச் சுற்றி 
அறைந்து , கற்ற மாத்தண்டினர் ; அசனியின் ஆர்ப்பார் . 


பொ : - ( மேலும் அவ்வரக்கர்கள் , நில எல்லையில் ) தங்கிய மந்தர 
மலை முதலாகவுள்ள பெருமலைகளை ஊடுருவிப் பிளக்குமாறு வீசி 
எறிந்து தம் வேலின் கூர்மை நிலையைச் சோதித்து அறிபவர்கள் ; 
( வானிடத்தே உலவும் ) சந்திரனால் தம் உடம்பினைச் சொறிந்து தீர்த்த 
துக் கொள்ளும் உடல் தினவு உடையவர்கள் ; மலைகளின் மீது சுழற்றி 
அறைந்து பயின்ற பெரிய தண்டாயுதத்தை உடையவர்கள் ; இடியினை 
யொத்துப் பெரு முழக்கஞ் செய்பவர்கள் , 


கு ! - உறைதல் - தங்குதல் . உருவுதல் - துளைத்து உட் செல்லு 
தல் . வேல்நிலை - வேற் படையின் கூர்மை நிக . காணுதல் - சோதித்து 
அறிதல் . இந்து - சந்திரன் . தம் உடம்பின் தினவு நீங்கச் சந்திரனையே 
கிப்பியாகக் கொண்டு சொறிந்து கொள்ளும் பெருவன்மை படைத் 
தவா என்பார் , இந்துவால் யாக்கை சொறிந்து தீர்வுறு தினவினர் 
என்றார் . மாத்தண்டு - பெரிய தண்டாயுதம் . அசனி - இடி . 


( 10 ) 


9446 


சூலம் வாங்கிடிற் சுடர்மழு 

வேந்திடிற் சுடர்வாள் 
கோலும் வெஞ்சிலை பிடித்திடிற் 

கொற்றவேல் கொள்ளிற் 
சால வன் றண்டு தரித்திடிற் 

சக்கரந் தாங்கிற் 
காலன் மால்சிவன் குமரனென் 

றிவரையுங் கடப்பார் . 


மூலபல வதைப் படலம் 


393 


சூலம் வாங்கிடின் , சுடர்பழு 

ஏந்திடின் , சுடர் வாள் 
கோலும் வெஞ்சிலை பிடித்திடின் , 

கொற்றவேல் கொள்ளின் , 
சால வன் தண்டு தரித்திடின் , 

சக்கரம் தாங்கின் , 
காலன் , மால் , சிவன் , குமரன் , என்று 

இவரையும் கடப்பார் . 


பொ : - ( அவ்வரக்கர்கள் ) சூலப்படையைக் கையிற் கொண்டால் , 
ஒளியினையுடைய மழுப்படையைக் கையில் ஏந்தினால் , ஒளிவீசுகின்ற 
வாட்படை , வளைந்த கொடிய வில் என்பவற்றைக் கையிற் பிடித்தால் , 
வெற்றி பொருந்திய வேற்படையைக் கையிற்கொண்டால் , மிக்க 
வன்மையினை யுடைய தண்டாயுதத்தைக் கையிற் பிடித்தால் , சக்கரப் 
படையைத் தாங்கினால் , கூற்றுவன் , திருமால் , சிவன் , முருகன் எனப் 
போற்றப்பெறும் இத் தெய்வங்களையும் வெற்றிகொள்ள 

வல்ல 
வர்கள் . 


5 : - சூலம் 

- சூலம் வாங்கிடிற் காலனையும் , சுடர் மழுவேந்திடிற் 
சிவனையும் , சுடர்வாள் கோலும் வெஞ்சிலை பிடித்திடின் சால வன் 
தண்டு தரித்திடின் சக்கரம் தாங்கின மாலையும் , 

தாங்கின மாலையும் , கொற்றவேல் 
கொள்ளின் குமரனையும் வென்று மேம்படும் பேராற்றல் படைத் 
தவர்கள் இவ் வரக்கர்கள் என்றவாறு . கடத்தல் - போரில் வென்று 
மேம்படுதல் . 

( 11 ) 


9447 


ஒருவரே வல்ல ரோருல 

கத்தினை வெல்ல 
இருவர் வேண்டுவ ரேழுல 

கத்தையு மிறுக்கத் 
திரிவ ரேலுடன் றிரிதரு 

நெடு நிலஞ் செவ்வே 
வருவ ரேலுடன் கடல்களுந் 

தெடார்ந்து பின் வருமால் . 


ஒருவரே வல்லா , ஓர் உலகத்தினை வெல்ல ; 
இருவர் வேண்டுவர் , ஏழ் உலகத்தையும் இறுக்க ; 
திரிவரேல் , உடன் திருதரும் நெடுநிலம் ; செவ்வே 
வருவரேல் , உடன் கடல்களும் தொடர்ந்து , பின் வருமால் . 


394 


யுத்த காண்டம் 


பொ : - ஒருலகத்தினை வெல்வதற்கு ( அவ்வரக்கருள் ) ஒருவரே 
( போதிய ) வன்மை படைத்தவர் . ஏழுலகங்களையும் அழித்தொழிக்க 
வேண்டுமாயின் ( அவருள் ) இருவர் வேண்டப்படுவர் . ( அன்னோர் ) 
புறத்தே திரிவராயின் அவருடனே நீண்ட நிலம் முழுவதும் உடன் 
திரியும் . ( மீண்டு ) நேரே வருவராயின் ( அவரது வேகத்தால் ஈர்க்கப் 
பட்டுக் ) கடல்களும் ( அவருடன் ) தொடர்ந்து பின்வரும் . 


ஒருலகத்தினை வெல்ல ஒருவரே வல்லவர் ; ஏழுலகத்தையும் 
இரக்க இருவர் வேண்டுவர் ; திரிவரேல் நெடுநிலம் உடன் திரிதடும் ; 
செவ்வே வருவரேல் கடல்களும் தொடர்ந்து பின்வரும் என இயையும் . 
ஆல் - அசை . இறுத்தல் - அழித்தல் . திரிதல் புறத்தே சென்று 
உலவுதல் . செவ்வே வருதல் - சென்ற நெறியே நேரே மீளுதல் . மூலப் 
படையிலுள்ள அவ்வரக்கர்கள் ஒருவராகவோ அன்றி இருவராகவோ 
நின்று இல்வுலகினையும் ஏழுலகங்களையும் அழிக்க வல்ல பேராற்றல் 
படைத்தவர் என்பதாம் . 

( 12 ) 


நால்வகைச் சேனைகளின் மிகுதி 


9448 


மேக மெத்தனை யத்தனை 

மால்கரி விரிந்த 
நாக மெத்தனை யத்தனை 

தேர் நனி நாளாப் 
போக முற்றின வெத்தனை 

யத்தனை புரவி 
ஆக முற்றன வெத்தனை 

யத் தனை யனிகம் . 


மேகம் எத்தனை , அத்தனை மால்கரி ; விரிந்த 
நாகம் எத்தனை , அத்தனை தேர் ; நனி நாளாப் 
போகம் முற்றின எத்தனை , அத்தனை புரவி ; 
ஆகம் உற்றன எத்தனை , அத்தனை அனிகம் . 


பொ : - ( பிரமன் படைத்த அண்டத்துள் ) மேகங்கள் எத்தனையோ 
அத்தளை மிகப்பெரிய யானைகள் ; விரிந்து பரவிய மலைகள் எத்தனையோ 
அத்தனை தேரிகள் : நீண்ட நாட்களாக விளைந்து முற்றிய நெற்கதிர்கள் 
எத்தனையோ அத்தனை குதிரைகள் ; உடம்பினைப் பெற்ற உயிர்கள் 
எத்தனையோ அத்தனை காலாட்படைகள் . 


மூலபல வதைப் படலம் 


395 


கு : - மூலப் பெரும்படையி லுள்ள நால்வகைச் சேனைகளின் 
மிகுதியை உணர்த்துவது இச் செய்யுள் . வானிற் பரவிய மேகங்களை 
யொத்தது யானைக் கூட்டம் எனவும் , உலகில் விரிந்து பரவிய மலைகளை 
யொத்தது தேர்களின் தொகுதி எனவும் . நன்றாக விளைந்து முற்றிய 
நெற்கதிர்களை யொத்தது குதிரைத் திரள் எனவும் , உலகில் உடம் 
பொடு கூடிய ஏனைய உயிர்கள் எத்துணையோ அத்துணை அளவினது 
காலாட்படை எனவும் உவமை கூறி விளக்கியவாறு . நாகம் - மலை .. 
போகம் - விளைவு இச்சொல் இங்கு விளையுளாகிய நெற்கதிர்களை 
உணர்த்தி நின்றது . முற்றி வளைந்த நெற்கதிர்களைக் குதிரைத் 
திரளுக்கு உவமை கூறும் மரபுண்மை , மருங்கு விளைகதிர்ச் செந்நெல் 
வயப்புரவி முகங்காட்ட ( பெரிய - திருநாவுக்கரசர் புராணம் ) என 
வரும் தொடரால் இனிது விளங்கும் . ஆகம் - உடம்பு . அனிகம் 
சேனை ; ஈண்டுக் காலாட்படையினை உணர்த்தியது . 

( 13 ) 


சேனைகளின் அணிநலம் 


9449 


இன்ன தன்மைய யானைதே 

ரிவுளியென் றிவற்றின் 
பன்னு பல்லணம் பருமமற் 

றுறுப்பொடு பலவும் 
பொன்னு நன்னெடு மணியுங் கொண் 

டல்லது புனைந்த 
சின்ன முள்ளன வில்லன 

மெய்ம்முற்றுந் தெரிந்தால் . 


இன்ன தன்மைய யானை , தேர் , இவுளி , என்று இவற்றின 
பன்னு பல்லணம் , பருமம் , மற்று உறுப்பொடு பலவும் , 
பொன்னும் நல்நெடு மணியும் கொண்டு அல்லது புனைந்த 
கின்னம் உள்ளன இல்லன , மெய்ம் முற்றும் தெரிந்தால் . 


பொ : - இத்தகைய இயல்பினவாகிய யானை தேர் குதிரை என்ற 
இவற்றின் உடல் முழுவதனையும் தெரிந்து நோக்கினால் , சிறப்பித் 
துனரக்கத்தக்க குதிரைக் கலனையும் யானை மேலிடும் தவிசும் ஏனை 
அங்கங்களுடனே அமைந்த பலவும் பொன்னையும் நல்ல பெரிய மணி 

கொண்டன்றிப் ( பிறவற்றைக் கொண்டு ) புனையப்பட்ட . 
சிறுமையுடையனவாக உள்ளவை இல்லாதனவாயின . 


களையும் 


: 396 


யுத்த காண்டம் 


யானை 


கு . 

தேர் இவுளி என்று இவற்றின் மெய்முற்றும் 
தெரிந்தால் , பொன்னும் நல்நெடுமணியும் கொண்டு அல்லது புனைந்த 
சின்னம் உள்ளன இல்லன என இயையும் . இல்லன என்பது ஆக்க 
வினைக்குறிப்பாதலின் ஆக்கச் சொல் வருவித்துரைக்கப்பட்டது . 
பல்லணம் - குதிரைக் கலனை . பருமம் - யானை மேலிடுந் தவிசு . சின்னம் 
சிறமை . 

( 14 ) 


சேனைகள் எழுப்பிய தூளியும் யானையின் மதநீரும் 


9450 


இப்பெரும்படை யெழுந்திரைத் 

தேகமே லெழுந்த 
துப்பு தீர்த்தன்ன தூளியின் 

படலமீத் தூர்ப்பத் 
திப்பில் கார் நிறந் தவிர்ந்தது 

கரிமதந் தழுவ 
உப்பு நீங்கிய தோங்கு நீர் 

வீங்கலை யுவரி . 


இப் பெரும்படை எழுந்து இரைத்து ஏக, மேல் எழுந்த 
துப்பு உதிர்த்து அன்ன தூளியின் படலம் மீத்தூர்ப்ப , 
தப்பு இல் கார் நிறம் தவிர்ந்தது ; கரிமதம் தழுவ 
உப்பு நீங்கியது ஓங்கு நீர் வீங்கு அலை உவரி . 


பொ ! - இந்த மூலப் பெருஞ்சேனை எழுந்து ஆரவாரித்துச் செல்ல , 
மேலே கிளம்பிய பவளத்தைப் பொடி செய்தாலொத்த துகளின் 
தொகுதி , மேலே வானத்தை நிரப்பியதனால் , குற்றமில்லாத மேகம் 
( தனது ) கருமை நிறம் நீங்கியது ( செந்நிறமுற்றது ) ; யானையின் 
மதநீர் பாய்ந்து கலந்ததனால் , அலைமிக்கு உயரும் நீரையுங் மிக்க 
ஒலியையும் உடைய உவர்க்கடல் ( தனது ) உப்புச் சுவை நீங்கியது . 


கு : - படைகள் செல்லும்பொழுது மேலெழுந்த செந்நிறத் துகள் 
களால் கருமேகம் செம் மேகமாகிய தென்றும் , யானையின் மதநீர் 
கலந்ததால் உவர்க்கடல் உப்பு நீங்கியதென்றும் கூறியது பிறிதின் 
குணம் பெறலணியின்பாற்படும் . 

( 15 ) 


மூலபல வதைப் படலம் 


397 ) 


சேனைகள் புறப்பட்ட இலங்கை நகர வாயில்களின் தோற்றம் 


9451 


மலையும் வேலையு மற்றுள 

பொருள்களும் வானோர் 
நிலையு மப்புறத் துலகங்கள் 

யாவையு நிரம்ப 
உலைவு றாவகை யுண்டுபண் 

டுமிழ்ந்தபே ரொருமைத் 
தலைவன் வாயொத்த விலங்கையின் 

வாயில்க டருவ . 


மலையும் , வேலையும் , மற்று உள பொருள்களும் , வானோர் 
நிலையும் , அப்புறத்து உலகங்கள் யாவையும் , நிரம்ப 
உலைவு உறாவகை உண்டு , பண்டு உமிழ்ந்த பேர் ஒருமைத் 
தலைவன் வாய் ஒத்த - இலங்கையின் வாயில்கள் தருவ . 


பொ ! - ( இத்தகைய பெருஞ் சேனையை ) வெளிப்படுத்துவன 
வாகிய இலங்கை நகரத்தின் வாயில்கள் , மலைகளும் கடல்களும் மற்று 
முள்ள பொருள்களும் தேவர்களின் இருப்பிடமாகிய வானுலகும் 
அப்புறத்துள்ள உலகங்கள் யாவும் நிலைகுலைந்தழியாதபடி ( தன் 
வயிற்றினுள்ளே ) நிரம்புமாறு ( அவற்றையெல்லாம் ) முன்னொரு 
காலத்து உண்டு உமிழ்ந்து வெளிப்படுத்திய பெருமை வாய்ந்த 
ஒப்பற்ற முதல்வனாகிய திருமாலின் வாயினை ஒத்துத் தோன்றின . 


கு ! - தருவ , இலங்கையின் வாயில்கள் , தலைவன் வாய் ஒத்த என 
முடியும் . மலையும் வேலையும் 

வேலையும் மற்றுள பொருள்களும் வானோர் 
நிலையும் அப்புறத்து உலகங்கள் யாவையும் உலைவுறாவகை 

பண்டு 
உண்டு உமிழ்ந்த தலைவன் என்றது , திருமாலாகிய கடவுளை . 


அறுபொருளிவனென்றே அமரர்கணந் தொழுதேத்த 
உறுபொருளொன்றின்றியே உலகடைய உண்டனையே 


எனத் திருமாலைப் போற்றுவதாக அமைந்த ஆய்ச்சியர் குரவைப் 
பாடல் இங்கு எண்ணத் தகுவதாகும் . மூலப் பெரும்படை உள்ளிருந்து 
வெளிப்படும் நிலையில் அமைந்த இலங்கை நகரத்தின் வாயில்கள் 
உலகத்தை உண்டுமிழ்ந்த திருமாலின் வாயினை ஒத்துத் தொன்றின 
என்பதாம் . உலைவுறுதல் - நிலைகுலைந்தழிதல் . உலைவுறாவகை உண்டு 
உலைவுறாவகை உமிழ்ந்த என ஈரிடத்தும் சென்றியைந்தது . ( 16) 


398 


யுத்த காண்டம் 


மூல சேனைகளைக் கண்டு வானரம் இரிந்தோடுதல் 


19452 


கடம்பொ ராமதக் களிறுதேர் 

பரிமிடை காலாள் 
படம் பொறாமையி னனந்தலை 

யனந்தனும் பதைத்தான் 
விடம் பொ றாதிரி யமரர்போற் 

குரங்கின மிதிக்கும் 
இடம்பொ றாமையி னிரிந்துபோய் 

வட திசை யிறுத்த ! 


கடம் பொறா மதக்களிறு , தேர் , பரி , மிடை காலாள் 
படம் பொறாமையின் நனந்தலை அனந்தனும் பதைத்தான் ; 
விடம் பொறாது இரி அமரர் போல் குரங்கு இனம் மிதிக்கும் 
இடம் பொறாமையின் இரிந்து போய் , வடதிசை இறுத்த . 


பொ : - கன்னத்தில் தங்காது பெருகி வழியும் மதநீரையுடைய 
ஆண் யானைகளும் தேர்களும் குதிரைகளும் காலாள் வீரர்களும் ஆகிய 
அரக்கர் சேனையைத் தன்னுடைய படத்தினால் தாங்கப் பொறாமல் 
பரந்த ( ஆயிரந் ) தலையினையுடைய ஆதிசேடனும் நடுக்குற்று வருத் 
தினான் . ஆலகால நஞ்சின் வேகத்தைத் தாங்கப் பொறாது அஞ்சி 
யோடிய தேவர்களைப் போன்று அங்குள்ள வானரக் கூட்டம் 
காலூன்றி நிற்குமிடத்துப் பொறுத்து நிற்ற லாற்றாமையால் அஞ்கி 
யோடிப் போய் ( கடலின் ) வடகரையில் தங்கின . 


கடம் - யானையின் கன்னம் , நனந்தலை அனந்தன் - பரந்த 
ஆயிரத் தகைளையுடைய ஆதிசேடன் . விடம்- நஞ்சு; என்றது , பாற் 
கடல் கடையுங்கால் தோன்றிய ஆலகால நஞ்சினை . இரிதல் - நிலை 
குலைந்து அஞ்சி ஓடுதல் . 

( 17 ) 


கவிக் கூற்று 


19453 


ஆழி மால்வரை வேலி சுற் 

றிடவகுத் தமைத்த 
ஏழு வேலையு மிடுவலை 

யரக்கரே யினமா 


மூலபல வதைப் படலம் 


399 


வாழி காலனும் விதியும் வெவ் 

வினையுமே மள்ளர் 
தோழ மாமதி லிலங்கைமால் 

வேட்ட மேற் றொடர்ந்தான் . 


ஆழி மால் வரை வேலி சுற்றிட 

வகுத்து அமைத்த 
ஏழு வேலையும் , இடு வலை ; 

அரக்கரே , இன மா 
வாழி காலனும் விதியும் வெவ் 

வினையுமே , மள்ளர் ; 
தோழம் , மாமதில் இலங்கை ; மால் 

வேட்டம் மேல் தொடர்ந்தான் . 


பொ- சக்கரவாளமலை வேலியாகச் சுற்றி நிற்க , 

வேலியாகச் சுற்றி நிற்க , வகைப்பட 
அமைந்த ஏழு கடல்களும் ( விலங்குகளைப் பிடித்தற் பொருட்டு 
விரித்து ) இடப்பட்ட வலைகள் ; ( இவ்விடப் பரப்பில் உள்ள ) அரக்கர் 
களே ( வேட்டையிற் பிணித்தற்குரிய ) கூட்டமாகிய விலங்குகள் ; 
கூற்றுவனும் விதியும் ( அரக்கரது ) கொடிய வினையு மே ( வேட்டைத் 
தொழிலில் ஈடுட்ட ) ஏவலராகிய வீரர்கள் ; (விலங்குகள் செறிந்துள்ள ) 
தொழுவம் , பெரிய மதிலாற் சூழப்பட்ட இலங்கை நகரம் . வேட் 
டைத் தொழிலை மேற் கொண்டு தொடர்ந்து நின்ற வேடர் தலைவன் 
திருமாலின் அமிசமாகிய இராமன் . 


காட்டில் வாழும் விலங்குகளை வேட்டையாடச் செல் 
வோன் ஏவலர்கள் சூழக் காட்டைக் சுற்றிலும் வலைவிரித்து விலங்கு 
களை ஓரிடத்தே அடையும்படி செய்து அத் தொழுவத்துட் புகுந்து 
அவற்றை வேட்டத்தாற் கொல்வது போன்று , இராமனாகிய வேட 
னும் அரக்கரென்னும் விலங்குகளை எய்து கொல்லுதற்குக் கூற்றுவனை 
யும் விதியையும் அரக்கரது பாவத்தையும் தனக்குத் துணையாகக் 
கொண்டு இலங்கையாகிய தொழுவத்தை யடைந்து வேட்டைத் 
தொழிலில் முற்பட்டு நின்றான் என உருவக அணி அமைய ஆசிரியர் 
புனைந்து கூறினாரென்க . இச் செய்யுள் முற்றுருவகம் . இனமா - கூட்ட 
மாகிய விலங்குகள் . வாழி - அசை . விதி - ஊழ் . வெவ்வினை - பாவம் . 
தோழம் - தொழுவம் ; விலங்குகள் செறிந்து நிற்கும் இடம் . மால் 
என்றது , இராமனை . 

( 18 ) 


400 


யுத்த காண்டம் 


சேனைகளின் பேராரவாரம் 


9454 


ஆர்த்த வோசையோ வலங்குதே 

ராழியி னதிர்ப்போ 
கார்த்திண் மால்கரி முழக்கமோ 

வாசியின் கலிப்போ 
போர்த்த பல்லியத் தரவமோ 

நெருக்கினார் புழுங்கி 
வேர்த்த வண்டத்தை வெடித்திடப் 

பொடிந்தது மேன்மேல் , 


ஆர்த்த ஓசையோ ? அலங்கு தேர் 

ஆழியின் அதிர்ப்போ ? 
கார்த் திண் மால் கரி முழக்கமோ ? 

வாசியின் கலிப்போ ? 
போர்த்த பல் இயத்து அரவமோ ? - 

நெருக்கினாற் புழுங்கி 
வேர்த்த அண்டத்தை வெடித்திடப் 

பொடித்தது , மேன்மேல் . 


பொ ! .. நெருக்கத்தாற் புழுங்கி வோக்கின்ற அண்டத்தை வெடித் 
திடும்படி மேலும் மேலும் மிக்குத் தோன்றியது , ( வீரர்கள் ) ஆர 
வாரித்த ஓசையோ , அசைந்து செல்லும் தேர்ச் சக்கரங்களின் அதிர்ப் 
பொலியோ , கரிய திண்ணிய யானைகளின் பிளிற்றொலியோ , குதிரை 
களின் கனைப்பொலியோ , பரவிச் செறிந்த பல வாத்தியங்களின் 
ஒலியோ ? 


கு : - அண்டத்தை வெடித்திட மேன்மேற் பொடித்தது , 
ஓசையோ , அதிர்ப்போ , முழக்கமோ , கலிப்போ , அரவமோ என 
இயையும் . பொடித்தல் - தோன்றுதல் , வாசி - குதிரை . ( 19 ) 


சேனைக் கடலின் தோற்றம் 


9445 


வழங்கு பல்படை மீனது 

மதகரி மகரம் 
முழங்கு கின்றது முரிதிரைப் 

பரியது முரசந் 


மூலபல வதைப் படலம் 


401 


தழங்கு பேரொலி கலிப்பது 

தறுகண்மா நிருதப் 
புழுங்கு வெஞ்சினச் சுறவது 

நிறைபடைப் புணரி . 


வழங்கு பல்படை மீனது ; 

மதகரி மகரம் 
முழங்குகின்றது ; முரி திரைப் 

பரியது ; முரசம் 
தழங்கு பேர் ஒலி கலிப்பது ; 

தறுகண் மா நிருதப் 
புழுங்கு வெஞ்சினச் சுறவது 

நிறைபடைப் புணரி . 


பொ- நிறைந்த சேனையாகிய கடல் , செலுத்துதற்குரிய ஆயுதங் 
களாகிய மீன்களை யுடையது ; மதம் பொருந்திய யானையாகிய மகர 
மீன் ( தன்கண் ) முழங்குகின்றது ; குதிரைகளாகிய மடங்குகின்ற அலை 
களையுடையது ; முரசம் முழங்குகின்ற பேரொலியாகிய ஓசையை 
யுடையது . அஞ்சாமையும் பெருமையும் வாய்ந்த அரக்கர்களாகிய 
மனங்கனலும் மிக்க வெகுளியை யுடைய சுறாமீன்களையுடையது . 

படைப் புணரி - சேனையாகிய கடல் ; சேனையைக் கடலாக 
உருவகித்ததற்கேற்ப வாள் வேல் முதலியவற்றை மீனாகவும் , யானையை 
மகரமாகவும் , பரியை அயைாகவும் , முரசின் முழக்கத்தைக் கட 
லோசையாகவும் , ஆசிரியர் உருவகித்தார் . இயைபுருவகம் . முரிதல் - 
மடங்கிமாறுதல் . திரைப்பரியது என்பதனைப் பரித்திரையது என 
மாற்றுக . 

( 20 ) 


அரக்கர் சேனை விசும்பினும் பரவுதல் 


9456 


தசும்பிற் பொங்கிய திரள்புயத் 

தரக்கர் தந் தானை 
பசும்புற் றண்டல மிதித்தலிற் 

கரிபடு மதத்தின் 
அசும்பிற் சேறுபட் டளறுபட் 

டமிழுமா லடங்க 
விசும்பிற் சேறலிற் கிடந்ததவ் 

விலங்கன்மே லிலங்கை . 


26 


409 


யுத்த காண்டம் 


தசும்பின் பொங்கிய திரள், புயத்து 

அரக்கர் தம் தாள் 
பசும் புல் தண்தலம் மிதித்தலின் , 

கரிபடு மதத்தின் 
அசும்பின் சேறுபட்டு , அளறுபட்டு 

அமிழுமால் , அடங்க ; 
விசும்பின் சேறலின் கிடந்தது , அவ் 

விலங்கல்மேல் இலங்கை . 


பொ ! - குடம் போன்று பருத்தெழுந்த திரண்ட தோள்களை 
யுடைய அரக்கரது சேனை , பசும்புல்லினைக் கொண்ட குளிர்ந்த 
நிலத்தில் மிதித்தலாலும் , யானைகளிடத்தே யுண்டாகும் மத நீர்ப் 
பெருக்காலும் இலங்கை நகரம் நீர்பொசியும் நிலத்திற் சேறுபோன்று 
குழைந்த சேறாகி ( அதனுள் ) ஒருங்கே அழுந்திப்போயிருக்கும் . ( அச் 
சேனைகள் தரைவழியாக அன்றி ) வான்வழியாகச் சென்றமையால் 
( சுவேலாசலம் என்னும் ) அம்மலையிடத்தே ( அந்நகர் அழியாது ) 
கிடந்தது . 


கு : - தசும்பு- குடம் . பொங்குதல் - கிளர்ந்தெழுதல் . தண்தலம் 
நீராற் குளிர்ந்த நிலம் மிதித்தலின் , மதத்தின் என்புழி இன்னுருபுகள் 
ஏதுப்பொருளன . அசும்பு - நீர்கசியும் நிலம் . அசும்பின் என்புழி இன் 
ஒப்புப் பொருளில் வந்தது . அளறு படுதல் - குழைந்த சேறாதல் . மூலப் 
பெரும்படை நிலத்தில் அடிவைத்துச் சென்றிருந்தால் இலங்கை நகர் 
சேறாகிக் குழைந்து அதனுள் அழுந்திப்போயிருக்கும் . அப்படைகள் 

வழியே சென்றமையால் அவ்விலங்கை நகரம் அழிவின்றி 
மலையில் தங்குவதாயிற்று எனப் புனைந்துரை வகையாற் படையின் 
மிகுதியைப் புலப்படுத்தியவாறு . 

( 21 ) 


வான் 


அரக்கர் சேனையைப் பார்த்து அஞ்சிய வானவர்கள் , 
சிவபெருமானை இறைஞ்சுதலும் இறைவன் அவர்களது 

அச்சத்தைப் போக்குதலும் 


9457 


படியைப் பார்த்தனர் பரவையைப் 

பார்த்தனர் படர்வான் 
முடியைப் பார்த்தனர் பார்த்தனர். 

நெடுந்திசை முழுதும் 


மூலபல வதைப் படலம் 


403 


விடியப் பார்ப்பதோர் வெள்ளிடை 

கண்டிலர் மிடைந்த 
கொடியைப் பார்த்தனர் வேர்த்தனர் 

வானவர் குலைந்தார் . 


படியைப் பார்த்தனர் ; பரவையைப் 

பார்த்தனர் ; படர்வான் 
முடியைப் பார்த்தனர் ; பார்த்தனர் , 

நெடுந்திசை முழுதும் ; 
விடியப் பார்ப்பது ஓர் வெள்ளிடை 

கண்டிலர் ; மிடைந்த 
பொடியைப் பார்த்தனர் ; வேர்த்தனர் , 

வானவர் குலைந்தார் . 


பொ : - தேவர்கள் , பூமியை நோக்கினார்கள் கடலை நோக்கி 
னார்கள் ; படர்ந்து செல்லுதற்குரிய வானத்தின் உச்சியை நோக்கி 
னார்கள் ; ( அரக்க வீரர்கள் கொண்ட ) செறிந்த கொடிகளை ( எங்கும் ) 
கண்டார்கள் ; இருள் நீங்கிப் புலப்படக் காண்பதோர் 

வெளி 
-யிடத்தைக் கண்டிலர் ; ( உடல் ) வியர்த்தவராய் ( உள்ளம் ) நடுங்கி 
னார்கள் . 

கு ! - வானவர் , படியைப் பார்த்தனர் ; பரவையைப் பார்த்தனர் ; 
வான் முடியைப் பார்த்தனர் ; வெள்ளிடை கண்டிலர் ; வேர்த்தனர் , 
குலைந்தார் என இயையும் . படி - பூமி . பரவை - கடல் .. வான் முடி 
வானத்து உச்சி . விடிதல் - இருள் நீங்கிப் பொருள் புலனாதல் . ( 22 ) 


9458 


உலகி னாமலா வுருவெலா 

மிராக்கத வுருவா 
அலகில் பல்படை பிடித்தமர்க் 

கெழுந்தவோ வன்றேல் 
விலகி னீர்த்திரை வேலையோ 

ரேழும் போய் விதியால் 
புலைகொள் வல்லுருப் பொடித்தன 

வோவெனப் புகன்றார் . 


உலகில் நாம் அலா உரு எலாம் 

இராக்கத உருவா , 
அலகு இல் பல்படை பிடித்து அமர்க்கு 

எழுந்தவோ ? அன்றேல் 


04 


யுத்த காண்டம் 


விலகுஇல் நீர்த்திரை வேலை ஓர் 

ஏழும் போய் விதியால் 
புலை கொள் வல் உருப் பொடித்தனவோ ? 

எனப் புகன்றார் . 


பொ : - உலகத்தில் நாம் அல்லாத ஏனைய உருவங்களெல்லாம் 
( இப்பொழுது ) அரக்கர் உருவங்களாகி அளவில்லாத பல ஆயுதங்களைக் 
கையிற்கொண்டு போருக்கு எழுந்தன 3 வா ? அங்ஙனம் அன்றாயின் 
நீங்குதலில்லாத தன்மையவாகிய அலைகளையுடைய கடல்கள் ஏழும் 
ஊழ் வயத்தால் தம் தன்மை திரிந்து புலைத்தன்மை கொண்ட வலிய 
அரக்கர் உருவங்களாக முகிழ்த்தனவோ ? 

ஐயுற்றார்கள் 
( தேவர்கள் ) . 


என 


கு : - தம்மைத் தவிரத் தம்மாற காணப்படுவார் அனைவரும் 
அரக்கர்களேயாகச் செறிந்து தோன்றுதலைக் கண்ட தேவர்கள் , 
நம்மையல்லாத ஏனைய உடம்புடைய உயிர்களெல்லாம் இப்பொழுது 
அரக்கர் வடிவங்களைப் பெற்றுப் படைக்கல மேந்திப் போருக்கு 
முற்பட்டனவோ ? அன்றி ஏழு கடல்களும் ஊழ்வயத்தால் இங்ஙனம் 
புலைத் தன்மை கொண்ட வலிய அரக்கர் வடிவங்களாக முகிழ்த்துத் 
தோன்றினவோ எனத் தம்முள் ஐயுற்று வருந்தினர் என்பதாம் . 
பொடித்தல் - முகிழ்த்தல் ; மேற்பட்டுத் தோன்றுதல் . 

( 23 ) 


இச்செய்யுளின்பின் 41 என்னும் எண்ணுள்ள அச்சுப் புத்தகத்தில் 
பின்வருமாறு ஒரு மிகைப் பாடல் காணப்படுகின்றது : 


9458a 


மூன்றி னூற்றினோ டாயிர முளவென வெள்ளம் 
ஆன்ற தேர்பரி கரியவை யானையு மடங்கி 
மூன்று லோகமு முற்றும் போய் முடிவுறு மென்ன 
ஏன்று சென்றதவ் விராமன்மே லிராக்கதப் பரவை . 


9459 


நடுங்கி நஞ்சடை கண்டனை 

வானவர் நம்ப 
ஒடுங்கி யாங்கரந் துறைவிட 

மறிகில முயிரைப் 
பிடுங்கி யுண்குவர் யாரிவர் 

பெருமைபண் டறிந்தார் 
முடிந்த தெம்வலி யென்றன 

ரோடுவான் முயல்வார் . 


மூலபல வதைப் படலம் 


405 


நடுங்கி , நஞ்சு அடை கண்டனை , 

வானவர் ‘ நம்ப ! 
ஒடுங்கி யாம் கரந்து உறைவிடம் 

அறிகிலம் ; உயிரைப் 
பிடுங்கி உண்குவர் ; யார் , இவர் 

பெருமைபண்டு அறிந்தார் ? 
முடிந்தது , எம் வலி என்றனர் , 

ஓடுவான் முயல்வார் . 


பொ ! - போர்க்களத்தை விட்டு ஓடுதற்கு முயன்றவராகிய 
தேவர்கள் , நஞ்சு சேர்ந்த மிடற்றினை யுடையவனாகிய சிவபெருமானை 
நடுங்கி அடைந்து , நம்பனே ! யாங்கள் ஒடுங்கி மறைந்து தங்குதற் 
குரிய ( பாதுகாவலான ) இடத்தை அறிகின்றிலோம் . ( இவ்வரக்கா 
களோ உடம்போடு ) உயிரைப் பறித்து உண்பவர்கள் ; இவர்களது 
பெரு வன்மையினை முன்னமே உணர்ந்தார் யாவர் ? எமது வன்மை 
யனைத்தும் ( இவர்களைக் கண்ட ) இன்றோடு முடிவுற்றது என்று 
கூறினர் . 

கு- அரக்கரது படைப்பெருக்கத்தைக் கண்டு நடுங்கி ஓடுதற்கு 
முயன்ற தேவர்கள் , முன்னாளிற் பாற்கடலிற் றோன்றிய ஆலகால 
தஞ்சினின்றும் தம்மை உய்வித்தருளிய பேரருளுடைய பெரியோனாகிய 
நஞ்சணி கண்டனை அடைந்து ஆறுதல் பெற எண்ணி இங்ஙனம் வின 
வினர் என்பது , நஞ்சடை கண்டனை என்னும் தொடரால் உய்த் 
துணரப்படும் . ஓடுவான் முயல்வார் வானவர் நடுங்கி நஞ்சடை 
கண்டனை ( அடைந்து ) நம்ப ... முடிந்தது எம் வலி என்றனர் 

என 
முடிக்க . 

( 24 ) 
9460 

ஒருவரைக்கொல்ல வாயிர 

மிராமர்வந் தொருங்கே 
இருப திற்றிரண் டாண்டு நின் 

றமர்செய்தா லென்னாம் 
நிருத ரைக்கொல்வ திடம் பெற்றோ 

ரிடையினின் றன்றோ 
பொருவ திப்படை கண்டு தம் 

முயிர் பொறுத் தன்றோ. 


ஒருவரைக் கொல்ல , ஆயிரம் 

இராமர் வந்து , ஒருங்கே 
இருபதிற்றிரண்டு ஆண்டு நின்று 

அமர் செய்தால் , என் ஆம் ? 


406 


யுத்த காண்டம் 


நிருதரைக் கொல்வது , இடம்பெற்ற ஓர் 

இடையில் நின்று அன்றோ ? 
பொருவது , இப்படை கண்டு , தம் 

உயிர் பொறுத்து அன்றோ ? 


பொ : - ( இவ்வரக்கர்களுள் ) ஒருவரைக் கொல்வதற்கு ஆயிரம் 
இராமர்கள் ஒருங்கே கூடி வந்து இருபத்து நான்காண்டுகள் போர் 
செய்தாலும் என்ன ஆகும் ? அரக்கரைக் கொல்வதென்பது , ( இப் 
போர்க் களத்தில் நிற்றற்கு ) ஓரிடத்தைப் பெற்று நின்ற பின்பு 
அல்லவா ? போர் செய்வது என்பதும் இவ்விராக்கதப் படையைக் 
கண்டு தம் உயிரைத் தாங்கி நிற்கும் ( மன ) வன்மையைப் பெற்ற 
பின்னர் அன்றோ ? 


கு : - இரு பதிற்றிரண்டு ஆண்டு - இரண்டு டன்னிரண்டாண்டு ; 
இருபத்து நான்காண்டு ; இரண்டு வியாழ வட்டம் . மூலப்படையி 
லுள்ள அரக்கர் ஒருஉரைக் கொல்வதென்பது ஆயிரம் இராமர் ஒருங்கு 
கூடி இருபத்து நான்காண்டுகள் தொடர்ந்து போரிட்டாலும் நட 
வாத செயல் என்று அவ்வரக்கரது உன்மையினைப் புனைந்துரை வகை 
பால் உயர்த்துக் கூறியவாறு . 


( 25 ) 


9461 


என்றி றைஞ்சலு மிருண்மிடற் 

றிறைவனு மினி நீர் 
ஒன்று மஞ்சலீர் வஞ்சனை 

யரக்கரை யொருங்கே 
கொன்று நீக்குமக் கொற்றவ 

னிக்குல மெல்லாம் 
பொன்று விட்பதோர் விதிதந்த 

தாமெனப் புகன்றான் . 


என்று இறைஞ்சலும் , இருள்மிடற்று இறைவனும் இனி , நீர் 
ஒன்றும் அஞ்சலீர் ; உஞ்சனை அரக்கரை ஒருங்கே 
கொன்று நீக்கும் , அக்கொற்றவன் ; இக்குலம் எல்லாம் 
பொன்றுவிப்பது ஓர் விதி தந்ததாம் எனப் புகன்றான் . 


பொ : - என்று கூறி ( வானவர் ) வணங்கவும் இருண்ட நீல மணி 
போலும் மிடற்றினை யுடைய சிவ பெருமானும் ( அத்தேவர்களை 
நோக்கி , ) இனி நீவிர் சிறிதும் அஞ்சாதீர்கள் . உஞ்சனைக் குண முடைய 


மூலபல வதைப் படலம் 


407 


அரக்கர்களை அவ் வெற்றி வீரனாகிய இராமன் ஒரு சேரக் கொன்றொ 
ஓப்பான் . இந்த ( அரக்கா ) குலத்தை யெல்லாம் அழியச் செய்வ 
தாகிய ஊழ்வினையே ( இவர்களை இங்கே ) கொண்டு வந்து தந்த தாகும் 
என்று கூறினான் . 


ஒன்றும் சிறிதும் . அக்கொற்றவன் என்றது வெற்றி வீர 
னாகிய இராமனை . இக்குலம்- இந்த அரக்கர் குலம் . விதி - ஊழ்வின் . 

மூலபலப் படையைக் கண்டு வானரங்கள் அஞ்சி ஓடுதல் 
9462 புற்றி னின்றுவல் லரவினம் 

புறப்படப் பொருமி 
இற்ற தெம்வலி யெனவிரைந் 

திரிதரு மெலிபோல் 
மற்ற வானரப் பெருங்கடல் 

பயங்கொண்டு மறுகிக் 
கொற்ற வீரரைப் பார்த்தில 

திரிந்தது குலைவால் . 


புற்றின் நின்று வல் அரவு இனம் புறப்பட , பொருமி , 
இற்றது , எம்வலி என விரைந்து இரிதரும் எலிபோல் , 
மற்று அ ( வ் ) வானரப் பெருங்கடல் பயங்கொண்டு மறுகி , 
கொற்ற வீரரைப் பார்த்திலது : இரிந்தது , குலைவால் . 

பொ- புற்றிலிருந்து வலிமிக்க பாம்புக் கூட்டம் புறப்பட்டு வர , 
( அது கண்டு ) பொருமுதலுற்று , எமது வலிமை தீர்ந் தொழிந்தது 
சின்று விரைந்து நிலை கெட்டோடும் எலிக் கூட்டத்தினைப் போன்று 
அந்த வானர சேனையாகிய பெருங்கடல் ( அரக்கரது மூலப் பெரும் 
படைபினைக் கண்டு ) அச்சங் கொண்டு மனமயக்க முற்று , வெற்றி 
பொருந்திய வீரர்களாகிய இராம இலக்குவரையும் ( மனத் தாற் 
கருதிப் ) பாராமல் நடுக்கத்தால் நிலை கெட்டோடியது . 


கு ! - வல் அரவினம் - வலிய பாம்புக் கூட்டம் . பொருமுதல் 
விப்முதல் . அரக்கர் சேனைக்கு அரவினமும் , அது கண்டு அஞ்சியோடும் 
வானரக் கூட்டத்திற்கு எலிக் கூட்டமும் உவமை . ஒலித்தக்கா 
லென்னா முவரி எலிப்பகை , நாக முயிர்ப்பக் கெடும் " ( 763 ) என வரும் 
திருக்குறட் பொருளை ஆசிரியர் இச்செய்யுளில் எடுத்தாண்டுள்ளமை 
யும் இவ்வாறு பகைவர் படையை எலிக் கூட்டமாகவும் ஆற்றல் மிக்க 
எலியெலாம் இப்படை அரவம் யானென ஒலியுலாம் சேனையை 
யுவந்து கூறினான் , ( கப்பர் - குகப்படலம் -10 ) என்புழி ஆசிரியர் முன் 


408 


யுத்த காண்டம் 


னமே குறித்துள்ளமையும் இங்கு ஒப்பு நோக்கி யுணரத்தக்கன 
வாகும் . 

( 27 ) 


9463 


அணையின் மேற்சென்ற சிலசில 

வாழியை நீந்தப் 
புணைக டேடின சிலசில 

நீந்தின போன 
துணைகளோடும்புக் கழுந்தின 

சிலசில தோன்றாப் 
பணைக ளேறின மலைமுழை 

புக்கன பலவால் . 


அணையின்மேல் சென்ற , சிலசில ; ஆழியை நீந்தப் 
புணைகள் தேடின , சில ; சில நீந்தின போன 
துணைகளோடு புக்கு , அழுந்தின சில ; சில தோன்றாப் 
பணைகள் ஏறின ; மலைமுழை புக்கன , பலவால் . 


பொ : - வானரங்களிற் சில அணையின் மீது ( ஏறிச் ) சென்றன . சில 
வானரங்கள் கடலைக் கடப்பதற்குத் தெப்பங்களைத் தேடின . கில 
வானரங்கள் ( நீரில் ) நீந்திச் சென்றன . சில வானரங்கள் துணைகளோ 
டும் சென்று ( நீந்த மாட்டாமல் கடலில் ) அழுந்தின . சில வானரங்கள் 
( யாவர் கண்களுக்கும் ) தோன்றாதனவாய் ( இலைகளடாந்த ) மரக்கிளைக் 
குள் ஏறி ஒளிந்தன . ( எஞ்சிய ) பலவும் மலை முழைகளிற் புக்கு ஒடுங்கின . 

கு : - அணை என்றது , இலங்கையை அடைதற் பொருட்டு முன் 
னர் அமைத்துக் கொண்ட அணையினை . பணை - கிளை . 

( 28 ) 


ஓடிய வானரங்களின் அச்சச் சொல் 


9464 


அடைத்த போணை யளித்தது 

நமக்குயி ரடைய 
உடைத்துப் போதுமா லவர் தொட 

ராமலென் றுரைத்த 
புடைத்துச் செல்குவர் விசும்பினு 

மென்றன போதோன் 
படைத்த திக்கெலாம் பரந்தன 

ரென்றன பயத்தால் . 


மூலபல வதைப் படலம் 


409 


‘ அடைத்த பேர் அணை அளித்தது 

நமக்கு உயிர் ; அடைய 
உடைத்துப் போதுமால் , அவர் தொட 

ராமல் என்று , உரைத்த ; 
புடைத்துச் செல்குவர் விசும்பினும் 

என்றன ; போதோன் 
படைத்த திக்குஎலாம் பரந்தனர் 

என்றன , பயத்தால் . 
பொ : - ( கடல் நடுவே மலை முதலியன கொண்டு , நாம் முன்னர் ) 
அடைத்து அமைத்த பெரிய அணையானது ( இப்பொழுது ) நமக்கு 
உயிரைத் தந்தது . ( பகைவராகிய ) அவர்கள் நம்மைத் தொடர்ந்து 
பற்றாதவாறு ( இவ்வணையினை ) முழுவதும் உடைத்துவிட்டுச் செல் 
வோம் என ( ச் சில வானரங்கள் ) கூறின . ( அவ் வரக்கர்கள் ) நம்மைத் 
தாக்கி வான் வழியாகவும் செல்ல வல்லவர்கள் என்று ( சில வானரம் 
கள் ) கூறின . தாமரை மலா ஆதனத்தோனாகிய பிரமன் படைத்த 
திசைகளிளெல்லரம் ( அவ் வரக்கர்கள் ) பரவியுள்ளார்கள் என்று ( சில 
வானரங்கள் ) அச்சத்தாற் கூறின . 

கு ! - அரக்கர் சேனையினைக் கண்டு அஞ்சியோடிய வானரங்கள் 
தம்முட் கூறியவற்றைக் கொண்டு கூறும் முறையில் அமைந்தது இச் 
செய்யுள் . முன்பு நாம் இலங்கையை அடைதற் பொருட்டுக் 
கடலிடத்தே அமைத்த இவ் வணையானது இப்பொழுது நாம் அரக்கர் 
கைப்பட்டு இறவாது தப்பி ஓடிவருதற்கும் துணையா யமைந்தது . நாம் 
மீளுதற்கு உதவிய இவ்வணை வழியே நம் பகைவர் நம்மைத் தொட 
ராதவாறு இவ் வணையினை உடைத்துப் போக்குவோம் என்று சில 
குரங்குகள் கூற , அதனைக் கேட்ட குரங் தகளிற் சில அவ் வரக்கர்கள் 
தரைவழியாக அன்றி வான் வழியாகவும் வந்து நம்மைத் தாக்க வல்ல 
கள் என்று கூற , அது கேட்டு உடனிருந்த குரங்குகள் , அவ் வரக்கர் 
கள் எல்லாத் திசைகளிலும் பரவி வந்துவிட்டார்கள் என அச்சத் 
தாற் கூறி வருந்தின என அவ்வானரங்களின் அச்ச நிலையினைப் புலப் 
படுத்தியவாறு . 

( 29 ) 
சுக்கிரீவன் , அனுமன் , அங்கதன் ஆகியவர்கள் மட்டும் 
தன்னைப் பிரியாதுடனிருக்க , ஏனைய வானர வீரர்கள் 

நிலைகெட் டோடினமையை இராமன் நோக்குதல் 
9465 அரியின் வேந்தனு மனுமனு 

மங்கத னவனும் 
பிரிய கிற்றில ரிறைவனை 

நின்றனர் பின்றார் 


இரிய லுற்றனர் மற்றையோர் 
410 

யுத்த காண்டம் 
யாவரும் எறி நீர் 
விரியும் வேலையைக் கடந்தனர் 

நோக்கினன் வீரன் . 


அரியின் வேந்தனும் , அனுமனும் , அங்கதன் அவனும் , 
பிரியகிற்றிலர் இறைவனை , நின்றனர் பின்றார் ; 
இரியலுற்றனர் மற்றையோர் யாவரும் , எறிநீர் 
விரியும் வேலையைக் கடந்தனர் ; நோக்கினன் , வீரன் . 


பொ- குரங்கின் வேந்தனாகிய சுக்கிரீவனும் அனுமனும் அங்கத் 
னாகிய அவனும் இறைவனாகிய இராமனைப் பிரியமாட்டாதவராய் 
(உடன் ) நின்றார்கள் . ( அம் மூவரும் அல்லாது ) ஏனை வானர வீரர் 
யாவரும் நிலைகெட்டு ஓடுதலைப் பொருந்தினவர்களாய் அலையெறியும் 
நீரினையுடையதாய் விரிந்து பரவிய கடலைக் கடந்து அப்பாற் சென் 
றனர் , பெரு வீரனாகிய இராமன் ( அதனைக் ) கண்ணுற்றான் . 


கு : - அரியின் வேந்தன் - சுக்ரீவன் . அரி- குரங்கு . இறைவனைப் 
பிரிய கிற்றிலர் பின்றார் நின்றனர் என இயையும் . இறைவன் என்றது 
இராமனை . பின்றுதல் - பின்னிடுதல் . மற்றையோர் யாவரும் இரிய 
லுற்றனர் வேலையைக் கடந்தனர் என்க . இரியலுற்றனர் , முற் 
றெச்சம் . 

( 30 ) 


3 


இப் பெரும்படை எங்கிருந்து வந்துளது ? சொல்லுக என 
இராமன் கேட்க , வீடணன் மூலமாத் தானையைப்பற்றி 

எடுத்துரைத்தல் 


9466 


இக்கொடும்படை யெங்குள 

தியம்புதி யென்றான் 
மெய்க்க டுந்திறல் வீடணன் 

விளம்புவான் வீர 
திக்க னைத்தினு மேழுமாத் 

தீவினுந் தீயோர் 
புக்க ழைத்திடப் புகுந்துள 

திராக்கதப் புணரி . 


மூலபல வதைப் படலம் 


411 


இக் கொடும் படை எங்கு உளது ? இயம்புதி என்றான் ! 
மெய்க் கடுந் திறல் வீடணன் விளம்புவான் : -வீர ! 
திக்கு அனைத்தினும் , ஏழு மாத்தீவினும் , தீயோர் 
புக்கு அழைத்திடப் புகுந்துளது , இராக்கதப் புணரி . 


பொ : - ( அங்ஙனம் நோக்கிய வீரன் ) இக் கொடிய சேனை எவ் 
டேத்தே உள்ளது ? சொல்வாயாக என்று ( வீடணனை ) வினவினான் . 
மெய்ம்மையும் திண்ணியதாகிய வலிமையும் உடைய வீடணன் ( அச் 
சேனையினைக் குறித்துப் பின்வருமாறு ) கூறுவானாயினான் : வீரனே ! 
எல்லாத் திசைகளிலும் ஏழு பெருந் தீவுகளிலும் கொடிய தூதர்கள் 
சென்று அழைத்திட அரக்கராகிய சேனைக் கடல் இங்கு வந்துளது . 


கு : - என்றான் என்னும் வினைக்கு மேற் செய்யுளிலுள்ள வீரன் 
என்பதனை எழுவாயாக வருவித்துரைக்க . ஏழு பெருந்தீவுகளாவன 
நாவலந் தீவு , இறலித் தீவு , குசைத் தீவு , கிரவுஞ்சத் தீவு , புட்கரத் 
தீவு , இலாங்கலித் தீவு , பூசத் தீவு என்பன . இராக்கதப் புணரி - 
அரக்கர்களாகிய கடல் ; கடல் போல் எல்லையின்றிப் பரந்துள்ளமை 
பற்றிக் கடல் என உருவகிக்கப்பட்டது , 

( 31 ) 


9467 


ஏழெ னப்படுங் கீழுள 

தலத்தினின் றேறி 
ஊழி முற்றிய கடலெனப் 

புகுந்தது முளதால் 
வாழி மற்றவன் மூலமாத் 

தானை முன் வருவ 
ஆழி வேறினி யப்புறத் 

தில்லைவா ளரக்கர் . 


ஏழ் எனப்படும் கீழுள தலத்தின் நின்று ஏறி 

வழி முற்றிய கடல் எனப் புகுந்ததும் உளதால் ; 
வாழி மற்று அவன் மூல மாத்தானை முன் வருவ ; 
ஆழி வேறு இனி அப்புறத்து இல்லை , வாள் அரக்கர் . 


பொ : - ஏழன்று சொல்லப்படும் கீழுள்ள உலகங்களினின்றும் 
( இங்கு ) ஏறி , ஊழி முடிவில் ( உலகினைச் ) சூழ்ந்த கடலினைப் போன்று 
வந்து புகுந்த சேனையும் ( இதன்கண் ) உள்ளது ; முற்பட்டு வருவன 
வாகிய 

ச் சேனைகள் அவ் இராவணனது மூலப் பெருஞ் சேனையாகும் ... 


412 


யுத்த காண்டம் 


இச் சேனையின் வேறாக இனி , கடலின் அப்புறத்துக் கொடிய அரக்கா 
யாரும் இல்லை . 


கு : - இனி, ஆழி அப்புறத்து அரக்கர் வேறு இல் ைஎன இயை 
யும் . இனிமேல் , கடலுக்கு அப்புறத்தே அரக்கர் ஒருவரும் இலா 
என்னும்படி ஏழு பெருந் தீவுகளிலும் பூமியின் கீழுள்ள ஏழுலகங்களி 
லும் உள்ள அரக்கர் சேனைகள் முழுவதும் இராவணன் தூதர்களால் 
அழைக்கப்பட்டு இங்கு வந்துள்ளன என்றவாறு . ஊழி - யுக முடிவு . 
முற்றுதல் - சூழ்தல் . வாழி - அசை . 

( 32 ) 


9468 


ஈண்டிவ் வண்டத்து ளிராக்கத் 

ரெனும்பெய ரெல்லாம் 
மூண்டு வந்தது தீவினை 

முன்னின்று முடுக 
மாண்டு வீழுமின் றென்கின்ற 

தென்மதி வலியூழ் 
தூண்டு கின்றதென் றடிமலர் 

தொழுதவன் சொன்னான் . 


ஈண்டு இவ் அண்டத்துள் இராக்கதர் 

எனும் பெயர் எல்லாம் 
மூண்டு வந்தது , தீ வினை 

முன்னின்று முடுக : 
மாண்டு வீழும் இன்று என்கின்றது 

என்மதி ; வலி ஊழ் 
தூண்டுகின்றது என்று அடிமலர் 

தொழுது , அவன் சொன்னான் . 


பொ ! - இவ் வண்டத்தில் இராக்கதர் எனும் பெயர் படைத்த 
சேனைகள் யாவும் , கொடிய பாவமானது முன்னின்று ஈர்த்துச் செல்ல 
இவ் விடத்தே முற்பட்டு வந்துளது . இச் சேனைகள் யாவும் இறத் 
தொழியும் என்று எனது அறிவு எனக்கு உணர்த்துகின்றது ; வன்மை 
மிக்க ஊழ்வினை அச் சேனைகளைப் பின்னின்று செலுத்துகின்றது என்று 
அவ் வீடணன் ( இராமனுடைய ) திருவடித் தாமரையினை வணங்கிக் 
கூறினான் . 


கு . தீவினை- பாவம் . முன்னின்று முடுகுதல்- முன்னே நின்று 
விரைந்து இழுத்தல் . அரக்கரது பாவம் முன்னே நின்று இழுக்க 


மூலபல வதைப் படலம் 


413 


அன்னோரது ஊழ்வினை பின்னே நின்று செலுத்த இவ்வண்டத்திலும் 
கீழேழுலகத்தும் உள்ள அரக்கர் சேனைகள் யாவும் இங்கு முற்பட்டு 
வந்துள்ளன . இவை யாவும் நினக்கு முன்ன பொருது நிற்றலாற்றாது 
மாண்டொழியும் 

டாழியும் என எனது அறிவு எனக்கு அறிவுறுத்துகின்றது 
என்று வீடணன் இராமனை வணங்கி நின்று மூலப் பெரும் படையின் 
மிகுதியையும் அவை யாவும் இராமனது அம்பினால் அழிந்தொழிதல் 
உறுதி என்பதனையும் எடுத்துரைத்தான் என்பதாம் . 

( 33 ) 


அஞ்சியோடிய வானர சேனையை அழைத்து வருமாறு 

அங்கதனை இராமன் ஏவுதல் 


9469 


கேட்ட வண்ணலு முறுவலுஞ் 

சீற்றமுங் கிளரக் 
காட்டு கின்றனென் காணுதி 

யொருகணத் தென்னா 
ஓட்டின் மேற்கொண்ட தானையைப் 

பயந்துடைத் துரவோய் 
மீட்டி கொல்லென வங்கதன் 

ஓடினன் விரைந்தான் . 


கேட்ட அண்ணலும் , முறுவலும் 

சீற்றமும் கிளர , 
காட்டுகின்றனென் ; காணுதி 

ஒரு கணத்து என்னா 
ஓட்டின் மேற்கொண்ட தாகயைப் 

பயம் துடைத்து , உரவோய் ! 
மீட்டிகொல் ? என , அங்கதன் 

ஓடினன் விரைந்தான் . 


பொ : - ( வீடணன் கூறிய அம்மொழியினைக் ) கேட்ட பெருமையிற் 
சிறந்த இராமனும் ( தன் முகத்தே ) புன்கிரிப்பும் ( மனத்தில் ) வெகுளி 
யும் விளங்கித் தோன்ற ( இச் சேனைகளின் அழிவினை ) ஒருகணத்திற் 
காட்டுகின்றேன் , காண்பாயாக என்று ( வீடணனுக்குக் ) கூறி ,, 
( அங்கதனை நோக்கி ,) வலிமிக்க வீரனே ! ( இப்பொழுது அஞ்சிப் 
புறமுதுகிட்டு ) ஓடுதலை மெற்கொண்ட ( வானர ) சேனையை அச்ச 


414 


யுத்த காண்டம் 


மகற்றி மீட்டுவர வல்லாயோ ? எனக் கூற , ( அது கேட்ட ) அங்கதன் 
( அச்சேனையை மீட்டுக் கொணர்தற்பொருட்டு ) விரைந்து ஓ 
வானாயினன் . 


கு : - அண்ணல் என்றது இராமனை , ஒரு கணத்துக் காட்டு 
சின்றனென் காணுதி என்றது , வீடணனை நோக்கிக் கூறியது . 
முறுவல் புன்சிரிப்பு . 

வீடணனது 

மெய்ம் மாழியை ஏற்று 
மகிழும் குறிப்பினது . சீற்றம் , மூலப் பெரும்படையை விரைந்து 
அழிக்கும் குறிப்பினது . ஓட்டின் மேற்கொண்ட தானை - மூலப்பெரும் 
படையினைக் கண்டு அஞ்சி ஓடுதலை மேற்கொண்ட வானர சேனை . 
ஒட்டு --ஓடுதல் ; முதனிலை திரிந்த தொழிற் பெயர் .. உரவோய் 
என்றது அங்கதனை நோக்கிய விளி . மீட்டிகொல் - மீட்கவல்லாயோ ? 
இவ்வினா மீட்டுக் கொணர்வாயா எனப் பணித்தற் பொருளில் 
ஆளப்பெற்றது . 

( 34 ) 


அங்கதன் சென்று அழைக்கப் படைத்தலைவர் மட்டும் 
நின்று தாம் அஞ்சியோடியதற்குரிய காரணங் கூறுதல் 


9470 


சென்று தானையை யுற்றனன் 

சிறை சிறை கெடுவீர் 
நின்று கேட்டபி னீங்குமி 

னெனச் சொல்லி நேர்வான் 
ஒன்றுங் கேட்கில மென்றதக் 

குரக்கின முரையால் 
வென்றி வெந்திறற் படைப்பெருந் 

தலைவர்கள் மீண்டார் . 


சென்று தானையை உற்றனன் , 

சிறை சிறை கெடுவீர் ! 
நின்று கேட்டபின் நீங்குமின் 

எனச் சொல்லி நேர்வான் ; 
ஒன்றும் கேட்கிலம் என்றது அக் 

குரக்கு இனம் ; உரையால் 
வென்றி வெந்திறல் படைப்பெருந் 

தலைவர்கள் மீண்டார் . 


பொ ! - ( அங்கதன் , ஓடிச் ) சென்று வானர சேனை யை அடைந்து 
“ பல பக்கங்களிலும் சிதறி ஓடுகின்றவர்களே ! (சிறிது நேரம் நின்று 


மூலபல வதைப் படலம் 


415 


( யான் கூறுவதனைக் ) கேட்ட பின்னர் (வேண்டுமானால் ) நீங்கிச் 
செல்லுங்கள் என்று சொல்லி நெருங்குவானாயினன் . ( அவன் தம்மைத் 
தொடர்ந்து வருதலைக் கண்ட ) அந்தக் குரங்கினம் ( நீ சொல்லக் 
கருதியது ) யாதொன்றையும் ( யாம் ) கேட்கமாட்டோம் என்று 
கூறியது . ( அங்கதன் கூறிய ) மொழியினால் வெற்றியையும் கொடிய 
வன்மையையும் 

சேனையின் பெருந்தவர்கள் 
( ஓடுவதனை விட்டுத் திரும்பினர் . 


உடைய வானர 


கு : - சிறை - பக்கம் . கெடுதல் - தோற்றோடுதல் . யான் கூறுவ 
தனைச் சிறிது நேரம் நின்று மனம் பொருந்தக் கேட்பீராயின் இவ்வாறு 
அஞ்சியோட மாட்டீர்கள் என்பான் , நின்று கேட்டபின் நீங்குமின் 
என்றான் . நேர்தல் - நெருங்குதல் . அக் குரக்கினம் ஒன்று கேட்கிலம் 
என்றது . உரை - அங்கதன் கூறிய மொழி . 

( 35 ) 


9471 


மீண்டு வேலையின் வடகரை 

யாண்டொரு வெற்பின் 
ஈண்டி னார்களை யென் குறித் 

திரிவுற்ற தென்றான் 
ஆண்ட நாயக கண்டிலை 

போலுநீ யவரை 
மாண்டு செய்வதெ னென்றுரை 

கூறினர் மறுப்பார் . 


மீண்டு , வேலையின் வடகரை . 

ஆண்டு ஒரு வெற்பின் 
ஈண்டினார்களை , என் குறித்து 

இரிவுற்றது ? என்றான் ; 
ஆண்ட நாயக கண்டிலை , 

போலும் , நீ அவரை ? 
மாண்டு செய்வது என் ? என்று உரை 

கூறினர் , மறுப்பார் . 


பொ : - ( ஓடுதலை யொழிந்து ) மீண்டு வந்து கடலின் வடகரையில் 
அங்கு உள்ளதொரு மலையிடத்தே ஒருங்கு கூடியவர்களாகிய அப் 
படைத்தலைவர்களை ( நோக்கி , நீங்கள் ) எதனை எண்ணி இவ்வாறு அஞ்சி 
ஓடியது ? என வினவினான் ( அங்கதன் ) . எம்மை ஆளாகவுடைய தலைவ ! 
நீ அவ் வரக்கர்கனைக் கண்டிலையோ ? ( யாம் ) இறந்தபின் செய்வதற் 
குரிய செயல் என்ன இருக்கிறது ; என்று சொல்லி ( அவ்வரக்கரொடு 


416 


யுத்த காண்டம் 


பொருதற்கு ) உடன்படாதவராய் ( ப் பின்வருமாறு ) மறுமொழி 
பகர்ந்தனர் . 


என் ? 


என 


கு : 

வேலை என்றது இலங்கையின் வடதிசையில் அமைந்த கடற் 
பகுதியை . அதன் வடகரை என்றது சேதுக்கரைக்கு வடபுறம் . 
ஈண்டுதல் - ஒருங்கு கூடுதல் . என் குறித்து இரிவுற்றது ? என 
அங்கதன் படைத்தலைவர்களை நோக்கி வினவ , மாண்டு செய்வது 

அவர்கள் 

வினாவெதிர் வினவினர் என்பதாம் . 
யாம் வரக்கரொடு பொருதற்கு 

முற்படின் இறந் 
தொழிதல் திண்ணம் . எல்லாச் செயல்களையும் செய்தற்குரிய எமது 
உயிரையே யிழந்து பின்னர் இராம இலக்குவா திறத்துச் செய்தற் 
குரிய பணி எதுவுமில்லை என்பார் மாண்டு செய்வது என் ? என்றனர் . 
" இல்லை , உயிருடையார் எய்தா வினை ( 105 ) என்னும் பழமொழித் 
தொடர் இங்கு நினைக்கத்தக்கதாகும் . 

( 36 ) 


இவ் 


9472 


ஒருவ னிந்திர சித்தென 

வுள்ளவ னுள நாள் 
செருவி னுற்றவை கொற்றவ 

மறத்தியோ தெரியின் 
பொருவின் மற்றவ ரிற்றிலர் 

யாரொடும் பொருவார் 
இருவர் விற்பிடித் தியாவரைத் 

தடுத்து நின் றெய்வார் . 


ஒருவன் இந்திரசித்து என உள்ளவன் உள நாள் 
செருவின் உற்றவை , கொற்றவ ! மறத்தியோ ? தெரியின் , 
பொரு இல் மற்றவர் இற்றிலர் , யாரொடும் பொருவார்; 
இருவர் வில்பிடித்து , யாவரைத் தடுத்து நின்று எய்வார் ? 


பொ : - இந்திரசித்து எனப் பெயர் படைத் துள்ளவனாகிய ஒருவன் 
( இறவாது ) உள்ள நாளில் போரில் ( யாம் ) அடைந்த துன்பங்களை 
அரசே நீ மறந்து விட்டாயோ ? ஆராய்ந்து பார்க்குங்கால் ஒப்பில் 
லாத இவ்உரக்கர்கள் ( அவ்விந்திரசித்திற்குச் ) சிறிதும் இளைத்தவரல் 
லர் . ( ஆற்றல் மிக்கார் ) யாவருடனும் பொருதற்கு வல்லவர்கள் . 
( இராம இலக்குவர் என்னும் ) இருவர் மட்டும் விற்பிடித்து ( இவ்வரகி 
கருள் ) யாவரைத் தடுத்து நின்று எய்யவல்லார் ? 


கு ! - இந்திரசித்து என்னும் அரக்கன் ஒருவனாக நின்று பொருத 
பொழுது யாம் பட்ட துன்பங்களை நீ நேரிற் கண்டுள்ளாய் . இப் 


மூலபல வதைப் படலம் 


417 


பொழுது நம்மை எதிர்த்து வந்துள்ள எண்ணில்லாத அரக்காசளுள் 
பாரும் அவ்விந்திரசித்துக்கு வன்மையாற் குறைந்தவரல்லர் . அவ்வா 
ஈகவும் இராம இலக்குவர் என்னும் இவ்விருவர் மட்டும் வில் வலியால் 
இவ்வரக்கர்களைத் தடுத்து நிறுத்தும் வன்மையுடையராதல் எவ்வாறு ? 
என வானர சேனைத்தலைவர்கள் அங்கதனை நோக்கி வினவினர் என்ப 
தாம் . இறுதல் - வன்மையிற் குறைதல் . 

( 37 ) 


9473 


புரங்க டந்தவப் புனிதனே 

முதலிய புலவோர் 
வரங்க டந்துல களிப்பவர் 

யாவரு மாட்டார் 
கரந்த டங்கின ரினிமற்றவ் 

வரக்கரைக் கடப்பார் 
குரங்கு கொண்டுவந் தமர் செயு 

மானுடர் கொல்லாம் . 


புரம் கடந்த அப் புனிதனே முதலிய புலவோர் 
வரங்கள் தந்து உலகு அளிப்பவர் பாவரும் , மாட்டார் , 
கரந்து அடங்கினார் ; இனி , மற்று அவ் அரக்கரைக் கடப்பார் 
குரங்கு கொண்டு வந்து , அமர்செயும் மானுடர் கொல்லாம் ? 


பொ ! - முப்புரங்களை வென்றழித்த தூயோனாகிய அந்தச் சிவ 
பெருமான் முதலிய தேவர்கள் ( வேண்டுவோர் வேண்டிய ) வரங்களைத் 
தந்தருளி உலகத்தைக் காக்குங் கடமை பூண்டவர்கள் ( இவ்வரக்கர் 
முன் ) நிற்க மாட்டாதவர்களாய் மறைந்து ஒடுங்கினார்கள் . இனி 
அவ்வரக்கர்களை வெல்பவர்கள் , குரங்குகளத் துணையாகக் கொண்டு 
வந்து போர் புரியும் மனிதர்கள் தாமோ ? 


கு . புனிதன் - தூயோன் ; இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய 
வனாகிய இறைவன் . கரத்தல் - மறைதல் . குரங்கு கொண்டு வந்து 
அமா செயும் மானுடர் என்றது வானர சேனைகளைத் துணையாகக் 
கொண்டு வந்த இராம இலக்குவர்களை . 

( 38 ) 


9474 


ஊழி யாயிர கோடி நின் 

றுருத்திர னோடும் 
ஆழி யானுமற் றயனொடு 

புரந்தர னவனும் 


27 


418 


யுத்த காண்டம் 


சூழ வோடின ரொருவரைக் 

கொன்றுதந் தோளால் 
வீழு மாசெய்ய வல்லரேல் 

வென்றியி னன்றே . 


ஊழி ஆயிரகோடி நின்று , உருத்திரனோடும் 
ஆழியானும் மற்று அயனொடு புரந்தரன் அவனும் , 
சூழ ஓடினர் ; ஒருவரைக் கொன்று தம் தோளால் 
வீழுமா செய்ய வல்லரேல் , வென்றியின் நன்றே ! 


பொ : - ( அழித்தற் கடவுளாகிய ) உருத்திரனோடு சக்கரப் படை 
யினை யுடைய திருமாலும் மற்றும் பிரமனோடு இந்திரனும் ஆயிர 
கோடி ஊழிக்காலம் இவ்வரக்கர்களைச் சூழ்ந்து தொடர்ந்து ஓடிப் 
பொருது ( இவர்களுள் ) ஒருவனைத் தம் தோள் வலியாற் கொன்று 
வீழுமாறு செய்யும் வவ்லமை யுடையராயின் ( அச்செயல் ) வெற்றி 
யினும் பெரிதாக மதிக்கப்படும் . 


சூழத் 


கு : - உருத்திரன் , திருமால் , பிரமன் , இந்திரன் ஆகிய இப்பெருந் 
தேவர்கள் ஆயிரகோடி ஊழிக்காலம் இவ்வரக்கர்களைச் 
தொடர்ந்து போர் செய்தாலும் இவர்களுள் ஒருவனைக் கூடத் தம் 
தோள் வலியாற் கொன்று வீழ்த்தும் வல்லமை 

யுடையாரல்லர் 
என்பதாம் . 

( 39 ) 


9475 


என்னப் பாமற்றிவ் வெழுபது 

வெள்ளமு மொருவன் 
தின்னப் போதுமோ தேவரின் 

வலியமோ சிறியேம் 
முன்னிப் பாரெலாம் படைத்தவ 

னாளெலா முறை நின் 
றுன்னிப் பார்த்து நின் றுறையிடப் 

போதுமோ யூகம் . 


" என் அப்பா ! மற்று இவ் எழுபது 

வெள்ளமும் , ஒருவன் 
தின்னப் போதுமோ ? தேவரின் 

வலிய மேர் , சிறியேம் ? 


மூலபல வதைப் படலம் 


419 


முன் இப் பார்எலாம் படைத்தவன் , 

நாள்எலாம் முறைநின்று , 
உன்னிப் பார்த்து நின்று , உறையிடப் 

போது மோ , யூகம் ? 


பொ : என்ன அப்பனே ! ( நம்முடைய ) இந்த எழுபது வெள்ளம் 
( வானர ) சேனைகளும் ( இவ்வரக்கருள் ) ஒருவன் தின்னுதற்குத் தான் 
போதுமானவையா ? ( ஆற்றல் முதலியவற்றாற் ) சிறுமை யுடைய 
( வானரங்களாகிய ) நாம் வானவர்களைக் காட்டிலும் வலிமை படைத் 
துள்ளோமோ ? முன்பு இவ்வுலக மெல்லாவற்றையும் படைத்தவனா 
கிய பிரமன் தன் வாழ் நாள் முழுதும் முறையாக எண்ணுந் தொழி 
லில் நிலைத்து நின்று ( இவ்வரக்கர் சேனைகளைக் ) கருதி எண்ணிப் 
பார்த்து நின்று உறையிடுதற்கும் இக்குரக்குச் 

சேனை போது 
மானதோ ? 


போரில் அனுபவமுடைய முதியோர்களாகிய 

வானர 
சேனைத் தலைவர்கள் தம் இளவரசனாகிய அங்கதனை நோக்கி என்ன 
அப்பனே எனத் தம் அன்புரிமை தோன்ற அழைத்தனர் . நம்முடைய 
எழுபது வெள்ளஞ் சேனைகளும் இவ்வரக்கருள் ஒருவனை எதிர்த்து 
நிற்றற்கும் போதியன அல்ல . இவ்வுலகினைப் படைத்த பிரமன் தன் 
வாழ் நாளெல்லாம் எண்ணுந் தொழிலை மேற்கொண்டு இவ்வரக்கர் 
சேனைகளை எண்ணினாலும் நம் வானர சேனைகள் அங்ஙனம் எண்ணுங் 
கால் உறையாக இடுதற்கும் போதமாட்டா என அரக்கர் சேனையின் 
மிகுதியும் வலியும் தம் சேனையும் சிறுமையும் வலியின்மையும் உடன் 
கூறியவாறு . 

( 40 ) 


9476 


ை 


நாய கன்றலை பத்துள 

கையு நா லைந்தென் 
றோயு முள்ளத்தே மொருவன் 

மற்றவன் வந்திங் குற்றார் 
ஆயி ரந்தலை யதற்கிரட் 

டிக்கைய ரையா 
பாயும் வேலையிற் கூலத்து 

மணலினும் பலரால் . 


நாயகன் தலை பத்து உள ; கையும் 

நால் -ஐந்து என்று 
ஓயும் உள்ளத்தேம் ; ஒருவன் , மற்று 

அவன் ; வந்து , இங்கு உற்றார் 


420 


யுத்த காண்டம் 


ஆயிரம் தலை ; அதற்கு இரட்டிக் 

கையர் ; ஐயா ! 
பாயும் வேலையின் கூலத்து 

மணலினும் பலரால் . 


பொ : - ( பகைப்புலத் ) தலைவனாகிய இராவணனுக்குத் தலைகள் 
பத்துள்ளன ; கைகளும் இருபது என்றெண்ணி ( முன்னரே ) தளர்ந்து 
வருந்தும் மனத்தினையுடையேம் . அவ் இராவணனோ ஒருவன் . ஐயனே ! 
( இப்பொழுது ) இங்கு வந்துள்ளவர்களாகிய அரக்கர்களோ ஆயிரம் 
தலைகளும் அவற்றுக்கு இரு மடங்கு ( இரண்டாயிரம் ) கைகளும் உடைய 
வர்கள் ; ( அலைகள் மிக் கெழுந்து ) பாயப் பெற்ற கடற் கரையிலுள்ள 
மணலினும் பலராவர் . 


கு : - நாயகன் - தலைவன் ; என்றது பகைப் புலத் தலைவனாகிய 
இராவணனை , ஓய்தல் - தளர்தல் . பத்துத் தலைகளையும் இருபது சை 
களையும் உடைய பகைவன் ஒருவனைக் கண்டே அஞ்சி மனந்தளர்ந்து 
வருந்தும் யாங்கள் , ஆயிரந் தலைகளும் இரண்டாயிரம் கைகளும் 
உடையராய்க் கடற் கரை மணலிலும் எண்ணில்லாத பலராய் இங்கு 
வந்துள்ள அரக்கர்களைக் கண்டு அஞ்சியோடியதைப் பற்றிக் காரணம் 
சொல்ல வேண்டுமோ என்பது குறிப்பு . - வேலை - கடல் . கூலம் 
ரை . 

( 41 ) 


9477 


கும்ப கன்னனென் றுளன் மற்றிங் 

கொருவன்கைக் கொண்ட 
அம்பு தாங்கவு மிடுக்கில 

மவன் செய்த தறிதி 
உம்ப ரன்றியே யுணர்வுடை 

யார்பிற ருளரோ 
நம்பி நீயுமுன் றனிமையை 

யறிந்திலை நடந்தாய் . 


கும்பகன்னன் என்று உளன் , மற்று இங்கு 

ஒருவன் , கைக் கொண்ட 
அம்பு தாங்கவும் மிடுக்கு இலம் ; 

அவன் செய்தது அறிதி ; 
உம்பா அன்றியே , உணர்வு 

உடையார் பிறர் உளரே ? 
நம்பி ! நீயும் உன் தனிமையை 

அறிந்திலை ; நடந்தாய் . 


421 


மூலபல வதைப் படலம் 


என்று 


பொ : - கும்பகர்ணன் 

இங்குள்ளவனாகிய ( அரக்கன் ) 
ஒருவன் கையிற் கொண்ட அம்பினைத் தாங்கி பெடுத்தற்கும் வலிமை 
யில்லாதேமாயிானம் ; அவ் வரக்கன் செய்த போரினை ( நீ ) அறிவாய் . 
( மேல்விளைவறிந்து தம்மைப் பாதுகாத்துக் கொள்ளும் ) நல்லுணர் 
வுடையார் தேவர்களை யன்றிப் பிறர் உள்ளனரோ ? இளையோனாகிய 
நீயும் ( நினது ) தனிமை நிலையை உணர்ந்திலையாகி ( இங்கு ) நடந்து 
வந்தாய் . 


கு : கும்பகர்ணனால் போரில் ஆளப் பெற்ற படைக் கலங்கள் 
அனுமனல்லாத பிறரெவராலும் தாங்குதற்கரிய வண்மையும் திண் 
மையு முடையன என்பது , 


கும்பகன்னனாண் டிட்டது வயிரவான் குன்றின் 
வெம்பு வெஞ்சுடர் விரிப்பது தேவரை மேனாள் 
தும்பையின் றலைத் துரந்தது சுடர் மணித் துண்டொன் 
றிம்பர் ஞாலத்தை நெளிப்பது மாருதி யெடுத்தான் 

( பிரமாத்திரப் - 113 ) 


படைக் 


என முன்னர் உணர்த்தப்பட்டது . தண்டு முதலிய 
கலங்களெல்லா வற்றினும் நொய்ம்மையுடைய அம்பினைத் 
தாங்குதற்கும் வலியற்றேம் என்பார் அம்பு தாங்கவும் மிடுக் 
கிலம் என்றனர் . மிடுக்கு - வன்மை . உம்பர் - தேவர் . அரக்கரைக் 
கண்ட அளவில் தம் முயிரைக் காத்து விரைந்தோடி மறைந்தனராத 
லின் உம்பரன்றியே உணர்வுடையார் பிறர் உளரோ என்றனர் .. 
விரும்பத்தக்க ஆடவரிற் சிறந்தோன் என்னும் பொருளுடைய நம்பி 
என்னும் சொல் , பின் விளைவு அறியாத இளையோன் என்ற குறிப்பில் 
இங்கு ஆளப் பெற்றது . இவ் வரக்கர்களால் நம்மனோர்க்கு நேரவிருக் 
கும் இடர்களைக் கூர்ந்துணரும் அனுபவமுடைய பெரியோனாயின் நீ 
இவ்வாறு அச்சமின்றித் தனியனாய் எங்களை அழைக்க வந்திருக்க 
மாட்டாய் என்பார் , நம்பி நீயுமுன் தனிமையை யறிந்திலை நடந்தாய் 
என்றனர் . கும்பகன்ன னென்றுளன் மற்றிங் கொருவன் என்ற 
தனால் , இங்கு வந்துள்ள அரக்கர்கள் அவனை யொத்த பெருவலி 
படைத்தவராய் எண்ணற்றவர் உளர் எனக் குறித்தவாறு . ( 42 ) 


9478 


அனும னாற்றலு மரசன 

தாற்றலு மிருவர் 
தனுவி னாற்றலுந் தம்முயிர் 

தாங்கவுஞ் சாலா 


422 


யுத்த காண்டம் , 


கனியுங் காய்களு முணவுள 

முழையுள கரக்க 
மனித ராளினெ னிராக்கத 

ராளினென் வையம் . 


அனுமன் ஆற்றலும் , அரசனது 

ஆற்றலும் , இருவர் 
தனுவின் ஆற்றலும் , தம் உயிர் 

தாங்கவும் சாலா ; 
கனியும் காய்களும் உணவு உள ; 

முழைஉள , கரக்க ; 
மனிதா ஆளின் என் , இராக்கதர் 

ஆளின் என் , வையம் ? 


பொ - அனுமனது பெரு வன்மையும் ( நம் ) வேந்தன் சுக்கிரீவனது 
பெரு உன்மையும் ( இராம இலக்குவராகிய ) இருவர் தம் வில்லின் வன் 
மையும் தம்முடைய உயிரைப் பாதுகாத்தற்கும் போதியன அல்ல . 
( நாம் உயிருடன் வாழ்தற்குக் ) கனியும் காய்களும் ஆகிய உணவுகள் 
( இவ்வுலகில் ) உள்ளன . ( பகைவர் தொடராதபடி ) மறைந்துறைதற்கு 
மலை முழைகள் உள்ளன . ( ஆகவே ) இவ்வுலகினை மனிதர் ஆண்டால் , 
என்ன ? இராக்கதர் ஆண்டால் என்ன ? 


கு : - அரசன் என்றது வானர குல வேந்தனாகிய சுக்கிரீவனை . 
இருவர் என்றது இராம இலக்குவர்களை , மனிதராகிய அவ்விரு 
வர்க்கும் இராவணன் முதலிய இராக்கதரிக்கும் இடையே நிகழும் 
இப்போரில் குரக்கினத்தாராகிய நம்மவர்க்கு எத்தகைய தொடர்பு 
மில்லை . இவ்வுலகினை மனிதர் ஆண்டாலும் இராக்கதர் ஆண்டாலும் 
கனியையும் காய்களையும் உணவாகக் கொண்டு மலை முழையில் 
உறையும் வானரராகிய நம்மவாக்கு ஆக்கமோ இழப்போ எதுவும் 
இல்லை என்பார் , மனிதா ஆளிலென் இராக்கதா ஆளிலென் வையம் 
என்றனர் வானர சேனைத் தலைவர்கள் . இக் கூற்றினை அடி யொற்றி 
யெழுந்ததே “ இராமன் ஆண்டாலென்ன இராவணன் ஆண்டா 
லென்ன என வழங்கும் பழமொழியாகும் . 

( 43 . 


9479 


தாமு ளாரன்றே புகழினைத் 

திருவொடுந் தரிப்பார் 
யாமு ளேமெனி னெங்கிளை 

யுள்ளதெம் பெரும 


மூலபல வதைப் படலம் 


423 


போமி னீரென்று விடைதரத் 

தக்கனை புரப்போய் 
சாமி னீரென்ற றருமமன் 

றென்றனர் தளர்ந்தார் . 


" தாம் உளார் அன்றே , புகழினைத் 

திருவொடும் தரிப்பார் ? 
யாம் உளோம் எனின் , எம் கிளை 

உள்ளது ; எம் பெரும ! 
போமின் நீர் " என்று விடை தரத் 

தக்கனை , புரப்போய் ! 
“ சாமின் நீர் என்றல் தருமம் அன்று 

என்றனர் , தளர்ந்தார் . 


பொ : - தாம் ( தமது உயிரைப் பேணி ) உள்ளவர்கள் அல்லவா 
புகழைச் செல்வத்தோடும் தாங்கியிருப்பவர்கள் . எம்பெருமானே ! 
யாங்கள் உயிர் தாங்கியிருப்போமானால் எங்கள் சுற்றமும் ( நிலை 
பெற்று ) உள்ளதாகும் . ( எங்களை இடர் நீக்கிப் பாதுகாக்கும் நீ , 
நீவிர் ( இப்போர்க் களத்தைவிட்டு உய்ந்து ) செல்லுமின் என்று 
( எமக்கு ) விடைதருதற்கு உரியாய் . ( அத்தகைய நீ ) இறந்துபோமின் 
என்று கூறுதல் அறமாகாது என்று ( உளந் ) தளர்ந்து கூறினார்கள் . 

கு ! - இடையூறு வருங்கால் தப்பிச் சென்று தமது உயிரைப் 
பேணியவர்களே உலகத்துப் புகழையும் செல்வத்தையும் ஒருங்கே 
பெற்று வாழ்தற்குரியவர்கள் . நாங்கள் உயிரோடிருந்தால் தான் 
எங்கள் சுற்றமும் எங்களாற் பாதுகாக்கப்பெற்றுப் பிழைத்திருக்கும் . 
இவ்விடர் நிலையில் எங்களைப் பாதுகாக்கும் கடமையுடைய எம் இள 
வரசனாகிய நீ நீவிர் இவ்விடத்தை விட்டு விரைவில் உய்ந்து போமின் . 
என எமக்கு விடை தந்து அனுப்புதற்குரியாய் . அவ்வாறாகவும் 
அரக்கரொடு பொருது இறந்தொழிமின் என்று எங்களை அழைத்தல் 
எம்பெருமானாகிய நினக்கு அறமாகாது என வானர சேனைத் தலைவர் 
கள் அங்கதனை நோக்கி மனந்தளர்ந்து கூறினர் என்பதாம் . தாம் 
உளார் - தமது உயிரை உடம்பொடு பேணி வைத்துள்ளவர்கள் . புகழ் 
என்பது ஒருவர் இவ்வுலகின்கண் உயிரோடுள்ள காலத்து நிகழ்ந்து 
உயிர் நீங்கிய பின்னரும் நிலைத்து நிற்கும் சீர்த்தி . திரு- செல்வம் . ( 44 ) 


9479 a 


னுமனாற்றலு மரசன தாற்றலு மிருவர் 
தனுவி னாற்றலுந் தங்களைத் தாங்குவா தாங்கார் 
கனியுங் காய்களும் உணவுள மலையுள காக்க 
மனித ராளிலென் இராக்கத ராளிலென் வையம் . 


424 


யுத்த காண்டம் 


b என்று சாம்பவன் முதலிய தவைர்களியம்ப , 
குன்றுலாம்புறத் தங்கதன் குறு நகை புரிந்தே 
நன்று நும் முரை நாயகர்ப் பிழைத்து நம் முயிர் கொண்டு , 
ஒன்றி வாழ்தலு முரியதோவென வுரைப்பான் . 


அங்கதன் சாம்பனை நோக்கி , ஓடுதல் தக்கதன்று என்று 

காரணங்காட்டி உரைத்தல் 


9480 


சாம்பனை வதன நோக்கி வாலிசே 

யறிவு சான்றோய் 
பாம்பணை யமலனேமற் றிராமனென் 

றெமக்குப் பண்டே 
ஏம்பல்வந் தெய்தச் சொல்லித் தேற்றினா 

யல்லை யோ நீ 
ஆம்பலம் பகைஞன் றன்னோ டயிந்திர 

மமைந்தோ னன்னாய் . 


சாம்பனை வதனம் நோக்கி , வாலிசேய் , 

அறிவு சான்றோய் 
“ பாம்பு அணை அமலனே மற்று இராமன் ” என்று , 

எமக்குப் பண்டே 
ஏம்பல் வந்து எய்தச் சொல்லித் தேற்றினாய் 

அல்லையோ , நீ 
ஆம்பல் அம்பகைஞன் தன்னோடு அயிந்திரம் 

அமைந்தோன் அன்னாய் 


பொ : - வாலியின் மைந்தனாகிய அங்கதன் சாம்பவானை முகம் 
நோக்கி , அறிவால் நிறைந்தவனே ! அல்லிமலர்ப் பகைவனாகிய 
அழகிய சூரியன் பால் ஐந்திர வியாகரணத்தைக் கற்றுணர்ந்த அனுமனை 
யொத்த கல்வி நலம் வாய்ந்தவனே ! ( ஆதிசேடனாகிய ) பாம்பினைப் 
பாயலாகவுடைய தூ யோனான திருமாலே அந்த இராமன் என்று 
எங்களுக்கு மகிழ்ச்சி பொருந்தச் சொல்லி நீ முன்னமே தெளிவுறுத் 
தினாய் அல்லையோ ? 


கு ! - மிக இளைஞனாகிய அங்கதன் வானர சேனைத்தலைவர்களில் 
மிகவும் முதியவனாகவுள்ள சாம்பவானை நோக்கி , போரிற் பின்னிட் 


மூலபல வதைப் படலம் 


425 


டோடுதல் முறையன்று எனக் காரணங்காட்டி அறிவுறுத்தும் முறை 
யில் அமைந்தன இச்செய்யுள் முதலாகவுள்ள ஐந்து செய்யுட்கள் . 
சாம்பன் - சாம்பவான் . வாலிசேய் - அங்கதன் . பாம்பணை அமலன் 
திருமால் . ஏம்பல் - மகிழ்ச்சி . ஆம்பல்- அல்லி . இரவில் மலர்வது 
அல்லி ; காலையில் அம்மலர் குவிந்து வாட்டமுறும் நிலையில் தோன்றும் 
கதிரவனை ஆம்பலுக்குப் பகைவன் எனப் புனைந்துரைத்தார் ஆசிரியர் . 
சூரியன்பால் ஐந்திர வியாகாரணத்தைக் கற்றுணர்ந்தோன் அனுமனா 
தலின் , அவனை ஆம்பலம் பகைஞன் தன்னோடு அபிந்திரம் அமைந் 
தோன் எனக் குறித்தார் . அனுமனை யொத்த பேரறிவுடைய சாம் 
பவானாகிய நீ நின் பெருந்தகைமையை நினையாது இவ்வாறு அஞ்சிப் 
பின்னிட்டது முறையாகா தென்பான் அயிந்திரம் அமைந்தோன் 
அன்னாய் என அழைத்தான் . அயிந்திரம் - ஐந்திரம் : இந்திரனார் 
செய்யப்பட்ட வடமொழி இலக்கண நூல் . 

( 45 ) 


9481 


தேற்றுவாய் தெரிந்த சொல்லாற் றெருட்டியித் 

தெளிவி லோரை 
ஆற்றுவா யல்லை நீயு மஞ்சினை 

போலு மாவி 
போற்றுவா யென்ற போது புகழென்னாம் 

புலமை யென்னாம் 
கூற்றின்வா யுற்றால் வீரங் குறைவரே 

யிறைமை கொண்டார் . 


" தேற்றுவாய் , தெரிந்த சொல்லால் தெருட்டி 

இத்தெளிவு இல்லோரை 
ஆற்றுவாய் அல்லை ; நீயும் அஞ்சினை 

போலும் ! ஆவி 
போற்றுவாய் என்ற போது , புகழ் என் ஆம் ? 

புலமை என் ஆம் ? 
கூற்றின் வாய் உற்றால் , வீரம் குறைவரே ! 

யிறைமை கொண்டார் ? 


பொ : - ஆராய்ந்து கூறும் சொற்களால் ( யாவரையும் , கலக்கம் 
நீக்கித் ) தெளிவிக்கவல்லாயாகிய நீ , தெளிவில்லாத இவ்வானரர்களைத் 
தெளிவுறுத்தி ஆறுதல் கூறுவாயலிலை . ( உரனுடையனாகிய ) நீயும் 
( நின் பெருந்தகைமை யறியாது பகைவர்க்கு ) அஞ்சினாய் போலும் ? 
( நீ நின் அறிவாற்றல்களைப் பாதுகாவாது ) உயிரை ( மட்டும் ) பாதுகாப் 


426 


யுத்த காண்டம் 


என்ன 


பாய் ஆயினாய் என்றபோது ( இதுகாறும் நீ பெற்றுள்ள ) புகழ்தான் 

பயனைத் தரும் ? புலமைதான் என்ன பயனைத் தரும் ? 
தலைமைக் குணமுடைய வீரர்கள் ( மாற்றுதற்கரிய ) காலனது வாயில் 
அகப்பட்ட காலத்தும் தமது வீரத் தன்மையிற் குறைவரோ ? 


S : - தேற்றுதல் - கலக்கம் நீக்கித் தெளிவடையச் செய்தல் . 
தெரிந்த சொல் - கேட்போரது மனநிலையறிந்து கூறும் சொல் . நீயும் 
உலைவிடத்து ஊறு அஞ்சா உரனுடைய நீயும் ; உம்மை உயாவு சிறப்பு . 
ஆவிபோற்றுதல் -உயிரையே பெரிதென மதித்துப் புகழையும் புலமை 
பையும் நீங்கி யொழுகுதல் . கூற்றின் வாயுற்றாலும் என உம்மை வரு 
வித்தரைக்க . இறைமை கொண்டார் - தலைமைக் குணமுடைய 
வீரர்கள் . குறைவரே- குறைவரோ ; குறைய மாட்டார் என வினா 
ஏகாரம் எதிர்மறைப் பொருள் தந்து நின்றது . கூற்றின் வாயுற்றால் 
வீரம் குறைவரே இறைமை கொண்டார் என்னும் இவ்வடியில் , 
கூற்றுடன்று மேல் வரினுங் கூடி யெதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை . 
( 765 ) எனவரும் திருக்குறட்பொருள் எடுத்தாளப் பெற்றுள்ளமை 
அறியத்தக்க தாகும் . 

( 46 ) 


9482 


அஞ்சினாம் பழியும் பூண்டா மம்புவி 

யாண்டு மாவி 
துஞ்சுமா றன்றி வாழ வொண்ணுமோ 

நாண்மேற் றோன்றின் 
நஞ்சுவா யிட்டா லன்ன தமுதன்றே 

நம்மை யம்மா 
தஞ்சமென் றடைந்த வீரர் தனிமையிற் 

சாத னன்றே . 


அஞ்சினாம் ; பழியும் பூண்டாம் ; அம்புவி 

யாண்டும் , ஆவி 
துஞ்சுமாறு அன்றி வாழ ஒண்ணுமோ , 

நாள் மேல் தோன்றின் , 
நஞ்சு வாய் இட்டால் அன்னது அமுது அன்றே ? 

நம்மை அம்மா , 
தஞ்சம் என்று அடைந்த வீரர் தனிமையின் 

சாதல் நன்றே ! 


பொ ! - ( வானர வீரர்களாகிய நாம் பகைவரொடு பொருதற்கு , 
அஞ்சினோம் ; ( அதனாற் ) பழியினையும் மேற்கொண்டோம் . ( அச்ச 


மூலபல வதைப் படலம் 


427 ) 


வாழ 


முற்றவர்களாகிய யாம் ) அழகிய பூமியின்கண் எவ்விடத்தும் ( பகை 
வர்க்கு அஞ்சி ) 

அஞ்சி ) இறந்தொழியுமாறன்றி ஆண்மையுடன் 
ஒண்ணுமோ ? ( நமக்கு ) வாழ்தற்குரிய நாள் மேலும் தோன்றுமாயின் 
( அக்காலத்து நாம் நுகரும் ) இனிய அமுதமும் இன்னாத நஞ்சினை 
வாயில் இட்டால் ஒத்த வெறுப்பினை விளைப்பதாகுமல்லவா ? அந்தோ ! 
( வானரர்களாகிய ) நம்மைப் பற்றுக் கோடாக எண்ணிச் சார்ந்த 
வீரர்களாகிய இராம இலக்குவர்களை ( விட்டு ) ப் பிரிந்து தனிமையுறு 
வதைவிட ( நாம் ) இறத்தலே நலமாகும் . 


என 


வானர சேனைத் தலைவர்கள் மூலபலமாகிய அரக்கர் படை 
யினைக் கண்டு வெருவி ஓடினமை பழி விளைக்குஞ் செயலாம் 
அறிவுறுத்தும் அங்கதன் அன்னோர் செயலைத் தன் செயலாகக் 
கொண்டு அவர்களைத் தெருட்டும் முறை மனத்தினை நெகிழ்விப்ப 
தாகும் . அச்சமுடையார்க் கரணில்லை (திருக்குறள் 534 ) என்றபடி அரக் 
கரைக் கண்டு அஞ்சிய நம் முன்னோர்க்கு 

முன்னோர்க்கு இவ்வழகிய நிலவுலகில் 
யாண்டும் பாதுகாப்பானதோர் இடம் கிடைக்க வில்லையாதலால் 
இனி இறந்தொழிதலை யன்றி வேறு வழியில்லை என்பான் , ஆவி துஞ்சு 
மாறன்றி அம்புவி யாண்டும் வாழ வொண்ணுமோ ? என்றான் . அஞ்சிய 
நமக்கு உடனே சாதல் நேராது , மேலும் வாழ்நாள் நீட்டிப்பதாயின் 
அந்நிலையில் நாம் நுகரும் இன்சுவையுடைய அமுதமும் இன்னாச் 
சுவையின தாகிய நஞ்சினை யொத்து வெறுப்பினை விளைப்பதாகும் 
என்பான் , நாள் மேல் தோன்றின் , அமுது , நஞ்சு வாய் இட்டால் 
அன்னது அன்றே ? என்றான் . நம்மைச் சார்பாக அடைந்த இராம 
இலக்குவர்களைக் கைவிட்டு நீங்கித் தனிமை யுறுவதனைக் காட்டிலும் 
நாம் இறந்தொழிவதே நமது பழியினைப் போக்கி நலஞ்செய்வதாம் 
என்பான் , நம்மைத் தஞ்சம் என்று அடைந்த வீரர் தனிமையின் 
சாதல் நன்றே என்றான் . கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை 
அடுங்காலை , உள்ளினும் உள்ளஞ் சுடும் ( 799 ) என வரும் திருக்குறள் 
இங்கு நினைக்கத்தக்க தாகும் . 

( 47) 


9483 


தானவ ரோடு மற்றைச் 

சக்கரத் தலைவனோடும் 
வானவர் கடைய மாட்டா 

மறிகடல் கடைந்த வாலி 
ஆனவ னம்பொன் றாலே 

யுலந்தமை யயர்த்த தென்னீ 
மீனலர் வேலை பட்ட 

துணர்ந்திலை போலு மேலோய் . 


-428 


யுத்த காண்டம் 


தானவரோடும் , மற்றைச் 

சக்கரத் தலைவனோடும் , 
வானவர் கடைய மாட்டா 

மறிகடல் கடைந்த வாலி 
ஆனவன் அம்பு ஒன்றாலே 

உலந்தமை அவர்த்தது என் நீ 
மீன், அலர் வேல் பட்டது 

உணர்ந்திகள் போலும் ? மேலோய் ! 


பொ : - அதரர்களோடும் மற்றைச் சக்கரப்படையை யுடைய 
திருமாலோடும் தேவர்கள் ( ஒருங்கு சேர்ந்து ) கடைய மாட்டாத 
( அலைகள் ) மடங்குகின்ற ( பாற் ) கடலைக் கடைந்த வாலியானவன் 
( இராமபிரானது ) அம்பு ஒன்றினாலே உயிர் இழந்தமையை நீ மறந்த 
தெவ்வாறு ? மேலோனே ! ( அவ்விராமனது அம்பினால் ) மீன் விளங்கு 
கின்ற கடல் உற்ற ( துயர ) நிலையை உணர்ந்திலை போலும் ? 


வீரா 


கு : - தானவர் - அசுரர் . வானவர் - தேவர் . வாலியானவன் 
என்புழி , ஆனவன் எள்பது எழுவாய் வேற்றுமைச் சொல்லுருபு . 
உலத்தல் - உயிர் கெடுதல் . நம்முடைய சார்பினைப் பெற்ற 
களாகிய அவ்விருவரும் யாவராலும் தஞ்சம் புகத்தக்க பேராற்றல் 
படைத்தவர்கள் 

வாலியை அம்பு ஒன்றினால் கொன்று 
வீழ்த்திய நிகழ்ச்சியாலும் கடல்மேல் அம்பெய்து அடக்கிய நிகழ்ச்சி 
யாலும் நன்கு புலனாமாதலின் இராமனைத் தஞ்சமாகச் சார்ந்துதலே 
வானரர்களாகிய நமது கடமையென அங்கதன் வற்புறுத்தியவாறு . 
மேலோய் என்றது சாம்பவானை நோக்கிய விளி. 

( 48 ) 


என்பது , 


9484 


எத்தனை யரக்க ரேனுந் 

தருமமாண் டில்லை யன்றே 
அத்தனை யறத்தை வெல்லும் 

பாவமென் றறிந்த துண்டோ 
பித்தரைப் போல நீயு 

மிவரொடும் பெயர்ந்த தன்மை 
ஒத்தில் தென்னச் சொன்னா 

னவனிவை யுரைப்ப தானான் . 


எத்தனை அரக்கரேனும் , தருமம் 

ஆண்டு இல்லை அன்றே ? 
அத்தனை அறத்தை வெல்லும் 

பாவம் என்று அறிந்தது உண்டோ ? 


மூலபல வதைப் படலம் 


429 


பித்தரைப் போல நீயும் 

இவரொடும் பெயர்ந்த தன்மை 
ஒத்திலது என்னச் சொன்னான் ; 

அவன் இவை உரைப்பதானான் ! 


பொ : - ( பகைவரது சேனையில் ) எத்தனையோ கோடி அரக்கர் 
உள்ளனராயினும் அறம் என்பதொரு பொருள் அங்கு இல்லை 
யல்லவா ? ( பகைவர் சேனை ) அத்துணை யளவின தாயினும் அறத்தைப் 
பாவம் வெல்லும் என்று ( என்றேனும் ) கேள்வியுற்ற துண்டோ ? ( உணர் 
வுடைய பெரியோனாகிய ) நீயும் ( அறிவு திரிந்த ) பித்தரைப் போன்று 
(உணர்வற்ற ) இவ் வானரர்களோடும் ( போர்க்களத்தை விட்டு ) ஓடிய 
தன்மை ( நினது தகுதிக்கு ) ஒத்ததாக இல்லை என்று ( அங்கதன் ) 
கூறினான் . ( அதனைக் கேட்டுச் சாம்பவானாகிய ) அவன் ( பின்வரும் ) 
இம் மொழிகளைக் கூறுவானாயினான் . 


கு ; - அரக்கா சேனை பலகோடி அளவினராக மிக்கிருப்பினும் 
அவ்வரக்கர்பால் அறவுணர்வென்பது சிறிதும் இல்லாமையால் 
அவரனவரும் அழிந்தொழிதல் திண்ணம் என்பது புலப்பட , எத்தனை 
அரக்கரேனும் தருமம் ஆண்டு இல்லையன்றே என வினவினான் . 
போரில் உறுதியாக வெற்றி பெறுவதென்பது , நால்வகைச் சேனை 
களால் மட்டுமன்றி அறத்தைத் துணையாகக் கொண்டொழுகுவ 
தொன்றினாலேயே இயலும் என்பது , 


‘ கடுஞ்சிமித்த கொல்களிறும் கதழ்பரிய கலிமாவும் 
நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகன் மறவரும் என 
நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட 
அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் 

( புறநானூறு -55 } 


என்பதனால் அறிவுறுத்தப்பட்டது . அறத்தைப் பாவம் வென்றதாக 
யாண்டும் எக்காலத்தும் யாவரும் சொல்லக் கேட்டறிந்ததில்லை என 
இன்மையூகத்தான் ஏதுக்காட்டி வலியுறுத்தும் முறையில் , அறத்தை 
வெல்லும் பாவம் என்று அறிந்த துண்டோ? என்றான் . ஓகாரம் எதிர் 
மறை . அல்லல் அருளாள் வார்க்கில்லை வளிவழங்கு , மல்லன்மா 
ஞாலங் கரி ( திருக்குறள் -245 ) என்புழி இன்மை ஏதுவாகக் காட்டப் 
பெற்றுள்ளமை காண்க . சொன்னான் , அங்கதன் . அவன் என்றது , 
சாம்பவானை . 

( 49 ) 


430 


யுத்த காண்டம் 


சாம்பன் மறுமொழி பகர்தல் 


9485 


நாணத்தாற் சிறிது போது 

நவில்கில னிருந்து பின்னர்த் 
தூணொத்த திரடோள் வீர 

தோன்றிய வரக்கர் தோற்றம் 
காணத்தா னிற்கத் தானக் 

கறைமிடற் றவற்கு மாமே 
கோணற்பூ வுண்ணும் வாழ்க்கைக் 

குரங்கின்மேற் குற்ற முண்டோ 


நாணத்தால் சிறிது போது 

நவில் கிலன் இருந்து , பின்னர் , 
• தூண் ஒத்த திரள்தோள் வீர ! 

தோன்றிய அரக்கர் தோற்றம் 
காணத்தான் , நிற்கத்தான் , அக் 

கறை மிடற்றவற்கும் ஆமே ? 
கோணற் பூ உண்ணும் வாழ்க்கைக் 

குரங்கின் மேல் குற்றம் உண்டோ ? 


பொ : - ( சாம்பவான் , தனது செயல்பற்றித் தோன்றிய ) நாணங் 
காரணமாகச் சிறிது நேரம் ஒன்றும் கூறமாட்டாதவனாக இருந்து . 
பின்பு , ( அங்கதனை நோக்கிக் கூறவான் :) தூணையொத்த திரண்ட 
தோள்களையுடைய வீரனே ! இங்குத் தோன்றிய அரக்கர்களின் 
தோற்றப் பெருமையை ( நேர் நின்று ) காணுதற்காவது ( எதிரில் ) 
நிற்றற்காவது நஞ்சக்கறை பொருந்திய கண்டத்தினை யுடைய அந்த 
உருத்திர மூர்த்திக்கும் இயல் வதோ? ( அவ்வாறாகவும் , அவ்வரக்கர் 
முன்னே நிற்றலாற்றாது ஓடிய ) உடம்பிற் கூனினையும் பூக்களையுண்டு 
உயிர்தாங்கும் எளிய வாழ்க்கையினையும் உடைய குரங்கின் மேற் 
குற்றம் உண்டோ ? 


கு : - இச் செய்யுளில் உள்ள பின்னர் என்பது , என்றெடுத்து 
எண்கின் தானைக்கு இறையவன் இயம்பலோடும் என 55 - ஆம் 
செய்யுளோடு இயைந்தது . ஆலகால நஞ்சினை யுண்டு மிடற்றிலடக்கிய 
உருத்திர மூர்த்தியாலும் காணுதற்கும் நேர் நிற்றற்கும் ஒண்ணாத 
ஆற்றல் மிக்க அரக்கர்களைக் கண்டு அஞ்சி யோடிய இச்செய்கை , எமது 
வலியின்மையை யுணர்த்துவதன்றி எங்களது குற்றமுடைய செய 


மூலபல வதைப் படலம் 


431 


லாகக் கொள்ளத் தக்கதன்று என்பான் , கோணற் பூ உண்ணும் 
வாழ்க்கைக் குரங்கின் மேற் குற்றம் உண்டோ ? என்றான் . கோணல் 
என்றது , குரங்கினது உடம்பின் கூனினை . 

( 50 ) 


9486 


தேவரு மவுணர் தாமுஞ் 

செருப்பண்டு செய்த காலை 
ஏவரே யென்னாற் காணப் 

பட்டில ரிருக்கை யான்ற 
மூவகை யுலகி னுள்ளா 

ரிவர் துணை யாற்றன் முற்றும் 
பாவக ருளரே கூற்று 

மிவருடன் பகைக்க வற்றோ. 


தேவரும் அவுணர்தாமும் 

செருப் பண்டு செய்த காலை , 
ஏவரே என்னால் காணப் 

பட்டிலர் ? இருக்கை ஆன்ற 
மூவகை உலகின் உள்ளார் , 

இவர்துணை ஆற்றல் முற்றும் 
பாவகர் உளரே ? கூற்றும் 

இவருடன் பகைக்க வற்றோ? 


பொ : - தேவர்களும் அசுரர்களும் பண்டைநாளிற் போர்புரிந்த 
பொழுது என்னாற் கானப்படாதவர் யார் ? இருத்தல் நிறைந்த மூன்று 
வகை உலகங்களில் உள்ளவர்களில் இவ் அரக்கரளவு ஆற்றல் நிரம்பிய 
கொடியோர் உளரோ ? ( உயிரைக் கொள்ளும் ) கூற்றும் இவருடன் 
பகைத்து நிற்கவல்லதோ ? 


கு : - தேவரும் அவுணர் தாமும் பண்டு செருச் செய்த காலை 
காணப்பட்டிலர் ஏவரே ? என இயைக்க , இவர் துணை - இவர் அளவு : 
முற்றுதல்- நிரம்புதல் . பாவகர் -- கொடியோர் . பாவகம்- தன்மை ; 
ஈண்டுக் கொடுமை என்ற பொருளில் ஆளப்பெற்றது . முற்காலத்தில் 
தேவர்க்கும் அசுரர்க்குமிடையே நிகழ்ந்த பெரும் போர்களிலும் இவ் 
வரக்கர் அளவு வன்மை நிரம்பிய வீரர்களைத் தான் கண்டதில்லை 
யென்று சாம்பவான் மூலபல அரக்கர்களின் பெருவலியினை அங்க 
தனுக்கு எடுத்துரைக்கு முறையில் அமைந்தன இது முதல் மூன்று 
செய்யுட்கள் . 

( 51 ) 


432 


யுத்த காண்டம் 


9487 


மாலியைக் கண்டேன் மற்றை 

மாலிய வானைக் கண்டேன் 
காலநேமியையுங் கண்டே 

னிரணியன் றனையுங் கண்டேன் 
ஆலமா விடமுங் கண்டேன் 

மதுவினை யனுச னோடும் 
வேலையைக் கலக்கக் கண்டே 

னிவர்க்குள மிடுக்கு முண்டோ . 


மாலியைக் கண்டேன் ; மற்றை 

மாலியவானைக் கண்டேன் ; 
கால நேமியையும் கண்டேன் ; 

இரணியன் தனையும் கண்டேன் ; 
ஆலமா விடமும் கண்டேன் ; 

மதுவினை அனுசனோடும் 
வேலையைக் கலக்கக் கண்டேன் ; 

இவர்க்கு உளமிடுக்கும் உண்டோ ? 


மாலி 


பொ ! - ( அக்காலத்தில் ) 

என்பானைக் கண்டுள்ளேன் 
மற்றைய மாலியவானைக் கண்டுள்ளேன் ; காலநேமி என்பவனையும் 
கண்டுள்ளேன் ; இரணியனையும் கண்டுள்ளேன் ; கரிய ஆலகால 
விடத்தையுங் கண்டுள்ளேன் . மது என்பவனை அவன் தம்பி கைடய 
னுடனே கூடிக் கடலைக் கலக்கும் நிலையிற் கண்டுள்ளேன் . ( ஆயினும் ) 
இவ்வரக்கர்க்கு அமைந்துள்ள வலிமை ( அவர்களுக்கு ) உண்டோ ? 


கு : - மாலி , மாலியவான் , காலநேமி என்போர் முற்காலத்தில் 
ஆற்றல்மிக்கு வாழ்ந்த இராக்கதராவர் . மாலியவான் 

என்பவன் 
விச்சிரவ முனிவரிடம் கேகசி என்பாளை ஏவி இராவணன் முதலிய 
அரக்கர்களைத் தோன்றச் செய்தவன் . காலநேமி என்பான் இரணிய 
னுக்கு மகன் என்றும் , நூறு தலைகளையும் நூறு கைகளையும் உடையவன் 
என்றும் , தந்தையைக் கொன்ற திருமாலுடன் இவன் பொருது நின்ற 
பொழுது திருமால் அவனுடைய தலைகளையும் கைகளையும் சக்கரத் 
தினால் அறுத்து வீழ்த்தக் கவந்தமாய் நின்ற அவனுடம்பினைக் கருடன் 
மார்பினால் தாக்கி வீழ்த்தினானென்றும் கூறுவர் . மது - ஓர் அசுரன் . 
அநுசன் - தம்பி ; என்றது , மதுவின் தம்பி கைடபனை . இவ்விருவர் 
வரலாறும் இவருள் மது என்பவனே கும்பகர்ணனாகவும் கைடபன் 
அதிகாயனாகவும் பிறந்தனர் என்பதும் அதிகாயன் வதைப்படலத்தில் 


மூலபல வதைப் படலம் 


433 


67 முதல் 76 வரையுள்ள செய்யுட்களில் விரித்துரைக்கப்பட்டுள்ளமை 
காண்க . மாவிடம் - கரிய நஞ்சு . மிடுக்கு - வலிமை . உண்டோ என்புழி 
ஓகாரம் எதிர்மறை . இல்லையென்றவாறு . 

( 52 ) 


9487 a 


ஆளிமா முகவர் சீறு மடுபுலி முகவர் மிக்க 
யாளிமா முகவர் யானை மற்றெரியும் வெங்கண் 
கூளிமா முகவ ராதி யளப்பில் கோடியுள்ளார் 
ஊழி சென்றாலு முட்கார் ஒருவரோ ரண்ட முண்பார் . 


9488 


வலியிதன் மேலே பெற்ற 

வரத்தினர் மாயம் வல்லர் 
ஒலிகடன் மணலின் மிக்க 

கணக்கின ருள்ள நோக்கிற் 
கலியினுங் கொடியர் கற்ற 

படைக்கலக் கரத்த ரென்றால் 
மெலிகுவ தன்றி யுண்டோ 

விண்ணவர் வெருவல் கண்டால் . 


வலி இதன்மேலே , பெற்ற 

வரத்தினர் ; மாயம் வல்லார் ; 
ஒலி கடல் மணலின் மிக்க 

கணக்கினர் ; உள்ளம் நோக்கின் , 
கலியினும் கொடியர் ; கற்ற 

படைக்கலக் கரத்தர் ; என்றால் , 
மெலிகுவது அன்றி உண்டோ , 

விண்ணவர் வெருவல் கண்டால் ? 


பொ : - ( இவ் வரக்கர்கள் , தமக்கு இயல்பாக வாய்த்த ) இவ் 
வன்மையின் மேலும் ( தெய்வங்களாற் ) பெற்ற வரத்தினை உடையவர் 
கள் ; வஞ்சனைச் சூழ்ச்சிகளில் வல்லவர்கள் ; ஆரவாரத்தையுடைய 
கடலிடத்தேயுள்ள ( நுண் ) மணலினும் மிக்க பேரெண்ணினராக 
உள்ளவர்கள் ; ( இவர்தம் ) மனத்திடல்பினை ஆராய்ந்து நோக்குங்கால் 
கலி புருடனைக் காட்டிலும் கொடுமையுடையவர்கள் ; நன்கு பயின்ற 
படைக்கலங்களைக் கொண்ட கையினை யுடையவர்கள் ; ( இவர்களைக் 
கண்டு ) வானுலகத்தவர் அஞ்சி யோடு தலைக் கண்டால் (வானரா 
களாகிய நாம் ) மெலிந்து வருந்துவதன்றி ( இவர்களை எதிர்த்து ) 
நம்மாற் செய்யத்தக்க செயல் ) வேறுளதோ ? 

28 


434 


யுத்த காண்டம் 


கு : - கலி என்றது , அறமல்லாத தீய செயல்களே பெருக நிகழ்தற்கு 
இடமான துன்பக் கலி காலத்தினை . உள்ளம் நோக்கிற் கலியினும் 
கொடியர் எனவே அவர்கள் உள்ளத்தில் அறவுணர்வுக்குச் சிறிதும் இட 
மில்லை யென்பதாம் . மெலிதல் – மனந்தளர்ந்து வருந்துதல் . ( 53 ) 


9489 


ஆகினு மைய வேண்டி 

னார்க் கென வமரி லஞ்சிச் 
சாகிலம் பெயர்ந்த தன்மை 

பழிதரு நரகிற் றள்ளும் 
ஏகுது மீள வின்னு 

மியம்புவ துளதா லெய்தி 
மேகமே யனையான் கண்மு 

னெங்ஙனம் விழித்து நிற்றும் . 


ஆகினும் , ஐய ! வேண்டி 

னார்க்கு என அமரில் அஞ்சி , 
சாகிலம் பெயர்ந்த தன்மை , 

பழிதரும் ; நரகில் தள்ளும் ; 
ஏகுதும் , மீள ; இன்னும் 

இயம்புவது உளதால் ; எய்தி , 
மேகமே அனையான் கண்முன் 

எங்ஙனம் விழித்து நிற்றும் ? 


பொ : - ( இங்ஙனம் அவ் வரக்கர்கள் பெருவலி படைத்தவர் ) 
ஆனாலும் , ஐயனே ! ( நமது துணையினை ) வேண்டியவர்க்காகப் போரில் 
உயிரைக் கொடாதேமாகி அஞ்சி மீண்டமை ( எங்களுக்கு ) இம்மையிற் 
பழியைத் தருவதாகும் ; ( மறுமையில் ) நரகத்தில் தள்ளும் . ( ஆகவே 
நாம் ) மீண்டு ( அவர்பாற் ) செல்வோம் ; இன்னும் ( நின்பாற் ) சொல்ல 
வேண்டிய தொன்றுளது ; மழை பேகத்தையே ஒத்த மேனியை 
யுடையவனாகிய இராமனது கண்முன்னே சென்று ( யாம் ) எவ்வாறு 
விழித்து நிற்போம் ( என்பதே அது ) . 


கு : - ஐய என் து . அங்க தனை நோக்கிய விளி . வேண்டினார்- 
போரில் நமது துணையை வேண்டியவர்கள் ; என்றது , இராம இலக்கு 
வர்களை . வேண்டினார்க்கு என - வேண்டினார் பொருட்டு வேண்டினார்க் 
கென அமரில் சாகிலம் பெயர்ந்த தன்மை , பழிதரும் ; நரகில் தள்ளும் 
என இயையும் . மேகமே யனையான் என்றது மழை முகிலை யொத்த 


மூலபல வதைப் படலம் 


435 


மேனியையுடைய இராமபிரானை , அரக்கர் படையினைக் கண்டு 
வெருவி எமது கடமையினைத் துறந்து ஓடிய புன்மையுடையோமாகிய 
யாம் , தலைமைக் குணமுடைய இராமபிரானது கண்முன் விழித்துப் 
பார்த்தற்கும் தகுதியற்றேமாய் நாணுகின்றேம் என்பான் , மேகமே 
அனையான் கண்முன் எங்ஙனம் விழித்து நிற்றும் என்கின்றான் . 
திற்றும் - நிற்போம் . பெரியோர்மாட்டுப் பிழைத்தோர் தம் பிழை 
யினை எண்ணிய நிலையில் அவரைக் காணுதற்கும் நாணி வருந்துவர் 
என்பது , 


‘தாணுவே வழிந்தேன் நின்னினைந் துருகுந் தன்மை 

என் புன்மைகளாற் 
காணும தொழிந்தேன் நீயினி வரினுங் 

காணவும் நாணுவனே ( எண்ணப்பத்து - 5 ) 


என வரும் திருவாசகத் தொடரால் அறியப்படும் . 


( 54 ) 


சாம்பனை நோக்கி அங்கதன் தேறுதல் மொழி பகர்தல் 


9490 


என்றெடுத் தெண்கின் றானைக் 

கிறையவ னியம்ப லோடும் 
வன்றிறற் குலிச மோச்சி 

வரைச்சிற கரிந்து வெள்ளிக் 
குன்றிடை நீலக் கொண்மூ 

வமர்ந்தென மதத்தின் குன்றின் 
நின்றவ னருளு மைந்தன் 

மகனிவை நிகழ்த்த லுற்றான் . 


என்று எடுத்து எண்கின் தானைக்கு 

இறையவன் இயம்பலோடும் , 
வன் திறல் குலிசம் ஓச்சி 

வரைச் சிறகு அரிந்து , வெள்ளிக் 
குன்றிடை நீலக் கொண்மூ 

அமர்ந்தென மதத்தின் குன்றின் 
நின்றவன் அருளும் மைந்தன் 

மகன் , இவை நிகழ்த்தல் உற்றான் : 


436 


யுத்த காண்டம் 


பொ : - என்று இவ்வாறு கரடிச் சேனைத் தலைவனாகிய சாம்பவான் 
எடுத்துக் கூறிய அளவில் , மிக்க வன்மைவாய்ந்த வச்சிராயுதத்தினை 
ஓங்கி யெறிந்து மலைகளின் சிறகுகளை அரிந்து வெள்ளிக் குன்றின்மீது 
நீலமேகம் அமாந்தாற் போன்று மதமுடைய மலையாகிய வெள்ளை 
யானையின்மேல் நிலை பெற்றிருப்பவனாகிய இந்திரன் பெற்ற மைந்த 
னாகிய வாலியின் மகன் அங்கதன் ( பின்வருமாறு ) இம் மொழிகளைக் 
கூறுவானாயினான் . 


கு : - அங்கதன் கூறுவன அடுத்து வரும் செய்யுட்களில் விரித் 
ஓரைக்கப்படும் . எண்கின் தானை - சரடிச் சேனை . இறைவன் 
என்றது , அச் சேனைக்குத் தலைவனாகிய சாம்பவானை . குலிசம் - வச்சி 
ராயுதம் . ஓச்சி அறிந்து நின்றவன் எனவும் , வெள்ளிக் குன்றிடை 
நீலக் கொண்மூ அமர்ந்தென மதத்தின் குன்றின் நின்றவன் எனவும் 
தனித்தனி சென்றியையும் . வெள்ளிக்குன்று , மதத்தின் குன்றாகிய 
வெள்ளை யானைக்கும் ; நீலக் கொண்மூ இந்திரனுக்கும் உவமை . 
கொண்மூ - மேகம் . நின்றவன் , இந்திரன் . அவன் அருளும் மைந்தன் , 
வாலி . அவன் மகன் அங்கதன் . 


( 55 ) 


இச் செய்யுள் 9 , 21 , 25 , 26, 31 , 62 , 63 , 66 , 74 ஆகிய சுவடி 
களில் இல்லை . சுவடி 52 - இல் கீழ்க் கண்டவாறு உள்ளது . 


9490 a 


என்றெடுத் தெண்கின் தானைக் 

கிறையவன் இயம்ப லோடும் 
வன்றிறல் குலிச மோச்சி 

வரைச்சிற கரிந்து வெள்ளிக் 
குன்றிடை நீலக் கொண்மூ 

வமர்ந்தனர் மதத்திண் குன்றில் 
நின்றவ னளித்த மைந்தன் 

மகனிவை நிகழ்த்த லுற்றான் . 


9491 


எடுத்தலுஞ் சாய்த்த றானு 

மிறத்தலு மெதிர்ந்தோர் தம்மைப் 
படுத்தலும் வீர வாழ்க்கை 

பற்றினர்க் குற்ற மேனாள் 
அடுத்ததே யஃது நிற்க 

வன்றியு மொன்று கூறக் 
கடுத்தது கேட்டீர் நீருங் 

கருத்துளீர் கருதி நோக்கின் . 


மூலபல வதைப் படலம் 


437 


எடுத்தலும் , சாய்தல் தானும் , 

இறத்தலும் , எதிர்த்தோர் தம்மைப் 
படுத்தலும் , வீர வாழ்க்கை 

பற்றினர்க்கு உற்ற , மேல்நாள் ; 
அடுத்ததே அஃது : நிற்க , 

அன்றியும் ஒன்று கூறக் 
கடுத்தது ; கேட்டீர் நீரும் . 

கருத்துளீர் , கருதி நோக்கின் . 


பொ : - பகைவர் மேற் செல்லுதலும் , ( எதிர்த்து நிற்கும் வலி 
யின்றிப் ) 

பின்வாங்குதலும் , ( பின்னிடாது பொருது ) இறத் 
தலும் , எதிர் நின்று பொறாதவர்களை ( ப் போரிற் ) 

கொன்று 
வீழ்த்தலும் ஆகிய இவை வீர வாழ்க்கையைக் கடைப்பிடித்த வீரர் 
கட்குத் தொன்று தொட்டுப் பொருந்தி வருவனவே . ( அவ்வாறு ) 
ஏற்பட்டதே ( பின்னிடுதலாகிய ) அது . அது நிற்க , அல்லாமலும் 
( என் மனம் ) ஒன்றைச் சொல்ல விரைகின்றது . ( என் சொற்களைகி ) 
கேட்டுத் தங்கியவர்களாகிய நீவிரும் கருதி நோக்குமிடத்து அக் 
கருத்தினையுடையீராவீர் . 


கு : - எடுத்தல் - மேற்சேறல் . சாய்தல் - பகைவரை எதிர்த்து 
நிற்றலாற்றாது பின்வாங்குதல் . உற்றன - பொருந்தின . படுத்தல் 
கொல்லுதல் . அஃது என்றது , பின்னிட்டோடு தலாகிய 

அதனை . 
கடுத்தல் - விரைதல் . கடுத்தது என்னும் வினைக்குரிய வினைமுதலாக 
நெஞ்சம் என்பது வருவித்துரைக்கப்பட்டது . அஞ்சுதற்குரியவிடத்து 
அஞ்சி விலகுதலும் , அச்சத்திற்கு இடமின்மையறிந்த பின் ஆண்மை 
யுடன் முன்னேறிச் செல்லுதலும் ஆகிய இவை போர்த் துறையில் 
ஈடுபட்ட தறுகண் மறவரது இயல்பாதலால் , எதனையும் சிந்தித் 
துணரும் இயல்புடைய சேனைத் தலைவராகிய நீவிர் யான் கூறியதனைக் 
கேட்க வுடன்பட்டுத் தங்கிய தொன்றே என் கருத்துடன் ஒத்த கருத் 
துடையீர் நீர் என்பதனை நன்கு புலப்படுத்திற்று என்பான் , “ கேட்டீர் 
நீ விரும் கருதி நோக்கின் கருத்துளீர் என்றான் . 

(56 ) 


2 


9492 


ஒன்று நீ யஞ்ச லைய 

யாமெலா மொருங்கு சென்று 
நின்றுமொன் றியற்ற லாற்றே 

நேமியான் றானே நேர்ந்து 


488 


புத்த காண்டம் 


கொன்று போர் கடக்கு மாயிற் 

கொள்ளுதும் வென்றி யன்றேல் 
பொன்றுது மவனோ டென்றான் 
போதலோ புகழன் றென்றான் . 


ஒன்றும் நீ அஞ்சல் , ஐ ul 

யாம் எலாம் ஒருங்கு சென்று 
நீன்றும் , ஒன்று இயற்றல் ஆற்றேம் ; 

நேமியான் தானே நேர்ந்து 
கொன்று போர் கடக்கும் ஆயிற் 

கொள்ளுதும் வென்றி , அன்றேல் 
பொன்றுதும் அவனோ டென்றான் 

போதலோ புகழ் அன்று என்றான் . 


பொ : - ஐயனே ! நீ சிறிதும் அஞ்சற்க . நாமெல்லாம் ஒருங்கே 
சென்று நின்றும் போரில் ஒரு செயலும் செய்தற்குரிய வல்லமை 
புடையோ மல்லோம் . சக்கரப் படைபினையுடைய அவ் இராமன் 
தானே போரில் ( பகைவரை ) எதிர்த்துக் கொன்று வெல்வானாயின் 
( நாழும் ) வெற்றியைக் சொள்வோம் . அல்லா தொழியின் அவனு 
டனே இறந் தொழிவோம் என்று கூறியவனாய் ( ப் போர்க் களத்தை 
விட்டுப் போதல் புகழுடையதன்று 

அறிவுறுத்தினான் 
( அங்கதன் ) , 


என்று 


கு : - வானர சேனைத் தலைவர்களைப் பொதுவாக நோக்கி அறி 
வுறுத்திய அங்கதன் , சாம்பவானைச் சிறப்பு முறையில் நோக்கி , இனிச் 
செய்யத்தக்கது இது என முடித்துக் கூறுகின்றானாதலின் ஒன்றும் நீ 
அஞ்சல் ஐய என்றான் . " நேமியான் தானே கொன்று போர் கடக்கு 
மாயின் வென்றி கொள்ளுதும் , அன்றேல் அவனோடு பொன்றுதும் ” 
என்றானாகி , " போதலோ புகழ் அன்று என்றான் என்க . 

( 57 ) 


வானரத் தலைவரெல்லாம் அங்கதனுடன் மீண்டும் வருதலும் 

எதிர்த்த அரக்கர் சேனையைக் குறித்து 
இராமன் தம்பிக்கு உரைத்தலும் 


9493 


ஈண்டிய தானை நீங்க 

நிற்பதென் யாமே சென்று 
பூண்டவெம் பழியி னோடும் 

போந்தனம் போது மென்னா 


மூலபல வதைப் படலம் 


439 


மீண்டனர் தலைவ ரெல்லா 

மங்கத னோடும் வீரன் 
மூண்ட வெம் படையை நோக்கித் 

தம்பிக்கு மொழிவ தானான் . 


சண்டிய தான் நீங்க , 

நிற்பது என் ? யாமே சென்று 
பண்ட வெம் பழியினோடும் 

போந்தனம் ; போதும் என்னா , 
மீன்டனர் தலைவர் எல்லாம் , 

அங்கத னோடும் ; வீரன் 
மூண்ட வெம் படையை நோக்கி , 

தம்பிக்கு மொழிவ தானான் . 


பொ : - நெருங்கி சேனைகள் நீங்க யாம் நீங்கி நிற்பது ஏன் ? 
( போர்க் களத்தைவிட்டுச் ) சென்று யாமே மேற்கொண்ட கொடிய 
- பெரும் பழியுடனே போந்தவர்களாகிய நாமெல்லோரும் ( இராமன் 
பால் ) திரும்பிப் போவோம் என்று ( சாம்பவன் முதலிய ) வானர 
சேனைத் தலைவர்கள் யாவரும் அங்கதனுடன் திரும்பி வந்தார்கள் .. 
பெரு வீரனாகிய இராமன் மிக்கெழுந்த கொடிய ( அரக்கரி ) படையைப் 
பார்த்துத் தம்பிக்கு ( ப் பின்வருமாறு ) கூறுவானாயினான் . 


கு- தலைவரெல்லாம் , சண்டிய தானை நீங்க நிற்பதென் ? யாமே 
சென்று பூண்ட வெம்பழியினோடும் போந்தனம் போதும் என்னா 
அங்கதனோடும் மீண்டனர் என்க . தலைவர் - சேனைத் தலைவர்கள் . 
வீரன் என்றது இராமனை . 

( 58 ) 


9494 


அத்தநீ யுணர்தி யன்றே 

யரக்கர்தா னவுண ரே தான் 
எத்தனை யுளரென் றாலும் 

யான் சிலை யெடுத்த போது 
தொத்துறு கனலின் வீழ்ந்த 

பஞ்செனத் தொலையுந் தன்மை 
ஒத்ததோ ரிடையூ றுண்டென் 

றுணர்விடை யுதிப்ப துண்டால் . 


440 . 


யுத்த காண்டம் 


அத்த ! நீ உணாதி அன்றே 

அரக்கர்தான் , அவுணரேதான் , 
எத்தனை உளர் என்றாலும் , 

யான் சிலை எடுத்தபோது , 
தொத்துறு கனலின் வீழ்ந்த 

பஞ்சு எனத் தொலையும் தன்மை ! 
ஒத்தது ! ஒர் இடையூறு உண்டு என்று 

உணர்விடை உதிப்பது உண்டால் . 


பொ - அத்தனே ! அரக்கரே யாகட்டும் அன்றி அரசுரரேயாகட் 
டும் எத்தனை பேர் ( போரில் எதிர்த்து ) உள்ளார்கள் என்றாலும் , யான் 
வில்லைக் கையில் எடுத்த பொழுது திரளாகப் பொருந்திய பெருந்தீயில் 
வீழ்ந்த பஞ்சினைப் போன்று ( அவர்கள் எல்லோரும் ) அழிந் தொழியுந் 
தன்மையினை நீ அறிய வில்லையோ ? ( அத்தகைய வெற்றியை இப் 
பொழுதும் நமக்கு ) ஒத்ததா யுள்ளது . ( ஆயினும் பகைவரால் ) ஓர் 
இடையூறு உண்டாகும் என்று என்னறிவின்கண்ணே தோன்றுவது 
உளது . 


கு : - தம்பியாகிய இலக்குவனை நோக்கி , அத்த என்று தன் 
அன்பின் மிகுதி தோன்ற அழைத்தான் இராமன் . பகைவர்கள் 
எத்தனை பேர் கூடி நின்று எதிர்த்தாலும் யான் வில்லைக் கையில் எடுத்த 
பொழுது அவர்கள் எல்லோரும் பெருந்தீயிற் பட்ட பஞ்சினை யொத்து 
இல்லையாய் 

அழிந் தொழிதலை நீ உடனிருந்து கண்டிருக்கின்றாய் 
அல்லையோ ? அத்தகைய வெற்றியே இப்பொழுதும் நமக்கு ஒத்தது . 
ஆயினும் வேறொருவாற்றால் நம் சேனைக்கு இடையூறு நேர்தல் கூடும் 
என என்னறிவிற் புலப்படுகின்றது என இராமன் இலக்குவனுக்குக் 
கூறினான் என்பதாம் . அவ் விடையூறு இன்னதென்று அடுத்து வரும் 
செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் . 

( 59 ) 


வானர சேனை , அரக்கர் சேனையால் நிலைகுலையா வண்ணம் 
அனுமனோடும் சுக்கிரீவனோடும் சென்று காக்குமாறு 

இராமன் இலக்குவனுக்கு உரைத்தல் 


9495 


காக்குநரின் மை கண்ட 

கலக்கத்தாற் கவியின் சேனை 
போக்கறப் போகித் தத்த 

முறைவிடம் புகுத லுண்டால் 


மூலபல வதைப் படலம் 


441 


தாக்கியிப் படையை முற்றுந் 

தலைதுமிப் பளவுந் தாங்கி 
நீக்குதி நிருத ராங்கு 

நெருங்குவார் நெருங்கா வண்ணம் . 
காக்குநர் இன்மை கண்ட 

கலக்கத்தால் , கவியின் சேனை 
போக்கு அறப் போகித் தம் தம் 

உறைவிடம் புகுதல் உண்டால் ; 
தாக்கி , இப் படையை முற்றுந் 

தலை துமிப்பளவும் , தாங்கி , 
நீக்குதி , நிருதர் ஆங்கு 

நெருங்குவார் நெருங்கா வண்ணம் . 
பொ ! வானர சேனைகள் ( தம்மைத் தளர்வகற்றிக் ) காக்குந் 
தலைவர் இல்லாமையைக் கண்ட கலக்கத்தால் ( போரில் முந்துற்றுச் ) 
செல்லுதல் கெட ஓடிப் போய்த் தத்தமக்குரிய உறைவிடங்களிற் 
சென்று புகும் ( துயர் ) நிலை ஏற்பட்டுளது . ( யான் ) இவ் வரக்கர் 
படையைத் தாக்கி முழுவதும் தலைகளை வெட்டி வீழ்த்துமளவும் . நீ 
இந்த ( வானர ) சேனையைக் காத்து அங்குப் புகுந்து வருத்துவாராகிய 
அரக்கர்கள் நெருங்க வொண்ணாதவாறு ( அவர்களை ) ஒழித்துப் 
போக்குவாயாக . 

கு : - கவியின் சேனை , காக்குநர் இன்மை கண்ட கலக்கத்தாற் 
போக்கு அறப் போகித் தத்தம் உறைவிடம் புகுதல் உண்டு ; இப்படை 
யைத் தாக்கி முற்றும் தலை துமிப்பளவும் நீ ஆங்கு நெருங்குவார் 
நெருங்கா வண்ணம் நீக்குதி என இயையும் . கவியின் சேனை - வானர 
சேனை . போக்கு - பகைவர்மேல் முந்துற்றுச் செல்லுதல் . அற - கெட . 
போதல் - பின்னிடுதல் . துமித்தல்- துண்டித்தல் . அளவிற் பெரிய 
சேனையாயினும் தலைமை தாங்கிச் செலுத்தும் தலவரில்வழி அது 
போர் முனையில் எதிர்த்து நிற்கும் வன்மையை யுடையதாகா 
தென்பது , 

• நிலைமக்கள் சால வுடைத்தெனினும் தானை 

தலைமக்கள் இல்வழி இல் ( 770 ) 
என வரும் திருக்குறளாற் புலனாம் . 

( 60 ) 
9496 

இப்புறத் தினைய சேனை 

யேவியாண் டிருந்த தீ யோன் 
அப்புறத் தமைந்த சூழ்ச்சி 

யறிந்தவ னயலே வந்து 


442 


யுத்த காண்டம் 


தப்பறக் கொன்று நீக்கி 

லவனையார் தடுக்கத் தக்கார் 
வெப்புறு கின்ற துள்ளம் 

வீர நீ யன்றி வில்லோர் . 
“ இப்புறத்து இனைய சேனை 

ஏவி , ஆண்டு இருந்த தீயோன் 
அப்புறத்து அமைந்த சூழ்ச்சி 

அறிந்தவன் , அயலே வந்து , 
தப்பு அறக் கொன்று நீக்கில் , 

அவளை யார் தடுக்கத் தக்கார் , 
வெப்புற கின்றது உள்ளம் - 

வீர ! நீ அன்றி , வில்லோர் ? 


பொ : - இத்தகைய சேனையை இவ்விடத்து ஏவி ( இலங்கை நகரா 
கிய ) அவ்விடத்திலே யிருந்த கொடியோனும் பொருந்திய வஞ்சனைச் 
சூழ்ச்சியை நன்குணர்ந்தவனுமாகிய இராவணன் ; ( நம் சேனையின் ) 
அப்புறத்தே அருகே வந்து தப்பிப் பிழையாதபடி கொன்று நீக்குவா 
நாயின் அவனை ( அது செய்ய வொட்டாது ) தடுத்து நிறுத்தத் தக்கவ 
ராகிய வீரர்கள் வீரனே நின்னையன்றி வேறு யாருளர் ? ( இது குறித்து ) 
என் மனம் வெதும்புகின்றது . 

கு : - இனைய சேனை இப்புறத்து ஏவி ஆண்டு இருந்த தீயோன் 
அமைந்த சூழ்ச்சி அறிந்தவன் , அப்புறத்து அயலே வந்து தப்பு அறக் 
கொன்று நீக்கில் அவனைத் தடுக்கத் தக்கார் வில்லோர் வீர நீ அன்றி 
யார் ? உள்ளம் வெப்புறுகின்றது என இயையும் . இனைய சேனை - 
இத்தன்மையதாகிய சேனை ; என்றது மூல பலச் சேனையை . தீயோன 
அமைந்த சூழ்ச்சி அறிந்தவன் என்றது இராவணனை . தப்பு அற 
தப்பிப் பிழைத்தல் இல்லாதபடி . 

வெப்புறுதல் வெதும்பி 
வருந்துதல் . 

( 61 ) 


9497 


மாருதி யோடு நீயும் 

வானரக் கோனும் வல்லே 
பேருதிர் சேனை காக்க 

வென்னுடைத் தனிமை பேணிச் 
சோருதி ரென்னின் வெம்போர் 

தோற்று நா மென்னச் சொன்னான் 
வீரன்மற் றதனைக் கேட்ட 

விளையவன் விளம்ப லுற்றான் . 


மூலபல வதைப் படலம் 


443 


மாருதியோடு நீயும் , 

வானரக்கோனும் , வல்லே , 
பேருதிர் சேனை காக்க ; 

என்னுடைத் தனிமை பேணிச் 
சோருதிர் என்னின் , வெம் போர் 

தோற்றும் , நாம் என்னச் சொன்னான் , 
வீரன் ; மற்று அதனைக் கேட்ட 

இளையவன் விளம்பலுற்றான் . 


பொ : - அனுமனுடன் நீயும் வானர மன்னன் சுக்கிரீவனும் 
( நமது ) சேனையைக் காத்தற் பொருட்டு விரைந்து செல்லுங்கள் . 
எனது தனிமை நிலையை எண்ணி மனந் தளர்வீராயின் நாம் கொடிய 
( இப் ) போரில் தோல்வியுறுவோம் என்று கூறினான் . பெரு வீரனாகிய 
இலக்குவன் ( பின் வருமாறு ) கூறத் தொடங்கினான் . 


கு : - சேனை காக்க வல்லே பேருதிர் , என்னுடைத் தனிமை 
பேணிச் சோருதிர் என்னின் நாம் வெம் போர் தோற்றும் என்ன 
வீரன் சொன்னான் என்க . வல்லே - விரைவாக . பேருதல்- இடம் 
பெயர்தல் ; செல்லுதல் , சோருதல் - மனந்தளர்தல் . தோற்றும் 
தோல்வியுறுவோம் . வீரன் என்றது இராமபிரானை ; இளையவன் 
தம்பி ; என்றது இலக்குவனை . அவன் கூறியதனை அடுத்த செய்யுளிற் 
காண்க . 

( 62 ) 


இலக்குவன் அதற்கு இசைந்து செல்ல , 
அனுமன் இராமனுக்கு அருகே நின்று 
அடித்தொண்டு புரிய வேண்டுதல் 


9498 


அன்னதே கரும மைய 

வன்றியு மருகே நின்றால் 
என்னுனக் குதவி செய்வ 

திதுபடை யென்ற போது 
சென்னியிற் சுமந்த கையர் 

தேவரே போல யாமும் 
பொன்னுடை வரிவி லாற்றல் 

புறனின்று காண்டல் போக்கி . 


444 


யுத்த காண்டம் 


அன்னதே கருமம் ; ஐய ! அன்றியும் , அருகே நின்றால் , 
என் உனக்கு உதவி செய்வது- இதுபடை என்றபோது 
சென்னியில் சுமந்த கையர் தேவரே போல , யாமும் 
பொன்னுடை வரிவில் ஆற்றல் புறன் நின்று காண்டல் போக்கி 


பொ : - ஐயனே ! ( நீ பணித்த ) அதுவே ( எம்மாற் ) செய்யத் தக்க 
செயலாகும் . அல்லாமலும் , (பகை வந்து ) படையின் தன்மை 

து 
வாயிருக்கும் போது , (உனது ) அருகே நின்றால் தலையிற் கூப்பிய கை 
யினை யுடையராகிய தேவர்களைப் போன்று யாமும் ( நினது ) பொற் 
கட்டினையுடைய வில்லின் வன்மையைப் புறத்தே நின்று காணு தலை 
விடுத்து உனக்கு ( எம்மாற ) செய்யத் தக்க உதவி என்ன இருக்கிறது ? 

கு : - ஐய என்றது இராமனை நோக்கிய விளி . கருமம் - செய்தற் 
குரிய செயல் . படை இது என்ற போது சென்னியிற் சுமந்த கையா 
தேவரே போல , யாமும் பொன்னுடை வரிவில் ஆற்றல் புறன் நின்று 
காண்டல் போக்கி உனக்கு உதவி செய்வது என் ? என இயையும் . 
கூட்டொருவரையும் வேண்டாக் கொற்றவனாகிய நினக்கு எமது 
உதவி சிறிதும் வேண்டற் பால தன்றாதலின் யாம் நின்னருகே நின்றால் 
நினது வில்லாற்றலை நோக்கி வியந்து தலைமேற் கைகூப்பி நிற்பதன்றி 
எமக்கு வேறு செயலில்லை என்பான் , அருகே நின்றால் தேவரே போல 
யாமும் நின் வில்லாற்றல் புறன் நின்று காண்டல் போக்கி உனக்கு 
செய்வது என் ? என்றான் . 

( 63 ) 
9499 என்றவ னேக லுற்ற 

காலையி னனும னெந்தாய் 
புன்றொழிற் குரங்கெனாதென் 

றோளின்மே லேறிப் புக்கால் 
நன்றெனக் கருதா நின்றே 

னல்லது நாயி னேனுன் 
பின்றனி நின்ற போது 

மடித்தொழில் பிரியே னென்றான் . 


என்று அவன் ஏகலுற்ற 

காலையின் , அனுமன் , எந்தாய் ! 
“ புன் தொழில் குரங்கு ” எனாது , என் 

தோளின்மேல் ஏறிப் புக்கால் , 
நன்று எனக் கருதாநின்றேன் ; 

அல்லது , நாயினேன் உன் 
பின் தனிநின்ற போதும் , 

அடித்தொழில் பிரியேன் என்றான் . 


மூலபல வதைப் படலம் 


445 


பொ : - என்று கூறி இலக்குவனாகிய அவன் ( இராமனை விட்டுப் 
பிரிந்து ) செல்லத் தொடங்கிய நிலையில் , அனுமன் , ( இராமனைப் 
பார்த்து ) எந்தையே ! அற்பமான செடலையுடைய குரங்கு என்று 
இகழாமல் எனது தோளின் மேல் ஏறியமர்ந்து ( நீ ) போருக்குச் சென் 
றால் நல்லது என்று எண்ணுகின்றேன் . அதுவன்றி நாய்போற் கடையே 
னாகிய யான் உனக்குப் பின்னே தனியே நின்றபோதும் நினது அடித் 
தொண்டிற் பிழைத்தல் இல்லாதவனாவேன் என்று கூறினான் . 


இராமன் பணித்த வண்ணம் சேனைகளைப் பாதுகாத்தற் 
பொருட்டு இலக்குவன் இராமனைப் பிரிந்து சென்றானாக , உடன் நின்ற 
அனுமன் , தன்னைப் போரில் வாகனமா கவோ அன்றி உடனின்று 
அடித்தொழில் புரியும் ஏவலனாகவோ ஏற்றுக் கொள்ளுதல் வேண்டும் 
என வேண்டினான் என்பதாம் . 

( 64 ) 


இலக்குவனுக்கு உற்ற துணை நீ என்று இராமன் கூற , 

அனுமன் , இலக்குவன் பின்னே செல்லுதல் 


9500 


ஐய நிற் கியலா துண்டோ 

விராவண னயலே வந்துற் 
றெய்யும் விற் கரத்து வீர 

னிலக்குவன் றன்னோ டேற்றால் 
மொய்யமர்க் களத்தி னுன்னைத் 

துணைபெறா னென்னின் முன்ப 
செய்யுமா வெற்றி யுண்டோ 

சேனையுஞ் சிதையு மன்றே . 





ஐய ! நிற்கு இயலாது உண்டோ ? 

இராவணன் அயலே வந்து உற்று , 
எய்யும் வில்கரத்து வீரன் 

இலக்குவன் தன்னோடு ஏற்றால் , 
மொய் அமர்க்களத்தின் உன்னைத் 

துணைபெறான் என்னின் , முன்ப ! 
செய்யும் மா வெற்றி உண்டோ ? 

சேனையும் கிதையும் அன்றே ? 


446 


யுத்த காண்டம் 


பொ : - ( அம் மொழியினைக் கேட்ட இராமன் எனுமனை நோக்கி ) 
ஐயனே ! உனக்கு முடியாத செயலும் உண்டோ ? இராவணன் , அரு 
கில் வந்து பொருந்தி எய்கின்ற விற்படையை யேந்திய கையினை 
புடைய வீரனாகிய இலக்குவனோடு போருக்கு எதிர்ந்தால் ( படை 
வீரர்கள் ) நெருங்கியுள்ள போர்க்களத்திலே ( இலக்குவன் ) உன்னைத் 
துணையாகப் பெறானாயின் , வலிமிக்கவனே ( அவ் விடத்துப் ) பெறுதற் 
குரிய பெரு வெற்றியும் உண்டாகுமோ ? அதுவன்றி ( நமது ) சேனையும் 
கெட்டொழியு மல்லவா ? 


கு : - இது முதல் மூன்று செய்யுட்கள் ஒரு தொடா .. போர்க் 
களத்தில் இலக்குவனை இராவணன் படையொடு எதிர்த்தால் இலக்கு 
வனுக்கு நின் துணை இன்றியமையாது வேண்டப் பெறும் என இராமன் 
அனுமனுக்கு அறிவுறுத்தியவாறு . 

( 65 ) 


19501 


ஏரைக்கொண் டமைந்த குஞ்சி 

யிந்திர சித்தென் பான்றன் 
போரைக்கொண் டிருந்த முன்னா 

ளிளையவன் றன்னைப் போக்கிற் 
றாரைக்கொண் டுன்னா லன்றே 

வென்றதங் கவனை யின்னும் 
வீரர்க்கும் வீர நின்னைப் 

பிரிகிலன் வெல்லு மென்பேன் . 


ஏரைக் கொண்டு அமைந்த குஞ்சி 

இந்திரசித்து என்பான் தன் 
போரைக் கொண்டு இருந்த முன் நாள் 

இளைபவன் தன்னைப் போக்கிற்று 
ஆரைக் கொண்டு ? உன்னால் அன்றே , 

வென்றது அங்கு அவனை ? இன்னும் , 
வீரர்க்கும் வீர ! நின்னைப் 

பிரிகிலன் , வெல்லும் என்பேன் . 


பொ- அழகினைக் கொண்டு பொருந்திய மயிர் முடியினையுடைய 
இந்திரசித்து என்பவனுடைய 

போரை 

ஏற்றுக்கொண்டிருந்த 
முன்னாளில் இளையவனாகிய இலக்குவனை ( அவனோடு பொருதற்கு ) 
அனுப்பியது யாருடைய துணையைக் கொண்டு ? அவ் இந்திரசித்தினை 


மூலபல வதைப் படலம் 


447 


வெற்றி கொண்டது உனது துணையினால் அல்லவா ? வீரர்க்கெல்லாம் 
வீரனே ! இன்னமும் ( அவ்விலக்குவன் ) நின்னைப் பிரியாதனனாயின் 
வெற்றி பெறுவான் என்னும் கருத்து மடயேன் . 

கு : - ஏர் - அழகு . குஞ்சி - குடுமி . இளையவன் - தம்பி ; என்றது 
இலக்குவனை . அவனை வென்றது உன்னால் அன்றே என இயையும் . 
அவன் என்றது இந்திரசித்தினை . முன்னர் இந்திரசித்தொடு இலக் 
குவன் பொருத நிலையில் நீ இலக்குவனுக்தத் துணையாயினாற்போல , 
இலக்குவன் இராவணனோடு பொரும் நிலையிலும் நீ இலக்குவனுக்குத் 
துணையாதல் வேண்டும் என இராமன் அனுமனுக்கு அறிவுறுத்தினான் 
என்பதாம் . 

( 66 ) 


9502 


சேனையைக் காத்தென் பின்னே 

திருநகர் தீர்ந்து போந்த 
யானையைக் காத்து மற்றை 

யிறைவனைக் காத்தெண் டீர்ந்த 
வானையித் தலத்தி னோடு 

மறையொடும் வளர்த்தி யென்றான் 
ஏனைமற் றுரைக்க லாதான் 

இளவல்பின் எழுந்து சென்றான் . 


சேனையைக் காத்து , என் பின்னே 

திருநகர் தீர்ந்து போந்த 
யானையைக் காத்து , மற்றை 

இறைவனைக் காத்து , எண் தீர்ந்த 
வானை இத்தலத்தினோடும் 

மறையோடும் வளர்த்தி என்றான் . 
ஏனை மற்று உரைக்கலாதான் , 

இளவல்பின் எழுந்து சென்றான் . 


பொ : - ( வானர ) 

சேனையைக் காத்து , என் பின்னே அழகிய 
அயோத்தி நகரத்தைத் துறந்து போந்த களிறாகிய இலக்குவனைக் 
காத்து , மற்றும் ( வானரகுல ) மன்னனாகிய சுக்கிரீவனைக் காத்து , மன 
வெல்லையைக் கடந்துயர்ந்த வானுலகினை இந்நிலவுலகினோடும் வேதங் 
களோடும் வளர்ப்பாயாக என்று ( அனுமனை நோக்கிக் ) கூறினான் 
( இராமன் ) . அவ்வார்த்தைக்த மாறாக வேறொன்றும் சொல்ல 
மாட்டாத அனுமன் , இளையவனாகிய இலக்குவன் பின்னே எழுந்து 
சென்றான் . 


448 


யுத்த காண்டம் 


கு ; - சேனை என்றது வானர சேனையினை . காத்தல் - பகைவரால் 
இடர் நேராதபடி உடனிருந்து பாதுகாத்தல் . என் பின்னே திருநகர் 
தீர்ந்து போந்த யானை என்றது இளங் களிறுபோல்வானாகிய இலக்கு 
வனை . காதலால் உயர்திணை அஃறிணையாயிற்று . எண் தீர்தல் - மன 
வெல்லையைக் கடந்து உயர்தல் . வான் , இத்தலம் என்பன ஆகுபெய 
ராய் அங்கு வாழ்வாரைக் குறித்தன . வானர சேவையையும் இலக்கு 
வனையும் சுக்கிரீவனையும் நீ உடனிருந்து காக்கும் கடமையை மேற் 
கொண்டனை யாயின் அச் செயலால் வானுலகத்தையும் மண்ணுலகத் 
தையும் வேதங்களையும் வளர்த்தவனாவாய் என இராமன் அனுமனை 
நோக்கிக் கூறினானாக , அம் மொழிக்கு மாறுரைக்க மாட்டாத 
அனுமன் இராமன் பணித்தவண்ணம் இலக்குவன் பின்னே சென்றான் 
என்பதாம் . 

( 67 ) 


இலக்குவனுக்குத் துணையாக வீடணனையும் உடன் அனுப்புதல் 


9503 


வீடண நீயு மற்றுன் 

றம்பியோ டேகி வெம்மை 
கூடினர் செய்யும் மாயந் 

தெரிந்தனை கூறிக் கொற்றம் 
நீடுறு தானை தன்னைத் 

தாங்கினை நில்லா யென்னின் 
கேடுள தாகு மென்றா 

னவனது கேட்ப தானான் . 


. 


‘ வீடண ! நீயும் மற்று உன் 

தம்பியோடு ஏகி , வெம்மை 
கூடினர் செய்யும் மாயம் 

தெரிந்தனை கூறி , கொற்றம் 
நீடுறு தானை தன்னைத் 

தாங்கினை , நில்லாய் என்னின் , 
கேடு உளது ஆகும் என்றான் ; 

அவன் அது கேட்ப தானான் . 


பொ ! - வீடணனே ! நீயும் உன் தம்பி ( இலக்குவனோடு சென்று 
கொடுமையுடன் கூடியவராகிய அரக்கர்கள் செய்கின்ற வஞ்சனைச் 
சூழ்ச்சியை ஆராய்ந்து (இலக்குவன் முதலியோர்க்கு ) எடுத்துரைத்து , 


மூலபல வதைப் படலம் 


449 


வெற்றி நிகபெறுவதற்கு ஏதுவாகிய ( நமது ) சேனையை ( ப் பின்னி 
டாதபடி ) தாங்கி நில்லாயாயின் ( நமக்குத் ) தீமையுண்டாகும் என்று 
கூறினான் ( இராமக ) . அவனும் ( இராமன் கூறிய ) அம்மொழியினைக் 
கேட்டு ( அதன்படி ) நடப்பதாயினான் . 


கு : - தன்பால் தீமை புரிந்த இராவணனுடைய தம்பி வீட 
ணனைத் தன் அன்புடைத் தம்பியாக ஏற்றுக்கொண்ட இராமபிரான் 
தான் கொண்ட அவ்வுறவுமுறை தன்னளவே யன்றித் தன் சுற்றத்தார் 
முதலிய பாவாகண்ணும் என்றும் நிலைத்து நிற்பது என்பது தோன் 
றத் தன் அன்புடைத் தம்பி இலக்குவனை வீடணனுக்குத் தம்பியாக 
உரிமை செய்துரைத்தமை உளங்கொண்டு போற்றத்தக்கதாகும் .. 
தாங்குதல் - இடா நீக்கிப் பாதுகாத்தல் . கேடு - தீமை . அவன் 
என்றது , வீடணனை . கேட்டல் - கேட்டு அதன்படி நடத்தல் ! ( 68 ) 


சுக்கிரீவன் முதலியோரும் இராமன் சொல்லியதை யேற்று 
இலக்குவனுடன் சென்று வானர சேனையைக் காத்தல் 


9504 


சூரியன் சேயுஞ் செல்வன் 

சொற்றதே யென்னுஞ் சொல்லன் 
ஆரியன் பின்பு போனா 

னனைவரு மதுவே நல்ல 
காரிய மென்னக் கொண்டார் 

கடற்படை காத்து நின்றார் 
வீரியன் பின்னர்ச் செய்த 

செயலெலாம் விரிக்க லுற்றாம் . 


சூரியன் சேயும் , செல்வன் 

சொற்றதே என்னும் சொல்லன் , 
ஆரியன் பின்பு போனான் ; 

அனைவரும் , அதுவே நல்ல 
காரியம் என்னக் கொண்டார் ; 

கடற்படை காத்து நின்றார் ; 
வீரியன் பின்னர்ச் செய்த 

செயல் எலாம் விரிக்க லுற்றாம் : 


பொ !. ( அதுகேட்டு அங்கு உடனிருந்த ) சூரியன் மைந்தனாகிய 
சுக்கிரீவனும் திருமகள் நாயகனாகிய இராமன் பணித்ததே ( நம்பாற் ) 

29 


450 


யுத்த காண்டம் 


செய்தற்குரியது என்னும் ( இசைவு ) மொழியினை யுடையவனாய் , 
மேலோனாகிய இலக்குவன் பின்னே சென்றான் . ( அங்குள்ளார் ) 
யாவரும் . ( சேனையைக் காத்தலாகிய ) அதுவே செய்தற்குரிய நற் 
செயல் என்று கொண்டவர்களாய்க் கடல் போலும் வானர சேனை 
யைக் காத்து நின்றார்கள் . வீரப் பண்பிற் சிறத்தவனாகிய இராம 
பிரான் பின்பு செய்த செயல்கள் எல்லாவற்றையும் இனி விரித் 
துரைக்கத் தொடங்கினோம் . 


கு : - இச் செய்யுள் கவிக்கூற்று . சூரியன் சேய் - சூரியன் 
புதல்வன் ; சுக்கிரீவன் . செல்வன் என்றது எல்லாச் செல்வங்கட்கும் 
உரிமையுடைய திருமகள் நாயகனாகிய இராமபிரானை . செல்வன் 
சொற்ற செய்தற்குரியது என்னும் சொல்லன் என வேண்டுஞ்சொல் 
வருவித்துரைக்கப்பட்டது . ஆரியன் , என்றது , பெருமைக் குண 
முடைய மேலோனாகிய இலக்குவளை . நல்ல காரியம்- செய்தற்குரிய 
நற்செயல் . வீரியன் - வீரப்பண்பிற் சிறந்தவன் ; என்றது இராம 
பிராளை . 

( 69 ) 
சுவடி 52 - ல் கீழ்க்கண்ட பாடல் காணப்படுகிறது . 


9504 a இசைந்தன னமருக் கெல்லா வுலகமு மிமைப்பின் வாரி 

பிசைந்துகிற் றுதரத் துண்ணப் பெற்ற நாள் பிடித்த மூர்த்தம் 
இசைந்தது போலு மென்றாங் கயன் சிவனிருவர் தத்தம் 
வசந்திகழ் கருத்தி லூடே மதித்திட வயங்கி நின்றான் . 


இராமன் வில் ஏந்திச் சேனையின் முன்னணியில் 

வந்து பொருதல் 
9505 வில்லினைத் தொழுது வாங்கி 

யேற்றினான் வின்னாண் மேருக் 
கல்லெனச் சிறந்த தேனுங் 

கருணையங் கடலே யன்ன 
எல்லொளி மார்பிற் றீராக் 

கவசமிட் டிழையா வேதச் 
சொல்லெனத் தொலையா வாளித் 

தூணியும் புறத்துத் தூக்கி . 


வில்லினைத் தொழுது வாங்கி , 

ஏற்றினான் வில் நாண் ; மேருக் 
கல் எனச் சிறந்ததேனும் , 

கருணை அம்கடலே அன்ன 


மூலபல வதைப் படலம் 


451 


எல் ஒளி மார்பில் தீராக் 

கவசம் இட்டு , இழையா வேதச் 
சொல் எனத் தொலையா வாளித் 

தூணியும் புறத்துத் தூக்கி , 


பொ ! - ( வீரனாகிய இராமன் ) மேருமலையை ஒத்துச் சிறந்த 
திண்மையுடைய தெனினும் ( தன்பால் அன்புடையார்க்கு ) அழகிய 
அருட் கடலினையே ஒத்த ஒளிமிக்க விளங்கும் மார்பின் கண்ணே 
அழியாத கவசத்தை அணிந்து ( ஒருவராலும் ) செய்யப்படாத வேதத் 
தின் சொற்களைப் போன்ற குறைவுபடாத அம்புகளையுடைய அம்புப் 
புட்டிலையும் ( தன் ) முதுகிலே கட்டி , வில்லினை ( க் கையால் ) தொழுது 
எடுத்து அவ் வில்லில் நாண் ஏற்றினான் . 


கு ! - மேற் செய்யுளில் உள்ள வீரியன் என்பது இங்கும் எழுவா 
யாக வருவித்துரைக்கப்பட்டது . வீரியன் , மார்பிற் கவசம் இட்டு , 
புறத்துத் தூணியும் தூக்கி , லில்லினைத் தொழுது வாங்கி வில் ( லில் ) 
தாண் ஏற்றினான் என முடிக்க . மேருக்கல் - மேருமலை . இராமனது 
மார்பு பகைவரை அழிக்கும் திண்மையால் மேருமலையினை யொத்த 
வன்மையுடையதாயினும் தன்பால் அன்புடையார்க்கு அருட்கடலே 
யென ஒளிவிளங்கும் நீர்மையது என்பார் , மேருக் கல்லெனச் சிறந்த 
தேனுங் கருணையங் கடலேயன்ன எல்லொளி மார்பு என்றார் . எல் 
ஒளி ; மீமிசைச் சொல் . தீரா - தொலையாத . கவசம் என்பது போர் 
வீரர்கள் மார்பில் அம்பு முதலியன தைத்து உட்புகாதவாறு அணியப் 
படுவது . வேதம் , ஒருவராற் செய்யப்படாத தொன்மையுடையது 
என்பது பற்றி இழையா வேதச் சொல் என்றார் . இழைத்தல் 
இயற்றுதல் . அறிஞர்க்கு வேண்டுங் காலந்தோறும் விரைந்தெடுத்தற் 
குரிய தொலையாத சொற்களைத் தன்பாற் கொண்டுள்ள வேதத்தினை 
யொத்துப் போரில் வேண்டுங்காலந்தோறும் விரைந்தெடுத்தற்குரிய 
வண்ணம் குறைவுபடாத அம்புகளைத் தன்பாற் கொண்டது என்பது 
தோன்ற , வேதச் சொல்லெனத் தொலையா வாளித் தூணி என்றார் . 
புறம்- முதுகு . தூக்குதல் - தொங்குமாறு கட்டுதல் . வில் வெற்றி 
நல்கும் தெய்வத் தன்மை யுடைமை 

யுடைமை பற்றி அதனைத் தொழுது 
வாங்கினான் என்க . 

( 70 ) 


9506 


ஓசனை நூற்றின் வட்ட 

மிடைவிடா துறைந்த சேனைத் 
தூசிவந் தண்ண றன்னைப் 

போக்கற வளைந்து சுற்றி 


452 


யுத்த காண்டம் 


வீசின படையு மம்பு 

மிடைதலும் விண்ணோர் யாக்கை 
கூசின பொடியா லெங்குங் 

குமிழ்த்தன வியோம் கூடம் . 


ஓசனை நூற்றின் வட்டம் 

இடைவிடாது உறைந்த சேனைத் 
பசி வந்து அண்ணல் தன்னைப் 

போக்கு அற வளைந்து சுற்றி , 
வீசின படையும் அம்பும் 

மிடைதலும் , விண்ணோர் யாக்கை 
கூசின ; பொடியால் எங்கும் 

குமிழ்த்தன , வியோம கூடம் . 


பொ : - நூறு யோசனையளவு வட்டமாக 

இடையீடின்றிப் 
பொருந்தின ( அரக்கா ) சேனையின் முன்னணிப் படை வந்து தலைமை 
யிற் சிறந்தோனாகிய இராமனைப் புறத்தே போதல் இயலாதவாறு 
வளைந்து சூழ்ந்து கொண்டு வீசிய படைச்சலங்களும் - அம்புகளும் 
நெருங்கிச் செறிந்தனவாக ( அதுகண்ட ) வானோருடம்புகள் ( அச்சத் 
தாற் ) கூசி நடுங்கின . ( அப்பொழுது எழுந்த ) துகள்களால் ஆகாயத் 
தின் இடமெலாம் ( மயிர் சிலிர்த்தாற் போன்று ) பொடிப்புற்றன . 

கு : - தூசி - முன்னணிப் படை . மிடைதல் - செறிதல் , ஆக்கை . 
உடம்பு . கூசுதல் - அச்சத்தால் நடுக்கமுறுதல் . பொடி - புழுதித் துகள் . 
குமிழ்த்தல் - சிலிர்த்தல் ; பொடிப்புறுதல் . வியோம கூடம் - ஆகாயத் 
தின் பரப்பு . 

( 71 ) 


தேவர்கள் தம் கருத்து முடிந்திட இராமனை ஏத்திப் பரவுதல் 


9507 


கண்ணனே யெளியே மிட்ட 

கவசமே கடலே யன்ன 
வண்ணனே யறத்தின் வாழ்வே 

மறையவர் வலியே மாறா 
தொண்ணுமே நீய லாதோ 

ரொருவர்க்கிப் படைமே லூன்ற 
எண்ணமே முடித்தி யென்னா 

வேத்தின ரிமையோ ரெல்லாம் . 


மூலபல வதைப் படலம் 


453 


கண்ணனே ! எளியேம் இட்ட 

கவசமே ! கடலே அன்ன 
வண்ணனே ! அறத்தின் வாழ்வே ! 

மறையவர் வலியே ! மாறாது 
ஒண்ணுமே , நீ அலாது , ஓர் 

ஒருவர்க்கு இப்படைமேல் ஊன்ற 
எண்ணமே முடித்தி என்னா. 

ஏத்தினர் , இமையோர் எல்லாம் . 


பொ : ( அப்பொழுது ) தேவர்கள் எல்லோரும் கண்ணனே ! 
எளியேங்கள் பாதுகாப்பாகக் கொள்ளுதற்குரிய கவசமே ; கடலை ஒத்த 
( நீல ) நிறத் திருமேனியை யுடையவனே ! அறத்திற்கு வாழ்வளிப் 
பவனே ! வேதியாக்கு வன்மை நல்குபவனே ! ( எம் இறைவனாகிய ) 
நீ அல்லாது வேறு ஒருவர்க்கு இந்த ( அரக்கர் ) படையினை பின்னிடாது 
எதிர்த்து நிற்றற்கு இயலுமோ ? எம்முடைய மனக் கருத்தினை முடித் 
தருள்வாயாக என்று கூறி ( இராமனை ) த் துதித்தனர் . 


என 


கு : - இமையோ ரெல்லாம் , கண்ணனே... எண்ணமே முடித்தி 
என்னா ஏத்தினா என முடியும் . கண்ணன் என்பது திருமால் என்னும் 
பொருளில் வழங்கப்பெற்றது . கருணையங் கோயிலுள் இருந்த 
கண்ணனை 

முன்னரும் வழங்கியுள்ளமை காண்க. 
கண்ணன் என்பதற்குக் கண்போன்றவன் எனப் பொருள் கொள்ளு 
தலும் பொருந்தும் . உலகத்து அறம் நிலைபெறுதற்குத் துணையாவான் 
நீயே என்பார் அறத்தின் வாழ்வே என்றும் , மறைமுனிவர்க்குக் 
கொடியோர் செய்யும் இடர்களைப் போக்கி அரண் செய்பவன் நீயே 
என்பார் ‘ மறையவர் வலிய என்றும் கூறினார் . நீ அலாது ஓர் 
ஒருவாக்கு இப்படைமேல் மாறாது ஊன்ற ஒண்ணு மே என இயையும் . 
படைமேல் ஊன்றல் - தன் மேல் வந்த பகைப் படையினை எதிர்த்து 
நின்று பொருதல் . ஒண்ணுமே - இயலுமோ ? இயலாது என்பதாம் . 


சுவடி 52- ல் கீழ்க்கண்ட இப்பாடல் காணப்படுகிறது . 


9507 


a 


மற்றும் பேரறத்துள் நின்ற 

வானனா டணைந்துளோர் 
கொற்ற வில்லி வெல்க 

வஞ்ச மாயர் வீக குவலயத் 
துற்ற தீமை தீர்க வின் றோ 

டென்று கூறினார் நிலம் 
துற்ற வெம்படைக்கை நீசர் 

இன்ன இன்ன சொல்லினார் . 


454 


புத்த காண்டம் 


அரக்கர் கூட்டத்தினைக் கண்டு அஞ்சிய , முனிவர்கள் இராமன் 

வெல்க என வாழ்த்துக் கூறுதல் 


9508 முனிவரே முதல்வராய 

வறத்துறை முற்றினோர்கள் 
தனிமையு மரக்கர் தானைப் 

பெருமையுந் தரிக்க லாதார் 
பனிவரு கண்ணர் விம்மிப் 

பதைக்கின்ற நெஞ்சர் பாவத் 
தனைவருந் தோற்க வண்ணல் 

வெல்கவென் றாசி சொன்னார் . 
முனிவரே முதல்வர் ஆய 

அறத்துறை முற்றினோர்கள் , 
தனிமையும் , அரக்கர் தானைப் 

பெருமையும் , தரிக்கலாதார் , 
பனிவரு கண்ணர் , விம்மிப் 

பதைக்கின்ற நெஞ்சர் , பாவத்து 
அனைவரும் தோற்க ! அண்ணல் 

வெல்க என்று ஆசி சொன்னார் . 
பொ . முனிவரே முதவ்வராகவுள்ள அறத்துறையில் நிரம்பிய 
பெரியோர்கள் , ( இராமபிரானது ) தனிமை நிலையினையும் அரக்கர் 
சேனைகளின் மிகுதியையும் ( கண்டு ) 

( கண்டு ) ஆற்றாதவராய் , நீர்மல்கும் 
கண்களையுடையவராய் விம்முதலுற்று நடுங்கும் நெஞ்சினையுடைய 
ராய் , “தீவினையுடைய ( அரக்கர் ) அனைவரும் தோல்வியுற்றழிக ! 
அண்ணல் ( இராமல் ) வெல்க என்று வாழ்த்துக் கூறினார்கள் . 


கு : - பனி - கண்ணீர்த்துளி . அறத்துறை முற்றினோர்கள் , தரிக்க 
லாதார் , பனிவருங் கண்ணர் , பதைக்கின்ற நெஞ்சர் ( ஆகி ) , பாவத்து 
அனைவரும் தோற்க ; அண்ணல் வெல்க என்று ஆசி சொன்னார் 

( 73 ) 


என்க . 


9509 


தேவர்கள் முதலியோர் இராமனை வாழ்த்துதல் 
மற்றும் வே ற்றத்து ணின் ற 

வான நாட னைத்துளோர் 
கொற்ற வில்லி வெல்க வஞ்ச 

மாயர் வீக குவலயத் 


மூலபல வதைப் படலம் 


455 


துற்ற தீமை தீர்க வின்றோ 

டென்று கூறினார் நிலந் 
துற்ற வெம்ப டைக்கை நீச 

ரின்ன வின்ன சொல்லினார் . 


மற்றும் வேறு அறத்துள் நின்ற 

வான நாடு அனைத்து உளோர் , 
கொற்ற வில்லி வெல்க வஞ்ச 

மாயர் வீக ! குவலயத்து 
உற்ற தீமைதீர்க இன்றோடு 

என்று கூறினார் ; நிலம் 
துற்றவெம் படைக் கைநீசர் , 

இன்ன இன்ன சொல்லினார் . 


பொ : - மற்றும் ( அம் முனிவர்களின் ) வேறாக அறத்தில் நிலைபெற் 
றுள்ள விண்ணாடு அனத்திலும் உள்ளவர்களாகிய எல்லோரும் , 
வெற்றி பொருந்திய வில்வீரன் ( இராமன் ) வெல்க , வஞ்சனையும் 
மாயமும் உடைய அரக்கர் இறந்தொழிக . நிலவுலகத்திலுள்ள தீமை 
அனைத்தும் இன்றோடு கெட்டொழிக என்று கூறினார்கள் . பூமியில் 
வந்து நெருங்கிய கொடிய படைக்கலங்களை யேந்திய கையினையுடைய 
புலையராகிய அரக்கர்கள் ( பின் வருமாறு ) இன்ன இன்ன மொழிகளைக் 
கூறுவாராயினர் . 


கு- கொற்ற வில்லி என்றது , வில்வீரனாகிய இராமனை . வசஞ் 
மாயா என்றது வஞ்சனையும் மாயமும் வல்ல அரக்கர்களை . வீதல் 
இறத்தல் . துற்றல் - நெருங்கிச் செறிதல் . அரக்கர் கூறியவை அடுத்து 
வரும் மூன்று செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் , 

( 74 ) 


தனிநின்று பொரும் இராமனது ஆற்றல் கண்டு , 

அரக்கர் வியத்தல் 


9510 


இரிந்த சேனை சிந்தி யாரு 

மின்றி யேக நின்று நம் 
விரிந்த சேனை கண்டி யாது 

மஞ்ச லின்றி வெஞ்சரம் 


456 


யுத்த காண்டம் 


தெரிந்து சேவ கந்தி றம்ப 

லின்றி நின்ற செய்கையான் 
புரிந்த தன்மை வென்றி மேலு 
நன்று மாலி பொய்க்குமோ. 


இரிந்த சேனை சிந்தி , யாரும் 

இன்றி ஏக , நின்று , நம் 
விரிந்த சேனை கண்டு , யாதும் 

அஞ்சல் இன்றி , வெஞ்சரம் 
தெரிந்து , சேவகம் திறம்பல் 

இன்றி , நின்ற செய்கையான் , 
புரிந்த தன்மை வென்றி மேலும் 

நன்று ; மாலி பொய்க்குமோ ? 


பொ ! - நிலைகெட்டோடிய சேனை சிதறி யாவரும் இல்லாமற் 
போயொழியவும் , நம்முடைய விரிந்த சேனையைக் கண்டு சிறிதும் 
அஞ்சுதலின்றி எதிர்த்து நின்று வெம்மையுடைய ஆராய்ந்தெடுத்து 
விராக்குரிய கடமையிற் பிறழாது நின்ற செய்கையினையுடையானாகிய 
இவ்வீரன் செய்த தன்மை வெற்றியின் மேலும் சிறப்புடையதே . 
மாலியவான் பொய் கூறுவானோ? 


கு ! - இது முதல் மூன்று செய்யுட்கள் , தனி நின்று எதிர்க்கும் 
இராமனைக் குறித்து அரக்கர் கூறும் முறையில் அமைந்தன . இரிந்த 
சேனை என்றது , மூலப்படையினைக் கண்டு அஞ்சியோடிய வானர 
சேனையை . விரிந்த சேனை என்றது , எவ்விடத்தும் விரிந்து பரவிநின்ற 
மூலப்படையினை . சேவகம் - வீரர்க்குரிய கட்டுப்பாடு . திறம்பல் 
பிறழ்தல் ; மாறுபடுதல் . செய்கையான் என்றது , இராமனை . வெற்றி 
மேலும் நன்று - வெற்றி மேலும் பெரிது . மாலி -மாலியவான் . 
பொய்க்குமோ என்புழி ஓகாரம் எதிர்மறை . நம்மைக்கண்ட 
அளவிலேயே வானர சேனை யாவும் நிலைகெட் டோடவும் சிறிதும் 
அஞ்சாது தனி நின்று எதிர்க்கும் இவ் வீரனது செயல் போரிற் பெறும் 
வெற்றியினும் மேம்பட்டதே . இவ் வீரனைக் குறித்து முன்பு மாலிய 
வான் கூறிய சொல் பொய்த்திலது என அரக்கர்கள் தனியொருவ 
னாகித் தம்மை எதிர்த்த இராபனை வியந்துரைத்தனர் என்பதாம் . ( 75 ) 


9511 


புரங்க ளெய்த புங்க வற்கு 

முண்டு தேர்பொருந்தினார் 
பரந்த தேவர் மாய னம்மை 

வேர றுத்த பண்டை நாள் 


மூலபல வதைப் படலம் 


457 


விரைந்து புள்ளின் மீது விண்ணு 

ளோர்க ளோடு மேவினான் 
கரந்தி லன்ற னித்தொருத்த 

னேரும் வந்து காலினான் . 


புரங்கள் எய்த புங்கவற்கும் 

உண்டுதேர் ; பொருந்தினார் , 
பரந்ததேவர் ; மாயன் நம்மை 

வேர் அறுத்த பண்டைநாள் , 
விரைந்து புள்ளின் மீது 

விண்ணுளோர்களோடு மேவினான் ; 
கரந்திலன் , தனித்து ஒருத்தன் 

நேரும் , வந்து , காலினான் . 


பொ : - முப்புரங்களை எய்தழித்த மேலோனாகிய இறைவனுக்கும் 
( பூமியாகிய ) தேர் உண்டு . பரவியுள்ள தேவர்களும் தேரை ஊர்தியாகப் 
பொருந்தியவர்களே . திருமால் ( அரக்கராகிய ) நம்மை வேரறக் 

முன்னை நாளில் ( கருடனாகிய ) பறவைமீது ( அமாந்து ) 
விண்ணவர்களோடு விரைந்து வந்து பொருந்தினான் . தனித்து 
ஒருவனாகவுள்ள இவ்வீரனோ மறைந்து ஒளியாதவனாகிக் காலால் 
( நடந்து ) வந்து ( நம்மை ) நேரே எதிர்ப்பட்டுள்ளான் . 


கொன்ற 


கு : - புங்கவன் - மேலோன் . புரங்கள் எய்த புங்கவற்கும் தேர் 
உண்டு , தேர் பொருந்தினார் பரந்த தேவர் எனத் தேர் என்பது 
ஈரிடத்தும் சென்றியைந்தது . தனித்து ஒருத்தன் கரந்திலன் காலினான் 
வந்து நேரும் என இடைக்க . நேர்தல் - எதிர்ப்படுதல் . முப்புரத்தவுணர் 
களை அழித்தற்குச் சென்ற இறைவனுக்கும் தேர் உண்டு ; தேவர் 
கட்கும் தேர் உண்டு ; முற்காலத்தில் நம்மை எதிர்த்த திருமாலுக்கும் 
கருடனாகிய ஊர்தி உண்டு ; தனித்து ஒருவனாகி நின்ற 

; வீரனோ 
தேர் முதலிய ஊர்தி எதுவும் வேண்டாது சாலினால் நடந்துவந்து 
தம்மை எதிர்க்கின்றான் என அரக்கர் வியந்தனர் என்பதாம் . இஃது 
உறுப்புக்குறை விசேடம் என்னு ம் அணியின் பாற்படும் . 

( 76 ) 


சுவடி 52 ல் கீழ்க்கண்ட பாடல்கள் காணப்படுகின்றன . 


9511 a 


அரைக்கணத் தரக்கர் வெள்ள மளவில் கோடி யாவி போய் 
தரைப்பட பல் லண்ட சோடி தகரவண்ணல் தன் கை வில் 
இரைக்கும் நாணிடிப் பினுக்குடைந்திராம விராம வென்று 
உரைக்கும் நாமமே யெழுந்த தும்ப ரோடும் இம்பரே . 


458 


யுத்த காண்டம் 


b 


சிரமொடிந்து சிந்தினார்கள் சிலவர் செஞ்சுடாப்படைக் 
கரமொடிந்து சிந்தினார்கள் சிலவர் கல்லை வெல்லுமா 
உரமொடிந்து சிந்தினார்கள் சிலவர் ஊழிகாலம் வாழ் 
வர மொடிந்து சிந்தினார்கள் சிலவர் மண்ணின் மீதரோ , 


9512 


தேரு மாவும் யானை யோடு 

சீயம் யாளி யாதியா 
மேரு மானு மெய்யர் நின்ற 

வேலை யேழின் மேலவாம் 
வாரும் வாரு மென்ற ழைக்கு 

மானு டற்கிம் மண்ணிடைப் 
பேரு மாறு நம்மு ழைப்பி 
ழைக்கு மாறு மெங்ஙனே . 


தேரும் , மாவும் , யானையோடு 

சீயம் , யாளி ஆதியா 
மேரு மானும் மெய்யா நின்ற 

வேக , ஏழின் மேலவாம் ; 
" வாரும் , வாரும் " என்று அழைக்கும் 

எனுடற்கு , இம் மண்ணிடைப் 
பேருமாறும் , நம்முஈழப் 

பிழைக்குமாறும் எங்ஙனே ? 


மா 


பொ : - தேரும் குதிரையும் யானையுடன் சிங்கமும் யாளியும் 
முதலாக பேரு மனையை ஒத்த உடம்பினையுடைய அரக்கர்கள் நிக 
பெற்றுள்ள ( சேனைக் ) கடல் ஏழு கடல்களினும் மிக்கனவாகும் . 
( அங்ஙனமாகவும் ) வாருங்கள் வாருங்கள் என்று ( நம்மைப் போருக்கு ) 
அழைக்கின்ற மானுடனுக்கு இப்பூமியிற் பெயர்த்து அடிவைக்கு 
மாறும் எவ்வாறு ? 


கு ! - மேரு மானும் மெய்யர் நின்ற வேலை என்றது , மேருமலையை 
ஒத்த பெரு வடிவுடைய அரக்கர்கள் நிலைபெற்ற கடல் போலும் 
பெருஞ்சேனையை . பேர் தல் - அடி பெயர்த்து வைத்தல் . பிழைத்தல் . 
தப்பி உய்தல் . தனியனாய் நின்ற இம்மானிடன் இங்கு அடி பெயாத் 
தற்கும் தப்பி உய்தற்கும் இயலாது என அரக்கர்கள் தமக்குள் கூ 
னர் என்பதாம் . 

( 77 ) 


மூலபல வதைப் படலம் 


459 


அரக்கர் வந்து தன்னைச் சூழ்ந்த நிலையில் , இராமன் 

வில்நாணொலியை எழுப்புதல் 
9513 என்று சென்றி ரைத்தெழுந்தார் 

சீய வேற டடர்ந்ததைக் 
குன்று வந்து சூழ்வளைத்த 

போற்றொடர்ந்து கூடலும் 
நன்றி தென்று ஞாலமேழு 

நாக மேழு மானுதன் 
வென்றி வில்லை வேத நாத 

னாணெறிந்த வேலைவாய் . 
என்று சென்று , இரைத்து எழுந்து , ஓர் 

சீய ஏறு அடர்ந்ததைக் 
குன்று வந்து சூழ்வளைத்த போல் , 

தொடர்ந்து கூடலும் , 
•தன்று இது என்று , ஞாலம் ஏழும் 

நாகம் ஏழும் மானும் தன் 
வென்றி வில்லை வேத நாதன் 

நான் எறிந்த வேலைவாய் , 
பொ- என்று ( அரக்கர் தமக்குள் ) சொல்லிக் கொண்டு சென்று 
ஆரவாரித்தெழுந்து , ஓர் ஆண் சிங்கம் பொருதற்கு முற்பட்டதனைக் 
குன்றுகள் பல வந்து சுற்றி வளைத்துக் கொண்டாற் 

போன்று 
தொடர்ந்து கூடிச் சூழ்ந்து கொள்ளுதலும் , இது நன்று என்று கூறிக் 
கீழ் ஏழுலகங்களையும் மேல் ஏழுலகங்களையும் ஒத்தமைந்த ( பெருமை 
யுடைய ) வெற்றி வில்லினை வேத முதல்வனாகிய இராமன் நாண் 
எறிந்து ஒலித்த பொழுது , 

கு : - இதுவும் அடுத்த செய்யுளும் ஒரு தொடர் . இராமனுக்குச் 
கிங்க ஏறும் அவனைச் சூழ்ந்து கொண்ட அரக்கர்களுக்குக் குன்றுகளும் 
உவமை . நாண் எறிதல் - வில்லிற் கட்டப் பெற்றுள்ள நாணைத் 
தெறித்து ஒலியுண்டாக்குதல் . மானும் - ஒக்கும் .. 

( 78 ) 


9514 


அரக்கர் சேனையில் தீய நிமித்தங்கள் தோன்றுதல் 
கதம்பு லர்ந்த சிந்தை வந்த 

காவல் யானை மாலொடு 
மதம்பு லர்ந்த நின்ற வீரர் 

வாய்பு லர்ந்த மாவெலாம் 


480 


புத்த காண்டம் 


பதம்பு லர்ந்த வேக மாக 

வாள ரக்கர் பண்புசால் 
விதம்பு லர்ந்த தென்னின் வென்ற 
வென்றி சொல்ல வேண்டுமோ . 


கதம் புலர்ந்த , சிந்தைவந்த , 

காவல் யானை , மாலொடு 
மதம் புலாந்த ; நின்ற வீரர் 

வாய்புலாந்த ; மா எலாம் 
பதம் , புலர்ந்த வேகம் ஆக , 

வாள் அரக்கர் பண்பு சால் 
விதம் புலர்ந்தது என்னின் , வென்ற 

வென்றி சொல்ல வேண்டுமோ ? 


பொ . ( இராமன் உண்டாக்கிய வில் நாணின் ஒலியால் ) காவ 
லாக நின்ற (திசை ) யானைகள் தம் முவளத்தெழுந்த வெகுளி நீங்கின 
வாய் மத மயக்கத்துடன் மதமும் வற்றின . ( அங்கு ) நின்ற அரக்க 
வீரர்களின் வாய் நீர் உலர்ந்தன ; குதிரைகளெல்லாம் கால்களின் 
வேகம் குறைந்தனவாக , கொடிய அரக்கர்களது வீரப் பண்புமிக்க 
வன்மை நிலையும் மாறி வற்றியதென்றல் ( இராமபிரான் ) வென்ற 
வெற்றித் திறத்தினை ( விரித்துச் ) சொல்ல வேண்டுமோ ? 


கு : - காவல் யானை , சிந்தை வந்த கதம் புலாத்தனவாய் மதம் 
புலர்ந்த எனவும் , மா எலாம் பதம் வேகம் புலாந்த ஆக எனவும் 
இயைத்துரைக்க . கதம்- வெகுளி . காவல் பானை - திசைகளிற் காவ 
லாக நின்ற யானைகள் . புலாதல் - உலர்தல் , நீங்குதல் . 

( 79 ) 


9515 


வெறித்திரிந்த வாசி யோடு 

சீய மாவு மீளியும் 
செறித்த மைந்த சில்லியென்று 

மாழி கூடு தேரெலாம் 
முறித்தெறிந்து முந்த யானை 

வீசு மூசு பாகரைப் 
பிறித்திரிந்து சிந்த வந்தொ 

ராகுலம்பி றந்ததால் . 


மூலபல வதைப் படலம் 


461 


வெறித்து இரிந்த வாசியோடு , 

சீய மாவும் மீளியும் , 
செறித்து அமைந்த சில்லி என்னும் 

ஆழிகூடு தேர் எலாம் 
முறித்து எறிந்து முந்த , யானை 

வீசும் மூசு பாகரைப் 
பிறித்து இரிந்து சிந்த , வந்து ஓர் 

ஆகுலம் பிறந்ததால் . 


பொ ! - வெருவி நிலை கெட்டோடிய குதிரையோடு சிங்கமும் 
பேயும் ( தாம் ) செறியக் கட்டப் பட்டிருந்த சில்லியெனப்படும் சக்கரங் 
களோடு கூடிய தேர்களை யெல்லாம் முறித்து எறிந்து முற்பட்டுச் 
செல்லவும் , யானைகள் ( அங்குசத்தினை ) வீசும் நெருங்கிய பாகரை 
நீக்கி நிலைகெடச் சிதறவும் ஓர் அவல நிலை ( அவ்வரக்கர் சேனையினி 
டத்தே ) வந்து தோன்றியது . 


கு : - அரக்கர் 

சேனையிடத்தே தோன்றிய தீநிமித்தங்களை 
விரித்துரைக்கும் முறையில் அமைந்தது இச்செய்யுள் . வெறித்தல் - 
அஞ்சி மரளுதல் , வாகி- குதிரை. சீயமா- சிங்கமாகிய விலங்கு . 
மீளி-- பேய் . மூசுதல்- மொய்த்தல் ; நெருங்குதல் . 

( 88) 


துன்னிமித்தந் தோன்றிய அரக்கர் சேனைமீது 

இராமன் அம்பு ஏவுதல் 


9516 


இந்நி மித்த மிப்ப டைக்கி 

டந்து டித்த டுத்ததோர் 
துன்னி மித்த மென்று கொண்டு 

வானு ளோர்க டுள்ளினார் 
அந்நி மித்த முற்ற போத 

ரக்கர் கண்ண ரங்கமேல் 
மின்னி மிர்த்த தன்ன வாளி 

வேத நாதன் வீசினான் . 


“ இந் நிமித்தம் இப்படைக்கு இடம் 

துடித்து அடுத்தது ஓர் 
துன்னிமித்தம் என்று கொண்டு 

வானுளோர்கள் துள்ளினார் ; 


462 


யுத்த காண்டம் 


அர் நிமித்தம் உற்றபோது , அரக்கர் 

கண் அரங்க , மேல் 
மின் நிமிர்த்தது அன்ன வாளி 

வேதநாதன் வீசினான் . 


பொ : - இந்த நிமித்தங்கள் இவ் அரக்கர் சேனைக்கு இடப் பக்கம் 
தடித்தலால் ஏற்பட்ட தீய நிமித்தங்களாம் என மனம்கொண்டு 
வானுலகிலுள்ள தேவர்கள் துள்ளி யாடினார்கள் . அவ்வுற்பாதங்கள் 
உண்டான போது அரக்கர்கள் கண் கலங்கி வருந்த , அவர்கள் மேல் 
மின்னலை நிமிர்த்தாலொத்த அம்புகள் வேத முதல்வனாகிய இராமன் 
வீசிச் சொரிந்தனன் . 


கு . இந்நிமித்தம் என்பன , தேரிற் கட்டப் பெற்றுள்ள குதிரை 
சிங்கம் முதலாயின காரணமின்றி வெருவிக் கட்டறுத்துக் கொண்டு 
தேர்களைச் சிதைத்து ஒடுதலும் , யானைகள் வீரர்களை வீகிச் சிதறுதலும் 
என மேலே கூறப்பட்ட உற்பாதங்கள் . அரக்கர்க்கு நேர்ந்த இவற் 
றைக் கண்ட தேவர்கள் தம் பகைவராகிய அன்னோர் விரைவில் இறந் 
தொழிவா என மகிழ்ந்து துள்ளிக் கூத்தாடினர் என்க . கண் அரங்க 

-கண்கலங்கி வருந்த . வேதநாதன் -- வேத முதலவன் ; என்றது 
இராமனை . 

( 81 ) 


9517 


ஆளி மேலு மாளின் மேலு 

மானை மேலு மாடன்மா 
மீளி மேலும் வீரர் மேலும் 

வீரர் தேரின் மேலும் வெவ் 
வாளி மேலும் வில்லின் மேலு 

மண்ணின் மேல்வ ளர்ந்தமாத் 
தூளி மேலு மேற வேற 

வீரன் வாளி தூவினான் . 


ஆளி மேலும் , ஆளின் மேலும் , 

ஆனைமேலும் , ஆடலமா 
மீளி மேலும் , வீராமேலும் , 

வீரர் தேரின்மேலும் , வெவ் 
வரளி மேலும் : வில்லின் மேலும் 

மண்ணின் மேல் வளர்ந்த மாத் 
தூளி மேலும் ஏற ஏற , 

வீரன் வாளி தூவினான் . 


மூலபல வதைப் படலம் 


463 


பொ : - வீரனாகிய இராமன் , சிங்கத்தின் மீதும் காலாள் வீரர் 
மதும் யானை மீதும் ஆடுந்தன்மையவாகிய குதிரைமீதும் பேய் மீதும் 
வீரர்கள் மீதும் அவ்வீரர்கள் ஏறிய தேர்களின் மீதும் ( அவர்களால் 
எய்யப்படும் ) அம்புகளின் மீதும் ( அவற்றை வெளிப்படுத்தும் ) விற்க 
வின்மீதும் மண்ணிடத்தே பெருகியெழுந்த மிக தூளிகளின் மீதும் 
சென்று சென்று பொருந்துமாறு அம்புகளைத் தூவினான் . 


கு : - இராமன் ஏவிய அம்புகள் அங்கு மண்ணின் மேல் எழுந் 
தோங்கிய புழுதிகளினும் மிக்கனவாக அத்துகள்களையும் ஊடுருவிச் 
செல்லும் கூர்மை யுடையனவா யமைந்தது என்பார் , மண்ணின் மேல் 
வனாந்த மாத்தூளிமேலும் ஏற ஏற வீரன் வாளி தூவினான் என்றார் . 


இராமன் எய்த அம்புகளால் அரக்கர் சேனை அழிதல் 


9518 


மலைவி ழுந்த வாவி ழுந்த 

மான யானை மள்ளர் செந் 
தலைவி ழுந்த வாவி ழுந்த 

தாய வாசி தாளறும் 
சிலைவி ழுந்த வாவி ழுந்த 

திண்ப தாகை திங்களின் 
கலைவி ழுந்த வாவி ழுந்த 

வெள்ளெ யிற்ற காடெலாம் . 


மலை விழுந்தவா விழுந்த , 

மான யானை ; மள்ளர் செந் 
தலை விழுந்தவா விழுந்த , 

தாய வாசி ; தாள் அறும் 
சிலை விழுந்தவா விழுந்த 

திண் பதாகை ; திங்களின் 
கலை விழுந்தவா விழுந்த , 

வெள் எயிற்ற காடு எலாம் . 


பொ : - ( இராமன் எய்த அம்புகளால் ) மானமுடைய யானைகள் 
மலைகள் ( சரிந்து ) வீழ்ந்தன போன்று ( தரையில் ) வீழ்ந்தன . அரக்க 
வீரர்களுடைய செந்நிறத் தலைகள் (துணிக்கப்பட்டு ) வீழ்ந்தனவற்றை 
யொத்துத் தாவிய குதிரைக்கள் வீழ்ந்தன . அடியற்ற விற்கள் விழுந்த 
வற்றை யொத்துத் திண்ணிய கொடிகளும் ( அற்று ) வீழ்ந்தன . ( அரக்க 


464 


புத்த காண்டம் 


வீரர்களின் ) வெள்ளிய கோரைப் பற்களின் தொகுதி யாவும் நிறைமதி 
வின் கலைத் தொகுதிகள் அற்று விழுந்தன போன்று விழுந்தன . 

கு : - யானைக்கு மலையும் அரக்கர் பற்களுக்குத் திங்கனின் கன் 
கரூம் உவமை . வீரர்களின் தலையறுபட்டு வீழ்ந்தவற்றை பொத்துக் 
குதிரைகள் துணிக்கப்பட்டு விழுந்தன எனவும் சிலை தாளற்று விழுந்த 
வற்றை யொத்துத் திண்பதாகை விழுந்தன எனவும் உவமேயப் 
பொருள்களுள் ஒன்றையே மற்றொன்றிற்கு உவமையாக்கிக் கூறினார் . 
விழுந்தவாறு எனற்பாலது விழுந்தவா என ஈறு கெட்டது . பதாகை - 
கொடி . 

( 83 ) 


சுவடி 52 ல் கீழ்க்கண்ட பாடல்கள் காணப்படுகின்றன . 


9518a அண்ட கோள மெண்டிசா முகங்க ளெங்கு மாகியே 

மண்டி மூடி வாழரக்கர் தாமும் வாகை வீரன் மேல் 
கொண்ட லேமு மூழி வாயொர் குன்றில் மாரி பொழிவ போல் 
சண்ட வேக மேறி வாளி மழை சொரிந்து தாக்கினர் . 


b தேரின் மீதனந்த கோடி நிருதர் சீறு செம் முகக் 
காரின் மீதனந்த கோடி வஞ்சகர்காலின் வாவு மாத் 
தாரின் மீ தனந்த கோடி தறுக்கணீசர் தாழ்விலாப் 
பாரின் மீ தனந்த கோடி பதகர் வந்து பற்றினார் . 


C துடித வண்டை சங்கு பேரி துந்துமிக் குலங்கள் கைத் 
தடிது வண்ட ஞானிரங்கு தக்கை யோடு பம்பைமற் 
றிடி பொதிந்த முரசமாதி யெண்ணில் பல்லியக் குழாம் 
படி நடுங்கவே பகைக் களத்தினோசை விஞ்சவே . 


d இரைத் தடர்ந் தரக்கர் வெள்ள மெண்ணில் கோடியிடைவிடா 
துருத்தல் கண் டிராகவன் புன் முறுவல் கொண்டொவ் வொருவருக் 
கொருத்தனாய தன்மை தானு முணர்வுறாதபடி யெழ 
கரத்தின் மாரி பெய்தரக்கர் தலைதரைக்கண் வீழ்த்தினான் . 


6 நுனித்திடர்க் கருங் கடுப்பின் நொடி வரைக்கு ளெங்கு மாய்க் 
குனித்த விற்கை வாளி மாரி மழை சொரிந்து கோறலால் 
மனித்தன் மற்றொருத்த னென்ற வாய்மை நன்று நன்றெனா 
வினைத் திறத் தரக்கர் விம்மி விம்மிதத்த ராய் விளம்பு வார் . 


f வின்ணின் மீதனத்த கோடி வீர னென்ப ரல்லையும் 
மண்ணின் மீ தனந்த கோடி மனித னென்ப ரல்ல வெங் 
கண்ணி னூடனந்த கோடி கண்ண னென்ப ரல்லவும் 
எண்ண மீ தனந்த கோடி யுண்டிராம னென்பரால் . 


மூலபல வதைப் படலம் 


465 


இத்திறத் தரக்கர் வெள்ள மெங்கு மீதியம்ப நின் 
றெந்திறத் தினும் விடா திராமனெங்கு மெங்குமாய் 
அத்திறத் தரக்க ரோடு மானே தேர்பரிக்குலம் 
தத்துறச் சரத்தின மாரியால் தடிந்து வீழ்த்தினான் . 


h இடைவிடா தளப்பில் வெள்ள மிற்றிறந்து போகவும் 
படைவிடா தரக்கராளிபோல் வளைந்து பற்றவும் 
கொடைவிடாதவன் பொருள் குறைந்திடாதும் வீதல் போல் 
தொடைவிடா திராமன் வாளி வஞ்சர் மீது தூவினான் .. 


9519 


வாடை நாலு பாலும் வீச 

மாக மேக மாலை வெங் 
கோடை மாரி போல வாளி 

கூட வோடை யானையும் 
ஆடல் மாவும் வீரர் தேரு 

மாளு மாள்வ தானவால் 
பாடு பேரு மாறு கண்டு 

கண்செல் பண்பு மில்லையால் 


வாடை நாலுபாலும் வீச , 

மாக மேக மாலை வெங் 
கோடை மாரி போல வாளி 

கூட , ஓடை யானையும் 
ஆடல் மாவும் வீரர் தேரும் , 

ஆளும் , மாளவது ஆனவால் ; 
பாடு பேரும் ஆறு கண்டு , 

கண் செல் பண்பும் இல்லையால் . 


பொ : - கடுங்காற்று நாற் புறங்களிலும் சுழன்றடிக்க , வானத்தே 
மேக வரிசை வெம்மை மிக்க கோடைக்காலத்துப் பெய்யும் பெரு 
மழையினை யொத்து ( இராமன் எய்த அம்புகள் பாய்தலால் முக 
படாம் அணிந்த யானைகளும் அடுதலில் வல்ல குதிரைகளும் வீரர் 
ஏறிய தேர்களும் காலாள் வீரர்களும் ( ஒருங்கே ) மாளுதலை யுடைய 
வாயின . ( இறந்த உடம்புகளி லிருந்து பெருக்கெடுத்துப் ) பக்கத்தே 
செல்லும் ( குருதி ) ஆற்றைக் கண்டு 

கண் செல்கின்ற தன்மையும் 
இல்லையாயின . 

30 


466 


யுத்த காண்டம் 


கு : - வடதிசைக் காற்றினைக் குறித்து வழங்கும் வாடை என்னும் 
பெயா , இன்னாத கடுங்காற்று என்ற பெயரில் இங்கு ஆளப் பெற்றது . 
நாலு பாலும் - நாற்புறமும் . மாகம் - வான் . மேகமாலை மேகம் 
களின் வரிசை . வெங்கோடை மாரி - கடுங் கோடையிற் பெய்யும் பெரு 
மழை . அடல் மா என்பது ஆடல்மா என்றாயிற்று . மாள்வது ஆள 
மாளுதலை உடையவாயின . திணை விரவிப் பன்மையால் அஃறிணை 
முடிவுபெற்றது . 

( 84 ) 


9520 


விழித்த கண்கள் கைகள் மெய்கள் 

விற்கள் வேல்களுட்கிடத் 
தெழித்த வாய்கள் செல்ல லுற்ற 

தாள்க டோள்கள் செல்லினைப் 
பழித்த வாளி சிந்த நின்று 

பட்ட தன்றி விட்ட கோல் 
கழித்த வாயு தங்க ளொன் 

று 
செய்த தில்லை கண்டதே. 


விழித்த கண்கள் , கைகள் , மெய்கள் , 

விற்கள் , வேல்கள் , உட்கிடத் 
தெழித்த வாய்கள் , செல்லல் உற்ற 

தாள்கள் , தோள்கள் , செல்லினைப் 
பழித்த வாவி சிந்த நின்று 
பட்டது 

அன்றி , விட்டகோல் , 
கழித்த ஆயுதங்கள் , ஒன்று 

செய்தது இல்லை கண்டதே . 


பொ- ( அரக்கர்கள் இராமனை வெகுண்டு ) விழித்துப் பார்த்த 
கண்களும் , ( தாக்குதற்கு ஓங்கிய ) கைகளும் , ( மேல்விழுந்து அழுத்த 
முயன்ற ) உடல்களும் . ( அம் பெய்தற் பொருட்டு வளைத்த ) விற்களும் 
( அவன்மேல் எறிந்த ) வேல்களும் ( கேட்டோர் ) மணந்துணுக்குற 
உரப்பிய வாய்களும் , ( பொருகற்கு ) முன் செல்லலுற்ற கால்களும் , 
( மோதித் தாக்க முயன்ற ) தோள்களும் மேகத்தைப் பழித்த அம்பு 
களை ( இராமன் ) நின்று சொரிதலால் அழிந்துபட்டன என்பதன்றி 
( அவ் அரக்கர்கள் ) செலுத்திய அம்புகளும் (உறையினின்றும் ) கழித்து 
வீசிய ( வாள் முதலிய ) படைக் கலங்களும் ( இராமனது திருமேனியை ) 
ஒன்றும் ஊறு செய்ததனை ( யாரும் ) கண்டதில்லை . 


மூலபல வதைப் படலம் 


467 


கு : - விழித்த கண்கள் , தெழித்த வாய் கள் . செல்லலுற்ற தாள் 
கள் எனக் கண் முதலியவற்றுக்கு விழித்தல் முதலிய வினையினை அடை 
மொழியாகக் கூறியது கொண்டு , கைகள் , மெய்கள் முதலிய , ஏனைய 
முதலியவற்றுக்கும் ஏற்புடைய வினைகளாகிய அடைமொழிகள் 
வருவித்துரைக்கப்பட்டன . தனியனாய் நின்ற இராமன் ஒருவன் எய்த 
அம்புகளால் அரக்கர் பலர் இறந்ததன்றி அவ் வரக்கர் பலரும் 
ஒருங்கு கூடி இராமன் மேற்செலுத்திய படைகள் யாவும் அவன் 
மேனியில் எத்தகைய ஊறுபாட்டையும் செய்யமாட்டாதனவாயின 
என்பதாம் . 

( 85 ) 


9521 


தொடுத்த வாளி யோடுவிற் 

றுணிந்து வீழு முன்றுணிந் 
தெடுத்த வாள்க ளோடு தோள்க 

ளிற்று வீழு மற்றுடன் 
கடுத்த தாள்கள் 

கண்டமாகு 
மெங்ஙனே கலந்து நேர் 
தடுத்த வீரர் தாமு மொன்று 

செய்யு மாச லத்தினால் . 


தொடுத்த வாளியோடுவில் 

துணிந்து வீழும் , முன் ; துணிந்து 
எடுத்த வாள்களோடு தோள்கள் 

இற்று வீழும் ; மற்று உடன் 
கடுத்த தாள்கள் கண்டம் ஆகும் ; 

எங்ஙனே , கலந்து நேர் 
தடுத்து அ ( வ் ) வீரர்தாமும் ஒன்று 

செய்யுமா சலத்தினால் ? 


பொ . ( அரக்கர் ) தொடுத்து எய்த அம்புகளோடு விற்கள் 
துண்டிக்கப்பட்டு ( க் கீழே ) விழும் . ( அவர்கள் ) முன்பு துணிந்து எடுத்த 
வாள்களோடு ( அவருடைய ) தோள்கள் ( அறுபட்டு ) இற்று வீழும் . 
ஒருங்கு விரைந்து செல்ல முற்பட்ட ( அவர் தம் ) கர்ல்கள் துண்ட 
மாகும் . ( இராமன் ஏவிய அம்பின் ஆற்றல் இவ்வாறாயின் ) தம்முட் 
கூடி நேர் நின்று ( இராமனைத் ) தடுத்து அந்த ( அரக்க ) வீரர்கள் தாமும் 
வெகுளியால் ( இராமனுக்கு ) ஓரழிவினைச் செய்தல் எவ்வாறு ? 


கு : - அரக்கர்கள் இராமன் மேல் அம்பு முதலியன தொடுக்க 
முற்பட்ட அப்பொழுதே இராமன் 

இராமன் எய்த அம்பினால் அவர்கள் 


468 


யுத்த காண்டம் 


கொண்ட படைக் கலங்களும் ஐக முதலியனவும் சிதைந்தொழிதலால்" 
அவ் வரக்கர்கள் தம் சின மிகுதியால் இராமனுக்கு எத்தகைய ஊறு 
பாட்டினையும் செய்தற்கு இயலாதவராயினர் என்பதாம் . அவ் வீரர் 
தாமும் கலந்து நேர்தடுத்து : சலத்தினால் ஒன்று செய்யுமா ( று ) 
எங்ஙனே என யையும் . சலம் - கோபம் . 

( 86 ) 


9522 


குரந்து ணிந்து கண்சி தைந்து 

பல்ல ணங்குலைந்துபே 
ருரந்து ணிந்து வீழ்வ தன்றி 

யாவி யோட வொண்ணு மே 
சரந்து ணிந்த வொன்றை நூறு 

சென்று சென்று தள்ளலால் 
வரந்து ணிந்த வீரர் போரின் 

முந்த வுந்து வாசியே . 


குரம் துணிந்து , கண் சிதைந்து , 

பலைணம் குலைந்து , பேர் 
உரம் துணிந்து , வீழ்வது அன்றி , 

ஆவி ஓட ஒண்ணுமே 
சரம் துணிந்த ஒன்றை நூறு 

சென்று சென்று தள்ளலால் , 
வரம் துணிந்த வீரர் போரின் 

முந்த உந்து வாசியே ! 


பொ : - ( இராமன் ஏவிய ) அம்பு ( தனக்கு இலக்காகத் ) துணிந்த 
ஒன்றை நூறாகச் சிதையச் சென்று வீழ்த்துவதனால் , ( தாம் பெற்றுள்ள 
வரத்தின் வன்மையினால் துணிவுற்று எதிர்ந்த வீரர்கள் போரில் 
முற்படச் செலுத்துகின்ற குதிரைகள் , ( காலிற் ) குளம்புகள் துணி 
பட்டும் , கண்கள் சிதைந்தும் , மேலிடு தவிசுகள் குலைவுற்றும் பெரிய 
மார்பு சிதைந்தும் வீழ்வதல்லாமல் உயிருடன் தப்பியோட 
இயலுமோ ? 


கு ! - குரம்- குளம்பு . பல்லணம் - மேலிடு தவிசு . உரம் - மார்பு . 
ஆவியொடு ஓட என மூன்றா முருபு விரித்துரைக்க . சரம் - அம்பு : 
என்றது இங்கு இராமபாணத்தினை . சரம் ஒன்றை நூறு சென்று 
சென்று தள்ளலால் , வீரர் போரின் முந்த உந்து வாசி , குரம் துணிந்து 
கண் சிதைந்து உரம் துணிந்து வீழ்வதன்றி ஆவி ஓட ஒண்ணுமோ ? 
என்க 


( 87) 


மூலபல வதைப் படலம் 


469 


9523 


ஊரவுன்னின் முன்பு பட்டு 

யர்ந்த வெம்பி ணங்களால் 
பேர வொல்வ தன்று பேரி 

னாயி ரம்பெருஞ்சரம் 
தூர வொன்று நூறு கூறு 

பட்டு குந்து யக்கலால் 
தேர்க ளென்று வந்த பாவி 

யென்ன செய்கை செய்யுமே . 


ஊர உன்னின் , முன்பு பட்டு 

உயர்ந்த வெம் பிணங்களால் 
பேர ஒல்வது அன்று ; பேரின் 

ஆயிரம் பெருஞ் சரம் 
தூர , ஒன்று நூறு கூறு 

பட்டு உகும் ; துயக்கு அலால் 
தேர்கள் என்று வந்த பாவி 

என்ன செய்கை செய்யுமே ? 


பொ : - ( வீரரி ) ஊர்ந்து செலுத்தக் கருதின் முன்பு இறந்து 
மேடாகக் கிடக்கும் கொடிய பிணங்களால் இடம் பெயர்ந்து செல்லு 
தல் இயல்வதன்று . அரிதிற் பெயர்ந்து செல்லின் ( இராமனுடைய ) 
ஆயிரக் கணக்கான பெரிய அம்புகள் மேன் மேல் நெருங்குதலால் ( தேர் ) 
ஒவ்வொன்று நூறு கூறாகச் சிதறியழியும் . இச் சோர்வினையன்றித் 
தேர்கள் என்னும் பெயருடன் ( துணை ) வந்த பாவிகள் வேறு என்ன 
உதவிச் செயலைச் செய்யவல்லன ? 


கு : - அரக்கர் சேனையிலுள்ள தேர்கள் அழிபட்டதனைக் கூறுவது 
இச் செய்யுள் . ஊர்தல் - ஏறிச் செலுத்தல் . உன்னின் என்றதனால் 
உன்னுதற்குரிய வீரா என்பது வருவித்துரைக்கப்பட்டது . போதல் - 
இடம்பெயர்தல் ; செல்லுதல் . ஒல்லு தல் -- இயலுதல் . துயக்கு 
மனச் சோர்வு . கொடுமை செய்வாரைப் பாவி என அழைத்தல் 
உலகியல் , தேர்கள் கொடுமையைச் செய்யும் உணர்வில்லாதன 
வாயினும் அவற்றைத் துணையெனச் சார்ந்து வந்த வீரர்களுக்கு இடர் 
பயப்பனவாக அமைந்தமையின் தேர்கள் என வந்த பாவி என்றார் . 
" செய்யுமே என்புழி ஏகாரம் ஒன்றுஞ் செய்யா என எதிர்மறைப் 
பொருளுணர்த்தியது . 

( 88 ) 


470 


யுத்த காண்டம் 


9524 


எட்டு வன்றி சைக்க ணின்ற 

யாவும் வல்ல யாவரும் 
கிட்டி னுய்ந்து போகி லார்க 

ளென்ன நின்ற கேள்வியால் 
முட்டும் வெங்கண் மான யானை 

யம்புராய முன்னமே 
பட்டு லந்த போல்வி ழுந்த 

வென்ன தன்மை பண்ணுமே .. 


எட்டு உன் திசைக்கண் நின்ற 

யாவும் உல்ல யாவரும் , 
கிட்டின் , உய்ந்து போகிலார்கள் 

என்ன நின்ற , கேள்வியால் ; 
முட்டும் வெங்கண் மான யானை , 

அம்பு உராய , முன்னமே 
பட்டு உலந்த போல் விழுந்த ; 

என்ன தன்மை பண்ணுமே ? 


பொ : - எட்டுத் திசைகளில் நின்ற வலிய யானைகள் யாவும் 
( அவற்றை யொத்த ஆற்றல் மிக்கோர் ) யாவரும் ( இவற்றோடு பொரு. 
தற்கு ) அணுகின் உயிருடன் தப்பிப் போக மாட்டார்கள் என்று ( கண் 
டோர் கூற ) நிலை பெற்ற புகழ்த்திறத்தினால் மோதித்தாக்கும் வெகுளி 
மிக்க கண்களையுடைய மான வுணர்வு மிக்க யானைகள் ( இராமனது ) 
அம்பு ( தம்மேல் ) உரசிய அளவில் முன்னமே உயிர் கெட்டு இறந்தவை 
போன்று ( நிலமிசை ) விழுந்தன . ( அவை அங்ஙனம் செயலற்று வீழ்வ 
தன்றி ) வேறு என்ன செயலைச் செய்ய வல்லன ? 


கு : - எட்டுத் திசைக்கண் நின்ற யாவும் என்றது பூமியிற் காவ 
லாக நின்ற திசை யானைகள் எட்டினையும் . வலிய திசை யானை 
களாலும் ஆற்றல் மிக்கோர் பிறா யாவராலும் அணுகி எதிர்த்து 
நிற்க வொண்ணாத பெரு வன்மை படைத்த யானைகள் , இராமபாணம் 
தம் உடம்பின் மீது பட்டு உராய்ந்த அளவில் முன்னமே உயிர் நீங்கிய 
உடல்கள் வீழ்தலை யொத்துச் செயலற்று வீழ்ந்தன என்பதாம் . 
யாவும் யாவரும் என இருதிணையும் விரவி யெண்ணி , உய்ந்து போகி 
லார்கள் எனச் சிறப்பினால் உயர்திணை முடிபு கூறினார் . கேள்வி - இசை : 
கேட்கப்படுவது என்னும் பொருளிற் புகழை யுணர்த்தியது . ( 89 ) 


மூலபல வதைப் படலம் 


471 


9525 


வாவி கொண்ட புண்ட ரீக 

மன்ன கண்ணன் வாளியொன் 
றேவி னுண்டை நூறு கோடி 

கொல்லு மென்ன வெண்ணுவான் 
பூவி னண்டர் கோனு மெண்ம 

யங்கு மன்ன போரின் வந் 
தாவி கொண்ட கால னார்க 
டுப்பு மன்ன தாகுமே 


வாவி கொண்ட புண்டரீகம் 

அன்ன கண்ணன் வாளி ஒன்று 
ஏவின் , உண்டை நூறு கோடி 

கொல்லும் என்ன , எண்ணுவான் 
பூவின் அண்டர் கோனும் , எண் 

மயங்கும் ; அன்ன போரின் வந்து 
ஆவி கொண்ட காலனார் 

கடுப்பும் அன்னது ஆகுமே . 


பொ ! - தடாகத்தில் உள்ள செந்தாமரை மலர் போன்ற கண் 
களையுடையவனாகிய இராமன் ( பகைவர் சேனை மேல் ) அம்பு ஒன்றைச் 
செலுத்தினால் ( அவ்வாறு செலுத்தப்பட்ட ) வில்லுண்டை நூறு கோடி 
புயிர்களைக் கொல்லும் என்று உட்கொண்டு ( இறந்த உயிர்களை ) 
எண்ணத் தொடங்கியவனாகிய தாமரை மலர்மேல் உள்ள தேவர் 
தலைவன் பிரமனும் எண்ணுவதில் திகைப்புறுவானாயினன் . அத்தகைய 
போர் நிகழ்ச்சியினிடையே வந்து ( வீரர்களின் ) உயிரைக் கொண்ட 
கூற்றுவனாரது . விரைவும் அங்ஙனம் மனந் திகைப்புற்று மயங்குதற் 
குரியதாயிற்று . 


கு : - இராமன் எய்யும் அம்பினால் இறந்த உயிர்களை எண்ணி 
அளவிட்டறிதற்கு இயலாத நிலையிற் பிரமனும் , போர்க்களத்தில் 
இறந்த வுயிர்களை விரைந்து பற்றுதற்கியலாத நிலையிற் கூற்றுவனும் 
திகைப்புற்று வருந்தினர் என இராமனது பேராற்றலை வியந்து கூறிய 
வாறு . கடுப்பு- நிரைவு 

( 90 ) 


9526 


கொடிக்கு லங்க டேரின் மேல 

யானை மேல கோடை நாள் 
இடிக்கு லங்கள் வீழ வெந்த 

காடு போலெ ரிந்தவால் 


472 


யுத்த காண்டம் 


முடிக்கு லங்கள் கோடி கோடி 

சிந்த வேக முற்றுறா 
வடிக்கு லங்கள் வாளி யோட 

வாயி னூடு தீயினால் . 


கொடிக் குலங்கள் , தேரின் மேல 

யானை மேல , கோடைநாள் 
இடிக்குலங்கள் வீழ வெந்த 

காடுபோல் எரிந்தவால் 
முடிக் குலங்கள் கோடி கோடி 

சிந்த , வேகம் முற்றுறா 
வடிக் குலங்கள் வாளி ஓட 

வாயினூடு தீயினால் ! 


பொ !. கூர்மையுடைய அம்பின் தொகுதிகள் ( அரக்கருடைய ) 
முடித் தொகுதிகள் கோடி கோடி அளவினவாய்ச் சிதறி விழுவது 
வேகம் நிரம்பி ஓடிளவாக , ( அவற்றின் ) வாயினின்றும் வெளிப் 
பட்ட தீயினால் , தேரின் மீதுள்ளனவும் யானை மீதுள்ளனவும் ஆகிய 
கொடிகளின் தொகுதிகள் , கோடைக் காலத்து இடித் தொகுதிகள் 
விழுதலால் வெந்த காடுகளைப் போன்று வெந்து அழிந்தன . 


கு : வடிவாளிக் குலங்கள் , முடிக் குலங்கள் கோடி கோடி சிந்த 
வேகம் முற்றுறா ஓட வாபினூடு ( வெளிப்பட்ட ) தீயினால் , தேரின் 
மேல யானை மேல கொடிக் குலங்கள் , கோடை நாள் இடிக்குலங்கள் 
வீழ வெந்த காடு போல் எரிந்த என இயைத்துப் பொருள் கொள் 
குலம் - கூட்டம் , தொகுதி . முற்று - நிரம்புதலுற்று . வடி 
கூர்மை . 

( 91 ) 


9527 


அற்ற வேலும் வாளு மாதி 

யாயு தங்கண் மீதெழுந் 
துற்ற வேக முந்த வோடி 

யோத வேலை யூடுறத் 
துற்ற வெம்மை கைம்மி கச்சு 

றுக்கொ ளச்சு வைத்ததால் 
வற்றி நீர்வ றந்து மீன்ம 

றிந்து மண்செறிந்தவால் . 


473 


மூலபல வதைப் படலம் 


அற்ற வேலும் வாளும் ஆதி 

ஆயுதங்கள் மீது எழுந்து , 
உற்ற வேகம் உந்த ஓடி , 

ஓத வேலை ஊடுற , 
துற்ற வெம்மை கைம் மிகச் 

சுறுக்கொளச் சுவைத்ததால் , 
வற்றி நீர் வறந்து , மீன் மறிந்து , 

மண் சொறிந்தவால் . 


பொ- ( இராமன் ஏவிய அம்புகளால் துணிக்கப்பட்டு ) முறிந்த 
வேலும் வாளும் முதலிய ( அரக்கருடைய ) படைகள் , சென்று தாக்கிய 
( அம்பினது ) வேகம் செலுத்த மேலே எழுந்து ஓடி அலைகளையுடைய 
கடலினுள்ளே பொருந்த , செறிந்த வெம்மை மிக் கெழச் சுறு என்னும் 
ஓசையுண்டாகக் கடல் நீரைப் பருகியதனால் , ( கடலின் ) நீர் வற்றி 
மீன்கள் மறிந்து மண்ணிடத்தே செறிந்தன . 


கு : - சுறுக்கொள்ளுதல் என்றது , தீயிற் பட்டுப் பழுக்கக் காய்ந்த 
யடைக்கலங்கள் கடல் நீரில் விழுந்தபொழுது உண்டாகிய சுறு 
என்னும் ஓசையினை . சுவைத்தல்- பருகுதல் . இராம பாணங்களால் 
தாக்கப்பட்டு முறிந்து வெம்மையுற்ற வேல் வாள் முதலிய அரக்க 
ருடைய படைக்கலங்கள் மேலெழுந்து கடலில் வீழ்ந்து சுறு வென்னும் 
ஓசையுண்டாகக் கடல் நீரைப் பருகிய அளவில் கடல் நீர் வற்றக் கடலி 
லுள்ள மீன்கள் மறிந்து மண்ணிடத்தே செறிந்தன என்பதாம் . ( 92 ) 


9528 


போரரிந்த மன்று ரந்த 

புங்க வாளி பொங்கினார் 
ஊரெ ரிந்த நாடு ரந்த 

தென்ன மின்னி யோடலால் 
நீரெரிந்த வண்ண மேநெ 

ருப்பொரிந்த நீணெடுந் 
தேரெ ரிந்த வீரர் தஞ்சி 

ரம்பொ டிந்து சிந்தவே . 


போர் அரிந்தமன் துரந்த 

புங்க வாளி , பொங்கினார் 
ஊர் எரிந்த நாள் துரந்தது 

என்ன மின்னி ஓடலால் , 


474 


யுத்த காண்டம் 


நீர் எரிந்த வண்ணமே , நெருப்பு 

எரிந்த , நீள்நெடுந் 
தேர் எரிந்த , வீரா தம் 

சிரம் பொடித்து சிந்தவே . 


பொ : - போரிற் பகைவரை அடக்க வல்ல இராமன் ஏவிய 
காம்புடன் கூடிய அம்புகள் சினமிக்கெழுந்த அவுணர்களின் முப் 
புரங்கள் எரிந்த நாளில் ( இறைவன் ) செலுத்திய அம்பு என்னும்படி 
( தீயொடு பொருந்தி ) ஓவியுடையனவாய் மின்னி ஓடுதலால் ( கடலின் ) 
நீர் எரிந்தது போலவே ( அரக்க ) வீரர்களின் தலைகள் பொடிபட்டுச் 
சிதற நீண்ட பெரிய தேர்கள் நெருப்புப் பற்றி எரிந்தன . 


கு : - அரிந்தமன் - பகைவரை அடக்குவோன் ; என்றது இராமனை . 
புங்கம் - அம்பின் அடிப்பகுதி . பொங்குதல் - சினம்மிக்கு எழுதல் . 
பொங்கினார் என்றது திரிபுரத்தவுணர்களை . வர் என்றது அவர்க்குரிய 
முப்புரங்களை துரந்தது என்றது செலுத்தப்பட்ட அம்பினை . இறைவன் 
முப்புரங்களை எரித்த நாளில் அவற்றின்மேல் ஏவுதற்குக் கொண்ட 
அம்பு நெருப்புடன் கூடிய முனையின தாதல் போன்று , இராமன் எய்த 
அம்பும் தீயுடன் கூடிய முனையின தாய்ச் சென்றன என்பார் , அரிந்த 
மன் துரந்த புங்கவாளி , பொங்கினார் ஊர் எரிந்தநாள் துரந்தது 
என்ன மின்னி ஓடலால் என்றார் . நீர் எரிதல் என்றது கடல் நீர் 
வெதும்பி வற்றிச் சுவறுதலை . 

( 93 ) 


9529 


- 


பிடித்த வாள்கள் வேல்க ளோடு 

தோள்கள் பேர ராவெனத் 
துடித்த யானை மீதி ருந்து 

போர்தொ டங்கு சூரர்தம் 
மடித்த வாய செந்த லைக்கு 

லம்புரண்ட வானின்மின் 
இடித்த வாயி னிற்ற மாம 

கைக்கு லங்க ளென்னவே . . 


பிடித்த வாள்கள் , வேல்களோடு , 

தோள்கள் பேர் அராஎனத் 
துடித்த ; யானைமீது இருந்து 

போர் தொடங்கு சூரர்தம் 


மூலபல வதைப் படலம் 


475 


மடித்த வாய செந்தலைக் குலம் 

புரண்ட , வானின் மின் 
இடித்த வாயின் இற்ற மாமலைக் 

குலங்கள் என்ன வே . 


பொ : - யானை மீதமாந்து போரைத் தொடங்கிய ( அரக்க ) வீரர் 
களின் தோள்கள் , பிடித்துள்ள வாள்களோடும் வேல்களோடும் 
( இற்றுப் ) பெரிய பாம்புகளைப் போன்று ( தரையில் ) துடித்தன ; (சின 
மிகுதியால் ) மடித்த வாயினையுடைய ( அவர்தம் ) செந்நிறத் தலைத் 
தொகுதிகள் , வானிடத்தே மின்னலோடு கூடித் தோன்றிய இடிகள் 
தாக்கிய விடத்துப் பிளந்து சிதறிய பெரிய மலைச் சிகரத் தொகுதிகளைப் 
போன்று ( நிலத்திற் ) புரண்டன . 


கு : - யானைமீது இருந்து போர் தொடங்கு சூராதம் தோள்கள் , 
பிடித்த வாள்கள் வேல்களோடு (இற்று , ) பேர் அரா எனத் துடித்த 
எனவும் , ( அவர்தம் ) மடித்த வாய செந்தலைக் குலம் , வானின் மின் 
இடித்த வாயின் இற்ற மாமலைக் குலங்கள் என்னப் புரண்ட எனவும் 
இயைத்துப் பொருள் கொள்க . மடித்த வாய - மடித்த வாயினை 
யுடைய . வாய என்னும் பெயரெச்சம் தலைக்குலம் என்னும் பெயர் 
கொண்டு முடிந்தது . தலைக்குச் செம்மை செந்நிறக் குஞ்சியால் ஆயது . 
உவமையிடத்தே வந்த இறுதல் வினை பொருளிடத்தும் வருவித் 
துரைக்கப்பட்டது . 

( 94) 


9630 


கோர வாளி சீயமீளி 

கூளியோடு ஞாளியுங் 
போர வாளி னோடு தேர்க 

ணூறு கோடி பொன்றுமால் 
நார வாளி ஞாலவாளி 

ஞானவாளி நாந்தகப் 
பாரவாளி வீர வாளி 

யேக வாளி பாயவே . 


கோர ஆளி , சீயம் , மீளி, 

கூளியோடு , ஞாளியும் , 
போர வாளினோடு தேர்கள் 

நூறு கோடி பொன்றுமால் .- 


476 


யுத்த காண்டம் 


நார ஆளி , ஞால ஆவி , 

ஞான ஆளி , நாந்தகப் 
பார வாளி , வீர ஆளி , 

ஏகவாளி பாயவே . 


வாட் 


பொ : - உயிர்களை ஆள்பவனும் உலகினை ஆள்பவனும் மெய்யுணர் 
வினை ஆள்பவனும் நாந்தகம் என்னும் பெருமையுடைய 
படையினை ஆள்பவனும் வீரத்தினை ஆள்பவனும் ஆகிய இராமனது 
ஓ 7 அம்பு சென்று பாய்வதனால் , கொடுமையுடைய யாளியும் சிங்கமும் 
வலிய பேயுடன் நாயும் பொருதலையுடைய ஆள்களோடு தேர்கள் 
நூறு கோடியும் அழிந்தொழிந்தன . 


- 


கு :- கோரம் - கொடுமை . சீயம் - சிங்கம் . மீளி - வன்மை . கூளி - 
பேய் . ஞாவி - நாள் . ஆளி முதலியன அரக்கர் தேரிற் கட்டப்பட்ட 
விலங்குகள் . போர - பொருதலையுடைய . ஆள் - காலாள் . 

நார 
ஆளி - உயிர்தோறும் அந்தரியாமியாய் நின்று ஆள்பவன் . நாரம் 
உயிர் . ஞால ஆளி - உலகினை ஆள்பவன் . ஞான ஆளி - ஞானமே 
திருமேனியாகக் கொண்டு ஆள்பவன் . நாந்தகப் பாரவாளி- நாந்தகம் 
என்னும் பெருமை வாய்ந்த வாட்படையை யுடையவன் . வீரவாளி 
வீரத்தினை ஆள்பவன் . இவை இராமன் என்னும் ஒரு பொருள்மேல் 
அடுக்கிவந்த பல பெயர்கள் . ஏகவாளி பாய , நூறுகோடி பொன்றும் 
என இராம பாணத்தின் பேராற்றலைப் புலப்படுத்தியவாறு காண்க . 
ஏகவாளி - ஓரம்பு . 

( 95 ) 


9531 


ஆழி பெற்ற தேர ழுந்து 

மாள ழுந்து மாளொடும் 
சூழி பெற்ற மாவ ழுந்தும் 

வாசி யுஞ்சு ரிக்குமால் 
பூழி பெற்ற வெங்க ளங்கு 

ளம்ப டப்பொ ழிந்துபே 
ரூழி பெற்ற வாழி யன்ன 

சோரி நீரி னுள்ளரோ. 


ஆழி பெற்ற தேர் அழுந்தும் ; 

ஆள் அழுந்தும் , ஆளொடும் 
சூழி பெற்ற மா அழுந்தும் ; 

வாசியும் சுரிக்குமால் 


மூலபல வதைப் படலம் 


477 


பூழி பெற்ற வெங்களம் 

குளம்படப் பொழிந்த பேர் 
ஊழி பெற்ற ஆழி அன்ன 

சோரி நீரினுள் அரோ . 


பொ : - புழுதி பெற்ற வெவ்விய போர்க்களம் குளமாந் தன்மை 
யடையச் சொரிந்த பேரூழிக் காலத்து உண்டாகிய கடல் போன்ற 
குருதி வெள்ளத்தினுள்ளே சக்கரங்களை யுடைய தேர்கள் அழுந்தின ; 
காலாட் படை யழுந்தின ஆட்களுடன் முகபடாத்தை யுடைய 
யானைகள் அழுத்தின ; குதிரைகளும் சுழிப்பட்டு அழுந்தின . 


ஆழி - சக்கரம் . ஆள் - காலாட் படை . ஆழி பெற்ற மா 
என்றது பானையினை . பூதி - புமுதி . அரோ , அசை . 

( 96 ) 


9531 


இன்னவா றிராம னெய்து சேனைவெள்ளம் யாவையும் 
சின்ன பின்ன மாக நீறு செய்தல் கண்டு திருகியே 
மின்னுவா ளரக்கர் வெள்ளம் எண்ணில் கோடி வெய்தினின் 
வன்னி மூடு மந்தகாரம் என்னவந்து சுற்றினார் . 


b வானின் மீ தனந்த கோடி மாய வஞ்சர் மண்டினார் 

ஆளை மீதனந்த கோடி படலரக்க ரண்மினார் 
சோகனமேக மொத்தனந்த கோடி தீயா சுற்றினார் 
மீன வேலை யொத்தனந்த கோடி வஞ்சர் மேவினார் . 


9532 


அற்று மேலெழுந்த வன்சி 

ரங்க டம்மை பண்மிமேல் 
ஒற்று மென்ன வங்கு மிங்கும் 

விண்ணுளோ ரொதுங்குவார் 
சுற்றும் வீழ்த லைக்கு லங்கள் 

சொல்லு கல்லின் மாரிபோல் 
எற்று மென்று பாரி னெங்கும் 

வாழுவா ரிரங்குவார் . 


அற்று மேல் எழுந்த வன் 

சிரங்கள் தம்மை அண்மி , மேல் 
ஒற்றும் என்ன அங்கும் இங்கும் 

விண்ணுளோர் ஒதுங்குவார் 


198) 


யுத்த காண்டம் 


சுற்றும் வீழ் தலைக் குலங்கள் 

சொல்லு கல்லின் மாரிபோல் 
எற்றும் என்றும் , பாரின் எங்கும் 

வாழுவார் இரங்குவார் . 


பொ : - ( இராமனது அம்பினால் ) அறுபட்டு மேலே சென்ற ( அரக் 
கருடைய ) வலிய தலைகள் தம்மை நெருங்கித் தம் உடம்பின் மேல் 
தீண்டுவன என்று அஞ்சி வானிடத்தே யுள்ள தேவர்கள் அங்கும் 
இங்கும் ஒதுங்கிச் செல்வாராயினர் . சுற்றிலும் வீழ்கின்ற தலைத் 
தொகுதிகள் சொல்லப்படும் கல் மழையைப் போன்று ( தம்மைத் ) 
தாக்கும் என்று எண்ணி பூமியில் எவ்விடத்தும் வாழ்பவர்கள் வருந்து 
வாராயினர் . 


கு :- இராம பாணத்தால் துண்டிக்கப்பட்டு வானத்திலும் மண் 
ணிலும் சென்று வீழும் அரக்கா தலைகளைக் கண்டு வானோரும் மண் 
-ணோரும் அஞ்சி நடுங்கினர் என்பதாம் . ஒற்றுதல் - தீண்டுதல் . எற்று 
தல் - தாக்குதல் . 

( 97 ) 


9533 


மழைத்த மேகம் வீழ்வ தென்ன 

வான மானம் வாடையின் 
சுழித்து வந்து வீழ்வ தென்ன 

மண்ணின் மீது துன்னுமால் 
அழித்தொ டுங்கு கால மாரி 

யன்ன வாளி யோளியால் 
விழித்தெழுந்து வானி னூடு 

மொய்த்த பொய்யர் மெய்யெலாம் , 


மழைத்த மேகம் வீழ்வது என்ன , 

வான மானம் வாடையின் 
சுழித்து வந்து வீழ்வது என்ன , 

மண்ணின் மீது துன்னுமால் 
அழித்து ஒருங்கு கால மாரி 

அன்ன வாளி ஒளியால் , 
விழித்து எழுந்து , வானினூடு 

மொய்த்த பொய்யர் மெய் எலாம் . 


பொ : - ( உயிர்களை யெல்லாம் ) அழித்து ( உலகம் ) ஒடுங்குதற்குக் 
காரணமா யமைந்த ஊழிக் காலத்துப் பெரு மழையினை ஒத்த ( இராம 


மூலபல வதைப் படலம் 


479 


பிரான் சொரிந்த ) அம்புகளின் தொகுதியால் ( தாக்கப்பட்டுச் ) செய்வ 
தறியாது விழித்து மேற்சென்று ஆகாயத்தின்கண் நெருங்கிய 
பொய்ம்மையாளராகிய அரக்கருடைய உடல்கள் யாவும் , மழை 
பொழியுந் தன்மையைக் கொண்ட கருமேகங்கள் வீழ்வன போலவும் , 
வானிடத்தே செல்லும் விமானங்கள் கடுங் காற்றாற் சுழித்தடிக்கப் 
பட்டு வந்து வீழ்வன போலவும் மண்ணின் மீது நெருங்கி வீழ்ந்தன . 


கு : - மழைத்த - மழை பெய்யுந் தன்மையை யுடைய ; மழை 
என்னும் பெயரடியாகப் பிறந்த குறிப்பு வினைப் பெயரெச்சம் . வானி 
டத்தே மொய்த்த பொய்யர் மெய்யெலாம் , மழைத்த மேகம் வீழ்வ 
என்ன வான மானம் வாடையிற் சுழித்து வந்து வீழ்வ என்ன மண் 
ணின் மீது துன்னும் என முடியும் . பொய்யர் என்றது பொய்ம்மை 
யாளராகிய அரக்கர்களை . மானம் - விமானம் ; முதற்குறை . வாடை - 
கடுங்காற்று . துன்னும்- நெருங்கும் . வாளி ஒளி - அம்பின் தொகுதி . 


அரக்கர்கள் கடும் போர் புரிதல் 


9534 
* 


தெய்வ நெடும் படைக்கலங்கள் விடுவர்சிலர் 

சுடுகணைகள் சிலையிற் கோலி 
எய்வர்சில ரெறிவர்சில ரெற்றுவர்சுற் 

றுவர்மலைகள் பலவு மேந்திப் 
பெய்வர்சிலர் பிடித்து மெனக் கடுத்துறுவர் 

படைக்கலங்கள் பெறாது வாயால் 
வைவர் சிலர் தெழிப்பர் சிலர் வருவர்சிலர் 

திரிவர்சிலர் வயவர் மன்னோ. 


தெய்வ நெடும் படைக் கலங்கள் விடுவர்சிலர் ; 

சுடுகணைகள் கிலையில் கோலி , 
எய்வர் சிலர் ; எறிவர் கிலா ! 

எற்றுவர் , மலைகள் பலவும் ஏந்திப் 
பெய்வர் சிலர் ; பிடித்தும் எனக் கடுத்து உறுவர் ; 

படைக்கலங்கள் பெறாது , வாயால் , 
வைவர் சிலர் ; தெழிப்பர் சிலர் ; 

திரிவர் சிலா- வயவர் மன்னோ. 


பொ : - ( அரக்க ) வீரர்களிற் சிலர் , தெய்வத் தன்மை யுடைய 
நீண்ட ஆயுதங்களை ( இராமன் மேற் ) செலுத்துவர் ; சிலர் , சுட்டெரிக் 


480 


யுத்த காண்டம் 


குந்தன்மைய வாகிய அம்புகளை வில்லிற் பொருத்தி வளைத்து எய்வர் ; 
சிலா , ( எறிதற்குரிய படைகளை ) வீசி எறிவர் , சிலர் மலைகள் பலவற்றை 
யும் ஏற்றிச் சுற்றித் தாக்கு பவராகிப் பொழிவர் ; ( இராமனை வளைத் 
துப் ) பிடிப்போம் என்று விரைந்து அணுகுவர் ; சிலா ( இராமன் 
எய்தற்குரிய ) ஆயுதங்களைப் பெறாது , வாயினால் ( அவன் ) வைது 
ரைப்பர் ; சிலர் அதட்டுவர் ; சிலர் எதிர்த்து வருவர் ; சிலா ( பரபரப் 
புடைபராகி எவ்விடத்தும் ) திரிவர் . 


கு : - தம் சேனையினை அம்பு எய்து கொல்லும் இராமனை எதிர்த்து 
அரக்கர்கள் மேற்கொண்ட செயல்களை விரித்துரைக்கும் முறையில் 
அமைந்தன இதுவும் அடுத்த செய்யுளும் . வயவர் சிலா என இயையும் . 
மன் ஓ என்பன அசை .. 

( 99 ) 


9535 


ஆர்ப்பர்பல ரடர்ப்பர்பல ரடுத்தடுத்தே 

படைக்கலங்க ளள்ளி யள்ளித் 
தூர்ப்பர்பலர் மூவிலைவே றுரப்பர்பலர் 

கரப்பர்பலர் சுடுதீத் தோன்றப் 
பார்ப்பர்பலர் நெடுவரையைப் பறிப்பர்பலர் 

பகலோனைப் பற்றிச் சுற்றுங் 
கார்ப்பருவ மேகமென வேகநெடும் 

படையரக்கர் கணிப்பி லாதார் . 


- 


ஆர்ப்பர் பலர் ; அடர்ப்பர் பலர் ; அடுத்து அடுத்தே 

படைக் கலங்கள் அள்ளி அள்ளித் 
தூர்ப்பர் பலர் மூவிலைவேல் துரப்பா பலர் ; 

கரப்பர் பலர் ; சுடுதீத் தோன்றப் 
பார்ப்பா பலா ; நெடு வரையைப் பறிப்பா பலா ; 

பகலோனைப் பற்றிச் சுற்றும் 
கார்ப் பருவ மேகம் என , வேக நெடும் 

படை அரக்கர் கணிப்பு இலாதார் . 


பொ ! - பகல் செய்வானாகிய சூரியனைத் தொடாந்து சூழ்ந்து 
மறைக்கும் கார்காலத்து மேகங்களைப் போல , விரைந்து தாக்கும் 
நீண்ட படைக் கலங்களையுடைய எண்ணிலாதவராகிய அரக்கர்களில் 
யலர் , ( இராமனை எதிர்த்துப் ) போர் ஆரவாரஞ் செய்வர் ; பலர் பொரு 
தற்கு நெருங்குவர் ; பலர் அடுத்தடுத்து ஆயுதங்களை அள்ளிச் 
சொரிந்து நிரப்புவர் ; பலா , மூவிலைச் சூலத்தைச் செலுத்துவா ; பலா , 


மூலபல வதைப் படலம் 


481 


( தம் மீது இராமபாணம் படாதபடி ) மறைந்திடுவர் ; பலர் , ( தம் 
கண்களில் ) வெவ்விய நெருப்பு வெளிப்பட ( இராமனை வெகுண்டு ) 
நோக்குவர் ; பலா , ( இராமன் மேல் எறிதற்கு ) நெடிய மலைகளைப் பறித் 
தெடுப்பர் . 


கு : - பகலோன் - பகற் பொழுதினைச் செய்வோன் ; சூரியன் . 
பகல் செய்வான் (கானல்வரி ) என்றார் இளங்கோவடிகளும் . தனி 
யனாய் நின்ற இராமனைச் சூழ்ந்து மறைத்துக்கொண்ட கருமேனியின 
அராகிய ரக்கர்களுக்கு ஞாயிற்றை மறைத்துச் சூழ்ந்த கார்ப்பருவ 
மேகம் உவமை . கணிப்பு இலாதார் - எண்ணில்லாதவர்கள் . ( 100 ) 


இராமன் அரக்கர் படைகளை வென்று மேம்படுதல் 


9536 


எறிந்தனவு மெய்தனவு மெடுத்தனவும் 

பிடித்தனவும் படைக ளெல்லாம் 
முறிந்தனவெங் கணைகள்பட முற்றினசுற் 

றின தேரு மூரி மாவும் 
நெறிந்தனகுஞ் சிகளோடு நெடுந்தலைக 

ளுருண்டனபேரிருளி னீங்கிப் 
பிரிந்தன்னவெய் யவனென்னப் பெயர்ந்தனன்மீ 

துயர்ந்ததடம் பெரிய தோளான் . 


எறிந்தனவும் , எய்தனவும் , எடுத்தனவும் , 

பிடித்தனவும் , படைகள் எல்லாம் 
முறிந்தன , வெங்கணைகள்பட ; முற்றின , 

சுற்றின தேரும் , மூரிமாவும் ; 
நெறிந்தன குஞ்சிகளோடும் நெடுந்தலைகள் 

உருண்டன ; பேர் இருளின் நீங்கி , 
பிறிந்தனன் வெய்யவன் என்னப் பெயர்ந்தனன் - மீது 

உயர்ந்த தடம் பெரிய தோளான் . 


பொ ! - ( அரக்கர்கள் ) எறிந்தவைகளும் எய்தவைகளும் ( மீளவும் 
விடுதற்கு ) எடுத்தவைகளும் ( கையிற் ) பிடித்தவைகளும் ஆகிய படைக் 
கலங்கள் யாவும் , ( இராமன் ஏவிய ) வெம்மைமிக்க அம்புகள் படுத 
லால் முறிந்தன ; ( இராமனைச் ) சூழ்ந்து வளைத்துக்கொண்ட தேர்களும் 
வலிய யானைகளும் அழிந்தன ; நெறிப்புற்ற மயிர் முடியுடனே ( அரக்க 
ருடைய ) நெடிய தலைகள் ( அறுபட்டுத் தரையில் ) உருண்டன . மேல் 

31 


482 


யுத்த காண்டம் 


உயர்ந்து வளர்ந்து நீண்ட பெரிய தோள்களையுடையவனாகிய 
இராமன் , வெம்மையுடைய கதிரவன் பேரிருளினின்றும் நீங்கினன் 
என்னும்படி ( அவ் வரக்கர் 

( அவ் வரக்கர் கூட்டத்தை நீங்கி ) வெளிப்பட்டுத் 
தோன்றினன் . 


கு : எறிந்தன என்றது , அணுகி நின்று வீசியனவாகிய வேல் 
சூலம் முதலிவவற்றை . எய்தன என்றது வில் நாணில் தொடுத்த 
எய்யப்பட்டனவாகிய அம்புகளை . மூரிமா என்றது , வலிமிக்க விலங் 
காகிய யானையினை . வெய்யவன் பேரிருளின் நீங்கிப் பிரிந்தனன் 
என்ன , மீதுயர்ந்த தடம் 

பெரிய தோளான் 

பெயர்ந்தனன் 
என்க . 

( 101 ) 


சுவடி 52 - ல் கீழ்க்கண்ட பாடல் காணப்படுகிறது . 


9536 


a 


அடல் வார்சிலை யமலன் சொரி கனல் வெங்கணை கதுவி 
தொடர் போர்வய நிருதக்கடல் கவரும்படி யருக 
படுமா றயல் வருதீயவர் பலகோடியா பலரும் 
சுடரேறிய படைமாரிகள் சொரிந்தார் புடை வளைந்தார் . 


இராமபாணத்தின் செயல் 


9537 


சொல்லறுக்கும் வலியரக்கர் தொடுகவசந் 

துகள் படுக்குந் துணிக்கும் யாக்கை 
வில்லறுக்குந் தலையறுக்கு மிடலறுக்கு 

மடலறுக்கு மேன்மேல் வீசும் 
கல்லறுக்கு மரமறுக்குங் கையறுக்குஞ் 

செரியமள்ளர் கமலத் தோடு 
நெல்லறுக்குந் திருநாட னெடுஞ்சரமென் 

றாலெவர்க்கு நிற்க லாமோ . 


சொல் அறுக்கும் வலி அரக்கர் , தொடுகவசம் 

துகள்படுக்கும் ; துணிக்கும் யாக்கை ; 
வில் அறுக்கும் ; தலை அறுக்கும் ; மிடல் அறுக்கும் ; 

அடல் அறுக்கும் ; மேல் மேல் வீசும் 
கல் அறுக்கும் : மரம் அறுக்கும் ; கை அறுக்கும் ! 

கமலத்தோடு செய்ய மள்ளர் 
நெல் அறுக்கும் திருநாடன் நெடுஞ்சரம் என்றால் , 

எவர்க்கும் நிற்கலாமோ ? 


மூலபல வதைப் படலம் 


483 


பொ ! - உழவர்கள் வயலிடத்தே யுள்ள தாமரைகளுடன் நெற் 
கதிர்களை அரியும் செல்வ வளம் பொருந்திய ( கோசல ) நாட்டினையுடை 
வானாகிய இராமன் ஏவிய அம்பு , சொல்ல வொண்ணாத வன்மை 
யுடைய அரக்கர்கள் பூண்ட கவசத்தினைப் பொடியாக்கும் ; ( அவர்தம் ) 
உடம்பினைத் துண்டிக்கும் ; வில்லினைத் துண்டிக்கும் ; தலைகளை அறுத் 
துத் தள்ளும் ; வலிமையை ஒழிக்கும் ; போர்த் திறமையை அழிக்கும் ; 
( அன்னோர் ) மேன்மேல் எடுத்து வீசும் மலைகளைப் பிளக்கும் ; மரத் 
தினைத் துண்டிக்கும் ; ( அவற்றைத் தாங்கிய ) கைகளை யறுக்கும் 
என்றால் , எவர்க்காயினும் ( அவ் இராமபாணத்தை ) எதிர்த்து நிற்க 
இயலுமோ ? 


கு : - சொல் 


அறுக்கும் வலி - சொல்லால் எடுத்துரைக்க 
ஒண்ணாத பெருவன்மை ; மந்திரமாகிய ஆணைச் சொல்லின் ஆற்றலைத் 
தடுக்கும் வன்மை எனினும் அமையும் . மள்ளர் , செய்ய கமலத்தோடு 
நெல்லறுக்கும் திருநாடன் என்றது , மருத வளமிக்க கோசல நாட் 
டுக்கு மன்னனாகிய இராமபிரானை . மள்ளர் - உழவர் . நெடுஞ்சரம் - 
நீண்ட அம்பு . நெடுஞ்சரம் , கவசம் துகள்படுக்கும் யாக்கை துணிக் 
கும் , வில் அறுக்கும் . .கை அறுக்கும் என்றால் , எவர்க்கும் நிற்கலாமோ 
என இயையும் . ஓகாரம் , எதிர்மறை . இது , சொற்பொருட் பின் 
வருநிலை என்னும் அணி . 


. 


சுவடி 52- ல் கீழ்க்கண்ட பாடல் காணப்படுகின்றது . 


9537 


a 


கோல் பொத்திய நெடுநாணினில் 

கோமான் தொடை நெகிழ 
மேல் பொத்திய நிருதக் குலம் 

வேலேடுடன் விளிய 
தோல் பொத்திய வுயிர் யாவையும் 

தொடக்கத்துடன் மடிய 
கால் பொத்திய கையொத்தன 
காகுத்தன் வெங்கணையால் . 


கவிக்கூற்று 


9538 


காலிழந்தும் வாலிழந்துங் கையிழந்துங் 

கருத்திழந்தும் பருமக் கட்டின் 
மேலிழந்தும் மருப்பிழந்தும் விழுந்தன வென் 

குநரல்லால் வேலை யன்ன 


484 


யுத்த காண்டம் 


மாலிழந்து மழையனைய மதமிழந்து 

வலியிழந்து மடை போல் வந்த 
தோலிழந்த தொழிலொன்றுஞ் சொல்லினா 

ரில்லைநெடுஞ் சுரர்க ளெல்லாம் . 


கால் இழந்தும் , வாழ் இழந்தும் , கை இழந்தும் , 

கழுத்து இழந்தும் , பருமக் கட்டின் 
மேல் இழந்தும் , மருப்பு இழந்தும் விழுந்தன , 

என்குநர் அல்லால் , வேலை அன்ன 
மால் இழந்து , மழை அனைய மதம் இழந்து , 

வலி இழந்து , மலைபோல் வந்த 
தோல் இழந்த தொழில் ஒன்றும் சொல்லினார் 

இல்லை - நெடுஞ்சுரர்கள் எல்லாம் . 


பொ : - பெருமைபெற்ற தேவர்கள் எல்லோரும் , மலை போல் 
வந்த யானைகள் , ( இராமபாணத்தால் ) கால்களை இழந்தும் 

வாலை 
இழந்தும் கையினை இழந்தும் கழுத்தினை இழந்தும் தம் மீதுள்ள தவி 
சாகிய அம்பாரியினை இழந்தும் தந்தங்களை இழந்தும் வீழ்ந்தன என்று 
கூறுகின்றார்களே பன்றி , அவ்யானைகள் ( இராமபாணம் பட்ட 
அளவில் ) கடலை யொத்த மதக்களிப்பினை இழந்து , மழையினை யொத் 
தும் மதநீர் வற்றி ( மனத்திலுள்ள ) வெ தளியினை நீங்கிச் செயல் 
இழந்த தன்மையினைச் சிறிதும் அறிந்து கூறினார்களில்லை . 

கு ! - நெடுஞ்சுரர்கள் எல்லாம் , மலை போல் வந்த தோல் , கால் 
இழந்தும் ... மருட்பு இழந்தும் விழுந்தன என்குநர் அல்லால் , ‘ வேலை 
அன்ன மால் இழந்து , மதம் இழந்து , கதம் இழந்து தொழில் இழந்த 
ஒன்றும் சொல்லினார் இல்லை என இயைத்துரைக்க . தோல்- யானை . 
இராமபாணத்தால் யானைசள் துணிபட்டு வீழ்ந்தமை கூறிய தேவர் 
களும் தமக்குக் கட்புலனாகிய யானையின் உடலழிவின் விரித்துக் 
கூறியதன்றி , அவ்யானைகளின் மறவுணர்வாகிய வீரம் விரைவில் 
அழிந்த செய்தியினைச் சிறிதும் உய்த்துணர்ந்து கூறினாரல்லர் என்ப 

( 103 ) 
பலகோடிகளாய் வந்த நால்வகைச் சேனையும் 

இராமன் ஒருவனாகவே பொருது வெல்லுதல் 
9539 வேல் செல்வன சதகோடிகள் 

விண்மேனிமிர் விசிகக் 
* 

கோல் செல்வன சதகோடிகள் 

கொலை செய்வன மலையத் 


தாம் . 


மூலபல வதைப் படலம் 


485 


தோல் செல்வன சதகோடிக 

டுரகந்தொட ரிரதக் 
--கால் செல்வன சதகோடிக 

ளொரு வன்னவை கடிவான் . 


வேல் செல்வன சத கோடிகள் ; 

விண்மேல் நிமிர் விசிகக் 
கோல் செல்வன சதகோடிகள் ; 

கொலை செய்வன மலைய , 
தோல் செல்லன சதகோடிகள் : 

துரகம் தொடர் இரதக் 
கால் செல்வன சதகோடிகள் ; 

ஒருவன் , அவை கடிவான் . 


பொ : - ( அரக்கர்களால் எய்யப்பட்டு இராமன் மேற் ) செல்வன 
வாகிய வேல்கள் நூறு கோடி அளவின ; வானத்தின் மேல் நிமிர்ந்து 
செல்வனவாகிய விசிகம் என்னும் அம்புகள் நூறு கோடி அளவின ; 
கொல்லுந் தொழிலைச் செய்வனவாய்ப் பொருதற்குச் செல்வனவாகிய 
-யானைகள் 

நூறுகோடி அளவின ; குதிரைகள் பூட்டப் பெற்றுத் 
தொடரும் தேர்க்கால்கள் செல்வன நூறு கோடி அளவின ; ( இராமன் ) 
ஒருவனே அவை எல்லாவற்றையும் ( தன் அம்பினால் ) விலக்கி நீக்கு 
வானாயினான் . 


கு : - சதம் - நூறு . கோல் - அம்பு . மலைதல் - பொருதல் . தோல் - 
யானை . துரகம் - குதிரை . கடிதல் - விலக்குதல் . 

( 104 ) 


இச் செய்யுளுக்குப்பின் 41 என்னும் குறியீடுள்ள அச்சுப்புத்தகத் 
தில் பின்வரும் செய்யுள் 

செய்யுள் மிகைப் பாடலாகக் காட்டப் பெற் 
றுள்ளது : 


9539 a கோல் பொத்திய நெடுநாணினிற் கோமான் தொடை நெகிழ 

மேல் பொத்திய நிருதக் குலம் வேரோடுடன் விளியத் 
தோல் பொத்திய வுயிர்யாவையும் தொடக்கற்றுடன் மடியக் 
கால் பொத்திய கையொத்தன காகுத்தன் வெங் கணையால் . 


9540 


ஒருவில்லியை யொருகாலையி 

னுலகேழையு முடற்றும் 
பெருவில்லிகண் முடிவில்லவர் 

சரமாமழை பெய்வார் 


486 


யுத்த காண்டம் 


பொருவில்லவர் கணைமாரிகள் 

பொடி யாம்வகை பொழியத் 
திருவில்லிக டலைபோய் நெடு 

மலைபோலுடன் சிதைவார் . 


ஒரு வில்லியை , ஒரு காலையின் , உலகு ஏழையும் உடற்றும் 
பெரு வில்லிகள் , முடிவு இல்லவர் , சரமாமழை பெய்வார் ! 
பொரு வில்லவர் சணை மாரிகள் பொடியாம் வகை பொழிய , 
திருவில்லிகள் தலைபோய் நெடுமலைபோல் உடல் சிதைவார் . 


பொ : - ஏழுலகங்களையும் வருத்துகின்ற பெரிய வில் வீரர் 
களாகிய முடிவில்லாத அரக்கர்கள் , ( இராமனாகிய ) ஒரு வில் வீரனைக் 
குறித்து ஒரே சமயத்தில் அம்பாகிய பெருமழையைச் சொரிவார்கள் ; 
பொருதற் றொழிலையுடைய வில் வீரர்களாகிய அவர்களுடைய அம்பு 
மழைகள் பொடிபட்டுச் சிதறும்படி ( இராமன் அம்புகளைச் ) சொரித 
லால் , நற்பேறில்லாத அரக்கர்கள் தலையறுபட்டு நெடியமலை போன்று 
உடல் சிதைந்து விழுவார்கள் . 


கு : - ஒரு வில்லி - ஒரு வில் வீரன் ; என்றது , வில்லேந்தி ஒருவனாய் 
நின்ற இராமனை . உலகு ஏழையும் உடற்றும் பெரு வில்லிகள் , முடி 
வில்லவர் , பொரு வில்லவர் , திருவில்லிகள் என்றது அரக்கர்களை . திரு 
விலிகள் எனற்பாலது சந்தவின்பங் குறித்துத் திருவில்லிகள் என 
ஒற்று மிக்கது . திருவிலிகள் - நற்பேறு (பாக்கியம் ) இல்லாதவர்கள் . 


9541 


நூறாயிர மதயானையின் வலியோரென நுவல்வோர் 
மாறாயின ரொரு கோல்பட மலைபோலுடன் மறிவார் 
ஆறாயிர முளவாகுவ வழிசெம்புன லவைபுக் 
கேறாதெறி கடல் பாய்வன சினமால்கரி யினமால் 


நூறாயிர மதயானையின் வலியோர் என நுவல்வோர் , 
மாறு ஆயினர் , ஒரு கோல் பட , மலைபோல உடல் மறிவார் ; 
ஆறு ஆயிரம் உள ஆகுவ அழி செம்புனல் ; அவைபுக்கு 
ஏறாது எறிகடல் பாய்வன , சின மால் கரி இனமால் . 


பொ : - மதம் பொருந்திய நூறு 

யானைகளின் வலியினையுடை 
யவர் என்று கூறத்தக்கவராகிய அரக்கர் ( இராமனது ) ஓரம்பு அளவில் 


மூலபல வதைப் படலம் 


487 


( கும் வன்மை நிலை ) மாறுபட்டவராய் (உயிர் நீங்கி ) மலை போல் 
உடம்பு விழப் பெற்றனர் . ( அவர்களது உடம்பு ) அழிதலால் உண் 
டாகிய சிவந்த இரத்த ஆறுகள் ஆயிரக்கணக்கினவாகப் பெருகித் 
தோன்றின . வெகுளியும் மதக்களிப்பு முடைய யானைக் கூட்டங்கள் 
அவ் ஆறுகளிலே புகுந்து ( நீந்திக் ) கரையேற மாட்டாது அலைகள் 
மறியும் கடலிற் பாய்வன வாயின . 


இட்சம் 


கு : - மூலச் சேனையிலுள்ள அரக்கர் ஒவ்வொருவரும் 
யானைகளின் வலியனைத்தையும் ஒரு சேரப் பெற்றவர்கள் என்பார் 
நூறாயிர மத யானையின் வலியோர் என்றார் . என நுவல்வோர் - 
என்று கூறத்தக்கவர்; ஒரு கோல்பட மாறாயினர் என்க . ஒருகோல் - 
ஓரம்பு . மாறாதல் - முன்னைய வன்மை நிலையின் நீங்கி மெலிதல் . அழி 
செம்புனல் ஆறு ஆயிரம் உள வாகுவ ; சினமால்கரி அவைபுக்கு ஏறாது 
எறிகடல் பாய்வன என்க . 

( 106 ) 


9542 


மழுவற்றுகு மலையிற்றுகும் 

வளையற்றுகும் வயிரத் 
தெழுவற்றுகு மிலையற்றுகு 

மயிலற்றுகு மெறிவேல் 
பழுவற்றுகு மதவெங்கரி 

பரியற்றுகு மிரதக் 
குழுவற்றுகு மொருவெங்கணை 

தொடைபெற்றதோர் குறியால் . 


மழு அற்று உகும் ; மலை அற்று உகும் 

வளை அற்று உகும் , வயிரத்து 
எழு அற்று உகும் இலை அற்று உகும் 

அயில் அற்று உகும் எறிவேல் 
பழு அற்று உகும் , மத வெங் கரி ; 

பரி அற்று உகும் ; இரதக் 
குழு அற்று உகும் ; - ஒரு வெங்கணை 

தொடை பெற்றது ஓர் குறியால் . 


பொ ; - ( இராமன் எய்த ) ஒப்பற்ற வெம்மை மிக்க அம்பானது 
( தான் ) தொடுக்கப் பெற்றதாகிய ஒரு குறியால் , ( அரக்கர் வீசிய ) 
மழுப்படை அறுபட்டுச் சிதறும் ; மலை பொடிபட்டுச் சிதறும் , வளை 
அறுபட்டுச் சிதறும் ; திண்ணிய எழு என்னும் படை துணிக்கப்பட்டுச் 


488 


யுத்த காண்டம் 


சிதறும் ; மதமுடைய கொடிய யானை விலா வெலும்பு முறிந்து விழும் 
தேர்த் தொகுதிகள் துணிபட்டுச் கிதறும் . 


கு : - ஒரு வெங்கணை தொடை பெற்றது ஓர் குறியால் , மழு 
அற்று உகும் ...... இரதக் குழு அற்று உகும் என முடியும் . இராமன் 
தனது வில்லில் ஒரு முறை தொடுத்து ஏவிய ஒரே இலக்கினால் அரக்கர் 
வீசிய மழு வளை எழு வேல் ஆகிய படைக் கலங்கள் யாவும் துண்டிக்கப் 
பட்டுச் சிந்தின ; யானைகள் விலா வெலும்பு முறிந்து வீழ்ந்தன ; 
குதிரைகள் உடல் துண்டிக்கப்பட்டு இறந்தன ; தேர்த் தொகுதிகள் 
சிதைந்து பொடியாயின என்பதாம் . 

( 107 ) 


அரக்கர் பலரும் போரில் இறத்தல் 


9543 


ஒருகாலையி னுலகத்துறு 

முயிர்யாவையு முண்ண 
வருகாலனு மவன்றூதரு 

நமன்றானுமவ் வரைப்பின் 
இருகாலுடை யவர்யாவருந் 

திரிந்தாரிளைத் திருந்தார் 
அருகாயிர முயிர்கொண்டுத் 

மாறேகல ரயர்ந்தார் . 


ஒருகாலையின் , உலகத்து உறும் 

உயிர் யாவையும் உண்ண 
வருகாலனும் , அவன் தூதரும் , 

நமன் தானும் , அவ் வரைப்பின் 
இரு கால் உடையவர் யாவரும் 

திரிந்தார் இளைத்திருந்தார் ; 
அருகு ஆயிரம் உயிர் கொண்டு தம் 

ஆறு ஏகலர் அயர்ந்தார் . 


பொ : - உலகத்திலே பொருந்திய உயிர்கள் எல்லாவற்றையும் 
ஒரு காலத்திலே உண்ணும் வன்மையுடன் வருகின்ற கூற்றுவனும் 
அவனுடைய தூதர்களும் ( அவர்களை ஏவல் கொள்ளும் தரும் 
ராசனாகிய ) இயமனும் ஆகிய பாவரும் அப் போர்க் களத்தின் இரு கால் 
களையுடையவராய் ( எங்கும் ஓடித் ) திரிந்தாராகி இளைப்புற்று ( த்தம் ) 


மூலபல வதைப் படலம் 


489 


அருகில் ( இறந்து வீழ்ந்துள்ள ) ஆயிரக் கணக்கின வாகிய உயிர்களைக் 
கவர்ந்து கொண்டு தம் வழி பிற் ( திரும்பிச் ) செல்ல முடியாதவர்களாகி 
( மனந் ) தளர்வுற்றனர் . 

கு !. காலன் - உயிர்களது விதியின் வழி நின்று காலம் பார்த்து 
வந்து உடம்பினின்றும் உயிரைப் பிரிக்கும் கூற்றுவன் . தூதர் - கூற்றுவ 
னுடைய பணியாளர் . நான் - கூற்றுவனை ஏவி உயிர் கவரும் கடமை 
மேற் கொண்ட இயமன் . கூற்றுவன் வேறு இயமன் வேறு என்பது , 


சாற்று நாளற்ற தென்று தருமராசற் காய்வந்த 
கூற்றினைக் குமைப்பர் போலும் ( 4-49-2 ) 


எனவரும் அப்பரடிகள் வாய் மொழியாலும் , தருமனும் மடங்கலும் 
பரிபாடல் ங . 8 ) எனவரும் தொடர்க்கு , தருமன் - யமன் . மடங்கல் - 
அவன் ஏவல் செய்யும் கூற்றம் எனப் பரிமேலழகர் எழுதிய உரை 
விளக்கத்தாலும் இனிது புலனாம் . அயர்தல் - மனஞ் சோர்ந்து தளர்தல் . 
இராமனது அம்பினாற் போர்க் களத்திற் பட்டு வீழ்ந்த எண்ணில்லாத 
அரக்கர் உயிர்களைக் கவாதற்கு வந்த கூற்றுவனும் தூதரும் இயமனும் 
தம் இரு கால்களால் எங்கும் ஓடித் திரிந்து இளைப்புற்றவராய்த் தம் 
அருகே பட்டு வீழ்ந்த ஆயிரக்கணக்கினராகிய உயிர்களை மட்டும் 
கவாத்து கொண்டு , தாம் வந்த வழியே திரும்பிச் செல்ல மாட்டாதவர் 
களாய் இளைப்புற்றிருந்து மனந்தளா வுற்றனர் என்பதாம் . ( 108 ) 


சுவடி 52 ல் கீழ்க்கண்ட பாடல்கள் காணப்படுகின்றன . 
9543 a அதுபோ தகல் வானில் மறைந்தருமாயை செய்யரக்கர் , 

எது போதினு மழிவற்றவர் இருள் வானுற மூடி 
சதகோடிகள் கணைமாரிகள் தானெங்கிலும் நிறைத்தார் , 
சதுமாமறை யமலனவை கடிந்தான் றழற்படையால் 


அமலன்விடு மனல் வெம்படை யடுவெம் பொறி சிதறி 
திமிலங் கொடு ககனம் செறி திறல் வஞ்சகர் புரியும் 
பிமரங்கெட வவர்தம் முடல் பிளவுண்டுயி ரழிய , 
அமரம்புகு மளவில்லவர் தமைவென்ற தோர் நொடியின் . 


9544 


போர்க்களத்தில் கவந்தங்கள் எழுந்து ஆடுதல் 
அடுக்குற்றன மதயானையு 

மழிதேர்களும் பரியும் 
தொடுக்குற்றன விசும்பூடுறச் 

சுமந்தோங்கின வெனினும் 


490 


யுத்த காண்டம் 


மிடுக்குற்றன கவந்தக்குல 

மெழுந்தாடலி னெல்லாம் 
நடுக்குற்றன பிணக்குன்றுக 

ளுயிர் நண்ணின வென்ன . 


அடுக்குற்றன , மதயானையும் , 

அழிதேர்களும் , பரியும் 
தொடுக்குற்றன விசும்பூடு உறச் 

சுமந்து ஓங்கின எனினும் , 
மிடுக்குற்றன கவந்தக்குலம் 

எழுந்து ஆடலின் எல்லாம் 
நடுக்குற்றன , பிணக் குன்றுகள் , 

உயிர் நண்ணின என்ன . 


பொ : - அடுக்காக வீழ்ந்த மதபானைகளும் அழிந்து சிதைந்த 
தேர்களும் குதிரைகளும் ( ஒன்றன் மேலொன்று ) தொடுத்தகப் 
பொருந்தியனவாய் வானத்தின்கண் மிகுதியாகச் சுமந்து 
மோலாங்கினவாயினும் , வன்மை மிக்கனவாகிய கவந்தத் தொகுதிகள் 
எழுந்து ஆடுதலால் , பிணக்குவியல்கள் ( மீண்டும் ) உயிர்பெற 
றெழுந்தன என்று எல்லாவுயிர்களும் நடுக்க மடைந்தன . 


கு : - கவந்தம் - தலையற்ற உடம்பு . எண்ணில்லாத அரக்கர் 
இறந்து பட்டமையாற் போர்க்களத்திற் கவந்தங்கள் பல ஆடுதலைக் 
கண்டு அரக்கர் பிணங்கள் எல்லாம் உயிர்பெற்றெழுந்தனவோ 
என்று ஏனைய உயிர்கள் யாவும் அஞ்சி நடுங்கின என்பதாம் , மிடுக் 
குற்றன கவந்தக்குலம் எழுந்து ஆடலின் , பிணக்குன்றுகள் உயிர் 
நண்ணின என்ன எல்லாம் நடுக்குற்றன என்க . 

( 109 ) 


பகைவரது உடற்குருதி தன் திருமேனியிற் படியப் 

பொருது நின்ற இராமனது தோற்றம் 


9545 


பட்டாருடற் படுசெம்புன 

றிருமேனியிற் படலால் 
கட்டார்சிலைக் கருஞாயிறு 

புரைவான்கடை யுகநாள் 


மூலபல வதைப் படலம் 


491 


கட்டாசறுத் துலகுண்ணுமச் 

கடரோனெனப் பொலிந்தான் 
ஒட்டாருடற் குருதிக்குளித் 

தெழுந்தானையு மொத்தான் . 
பட்டார் உடல்படு செம்புனல் 

திருமேனியில் படலால் , 
கட்டு ஆர் சிலைக் கரு ஞாயிறு 

புரைவான் , கடையுகநாள் , 
சுட்டு ஆசு அறுத்து உலகு உண்ணும் அச் 

சுடரோன் எனப் பொலிந்தான் ; 
ஒட்டார் உடல் குருதி குளித்து 

எழுந்தானையும் ஒத்தான் . 
பொ : - கட்டமைந்த வரிவில்லையேந்திய கருமைநிறம் வாய்ந்த 
கதிரவனை யொத்த இராமன் , இறந்த அரக்கர்களுடைய உடம்பினின்று 
வெளிப்பட்ட செங்குருதி நீர் ( தன் திருமேனியிற் படுதலால் ஊழி 
முடிவாகிய கடைநாளில் உலகங்கள் எல்லாவற்றையும் சுட்டு நீறாக்கிப் 
பற்றறத் தன்னுட் கொள்ளும் அந்த ( ஊழிக்காலத்து ) க் கதிரவனைப் 
போன்று பொலிவுற்று விளங்கினான் ; பகைவருடைய உடம்பினின்று 
வெளிப்பட்ட குருதி வெள்ளத்தினுள்ளே மூழ்கி யெழுந்தவளையும் 
ஒத்துத் தோன்றினான் . 

கட்டு ஆர்சிலைக் கரு ஞாயிறு புரைவான் 
கட்டமைந்த வரிவில்லை யேந்திய கரிய ஒளிமிக் திருமேனியை யுடைய 
இராமனை . செஞ்ஞாயிறன்றிக் கருஞாயிறு என்பதொன்று எங்கும் 
இல்லாமையால் , கருஞாயிறு புரைவான் என்றது இல்பொருளுவமை . 
புரைதல் - ஒத்தல் . கருஞாயிறு புரைவான் , பட்டார் உடற்படு செம் 
புனல் திருமேனியிற் பட லால் , புகக் கடைநாள் சுட்டு ஆசறுத்து உலகு 
உண்ணும் அச்சுடரோன் எனப் பொலிந்தான் ; ஒட்டார் உடற்குருதிக 
குளித்து எழுந்தானையும் ஒத்தான் என்க . இஃது ஏதுவுவமை . 
உண்ணும் அச்சுடரோன் என்றது , ஊழி முடிவில் உருத்துத் தோன்றி 
உலகத்தை யெல்லாம் சுட்டு நீறாக்கும் ஊழிக்காலத்துச் சூரியனை . ( 110 ) 


என்றது 


உலகு 


இறவாது எஞ்சிய அரக்கர்கள் இராமனைச் சூழ்ந்து கொள்ளுதல் 
9546 

தீயொத்தன வுருமொத்தன 

சரஞ்சிந்திடச் சிரம் போய் 
மாயத்தமர் மடிகின்றன 

ரெனவுமறங் குறையார் 


-492 


யுத்த காண்டம் 


காயத்திடை யுயிருண்டிட 

வுடன்மொய்த்தெழு களியால் 
ஈயொத்தன நிருதக்குல 

நறவொத்தன னிறைவன் . 


தீ ஒத்தன உரும் ஒத்தன 

சரம் சிந்திட , சிரம் போய் 
மாயத்தமர் மடிகின்றனர் 

எனவும் , மறம் குறையார் , 
காயத்திடை உயிர் உண்டிட , 

உடன் மொய்த்து எழு களியால் 
ஈ ஒத்தன நிருதக்குலம் ; 

நறவு ஒத்தனன் இறைவன் . 


பொ : - நெருப்பினை ஒத்தனவும் இடியினை ஒத்தனவும் ஆகிய 
அம்புகளை ( இராமன் சொரிதலால் தலைபோய் வஞ்சனைச் செயலை 
யுடைய தம்மினத்தவர்கள் இறக்கின்றார்கள் என்பதறிந்தும் , வீரத்திற் 
குன்றாதவர்களாய்த் தம் உடம்பினகத்தே நிலை பெற்றுள்ள உயிரை 
இராமபாணம் ) கவர்ந்து உண்ண ஒருங்கு திரண்டு ( இராமனைச் ) 
சூழ்ந்துகொண்ட களிப்பின் மிகுதியால் அரக்கர் குலம் தேனீக்களை 
ஒத்தன ; ( அவற்றால் மொய்க்கப் பெற்ற ) தேனீக்களை யொத்துத் 
தோன்றினான் ( இராமனாகிய ) தலைவன் . 


கு : - தீயும் உருமும் இராமனது அம்பிற்கு உவமை . மாயத் தமர் - 
வஞ்சனைச் செயலையுடைய தம் இனத்தவர் ; என்றது அரக்கர்களை . 
சரம் சிந்திட , மாயத் தமர் சிரம்போய் மடிகின்றனர் என இயையும் , 
எனவும் - என்று ( கண்டோர் ) கூறவும் . மறம் குறைதல் - வீரத்திற் 
குறைதல் . வீரக்களிப்பால் இராமனைச் சூழ்ந்து கொண்ட நிருதக் 
குலத்துக்குத் தேனடையில் மொய்த்துள்ள ஈக்களும் , அரக்கரால் 
சூழ்ந்து கொள்ளப்பெற்ற இராமனுக்கு ஈக்கள் மொய்க்கப்பெற்ற 
தேனடையும் உவமை . இது பண்பும் தொழிலும் பற்றிய ஏதுவுவமை . 
நறவு -தேன் ; ஈண்டுத் தேனடையை யுணர்த்தியது . 

( 111 ) 
இராமன் , தன்னைச் சூழ்ந்து மொய்த்தாரை அழித்தல் 


9547 


மொய்த் தாரையொ ரிமைப்பின்றலை 

முடுகத்தொடு சிலையால் 
தைத்தானவர் கழற்றின்பசுங் 

காயொத்தனர் சரத்தால் 


மூலபல வதைப் படலம் 


493 ; 


கைத்தார்நெடுந் தேருங்கடுங் 

களிறுங்களத் தழுந்தக் 
குத்தானழி குழம்பாம்வகை 

வழுவாச் சரக் குழுவால் 


மொய்த்தாரை ஓர் இமைப்பின் தலை , 

முடுகத் தொடு சிலையால் 
தைத்தான் ; அவர் , கழல் - திண் 

பசுங்காய் ஒத்தனர் , சரத்தால் ; 
கைத்தார் நெடுந்தேரும் , கடுங் 

களிறும் , களத்து அழுந்தக் 
குத்தான் , அழி குழம்பு ஆம் வகை , 

வழுவாச் சரக்குழுவால் . 


பொ : - ( இராமன் , தன்னை ) நெருங்கிச் சூழ்ந்து கொண்ட அரக்கர் 
களை ஓர் இமைப்பொழுதிற்குள் விரையத் தொடுத்த வில்லின் தொடுப் 
பினால் ( அம்புகளைத் ) தைத்து ஊன்றச் செய்தான் ; அவ்வரக்கர்கள் 
( தம் மேல் தைத்துள்ள ) அம்புகளால் திண்ணிய பசிய 

கழற்சிக் 
காய்களை யொத்துக் காணப்பட்டனர் . 

செலுத்திய பகைவர்தம் 
நெடிய தேர்களும் கொடிய யானைகளும் போர்க்களத்தில் அழுந்தும் 
படி ( குறி ) தவறாத அம்புத் தொகுதியினால் சிதைவுற்றுக் குழைந்த 
சேறாகுமாறு ஊன்றி யழுத்தினான் . 


கு : - ஓர் 

இமைப்பின் தலை - ஓர் இமைப்பொழுதிற்குள் . 
முடுகுதல் - விரைதல் . தைத்தல் - ஊன்றி யழுந்தச் செய்தல் . அவர் 
சரத்தால் திண்பசுங்கழற்காய் ஒத்தனர் என்க . மேனி முழுவதும் 
அப் புகள் தைத்தூன்றப்பெற்ற அரக்கர் உடம்பிற்கு முட்புறத்தினை 

திண்ணிய கழற்சிக்காய் உவமை . கைத்தார் - (தேரைச் ) 
செலுத்திவந்த அரக்கர்கள் . கைத்தல் - செலுத்துதல் . களிறும் தேரும் 
களத்து அழுந்த , அழிகுழம்பாம் வகை வழுவாச் சரக்குழுவால் 
குத்தான் என இயைத்துரைக்க. குத்தல் - ஊன்றி அழுத்துதல் . ( 112 ) 


யுடைய 


சுவடி 52 ல் கீழ் கண்ட பாடல்கள் காணப்படுகின்றன . 


9547a காலா ளெனு நிருதப்படை வெள்ளங்கடை கணித்தற்கு 

ஏலாதன பல கோடிகள் இமையோர் கரை காணார் 
பாலாழியின் மிசையே துயில் பரமன் சிலை பொழியும் 
கோலாலவர் குறைவுற்றனர் குறையாதவர் கொதித்தார் . 


494 


யுத்த காண்டம் 


b 


கொதித்தார் எழுகடல்போல் வளைவுற்றார் கொடு முலம் 
குதித்தோடிய சிலைவாளிகள் கூர்வேல்கதை குலிசம் 
விதைத்தார் பொரும்மமலன்மிசை வெய்தே பலவுயிரும் 
விதித்தானையும் விதித்தான் சிலைவளைத்தே சரம் விதைத்தான் . 


9548 


பிரிந்தார்பல ரிரிந்தார்பலர் 

பிழைத்தார்பல ருழைத்தார் 
புரிந்தார்பலர் நெரிந்தார்பலர் 

புரண்டார்பல ருருண்டார் 
எரிந்தார் பலர் கரிந்தார்பல 

ரெழுந்தார் பலர் விழுந்தார் 
சொரிந்தார்குட றுமிந்தார் தலை 

கிடந்தாரெதிர் தொடர்ந்தார் . 


பிரிந்தார் பலர் ; இரிந்தார் பலர் ; 

பிழைத்தார் பலர் ; உழைத்தார் ; 
புரிந்தார் பலர் ; நெரிந்தார் பலர் 

புரண்டார் பலர் ; உருண்டார் ; 
எரிந்தார் பலர் ; கரிந்தார் பலர் ; 

எழுந்தார் பலா , விழுந்தார் , 
சொரிந்தார் குடல் , துமிந்தார் தலை , 

கிடந்தார் ; எதிர் தொடர்ந்தார் . 


. 


பொ : - ( இராமபிரான் எய்த அம்புகளால் தாக்கப்பெற்ற 
அரக்கரிற் பலர் உயிர் நீங்கினர் ; பலர் அஞ்சி ஓடினர் ; பலர் ( அம்புக்கு 
இலக்காகாமல் ) தப்பிப் பிழைத்தனர் ; பலர் வருத்தி முயன்றவர் 
களாய்ப் போர்புரிந்தனர் ; பலர் உடல் நெரிந்தனர் ; பலர் ( தரையில் 
வீழ்ந்து ஆற்றாது ) புரண்டு உருண்டனர் . பலர் தீப்பற்றி எரிந்தனர் ; 
யலர் உடல் கருகினர் ; ( போருக்கு ) எழுந்தவர்களிற் பலா ( தரையில் ) 
வீழ்ந்தனர் ; ( இராமபிரானை ) எதிர்சென்று ( பொருதற்குத் ) தொடாந் 
தவர்கள் குடல் ( பிதுங்கிச் ) சொரிந்தவர்களாய்த் தலை துண்டிக்கப் 
பட்டவர்களாய் ( மாண்டு ) கிடந்தனர் . 


கு : - எதிர் தொடர்ந்தார் , குடர் சொரிந்தார் தலைதுமிந்தார் 
கிடந்தார் என முடிக்க. 

( 113 ) 


மூலபல வதைப் படலம் 


495 


9549 


மணிகுண்டலம் வலயங்குழை 

மகரஞ்சுடர் மகுடம் 
அணிகண்டிகை கவசங்கழ 

றிலகம்முத ல்கலந் 
துணிவுண்டவ ருடல்சிந்தின 

தொடர்கின்றன சுடரும் 
திணிகொண்டலி னிடைமின்குல 

மிளிர்கின்றன சிவண . 


மணி குண்டலம் , வலயம் , குழை , 

மகரம் , சுடர் மகுடம் , 
அணி கண்டிகை , கவசம் , கழல் 

திலகம் முதல கலம் , 
துணிவுண்டவர் உடல் சிந்தின , 

தொடர்கின்றன , சுடரும் ; 
திணி கொண்டலினிடை மின் குலம் 

மிளிர்கின்றன சிவண . 


பொ ! - ( அம்பினால் ) துண்டிக்கப்பட்ட அரக்கர்களின் உடம்பி 
னின்றும் ( தரையிலே ) சிந்திக் கிடப்பனவாகிய மாணிக்கக் குண்டலம் , 
தோள் வலயம் , மகரக்குழை , சுடர் வீசும் மணி முடி, அழகிய கண் 
டிகை , கவசம் , வீரக்கழல் , நெற்றிப் பொட்டு முதலாயின அணிகலன் 
கள் , செறிந்த மேகத்தினிடையே மின்னல் தொகுதிகள் ஒளி விட்டு 
விளங்குவனவற்றை யொப்பத் தொடர்ந்து ஒளி வீசுவனவாய்ச் சுடா 
விட்டு விளங்குவன வாயின . 


கு : - துணிவுண்டவா உடல் சிந்தின மணி குண்டலம் ...திலகம் 
முதல கலம் , திணி கொண்டலினிடை மின்குலம் மிளிர்கின்றன 
சிவண , தொடர்கின்றன சுடரும் என முடிக்க , குழை மகரம் - குழை 
யாகிய மகரம் ; என்றது , மகரமீன் வடிவிற் செய்யப்பட்ட குழை என் 
னும் காதணியை . கலம் -அணிகலம் . சிவணு தல் - ஒத்தல் . ( 114 ) 


அரக்கர் அஞ்சி வியக்குமாறு இராமன் சாரிகை திரிதல் 


9550 


முன்னேயுளன் பின்னேயுளன் 

முகத்தேயுள னகத்தின் 
றன்னேயுளன் மருங்கேயுளன் 

றலைமேலுளன் மலைமேல் 


498 


யுத்த காண்டம் 


கள்ளம்படர் பெருமாயையிற் 

கரந்தாருருப் பிறந்தார் 
உள்ளன்றியும் புறத்தேயுமுற் 

றுளனாமென வுற்றான் . 


பள்ளம் படுகடல் ஏழினும் , 

படி ஏழினும் , பகையின் 
வெள்ளம் பலஉள என்னினும் , 

வினையம் பல தெரியா , 
கள்ளம் படர் பெருமாயையின் 

கரந்தார் உருப் பிறந்தார் 
உள் அன்றியும் புறத்தேயும் உற்று 

உளனாம் என உற்றான் . 


பொ . ஆழம் பொருந்திய கடல் ஏழிலும் உலகம் ஏழிலும் பகை 
மையுடைய பல வெள்ளம் சேனைகள் உள்ளன என்றாலும் ( அப்பகை 
வரது ) சூழ்ச்சித் திறங்கள் பலவற்றையும் தெரிந்து , கள்ளம் படர்ந்த 
பெரிய மாயையினால் ( தம் உருவினைக் ) கரப்பவராகிப் பிறந்த அரக்க 
ரது உள்ளிடத்தே யன்றிப் புறத்திலும் பொருந்தி யுள்ளான் என்னும் 
படி ( சாரிகை திரிந்து எங்கும் ) பொருந்தி நின்றான் ( இராமன் ) . 


கு : - எல்லா வுயிர்களின் அகத்தும் புறத்தும் நீக்கமற நிறைந் 
திருக்கும் நாராயணனது அமிசமாகிய இராமன் , என்று முள்ள தனது 
இறைமைத் தன்மைக்கு ஏற்ப , அரக்கருடைய சூழ்ச்சித் திறங்கள் பல 
ற்றையும் தெரிந்து அவர்களது அகத்திலும் புறத்திலும் உளனாயினன் 
என்பதாம் . கள்ள அரக்கர் தன்னைக் கண்டு அஞ்சு தலால் அவர்களது 
உள்ளத்திலும் , அவர்கள் ஒவ்வொருவருடனும் விரைந்தடைந்து 
பொருது நிற்றலால் அவர்களது புறத்திலும் உளனாயினன் என்க . 
பள்ளம் - ஆழம் . படி - உலகு . வினையம்- சூழ்ச்சித்திறன் . 

( 117 ) 


9553 


நானாவிதப் பெருஞ்சாரிகை 

திரிகின்றது நவிலார் 
போனானிடை புகுந்தானெனப் 

புலன் கொள்கிலர் மறந்தார் 
தானாவது முணர்ந்தானுணர்ந் 

துலகெங்கணுந் தானே 
ஆனான்வினை துறந்தானென 

விமையோர்களு மயிர்த்தார் . 


மூலபல வதைப் படலம் 


499 


நானாவிதப் பெருஞ் சாரிகை 

திரிகின்றது நவிலார் , 
போனான் , இடை புகுந்தான் , 

எனப் புலன் கொள்கிலா , 
தானாவதும் உணர்ந்தான் , உணர்ந்து 

உலகு எங்கணும் தானே 
னான ; வினை துறந்தான் என, 
இமை யோர்களும் அயிர்த்தார் . 


பொ : - ( இராமன் ) பல வேறு வகையான பெரிய சாரிகையினை 
மேற்கொண்டு திரியுஞ் செய்கையினை அறிந்து செல்லாதவராய் , ( போர் 
மேற் கொண்டு ) சென்றவன் ( அரக்கர் சேனையின் ) இடையே புகுந்தனன் 
என்பதனை உணர்விற் கொள்ள மாட்டாதவராய் மறப்பினை யடைந்த 
வராய்த் தேவர்களும் . முற்றும் உணர்ந்து உலகம் எங்கணும் தானே 
யான பரம்பொருள் ( தன்னை எதிர்த்துள்ள பகைவராகிய அரக்கர் 
முதலிய எல்லா வுயிர்களும் ) தானே ஆதலையும் உணர்ந்தவனாய் ( அரக் 
கரைச் சங்கரித்தலாகிய தனது ) தொழிலை விட்டு நீங்கினான் போலும் ? 
என ஐயுற்றனர் . 


நவிலார் , புலன் கொள்கிலர் , மறந்தார் ( ஆகிய) இமை 
யோர்களும் உலகெங்கணுந் தானேயானான் , தான் ஆவதும் 
உணர்ந்தான் வினை துறந்தான் என அயிர்த்தார் என இயையும் . 
இராமன் அரக்கர் சேனையினிடையே பல ராமர்களாய்க் கலந்துள்ள 
தோற்றத்தைக் கண்ட தேவர்கள் , உலகம் எங்கணும் தானே யாகிப் 
பரவி நின்ற பரம்பொருளாகிய அவன் அரக்கர் முதலிய பல்லுயிர் 
களும் தானே யாதலையுணர்ந்து , அரக்கரொடு 

கொண்ட 
பமைமை நீங்கி அரக்கரை யழித்தலாகிய தனது தொழிலை விட் 
டொழித்தனன் போலும் ; என ஐயுற்றனர் என்பதாம் . எல்லாம் 
வல்ல பரம் பொருளுக்கு உயிர்களது இயல்பால் பகையும் நட்பும் 
உளபோலத் தோன்றுவதல்லது தன்னியல்பால் அவை உள்ளன அல்ல 
என்னும் உண்மையினை ஈண்டுத் தேவர்கள் வாய் மொழியில் வைத்து 
கிரியா விளக்கியுள்ளமை கூர்ந்துணரத்தக்கதாகும் . 


தான் 


பகைவரிவரிவர் நட்டோ ரென்னும் 

வகையு முண்டோநின் மரபறி வோர்க்கே ( ங -57 , 58 ) 
எனவரும் பரிபாடற்றொடா இங்கு நினைத்தற்குரிய தாகும் . 


( 118 ) 


* 500 


யுத்த காண்டம் 


9554 


சண்டக்கடு நெடுங்காற்றிடை 

துணிந் தெற்றிடத் தரைமேல் 
கண்டப் படு மலைபோல் , நெடு 

மரம்போல் , கடுந் தொழிலோர் 
துண்டப்படக் கடுஞ் சாரிகை 

திரிந்தான் சரஞ் சொரிந்தான் 
அண்டத் தினையளந்தானெனக் 

கிளர்ந்தானிமிர்ந் தகன்றான் . 


சண்டக் கடு நெடுங் காற்று 

இடை துணிந்து எற்றிட , தரைமேல் 
கண்டப் படு மலைபோல் , நெடு 

மரம்போல் , கடுந் தொழிலோர் 
துண்டப்பட , கடுஞ் சாரிகை 

திரிந்தான் , சரம் சொரிந்தான் 
அண்டத்தினை அளந்தான் எனக் 

கிளாந்தான் , நிமிர்ந்து அகன்றான் ... 


பொ : - ( முன்பு ) அண்டத்தினை அளந்த திருமாலைப் போன்று 
கிளர்ந்து நிமிர்ந்து சென்றவளுகிய இராமன் , கடுமை வாய்ந்த சண்ட 
மாருதம் என்னும் பெருங்காற்று நடுவே பிளந்து தாக்கு தலால் தரை 
யின் 

ன மேல் தண்டம் படச் சிதறிய பலைபோலவும் நீண்ட மரம் போல 
வும் , கொடு வினையாளராகிய அரக்கர்கள் ( உடல் ) துண்டிக்கப்பட்டு 
விழுமாறு விரைந்து சாரிகை திரிந்தவனாய் ( அவ்வரக்கர் மேல் ) 
அம்பினைச் சொரிந்தான் . 


கு : - கடு நெடுஞ் சண்டக்காற்று என இயையும் . எற்றுதல் 
தாக்குதல் . அண்டத்தினை வளந்தான் 

என்றது மூவுலகங்களையும் 
ஈரடிடால் அலந்த நெடியோனாகிய திருமாலை . அளந்தான் 

எனக் 
கிளர்ந்தான் நிமிர்ந்து அசன்றான் என்றது இராபனை. அசன்றான் , வினை 
யாலணையும் பெயர் அகன்றான் , சாரிகை திரிந்தான் ! சரம் சொரிந் 
தான் என முடிக்க . 

( 119 


9555 


களியானையு நெடுந்தேர்களுங் 

கடும்பாய்பரிக் கணனும் 
தெளியாளியு முரட்சியமுஞ் 

சின வீரர் தம் திறமும் 


மூலபல வதைப் படலம் 


501 


வெளிவானக மில தாம்வகை 

விழுந்தோங்கிய பிணப்பேர் 
நளிர்மாமலை பலதாவின 

னடந்தான் கடற் கிடந்தான் . 


களியானையும் , நெடுந் தேர்களும் . கடும் பாய் பரிக்கணனும் , 
தெளி யாளியும் , முரண்சீயமும் , சின வீரர்தம் திறமும் , 
வெளி வானகம் இலதாம் வகை விழுந்து ஓங்கிய பிணப்போ 
நளிர் மாமலைபல தாவினன் , நடந்தான் - கடல் கிடந்தான் . 


பொ ! - கடலிற் பள்ளி கொண்ட திருமாலின் அமிசமாகிய 
இராமன் , மதக் களிப்புடைய யானையும் நெடிய தேர்களும் விரை 
வுடையனவாய்ப் பாயும் குதிரைத் திரளும் ( ஆற்றல் மிக்கதென்று ) 
தெளிந்துகொள்ளப்பெற்ற யாளியும் , ( மாறுபட்டெதிரும் ) வலிமை 
புடைய சிங்கமும் வெகுளிமிக்க வீரர்களின் தொகுதியும் , விசும்பின் 
கண் வெற்றிடமில்லாதபடி விழுந்து உயர்ந்த பிணங்களாகிய 
பெயரையுடைய செறிந்த மலை பலவற்றையும் தாவியவனாகி 
நடந்தான் . 


கு : - கடற் கிடந்தான் , பிணப்பேர் நளிர் மாமலை பல தாவினன் 
தடந்தான் என முடிக்க . கிடந்தான் நடந்தான் என்பது முரண் அணி . 
தால்வகைச் சேனைகளும் அழிந்து அரக்கர் பிணங்கள் மலைபோற் 
குவிந்து கிடத்ததலால் , இராமன் ஒரு மலையினின்றும் மற்றொரு மலைக் 
குத் தாவிச் செல்வது போன்று அப் பிண மலைகளின் மேல் நடக்க 
வேண்டியதாயிற்று என்பதாம் . திறம் - கூறுபாடு : தொகுதி . ( 120 ) 


அரக்கர் சேனைகள் அழிவுற்றுக் கிடக்கும் தோற்றம் 


9556 


அம்ப ரங்க டொடுங் கொடி யாடையும் 
அம்ப ரங்க ளொடுங்களி யானையும் 
அம்ப ரங்க வழுந்தின சோரியின் 
அம்ப ரங்க மருங்கல மாழ்ந்தென . 


அம்பரங்கள் கொடும் கொடி ஆடையும் , 
அம்பரங்களொடும் களி யானையும் , 
அம்பு அரங்க , அழுந்தின , சொரியின் 
அம்பரம்கம் அருங்கலம் ஆழ்ந்தென . 


502 


யுத்த காண்டம் 


பொ - அம்பாரிகளைாடு கூடிய மதக் களிப்புடைய யானைகளும் 
விசும்பின் இடங்களைத் தொடும் கொடிச் சீலைகளும் , ( இராமபிரானது ) 
அம்பு தைத்தலால் , கடலின் நீரிலே அரிய மரக்கலங்கள் ஆழ்ந்தாற் 
போன்று , இரத்த வெள்ளத்திலே அழுந்தின . 


கு ! - இச் செய்யுளின் நான்கடிகளிலும் அம்பரங்க என வந்த 
எழுத்துக்களே மடக்கி வருதலால் இது மடக்கு என்னும் சொல்லணி 
யாகும் . அம்பரம் என்னும் பல பொருளொரு சொல்லுக்கு முதலடி 
யில் ஆகாயம் என்ற பொருளையும் , இரண்டாமடியில் யானை மேலுள்ள 
அம்பாரியினையும் நான்காமடியில் கடலையும் உணர்த்தி நின்றது . கம் 
நீர் . கலம் - நாவாய் . மூன்றாமடியினை அம்பு அரங்கச் சோரியின் 
அழுந்தின எனப் பிரித்துரைக்க . இராமனது அம்பு தைத்தலால் 
கொடிகளோடும் அம்பாரி யோடும் இரத்த வெள்ளத்தில் அழுந்திய 
யானைக்குக் கூம்புடன் கடல் நீரில் ஆழ்ந்த நாவாயினை உவமையாகக் 
கூறினார் . 

( 121 ) 


9557 


தம்ம னத்திற் சலத்தர் மலைத்தலை 
வெம்மை யுற்றெழுந் தேறுவ மீளுவ 
தெம்மு னைச்செரு மங்கைதன் செங்கையால் 
அம்மனைக்குல மாடுவ போன்ற வே . 


தம் மனத்தில் சலத்தர் மலைத்தலை 
வெம்மை உற்று எழுந்து ஏறுவ மீளுவ , 
தெவ் முனைச் செரு மங்கை தன் செங்கையால் 
அம் மனைக்குலம் ஆடுவ போன்றவே . 


பொ : - தம்முள்ளத்திலே வஞ்சனையைக் கொண்டுள்ளோராகிய 
அரக்கர்களின் மலைபோலுந் தலைகள் . ( இராமனது அம்பினால் துணிச் 
கப்பட்டு , வெகுளியைப் பொருந்தி (உடலினின்றும் ) எழுந்து மேலே 
செல்வனவும் மீள்வனவுமாக உள்ளவை , பகைமை நிலைபெற்ற போர் 
முனையின் கண்ணே போர் மகளாகிய வீரத்திரு தன் சிவந்த கைகளால் 
( வீசி ) ஆடுவனவாகிய அம்மனைக் காய்களின் தொகுதியினை ஒத்தன . 


கு : - சலத்தா - வஞ்சனையை யுடையோர் ; என்றது , வஞ்ச நெஞ் 
சினராகிய அரக்கர்களை சலம் - வஞ்சனை . 

மலைத்தலை - மலை 
போலும் பெரிய தலைகள் . தெவ்முனை - தெம்முனை என்றாயிற்று . 
தெவ் - பகை , மலைத்தலை ; வெம்மையுற்று எழுந்து ஏறுவ மீளுவ . செரு 
மங்கை தன் செங்கைகளால் 

ஆடுவ அம் மனைக்குலம் போன்ற 


மூலபல வதைப் படலம் 


503 


என முடியும் . வஞ்சனை காரக்கர்களின் தலைகள் இராமனது அம்பினால் 
துண்டிக்கப்பட்ட பின்னரும் சீற்றத்தாற் கிளர்ந்தெழுந்து மேலே 
சென்று கீழே விழுவன , போர்க்குரிய தெய்வமாகிய வீர மகள் தன் 
சிவந்த கைகளிற் கொண்டு ஆடிய அம்மனைக் காய்களை ஒத்துத் 
தோன்றின என்பது . இது தற்குறிப்பேற்ற உவமை . 

(122 ) 


9558 


கேட கங்கண வன்கை யொடுங்கிளர் 
கேட கங்க டுணிந்து கிடந்தன 
கேட கங்கிளர் கின்ற களத்த நன் 
கேட கங்கள் மறிந்து கிடந்தவே . 


கேட கங்கண வன்கையொடும் கிளர் 
கேடகங்கள் துணிந்து கிடந்தன ; 
கேடு அகம் கிளர்கின்ற களத்த நன்கு 
ஏட கங்கள் மறிந்து கிடந்தவே . 


பொ : - அழித்தற் றொழிலை யுடைய கங்கணம் பூண்ட வலிய 
கையுடனே விளங்குகின்ற கிடுகுப் படைகள் ( இராமனது அம்பினால் ) 
துணிபட்டுக் கிடந்தன ; துயரம் தன்பால் விளங்கப் பெற்ற போர்க் 
களத்தின் கண்ணவாய் நல்ல ( தும்பை ) மலர் மாலையை யுடைய தலை 
கள் உருண்டு கிடந்தன . 


கு : - கேட- கெடுத்தலையுடைய ; குறிப்புப் பெயரெச்சம் ; கை 
யென்னும் பெயர் கொண்டு முடிந்தது . கங்கணம் - வீரர் கையில் 
அணியப் பெற்ற வீர கங்கணம் . வன்கை- வலிய கை . கேடகங்கள் 
கிடகுப் படைகள் . கேடு அகம் கிளர்கின்ற களம் - துயரம் தன்ன 
கத்தே மிக்குத் தோன்றுதற்கு இடமாகிய போர்க்களம் . நன்கு 
நன்மை . ஏட கம்கள் - இதழ்களை (மலாகளை ) யுடைய தலைகள் ; என் 
றது , தும்பை சூடிப் போர் செய்யும் அரக்கர் தலைகளை . கம் - தலை . 
இராமனது அம்பினால் அரக்கரது கையில் உள்ள கிடுகுப் படைகள் 
பிளப்புற்றுக் கிடத்தலையும் , அவ்வீரர்களின் போர் மாலையை யுடைய 
தங்கள் போர்க்களத்தில் உருண்டு கிடத்தலையும் விரித்துரைப்பது 
இச்செய்யுள் . இது யமகம் என்னும் சொல்லணி தழுவியது . ( 123 ) 


9559 


! 


அங்க தங்களத் தற்றழிந்தா ரொடும் 
அங்க தங்களத் தற்றழி வுற்றவால் 
புங்க வன்கணைப் புட்டில் பொருந்திய 
புங்க வன்கணைப் புற்றர வம்பொர . 


504 


யுத்த காண்டம் 


அங்கதம் களத்து அற்று அழித்தாரொடும் 
அம் கதம் களத்து அற்று அழிவுற்றவால் 
புங்கவன் கணைப் புட்டில் பொருந்திய 
புங்க வன்கணைப் புற்று அரவம் பொர . 


பொ- ஆடவரிற் சிறந்தோனாகிய இராமனது அம்புப் புட்டிலிற் 
பொருந்திய கூர்மை யுடைய வலிய அம்பாகிய புற்றிடத்துப் பாம்பு 
( தீண்டிப் ) பொருதலால் , தோள்வளை கழுத்துடன் அறுபட்டு அழிந்த 
அரக்கர்களோடும் ( அவர்க்கு ) அழகினைத் தரும் வெகுளி யுணர்வுகளும் 
போர்க்களத்திலே அற்று நீங்கின . 


கு : - அங்கதம் - தோள்வளை ; வாகுவலயம் . களத்து அற்று - 
கழுத்தொடும் அறுபட்டு . களம்- கழுத்து . அழிந்தார் - அழிந்து 
பட்ட அரக்க வீரர்கள் . அம் கதம் - ( போர் வீரராயினார்க்குப் 
போரில் ) அழகினைத் தரும் வெகுளி . களத்து - போர்க்களத்தில் . 
புங்கவன் - உயர்ந்தோன் ; என்றது , 

ஆடவரிற் சிறந்தோனாகிய 
இராமனை . வன்கணைப் புட்டில் - வலிய அம்புகளைத் தன்பாற் கொண்ட 
தூணி . தூணியினின்றும் எடுத்துச் செலுத்தப்படும் அம்புகள் , புற்றி 
டத்தினின்றும் வெளிப்படும் பாம்பினையொத்துத் தோன்றுதலின் , வன் 
கணைப் புற்றரவம் என்றார் . வன்கணைப் புற்றரவம் பொர , அங்கதம் 
களத்தொடும் அற்று அழிந்தா ரொடும் அம் கதம் களத்து அற்று 
அழிவுற்ற என முடிக்க . ஆல் - அசை . 

( 124 ) 


9550 


கயிறு சேர்கழற் கார் நிறக் கண்டகர் 
எயிறு வாளிப் டத்துணிந் தியானையின் 
வயிறு தோறு மறைவன வானிடைப் 
புயறொ றும்புகு வெண்பிறை போன்றவே . 


கயிறு சேர் கழல் கார்நிறக் கண்டகர் 
எயிறு , வாளி படத் துணிந்து , யானையின் 
வயிறுதோறும் மறைவன , வானிடைப் 
புயல்தொறும் புகு வெண்பிறை போன்றவே . 


பொ ! - ( யானையின் கழுத்தில் இடப்பட்ட ) கயிற்றுடன் பொருந் 
திய கழலணிந்த கால்களை யுடைய கருமேகம் போலும் நிறம் வாய்ந்த 
கொடியோ ராகிய அரக்கர்களுடைய (கோரைப் ) பற்கள் , ( இராம 
னது ) அம்பு பட்டதனால் துணிப்புண்டு , ( அவர் அமர்ந்துள்ள ) யானை 
யின் வயிறு தோறும் ( அழுந்து ) மறைபவை , வானத்தின் கண்ணே 


மூலபல வதைப் படலம் 


505 


மேகங்கள் தோறும் நுழைந்து செல்லும் வெள்ளிய பிறைச் சந்திரனை 
ஒத்தன . 


கு : - இங்குக் கயிறு என்றது , போர் வீரர்கள் யானைமீ தமர்ந்து 
தம் கால்களால் உகைத்துச் செலுத்துதற் பொருட்டு யானையின் கழுத 
திலிடப் பெற்ற புரசை என்னும் கயிற்றினை . கழல் , கழலணிந்த கால் 
களை யுணர்த்தியது ஆகுபெயர் . கண்டகா- ( முள்போலும் ) கொடி 
யோர் ; என்றது தீமையே புரியு மியல் பின ராகிய அரக்கர்களை . எயிறு 
என்றது , அரக்கர் வாயின் இரு பக்கத்தும் வளைந்து காணப்படும் 
கோரைப் பற்களை . கண்டகர் எயிறு , வாளி படத்துணிந்து , யானையின் 
வயிறு தோறும் மறைவன , வானிடைப் புயல் தொறும் புகும் வெண் 
பிறை போன்ற என முடியும் . யானைக்தப் புயலும் அதன் வயிற்றில் 
தைத்தூன்றிய அரக்கரது எயிற்றுக்கு வெண் பிறையும் உவமை . ( 125 ) 


9561 


வென்றி வீர ரெயிறும் விடா மதக் 
குன்றின் வெள்ளை மருப்புங் குவிந்தன 
வென்று மென்று மெழுந்த விளம்பிறை 
ஒன்றி மாநிலத் துக்கவு மொத்தவால் . 


வென்றி வீரர் எயிறும் , விடா மதக் 
குன்றின் வெள்ளை மருப்பும் , குவிந்தன - 
என்றும் என்றும் எழுந்த இளம் பிறை 
ஒன்றி மாநிலத்து உக்கவும் ஒத்தவால் . 


பொ : - வெற்றித் திறம் வாய்ந்த ( அரக்க ) வீரர்களின் ( கோரைப் ) 
பற்களும் , விட்டு நீங்காத மதத்தினை யுடைய மலை போலும் யாக 
யின் வெள்ளிய தந்தங்களும் ( தரையிற் ) குவிந்து கிடப்பவை , நாளும் 
நாளும் ( வானத்தில் ) தோன்றிய ( கலை நிரம்பாத ) இளம் பிறைகள் 
அனைத்தும் ஒன்று சேர்ந்து பெரிய நிலத்திலே சிதறிக் கிடப்பனவற்றை 
யும் ஒத்தன . 


கு ! - மதக்குன்று - மதத்தினை யுடைய மலை ; யானை . என்றும் 
என்றும் -- நாளும் நாளும் . இளம்பிறை என்றது , கலைகள் நிரம்பாத 
கீற்றுப் பிறையின . ஒன்று தல் -ஒருங்கு சேர்தல் , அரக்க வீரர் 
களுடைய கோரைப் பற்களும் யானைத் தந்தங்களும் தரையிற் சிதறிக் 
கிடப்பவை , வானத்திலே காலந்தோறும் தோன்றிய கலை நிரம்பாத 
இற்றுப் பிறைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நிலத்திற் சிதறிக் கிடத் 


506 


யுத்த காண்டம் 


தலை ஒத்துத் தோன்றின என்பதாம் . வன்ணமும் வடிவும் பற்றிப் 
பிறையை உவமை கூறினார் . 

( 126 ) 


குருதி கடல் போற் பரவியதனால் தீவுகளில் உறைவோர் 

மலைகளின் மேலேறுதல் 


9562 


ஓவி லாருட லுந்துதி ரப்புனல் 
பாவி வேலை யுலகு பரத்தலால் 
தீவு தோறு மினிதுறை செய்கையார் 
ஈவி லாத நெடுமலை யேறினார் . 


ஓவிலார் உடல் உந்து உதிரப்புனல் 
பாவி யேலை உலகு பரத்தலால் , 
தீவுதோறும் இனிது உறை செய்கையார் 
ஈவு இலாத நெடுமலை ஏறினார் . 


பொ : - ( போர்க் களத்தினை- விட்டு ஒழிதல் இல்ல தவராகிய 
அரக்கரது உடம்பினின்றும் உள்ளிருந்து வெளிப்படும் குருதி நீர் 
( எங்கும் , பரவிக் கடலாற் சூழட்பட்டுள்ள நிலப்பகுதியிற் சென்று 
பாய்தலால் , தீவுகள் தோறும் ( அச்சமின்றி ) இனிது தங்கி வாழும் 
செய்கை யுடையோர் , ( கடற் பெருக்கினால் ) அழிதல் இல்லாத நீண்ட 
மலையின் மீது ஏறினார்கள் . 


- கு : - ஓவிலார் என்றது , போர்க் களத்தில் பொருதற் றொழிலினின் 
றும் நீங்காத அரக்க வீரர்களை . ஓவுதல் - ஒழிதல் . உந்துதல் -உள்ளி 
ருந்து வெளிப்படுத்தல் . பாயல் - பரவுதல் . வேலை உலகு - கடலாற் 
சூழப்பட்டுள்ள தீவுகளாகிய நிலப்பகுதி . ஈவு -- ஒழிதல் ; அழிதல் . இச் 
சொல் , ஈவிலாத தீவினைகள் (திவ்ய - திருவாய் 4-7-3 ) என இ 
பொருளில் ஆளப் பெற்றுள்ளமை ஒப்பு நோக்கத் தகுவதாகும் . ( 127 ) 


9562 a . கொள்ளை , வெஞ்சமர் கோலு மிராக்கதர் 

வெள்ளமுங்குறை வற்றது மேடொடு 
பள்ள மின்றிப் படும் குருதிக் கடல் 
உள்ளவான் கடற் கோடிய தில்லையால் . 


507 


மூலபல வதைப் படலம் 


b . தேய மெங்கு மிடஞ் சிறிதின்றியே , 
மாய வஞ்சர் மடிய பிணமலை 
போய் வளர்ந்து விருப் பொடும் புல்லிற்றால் , 
ஆய தன்மையங் கண்ணலு நோக்கியே . 


C. கடலொத்து கனற்படைக் கார்முகத் திடை 
தொடுத்ததை யே வி யிரும் பிணத் 
திட எனைத்தையுந் தீர்க்கெனச் செப்பினான் , 
பொடிபடுத்தி யிமைப்பில் புகுந்ததால் . 


d . அண்டமுற்றும் அனைத்துயிரும் எடுத்து 
துண்டுமிழ்ந்து படைக்கு மொருவனுக் 
குண்டெனற்கரி தென்னுளதிச் செயல் 
எண் தரும் தவரெண்ணுவ தில்லையால் . 


8. இற்றதாக இராக்கத் வீரர்கள் 
உற்றொராயிர வெள்ள முடன்றெதிர் 
சுற்றினார் படை மாரி சொரிந்துளார் 
வெற்றி வீரனும் கைகில் வணக்கினான் 


f . தலையறுந் தவரும் தடத்திண் புய 
மலையறுந்தவரும் வயக்கையொடு 
சிலையறுந் தவரும் திமிரத்தின் மெய்ந் 
நிலை யறுந் தவருமன்றி நின்றதார் . 


g . தேரளப்பில பட்ட சிறுகண்மாக் 
காரளப்பில பட்ட கடும் பரித் 
தாரளப்பில பட்ட தடம் புயப் 
பேரளப் பிலா பட்டனர் பீடிலார் . 


h . வானகத்தொடு மாநில மெண்டிசை 
ஆனதிக்கொரு பத்து மடுத்துறத் 
தான் நெருக்கிய வஞ்சகர் தம்தலை 
போன திக்கறியாது புரட்டினான் . 


i . 


சுடரும் வேல் கணை தோமரம் சக்கரம் 
அடரும் மூவிலைச் சூலம் மற்றதியாம் 
படையின் மாரி பதகர் சொரிந்திடை 
தொடர வீரன் துணித்தனன் வாளியால் 


508 


யுத்த காண்டம் 


j . 


ஏனமோடெண்கு சீய மெழு மத 
யானை யாளி புலியென் றிவைமுகம் 
ஆன தீய அரக்கர் மடிந்திட 
வான வன் கணை மாரி வழங்கினான் . 


k . வடி சுடர்க்கணை மாற்றவங் காயிர 

முடியுடைத் தலையோர் தலையும் முடிந் 
திடுவதித் தலத்தே யிடி யேற்றில் வான் 
வடவரைச் சிகரங்கள் மறிவ போல் . 


1 . 


இரதம் யானை யிவுளியொடெண்ணிலா 
நிருதர் வெள்ளம் நெடுநிலத் திற்றிட 
சரதமன்னை சொல் தாங்கி தவத்து உறும் 
விரத வீரன் தன் வாளியின் வீட்டினான் . 


m . கடு வைத்து ஆர் களன் கைப்படு கார்முகம் 

ஓடியத் தாக்கும் ஒருவன் சிலையின் வாய் 
வடவைச் தீச் சொரி வாளியின் மாமழை 
படமற்றாயிர வெள்ளமும் பட்டதால் . 


1. பாலொத் தாழியில் பாம்பணை மேல் துயில் 

சீலத் தானிமையோர் செய் தவத்தினின் 
ஞாலத் தாய இறைவனி ராவணன் 
மூலத்தானை முடிய முருக்கினான் . 


இராமனது விற்றொழில் வன்மையால் அரக்கர் விண்ணில் 

நிரம்ப அவர்தம் உடல்கள் மண்ணில் நிறைதல் 


9563 


விண்ணி றைந்தன மெய்யுயிர் வேலையும் 
புண்ணி றைந்த புனலி னிறைந்தன 
மண்ணிறைந்தன பேருடல் வானவர் 
கண்ணி றைந்தன விற்றொழிற் கல்வியே . 


விண் நிறைந்தன , மெய் உயிர் வேலையும் 
புண் நிறைந்த புனலின் நிறைந்தன ; 
மண் நிறைந்தன , பேர் உடல் ; வானவர் 
கண் நிறைந்தன , வில் தொழில் கல்வியே . 


509 


மூலபல வதைப் படலம் 


பொ : - ( அரக்கருடைய ) உடம்புகளில் உள்ள உயிர்களால் 
விண்ணிடமெங்கும் நிறைந்தன ; ( அரக்கருடைய உடம்புகளின் ) 
புண்ணினின்று வெளிப்பட்ட குருதி நீரால் கடல்களும் நிறைவுற்றன . 
பூமியின் இடங்கள் ( அரக்கருடைய ) பெரிய உடம்புகளால் நிரம்பின . 
தேவருடைய கண்கள் ( இராமனது ) விற்றொழிற் கல்வியால் நிறை 
வுற்றன . 


கு :- வேலையும் , புண்ணிறைந்த புனலின் நிறைந்தன ஏதுப் 
பொருட்டாகிய இன்னுருபினை விரித்துக் கூறிய குறிப்பினால் , விண் , 
மெய் உயிரின் நிறைந்தன ; மண் , பேருடலின் நிறைந்தன ; வானவர் 
கண் , விற்றொழிற் கல்வியின் நிறைந்தன என ஏனையிடங்களினும் 
இன்னுருபு வருவித்துரைக்கப்பட்டது . வேலையும் என்புழி உம்மை 
உயர்வு சிறப்பு . இமையாக் கண்ணராகிய தேவர்கள் இராமனது 
‘ விற்றொழிற் றிறத்தினைக் கண்களாரக் கண்டு மகிழ்ந்தனர் என்பார் , 
வானவர் கண் நிறைந்தன விற்றொழிற் கல்வியே என்றார் . ( 128 ) 


குருதி வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட 
படைக்கலங்கள் கடலிற் புக்கமையால் மீன்கள் முதலியன 

அறுபட்டு இறத்தல் 


9564 


செறுத்த வீரர் பெரும்படை சிந்தின 
பொறுத்த சோரி புகக்கடல் புக்கன 
இறுத்த நீரிற் செறிந்தன வெங்கணும் 
அறுத்து மீன முலந்த வனந்தமே . 


செறுத்த வீரர் பெரும்படை சிந்தின , 
பொறுத்த சோரி புகக் கடல் புக்கன , 
இறுத்த நீரின் செறிந்தன , எங்கணும் 
அறுத்து , மீனம் உலந்த அனந்தமே . 


| 


பொ - வெகுண்டு பொருத வீரர்களின் பெரிய படைக்கலங்கள் 
கிதறினவாகி ( த்தமமை ) த் தாங்கிய குருதிநீர் ( கடலிற் ) புக ( த்தாமும் ) 
கடலிற் புகுந்து தங்கிய நீரில் எவ்விடத்தும் செறிந்தனவாகி ( எதிர்ப் 
யட்ட பொருள்களை அறுத்தலால் உயிர் நீங்கிய மீன்கள் பலவாகும் . 


கு : - செறுத்தல் - வெகுண்டு போர் செய்தல் . பெரும்படை- 
வாள் , வேல் முதலிய உருவிற் பெரிய ஆயுதங்கள் . அரக்கவீரர்கள் 


510 


யுத்த காண்டம் 


போர்க்களத்திலே வீசிய கூரிய படைக்கலங்கள் , இரத்த வெள்ளத்தால் 
ஈர்க்கப்பட்டுக் " கடல் நீரில் எங்கும் செறிந்தனவாய் எதிர்ப்பட்ட 
பொருள்களை அறுத்தமையால் கடலில் வாழும் மீன்களிற் பல இறந்து 
பட்டன என்பதாம் . இஃது உயர்வு நவிற்சி என்னும் அணி . ( 12 ) 


அரக்கர் படைத்தலைவனாகிய வன்னி என்பவன் இராம 
னொருவனால் நேர்ந்த அழிவினை எண்ணி வெகுண்டு 

அரக்கர்களைப் போரில் ஊக்குதல் 


9565 


ஒல்வ தேயிவ் வொருவனிவ் யூகத்தைக் 
கொல்வ தேநின்று குன்றன்ன யாமெலாம் 
வெல்வ தேது மிலாமையின் வெண்பலை 
மெல்வ தேயென வன்னி விளம்பினான் . 


ஒல்வதே ! இவ் ஒருவன் , இவ் யூகத்தைக் 
கொல்வதே , நின்று ! குன்று அன்ன யாம் எலாம் 
வெல்வது ஏதும் இலாமையின் , வெண் பலை 
மெல்வதே ! என வன்னி விளம்பினான் . 


பொ : - இந்த ஒருவன் , இந்த ( அரக்கர் பெருஞ்) சேனையைக் 
கொல்வதோ ? ( இஃது ஒருவனால் ) இயலக்கூடியதோ ? மலையினை யொத்த 
நாம் எல்லோரும் ( இவனை எதிர்த்து ) வெற்றி பெறுதல் சிறிதும் 
இல்லாமையினால் வெள்ளிய பற்களை மெல்வதோ என்று வன்னி 
என்பவன் ( அரக்கரை நோக்கிக் ) கூறினான். 


கு : - இவ் ஒருவன் என்றது , தனியனாய் எதிர்த்துப் பொருது நின்ற 
இராமனை . ஒல்வதே , வெளிலதே மெல்வதே என்புழி ஏகாரம் வினா. 
ஒல்லுதல்- இயலுதல் . வெண்பல்லை மெல்லுதல் 
உணர்வுக்கும் வழி யின்றிச் செயலற்று வறிதே யிருத்தலைக் குறித்தது . 
வன்னி என்பவன் , புட்கரத் - தீவுக்கு மன்னன் ; போர்க்களத்தில் 
--மூலச் சேனைகளைத் தலைமை தாங்கி நடத்தியவன் . 

(130 ) 


என்றது . 


-9566 


கோல்வி ழுந்தழுந் தாமுனங் கூடியாம் 
மேல்வி ழுந்திடி னும்மிவன் வீயுமால் 
கால்வி ழுந்த மழையன்ன காட்சியீர் 
மால்வி ழுந்துளிர் போலு மயங்கி நீர் . 


மூலபல வதைப் படலம் 


511 


கோல் விழுந்து அழுந்தாமுனம் , கூடி யாம் 
மேல் விழுந்திடினும் , இவன் வீயுமால் ; 
கால் விழுந்த மழை அன்ன காட்சியீர் ! 
மால் விழுந்துளிர் போலும் , மயங்கி , நீர் ! 


பொ ! - ( இராமனாகிய இவன் எய்யும் ) அம்பு ( நம் 
அழுந்து தற்கு முன்னமே நாம் எல்லோரும் கூடி மேலே விழுந்தாலும் 
இவன் இறந்துபடுவான் . மழை பெய்தற்குக் கருமுகில் காலிறங்கினாற் 
போலுந் தோற்றத்தையுடையீர் , நீவிர் அறிவு மயங்கித் திகைப்பினுள் 
வீழ்ந்துள்ளீர் போலும் ! 


கு- நாம் இவ்விராமனைப் படைக்கலங்களால் தாக்க வேண்டும் 
என்பதில்லை . இத்தனை பேரும் கூடி இவன் மேல் வீழ்ந்தாலும் இவன் 
இறந்து படுதல் உறுதி . இவ்வாறாகவும் நீவிர் அறிவு கலங்கித் 
திகைப்புறுதல் எற்றுக்கு ? என ஏனைய சேனைத் தலைவர்களை நோக்கி 
வன்னி இடித்துக் கூறியவாறு . கோல் - அம்பு . மழைகால் விழுதல் - 
மழை பெய்தற்குக் கருமுகில் கால் கொண்டு இறங்குதல் . காட்சி , 
கருநிறத் தோற்றம் . நீர் , மயங்கி , மால் விழுந்துளிர் போலும் என 
இயையும் . மால் - மயக்கத்தின் மிகுதியாகிய திகைப்பு . ( 131 ) 


9567 


ஆயி ரம்பெரு வெள்ள மரைபடத் 
தேய நிற்பது பின்பினியென் செயப் 
பாயு முற்றுட னேயெனப் பன்னினான் 
நாய கற்கொ ருதவியை நல்குவான் . 


ஆயிரம் பெருவெள்ளம் அரைபடத் 
தேய நிற்பது ; பின்பு , இனி என்செய ? 
பாயும் , உற்று , உடனே எனப் பன்னினான் , 
நாயகற்கு ஓர் உதவியை நல்குவான் . 


பொ : - ஆயிரம் பெருவெள்ள அளவினவாகிய ( அரக்கர் ) சேனை 
( இராமன் ஏவிய அம்புகளால் ) அரைக்கப்படுதலால் அழிநதொழியு 
நிலையிலுள்ளது . ( அழிந்த ) பின்பு யாம் என்செய இயலும் ? ( எனவே 
நீவிர் எல்லீரும் ) பொருந்தி ( அவன் மேல் ) விரைந்து பாய்வீராக . 
என்று , தன் தலைவனுக்கு ஓர் உதவியைச் செய்வானாகிக் கூறினான் 
( வன்னி) . 


512 


யுத்த காண்டம் 


கு : - நாயகற்கு ஓர் உதவியை நல்குவான் , உற்று உடனே பாயும் 
எனப் பன்னினான் என்க . பன்னுதல் - பலபட விரித்துரைத்தல் . 
பன்னியவன் முற்கூறிய உன்னி என்பான் . நாயகன் என்றது . அவனுக் 
குத் தலைவனாகிய இராவணனை . பாயும் என்பது , செய்யும் என்னும் 
ஏவற் பன்மை வினைமுற்று . 

( 132 ) 


வெண்குண்டெழுந்த அரக்கர்கள் இராமனைச் சூழ்ந்து கொண்டு 

பல்வகைப் படைக்கலங்களைச் சொரிதல் . 


9568 


உற்று ருத்தெழு வெள்ள முடன்றெழாச் 
சுற்று முற்றும் வளைந்தன தூவின 
ஒற்றை மால்வரை மேலுயர் தாரைகள் 
பற்றி மேகம் பொழிந் தெனப் பல்படை . 


உற்று , உருத்து எழு வெள்ளம் உடன்று எழா 
சுற்று முற்றும் வளைந்தன , தூவின் - 
ஒற்றை மால் வரைமேல் உடா தாரைகள் 
பற்றி மேகம் பொழிந்தென , பல் படை . 


பொ : - பொருந்தி வெகுண்டெழுகின்ற வெள்ள அளவினவாகிய 
( அரக்கா ) சேனைகள் , மாறுபட்டுப் பொருதற்கு எழுந்து ( இராமனைச் ) 
சுற்றி முழுதும் சூழ்ந்து கொண்டனவாகி , ஒன்றாய்த் தனித்துள்ள 
பெரிய மலையின் மேல் மேகங்கள் பொருந்தி நின்று மிக்க மழைத் 
தாரைகளைப் பொழிந்தாற்போலப் பல படைக்கலங்களைத் தூவின . 


கு- உருத்து எழுதல் - வெகுண்டு எழுதல் . வெள்ளம் என்றது . 
வெள்ள அளவினவாய் மிக்க பெருஞ்சேனையினை . உருத்தெழு வெள்ளம் . 
சுற்று முற்றும் வளைந்தனவாகி , ஓரறை மால் வரைமேல் மேகம் பற்றி 
உயர் தாரைகள் பொழிந்தென , பல்படை தூவின என 
தனியனாய் நின்ற இராமனுக்கு ஒற்றை மால்வரையும் , அவனைச் 
சுற்றிவளைத்த அரக்கர்களுக்கு மலையிற் சூழ்ந்த பேகமும் , அவர்கள் 
விய டடைக் கலங்களின் மிகுதிக்கு மழைத்தாரைகளும் உவமை . 


முடிக்க . 


இராமன் அவற்றைச் சிதைத்து அம்பு மழை பொழிதல் 
9569 

குறித்தெறிந்தன வெய்தன கூறுறத் 
தறித்துத் தேருங் களிறுந் தரைப்பட 
மறிதது வாசி துணித்தவர் மாப்படை 
தெறித்துச் சிந்தச் சரமழை சிந்தினான் . 


மூலபல வதைப் படலம் 


513 


குறித்து எறிந்தன , எய்தன , கூறுறத் 
தறித்து , தேரும் களிறும் தரைப்பட , 
மறித்து , வாகி துணித்து , அவர் மாப்படை 
தெறித்துச் சிந்த , சரமழை சிந்தினான் . 


பொ : - ( அரக்கர் ) குறிபார்த்து எறிந்தனவும் , ( வில்லில் 
தொடுத்து ) எய்தனவும் ஆகிய படைக்கலங்களைப் பல கூறு படத் 
துண்டித்து , ( அவர்களுடைய ) தேரும் யானையும் தரையிற்பட்டு வீழும் 
படி அழித்து , குதிரைகளைத் துண்டித்து , அவ்வரக்கருடைய பெருஞ் 
சேனை தாக்கப்பட்டு வெளியே சிதறும்படி அம்பு மழையைத் தூவி 
னான் ( இராமன் ) . 


கு : - குறித்து எறிதல் -- இலக்குப்பார்த்து எறிதல் . கூறு உற - பல 
கூறுபட . தறித்தல் - துண்டித்தல் . மறித்தல் - அழித்தல் . நெறித்தல் 
தாக்கப்பட்டு வெளிப்படுதல் . சிந்தினான் என்னும் பயனிலைக் குரிய 
இராமன் என்னும் எழுவாய் வருவித்துரைக்கப்பட்டது . ( 134) 


தலையறுபட்ட உடல்கள் குருதி பொங்க ஆடுதலின் தோற்றம் 


9570 


வாய்வி ளித்தெழு பஃறலை வாளியிற் 
போய்விளித்த குருதிகள் பொங்குடல் 
பேய்விளிப்ப நடிப்பன பெட்புறும் 
தீவி ளிப்புறு தீப நிகர்த்தவால் . 


வாய் விளித்து எழு பல் தலை வாளியில் 
போய் விளித்த குருதிகள் பொங்கு உடல் , 
பேய் விளிப்ப நடிப்பன , பெட்புறும் 
தீ விளிப்புறு தீபம் நிகர்த்தவால் . 


பொ : - வாயினால் ( போருக்கு ) அழைத்து எழும் ( அரக்கருடைய ) 
பல தலைகள் நீங்கி இறந்த , இரத்தநீர்த் தாரைகள் பொங்கி மீதெழும் 
குறையுடல்கள் , பேய்கள் ( தம் இனத்தை அடையாளந் தெரிந்து )) 
ழைக்கும்படி குதித்து ஆடுவன , விரும்பத்தக்க தீச்சுடரால் அழைத் 
தலையுடைய ( கலங்கரை ) விளக்கினை ஒத்துத் தோன்றின . 


கு : - வாய் 


விளித்தல் -- வாயினாற் போருக்கு அறைகூவி 
யழைத்தல் . பல் + தலை = பஃறலை என நிலைமொழி யீற்று லகரம் வரு 

33 


514 


யுத்த காண்டம் 


என்றது , 


மொழி முதலிலுள்ள தகரம் நோக்கி ஆய்தமாகத் திரிந்தது . வான் 
யின் - அம்பினால் ; இன்னுருபு ஏதுப் பொருளது . வாளி 
இராமனது அம்பினை . வாளியின் பல தலை போய் விளித்த உடல் , 
குருதிகள் பொங்கு உடல் எனத் தனித்தனி இயையும் . உடல் என் 
றது , தன் குறைந்த உடலாகிய கவந்தங்களை . விளிதல்- இறத்தல் . 
" விளி நீதெழு எனற்பாலது எதுகை யின்பம் நோக்கி விளித்தெழு 
எனத் திரிந்தது . இருளைப் போக்கிப் பொருள்களைப் புலப்படுத்தி விரும் 
பத்தகும் தீசி சுடராகிய கரங்களால் அழைக்கும் விளக்கு என்பார் , 
பெட்புறும் தீ விளிப்புறு தீபம் என அடைகொடுத்தோதினார் . தீ 
விளிப்புறு தீபம் என்றது கடலில் திசை காணாது மறுகும் கலங்களைத் 
தன் கடாக் கரங்களால் அழைத்தலை யுடைய கலங்கரை விளக்கினை . 
வாவியின் பல் தலை போய் விளித்த- குருதிகள் பொங்கு- உடல் 
தடிப்பன , தீவிளிப்புறு தீபம் நிகர்த்த என முடிக்க . 

( 135 ) 


குருதியும் நிணமும் படிந்த நிலத்தின் தோற்றம் 


9571 


நெய்கொள் சோரி நிறைந்த நெடுங்கடல் 
செய்ய வாடைய ளன்னசெஞ் சாந்தினள் 
வைய மங்கை பொலிந்தனள் மங்கலச் 
செய்ய கோலம் புனைந்தன்ன செய்கையாள் . 


நெய்கொள் சோரி நிறைந்த நெடுங்கடல் 
செய்ய ஆடையள் , அன்ன செஞ்சாந்தினள் , 
வைய மங்கை பொலிந்தனள் ; மங்கலச் 
செய்ய கோலம் புனைந்த அன்ன செய்கையாள் . 


பொ ! - நெய்ப்புடைய குருதி நீரால் நிறைவுற்ற நீண்ட கட 
லாகிய செந்நிற ஆடையினை யுடையளாய் , அத்தகைய செஞ்சந்தனக் 
குழம்பினை யணிந்தவளாகிய நிடமடந்தை , மங்கல நாளிற் கொள்ளும் 
செந்நிறக் கோலம் புனைந்தாலொத்த செய்கையை யுடையளாய்ப் 
பொலிவுற்றுத் தோன்றினாள் . 


கு : - நெடுங்கட்லினை நிலமடந்தையின் செய்ய 

ஆடையாக 
உருவகித்த ஆகிரியர் , கருநிறக் கடல் செந்நிறக் கடலாதற்குரிய கார 
ணத்தினையும் தெரியச் சொல்லு முறையில் " நெய்கொள் சோரி 
நிறைந்த நெடுங்கடல் எனத் தெரித்து மொழி கிளவியால் அடை 


மூலபல வதைப் படலம் 


515 


கொடுத் தோதினார் . நெய்கொள் சோரி-- நெய்த்தன்மை யுடைய 
குருதி நீர் . கடலாகிய செய்ய ஆடை அன்ன செஞ்சாந்து - அத்த 
கைய குருதி நீர்க் குழம்பாகிய செஞ்சந்தனம் . செய்ய ஆடையள் 
செஞ்சாந்தினள் ( ஆகிய ) வையமங்கை , மங்கலச் செய்ய கோலம் 
புனைந்தன்ன செய்கையாள் ( ஆகிப் ) பொலிந்தனள் என இயையும் .. 
மங்கலச் செய்ய கோலம் - மங்கல நாளிற் கொள்ளும் செந்நிறக் 
கோலம் . 

( 139) 


எங்கும் குருதி பரந்தமையால் கடல்கள் ஏழு என்னும் 

அம்மொழி தவறுபடுதல் 


9572 


உப்புத் தேனு நெய் யொண்டயிர் பால்கரும் 
பப்புத் தானென் றுரைக்குமவ் வாழிகள் 
துப்புப் போற்குரு திப்புனல் சுற்றலால் 
தப்பிற் றவ்வுரை யின்றொர் தனுவினால் . 


உப்பு , தேனு , நெய் , ஒண்தயிர் , பால் , கரும்பு , 
அப்புத்தான் , என்று உரைக்கும் அவ் ஆழிகள் 
துப்புப்போல் குருதிப் புனல் சுற்றலால் 
தப்பிற்று அவ்வுரை , இன்று ஓர் தனுவினால் . 


பொ ! - உப்பு , தேன் , நெய் , ஒள்ளிய தயிர் , பால் , கருப்பஞ்சாறு . 
நல்ல தூய நீர் என்று ( வகைபடப் பிரித்துச் ) சொல்லப்படுகின்ற ( ஏழு ) 
கடல்களும் பவளம் போற் செந்நிறமுடைய இரத்த நீரால் ( எங்கும் ) 
சூழப்பெற்றமையால் ( ஒரே கடலாகி ) இன்று ஒப்பற்ற ( இராமனது ) 
வில்லொன்றினால் ( கடல்கள் ஏழு 

என்னும் ) அம்மொழி தவறு 
பட்டது . 


கு : - தேனு - தேன் ; உகரம் சாரியை . அப்பு - நீர் ; ஈண்டு தூய 
நீர்க்கடலை உணர்த்தியது . போர்க்களத்து இறந்து பட்ட வீரர்களின் 
குருதிநீர் வெள்ளம் வேறு வேறு நிறமும் சுவையும் வாய்ந்த கடல்கள் 
ஏழிலும் சென்று கலந்து யாவும் இரத்தக் கடலே என்னும்படி 
அவற்றை ஒன்றாக்கினமையால் , ‘ ஏழுவகைக் கடல்கள் என வழங்கும் 
அம் மொழி வழக்கு , இராமனது வில்லொன்றால் தவறுபட்டது எனப் 
புனைந்துரை வகையால் விற்றொழில் வன்மையினை உயர்த்துக் கூறிய 
வாறு . இஃது உயர்வு நவிற்கி என்னும் அணி . 


( 137) 


516 


யுத்த காண்டம் 


இராமனது வில் வளைந்தேயிருத்தலும் 
அரக்கர் சேனையின் அளவின்மையும் 


9573 


ஒன்று மோதொடை கோலொரு கோடிகள் 
சென்று பாய்வன திங்களிளம்பிறை 
அன்று போலென லாதிய தச்சிலை 
என்று மாள்வ ரெதிர்த்த விராக்கதர் . 


ஒன்றுமே தொடை ; கோல் ஒரு கோடிகள் 
சென்று பாய்வன ; திங்கள் இளம்பிறை 
அன்று போல் எனல் ஆகியது அச்சிலை ; 
என்று மாள்வர் எதிர்த்த இராக்கதர் ? 


பொ : - ( இராமன் தனது வில்லில் அம்பினைத் தொடுத்த ) 
தொடுப்பு ஒன்றே . ( அவ் ஒரு தொடுப்பிலேயே ) ஒரு கோடி அம்புகள் 
( வில்லினின்றும் வெளிப்பட்டுச் ) சென்று ( பகைவர் சேனையிற் ) 
பாய்வன ( இராமன் கையிலுள்ள ) அவ் வில்லானது அன்றைக்குத் 
தோன்றிய இளம்பிறைச் சந்திரனைப் போலும் என்னும்படி ( வளைந்த 
வண்ணமே ) யாகித் தோன்றியது . ( இவ்வாறாயினும் ) எதிர்த்துள்ள 
அரக்கர்கள் எப்பொழுதுதான் மாண்டொழிவார்களோ ? 


கு ! - இச் செய்யுள் கவிக்கூற்றாக அமைந்தது . ஒரு தொடுப்பில் 
ஒரு கோடி அம்புகள் வெளிப்பட்டுப் பாயுமாறு இராமன் வில்லில் 
ஆம்புகளைத் தொடர்ந்து ஏவுதலால் , அவனது கையிலுள்ள வில்லா 
னது , அன்றைக்குத் தோன்றிய பிறைச் சந்திரனைப் போன்று 
வளைந்தே காணப்பட்டதென்றும் , இவ்வாறு இராமன் தொடாந்து 
பல கோடிக்கணக்கினவாகிய அம்புகளால் அரக்கர்களைக் கொன்றழித் 
தாலும் குறையாத அளவில் அரக்கர் கூட்டம் பெருகிக் காணப்பட்ட 
தென்றும் இராமனது விற்றொழில் வன்மையினையும் அரக்கர் சேனை 
யின் மிகுதியினையும் வியந்துரைத்தவாறு . 

( 138 ) 


கடும் போர்புரிந்த அரக்கர் இராமன் அம்பினால் இறத்தல் 


9574 


எடுத்தவ ரிரைத்தவ ரெரிந்தவர் 

செரிந்தவர் மறங்கொ டெதிரே 
தடுத்தவர் சலித்தவர் சரிந்தவர் 

பிரிந்தவர் தனிக்களிறுபோல் 


* 


மூலபல வதைப் படலம் 


517 


கடுத்தவர் கலித்தவர் கறுத்தவர் 

செறுத்தவர் கலந்து சாமேல் 
தாடுத்தவர் துணிந்தவர் தொடர்ந்தனர் 

கிடந்தனர் துரந்த கணையால் . 


எடுத்தவர் , இரைத்தவர் , எரிந்தவர் , 

செறிந்தவர் , மறங்கொடு எதிரே 
தடுத்தவர் , சலித்தவர், சரிந்தவர் , 

பிரிந்தவர் , தனிக் களிறுபோல் 
கடுத்தவர் , கலித்தவர் , கறுத்தவர் , 

செறுத்தவர் , கலந்து , சரம் மேல் 
தொடுத்தவர் , துணிந்தவர் , தொடர்ந்தனர் , 

கிடந்தனர்- துரந்த கணையால் . 


பொ : - ( படைக் கலங்களைக் கையில் ) எடுத்தவர்களும் , அவற் 
றைக் கையிற் கொண்டு ) ஆரவாரித்தவர்களும் , ( அவற்றை இராமன் ) 
மேல் வீசி ) எறிந்தவர்களும் , ( இராமனைச் சூழ்ந்து ) நெருங்கியவர் 
களும் , மறவுணர்வினை மேற்கொண்டு எதிர் சென்று ( அவன் ஏவிய 
அம்புகளைத் ) தடுத்து விலக்கியவர்களும் , ( தடுக்க ஒண்ணாமையால் ) 
மனம் சலிப்புற்றவர்களும் ( சேனை அணிகளினின்றும் ) சலிப்புற்று 
ஒதுங்கியவர்களும் , ( சேனையை விட்டுப் ) பிரிந்து 

சென்றவர் 
களும் , ஒப்பற்ற மதயானை போன்று ( இராமன்மேல் ) விரைந்து சென்ற 
வர்களும் , ( அவன்முன் செருக்குற்று நின்றவர்களும் , ( அவனை நோக்கிச் 
சினந்தவர்களும் , ( நேர் நின்று ) அவனைத் தடுத்தவர்களும் ( அவன் 
செய்யும் விற்போரில் ) கலந்து ( அவன் மேல் ) அம்பினைத் தொடுத்து 
எய்தவர்களும் ஆகிய அரக்கர் பலரும் ( அவன் ) ஏவிய அம்புகளால் 
( உடல் ) துணிக்கப்பட்டவராய்த் தொடர்ந்து ( போர்க்களத்தில் 
மாண்டு ) கிடந்தனர் . 


கு ! - இராமனை எதிர்த்துப் பெரும் போரிற் பலதிற முயற்சிகளில் 
ஈடுபட்டுள்ள அரக்கர் பலரும் அவன் செலுத்திய அம்புகளால் உடல் 
துணிக்கப்பட்டுப் போர்க் களத்தில் வரிசை வரிசையாகத் தொடர்ந்து 
இறந்து கிடந்தனர் என்றவாறு . 

( 139 ) 


9575 


தொடுப்பது சுடர்ப்பகழி யாயிர 

நிரைத்தவை துரந்த துறைபோய்ப் 
படுப்பது வயப்படைஞ ராயிரரை 

யன்றுபதி னாயிரவரைக் 


518 


யுத்த காண்டம் 


கடுப்பது கருத்துமது கட்புலன் 

மனங்கருதல் கல்வி யிலவேல் 
எடுப்பது படப்பொருவ தன்றியவர் 

செய்வதொரு நன்றி யுளதோ . 


தொடுப்பது சுடர்ப் பகழி ஆயிரம் 

நிரைத்தவை துரந்த துறைபோய்ப் 
படுப்பது , வயப்படைஞர் ஆயிரரை 

அன்று , பதினாயிரவரை ; 
கடுப்பு அது ; கருத்தும் அது ; கட்புலன் 

மனம் கருதல் கல்வி இல ; வேல் 
எடுப்பது படப் பொருவது அன்றி , 

இவர் செய்வது ஒரு நன்றி உளதோ ? 


பொ : - ( இராமன் ) தொடுப்பது சுடரையுடைய அம்புகள் ஆயி 
மாகும் . அந்த அம்புகள் நிரல்பட அமைந்து செலுத்திய துறைகளிற் 
போய்க் கொள்வது , வலிமிக்க படை வீரர்கள் ஆயிரம் பேர்களை மட்டு 
மன்று , பதினாயிரவரை ஆகும் . ( அந்த அம்புகளின் ) விரைவு அத் 
தல் மையது ; ( அவற்றை ஏவியவனது ) மனக் கருத்தும் அத் தன்மை 
தே ; கண்ணாகிய புலனும் மனமும் ( அவற்றைக் காணுதற்கும் ) கருது 
தற்கும் பயிற்சி யுடையன அல்ல . ( அங்ஙனமாகவும் ) அரக்கராகிய 
அவாகள் வேலை ( க்னகயில் ) எடுப்பதும் ( தாம் ) சாதல் வேண்டிப் பொரு 
தலுமே யன்றி , ( அவராற் ) செய்யத்தக்கதொரு நன்றிச் செயலும் 
உளதோ ? 


கு : - ஒரு தொடுப்பிலேயே ஆயிரமாக வெளிப்பட்டுச் செல்ல 
இராமன் ஏவிய கணைகள் ஓரம்புக்கு ஒருவர் என்னும் கணக்கிலன்றி 
ஓரம்புக்குப் பதின்மா என்ற அளவில் பதினாயிரம் அரக்கர்களைக் 
கொல்லும் செயலைப் புரிந்தன எனவும் , அவற்றின் விரைவும் 
தொழிலும் கண்ணாற் காணுதற்கும் மனத்தாற் கருதுதற்கும் ஒண்ணா 
நிலையில் மேற்பட்டன எனவும் , முதல் மூன்றடிகளில் உணர்த்திய 
ஆசிரியர் , இராமபாணத்தின் ஆற்றலை யறிந்த பின்னரும் அரக்கர்கள் 
தம் கையில் வேற்படை யை எடுப்பதும் , தம் உயிரைத் 

உயிரைத் துறத்தற் 
பொருட்டுப் பொருவதுமே உன்றித் , தம்மைப் புரந்த தலைவன்பால் 
தாம் கொண்ட நன்றியுணர்வினைப் புலப்படுத்தும் முறையிற் செய்யத் 
தக்கதொரு சொல் பிறிதில்லை என்பார் , வேல் எடுப்பது , படப்பொரு 
வது அன்றி , அவர் செய்வது ஒரு நன்றியுளதோ ? என அவ்வரக்க வீரர் 
களின் நன்றியுணர்வினை இனிது புலப்படுத்தினார் . வேல் எடுப்பதும் 


மூலபல வதைப் படலம் 


519 


படப்பொருவதும் அன்றி அவர் செய்வது ஒரு நன்றியுளதோ ? என 
உம்மை விரித்துரைக்க . நன்றி என்றது , நன்றியுணர்வினைப் புலப்படுத் 
ம் செயலினை . 

( 140 ) 


9576 


தூசியொடு நெற்றியிரு கையினொடு 

பேரணி கடைக்கு ழைதொகுத் 
தூசி நுழை யாவகை சரத்தணி 

வகுக்குமவை யுண்ணு முயிரை 
ஆசைகளை யுற்றுருவு மப்புறமு 

மோடுமத னிப்புற முளார் 
ஈசனெதிருற்றுகுவ தல்லதிகன் 

முற்றுவதொர் கொற்ற மெவனோ. 


தூசியொடு நெற்றி இரு கையினொடு 

பேரணி கடைக்குழை தொகுத்து 
ஊசி நுழையா வகை சரத்து அணி 

வகுக்கும் ; அவை உண்ணும் உயிரை ; 
ஆசைகளை உற்று உருவும் ; அப்புறமும் 

ஓடும் ; அதன் இப்புறமும் உளார் . 
ஈசன் எதிர் உற்று , உகுவது அல்லது , 

இகல் முற்றுவது ஒர் கொற்றம் எவனோ ? 


பொ . ( அரக்கருடைய ) முன்னணிப் படையும் நெற்றிப்படையும் 
இரு பக்கத்துப் படைகளாடு பேரணிப் படையும் பின்னணிப் 
படையும் ஆகிய சேனைகளை ஒருங்கு அகப்படுத்தி , ஊசியும் ( இடையில் ) 
நுழையாதவாறு ( இராமன் ) அம்பு வரிசைகளை வகைபெறச் செலுத்து 
வான் ; ( அவனால் எய்யப்பட்ட அம்புகளாகிய ) அவை ( அரக்கர் ) உயிரை 
உண்ணுவன ; திசைகளைப் பொருந்தி ஊடுருவுவன ! (திசைகளின் ) அப் 
புறத்தும் ஓடுவன ; அந்த அம்புத் தொகுதியின் இப்புறத்துள்ள அரக் 
கர்கள் இறைவனாகிய இராமனுக்கு எதிரே பொருந்தி (உயிர் ) கிந்துவ 
தல்லது , மாறுபடப் பொருது முடிப்பதொரு வெற்றி யென்பது ஏது ? 


கு : - தூசி- முன்னணிப்படை ; இது தார் எனவும் வழங்கும் . 
நெற்றி - முனைமுகத்து முந்துற்றுப் பொரும் தலைமைச் சேனை . 
ருெகை- இரண்டு பக்கங்களிலும் சென்று பகைவர் சேனையை 
வளைத்துக் கொள்ளும் கைகோட்படை . கை - பக்கம் . பேரணி - போர்க் 
களத்து நடுவே நிரல்பட வகுத்து நிறுத்தப்படும் பெருஞ்சேனை . கடைக் 


520 


யுத்த காண்டம் 


ழை - பகைவரை எதிர்த்து முன்னே நிவறு பொரும் சேனகள் 
பின்னிடாதவாறு தாங்கி நிற்கும் பின்னணிப் படை , கழை என்பது 
சாதம் நோக்கிக் குழையெனக் குறுகி நின்றது . இவற்றின் வகையிகள் , 
• தூசியும் இரண்டு கையும் நெற்றியும் ( புத்த ) முன்னரும் 
ஆகிரியா குறித்துள்ளமை காணலாம் . இச்சேனைகளின் இயல்பினை , 


தொண்டர்காள் தூசி செல்லீர் பத்தர்காள் சூழப்போகீர் 
ஒண்டிறல் யோகிகளே பேரணி புந்தீர்கள் 
திண்டிறற் சித்தர்களே கடைக் கூழை சென்மின்கள் 
அண்டா நாடாள்வோம் நாம் அல்லற்படை வாராமே 

( திருப்படை யெழுச்சி -2 ) 
என வரும் திருவாசகத்தால் நன்குணரலாம் . 

( 141 ) 


9577 


ஊனகு வடிக்கணைக ளுழியன 

லொத்தன வுலர்ந்த வுலவைக் 
கானக நிகர்த்தன ரரக்கர்மலை 

யொத்தன களித்த மதமா 
மானவன் வயப்பகழி வீசுவலை 

யொத்தன வலைக்குள் வழுவா 
மீனகுல மொத்தன கடற்படை 

யினத்தொடும் விளிந்த விதலால் . 


ஊன் நகுவடிக் கணைகள் ஊழி அனல் 

ஒத்தன ; உலர்ந்த உலவைக் 
கானகம் நிகர்த்தனர் அரக்கர் ; மலை 

ஒத்தன களித்த மதமா ! 
மாளவன் வயப் பகழி வீசுவனை 

ஒத்தன; வலைக்குள் வழுவா 
மீனகுலம் ஒத்தன , கடற்படை 

இனத்தொடும் விளிந்து அவிதலால் . 


பொ ! - ஊன் விளங்குகின்ற கூரிய அம்புகள் , ஊழிக் காலத்துத் 
தீயின் ஒத்தன ; ( அவற்றால் தாக்கப்பட்ட ) அரக்கர்கள் .( அத்தீபினால் 
தீத்து கரித்த ) மரங்களுடைய கானகத்தை ஒத்தார்கள் ; செருக்குடைய 
மத வானகள் ( தீயினாற் பிளப்புற்ற ) மனுகுலத் தோன்றலாகிய 
இராமன் ஏவிய வலிய அம்புகள் ( கடலில் ) வீசப்பட்ட வலையினை 
ஒத்தன ; கடல் போலும் அரக்கர் சேனைகள் இனத்தொடும் இருத்தமில் 


மூலபல வதைப் படலம் 


521 


தமையால் , அவ்வளைக்குள் தப்பாது அகப்பட்ட மீனின் கூட்டத்தை 
ஒத்தன . 


கு . நகுதல் - விளங்குதல் . வடி - கூர்மை . ஊழி அனல் - யுக 
முடிவில் தோன்றும் பெருந்தீ . மானவன் - மனுகுலத் தோன்றல் ; 
என்றது இராமனை . 

( 142 ) 


9578 


ஊழியிறு திக்கடுகு மாருதமு 

மொத்தன னிராம னுடனே 
பூழியென வுக்கு திரு மால்வரைக 

ளொத்தன ரரக்கர் பொருவார் 
ஏழுலகு முற்றுயிர்கள் யாவையு 

முருக்கியிறு திக்கணி லெழும் 
ஆழியையு மொத்தனனம் மன்னுயிரு 

மொத்தன ரலைக்கு நிருதர் . 


ஊழி இறுதிக் கடுகும் மாருதமும் 

ஒத்தனன் , இராமன் ; உடனே 
பூழி என உக்கு உதிரும் மால் வரைகள் 

ஒத்தனர் , அரக்கர் , பொருவார் ; 
ஏழ் உலகும் உற்று உயிர்கள் யாவையும் 

முருக்கி , இறுதிக் கணில் எழும் 
ஆழியையும் ஒத்தனன் ; அம்மன்னுயிரும் 

ஒத்தனர் , அலைக்கும் நிருதர் . 


பொ ! - இராமன் ஊழி முடிவில் விரைந்து வீசும் கடுங்காற்றினை , 

, 
யும் ஒத்தான் ; ( அங்ஙனம் வீசுதலால் ) உடனே புழுதியாய்ச் சிதறி 
உதிர்கின்ற பெரிய மலைகளை ஒத்தனர் , ( அந்த இராமனுடன் ) பொருப 
வராகிய அரக்கர்கள் ; ( அன்றியும் அவ் இராமன் ) ஏழுலகங்களையும் 
பொருந்தி உயிர்கள் எல்லாவற்றையும் அழித்து ஊழி முடிவிற் 
பொங்கிவருகின்ற கடலையும் ஒத்தனன் ; ( அவ் இராமனால் ) அலைக்கப் 
படுகின்ற அரக்கர் , அந்த ( யுக முடிவில் பொங்கும் கடலால் அழிக்கப் 
படும் ) நிலைபெற்ற அந்த உயிர்களையும் ஒத்தனர் . 


பன் கு- இராமன் , ஊழி . இறுதிக் கடுகும் மாருதமும் ஒத்தனள் ; 
உடனே பொருவார் அரக்கர் , பூழி என உக்கு உதிரும் மால் வரைகள் 
ஒத்தனா ; ( இராமன் ) ஏழுலகும் உற்று உயிர்கள் யாவையும் முருக்கி 


522 


யுத்த காண்டம் 


இறுதிக்கணின் வரும் ஆழியையும் ஒத்தனன் ! அலைக்கும் நிருதர் அம் 
மன்னுயிரும் ஒத்தனர் என இயையும் . 

( 143 ) 


9579 


மூலமுத லாயிடையு மாயிறுதி 

யாயெவையு முற்று முயலுங் 
காலமென லாயினனி ராமனவ் 

வரக்கர்கடை நாளில் விளியும் 
கூலமில் சராசர மனைத்தினையு 

மொத்தனர் குரைகடலெழும் 
ஆலமென லாயினனி ராமனவர் 

மீனமென லாயினர்களால் . 


மூல முதல் ஆய் , இடையும் ஆய் , இறுதி ஆய் , 

எவையும் முற்றும் முயலும் 
காலம் எனல் ஆயினன் இராமன் ; அவ் 

அரக்கர் கடை நாளில் விளியும் 
கூலம் இல் சர அசரம் அனைத்தினையும் 

ஒத்தனர் : குரைகடல் எழும் 
ஆலம் எனல் ஆயினன் இராமன் ; 

அவர் மீனம் எனல் ஆயினர்களால் . 


பொ : - ( எப்பொருட்கும் ) முதற்காரணமாகி , நடுவாகி , முடிவாகி , 
எல்லாப் பொருளும் முற்றுவதற்கு இடனாகி முயல்கின்ற ஊழிக்காலம் 
இதுவென்று சொல்லும்படி தோன்றினான் இராமன் ; ( அவனொடு 
பொருத ) அவ் அரக்காகள் யுகமுடிவில் அழிந்தொழியும் அளவில்லாத 
இயங்குவ நிற்பன வாகிய எல்லாவற்றையும் ஒத்தனர் ; ஒலிக்கின்ற 
கடலினின்றும் எழுந்த ஆலகால நஞ்சு ( இவன் ) என்னும்படி 
தோன்றினான் இராமன் ; ( அந்நஞ்சினால் மாண்ட ) மீன்களை ஒத்து 
அழிந்தனர் அரக்கர்கள் , 


கு : - இராமனுக்கு ஊழிக் காலத்தினையும் ஆலகால நஞ்சினையும் 
உவமை கூறியது , தன்னெதிர்ப்பட்ட அரக்கர் குலமனைத்திற்கும் 
ஒருங்கே இறுதி விளைத்தல் பற்றிடென்க . கடைநாள் - ஊழிமுடிவாகிய 
இறுதிநாள் . கூலம் - அளவு : எல்லை . சர அசரம் - இயங்குவ நிற்பன 
வாகிய உயிர்த் தொகுதிகள் . 

( 144 ) 


523 


மூலபல வதைப் படலம் 


9580 


வஞ்சவினை செய்துநெடு மன்றில்வள 

னுண்டுகரி பொய்க்கு மறமார் 
நெஞ்சமுடை யோர்கள் குல மொத்தன 

ரரக்கரற மொக்கு நெடியோன் 
நஞ்சநெடு நீரினையு மொத்தன 

னடுத்ததனை நக்கு நரையும் 
பஞ்சமுறு நாளில் வறி யோர்களையு 

மொத்தன ரரக்கர் படுவார் . 


வஞ்ச வினை செய்து , நெடுமன்றில் வளன் 

உண்டு , கரி பொய்க்கும் மரம் ஆர் 
நெஞ்சம் உடையோர்கள் குலம் ஒத்தனர் 

அரக்கர் ; அறம் ஒக்கும் நெடியோன் ; 
நஞ்ச நெடுநீரினையும் ஒத்தனன் ; 

அடுத்து அதனை நக்குநரையும் , 
பஞ்சம் உறுநாளில் வறியோர்களையும் 

ஒத்தனர் , அரக்கர் , படுவார் . 


பொ . வஞ்சகத் தொழிலைச் செய்து பெருமைவாய்ந்த நீதி 
மன்றத்திலே ( கைக்கூலியாகிய ) பொருளைப் பெற்று உண்டு பொய்ச் 
சான்று கூறும் தீவினை பொருந்திய (வலிய ) நெஞ்சமுடைய தீயோர் 
கூட்டத்தை யொத்து அழிவுற்றனர் ( இராமனொடு பொருத ) 
அரக்கர்கள் , நெடியோனாகிய இராமன் ( அன்பில்லாத கொடியோர் 
களைக் காய்ந்து ஒறுக்கும் ) அறக்கடவுளை ஒத்துத் தோன்றினான் . 
( அதுவேயுமன்றி ) நச்சு நீர்க்கடலையும் ஒத்துத் தோன்றினான் ( அவ் 
விராமன் ) . இறந்து படுவாராகிய அரக்கர்கள் அந் நச்சுநீரைப் 
பொருந்தி நக்கிப் பருகினவர்களையும் , பஞ்சம் வந்த காலத்து : 
(உணவின்றி நலிந்த ) வறியோர்களையும் ஒத்து நலிவுற்றழிந்தனர் . 


கு : - வஞ்சவினை - வஞ்சனையுடன் கூடிய செயல் . மன்று - நீதி " 
மன்றம் . வளன் உண்ணுதல் என்றது கைக்கூலியாகிய பொருளைப் 
பெற்று உயிரோம்புதலை .. கரிபொய்த்தல் - பொய்ச் சான்று பகர்தல் . 
கரி பொய்த்தான் கீழிருந்த மரமே போற் கவின் வாடி ( குறிஞ்சிக்கலி ) . 
என வரும் தொடர் இங்கு நினைத்தற்குரியதாகும் . நீதிமன்றிற் பொய்ச் 
சான்று கூறியவர் அறக் கடவுளால் ஒறுக்கப்பட்டழியுமாறு போன்று 
தீவினையாளராகிய அரக்கர்களும் அறவுருவினனாகிய இராமனால் 
ஒறுக்கப்பட் பட்டழிந்தனர் என்பது இச் செய்யுளின் முதலிரண்டடி 
களின் கருத்து . நஞ்ச நெடுநீர்- நச்சு நீர்க்கடல் . நெடுநீர் - கடல் . 


524 


யுத்த காண்டம் 


தச்சுநீரை நக்கிப் பருகினோர் உணர்விழந்து இறத்தல் போலவும் 
நுகர்தற்குரிய உணவின்றி வருந்திய வறியோர் வாட்டமுற்று உயிர் 
துறத்தல் போலவும் இராமெனொடு பொருத அரக்கர் பலரும் 
நலிவுற்று உயிர் துறந்தனர் என்பது பின்னிரண்டடிகளின் 
- கருத்து . 

( 145 ) 


அரக்கர் இறந்துபடப் பெருகிய குருதி வெள்ளம் இலங்கை 
நகரத்தினுள்ளும் சென்று புக்கமை கண்டு அரக்கியர் 

அலறி ஓடுதல் 


9581 


வெள்ளமொரு நூறுபடும் வேலையிலவ் 

வேலையு மிலங்கை நகரும் 
பள்ளமொடு மேடுதெரி யாதவகை 

சோர்குருதி பம்பி யெழலும் 
உள்ளுமதி ளும் புறமு மொன்றுமறி 

யாதலறி யோடி னர்களால் 
கள்ளநெடு மான்விழி யரக்கியர் 

கலக்கமொடு கால்கள் குலைவார் . 


வெள்ளம் ஒரு நூறுபடும் வேலையில் , 

அவ் வேலையும் இலங்கை நகரும் , 
பள்ளமொடு மேடு தெரியாத வகை 

சோர் குருதி பம்பி எழலும் , 
உள்ளும் மதிளும் புறமும் ஒன்றும் 

அறியாது அலறி ஓடினர்களால் , 
கள்ள நெடு மான்விழி அரக்கியர் 

கலக்கமொடு கால்கள் குலைவார் . 


பொ 

ஒரு நூறு வெள்ளம் சேனை இறக்கும் பொழுது அக் 
கடலும் இலங்கை நகரமும் பள்ளமும் மேடும் ( இன்னதென்று ) 
தெரியாதவாறு பெருகிவரும் குருதிநீர் நிரம்பி மேலே எழுந்த அளவில் 
கள்ளத்தன்மை பயின்ற நெடிய மான் நோக்கம் போலும் மருட்சி 
வாய்ந்த அரக்க மாதர்கள் , இலங்கை நகரின் உட்பகுதியும் காவல் 
மதிலும் ( மதிலின் ) வெளிப்புறமும் ஆகிய ஒன்றும் தெரியாமல் மனக் 
கலக்கத்துடன் கால்கள் வலி தளர்வுற்றவராய் அலறிக்கொண் 
ஓடினார்கள் . 


மூலபல வதைப் படலம் 


525 


கு : - வேலை - பொழுது . வேலை- கடல் . கள்ளநெடுமான் விழி 
அரக்கியா என அம் மகளிரது இளமைச் செவ்வியும் , உள்ளு மதிலும் 
புறமும் ஒன்றும் அறியாது கலக்கமொடு கால்கள் குலைவார் அலறி 
ஓடினர்கள் என அவர்களது அவலநிலையும் ஒருங்குணர்த்தியவாறு . ( 146) 


நூறுசதகோடி யளவினராகிய படைத் தலைவர்கள் தமது 
சேனை பின்னிடாதவாறு தாங்கி நின்று இராமனொடு 

பொருதல் 


9582 


நீங்கினர் நெருங்கினர் முருங்கின 

ருலைந்துலகி னீளு மலைபோல் 
வீங்கின பெரும்பிணம் விசும்புற 

வசும்புபடு சோரி விரிவுற் 
றோங்கின நெடும்பரவை யொத்துயர 

வெத்திசையு முற்றெதிருறத் 
தாங்கினர் படைத்தலைவர் நூறுசத 

கோடியர் தடுத்த லரியார் . 
நீங்கினர் , நெருங்கினர் முருங்கினர் , 

உலைந்து ; உலகின் நீளும் மலைபோல் 
வீங்கின , பெரும்பிணம் விசும்பு உற ; 

அசும்புபடுசோரி விரிவுற்று , 
ஒங்கின , நெடும்பரவை , ஒத்து உயர 

எத்திசையும் உற்று எதிர் உற ; 
தாங்கினர் , படைத்தலைவர் , நூறுசத 

கோடியா தடுத்தல் அரியார் . 


பொ : - ( முன்னர் ) நீங்கிய சேனைத் தலைவர்களாகிய அரக்கர்கள் 
( மீண்டும் ) ( இராமனை ) நெருங்கியவராய்ச் சிதைந்து அழிந்தனர் ; 
( அவர்களுடைய உடலாகிய ) பெரும் பிணம் உலகத்து நீண்டுயர்ந்த 
மலைகளைப் போன்று வானமுகட்டளவும் பொருந்த மிக்குத் தோன்றின , 
( அப்பிணங்களினின்றும் ) ஊற்றெடுத்துப் பெருகிய குருதிநீர் , நீண்ட 
கடலையொத்து ( அலைகள் ) மிக்கு உயர எல்லாத் திசைகளிலும் விரிந்து 

மேலோங்கின ; பகைவரால் தடுத்து நிறுத்த வொண்ணாத 
ஆற்றல்மிக்க படைத்தலைவர்கள் நூறு நூறு கோடி என்னும் அளவின 
ராய் ( இராமனை ) எதிர்நின்று தடுத்துப் பொருதார்கள் . 

கு : - எதிருறத் தாங்குதல் - எதிர் சென்று தடுத்து நிறுத்தல் . 
நூறு சதகோடி- நூறு நூறு கோடி பதினாயிரம் கோடி . ( 147 ) 


பரவி 


1526 


யுத்த காண்டம் 


9583 தேருமத மாவும் வரை யாளியொடு 

வாசிமிகு சீய முதலா 
ஊருமவை யாவையு நடாயினர் 

கடாயினர்க ளுந்தினர்களால் 
காருமுரு மேறுமெரி யேறு நிகர் 

வெம்படையொ டம்பு கடிதின் 
தூரும்வகை தூவினர் துரந்தனர்க 

ளெய்தனர் தொடர்ந்தனர்களால் . 
தேரும் , மத மாவும் , வரை ஆளியொடு 

வாசி , மிகு சீயம் , முதலா 
ஊரும் அவை யாவையும் நடாயினர் , 

கடாயினர்கள் , உந்தினர்களால் ; 
காடும் உரும் ஏறும் எரி ஏறும் நிகர் 

வெம்படையொடு அம்பு கடிதின் 
தூரும் வகை தூவினா ; துரந்தனர்கள் , 

எய்தனர் , தொடர்ந்தனர்களால் . 
பொ- ( அரக்கர் படைத் தலைவர் யாவரும் ) தேரும் மதம் 
பொருந்திய யானையும் , மலையிடத்தே வாழும் யாளிகளோடு குதிரை 
கிங்கம் முதலாக 

ஊாதியாக வுள்ளவற்றையும் நடத்தினார்கள் ; 
செலுத்தினார்கள் , உந்தினார்கள் மேகமும் பேரிடியும் பெருந்தீயும் ஒத்த 
கொடிய படைக் கலங்களுடனே அம்புகளையும் விரைவின் ( போர்க் 
களம் முழுதும் ) தூர்ந்து மேடாகும்படி ( பலவாகச் ) சொரிந்தார்கள் , 
விரைந்து செலுத்திய வண்ணம் ( இராமனை ) நெருங்கத் தொடாந் 
தார்கள் . 


T 


கு : - ஊரும் அவை - ஊர்தியாகக் கொண்டு செலுத்தத் தக்க 
அவை . நடாவுதல் , கடாவுதல் , உந்துதல் என்பன அவ் வூர்திகளைச் 
செலுத்தும் தொழில் வகையைச் சுட்டி நின்றன . 

( 148 ) 


19584 


வம்மினட வம்மினெதிர் வந்து நும் 

தாருயிர் வரங்கள் பிறவும் 
தம்மினென வின்னன மொழிந் தெதிர் 

பொழிந்தன தடுப்பரிய வாம 
வெம்மினென வெம்பகழி வேலையென 

வேயினனவ் வெய்ய வினையோர் 
தம்மின மனைத்தையு முனைந்தெதிர் 

தடுத்தனன் தனித்தனியரோ 


மூலபல வதைப் படலம் 


527 


வம்மின் , அட , வம்மின் ! எதிர் வந்து , நுமது 

ஆர் உயிர் வரங்கன் பிறவும் , 
தம்மின் என இன்னன மொழிந்து , எதிர் 

பொழிந்தன , தடுப்ப அரியவாம் 
வெம்மின் என , வெம்பழி வேலை என 

ஏயினன் ; வெய்ய வினையோர் 
தம் இனம் அனைத்தையும் முனைந்து எதிர் 

தடுத்தனன் , தனித்தனி அரோ . 
பொ ( இராமன் , தன்னை எதிர்த்த அரக்க வீரர்களை நோக்கி ) 
வாருங்கள் , ( யான் , நும்மைக் ) கொல்லுதற்கு வாருங்கள் ; என் எதிரே 
வந்து நுமது அரிய உயிரையும் ( நீவிர் பெற்றுள்ள ) வரங்களையும் பிற 
வற்றையும் தந்து ஒழிமின் என்று இம் மொழிகளைச் சொல்லிக் 
கொண்டு , ( அவ் வரக்கர்கள் ) எதிர் முகமாக பொழிந்தனவும் ( பிறரால் ) 
தடுத்தற்கு இயலாதனவவும் ஆகிய படைக்கலங்கள் வெவ்விய மின்னல் 
களை யொத்துத் தோன்ற , ( அவற்றின் மேல் ) கொடிய அம்புகளைக் 
கடல் என ஏவியவனாகிய , அக் கொடுந் தொழிலாளராகிய அரக்கர் 
கூட்டம் அத்தனையும் தனித்தனி எதிர் நின்று தடுத்து நிறுத்தினான் 
( இராமன் ). 

அட - கொல்லுதற்கு ; செய வென்னெச்சம் வம்மின் எனப் 
பிற கருத்தாவின் தொழில் கொண்டு முடிந்தது . வம்மின் , 

அட 
வம்மின் , வந்து நுமது ஆருயிர் வரங்கள் பிறவும் தம்மின் என்றது , 
இராமன் அரக்கர் படைத் தலைவர்களை நோக்கிக் கூறிய அறைகூவல் . 
எதிர் பொழிந்தன என்றது , அரக்கர்கள் இராமனெதிர் நின்று 
சொரிந்த படைக் கலங்களை யொத்துத் தோன்ற , அவற்றின் மேல் 
இராமன் , 

ஆம்புகளை 

நிறையச் செலுத்தினான் 
என்பதாம் . 

( 149 ) 
அரக்கரது கடும் போர் கண்டு அஞ்சிய தேவர்கள் 

சிவபெருமானை யடைந்து வணங்கி நின்று , 

இப் போரின் நிலை யாதாகும் ? என வினவுதல் 
9585 

அக்கணையை யக்கண மறுத்தனர் 

செறுத்திக லரக்க ரடையப் 
புக்கணைய லுற்றனர் மறைத்தனர் 

புயற்கதிகம் வாளி பொழிவார் 
திக்கணை வகுத்தன ரெனச் செல் 

நெருக்கினர் செருக்கின் மிகையால் 
முக்கணனை யுற்றடி வணங்கியிமை 

யோரிவை மொழிந்த னர்களால் . 


கடல் 


என 


528 


யுத்த காண்டம் 


அக்கணையை அக்கணம் அறுத்தனர் 

செறுத்து , இகல் அரக்கர் அடைய , 
புக்கு அணைய லுற்றனர் , மறைத்தனர் 

புயற்கு அதிகம் வாளி பொழிவார் , 
திக்கு அணை வகுத்தனர் எனச் செல 

நெருங்கினர் ; செருக்கின் மிகையால் ; 
முக்கணனை உற்று அடி வணங்கி 

இமையோர் இவை மொழிந்தனர்களால் . 


பொ : - ( இராமனால் ஏவப்பட்ட ) அந்த அம்புகளைத் துண்டித்துப் 
போக்கியவர்களாய் , வலிமிக்க அரக்கர்கள் வெகுண்டு ஒரு சேரப் 
புகுந்து ( இராமனை ) நெருங்கத் தொடங்கினார்கள் ; மழைத் துளி 
யினும் மிகுதியான அம்புகளைச் சொரிபவர்களாய் ( அவனை ) மறைத் 
தார்கள் ; செருக்கின் மிகுதியால் திசைக்கு அணை வகுத்தனர் என்று 
சொல்லும்படி ( அவனை ) மிகவும் நெருங்கி நின்றார்கள் : ( அது கண்டு 
கலக்க முற்ற ) தேவர்கள் முக்கட் பெருமானாகிய இறைவனை 
அடைந்து திருவடிகளை வணங்கி ( ப் பின்வரும் ) இம் மொழிகளைக் 
கூறினார்கள் . 

கு . அக்கணை என்றது , வேலையென இராமனால் ஏவப்பட்ட 
அம்புகளை . இகல் அரக்கர் அக்கணையை அறுத்தனர் , செறுத்து அடை 
யப் புக்கு ( இராமக ) அணையலுற்றனர் ; புயற்கு அதிகம் வாளி பொழி 
வார் , மறைத்தனர் ; செருக்கின் மிகையால் திக்கு அணை வகுத்தனர் 
என , செல நெருக்கினர் எனவும் , இமையோர் , முக்கணனை உற்று 
அடி வணங்கி இவை மொழிந்தனர்கள் எனவும் இரு தொடர்களாக 
முடிக்க . 

( 150 ) 


9586 


படைத்தலைவ ருற்றொருவர் மும்மடி 

யிராவண னெனும் படிமையோர் 
கிடைத்தன ரவர்க்கொரு கணக்கிலை 

வளைத்தனர் கிளர்ந்து லகெலாம் 
அடைத்தனர் தெழித்தன ரழித்தனர் 

தனித்துள னிராம னவரோ 
துடைத்தனரெம் வெற்றியென வுற்றன 

ரினிச்செயல் பணித்தி சுடரோய் . 
படைத்தலைவர் உற்று ஒருவர் மும்மடி 

இராவணன் எனும் படிமையோர் 
கிடைத்தனர் அவர்க்கு ஒரு கணக்கு இலை ; 

வளைத்தனர் கிளர்ந்து உலகு எலாம் 


மூலபல வதைப் படலம் 


529 


அடைத்தனர் , தெழித்தனர் , அழித்தனர் , 

தனித்து உளன் இராமன் , அவரோ 
துடைத்தனர் எம் வெற்றி என உற்றனர் ; 

இனிச் செயல் பணித்தி சுடரோய் ! 
பொ- ( இப் ) படைத்தலைவர்களில் ஒவ்வொருவரும் இராவணனின் 
மும்மடங்கு எனச் சொல்லத்தக்க வீரத்தன்மை யுடையவர்களாய்ப் 
பொருந்தி நேர்ந்தனர் ; அவர்களுக்கு ஓர் அளவில்லை ; ( அவர்கள் ) 
கிளர்ந்தெழுந்து வளைத்தனராகி உலகின் எல்லாப் பக்கத்தையும் 
அடைத்துக் கொண்டு உரப்பியவர்களாய் அழிக்க லுற்றார்கள் ; 
இராமன் தனித்துள்ளான் ; அவ்வரக்கர்களோ எமது வெற்றியைத் 
துடைத்துப் போக்கினர் ; சுடர் வண்ணனாகிய பெருமானே ! இனி 
நிகழும் செயல் யாதுளது ? ( அதனைப் ) பணித்தருள்வாயாக . 

கு : - இதுவும் அடுத்த செய்யுளும் ஒரு தொடர் . மும்மடி 
மூன்று மடங்கு . படைத் தலைவர்களில் ஒவ்வொருவரும் இராவணன் 
வலிமையைப் போன்று மூன்று மடங்கு வலிமை நிரம்பியவர் என்பார் . 
ஒருவர் , மும்மடி இராவணன் எனும் படிமையோர் என்றார் . படிமை , 
என்றது ஈண்டு வீரத் திறத்தினை . உற்றுக் கிடைத்தனர் என இயை 
யும் . கிடைத்தல் - நேர் படுதல் . துடைத்தல் - அழித்து இல்லை 
யாக்குதல் . 

( 151 ) 
இதன்பின் 45 , 52.ல் பின்வரும் மிகைப்பாடல் உளது : 
9586 a 

ஈதவர் சொலக்கயிலை யீசனும் நகைத் 

திமையவர்க்கு மொளிவான் 
ஓதலி லரும் பிரமதத்துவ முதற் 

கடவுள் யாமுமுணராப் 
பேதமுறு மாயை பல பேணி விளையாடுதல் 

செய்யாது பெருமான் 
நீதவுருவங்கொளு மிராமன் எனவே சுருதி 

நின்ற மொழி பொன்றி விடுமோ . 
9587 எய்தகணை யெய்துவதன் முன்பிடை 

யறுத்திவர்க ளேழு லகமும் 
பெய்தகணை மாமுகி லெனப்புடை 

வளைத்தனர் பிடித்தனர்கள் போய் 
வைதகலி னல்லது மறப்படை 

கொடிப்படை கடக்கும் வலி தான் 
செய்ய திரு மாலினொடுனக்குமரி 

தென்றனர் திகைத்து விழுவார் . 
34 


530 


யுத்த காண்டம் 


எய்த கணை எய்துவதன் முன்பு , இடை 

அறுத்து , இவர்கள் ஏழ்உலகமும் 
பெய்த கணை மாமுகில் எனப்புடை 

வளைத்தனர் , பிடித்தனர்கள் போய் ; 
வைது அகலின் அல்லது மறப்படை , 

கொடிப்படை , கடக்கும் வலிதான் 
செய்ய திருமாலினொடு உனக்கும் அரிது 

என்றனர் , திகைத்து விழுவார் . 


பொ ! - ( இராமன் ) எய்த அம்புகள் ( தம்மை ) வந்தடைவதற்கு 
முன்பு இடை வழியிலேயே ( அக்கணைகளை ) அறுத்து நீக்கி , இவ் அரக் 
கர்கள் ஏழுலகங்களிலும் மொய்த்து நெருங்கு தலைக்கொண்ட கரு 
மேகங்கள் போன்று பக்கத்தே சூழ்ந்து கொண்டவர்களாய் வெகுண் 
டுள்ளார்கள் . ( இவர்களைச் ) சபித்துக் கொன்றால் கொல்லலாமே தவிர , 
வீரத்தை விளக்கும் படைக் கலங்களைக் கொண்டு இந்தச் சேனையை 
வெற்றி கொள்ளுதெலென்பது செந்நிறமுடைய திருமகளின் நாயகனா 
கிய திருமாலோடு ( அழித்தற் கடவுளாகிய ) உனக்கும் அரியதாகும் 
என்று கூறியவர்களாய்த் திகைத்து வீழ்ந்தார்கள். ( தேவர்கள் ) . 


கு : - இவ்வரக்கர்கனை ஆற்றல் மிக்க தெறு மொழிகளாகிய 
சாபத்தாலன்றி , அளவுட் பட்ட ஆற்றலையுடைய படைக்கலங்க 
ளாற் கொன்று ஒழிப்பதென்பது , யாவரையும் வாழ்விக்கவும் அழித் 
துப் போக்கவும் வல்ல திருமால் சிவன் ஆகிய இருபெருந் தெய்வம் 
களாலும் இயலாத செயலாம் என்பார் , வைது கொ ( ல் ) லினன்றி , 
மறப்படை கொடு இப்படை கடக்கும் வலி தான் செய்ய திரு மாலி 
னொடு உனக்கும் அரிது என்றனர் . செய்ய என்பது திருவுக்கு அடை 
மொழி . திருமால் என்பது திருவை ( மார்பகத்தே ) உடைய மால் 
என விரியும் . காத்தற் கடவுளாகிய திருமாலுக்கேயன்றி எல்லாவற் 
றையும் முற்ற அழித்தல் வல்ல சிவபெருமானாகிய உனக்கும் அரிது 
என்பதுபட உனக்கும் என உம்மை கொடுத்துக் கூறினர் . ( 152 ) 


சிவபெருமான் தேவர்களது அச்சத்தைப் போக்கி , அரக்கரை 
அழித்து இராமனே வெற்றி பெறுவான் எனத் தெளிவித்தல் 


9588 


அஞ்சியய ரன்மினவ ரெத்தனைய 

ராயிடினு மத்த னைவரும் 
பஞ்சியெரி யுற்றதென வெந்தழிவ 

ரிந்தவுரை பண்டு முளதால் 


மூலபல வதைப் படலம் 


531 


நஞ்சமமு தத்தை நனி வென்றிடினு 

நல்லற நடக்கு மதனை 
வஞ்சவினை பொய்க்கருமம் வெல்லினு 

மிராமனையவ் வஞ்சர் கடவார் . 


அஞ்சி அயரன்மின் ! அவர் எத்தனையா 

ஆயிடினும் , அத்தனை வரும் , 
பஞ்சி எரிஉற்றதென, வெந்து அழிவர் : 

இந்த உரை பண்டும் உளதால் ; 
நஞ்சம் அமுதத்தை நனிவென்றிடினும் , 

நல் அறம் நடக்கும் அதனை 
உஞ்ச வினை பொய்க்கருமம் வெல்லினும் , 

இராமனை அவ்வஞ்சகர் கடவார் . 


பொ . ( தேவர்களாகிய நீங்கள் ) அஞ்சி வாட்ட முறாதீர்கள் . 
அரக்கர்கள் எத்துணை போ இருந்தாலும் அத்துணை பேரும் பஞ்சில் 
நெருப்புப் பற்றினாற் போன்று வெந்து ஒழிவர் . இந்தப் பேச்சு நெடுங் 
காலத்து முன்னரும் ( பேசப்பட்டு ) உள்ளதாகும் . நஞ்சமானது 
அமிழ்தத்தை மிகவும் வெற்றி கொண்டாலும் , (உலகில் ) நடைபெறும் 
நல்லறத்தினை வஞ்சமும் பொய்ம்மையும் மலிந்த தீவினையாகிய பாவம் 
வென்றாலும் , மாயச் செயலையுடைய அவ்வரக்கர்கள் இராமனை 
வெல்ல மாட்டார்கள் . 


இது முதல் மூன்று செய்யுட்கள் ஒரு தொடராய் அமைந் 
தன . வென்றிடினும் , வெல்லிலும் என்புழி உம்மை எதிர்மறை ; 
வெல்லாது என்பதாம் . வெல்லுதல் - பகையானவற்றைக் கீழ்ப்படுத் 
துத் தான் மேற்பட்டு விளங்குதல் . பஞ்சி எரியுற்றது என என்ப 
தனை எரியுற்ற பஞ்சியென என்று மாற்றி , நெருப்பினாற் பற்றப்பட்ட 
பஞ்சு போன்று எனப்பொருள் உரைக்க . பஞ்சி - பஞ்சு . ( 153 ) 


19589 


அரக்கருள ரார்சிலரவ் வீடணன 

லாதுலகி னாவி யுடையார் 
இரக்கமுள தாகியது நல்லறமெ 

ழுந்துவளர் கின்ற தினி நீர் 
கரக்கமுழை தேடியுழல் கின்றிலிர்க 

ளின்றொரு கடும்ப கலிலே 
குரக்கின் முத னாயகனை யாளுடைய 

கோளுழுவை கொல்லு மிவரை . 


532 


யுத்த காண்டம் 


அரக்கர் உளர் ஆர்சிலர் , அவ் வீடணன் 

அலாது , உலகின் ஆவி உடையார் ? 
இரக்கம் உளது ஆகியது ; நல் அறம் 

எழுந்து வளர்கின்றது ; இனிநீர் 
கரக்க , முழைதேடி உழல்கின்றிலிர்கள் ; 

இன்று ஒரு கடும்பகலிலே 
குரக்கின் முதல் நாயகனை ஆளுடைய 

கோள் உழுவை கொல்லும் , இவரை . 


பொ : - அரக்கர் இனத்தவராக உள்ளார் சிலரில் அந்த வீடணனை 
யன்றி உலகில் உயிருடையாராக வேறு யார்தாம் உள்ளவர்கள் ? 
( அவ் அரக்கர்கள் இலராகவே ) இரக்கம் என்பதொரு குணம் ( உயிர் 
கள் பால் ) நிலை பெற்றுள்ளதாகியது ; ( அக்குணத்தின் துணை பெற்று ) 
நல்லறம் மேம்பட்டு வளர்கின்றது . இனி ( தேவர்களாகிய ) நீங்கள் 
( அரக்கர்க்கு அஞ்சி ) மறைந்துறைய மறைவிடம் தேடித் திரிவீரல்லீர் .. 
குரங்கின் மன்னனாகிய சுக்கிரீவனை ஆளாகவுடைய வலிமிக்க புலி 
உனைய இராமன் இன்று நண்பகலிலேயே இவ்வரக்கர்களைக் கொன்று 
தீர்ப்பான் . 


கு : - அரக்கர் உளார் சிலருள் அவ்வீடணன் அல்லாது உலகில் 
ஆவியுடையார் ஆர் ? என இயையும் . இரக்கம்- பிற உயிர்கள் படுந் 
துயர் கண்டு ஆற்றாது அத்துயரினைத் துடைக்க முந்துறும் பண்பு . 
இரக்கத்திற்குப் பகையாகிய அரக்கர் தொலையவே அப்பண்பு உயிர் 
ள் பால் நிலைபெற , அதன் துணைபெற்று நல்லறம் இவ்வுலகில் மேம் 
பட்டு வளர்கின்றது என்பதாம் . குரக்கின் முதல் நாயகன் - சுக்கிரீ 
வன் . கோள் உழுவை - வலியுடைய புலி ; என்றது , உவம ஆகுபெய 
ராய் இராமனை உணர்த்தியது . இவர் என்றது , அரக்கர் படைத்தலை 
வர்களை . குரக்கின் முதல் நாயகனை ஆளுடைய கோள் உழுவை , 
இவரைக் கொல்லும் என இயைக்க . 

( 154 ) 


அம்மொழி கேட்டு அயல் நின்ற பிரமனும் அதுவே நிகழும் என 
உடன் பட்டுரைக்க அப்பொழுது இராமன் அம்புமழையினால் 

அரக்கர் தலைகளை மலை போற் குவித்தல் 


9590 


என்றுபர மன்பகர நான்முகனு 

மன்னபொரு ளேயி சைதலும் 
நின்று நிலை யாறினர்கள் வானவர்கள் 

மாளவனு நேமி யெனலாம் 


மூலபல வதைப் படலம் 


533 


வென்றி நெடு வாளிமழை மாரியினு 

மேலன துரந்து விரைவில் 
கொன்று , குல மால்வரைகள் மானுதலை 

மாமலை குவித்த னனரோ . 


என்று பரமன் பகர , நான்முகனும் 

அன்ன பொருளே இசைதலும் , 
நின்று நிலை ஆறினர்கள் வானவர்கள் ; 

மானவனும் நேமி எனலாம் 
வென்றி நெடு வாளி மழை , மாரியினும் 

மேலன துரந்து , விரைவில் 
கொன்று , குல மால் வரைகள் மானு தலை 

மாமலை குவித்தனன் அரோ . 


பொ ! - என்று , பரம்பொருளாகிய சிவபெருமான் சொல்லி யருள , 
நான்முகனாகிய பிரமனும் அம் மொழிப் பொருளையே உடன்பட்டு 
ஏற்ற அளவில் , தேவர்களும் ( திகைப்பு ஒழித்து ) நின்று ஆற்றாநிலையின 
தாகிய துயரந்தணிந்தனர் . மனுகுலத்தில் தோன்றியவனாகிய இரா 
மனும் , ஆழிப்பெரும்படை மெனத்தகும் வெற்றியைத் தரும் நீண்ட 
அம்புகளை மேகத்தினும் மிக்கனவாகச் செலுத்தி விரைவிலே ( அவ்வரக் 
கர்களைக் ) கொன்று , குலமலைகளைப் போலும் தலைகளைப் பெரிய மலை 
யாகக் குவித்தனன் . 


கு : - பரமன் என்றது , சிவபெருமானை , மானவன் - மனுகுலத் 
தோன்றல் ; என்றது . இராமனை . நேமி - சக்கரம் . இராமன் ஏவிய 
அம்புகள் தப்பாமல் பகைவர் தலைகளை அறுத்தலால் , நேமி எனலாம் 
வென்றி நெடு வாளி எனச் சிறப்பித்தார் . இராமன் ஏவிய அம்பு 
களால் அறுப்பட்ட அரக்கர் தலைகள் பெரிய மலைகளை ஒத்துக் குவிந்தன 
என்பதாம் . 

( 155 ) 


அரக்கர் உயிர் துறக்கம் புக அவர்களுடைய உடல்கள் 
பூமியிற் சிதைவுற்றுக் கிடக்க , எங்கும் வழியில்லை யாதல் 
9591 மகர மறிகடலின் வளையும் வய நிருதர் 

சிகர மனையவுடல் சிதறி யிறுவருயிர் 
பகர வரியபதம் விரவ வமரர் பழ 
நகர மிட மருக நவையர் நலிவுபட . 


584 


யுத்த காண்டம் 


மகர மறி கடலின் வளையும் வய நிருதர் 
சிகரம் அனைய உடல் சிதறி , இறுவர் உயிர்- 
பகர அரிய பதம் விரவ , அமரர் பழ 
நகரம் இடம் அருக, நவையா நலிவுபட . 


பொ : - மகரமீன்கள் உலவும் கடலைப் போன்று ( இராமனைச் ) 
சூழ்ந்து கொண்ட வலிமைமிக்க அரக்கராகிய தீவினையாளர்கள் , 
( தமது ) உயிர் செல்லுதற்கு அரிய துறக்க பதவியை அடையவும் , 
தேவர்களுடைய தொன்மை வாய்ந்த நகரமாகிய விண்ணுலகம் இடம் 
சுருங்கவும் , மலைச்சிகரத்தை ஒத்த உடல் சிதறுண்டு வருத்தமுற முறி 
வுற்று முடிவர் . 


கு : - மகரம் மறிகடல் - மகர மீன்கள் உலாவும் பெருங்கடல் . 
கடலின் - கடல் போன்று . இன் உவமவுருபு . வளைதல் - சூழ்தல் . 
அருகுதல் - சுருங்குதல் . இறுதல் - முறிதல் ; அழிதல் . கடலின் வளை 
யும் வய நிருதராகிய நவையர் , ( தம் ) உயிர் , பகர அரிய பதம் விரவ 
அமரர் பழநகரம் இடம் அருக , சிகரம் அனைய உடல் சிதறி , நலிவுபட 
இறுவர் என இயையும் பகர அரியபதம் என்றது , இன்ன தன்மைத் 
தென உணர்ந்து உரைத்தற்கரிய பெருஞ் சிறப்பினதாகிய துறக்கவுல 
கினை . வய - வலி . நவை - குற்றம் . வயநிருதர் நவையர் ஆயினும் 
வீரத்தில் வழுவாது நின்று போரில் உயிர் கொடுத்தமையால் தேவரு 
லகம் இடம் சுருங்க அவர்களுடைய இனிய உயிர்கள் துறக்க வுலகினை 
அடைந்தன என்பதாம் . 

( 156 ) 


இதன் பின் 45 , 52 - ல் பின்வரும் மிகைப்பாடல் உளது : 

பாறு தொடர் பகழி மாரி நிரைகள் பட 
நீறு படுமிரத நிரையி னுடல் தவிர 
வேறு படரவடர் விரவுசுடர் வலையம் 
மாறு படவுலகின் மலைகளலிறு பட . 


592 


உகளு மிவுளிதலை துமிய வுறுகழல்கள் 
தகளி யுறவலிய தலைக ளறு தலைவர் 
துகளி னுடல்கள் விழ வுயிர்கள் சுரருலகின் 
மகளிர் வனமுலைக டழுவி யகமகிழ . 


களும் , இவுளிதலை துமிய - உறுகழல்கள் 
தகளியுற வலிய தலைகள் அறு தலைவர் 
துகளின் உடல்கள் விழ , உயிர்கள் சுரர் உலகின் 
மகளிர் வன முலைகள் தழுவி அகம் மகிழ . 


மூலபல வதைப் படலம் 


535 


பொ : - பொருந்திய வீரக் கழலினையுடைய கால்கள் ( துணிக்கப் 
பட்டுத் ) தகழியினை ஒத்துத் தோன்ற , வலிய தலைகள் கீழே விழுந்து 
அறுபட்ட அரக்கர் படைத்தலைவர்களின் புழுதியினை யுடைய உடல்கள் 
கீழே விழ , அவர்கள் உயிர்கள் தேவருலகிலுள்ள அரமங்கையர்களின் 
அழகிய தனங்களைத் தழுவி மனம் மகிழ ( அவர்கள் ஏறி நடத்திய ) 
குதிரைகள் தலை துணிக்கப்பட ( ப் போர்க்களத்திலே ) தாவுவன . 


கு : - அரக்கர் செலுத்திய குதிரைகளின் வீரவுணர்வினைப் புலப் 
படுத்தும் முறையில் அமைந்தது இச் செய்யுள் . உறுகழல்கள் தகளி 
உற , வலிய தலைகள் அறுதலைவா துகளின் உடல்கள் விழ , உயிர்கள் , 
சுரர் உலகின் மகளிர் வனமுலைகள் தழுவி அகம் மகிழ , இவுளி தலை 
துமிய உகளும் என இயையும் . இவுளி- குதிரை . உகளுதல்- தாவிக் 
குதித்தல் . தகளி - அகல் விளக்கு . உறுதல் - ஒத்தல் . 

( 157 ) 


9593 


மலையு மறிகடலும் வனமும் வறு நிலமும் 
உலைவி லமரருறை யுலகு முயிர்களொடு 
தலையு முடலுமிடை தழுவு தவழ்குருதி 
அலையு மரியதொரு திசையு மிலதணுக . 


மலையும் , மறி கடலும் , வனமும் , வறு நிலமும் , 
உலைவு இல் அமரா உறை உலகும் , உயிர்களொடு 
தலையும் உடலும் இடை தழுவு தவழ்குருதி 
அலையும் ; மரியது ஒருதிசையும் இலது , அணுக . 


பொ :- மலைகளும் ( அலைகள் ) மடங்கும் கடலும் காடும் ( நீரற்ற ) 
வரநிலமும் அழிதல் இல்லாத தேவர்கள் தங்கி வாழும் வானுலகமும் 
ஆகிய எல்லா விடங்களிலும் ( அரக்கரின் ) உயிர்களோடு ( அவர்தம் ) 
தலைகளும் உடல்களும் இடையிடையே அகப்பட்டுக் கொண்டு தவழும் 
குருதி வெள்ளம் அலைவனவாயின . ( அவ் வெள்ளத்தினின்றும் தப்பி ) 
அணுகுதற்குப் பொருந்தியதொரு திசையும் இடம் இலதாயிற்று .. 


கு : - மண்ணுலகில் நானிலப் பரப்புக்களிலும் வானுலகிலும் , 
இறந்துபட்ட அரக்கர்களின் குருதி வெள்ளம் சென்றலைத்தலால் அவ் 
வெள்ளத்தினின்றும் தப்பி அணுகுதற்குப் பொருந்திய ஒரு திசையும் 
இடம் இல்லாததாயிற்று . மரீஇயது எனற்பாலது . மரியது எனக் 
குறுகியது ; மரியவன் (சீவக. 1211 ) என வருதல் இங்கு ஒப்பு நோக்கத் 
தகும் . 

( 158 ) 


536 


யுத்த காண்டம் 


அரக்கர் தலைவர்கள் பலரும் இறந்துபட , அமரர் சொரிந்த 

மலர்கள் மழைபோல எங்கும் பரவிக் கிடத்தல் 


9594 


னைய செரு நிகழு மளவி னெதிர்பொருத 
வினைய முடைமுதல்வ ரெவரு முடன்விளிய 
அனைய படைநெளிய வயவ ரழிகுருதி 
நனைய விசையினெழு துவலை மழை நலிய . 


இனைய செருநிகழும் அளவின் , எதிர் பாருத 
வினையமுடைய முதல்வர் எவரும் உடன் விளிய . 
அனைய படை நெளிய , வயவர் அழி குருதி 
நனைய விசையின் எழுதுவலை மழை நலிய . 


பொ : - இத்தகைய போர் நிகழும்பொழுது எதிர்நின்று பொருத்த 
வஞ்சனைச் சூழ்ச்சியினையுடைய சேனைத் தலைவராகிய அரக்கர் யாவரும் 
ஒருங்கே இறந்துபட , அத்தகைய ( தலைவரை யிழந்த ) சேனை தளர்ந்து 
வருந்த , வீரர்கள் அழிந்துபட்டமையா லுண்டாகிய , குருதி நீரால் 
( உடல் ) நனையும்படி விசையோடு ( பீரிட்டு ) மேலெழுந்த துளிகள் 
பெருமழைபோல் வருத்த . 


கு : - : - இது முதல் மூன்று செய்யுட்கள் ஒரு தொடர் . விளிய . 
நெளிய , நலிய என்னும் செயவென் எச்சங்கள் , அடுத்த செய்யுளில் 
வரும் இரியலுறுபடையை என்ற தொடரில் உள்ள இரிதல் என் 
னும் வினைகொண்டு முடிந்தன . 

( 159) 


அரக்கர் படைத்தலைவர்கள் பின்னிடும் சேனையைத் தடுத்து 

இராமன் மீது செலுத்திக் கடும் போர் விளைத்தல் 


9595 


இரிய லுறு படையை நிருத ரிடை விலகி 
எரிகள் சொரியுநெடு விழிய ரிழுதையர்கள் 
திரிக திரிக வென வுரறு தெழிகுரலர் 
கரிக ளரிகள்பரி கடிதி னெதிர் கடவ . 


இரியல் உறுபடையை , நிருதா , இடை விலகி , 
எரிகள் சொரியும் நெடு விழியர் , இழுதையர்கள் ! 
திரிக , திரிக என உரறு தெழிகுரலர் , 
கரிகள் , அரிகள் , பரி, கடிதின் எதிர் கடவ . 


மூலபல வதைப் படலம் 


537 


பொ : - ( இவ்வாறு ) நிலைகெட்டு ஓடும் சேனையினை அரக்கர்கள் நடு 
நின்று தடுத்து , தீயினைச் சொரியும் நெடிய கண்களை யுடையவராய் 
அறிவில்லாதவர்களே ! திரு ம்புக , திரும்புக என முழங்கி அதட்டிக் 
கூறும் குரலினை யுடையராய் யானைகளையும் சிங்கங்களையும் குதிரை 
களையும் ( இராமனுக்கு ) எதிரே விரைந்து செலுத்த . 


கு : - நிருதர் , இரியலுறுபடையை இடை விலகி , எரிகள் சொரியும் 
நெடு விழியராய் , “ இழுதையர்கள் ! திரிக திரிக என உரறு தெழு 
குரலராய் , கரிகள் , அரிகள் , பரி கடிதின் எதிர் கடவ என இயையும் . 
இழுதை - அறிவின்மை . உரறுதல் - முழங்குதல் . 

( 160 ) 


9596 


உலகு செவிடுபட மழைகளுதிரவுயர் 
அலகின் மலைகுலைய வமரர் தலைய திர 
இலகு தொடுபடைக ளிடியொ டுருமனைய 
விலகி யது திமிரம் வளையும் வகைவிளைய . 


உலகு செவிடுபட , மழைகள் உதிர , உயர் 
அலகு இல் மலை குலைய , அமரர் தலை அதிர , 
இலகு தொடு படைகள் இடியொடு உரும் அனைய , 
விலகியது , திமிரம் வளையும் வகை வளைய . 


பொ : - உலகு செவிடுபடவும் ( விண்ணினின்று ) மேகங்கள் கீழே 
சிதறவும் , உயர்ந்த அளவில்லாத மலைகள் நிலை குலையவும் தேவர்கள் 
( அஞ்சித் ) தலை நடுங்கவும் , ஒளி விளங்குகின்ற எறியும் படைக் கலம் 
கள் பேரொலியுடன் கூடிய மின்னலை யொத்துத் தோன்ற , வளைத்துக் 
கொள்ளும் நிலையில் இருள் தோன்ற ( அரக்கர் சேனை , இராமனைத் ) 
தடுத்து நின்றது . 


கு : - நிருதர் , இரியலுறு படையை இடை விலகி , எதிர்கடவ , ( அப் 
படை ) வளையும் வகை திமிரம் விளைய விலகியது என மேற் செய்யு 
ளோடு கூட்டி முடிக்க . விலகுதல்- தடுத்தல் . 

( 161 ) 


தன்னை எதிர்த்துப் பொரும் அரக்கர் சேனையை இராமன் 

உவகையுடன் ஏற்றுக் கடும் போர் புரிதல் 
9597 அழகி தழகிதென வழக னுவகையொடு 

பழகு மதிதியரை யெதிர்கொள் பரிசுபட 
விழைவி னெதிரவதி ரெதிர்கொள் விரிபகழி 
மழைகள் முறைசொரிய வமர் மரலர் சொரிய . 


538 


யுத்த காண்டம் 


அழகிது , அழகிது என அழகன் உவகையோடு 
பழகும் அதிதியரை எதிர்கொள் பரிசுபட 
விழைவின் எதிர அதிர் எரிகொள் விரி பகழி 
மழைகள் முறை சொரிய , அமரர் மலர் சொரிய . 


பொ :. அழகனாகிய இராமன் ( தன் முன் வந்த படைவீரர்களாகிய 
அரக்கர்களை நோக்கி ,) நுமது வருகை அழகியது அழகியது என்று 
சொல்லி , மகிழ்ச்சியோடு பழகுதற்குரிய விருந்தினர்களை எதிர்கொள் 
கின்ற தன்மை பொருந்த , விருப்புடனே எதிர் கொள்ளும்படி முழங்கு 
சின்ற தீச் சுடர்களைக் கொண்ட விரிந்த அம்பு மழைகளை முறையே 
சொரியவும் ( அது கண்டு ) தேவர்கள் பூமழை பொழியவும் , 


கு : - அழகிது அழகிது என்பது , நுமது வருகை நன்று நன்று " 
என எதிர்கொண்டு வரவேற்கும் குறிப்பினது . அதிதியர் - விருந்தினர் 
கள் . 

( 162 ) 


9598 


தினக ரனையணவு கொடிக டிசையடைவ 
சினவு பொருபரிகள் செரிவ வணுகவுயர் 
அனக னொடுமமரின் முடுகி யெதிரவெழு 
கனக வரைபொருவ கதிர்கொண் மணியிர தம் . 


தினகரனை அணவு கொடிகள் திசை அடைவ , 
சினவு பொரு பரிகள் செறிவ அணுக , 
அனகனொடும் அமரின் முடுகி எதிர , எழு 
கனக வரை பொருவ ; கதிர்கொள் மணி இரதம் . 


ணுக , உயர் 


பொ : - ஒளியினைக் கொண்ட மணிகள் பதிக்கப் பெற்ற தேர்கள் , 
கதிரவனைத் தொடுகின்ற கொடிகள் திசையளவும் சென்று படிவன 
வாய் , வெகுளுந் தன்மையினவாகிய போர்க் குதிரைகள் செறியப் 
பெற்றனவாய் அணுகிவர , உயர்ந்த தூயோனாகிய இராமனோடும் 
போரில் விரைந்து எதிர்த்துப் பொருதற்கு எழுகின்ற பொன்மலையை 
ஒத்துத் தோன்றின . 


கு : - கதிர் கொள் மணி இரதம் , கொடிகள் திசை அடைவ , 
பொருபரிகள் செறிவ , அணுக , உயர் அனகனொடும் அமரின் முடுகி 
எதிர எழு கனகவரை பொருவ என முடிக்க . அனகன் - குற்றமற்றவன் 
என்றது , தூயோ னாகிய இராமனை , தினகரன்- சூரியன் . அணவுதல் 
தீண்டுதல் . 

( 163 ) 


மூலபல வதைப் படலம் 


539 


9599 


பாறு படுசிறகு கழுகு பகழிபட 
நீறு படுமிரத நிரையி னுடறழுவி 
வேறு படர்படர விரவி சுடர்வலைய 
மாறு படவுலகின் மலைக ளளறுபட . 


பாறு , படு சிறகு கழுகு, பகழி பட , 
நீறுபடும் இரத நிரையின் உடல் தழுவி , 
வேறு படர் படர , இரவி சுடர் வலையம் 
மாறுபட , உலகின் மலைகள் அளறு பட . 


பொ : - அம்புகள் படுவதனால் ( வெந்து ) நீறாகும் தேர் வரிசைகளில் 
உள்ள ( அரக்கருடைய ) உடல்களைப் பருந்துகளும் பொருந்திய சிறகு 
களையுடைய கழுகளும் தழுவி வேறு வேறு வழியாகச் செல்லுதலைப் 
பொருந்தவும் , சூரியனது ஒவிவட்டம் நிலை மாறுபடவும் , உலகிலுள்ள 
மக்கள் ( பிணச் ) சேற்றில் அழுந்தவும் , 


கு : - பகழிபட நீறுபடும் இரக நிரையின் உடலைப் பாறு , கழுகு 
தழுவி வேறு படர் படர , என இயையும் . பாறு- பருந்து . படர் - வழி . 
படர்தல் - செல்லுதல் . இரவி- சூரியன் . சுடர்வலையம்- ஒளிவட்டம் . 
படர , அளறுபட என்னும் இருகை - யொருகளிறு திரிய என்புழித் 
திரிதலாகிய வினை கொண்டு முடிந்தன . 

( 164 ) . 


9600 


அருகு கடறிரிய வலகின் மலைகுலைய 
உருகு சுடர்களிடை திரிய வுரனுடைய 
இருகை யொருகளிறு திரிய விடுகுயவர் 
திரிகை யெனவுலகு முழுது முறைதிரிய . 


அருகு கடல் திரிய , அலகு இல் மலை குலைய , 
உருகு சுடர்கள் இடை திரிய , - உரனுடைய 
இருகை ஒரு களிறு திரிய , விடு குயவர் 
திரிகை என உலகு முழுதும் முறை திரிய . 


பொ- அருகிலுள்ள கடல் இடம் பெயரவும் , மலைகள் நிலை குலைய 
வும் , உருகுதற்கு ஏதுவாகிய ( சூரிய சந்திரர்களாகிய ) இரு சுடர்களும் 
வானத்திடையே ( தமது ) இயக்கம் மாறுபடவும் , திண்மைமிக்க: 
இரண்டு கைகளையுடைய ஒப்பற்ற யானை போல்வானாகிய இராமன் 
சாரிகை திரிதலால் , குயவர் சுழற்றிவிடும் சக்கரத்தை யொத்து உலகம் , 
முறையே சுழலவும் . 


1540 


யுத்த காண்டம் 


கு : - உரன் - திண்மை . இருகை ஒரு களிறு - இரண்டு கைகளை 
யுடைய ஒப்பற்ற யானை ; என்றது , இருகை வேழத் திராகவனாகிய 
இராமனை . இருகை யானை (திருச்சதகம் ) என வரும் திருவாசகத் 
தொடர் இங்கு நினைத்தற்குரியது . விடுதல் சுழற்றி விடுதல் . குயவர் 
திரிகை என்றது , வேட்கோவர் பாண்டம் வனைதற்குக் ககுவியாகக் 
கொண்ட சக்கரத்தினை . யாறு , கழுகு , உடல் தழுவிப் படர , சுடர் 
வலையம் மாறுபட , மலைகள் அளறுபட , கடல் திரிய , மலை குலைய , 
-சுடர்கள் இடை 

டை திரிய என வரும் செயவென் எச்சங்கள் இருகை 
யொரு களிறு திரிய என்புழித் திரிதலாகிய வினைகொண்டு முடிந்தன . 


9 - ம் எண்ணுள்ள சுவடியில் இச் செய்யுளுக்குப் பிரதியாக 
9600 a திரிய வகிலமலை திரிய விருசுடர்கள் 

திரிய வொருவிலுடை யிருகை யொருகளிறு 
திரிய விடுகுயவர் திரிகை யெனவுலகு 
திரிய ( வெழுகடலு முழுது முறை திரிய 


என வரும் செய்யுளும் , 41 , 45 , 52 - ஆம் எண்ணுள்ள அச்சுப் புத்தகம் 
களில் மிகைப் பாடலாக , 


" திரிய வலகில் மலை திரிய விருசுடர்கள் 
திரிய வொருவனெதிர் சினவி லொடு மடர 
வரிகை ஒருகளிறு திரிய விடுகுயவர் 

திரிகை யெனவுலகு முழுது மிடை திரிய ” 
என வரும் செய்யுளும் காணப்படுகின்றன . 


( 165 ) 


9601 


சிவனு மயனு மெழு திகிரி யமரர்பதி 
அவனு மமரர்குல மெவரு முனிவரோடு 
கவன முறுகரண மிடுவர் கழுதினமும் 
நமனும் வரிசிலையு மறனு நடனவில . 


சிவனும் , அயனும் , எழுதிகரி அமரர்பதி 
அவனும் , அமரர்குலம் எவரும் , முனிவரொடு 
கவனம் உறு கரணம் இடுவர் - கழுது இனமும் , 
நமனும் , வரிசிலையும் , அறனும் , நடன் நவில . 


பொ : - ( இராமனது சாரிகையினால் அரக்கர் அழிந்து படுதலைக் 
கண்டு ) பேய்க்கூடமும் இட்யமனும் ( இராமன் கையிலுள்ள ) வரிந்து 


மூலபல வதைப் படலம் 


541 : 


கட்டப்பட்ட வில்லும் அறக்கடவுளும் கூத்தாட , சிவபெருமானும் 
நான்முகனும் ( போர்முகத்து ) எழுகின்ற சக்கரப்படையினை யேந்திய 
தேவர் தலைவனாகிய அத் திருமாலும் தேவரினத்தார் யாவரும் 
முனிவர்களோடு ( மகிழ்ச்சி மிகுதியால் ) விரைவு பொருந்திய ஆடல் 
வகையாகிய கரணத்தினைச் செய்வாராயினர் . 


கு - கழுது இனமும் நமனும் வரிசிலையும் அறனும் நடம் நவில 
சிவனும் அயனும் அமரர்பதியாகிய திகிரி அவனும் அமரர் குலம் 
எவரும் முனிவரொடு கவனம் உறுகரணம் இடுவர் என இயைத்துப் 
பொருள் கொள்க . கவனம் - விரைவு . 
கவனம் - விரைவு . கரணம் - கூத்து 

கரணம் - கூத்து விகற்பம் . 
சடைகள் தாழக் கரணம் இட்டு " ( 7-6-3 ) என்பது தேவாரம் . 
கழுது - பேய்.அறன் என்றது , அறக்கடவுளை . 

( 166 ) 


இதன்பின் , 41 , 45 , 52 , 60 , 61 , 70 , 71 , 74 ஆகிய பிரதிகளிற் பின் 
வருமாறு ஒரு மிகைப் பாடல் காணப்படுகிறது . 


960la 


கரிய திலதமலை திரிய வவிர்சுடர்கள் 
இரிய வொருவிலுடை யிருகை யொருகளிறு 
திரிய விடுகுயவா திரிகை யெனவுலகு 
தெரிய வெழுகடலு முலகுமுறை திரிய . 


9602 


தேவர் திரிபுவன நிலையர் செருவிதனை 
ஏவ ரறிவுறுவரிறுதி முதலறிவின் 
மூவா தலைகள் பொதி ரெறிவ ரறமுதல்வ 
பூவை நிறவவென வேத முறைபுகழ . 


தேவா , திரிபுவன நிலையர் , செரு இதனை 
ஏவர் அறிவுறுவா இறுதி ? முதல் அறிவின் 
மூவர் தலைகள் பொதிரி எறிவா , அற முதல்வ ! 
பூவை நிறவ ! என வேதம் முறை புகழ . 


பொ- " அறத்திற்கு முதல்வனே ! காயாம் பூப்போலும் நிற 
முடையவனே ! ( நீ செய்யும் ) போர்ச் செயலாகிய இதனைத் தேவர் 
களும் மூன்றுலகங்களில் நிலைத்து வாழ்வாரும் ஆகியவர்களுள் யார் 
தாம் இறுதிவரை அறிதலுறுவார்கள் ? ஞானத்தின் முதல்வராகிய 
மும்மூர்த்திகளும் ( இப் போரினைக் கண்டு ) தலை நடுக்கமுறுவர் என்று 
வேதங்கள் ( இராமனை நோக்கி ) முறைமுறையே புகழ்ந்து துதிக்க . 


542 


யுத்த காண்டம் 


கு : - அறமுதல்வ ! பூவை நிறவ ! செரு இதனைத் தேவர் திரிபுவன 
நிலையர் ஏவர் இறுதி அறிவுறுவர் ? அறிவின் முதல் மூவர் , தலைபொதிர் 
எறிவர் என வேதம் முறை புகழ என இயையும் . செரு - போர் . 
ஏவர் - யாவர் . இறுதி -- முடிவு . தலைபொதிர் எறிதல் - அச்சத்தால் 
தலை தடுக்கமுறுதல் . பூவை - காயாம்பூ . 

( 107 ) 


9603 


எய்யு மொருபகழி யேழு கடலுமிடு 
வெய்ய களிறுபரி யாளொ டிரதம்விழ 
ஒய்யெனொரு கதியி னோட வுணரமரர் 
கைக ளெனவவீணர் கால்கள் கதிகுலைவ . 


எய்யும் ஒரு பகழி , ஏழு கடலும் , இடு 
வெய்ய களிறு பரி ஆளொடு இரதம் விழ , 
ஒய்யென் ஒருகதியின் ஓட உணர் அமரர் 
கைகள் என , அவுணர் கால்கள் கதிகுலைய . 


பொ ! - ( இராமபிரானால் ) எய்யப்பெற்ற ஓரம்பானது , ஏழுகடல் 
களிலும் செலுத்தப்படும் வெகுளி மிக்க யானை , குதிரை , காலாள்க 
ளோடு தேர்களும் விழும்படி ஒய்யென விரையும் ஒப்பற்ற வேகத் 
துடன் ஓட , அதனையுணர்ந்த தேவர்களின் கைகளைப் போன்று அவுணர் 
களின் கால்கள் கதி குலைவனவாயின . 


கு : - இராமனது அம்பு அரக்கருடைய நால்வகைச் சேனைகளையும் 
எழுகடல்களிலும் விழும்படி விரைந்து ஓடுதலைக் கண்ட தேவர்கள் 
மகிழ்ந்து கைகொட்டியார்க்கும் நிலையில் அவர்களுடைய கைகள் 
குலையுமாறு போன்று தேவர்க்குப் பகைவராய அவுணர்களின் கால்கள் 
கதிகுலைவ என்றார் . ஒய்யென என்பது விரைவுக் குறிப்பு . 


( 168 ) 


6904 


அண்ணல் விடுபகழி யானை யிரதமயல் 
பண்ணு புரவிபடை வீரர் தொகுப்பகுதி 
புண்ணி னிடுகுறிகள் புள்ளி யெனவிரவி 
எண்ணு வனவனைய வெல்லை யில் நுழைவ . 


அண்ணல் விடு பகழி , யானை , இரதம் , அயல் 
பண்ணு புரவி , படை வீரர் தொகு பகுதி 
புண்ணின் இடுகுறிகள் புள்ளி என , விரவி 
எண்ணுவன அனைய எல்லை இல நுழைவ . 


மூலபல வதைப் படலம் 


543 


பொ ! - பெருமையிற் சிறந்தோனாகிய இராமன் ஏவிய அம்புகள் , 
அருகேயுள்ள யானை , தேர் , பண்ணுதலமைந்த குதிரை , படைவீரர் 
கூடிய 

சேனைப் பகுதிகளிலே புண்ணின் இட்ட அடையாளங்கள் 
புள்ளிகள் போலத் 

தோன்ற எல்லையில்லாதனவாய் நுழைவன 
( அவற்றை ) அணுகி எண்ணுவனவற்றை ஒத்தன . 


கு : - அண்ணல் விடு பகழி , எல்லையில் நுழைவ , விரவி எண்ணுவன 
அனைய என முடிக்க . விரவுதல் - அணுகிச் சேர்தல் . அண்ணல் என் 

றது 
இராமனை . இராமன் செலுத்திய அம்புகள் நால்வகைச் சேனைப் பகுதி 
களிலே விரவிச் சென்று புண்ணிலிடப்பெற்ற அடையாளங்கள் 
எண்ணி யளவிடுங்கால் இடப்படும் புள்ளிகளை யொத்துத் தோன்ற 
அளவற்றனவாய் நுழைவன , அச் சேனைகளில் 

ஒவ்வொன்றையும் 
தொட்டு அடையாளமிட்டு எண்ணுவன வற்றை ஒத்தன என்பதாம் . 
இது தற்குறிப்பேற்றம் என்ற அணி தழுவியதாகும் . 

( 169 ) 


அரக்கர் தப்பிச் செல்லாதவாறு இராமன் சரமதில் அமைத்தல் 


9605 

* 


சுருக்கமுற் றது படை சுருக்கத் தாலினிக் 
கரக்கமற் றொருபுறத் தென்னுங் கண்ணினால் 
அரக்கருக் கன்றுசெவ் வரிய தாம்வகை 
சரக்கொடு நெடுமதில் சமைத்திட் டானரோ . 


‘ சுருக்கம் உற்றது படை , சுருக்கத்தால் இனிக் 
கரக்க , மற்று ஒருபுறத்து என்னும் கண்ணினால் 
அரக்கருக்கு அன்று செலவு அரியதாம் வகை 
சரக் கொடு நெடு மதில் சமைத்திட்டான் அரோ . 


பொ ! - ( அந்நிலையில் , நமது ) சேனை அளவிற் சுருங்கிக் குறைந்தது . 
இங்ஙனம் ) குறைந்ததனால் , இனி ஒருபுறத்துப் பொருந்தி ஒளித்துக் 
கொள்வோம் என்னும் கருத்தினால் , அரக்கர்க்கு எங்கும் ( தப்பிச் ) 
செல்லுதல் இயலாதவாறு ( அவ்வரக்கர் சேனையைச் சூழ ) அம்புகளால் 
கொடிய நெடிய மதிலை அமைத்தனன் ( இராமன் ) . 


கண்ணினால் - கருத்தினால் . கண்ணுதல் - கருதுதல் . செலவு . 
செல்லுதல் . சரம் - அம்பு . சமைத்தல்- அமைத்தல் . 

( 170 ) 


544 


யுத்த காண்டம் 


இதன் பின் 45 , 52 ல் பின்வரும் மிகைப் பாடல் உளது : 
9605a ஆயவல் லரக்கர்மற் றளவில் லாதவர் 

தீயெழும் விழியினர் சினங்கொள் சிந்தையர் 
காயும் வெம் படையினர் கடலிற் பொங்கியே 
மேயினர் தத்தமி லிவை விளம்புவார் . 


அரக்கர் சரமதிலைக் கடக்க மாட்டாமை 


9606 


மாலியை மாலிய வானை மால்வரை 
போலுயர் கயினை மதுவைந் போன்றுளார் 
சாலிகை யாக்கையர் தணிப்பில் வெஞ்சர 
வேலியைக் கடந்தில் ருலகை வென்றுளார் . 


மாலியை , மாலியவானை , மால் வரை 
போல் உயிர் கயிடனை , மதுவை , போன்று உளார் , 
சாலிகை பாக்கையர் , தணிப்பு இல் வெஞ்சர 
வேலியைக் கடந்திலர் , உலகை வென்றுளார் . 


பொ : - மாலியையும் மாலியவானையும் பெரிய மலைபோலும் 
உயர்ந்த தோற்றத்தினை யுடைய கைடபனையும் மது வென்பானையும் 
ஒத்து ( பெருவன்மை படைத்து ) உள்ளவர்களும் , கவசம் அணிந்த 
உடம்பினையுடையவர்களும் உலகினை வெற்றி கொண்டுள்ளவர்களும் 
ஆகிய அரக்கர்கள் , ( இராமன் அமைத்த ) தணிதல் இல்லாத வெம்மை 
மிக்க அம்பு மதிலைக் கடக்க மாட்டாதவராயினர் . 


மாலி , மாலியவான் , கைடபன் , மது என்போர் அளவிலாற் 
றல் படைத்த பெரு வீரர்களாய் இராவணன் காலத்துக்கு முற்பட்டு 
வாழ்ந்த அரக்கர் குலத் தலைவர்கள் . சாலிகை - கவசம் . சரவேலி - அம் 
பினால் அமைக்கப்பட்ட மதில் . 

( 171 ) 


தன்பின் 45 , 52- ல் பின்வரும் மிகைப்பாடல் உளது : 


9606 a அன்றியு மொருவனிங் கமரில் நம் படை 

யென்றுள கரிபரி யிரதம் ஈறில் போர் 
வென்றிடும் பதாதியா அனந்த வெள்ளமும் 
கொன் றனன் கொழித்தொரு கடிகை யேழினே . 


மூலபல வதைப் படலம் 


545 


அரக்கரிற் பெரும்பாலார் இறந்துபட அவர்தம் 

சேனை அளவிற் சுருங்குதல் 


9607 


மாண்டவர் மாண்டற மற்று ளோரெலாம் 
மீண்டன ரொருதிசை யேழு வேலையும் 
மூண்டுற முருங்கிய வூழிக் காலத்தில் 
தூண்டுறு சுடர்சுடச் சுருங்கித் தொக்கபோல் 


மாண்டவர் மாண்டு அற , மற்றுளோர் எலாம் 
மீண்டனர் , ஒரு திசை - ஏழு வேலையும் 
மூண்டு உற முருங்கிய ஊழிக் காலத்தில் 
தூண்டுறு சுடா சுட , சுருங்கித் தொக்கபோல் . 


பொ . ( இராமனது அம்பினால் ) இறந்தவர் இறந்தொழிய எஞ்கி 
யுள்ளோர் யாவரும் , ஏழு கடல்களும் பொங்கி மேலே எழுந்துவர 
( உலகம் ) அழிவுற்ற ஊழிக் காலத்திலே ( வடவைத் தீயின் ) தூண்டுதல் 
பொருந்து அனற்கொழுத்துகள் சுட்டெரித்தலால் ( அக்கடல்கள் 
வற்றிச் ) சுருங்கி ஒருங்கு திரண்டாற் போன்று ஒரு திசையில் மீண்ட 


னர் . 


கு- ஊழிக் காலத்தில் சுடர் சுட , ஏழு வேலையும் சுருங்கித் 
தொக்கபோல் மற்றுளோரெலாம் ஒரு திசை மீண்டனர் என்க . 
வேலை - கடல் . முருங்குதல் - அழிதல் . 

( 172 ) 


இராமனது அம்பின் கொடுமை கண்டு திகைப்புற்ற அரக்கர்கள் 

தம்மவர்களை நோக்கிக் கூறுதல் . 


9608 


புரஞ்சுடு கடவுளும் புள்ளின் பாகனும் 
அரஞ்சுடு குலிசவே லமரர் வேந்தனும் 
உரஞ்சுடு கிற்கில ரொருவ னாமுடை 
வரஞ்சுடும் வலிசுடும் வாழு நாள்சுடும் . 


புரம் சுடு கடவுளும் , புள்ளின் பாகனும் , 
அரம் சுடு குலிசவேல் அமரர் வேந்தனும் , 
உரம் சுடுகிற்கிலர் ; ஒருவன் நாமுடை 
வரம் சுடும் வலி சுடும் ; வாழும் நாள் சுடும் . 


35 


546 


யுத்த காண்டம் 


பொ- முப்புரங்களைச் சுட்டு நீறாக்கிய சிவபெருமானும், ( கருடப் ) 
பற்வையினை ஊர்தியாக வுடைய திருமாலும் , அரத்தினால் அராவிக் 
கூர்மை செய்யப் பெற்ற வச்சிரப் படையாகிய வேலினையுடைய வான 
வர் மன்னனாகிய இந்திரனும் ( நமது ) வன்மையினை வெகுண்டு அழிக்க 
மாட்டாதவராயினர் . ஒருவனாகிய இவ்விராமனோ நாம் பெற்றுடைய 
வரத்தினை அழிக்கின்றான் ; வன்மையை அழிக்கின்றான் ; வாழ்நாளை 
அழிக்கின்றான் . 


கு : - புள் - பறவை ; என்றது கருடனை . புள்ளின் பாகன் -கருடனை 
ஏறிச் செலுத்துவோனாகிய திருமால் . உரம் - வலிமை . சுடுதல் என்பது 
நீறாக்குதல் , வெம்மையுடையதாக்குதல் , அழித்தல் என்ற பொருள் 
களில் ஆளப்பட்டது . 

( 173 ) 


9609 


ஆயிர வெள்ளமுண் டொருவ ராழிசூழ் 
மாயிரு ஞாலத்தை மறிக்கும் வன்மையோர் 
மேயின பெரும்படை யிதனை யோர்விலால் 
ஏயெனு மாத்திரத் தெய்து கொன்றனன் . 


‘ ஆயிர வெள்ளம் உண்டு ; ஒருவர் , ஆழி சூழ் 
மா இரு ஞாலத்தை மறிக்கும் வன்மையோர் ; 
மேயின பெரும்படை இதனை , ஓர் விலால் 
" ஏ " எனும் மாத்திரத்து எய்து கொன்றனன் . 


பொ ! - ஒருவராகவே ( நின்று ) கடலாற் சூழப்பட்ட மிகப் பெரிய 
பூமியைத் தடுத்து நிறுத்தும் வன்மையுடையோர் ( நம் அரக்கர் சேனை 
யில் ) ஆயிர வெள்ளம்பேர் உள்ளார்கள் . ( அத்தைகையோரி ) பொருந் 
திய பெருஞ்சேனையாகிய இதனை ( இவ் இராமன் தனது ) ஒரே வில்லி 
னால் அம்பினைச் செலுத்தி ஏயென்னும் அளவிற்குள் கொன்றொழித் 


தான் . 


கு- மறித்தல் - தடுத்தல் . ஏயெனல் , விரைவுக் குறிப்பு . ஏயெனு 
மாத்திரத்து ( கம்பர் பள்ளி -72 ) என்று முன்னரும் ஆளப்பெற 
றுள்ளமை காண்க . 

( 174 ) 


9610 


இடைபடும் படா தன விமைப்பி லோர்படை 
புடைபட வலங்கொடு விலங்கிப் போகுமால் 
படைபடுங் கோடியோர் பகழி யாற்பழிக் 
கடைபடு மரக்கர் தம் பிறவி கட்டமால் 


மூலபல வதைப் படலம் 


547 


இடை படும் ; படாதன , இமைப்பிலோர் படை , 
புடைபட வலம் கொடு விலங்கிப் போகுமால் ; 
படை படும் கோடி ஓர் பகழியால் ; பழிக் 
கடை படும் அரக்கர்தம் பிறவி கட்டமால் . 


பொ : - தேவருடைய சேனைகள் , ( எமது சேனையை , எதிர்ப்படின் ) 
அஞ்சி , வழியிடையிலேயே இறந்து படுவன ; அவ்வாறு இறவாதன 
எமது சேனையை அணுக வலங்கொண்டு ஒதுங்கிப் போவன . ( அத்த 
கைய எமது ) சேனை ( இராமனது ) ஓரம்பினால் கோடிக்கணக்கானவை 
இறந்தொழிவன . பழியின் கண்ணே பொருந்திய இவ்வரக்கரது 
பிறப்பு துன்பத்திற்கே ஏதுவாயிற்று . 


கு- இமைப்பிலோர் படை , இடை படும் ; படாதன , புடைபட 
வலங்கொடு விலங்கிப்போகும் ; படை , ஓர் பகழி பால் கோடி படும் ; 
யழிக்கடை படும் அரக்கர் தம் பிறவி கட்டம் என முடிக்க . இமைப்பு 
இலோர் - கண் இமைத்தல் இல்லாதவராகிய தேவர்கள் . படை 
சேனை . இடை-நடுவழி . படுதல் - இறத்தல் . புடைபட வலங்கொடு 
அணுக வந்து வலஞ்செய்து . விலங்கிப்போதல் - ஒதுங்கிச் செல்லுதல் , 
பழிக்கடை பெடுதல்- பழியின் கண்ணே பொருந்துதல் கட்டம் - 
துன்பம் . ஆல் - அசை . தேவருடைய சேனைகளை யெல்லாம் வெற்றி 
கொண்ட இவ்வரக்கர் பெரும்படை மனிதன் ஒருவனது அம்பினால் 
எளிதின் அழிந்தது என்ற பழியிற் பட்ட அரக்கரது பிறவி துன்பத் 
திற்கே ஏதுவாயிற்று என அரக்கர் படைத்தலைவர் தமது எளிமை 
நினைந்து இரங்கிய வாறு . 

( 175 ) 


9611 


பண்டுல களித்தவ னோடும் பண்ணமை 
குண்டையின் பாகனும் பிறருங் கூடினார் 
அண்டர்கள் விசும்பினின் றார்க்கின் றாருழைக் 
கண்டில மிவனெடு மாயக் கள்வனால் . 


பண்டு உலகு அளித்தவனோடும் , பண் அமை 
குண்டையின் பாகனும் , பிறரும் கூடினார் , 
அண்டர்கள் விசும்பின் நின்று ஆர்க்கின்றார் உழைக் 
கண்டிலம் ; இவன் நெடு மாயக் கள்வனால் . 


பொ- முன்பு உலகத்தைப் படைத்தவனாகிய பிரமதேவனோடு 
தவிசமைந்த விடையினை யூர்ந்தருள்வோனாகிய சிவபெருமானும் 
( இந்திரன் முதலிய தேவர்கள் ) பிறரும் ஒருங்கு கூடியுள்ளார்கள் 


548 


யுத்த காண்டம் 


வானத்தில் நின்று ( நமது அழிவு கண்டு மகிழ்ச்சி மிகுதியால ) ஆர 
வாரிக்கின்றவர்களாகிய தேவர்களிடையிலே (திருமாலைக் ) காணப் 
பெற்றிலோம் ; ( ஆகவே , நம்மொடு பொருது நிற்கும் ) இவ்விராமன் 
நெடிய மாயத்தையும் கள்ளத்தையும் உடைய திருமாலே யாவன் , 


கு- உய்த்தல் - செலுத்துதல் ; வெளிப்படுத்தல் , உண்டாக்குதல் 
என்ற கருத்தில் ஆளப் பெற்றது . பண்ணமைதல் - அமர்தற்குரிய 
தவிசுடன் பொருந்துதல் . குண்டை - எருது ; இடபம் . விசும்பின் 
நின்று ஆர்க்கின்றார் அண்டர்கள் உழை ( திருமாலைக் ) கண்டிலம் , 
( ஆகவே ) இவன் நெடுமாயக் கள்வன் என இயைத்துரைக்க . உழை 

( 176 ) 


இடா . 


இவ்விராமன் திருமாலே என்று துணிந்து ஆற்றல் குன்றிய 
அரக்கர்களை நோக்கி , வன்னி என்பவன் ‘ நாம் பகைவனொடு 
பொருது உயிர் துறத்தலே இனிச் செய்யத் தகுவது என 

அறிவுறுத்தல் . 


9612 


கொன்றன னினியொரு கோடி கோடிமேற் 
றன்றெனிற் பதுமமன் றாயின் வெள்ளமா 
நின்றது நின்றினி நினைவ தென்பிற 
ஒன்றென நினைகென வன்னி யோதினான் , 


கொன்றனன் , இனி ஒரு கோடி கொடி மேற்று ; 
அன்று எனின் , பதுமல் ; அன்றாயின் , வெள்ளமா 
நின்றது ; நின்று இனி நினைவது என் பிற ? 
ஒன்று என நினைக என , வன்னி ஓதினான் . 


பொ ! - ( இவ்விராமன் அரக்கராகிய நம்மவரைக் ) கொன்றொழித் 
தனன் . ( இவனாற் கொல்லப்பட்டு இறந்தோர் தொகை ) ஒரு கோடி 
கோடிக்கு மேற்பட்டது ; ( அஃது ) அன்றாயின் பதுமம் ( என்னும் அளவி 
னது ) . ( அதுவும் ) அன்றாயின் வெள்ளம் என்னும் அளவினதாக நின் 
றது . இப்பொழுது ( செயலற்று ) நின்று ( நமக்கு ஒவ்வாத ) பிறவற்றை 
நினைப்பதனால் யாது பயன் ? ( இனிச் செய்யத்தக்கது ) ஒன்றே என 
( ஒரு முடிபாக ) எண்ணுக என ( எஞ்சிய அரக்கர்கள் ) கூற , ( அது 
கேட்டு ) வன்னி என்ற டடைத் தலைவன் ( பின் வருமாறு ) கூறினான் . 


மூலபல் வதைப் படலம் 


549 


- கோடி கோடி , பதுமம் , வெள்ளம் என்பன ஒன்றினொன்று 
மேற்பட்ட பேரெண்கள் . நின்றது என்னும் பயனிலைக்கு ஏற்ப 
இறந்தோர் தொகை என்னும் எழுவாய் வருவித்துரைக்கப் பட்டது . 
இனி நின்று பிற நினைவது என் ? ஒன்று என நினைக என இபையும் . 
ஒன்று என நினை தலாவது , இனிச் செய்யத்தகுவது இஃது ஒன்றே 
என்று ஒரே முடிபாக எண்ணு தல் . ஒரு தலையாச் சொல்லலும் வல் 
லது அமைச்சு (திருக்குறள் - 634 ) என்பது இங்கு நினைக்கத் தருவ 
தாகும் . வன்னி என்பவன் , அரக்கர் படைத் தலைவர்க்கெல்லாம் 
முதல்வனாக வந்தவன் . அவன் கூறியன அடுத்து வரும் இரண்டு செய் 
யுட்களில் விரித்துரைக்கப்படும் . 

( 177 ) 


இதன் பின் சுவடி 45 ல் கீழ்க்கண்டவாறு காணப்படுகிறது . 
7612 a 

கொன்றனன் சேனைகள் குறைந்ததியா மேற்றள 
னன்றியு நிற்பது மழிவதாகு மால் 
நின்ற தெம்போரின் நினைவ தென்னென்றா 
கொன்றிது கொண்மென வன்னி யோதுவான் . 


9613 


விழித்துமோ விராவணன் முகத்து மீண்டியாம் 
பழித்துமோ நம்மை நாம் படுவ தஞ்சினால் 
அழித்துமோர் பிறப்புறா நெறிசென் றண்மயாம் 
கழித்துமிவ் யாக்கையைப் புகழைக் கண்ணுற . 


-விழித்துமோ , இராவணன் முகத்து மீண்டு , யாம் 
பழித்துமோ , நம்மை , - நாம் படுவது அஞ்சினால் ? 
அழித்தும் ஓர் பிறப்பு உறா நெறிசென்று அண்ம , யாம் 
கழித்தும் இவ் ஆக்கையை , புகழைக் கண்ணுற . 


பொ ! - ( நாம் இப்போரில் ) இறத்தற்கு அஞ்சினால் , நாம் மீண்டு 
சென்று இராவணன் முகத்தில் விழிப்போமா ? ( நமது தோல்வியை 
எண்ணி ) நம்மை நாமே பழித்துரைப்போமா ? மீண்டு ஒரு பிறப்பினை 
அடைதலில்லாத பெரு நெறியாகிய துறக்கத்தினை அடையவும் ( இவ் 
வுலகில் ) புகழைக் காணவும் யாம் இவ் வுடம்பினைக் கழிக்கக் கட 
வோம் . 


கு- படுவது அஞ்சினால் , நாம் மீண்டும் இராவணன் முகத்து 
விழித்துமோ ? நம்மை நாம் பழித்துமோ ? அழித்தும் ஓர் பிறப்பு உறு 
நெறி சென்று அண்ம , புகழைக் கண்ணுற யாம் இவ் ஆக்கையைக் 
கழித்தும் என இயைத்துரைக்க . ஓகாரங்கள் இரண்டும் எதிர்மறை . 


550 


யுத்த காண்டம் 


அழித்தும் - மீண்டும் . ஓர் பிறப்புறா நெறி என்றது , பிறவா நெறி 
யாகிய வீடு பேற்றுக்கு ஒத்ததாகிய துறக்க நெறியினை . அண்முதல் 
அணுகுதல் . விழித்தும் , பழித்தும் , கழித்தும் என்புழித் தன்மைப் 
பன்மை விகுதியாகியதும் விகுதி எதிர்கால முணர்த்தி நின்றது . 


45 ஆம் பிரதியிற் பின்வரும் மிகைப்பாடல் உளது : 


விடுத்துமோ விராவணன் முகத்து வேமெனின் 
அடுத்த கூர் வாளிய னரண நீங்கலோம் 
எடுத்தொரு முகத்தினா லெய்தியா மினிக் 
கொடுத்து நம் முயிரையென் றுருமை கூறினான் . 


9514 


இடுக்கினிப் பெயர்ந்துறை யெண்ணு வேமெனின் 
அடுத்த கூர் வாளியி னரண நீங்கலோம் 
எடுத்தொரு முகத்தினா லெய்தி யாமினிக் 
கொடுத்து நம் முயிரென வொருமை கூறினான் . 


‘இடுக்கினில் , பெயர்ந்து உறை எண்ணுவேம் எனின் , 
அடுத்த கூர் வாளியின் அரணம் நீங்கலோம் ; 
எடுத்து ஒரு முகத்தினால் எய்தி , யாம் இனிக் 
கொடுத்தும் நம் உயிர் என , ஒருமை கூறினான் . 


பொ : - சங்கடமான இந்நிலையில் ( இப் போர்க்களத்தைவிட்டு ) 
ஓடி ( மறைந்து ) உறைதன் எண்ணுவேமென்றால் ( நம்மைச் ) சூழவுள்ள 
கரிய அம் பினாலமைந்த அரணை விட்டு நீங்க இயலாதுள்ளோம் . நாம் 
ஒருமுகமாகப் பொருந்தி மேற்சென்று ( இராமனை ) அடைந்து 
( பொருது ) நமது உயிரைக் கொடுப்போம் என்று ஒருதலையாகத் 
துணிந்து கூறினான் ( வன்னி ) . 


கு : - இடுக்கு - சங்கடமான துயர் நிலை . இராமனது அம்பு மதிலை 
விட்டு அப்பாற் செல்ல முடியாது . அதனுள் அகப்பட்டு வருந்தும் இந் 
நிலையில் , நாம் எல்லோரும் ஒரேமுகமாக இராமனை எதிர்த்து நின்று 
பொருது நமது உயிரைக் கொடுத்தலொன்றே இப்போழுது நம்மாற் 
செய்தற்குரிய நன்றிக் கடனாம் என்று ஒருதலையாகத் துணிந்து கூறி 
னான் என்பார் , “ இனி , கொடுத்தும் நம் உயிர் என ஒருமை கூறினான் " 
என்றார் . ஒருமை - ஒருதலையான முடிவு . எடுத்தல் - மேற் செல்லுதல் 


மூலபல வதைப் படலம் 


551 


இதன்பின் 52 - ல் பின்வரும் மிகைப் பாடல் உள்ளது ! - 

இவ்வுரை வன்னியங் கியம்ப ஈதுபோல் 
செவ்வுரை வேறிலை என்று தீயவர் 
அவ்வுரைக் கனைவரும் அமைந்தங் கண்ணலோ 
டெவ்வுரையும் விடுத் தமரின் ஏற்றுளார் . 


45 - ல் பின்வரும் மிகைப்பாடல் உளது . 


இடுக்கறப் பெயர்ந்து போயெய்து வோமெனின் 
தடுத்திடுஞ் சரமதில் கடக்கத் தக்கதென் 
றெடுத்தொரு முகத்தினா லெய்தி நாமினிக் 
கொடுத்து நம்முயிரெனவுருமை கூறினான் . 


அரக்கர் அனைவரும் இராமனைச் சூழ்ந்து பொருது அடர்த்தல் 


9615 


இளக்கரு நெடுவரை யீர்க்கு மாறெலாம் 
அளக்கரிற் பாய்ந்தெனப் பதங்க மாரழல் 
விளக்கினில் வீழ்ந்தென விடுகொடுந்தலால் 
வளைத்திரைத் தடர்த்தனர் மலையின் மேனியார் . 


இளக்க அரு நெடு வரை ஈர்க்கும் ஆறுஎலாம் 
அளக்கரின் பாய்ந்தென , பதங்கம் ஆர் அழல் 
விளக்கினில் வீழ்ந்தென , விதிகொடு உந்தலால் , 
வளைத்து இரைத்து அடர்த்தனர் , மலையின் மேனியார் . 


பொ ! - அசைத்தற்கரிய நெடிய மலையையும் ( பறித்து ) இழுத்துச் 
செல்லவல்ல ஆறுகள் யாவும் கடலின்கண்ணே பாய்ந்தாற் போலவும் , 
விட்டிற் பூச்சியானது நிறைந்த தீச்சுடரை யுடைய விளக்கினில் வீழ்த 
தாற் போலவும் , ஊழ்வினை ( பிடர் பிடித்துத் ) தள்ளுதலால் மன் 
போலும் உடம்பினையுடைய அரக்கர்கள் ( இராமனை ) வளைத்து ஆரவா 
ரித்து எதிர்த்தனர் . 


கு : - மலையின் மேனியார் ,. ஆறெலாம் அளக்கரிற் பாய்ந்தென் , 
பதங்கம் விளக்கினில் வீழ்ந்தென ( இராமனை ) வளைத்து இரைத்து 
அடர்த்தனர் என இயையும் . (இளக்குதல் - அசைத்தல் ; வெளில் 
இளக்கும் களிறுபோல ( பட்டினப்பாலை -172 ) என்புழி இச் சொல் 


552 


யுத்த காண்டம் 


இப் பொருளில் வழங்குதல் காணலாம் . அளக்கர் - கடல் . பதங்கம் 
விட்டில் . உந்துதல்- தள்ளுதல் . 

( 180 ) 


அரக்கர் பல்வகைப் படைகளை இராமன்மேற் சொரிதல் 


9616 


மழுவெழுத் தண்டுகோல் வலைய நாஞ்சில்வாள் 
எழு வயிற் குந்தம்வே லீட்டி தோமரம் 
கழுவிகற் கப்பண முதல கைப்படை 
தொழுவினிற் புலியனா னுடலிற் றூவினார் . 


மழு , எழு , தண்டு , கோல் , வளையம் , நாஞ்சில் , வாள் , 
எழு , அயில் , குந்தம் . வேல் , ஈட்டி , தோமரம் , 
கழு , இகல் கப்பணம் , முதல கைப்படை , 
தொழுவினில் புலி அனான் உடலில் தூவினார் . 


பொ . மழு , எழுவாகிய தண்டு , அம்பு , வலயம் , நாஞ்சில் . வாள் , 
( எறியப்பட்டு ) மேல் எழுகின்ற குந்தம் , வேல் , ஈட்டி , தோமரம் , கழு , 
வன்மையுடைய கப்பணம் முதலாகவுள்ள கையாற் செலுத்துதற்குரிய 
படைக்கலங்களைத் தொழுவத்திலே புக்க புலி போன்றவனாகிய 
இராமனது உடம்பினில் ( அரக்கர்கள் ) சொரிந்தார்கள் . 


கு : - தொழு - மாட்டுத் தொழுவம் . மாட்டுத் தொழுவத்திற் 
புக்க புலியினை இராமனுக்கு உவமை கூறவே , அவனைச் சூழ்ந்துள்ள 
அரக்கர்கள் புலியினை எதிர்ப்பட்ட எருதுகளை ஒத்தனர் என்பதும் 
உடன் கூறியவாறு . 

( 181 ) 


இராமன் காந்தருப்பம் என்னும் தெய்வப் படையை 

அரக்கர்மேற் செலுத்தல் 


9517 


காந்தருப் பம்மெனுங் கடவுள் மாப்படை 
வேந்தருக் கரசனும் வில்லி னூக்கினான் 
பாந்தளுக் கரசெனப் பறவைக் கேறெனப் 
போந்துருத் தது நெருப் பனைய போர்க்கணை . 


மூலபல வதைப் படலம் 


553 


காந்தருப்பம் எனும் கடவுள் மாப் படை , 
வேந்தருக்கு அரசனும் வில்லின் ஊக்கினான் . 
பாந்தளுக்கு அரசு என , பறவைக்கு ஏறு என , 
போந்து உருத்தது , நெருப்பு அனைய போர்ப் படை . 


பொ காந்தருப்பம் என்னும் தெய்வத்தன்மை வாய்ந்த பெரிய 
படைக் கலத்தினை மன்னர் மன்னனாகிய இராமனும் ( தனது ) வில்லில் 
தொடுத்து எய்தனன் . நெருப்பினை யொத்த பொருதற்றொழிலை 
யுடைய ( அந்த ) அம்பு , பாம்புகட்கு அரசனாகிய ஆதிசேடனைப் போல 
வும் , பறவைகட்குத் தலைவனாகிய கருடனைப் போலவும் புறப்பட்டுச் 
சென்று வெகுண்டது . 


கு- வேந்தருக்கரசன் என்றது இராமனை . நெருப்பனைய போர்க் 
கணை , பாந்தளுக்கு அரசு என , பறவைக்கு ஏறு எனப் போந்து உருத் 
தது என்க . பாந்தள் - பாம்பு . பாந்தளுக்கு அரசு , ஆதிசேடன் . 
பறவைக்கு ஏறு , கருடன் . உருத்தல் - வெகுளுதல் . 

( 182 ) 


காந்தருப்பம் என்னும் அப் படையின் தோற்றமும் திறலும் 


9618 


மூன்றுகண் ணமைந்தன வைம்மு கத்தன 
ஆன்றமெய் தழலன புனலு மாடின 
வான்றொட நிமிர்வன வாளி மாமழை 
தோன்றின புரஞ்சுடு மொருவன் றோற்றத்த . 


மூன்று கண் அமைந்தன , ஐம் முகத்தன 
ஆன்ற மெய் தழலன , புனலும் ஆடின , 
வான்தொட நிமிர்வன வாளி மா மழை 
தோன்றின . புரம் சுடும் ஒருவன் தோற்றத்த . 


பொ : - ( காந்தர்ப்பம் என்னும் அதனின்று வெளிப்பட்டு ) வானத் 
தைத் தொட நிமிர்ந்து செல்வன வாகிய மிக்க அம்பின் தொகுதிகள் , 
மூன்று கண்கள் அமைந்தனவாய் , ஐந்து முகங்களை யுடையனவாய் 
நிறைந்த மேனி நெருப்பினை ஒத்தனவாய் ( ஆகாய கங்கை ) நீரிலும் 
தோய்வன வாகி முப்புரங்களை யெரித்த ஒப்பற்ற சிவபெருமானது 
தோற்றத்தை யுடையனவாகத் தோன்றின . 


கு : - காந்தப் படையினின்றும் வெளிப்பட்டு விரிந்த எண்ணற்ற 
அம்புகள் மூன்று கண்களும் ஐந்து முகங்களும் நெருப்பனைய மேனியும் 


554 


யுத்த காண்டம் 


கொண்டனவாகிக் கங்கை நீரிலும் தோய்வனவாய் முப்புரங்களை 
யெரித்த சிவபெருமானது தோற்ற முடையவாய்க் காணப்பட்டன 
என்பதாம் . 

( 183 ) 


பத்துக் கோடி யளவினராகிய அரக்க வேந்தர்கள் பொருந்திய 

இராவணனது மூலச் சேனை முழுதும் அழிதல் 


9619 


ஐயிரு கோடிய ரரக்கர் வேந்தர்கள் 
மொய்வலி வீரர்க ளொழிய முற்றுற 
எய்யெனு மாத்திரத் தவிந்த தென்பரால் 
செய்தவத் திராவணன் மூலச் சேனையே . 


ஐ - இரு கோடியர் அரக்கர் வேந்தர்கள் 
மொய் வலி வீரர்கள் ஒழிய முற்றுற , 
எய் எனும் மாத்திரத்து அவிந்தது என்பரால் 
செய் தவத்து இராவணன் மூலச் சேனையே . 


பொ : பத்துக் கோடிக் கணக்கினராயுள்ள அரக்கர் மன்னவராகிய 
நெருங்கிய ( உடல் ) வலியுள்ள வீரர்கள் முழுதும் இறந்தொழிய , 
செய்த தவத்தினை யுடைய இராவணனது மூலப் பெரும் படை ஏயெ 
னும் அளவில் அழிந்தது என்று கூறுவர் ( பெரியோர் ) . 


கு ; - முற்றுற ஒழிய என இயைத் துரைக்க . ஏயெனும் மாத் 
திரத்து எனற் பாலது , எதுகை நோக்கி , எய்யெனு மாத்திரத்து எனத் 
திரிந்து நின்றது . ஏயெனல் , விரைவுக் குறிப்பு . 

( 184 ) 


அந் நிலையில் பெரிய தீவுகளிலிருந்தும் பல திசைகளிலிருந்தும் 
பாதாள வுலகத்தினிலிருந்தும் இராவணனது ஆணையாற் 
காவல் புரியும் படை வீரர்கள் ஒருங்கு குழுமி 
இராமனொடு பொருதற்கு நண்ணுதல் 


9620 


மாப்பெருந் தீவுக ளேழு மாதிரம் 
பாப்பரும் பாதலத் துள்ளும் பல்வகைக் 
காப்பரு மலைகளும் பிறவுங் காப்பவர் 
யாப்புறு காதல ரிராவ ணற்கவர் . 


மூலபல வதைப் படலம் 


555 


மாப் பெருந் தீவுகள் ஏழும் , மாதிரம் 
பாப்பு அரும் பாதலத்துள்ளும் , பல வகைக் 
காப்பு அரு மலைகளும் பிறவும் காப்பவர் , 
யாப்புறு காதலர் இராவணற்கு அவர் . 


பொ - மிகப் பெரிய ஏழு தீவுகளிலும் ( எண் ) திசைகளிலும் 
பாம்புகள் நிறைந்த ( கிட்டுதற்கு ) அரிய பாதாள உலகத்தினுள்ளும் 
பலவகைப்பட்ட காத்தற்கரிய மலைகளையும் பிறவிடங்களையும் காவல் 
புரிவோர் அவ் வீரர்கள் , இராவணனிடத்து ( எழுமையும் ) தொடர்ந்து 
பிணித்துள்ள பேரன்பினை யுடையவர்கள் . 


கு : - மூலப்படை அழிவுற்ற நிலையில் பல திசைகளிலிருந்தும் 
பாதாளத்திலிருந்தும் இராவணனுக்கு உதவியாய் வந்த சேனைகள் 
இராமனை வளைந்து போர் செய்து அழிவுற்ற செய்தி , இச் செய்யுள் 
முதலாகப் பின்வரும் செய்யுட்களில் விரித்துரைக்கப்படும் . இச்சேனை 
களும் மூலச் சேனையுடன் தொடர்புடையனவாய் அதனைத் தொடர்ந்து 
வந்து இராமனை எதிர்த்துப் பொருது அழிந்தன ஆதலால் இவற்றின் 
அழிவினையும் ஆசிரியர் மூலபல வதையுடன் இணைத்துக் கூறினார் எனக் 
கருத வேண்டியுளது . பாம்பு அரும் பாதலம் என்புழிப் பாம்பு 
என்னும் மென்றொடர்க் குற்றுகரம் பாப்பு என வன்றொடராய்த் திரிந் 
தது . காப்பரும் மலைகளும் பிறவும் காப்பவர் . அவர் , இராவணற்கு 
யாப்புறு காதலா நண்ணினார் என அடுத்த செய்யுளொடு முடியும் . 
யாப்புறு காதல் - எழுமையும் தொடர்ந்து செறிந்த பேரன்பு . ( 185 ) 


9621 


மாத்தட மேருவை வளைந்த வான்சுடர் 
கோத்தகன் மார்பிடை யணியுங் கொள்கையார் 
பூத்தவி சுகந்தவன் புகன்ற பொய்யறு 
நாத்தழும் பேறிய வரத்தர் நண்ணினார் . 


மாத்தட மேபுருவை வளைந்த வான் சுடர் 
கோத்து அகல் மார்பிடை அணியும் கொள்கையார் , 
பூத்தவிசு உகந்தவன் புகன்ற பொய் அறு 
நாத் தழும்பு ஏறிய வரத்தார் , நண்ணினார் . 


பொ : - மிகப் பெரிய மேருமலையைச் சூழ்ந்து செல்லும் சிறந்த 
சுடர்களாகிய சூரிய சந்திரர்களை ( மாலையாக ) க் கோத்து அகன்ற 
மார்பின் கண்ணே அணியும் தன்மை வாய்ந்தவர்கள் ; தாமரைப் பூவா 
கிய தவிசில் விரும்பி யுறைபவனாகிய பிரமன் கூறிய , பொய்மையற்ற 


556 


யுத்த காண்டம் 


நாத்தழும் பேறுதற்குக்குக் காரணமாகிய ( பல ) வரங்களை உடையவர் 
கள் ( அங்கு ) வந்து சேர்ந்தார்கள் . 


கு- கொள்சை - தன்மை ; இயல்பு . பூத்தவிசு உகந்தவன் 
புகன்ற வரம் , நாத் தழும் பேறிய வரம் எனத் தனித்தனி இயையும் . 
பொய்யறு நா என்றது , மெய்மையல்லது கூறாத பிரமனது நாவினை . 
பொய்யறு வரம் எனக் காட்டி தப்பாது பயனளிக்கும் வரம் என 
வரத்திற்கு அடையாக்கினும் அமையும் . கொள்கையார் , வரத்தா , 
நண்ணினார் என முடிக்க . 

( 186 ) 


இதன் பின் 52 , 45 - ல் பின் வரும் மிகைப் பாடல் உளது : 
9621 a இன்னவர் ஐயிருகோடி யென்றுள 

மன்னவர் சதமுக முடையர் மற்றவர் 
துன்னினர் மனத்தனல் சுறுக்கொண்டேறிட 
உன்னினர் ஒருவருக் கொருவர் ஓதுவார் . 


வந்த அரக்கர்கள் இராமனொடு ஒருவர் ஒருவராகப் பொருவதா 
அன்றி ஒன்று சேர்ந்து பொருவதா எனத் தமக்குள் வினாவுதல் . 


பி 622 


நம்முளீண் டொருவனை வெல்லு நன்கெனின் 
வெம்முனை யிராவணன் றனையும் வெல்லுமால் 
இம்மென வுடனெடுத் தெழுந்து சேறுமோ 
செம்மையிற் றனித்தனிச் செய்து மோசெரு .. 


நம்மூள் ஈண்டு ஒருவனை வெல்லும் நன்கு எனின் 
வெம்முனை , இராவணன் தனையும் வெல்லுமால் ; 
இம்மென உடன் எடுத்து எழுந்து சேருமோ ? 
செம்மையின் தனித்தனிச் செய்துமோ செரு ? 


பொ : - ( இந்த இராமன் ) நமக்குள் இங்கு ஒருவனை நன்கு வெற்றி 
கொள்வான் என்றால் வெம்மை மிக்க போர் முனையில் இராவணனையும் 
வெற்றி கொள்ள வல்லனாவன் . ( இவனோடு ) இம்மன்னும் அளவில் 
( நாம் எல்லோரும் ) உடன் சென்று போர் புரிவோமா ? அன்றி ஒவ் 
* வொருவரும் ) நேர்மையிற் பொருந்தித் தனித்து ( இவனுடன் ) போர் 
செய்வோமா ? 


மூலபல வதைப் படலம் 


557 


அங்கு வந்து சேர்ந்த அரக்கர்கள் இவ்வாறு தமக்குள் 
வினாவி நின்றனர் என்பதாம் . செம்மை என்பது ஒருவனை ஒருவன் 
தனிநின்று பொருதலே முறையென்னும் போர் அறம் . தனித்தனிச் 
செருச் செய்யுமோ என மாற்றுக . செய்தும்- செய்வோம் . ( 187 ) 


எல்லோரும் ஒருங்கு சேர்ந்து பொருதலே நன்று என்ற 
வன்னியின் சொல்லுக்கு எல்லோரும் இசைதல் 


9623 


எல்லோ மெல்லோ மொன்றி 

வளைந்திந் நெடியோனை 
வல்லே வல்ல போர்வலி 

கொண்டு மலையோமேல் 
வெல்லோம் வெல்லோ 

மென்றனன் வன்னி மிடலோரும் 
தொல்லோன் சொல்லே நன்றென 
வஃதே துணிவுற்றார் . 


ல்லோம் எல்லோம் ஒன்றி வளைந்து இந் நெடியோனை 
வல்லே வல்ல போர்வலி கொண்டு மலை யோமேல் 
வெல்லோம் வெல்லோம் என்றனன் , வன்னி ; மிடலோரும் , 
தொல்லோன் சொல்லே நன்று என , அஃதே துணிவுற்றார் . 


பொ : - ( அரக்கராகிய யாம் ) எல்லோமும் எல்லோமும் ஒன்று 
கூடி இந்த நெடியவனாகிய இராமனை வளைத்துக் கொண்டு கற்று வல்ல 
போர்த்துறைகளின் வன்மையைத் துணையாகக் கொண்டு விரைந்து 
போர் செய்யாமல் காலந் தாழ்ப்போமாயின் ( நாம் இவனை ) வெல்ல 
மாட்டோம் வெல்ல மாட்டோம் என்று ( மறுமொழி ) கூறினான் 
வன்னி ; ஆற்றல் மிக்க அவ் வீரர்களும் பழைமையுடைய சேனாபதி 
யாகிய வன்னியின் சொல்லே நன்று என ஏற்று அதனையே செய்யத் 
துணிந்தார்கள் . 


யை 


கு- வல்ல போர்வலி கொண்டு வல்லே மலையோமேல் என 
ஆம் . மலைதல் - பொருதல் . வெல்லோம் வெல்லோம் என்ற அடுக்கு 
துணிவு பற்றியது . தொல்லோன் என்றது போர்த்தொழிலில் நெடுங் 
காலம் பழகிய தொன்மை வாய்ந்த சேனாபதியாகிய வன்னியை . ( 188 ) 


558 


யுத்த காண்டம் 


அரக்கர்களின் போர் ஆரவாரம் 


962A 


அன்னார் தாமு மார்கலி 

யேழு மென வார்த்தார் 
மின்னார் வான மிற்றுறு 

மென்றே விளி சங்கம் 
கொன்னே யூதித் தோள் புடை 

கொட்டிக் கொடு சார்ந்தார் 
என்னாம் வைய மென்படும் 

வானந் திசையே தாம் . 


. 


அன்னார் தாமும் , ஆர்கலி 

ஏழும் என ஆர்த்தார் ; 
மின் ஆர் வானம் இற்று 

உறும் என்றே , விளிசங்கம் 
கொன்னே ஊதி, தோள் புடை 

கொட்டிக் கொடு சார்ந்தார் , 
என் ஆம் , வையம் ? என்படும் ; 

வானம் ? திசை ஏதாம் ? 


பொ : - அத்தகைய அரக்கர்களும் ஏழுகடல்களும் ( ஒருங்கே 
ஒலித்தார் ) போன்று ஆரவாரித்தனர் . மின்னலொடு பொருந்திய 
வானம் இடிந்து வீழும் என்னும்படி ( போருக்கு ) அழைக்கின்ற 
சங்கினை (க்கேட்டோர்க்கு ) அச்ச முண்டாக தோள்களிடத்தே 
{ கைகளாற ) புடைத்துத் தட்டிக்கொண்டு ( இராமனுக்கு) எதிரே சார்த் 
தார்கள் . இந்நிலையில் இவ்வுலகம் என்ன ஆகுமோ ? வானுலகு என் - 
பாடு பாடும் ? இத்திசையும் எத்தன்மையதாகும் ? 


ஆர்கலி - கடல் . விளித்தல் - அழைத்தல் . கொன் - 
அச்சம் . வையம் என்னாம் வானம் என்படும் ? இத்திசை ஏதாம் 
என்பது கண்டோர் கூற்று . 

( 189 ) 


இராமன் தன் வில் நாணைத் தெறித்து ஒலியெழுப்புதல் 
9625 

ஆர்த்தா ரன்னா ரன்ன 

களத்தே யவராற்றல் 
தீர்த்தா னுந்தன் வெஞ்சிலை 

நாணைத் தெறிப்புற்றான் 


மூலபல வதைப் படலம் 


5591 


பேர்த்தான் பொற்றோள் முற்று 

மளந்தான் பிறழ்சங்கம் 
ஆர்த்தா லொத்த தவ்வொலி 

யெல்லா வுலகுக்கும் . 


ஆர்த்தார் அன்னார் ; அன்ன 

களத்தே அவர் ஆற்றல் 
தீர்த்தானும் , தன் வெஞ்சிலை 

நாணைத் தெறிப்புற்றான் ; 
போத்தான் பொற்றோள் முற்றும் 

அளந்தான் பிறழ்சங்கம் 
ஆர்த்தால் ஒத்தது அவ்ஒலி 

எல்லா உலகுக்கும் . 


பொ : - அத்தன்மையராகிய அரக்கர்கள் போர் ஆரவாரஞ் செய் 
தனர் . அந்தப் போர்க்களத்திலே அவர்களது ஆற்றலை அறவே தீர்த்த 
வனாகிய இராமனும் தனது வெம்மை மிக்க வில்லின் நாணினைத் தெறித் 
தான் . அவ் ( வில் நாணின் ) ஒலியானது , ( தன் ) அழகிய தோள்களைப் 
புடை பெயர்த்தவனாகிய உலகம் முழுவதனையும் அளந்தவனாகிய 
திருமாலது ( வெற்றித்திறத்துடன் ) விளங்குகின்ற சங்கம் எல்லா 
வுலகங்களிலும் ஆரவாரித்ததனை ஒத்து ஒலித்தது . 


கு : - தெறித்தல் - விரலால் தெறித்து ஒலியெழுப்புதல் . போத்தல் 
- புடை பெயர்த்தல் . வையம் அளந்தான் என்றது , தன் பாதங் 
களால் உலகினை அளந்தவனாகிய திருமாலை . 

( 190 ) 


அரக்கர் பல்லாயிர கோடியராய் இராமனை வளைத்துப் பொருதல் 


9626 


பல்லாயிர கோடியர் பல்படை நூல் 
வல்லாரவர் மெய்ம்மை வழங்கவலார் 
எல்லாவுல கங்களு மேறிய போர் 
வில்லாள ரரக்கரின் மேதகையோர் . 


பல் ஆயிர கோடியர் ; பல் படை நூல் 
வல்லார் ; அவர் மெய்ம்மை வழங்க வலார் ; 
எல்லா உலகங்களும் ஏறிய போர் 
வில்லாளா - அரக்கரின் மேதகையோர் . 


560 


யுத்த காண்டம் 


பொ ! - அரக்கரினத்தில் மேலாகிய தகுதி படைத்த அவ் 
வீரர்கள் , பல ஆயிர கோடிக்கணக்கானவர்கள் ; அவர்கள் மெய்ம்மை 
நெறியில் வழுவாது நின்று படைக்கலங்களைச் செலுத்தவல்லவர்கள் ; 
எல்லா வுலகங்களிலும் புகழ் சென்று பொருந்திய வில்லினை ஆளும் 
வீரர்கள் . 


கு : - அரக்கரின் மேதகையார் ... வில்லாளர் 
செறிந்தனர் என அடுத்த செய்யுளோடு முடிக்க . 


எதிர் சென்று 

( 191 ) 


9627 


வென்றாருல கங்களை விண்ணவரோ 
டொன்றாவுயர் தானவர் யூகமெலாம் 
கொன்றார் நிமிர் கூற்றென வெவ்வுயிரும் 
தின்றாரெதிர் சென்று செறிந்தனரால் . 


வென்றார் , உலகங்களை விண்ணவரோடு ; 
ஒன்றா உயர் தானவர் யூகம் எலாம் 
கொன்றார் நிமிர் கூற்று என , எவ் உயிரும் 
தின்றார் . எதிர் சென்று செறிந்தனரால் . 


பொ ! உலகங்களை யெல்லாம் வென்றவர்கள் : விண்ணுலகின் 
வாழ்வாராகிய தேவர்களோடு ஒன்றாக வுயர்ந்த அசுரர்களின் சேனை 
அணிகளையெல்லாம் ( ஒருங்கே ) கொன்றவர்கள் ; ( தடையின்றி ) 
நிமிர்ந்து மேற்செல்லும் கூற்றுவனை யொப்ப எல்லா வுயிர்களையும் 
தின்றவர்கள் ; ( அத்தகையோர் 
( அத்தகையோர் இராமனுக்கு ) 
இராமனுக்கு ) எதிரே 

எதிரே சென்று 
நெருக்கினார்கள் . 


கு : - ஒன்றாக வுயர்தல் - ஒப்ப உயர்தல் . தானவர் - அசுரர் ; 
தேவர்கட்குப் பங்காளிகள் . யூகம்- சேனைகளின் அணி . ( 192 ) 


9628 


வளைத்தார்மத யானையை வன்றொழுவில் 
தளைத்தாரென வந்து தனித்தனியே 
உளைத்தாருரு மேறென வொன்றலபோர் 
விளைத்தாரிமை யோர்கள் வெதும்பினரால் . 


வளைத்தார் மதயானையை , வன்தொழுவில் 
தளைத்தார் என் , வந்து தனித்தனியே 
உளைத்தார் உரும்ஏறு என , ஒன்று அலபோர் 
விளைத்தார் ; இமையோர்கள் வெதும்பினரால் . 


மூலபல வதைப் படலம் 


561 


பொ ! - ( அவ் அரக்கர்கள் ) மதச் செருக்குடைய யானையை வலிய 
தொழுவத்திலே தளையிட்டவரைப் போன்று வந்து ( இராமனை ) 
வளைத்துக்கொண்டு பேரிடியினை யொத்துப் பெருமுழக்கஞ் செய்து 
ஒரு திறத்ததல்லாத பலவகைப் போர்களைச் செய்தார்கள் . ( அது 
கண்டு ) தேவர்கள் ( மனம் ) வெதும்பினார்கள் . 


மத் 


கு : - எதிர் சென்று செறிந்தவராகிய அவ்வரக்கர்கள் 
யானையை வன்தொழுவில் தளைத்தார் என வந்து ( இராமனை ) 
வளைத்தார் , உரும் ஏறு என உளைத்தார் , ஒன்று அல ( பல ) போர் 
விளைத்தார் என இயைத்துரைக்க . 

( 193 ) 


9629 


விட்டீய வழங்கிய வெம்படையிற் 
சுட்டீய நிமிர்ந்த சுடர்ச் சுடரும் 
கட்டீயு மொருங்கு கலந்தெழலால் 
உட்டீயுற வெந்தன வேழுலகும் 


விண் தீய வழங்கிய வெம் படைடயில் 
சுட்டீய நிமிர்ந்த சுடாச் சுடரும் , 
கண் தீயும் ஒருங்கு கலந்து எழலால் , 
உள் தீ உற வெந்தன , ஏழ் உலகும் . 


பொ ! - விண்ணிடம் தீய்ந்து வெதும்பும்படி ( அரக்கர் ) செலுத்திய 
கொடிய படைக்கலங்களினின்று சுடுதலைச் செய்ய மேல் நிமிர்ந்த 
சுடரையுடைய தீயும் ( வெகுளிமிக்க அரக்க வீரர்களது ) கண்ணி 
லிருந்து புறப்பட்ட தீயும் ஒருசேரக் கலந்து மேலெழுதலால் ஏழுலகங் 
களும் உள்ளே தீப்பற்ற வெம்மையுற்று வெதும்பின . 


கு : - எண் + கடிது = எட்கடிது என்றாற்போல விண் + தீய : 
விட்டீய என நிலைமொழியீற்று ணகரம் டகரமாகத் திரிந்தது . சுட்டு 
சய - சுடுதலைச் செய்ய ; ஈய என்பது துணை வினை . 

( 194 ) 


அரககர் சேனைகளில் தோன்றிய பலவகை ஒலிகள் 


9630 


தேரார்ப்பொலி வீரர் தெழிப்பொலியும் 
தாரார்ப்பொலி யுங்கழ் ராக்கொலியும் 
போராற்சிலை நாணி புடைப்பொலியும் 
காராற்பொலி யுங்களி றார்ப்பொலியும் . 


36 


562 


யுத்த காண்டம் 


தேர் ஆர்ப்பு ஒலி , வீரர் தெழிப்பு ஒலியும் , 
தார் ஆர்ப்பு ஒலியும் , கழல் தாக்கு ஒலியும் , 
போரால் சில நாணி புடைப்பு ஒலியும், 
காரால் பொலியும் களிறு ஆர்ப்பு ஒலியும் . 


பொ : - தேர்களின் ஆரவாரமாகிய ஒலியும் , வீரர்களின் உரப் 
பொலியும் கிண்கிணி மாலைகள் ஆரவாரிக்கும் ஒலியும் , ( வீரர்களின் ) 
வீரக்கழல்கள் ( ஒன்றோடொன்று ) தாக்குதலாலுள தாகிய ஒலியும் , 
போரின் கண்ணே வில்லின் நாணைத் தெறித்தலால் உளதாகிய ஒலியும் 
கருநிறத்தோடு பொலிவுற்று விளங்குகின்ற களிறுகள் பிவிறும் 
ஒலியும் ( சேனையில் மிக்குத் தோன்றின ) 


கு ! - தார்- கிண்கிணி மாலை . 

தெழித்தல் -- உரப்புதல் , 
அதட்டுதல் . போரால் - போரின் கண்ணே ; உருபு மயக்கம் . கார் - 
கருநிறம் . ஒலியிம் ஒலியும் மிக்கன என வினைச் சொல்லாகிய 
பயனிலை வருவித்துரைக்க . 

( 195 ) 


இராவணனை யொத்த ஆற்றலுடைய பல்வாயிரகோடி வீரர்களை 

இராமன் ஒருவனாகவே வெகுண்டு சென்று எதிர்த்தல் 


9631 


எல்லாரு மிராவணனே யனையார் 
வெல்லாவுல கில்லவர் மெய்வலியார் 
தொல்லார் படை வந்து தொடர்ந்ததெனா 
நல்லானு முருத்தெதிர் நண்ணினனால் . 


எல்லாம் இராவணனே அனையார் ; 
வெல்லா உலகு இல்லவா மெய் வலியார் ! 
தொல்லார் படை வந்து தொடர்ந்தது எனா, 
நல்லானும் உருத்து , எதிர் நண்ணினனால் . 


பொ ! - ( அரக்கர் படையிலுள்ளார் ) எல்லாரும் , ( ஆற்றல் 
மிகுதியால் ) இராவணனையே ஒத்தவர்கள் ; ( தாம் ) வெல்லாத 
உலகங்கள் இல்லாதவர்கள் ( எல்லாவுலகங்களையும் ஒருங்கே வென்ற 
வர்கள் ) ; உடல் வன்மை படைத்தவர்கள் ; ( இத்தகைய ) பழையோரது 
பெருஞ்சேனே வந்து ( தன்னைத் ) தொடர்ந்தது என்று நற்குண 
முடையோனாகிய இராமனும் வெகுண்டு ( அவரொடு பொருதற்கு ) 
எதிர் சென்றான் . 


மூலபல வதைப் படலம் 


563 


கு : - தொல்லார் - பழையோர் ; என்றது , பாவ தோன்றிய நாள் 
முதல் தோன்றிய பழைமையுடையோராகிய அரக்கர்களை . நல்லான் 
என்றது . நல்லறத்தின் உருவாகிய இராமனை . உருத்தல் - 
வெகுளுதல் . 

( 199 


9632 


இராமன் அம்புமழை பொழிதல் 
ஊழிக்கனல் போல்பவ ருந்தினபோர் 
ஆழிப்படையம்பொடு மற்றகலப் 
பாழிக்கடை நாள்விடு பன்மழைபோல் 
வாழிச்சுடர் வாளி வழங்கினனால் . 


ஊழிக் கனல் போல்பவர் உந்தின போர் 
ஆழிப் படை அம்பொடும் அற்று அகல 
பாழிக் கடை நாள் விடு பல் மழைபோல் 
வாழிச் சுடர் வாளி வழங்கினனால் . 


பொ ! - ஊழி முடிவிற் றோன்றும் தீயினை யொத்தவர்களாகிய 
அவ்வரக்கர்கள் வீசிய கடல் போற் பரந்த ( பல்வகைப் ) படைக் 
கலங்கள் ( அன்னோர் எய்த ) அம்புகளுடனே துணிக்கப்பட்டு ஒழிய, 
யுகமுடிவாகிய இறுதிநாளிலே பெய்கின்ற வலிய பெருமழையினைப் 
போன்று வாழ்தற்குரிய ஒளியினையுடைய அம்புகளை ( இராமன் ) 
மிகுதியாகப் பொழிந்தனன் . 


கு : - பாழி - வன்மை . வாளி - அம்பு 


( 197 ) 


இராமன் ஏவிய அம்புகளாற் சிதைந்தழிந்த 

அரக்கர் சேனையின் தோற்றம் 


9633 


சூரோடு தொடர்ந்த சுடர்க்கணை தான் 
தாரோ டகலங்க டடிந்திடலும் 
தேரோடு மடிந்தனர் செங்கதிரோன் 
ஊரோடு மறிந்தன னொத்துரவோர் . 


சூரோடு தொடர்ந்த சுடர்க் கணை தான் 
" தாரோடு அகலங்கள் தடிந்திடலும் , 
தேரோடு மடிந்தனர் , செங்கதிரோன் 
ஊரோடு மறிந்தனன் ஒத்து , உரவோர் . 


யுத்த காண்டம் 


பொ : - கொடுந்தன்மையுடன் இயைந்த சுடரினையுடைய இராம 
னது ) அம்பு ( அரக்கர் அணிந்த ) மாலையோடு மார்பினைப் பினந்து 
ஊடுருவவே மனத்திண்மையுடைய அவ் வரக்கர்கள் , சிவந்த கதிர்களை 
புடைய சூரியன் ஊர்கோளுடன் பொருந்தியதனை ஒத்துத் தேருடன் 
இறந்தனர் . 


கு : - சூர்- கொடுமை . அரக்கரது மார்பினைப் பிளந்து ஊடுரு 
விய சுடர்க்கணைக்குச் செங்கதிரோனும் , அவ் விராமயாணத்தைச் 
சூழ்ந்து விளங்கும் மார்பின் மாலைக்குச் சூரியனைச் சுற்றியமைந்த ஒளி 
வட்டமாகிய ஊர்கோளும் உவமை . இனி . தேருக்கு ஊர் கோளும் . 
வீராக்குச் சூரியனும் உவமை எனக் கூறலும் உண்டு . 

( 198 ) 


9634 


கொல்லோடு சுடர்க்கணை கூற்றினிணப் 
பல்லோடு தொடர்ந்தன பாய்தலினால் 
சொல்லோடெழு மாமுகில் சிந்தின போல் 
வில்லோடும் விழுந்த மிடற்கரமே . 


கொல்லோடு சுடாக் கணை கூற்றின் நிணப் 
பல்லோடு தொடர்ந்தன பாய்தலினால் , 
சொல்லோடு ஏழு மாமுகில் சிந்தின போல் , 
வில்லோடும் விழுந்த ; மிடல் கரமே . 


பொ : - கொல்லுதற் றொழிலில் மிக்குள்ள சுடரையுடைய அம்பு 
கள் , கூற்றுவனுடைய நிணம்படிந்த பற்களால் தொடரப்பெற்றன 
வாய்ப் பாய்தலினால் , ( அவ் வரக்கருடைய ) வலிமைமிக்க கைகள் , 
மின்னலுடனே எழுகின்ற கரிய மேகங்கள் நிலத்திற் சிந்தின போன்று , 
பிடித்த விற்படையுடனே விழுந்தன . 


கு : - கொல்- கொல்லுதல் ; முதனிலைத் தொழிற் பெயர் . இராமா 
பாணமும் உயிர் கவரும் கூற்றுவனுடைய பற்களும் அரக்கருடலில் ஒரு 
சேரப் பாய்ந்தன என்பார் , சுடர்க்கணை வல்லோடு தொடர்ந்தன 
பாய்தலினால் என்றார் . செல் --இடி ; இங்கு இடியோடு தொடர்ந்த 
மின்னலை யுணர்த்தியது . மிடற்கரம் , செல்லோடு முகில் சிந்தின போல் 
வில்லோடும் விழுந்தன என்க . அரக்கருடைய கரிய கைகளுக்குக் 
கருமுகிலும் , கைகளிற் பற்றிய வில்லுக்கு மின்னலும் உவமை . (199 ) 


மூலபல வதைப் படலம் 


565 


9535 


செம்போ டுதிரத்திரை யாழியின் வாய் 
வெம்போ டரவக்குல மேனிமிரும் 
கொம்போடும் விழுந்தன வொத்தகுறைந் 
தம்போடு விழுந்த வடற்கரமே . 


செம்போடு உதிரத்திரை ஆழியின் வாய் 
வெம்பு ஓடு அரவக்குலம் மேல் நிமிரும் 
கொம்போடும் விழுந்தன ஒத்த - குறைந்து , 
அம்போடும் விழுந்த அடல் கரமே . 


பொ : - செந்நிறத்தொடு கூடிய இரத்தமாகிய அலைகளையுடைய 
கடலிலே , ( இராமபாணத்தால் ) அறுபட்டு அம்புடனே விழுந்த வலி 
மிக்க ( அரக்கர் ) கைகள் , சீறியோடும் பாம்பினங்கள் மேலோங்கிய 
மரக் கிளைகளோடும் விழுந்தவற்றை ஒத்துத் தோன்றின . 


கு : - செம்பு என்றது , அதன்கண் அமைந்த நிறமாகிய 
செம்மையினைக் குறித்து நின்றது . குறைந்து - அறுபட்டு . அரக்கர் 
கைகட்கு மரக்கொம்பும் அக் கைகளிலுள்ள அம்புக்கு அரவக் குலமும் 

( 200 ) 


உவமை . 


9636 


முன்னே டுதிரப் புனன் மூதுலகைப் 
பின்னோடி வளைந்த பெருங்கடல் வாய் 
மின்னோடும் விழுந்தன மேகமெனப் 
பொன்னோடை நெடுங்கரி புக்கனவால் . 


முன் ஓடு உதிரப் புனல் , மூதுலகைப் 
பின் ஓடி வளைந்த பெருங்கடல் வாய் , 
மின்னோடும் விழுந்தன மேகம் என , 

பொன் ஓடை நெடுங் கரி புக்கனவால் . 
பொ : - முற்பட்டு ஓடிய உதிர வெள்ளம் ( மேலும் செல்லுதற்கு 

- 
இடம் பெறாது ) பின்னே ஓடிப் பெரிய உலகத்தை வளைத் சூழ்ந்த 
( குருதிப் பெருங்கடலிலே , மின்னலோடும் மேகங்கள் வீழ்ந்து படிந் 
தாற் போன்று பொன்னாலியன்ற நெற்றிப் பட்டத்தினையுடைய 
நெடிய யானைகள் புக்கு வீழ்ந்தன . 


கு : - பின்ஓடுதல் --- முன்னே செல்லுதற்கு இடமின்றிப் பின் 
வாங்குதல் . ஓடை- நெற்றிப் பட்டம் . யானைக்கு மேகமும் ஓடைக்கு 
மின்னலும் உவமை . 

( 201) 


566 


யுத்த காண்டம் 


9637 


மறவெற்றி யரக்கர் வலக்கையொடும் 
நறவக்குரு திக்கடல் வீழ நகைவாள் 
சுறவொத்தன மீது துடித்தெழலால் 
இறவொத்தன வாவு மினப்பரியே .. 


மற வெற்றி அரக்கர் வலக் கையொடும் 
நறவக் குருதிக் கடல் வீழ் நகைவாள் 
சுறவு ஒத்தன ; மீது துடித்து எழலால் , 
இறவு ஒத்தள , வாவும் இனப் பரியே . 


பொ : - தேனையொத்த நிறமுடைய உதிரக் கடலிலே , வீரமும் 
வெற்றியும் வாய்ந்த அரக்கருடைய வலக்கையுடளே வீழ்ந்த ஒளிமிக்க 
வாள்கள் , துடித்து மேல் எழுதலால் ( துள்ளியெழும் ) சுறா மீன்களை 
ஒத்தன . தாவுகின்ற தொகுதியாகிய குதிரைகள் இறா மீன்களை 
ஒத்தன . 


கு . மறமும் வெற்றியும் என எண்ணும்மை விரித்துரைக்க .. 
நறவம் - தேன் . நகைவாள் - ஒளிவிட்டு விளங்கும் வாள் . நகுதல் - 
ஒளிவிட்டு விளங்குதல் . வாள் , சுறவு ஒத்தன ; பரி, இறவு ஒத்தன என 
முடிக்க . வாள் சுறா மீனை ஒத்துத் தோன்றுதல் , சுறவினத்தன்ன 
வாளோர் மொய்ப்ப ( புறநானூறு -13 ) எனவரும் தொடரால் இனிது 
புலனாம் . இரவு - இறா என்னும் ஒருவகை மீன் . வாவுதல் - தாவுதல் . 


9638 


தாமச்சுடர் வாளி தடிந்தகலப் 
பாமக் குருதிப்படி கின்றபடைச் 
சேமப்படர் கேடக மால்கடல்சேர் 
ஆமைக்குல மொத்தன வத்தனையால் 


தாமச் சுடர் வாளி தடிந்து அகலப் 
பாமக் குருதிப் படிகின்ற படைச் 
சேமப் படர் கேடகம் , மால்கடல் சேர் 
ஆமைக் குலம் ஒத்தன அத்தனையால் . 


பொ ! - ஒளி வரிசையினை யுடைய அம்புகளால் தடியப் பட்டு 
நீங்கப் பரவிய குருதி நீரிற் படிகின்றனவாகிய , படைகளைத் தடுத்துக் 
காக்கும் வீரர்களின் வரிசைகள் அத்தனையும் , பெரிய கடலைச் சேர்ந்த 
ஆமைக் கூட்டத்தை ஒத்தன . 


மூலபல வதைப் படலம் 


567 


கு : - தாமச்சுடர் என்பதனைச் சுடர்த்தாமம் என மாற்றுக . 
சுடாத்தாமம் -- ஒளி வரிசை . வாளி என்றது இராமபாணத்தினை . 
பாவும் என்னும் செய்யுமென்னும் பெயரெச்சத்து உயிர் மெய்கெடப் 
பாம் என்றாயிற்று . படைச் சேமக் கேடகம் , படர் கேடகம் எனத் 
தனித்தனி இயையும் . படர் - வீரர் . கேடகம் அத்தனை ( யும் ) சுடர் 
வாளி தடிந்து அகலக் குருதிப் படிகின்றவை , கடல் சேர் ஆமைக்குலம் 
ஒத்தன என இயையும் . 

( 203 ) 


9639 


காம்போடு பதாகைகள் காருதிரப் 
பாம்போடு கடற்படி வுற்றனவால் 
வாம் போர்நெடு வாடை மலைந்தகலங் 
கூம் போடுயர் பாய்கள் குறைந்தனபோல் . 


காம்போடு பதாகைகள் கார் , உதிரப் 
பாம்போடு கடல் படிவுற்றனவால் 
வாம் போர் நெடு வாடை மலைந்து , கலம் 
கூம்போடு உயர் பாய்கள் குறைந்தன போல் . 


பொ- தாவும் போரினையுடைய நெடிய வாடைக் காற்றினால் 
தாக்கப்பட்ட மரக்கலம் கூம்புடனே உயர்ந்த பாய்கள் சிதைவுற்றன 
போன்று , காம்போடு கூடிய கொடிகளை யுடைய கருமுகில் போலும் 
பானைகள் , பரவியோடு தலையுடைய உதிரக் கடலிலே படிந்தன . 


நெடுவாடை மலைந்த கலம் , கூம்போடு உயிர் பாய்கள் 
குறைந்தன போல , காம்போடு பதாகைகள் கார் , பாம்போடு உதிரக் 
கடல் படிவுற்றன என முடிக்க . கலம் - மரக்கலம் . கூம்பு என்பது , 
மரக்கலத்திற் பாயினைக் கட்டுதற்குரிய மரம் ; காம்பு - கொடியின் 
தண்டு . பதாகை- கொடிச்சீலை . கார்- கருமுகில் ; இங்கு உவம் 
ஆகுபெயராய் , முகில் போலும் நிறமுடைய யானையை யுணர்த்தியது . 
யானைக்கு மரக்கலமும் , கொடித் தண்டுக்குப் பாய் மரமும் , கொடிச் 
சீலைக்குப் பாயும் உவமை . மரக் கலத்தினை யானைக்கு உவமையாகக் 
கறும் மரபுண்மை , 


களிறுங் கந்தும் போல நளிகடற் 

கூம்புங் கலனுந் தோன்றும் 
எனவரும் பழம் பாடலால் அறியப்படும் . 


( 204 ) 


568 


யுத்த காண்டம் 


9640 


மண்டப்படு சோரியின் வாரியின்வீழ் 
கண்டத்த சரத்தொகை கவ்வியதாள் 
முண்டக்கிளர் தண்டன முட்டொகுவன் 
றுண்டச்சுற வொத்த துடித்தனவால் . 


மண்டப் படு சோரியின் வாரியின் வீழ் 
கண்டத்த சரத்தொகை கவ்விய தாள் , 
முண்டக் கிளர்தண்டின முள்தொகுவன் 
துண்டச் சுறவு ஒத்த , துடித்தனவால் . 


பொ ! - மிகுதியாகப் பெருகிய குருதிக் கடலில் வீழ்ந்த துண்டிக்கப் 
பட்ட அம்புத் தொகுதியாற் பற்றப்பட்ட ( வீரர்களின் ) கால்கள் , 
தாமரையின் கிளர்ந்த தண்டின் கண்ணவாகிய முட்கள் செறிந்த 
வலிய துண்டமாகிய சுறா மீன்களை யொத்தனவாய்த் துடித்தன . 


கு : - மண்டுதல்- நிறைதல் . சரத்தொகை கவ்விய துண்டப்படு 
தாள் , முண்டக்கிளர் தண்டின முள்தொகுவன் துண்டச் சுறவு ஒத்த 
துடித்தன என இயைத்துரைக்க . முண்டக்கிளர் தண்டின் என்புழி 
முண்டகம் என்ற சொல்லின் ககரம் , செய்யுள் விகாரத்தால் தொக் 
கது . கண்டத்தி தாள் , சரத்தொகை கவ்வியதாள் எனத் தனித்தனி 
இயையும் . அம்புகள் செறிந்து தைக்கப் பெற்றுத் துண்டிக்கப்பட்டுக் 
குருதி நீரில் வீழ்ந்த கால்கள் , தாமரைத் தண்டின் முட்கள் செறிந்து 
தைக்கப்பட்ட வலிய துண்டமாகிய சுறா மீன்களை ஒத்துத் துடித்தன 
என்பதாம் . 

( 205 ) 


9641 


தெளிவுற்ற பளிங்குறு சில்லிகொடேர் 
விளிவுற்றுக வேறுற வீழ்வன தாம் 
அளிமுற்றிய சோரியி னாழியினாழ் 
ஒளிமுற்றிய திங்களை யொத்துளவால் . 


தெளிவுற்ற பளிங்கு உறு சில்லி கொள்தேர் 
விளிவுற்று உக , வேறு உற வீழ்வனதாம் , 
அளிமுற்றிய சோரியின் ஆழியின் ஆழ் 
ஒளிமுற்றிய திங்களை ஒத்துள வால் . 


பொ : - ( தன்னைச் சார்ந்துள்ள பொருள்கள் ) தெளிய விளங்கும் 
தன்மையினதாகிய பளிங்கினால் இயன்ற சக்கரங்களைக் கொண்ட 


569 


மூலபல வதைப் படலம் 


தேர்கள் அழிதலை யுற்றுச் சிதைய , ( அத்தேர்களினின்றும் பிரிந்து ) 
வேறாக வீழ்வனவாகிய சக்கரங்கள் , மதுவினைப் போலும் குருதிக்கட 
லிற் படியும் ஒளிநிரம்பிய நிறைமதியினை ஒத்துள்ளன . 


கு : - சில்லி- சக்கரம் . அளி - மது ; தேன் . முற்றுதல் -போலு 
தல் . எழு முற்றுந் தோளார் ( சீவக . 1870 ) என்புழி இச்சொல் இப் 
பொருளிற் பயின்றுள்ளமை காணலாம் . ஒளி முற்றிய திங்கள் 
கககள் நிறையப் பெற்ற முழுமதி . தேர்களிலுள்ள பளிங்குச் சக்கரம் 
கள் வேறாகிக் குருதி நீரில் வீழ்வன , மதுப்போலும் குருதிக் கடலில் 
மறையும் பூரணச் சந்திரனை ஒத்துத் தோன்றின என்பதாம் . ( 206 ) 


9642 


நிலைகோடலில் வென்றி யரக்கரைநேர் 
கொலை கோடன மன்குறி கோளுறுமே 
சிலை கோடிய தோறு சிரத்திரள்வன் 
மலைகோடியின் மேலு மறிந்திடுமால் . 


நிலைகோடல் இல் வென்றி அரக்கரை நேர் 
கொலைகோடல் நமன் குறி கோளுறுமே ? 
சிலை கோடிய தோறும் சிரத்திரள் வன் 
மலை கோடியின்மேலும் மறிந்திடுமால் . 


பொ : - ( தத்தம் அளவில் ) நிலை கொள்ளுதல் இல்லாத வெற்றித் 
திறமுடைய அரக்கர்களை நேர் ( நின்று ) கொலைத் தொழிலாற் கொல் 
லுதலை இயமன் தனது இலக்காகக் கொள்ளுதற்கு வல்லனோ? ( இராம 

வில் வளைந்த போதெல்லாம் ( அரக்கருடைய ) தலையின் தொகுதி 
யாகிய வலிய மலைகள் கோடியின் மேலும் (துணிக்கப்பட்டு ) வீழ்வன 
வாயின . 


கு : - தாம் தாம் நுகர் பொருளையீட்டி வாழும் தத்தம் அளவில் 
நில்லாது தம் வன்மையாள் பிறரது வாழ்விற் குறுக்கிட்டுத் துயர் 
விளைத்தலையே தமது வெற்றித் திறமாகக் கொண்டவர்கள் அவ்வரக் 
கர்கள் என்பார் , நிலைகோடல் இல் வென்றி அரக்கர் என்றார் . அரக்க 
ராகிய அவர்களை வாழ்நாளிறுதியில் உயிர்கவரும் கடப்பாடுடைய 
கூற்றுவனும் நேர் நின்று கொலைத் தொழிலாற் கொள்ளுதற்குரிய 
வன்மையுடைய னல்லன் என்பார் , நேர் கொலை கோடல் நமன் குறி 
கோளுறுமே ? என வினவினார் . குறிகோள் -- இலக்காகக் கொள்ளுதல் . 
உறுமே என்புழி ஏகாரம் உறான் என் எதிர்மறைப் பொருளுணர்த்தி 
யது . சிசு என்றது ஈண்டு இராமன்து வில்லினை . கோடியதோறும் 
வளையுந்தோறும் . கோடுதல் - வளைதல் . மறிதல் -விழுதல் . கூற்று 


570 


யுத்த காண்டம் 


வனும் எதிர் நிற்க ஒண்ணாத ஆற்றல் மிக்க அரக்கர் படையில் இராம 
னது வில் வளையும் தோறும் தலை மலைகள் கோடியின் மேலாக விழுந்து 
குவிந்தன இராமனது விற்போர் வன்மையை வியந்து கூறியவாறு . 


9643 


திண்மார்பின் மிசைச் செறி சாலிகையின் 
கண்வாளி கடைச்சிறை கான நுழைந் 
தென்வாயுற மொய்த்தன வின்னறையுற் 
றுண்வாய்வரி வண்டின மொத்தனவால் . 


திண் மார்பின் மிசைச் செறி சாலிகையின் 
கண் வாளி கடைச் சிறை , கானம் நுழைந்து 
எண் வாய் அற மொய்த்தன , இன் நறை உற்று 
உண் வாய் வரி வண்டு இனம் ஒத்தனவால் . 


பொ- திண்ணிய மார்பின் மீது செறிந்துள்ள கவசத்தின் கண்ணே 
அம்புகளின் கடைப் பகுதியாகய சிறகுகளின் தொகுதி நுழைந்து 
எண்ணுகின்ற இடம் அற ( எங்கும் ) நெருங்கித் தைத்துள்ளவை , இனிய 
தேனைப் பொருந்தி உண்ணும் வாயினையுடைய வரியமைந்த வண்டின் 
தொகுதியை ஒத்தன . 


சாலிரை - கவசம் . வாளி - அம்பு . கடைச்சிறை - அம்பின் 
கண்ணே சிரகு போன்றமைந்த காம்பின் கடைப் பகுதி . எண்வாய் 
அற - எண்ணுதற்குரிய இடம் இல்லையாக ; எனவே உடல் முழுவதும் 
என்றபடி . இன் நறை - இனியதேன் . 


இதன்பின் 52 - ல் பின் வரும் மிசைப்பாடல் உளது : 

அடல் ஐயிரு கோடியரக்கரெனும் 
மிடல் மன்னவர் வீரனொடும் பொருவார் 
கடை கண்டிலர் காய்கரி தேர்பரிமாப் 
படை கண்டிலர் கண்டிலர் பட்டதிறம் . 


அரக்கர் சேனைகளைக் கொன்று குவித்து இராமர் பலர் என 

அரக்கர் திகைப்புற இராமன் சாரிதிரிதல் 
9644 

பாறாடு களத்தொரு வன்பகலின் 
கூறாகிய நாலிலொர் கூறிடையே 
நூறாயிர யோசனை நூழில்களான் 
மாறாதுழல் சாரிகை வந்தனனால் . 


மூலபல வதைப் படலம் 


57f 


பாறு ஆடு களத்து , ஒருவன் , பகலின் 
கூறு ஆகிய நாலில் ஒர் கூறிடையே 
நூறாயிர யோசனை , நூழில்களால் 
மாறாது உழல் சாரிகை வந்தனனால் . 


பொ- பருந்துகள் உலவுகின்ற போர்க் களத்திலே , ஒருவனாக 
வுள்ள இராமன் , பகற்பொழுதின் நாலிலொரு பகுதியாகிய பொழுதுக் 
குள் நூறாயிரம் யோசனையளவு ( அரக்கரைக் ) கொன்று குவித்தற்றொழி 
லால் மாறாது சுற்றுதலாகிய சாரிகை திரிந்தனன் . 


கு : - பாறு - பருந்து . ஒருவன் என்றது , தனித்து ஒருவனாக அரக் 
கரை எதிர்த்து நின்ற இராமனை . பகலின் கூறு முப்பது நாழிகை அதன் 
நாலின் கூறு ஏழறை நாழிகை. இராமன் போர்க்களமெங்கும் சாரிகை 
திரிந்து ஏழரை நாழிகைப் பொழுதிற்குள் அரக்கர் பலரைக் 
கொன்று குவித்தனன் என்பதாம் . 

( 209 ) 


6645 


நின்றாருடனின்று நிமிர்ந்தயலே 
சென்றாரெதிர் சென்று சிதைத்திடலால் 
தன்றாதையை யோர்வுறு தன்மகனேர் 
கொன்றானவ னேயிவ னென்று கொள்வார் . 


நின்றாருடன் நின்று , நிமிர்ந்து அயலே 
சென்றார் எதிர் சென்று , சிதைத்திடலால் , 
தன் தாதையை ஓர்வுறு தன்மகன் நேர் 
கொன்ருன் அவனே இவன் என்று கொள்வார் .. 


பொ- ( இவ்விராமன் தன் எதிர் நின்றாருடன் ) எதிர்ந்து நின்றும் , 
அயலே புடைபெயர்ந்து சென்றார்க்கு எதிரே சென்றும் ( அவ்வரக்கர் 
களைக் ) சொன்றொழித்தலால் , தன்னை ஓர்ந்துணருந் தன்மையனாய 
மகனுக்கு முன்னே அவனுடைய தந்தையைக் கொன்றானாகிய அவ் 
விறைவான இவன் என்று உள்ளத்திற் கொள்வா ( அவ் அரக்கர்கள் ) . 


என 


கு : - தன் தாதை என்றது , பிரகலாதனுக்குத் தந்தையாகிய 
இரனிடனை , மசன் என்றது , இரணியனுக்கு மசனாகிய பிரகலாதனை .. 
தன் ஓர்வுறு பகன் 

இயைத்துரைக்க . ஓர்வுறுதல் - மெய்ப் 
பொருளை இடை விடாது சிந்தித்து . உணர்தல் . கொன்றான் அவன் 
என்றது , இரணியனைக் கொன்ற நரசிங்கமூர்த்தியாகிய அத்திருமாலை 
தம்மினத்தாரிற் பெரும்பாலோரை ஒருங்கு கொன்றழித்த இராமனைக் 


1572 


யுத்த காண்டம் 


கண்ட அரக்கர்கள் முற்காலத்தில் இரணியனைக் கொன்றொழித்த 
நரசிங்கமூாத்தியாகிய திருமாலே இவ் விராமன் என உள்ளத்துட் 
கருதினார் என்பதாம் . 

( 210 ) 


9646 


இங்கேயுள னிங்குள னிங்குளனென் 
றங்கேயுணர் கின்ற வலந்தலையால் 
வெங்கோப நெடும்படை வெஞ்சரம்விட் 
டெங்கேனும் வழங்குவ ரேகுவரால் . 


" இங்கே உளன் ; இங்கு உளன் ; இங்கு உளன் என்று 
அங்கே உணர்கின்ற அலந்தலையால் 
வெங்கோப நெடும்படை வெஞ்சரம் விட்டு 
எங்கேனும் வழங்குவர் ; ஏகுவரால் . 


பொ : - ( இராமன் ) இங்கே உள்ளான் இங்கு உள்ளான் என்று 
இவ்வாறு அப்போர்க் களத்தில் அறிகின்ற கலக்க நிலையால் ( அவ் அரக் 
கர்கள் ) கொடுங்கோபத்துடனே நெடிய படைக்கலங்களையும் கொடிய 
அம்புகளையும் விட்டு ( இராமனில்லாத இடமாகிய ) வேறு எங்கேனும் 
செலுத்துவோராய் ( த் தாம் உயிர் துறந்து ) ஒழிவார்கள் . 


கு : - இராமன் சாரிகை திரியும் விரைவினால் எங்கு நோக்கினும் 
இராமனாகத் தோன்றக் கண்ட அரக்கர்கள் “ இராமன் இங்கே உள் 
ளான் இங்குள்ளான் இங்குள்ளான் என்று சொல்லிக் கொண்டு தம் 
கையிலுள்ள படைக் கலங்களை அவனில்லாத இடங்களில் வீணாகச் 
செலுத்தி அப்படைக்கலங்களால் தம் உயிர் நீங்கி யுலந்தனர் என்ப 
தாம் . 

( 211 ) 


9647 


ஒருவன்னென வுன்னு முணர்ச்சியிலீர் 
இரவன்றிது வோர்பக லென்பர்களால் 
கரவன்றி ராமர் கணக்கிலரால் 
பரவைம்மண லிற்பல ரென்பர்களால் . 


ஒருவன் என உன்னும் உணர்ச்சி இலீர் 
இரவு அன்று . இதுவோ பகல் என்பார்களால் ; 
‘ கரவு அன்று , இது இராமர் கணக்கு இலரால் 
பரவை மணலின் பலா என்பார்களால் . 


573 


மூலபல வதைப் படலம் 


பொ ! - ( தம்மை எதிர்க்கும் பகைவனாகிய இராமன் ) ஒருவனே 
என எண்ணித் துணியும் உணர்வில்லாதவர்களே ! ( இவ்வாறு நீர் 
உருவறியாது தடுமாறுதற்கு ) இதுவோ இரவுப் பொழுதன்று , பகற் 
பொழுது என்று ( கடிந்து ) கூறுவா ( அரக்கரிற் சிலர் ) இது மாயம் 
அன்று . ( நம்முன் தோன்றும் ) இராமர் எண்ணில்லாதவர்கள் ; 
கடலின் மணலைப் போன்று மிகப் பலராகியுள்ளார்கள் என்று கூறுவர் 
( அரக்கரில் வேறு சிலா ) . 


கு- இராமன் சாரிகை திரிதலால் , பலராமர்களாகத் தோன்றிய 
உண்மை நிலையுணராது இராமர் எண்ணிறந்தார் எதிர்த்து வந்துள்ள 
வர் எனத் தவறாக எண்ணி யஞ்சிய அரக்கர்களை நோக்கி , ஒருவன் 
என உன்னும் உணர்ச்சியிலீர் ! இதுவோ இரவு அன்று பகல் 

எனத் 
தெருட்டினர் உண்மை நிலையுணர்ந்த அரக்கர்கள் . அவர்கள் 
எவ்வாறு தெளிவிக்கவும் தெளியாதவராகிய அரக்கர்கள் , இது கரவு 
அன்று 

எறு ! இராமர் கணக்கு இலர் , பரவை மணலின் பலர் எனத் தம் 
கருத்தையே மீண்டும் வற்புறுத்தினார்கள் என்பதாம் . கரவு - மாயம் . 
பரவை - கடல் . 


இராமபிரானாகிய திருமால் ஒருவர் என்னும்படியாகவும் இருவர் 
என்னும்படியாகவும் ஒருமூவர் என்னும்படியாகவும் சாரிகை வந்த 
வேகத்தாலே கண்கள் காணமுடியாதவாறு போர் செய்து நின்று 
அன்று திகைப்புற்ற அரக்கரை உருவழியக் கொன்ற வெற்றித் 
திறத்தினை , 


ஒருவர் இருவர் ஒர்மூவர் என நின்று 
உருவுகரந்து உள்ளுந் தோறுந் தித்திப்பான் 

( திருவாய் மொழி 8-6-2) 
எனவரும் அருளிச் செயலில் நம்மாழ்வார் குறித்துப் போற்றி 
யுள்ளமை இங்கு நினைக்கத் தகுவதாகும் , 

( 212 ) 


இராமன் விரைந்து சாரிகை திரியும் நிலையில் அவன் மீது 
அரக்கர் வீசிய படைக்கலம் தம்மினத்தவர் மீது பட அரக்கர் . 

தம்மைத் தாமே அடித்துக்கொண்டு மாய்தல் 


| 


9648 


ஒருவன்னொரு வன்மலை போலுயர்வோன் 
ஒருவன்படை வெள்ளமொ ராயிரமே 
ஒருவன்னொரு வன்னுயி ருண்டதலால் 
ஒருவன்னுயி ருண்டது முள்ளதுவோ. 


574 


யுத்த காண்டம் 


ஒருவன் ஒருவன் மன்போல் உயர்வோன் . 
ஒருவன் படை வெள்ளம் ஓர் ஆயிரமே ! 
ஒருவன் ஒருவன் உயிர் உண்டது அலால் , 
ஒருவன் உயிர் உண்டதும் உள்ளதுவோ ? 


பொ- ( அரக்கர் சேனைப் படைத்தலைவர்களுள் ) ஒவ்வொரு 
வனும் மலைபோலும் உயர்ச்சியை யுடையவன் . ஒவ்வொருவனும் பெற் 
துள்ள சேனைகளோ ஆயிரம் வெள்ளம் ஆகும் . ( அத்தகைய அரக்கருள் ) 
ஒருவன் மற்றொருவன் உயிரையுண்டதன்றி தனியொருவனாகிய 
இராமன் ( அவ்வரக்கர்களின் ) உயிரை உண்டதும் உள்ளதோ ? 


கு : - இராமனாற் கொன்றழிக்கப்பட்டவர்களைக் காட்டிலும் 
உருவறியாது தம்மைத் தாமே அடித்துக்கொண்டு இறந்த அரக்கரே 
பலர் என்றவாறு . இச் செய்யுள் சொற்பொருட் பின்வருநிக 
யென்னும் அணியாகும் . 

( 213 ) 


அரக்கர் பலர் முன்னும் விரைந்து தோன்றிப் பொரும் 

நிலையில் இராமர் பலராகத் தோன்றுதல் 


9649 


தேர்மேலுளர் மாவொடு செந்தறுகட் 
கார்மேலுளர் மாகடன் மேலுளரிப் 
பார்மேலுள ரும்பர் பரந்துளரால் 
போர்மேல ரிராமர் புகுந்தடர்வார் . 


தேர்மேல் உளர் ; மாவொடு செந்தறுகண் 
கார்மேல் உளர் ; மாகடல்மேல் உளர் ; இப் 
பார்மேல் உளர் ; உம்பர் பரந்து உளரால் - 
போர்மேலர் இராமர் புகுந்து அடாவார் . 


பொ : - போர்த் தொழிலை மேற்கொண்டவராய் ( அரக்கரது 
சேனையுட் ) புகுந்து அழிப்பவராகிய இராமர்கள் தேர்மீது உள்ளார் 
குதிரையுடனே செந்நிறக் கண்களையுடைய மேகம்போலும் யானைமீது 
உள்ளார் ; கரிய கடல்மீது உள்ளார் ; இப் பூமியின் கண்ணே உள்ளார் ; 
வானிற் பரவியுள்ளார்கள் ; 


கு . இதுவும் அடுத்த . செய்யுளும் ஒரு தொடர் . மா - குதிரை 
செந்தறுகண்கார் என்றது யானையை . கரியகடல்" என்றது கருநிற 
-அரக்கராகிய காலாட்படையினை . 

( 214 ) 


575 


மூலபல வதைப் படலம் 


இதன்பின் 52 , -ல் பின் வரும் மிகைப்பாடல் உளது : 


அங்கங்கவர் தம் மொடும் ஐயனுயிர்க் 
கங்கங்குள னென்பது தானறியாற் 
கெங் கெங்குமி ராம னிராம னெனா 
எங் கெங்கு மியம்ப வுற்றுளனால் . 


9650 


என்னும்படி யெங்கணு மெங்கணுமாய்த் 
துன்னுஞ்சுழ லுந்திரி யுஞ்சுடரும் 
பின்னும்மரு கும்மெதிரும்பிரியான் 
மன்னன்மகன் வீரர் மயங்கினரால் . 


என்னும்படி , எங்கணும் எங்கணுமாய்த 
துன்னும் ; சுழலும் ; திரியும் ; சுடரும் ; 
பின்னும் , அருகும் , எதிரும் , பிரியான் 
மன்னன் மகன் ! வீரர் மயங்கினரால் . 


பொ- என்று திகைக்கும்படி சக்கரவர்த்தி திருமகனாகிய 
இராமன் , எல்லாவிடத்தும் ஆகிப் பின்புறத்திலும் பக்கங்களிலும் 
எதிரிலும் பிரியாதவனாகி ( அவ்வரக்கர்களை ) நெருங்குவான் ; சுழல்வான 
திரிவான ஒளியுடன் திகழ்வான் ; ( அதுகண்டு ) அரக்க வீரர்கள் (மனம் ) 
மயங்கினர் . 


கு : - பின்னும் அருகும் எதிரும் பிரியான் , துன்னும் சுழலும் 
திரியும் சுடரும் என முடிக்க. துன்னுதல் - நெருங்குதல் . சுழலுதல் 
சுற்றுதல் . சுடர்தல் - ஒளியுடன் திகழ்தல் . 


மன்னன் என்றது , தசரத சக்கரவர்த்தியினை . மகன் என்றது 
இராமனை வீரர் என்றது அரக்க வீரர்களை . 

( 215 ) 


இதன்பின் 52 - ல் பின்வரும் மிகைப்பாடல் உளது : 

ஏயுமையிரண்டு கோடியிறைவரொவ் வொருவர் சேனை 
ஆயிர வெள்ளந் தானு மத்துணை வெள்ளமாகித் 
தூயவ னவர்தஞ் சேனை தொலைத்தபின் இறைவர் ஆவி 
போயறப் பகழிமாரி பொழிந்தனன் பொன்றி வீழ்ந்தான் 


9651 


படுமத கரிபரி சிந்தின 

பனிவரை யிரத மவிந்தன 
விடுதிசை செவிடு பிளந்தன 

விரிகட லௗற தெழுந்தன 


576 


யுத்த காண்டம் 


அடுபுலி யவுணர்த மங்கையை 

ரலர்விழி யருவிகள் சிந்தின 
கடுமணி நெடியவன் வெஞ்சிலை 

கணகண கணக ணெனுந்தொறும் , 


படு மத கரி , பரி , சிந்தின ; 

பனி வரை இரதம் அவிந்தன ; 
விடுதிசை செவிடு பிளந்தன 

விரிகடல் அளந்து எழுந்தன ; 
அடு புலி அவுணர்தம் மங்கையா 

அலர்விழி அருவிகள் சிந்தின 
கடு மணி நெடியவன் வெஞ்சிலை , 

கண கண , கண கண எனும் தொறும் . 


பொ : - நெடியோனாகிய இராமனது கொடுமையுடைய வில்லின் 
கண் உள்ள கடிய மணி கண கண கண கண என்று ஒலிக்குந் தோறும் , 
மதம் பொருந்திய யானை குதிரைகள் "சிதறி வீழ்ந்தன ; இமயமலை 
போலும் தேர்கள் அழிந்தன . பரவிய திசைகள் ( அவ்வொலியால் ) 
செவிடுபடப் பிளந்தன ; பரந்த கடல்கள் சேறுபட்டெழுந்தன ; 
கொல்லும் தன்மையதாய புலிபோலும் அரக்கருடைய மகளிரின் 
பரந்த விழிகள் அழுகைக் கண்ணீர் சொரிந்தன . 


கு ! - மதம் படுகரி என மாற்றுக . பனிவரை - இமயமலை . நெடிய 
வன் வெஞ்சிலை கடுமணி , கண கண கண கண எனும் தொறும் , கரிபரி 
சிந்தின ; இரதம் அவிந்தன ; மங்கையர் அலர்விழி அருவிகள் கிந்தின 
என முடிக்க . நெடியவன் என்றது , உலகளந்த நெடியோனின் அவதார 
மாகிய இராமனை . அவுணர் என்றது அரக்கர்களை . 

( 216 ) 


9652 
* 


ஊனேறு படைக்கை வீர 

ரெதிரெதி ரூருந் தோறும் 
கூனேறு சிலையுந் தானுங் 

குதிக்கின்ற கடுப்பின் கொட்பால் 
வானேறி னார்க டேரு 

மலைகின்ற வயவர் தேரும் 
தானேறி வந்த தேரே 

யாக்கினான் றனியே றன்னான் . 


மூலபல வதைப் படலம் 


577 


ஊன் ஏறு படைக்கை வீரர் 

எதிர் எதிர் ஊரும் தோறும் 
கூன் ஏறு சிலையும் தானும் 

குதிக்கின்ற கடுப்பின் கொட்பால் , 
வான் ஏறினார்கள் தேரும் , 

மலைகின்ற வயவர் தேரும் , 
தான் ஏறிவந்த தேரே 

ஆக்கினான் - தனி ஏறு அன்னான் . 
பொ- ஒப்பற்ற ஆண் சிங்கம் போல்வானாகிய இராமன் , ஊன் 
படிந்த படைக்கலம் ஏந்திய கையையுடைய அரக்க வீரர்கள் தன் 
எதிரே எதிரே ( தேர்களை ) ஊர்ந்து செலுத்துந்தோறும் வளைதல் 
மிகுந்த வில்லில் தானுமாகக் குதித்துப் பாயும் வேகத்தின் சுழற்சியால் 
( போரில் மடிந்து ) விண்ணுலகினை யடைந்தவர்களாகிய அரக்கர்களின் 
தேரும் ( தன்னொடு ) பொருகின்ற அரக்கர்களின் தேரும் ( போர்க்களத் 
திற்குதி ) தான் ஏறி வந்த ( தன்னுடைய ) தேர் போலத் தோன்றும்படி 
( தனக்கே யுரியதாக ) ஆக்கிக் கொண்டான் . 


கு : - தனியேறு அன்னான் , ஆக்கினான் என முடியும் . இராமன் , 
இறந்து வீழ்ந்த அரக்கர் தேரிலும் , பொருது நிற்கும் அரக்கர் தேரி 
லும் வில்லுடன் விரைந்து குதித்துத் தோன்றுதலால் அத் தேர்கள் 
யாவும் தன்னுடைய தேர்களே என்னும்படி செய்தனன் என்பதாம் . 
கூன் - வளைவு . கொட்பு - சுழற்சி . வானேறினார்கள் என்றது 
இறந்து வீழ்ந்த அரக்கர்களை . வயவர்- பொருகின்ற ( அரக்க ) 
வீரர்கள் . 


9653 


காயிருஞ் சிலையொன் றேனுங் 

கணைப்புட்டி லொன்ற தேனும் 
தூயெழும் பகழி மாரி 

மழைத்துளித் தொகையின் மேல 
ஆயிரங் கைகள் செய்த 

செய்தன வமலன் செங்கை 
ஆயிரங் கையுங் கூடி 

யிரண்டுகை யாய வன்றே . 


காய் இருஞ் சிலை ஒன்றேனும் , 

கணைப் புட்டில் ஒன்றதேனும் , 
தூய்எழும் பகழி மாரி - 

மழைத் துளித் தொகையின் மேல ! 


37 


518 


யுத்த காண்டம் 


ஆயிரம் கைகள் செய்தன 

செய்தன , அமலன் செங்கை ; 
ஆயிரம் கையும் கூடி , 

இரண்டு கை ஆய அன்றே . 


பொ : - ( பகைவரை ) வெ தண்டு அழிக்கவல்ல பெரிய வில் 
ஒன்றே ஆயினும் , அம்புப் புட்டில் ஒன்றே ஆயினும் , ( இராமபிரானால் ) 
தூவப்பட்டு எழுகின்ற அம்புமழை மழைத்துளிகளின் தொகையைக் 
காட்டிலும் மிக்கன ; தூயோனாகிய இராமனுடைய சிவந்த கைகள் 
ஆயரங் கைகள் செய்த ( அரும் பெருஞ்) 

செயல்களைச் செய்தன ! 
ஆயிரம் கைகள் கூடி இரண்டு கைகளான தன்மை வியக்கத்தக்க 


தாகும் . 


கு : - இராமன்பால் உள்ள வில் ஒன்றே ; அம்புப் புட்டிலும் ஒன்று 
தான் . ஆனால் அவன் வில்லினின்று தூவப்பட்ட அம்புகள் மழைத் 
துளிகளிலும் மிக்குக் காணப்பட்டன . அவனுடைய கைகள் இரண்டே 
ஆயினும் , ஆயிரம் கைகள் கூடிச் செய்த அரும்பெருஞ் செயல்களை 
அவை விரைந்து செய்தன என அப்போரைக் கண்டோர் வியந்து 
கூறியதாக அமைந்தது இச் செய்யுள் . 


( 128 ) 


9654 


பொய்யொரு முகத்த னாகி 

மனிதனாம் புணர்ப்பிதென்றல் 
மெய்யுற வுணர்ந்தோம் வெள்ள 

மாயிர மிடைந்த சேனை 
செய்யுறு வினைய மெல்லா 

மொருமுகந் தெரிவ துண்டே 
ஐயிரு நூறு மல்ல 

வனந்தமா முகங்க ளம்மா . 


பொய் , ஒருமுகத்தன் ஆகி 

மனிதன் ஆம்புணர்ப்பு இது என்றல் ; 
மெய்யுற உணர்ந்தோம் ; வெள்ளம் 

ஆயிரம் மிடைந்த சேனை 
செய்யுறு வினையம் எல்லாம் 

ஒருமுகம் தெரிவது உண்டோ 
ஐ - இரு நூறும் அல்ல ; 

அனந்தம் ஆம் முகங்கள் அம்மா ! 


மூலபல வதைப் படலம் 


579 


மனி 


பொ : - ஒரு முகத்தை யுடையனாகி தனாகிய தோற்றம் 
( இராமனது வடிவாகிய ) இதுவெனக் கூறுதல் ( உண்மைக்கு மாறான ) 
பொய்யே யாகும் . ஆயிரம் வெள்ளம் அளவினவாகச் செறிந்த ( அரக் 
கருடைய ) சேனைகள் செய்யும் ( போர்த் தந்திரங்களாகிய ) செயல்களை 
யெல்லாம் ஒருமுகம் கண்டறிவதென்பது உண்டோ ? ( இராமனாகிய 
இவனுடைய ) முகங்கள் ஆயிரமும் அல்ல ; அவற்றினும் மிக்க பல 
வாகும் . (இத்தன்மையை ) மெய்யாகக் கண்டுணர்ந்தேம் . 


கு : - ஒரு முகத்தன் ஆகி மனிதன் ஆப்புணர்ப்பு இது என்றல் 
பொய் என இடையும் . 

டையும் . உண்டே என்புழி வினா ஏகாரம் இல்லை என 
எதிர்மறைப் பொருளுணர்த்தி நின்றது . முகங்கள் , ஐ - இருநூறும் 
அல்ல , அனந்தம் , ஆம் என்க . ஐ- இருநூறு - ஆயிரம் . அனந்தம் - 


பல . 


9655 


கண்ணுதற் பரமன் றானு 

நான் முகக் கடவு டானு 
எண்ணுதுந் தொடர வெய்த 

கோலென வெண்ணலுற்றார் 
பண்ணையாய்ப் பகுக்க மாட்டார் 

தனித்தனிப் பார்க்க லாற்றார் 
ஒண்ணுமோ கணிக்க வென்றா 

ருவகையி னுயர்ந்த தோளார் . 


கண்ணுதல் - பரமன் தானும் , 

நான் முகக் கடவுள் தானும் 
எண்ணுதும் தொடர எய்த 

கோல் என எண்ணலுற்றார் , 
பண்ணையாய்ப் பருக்க மாட்டார் , 

தனித்தனிப் பார்க்கலாற்றார் , 
ஒண்ணுமோ , கணிக்க ? என்றார், 

உவகையின் உயர்ந்த தோளார் . 


* 


பொ : - நெற்றியிற் கண்ணுடையனாகிய சிவபெருமானும் நான்கு 
முகங்களை யுடைய கடவுளாகிய பிரமனும் , (இராமன் ) தொடர்க்கி 
கொக் ( அரக்கர் மேல் ) எய்த அம்புகளை எண்ணு வோம் என்று சொல்லி 
எண்ணத் தொடங்கியவர்கள், ( அவற்றைத் ) - தொகுதி தொகுதி 
கோகப் பகுத்துணர மாட்டாதவராய்த் தனித் தனியாகப் பிரித்துக் 
காண மாட்டாதவராய் , மகிழ்ச்சியாற் பூரித்தெழுந்த தோள்கள் 


580 


யுத்த காண்டம் 


யுடையராகி , ( இந்த அம்புகளை நம்மால் ) எண்ணுதற்கு இயலுமோ 
எனக் கூறி அமைந்தனர் . 


கு : - கண்ணுதற் பரமன் தானும் , நான்முகக் கடவுள் தானும் , 
தொடர எய்தகோல் எண்ணும் என எண்ணலுற்றார் , பண்ணையால் 
பகுக்க மாட்டார் , தனித்தனிப் பார்க்கல் ஆற்றார் , உவகையின் 
உயர்த்த தோளர் , கணிக்க ஒண்ணுமோ 

என்றார் 
இயைத்துப் பொருள் கொள்க . கோல் - அம்பு . பண்ணை - தொகுதி , 
கணித்தல் - எண்ணுதல் . 


என 


9656 


வெள்ள மீ ரைந்து நூறே 

விடுகணை யவற்றின் மெய்யே 
உள்ளவா றுளவா மென்றோ 

ருரைகணக் குரைத்து மேனும் 
கொள்ளையோ ருருவை நூறு 

கொண்டன பலவாற் கொற்ற 
வள்ளலே வழங்கி னானோ 

வென்றனர் மற்றை வானோர் . 


வெள்ளம் ஈர் - ஐந்து நூறே ; 

விடுகணை அவற்றின் மெய்யே 
உள்ளவாறு உளவாம் என்று ஓர் 

உரைகணக்கு உரைத்துமேனும் , 
கொள்ளை ஓர் உருவை நூறு 

கொண்டன பலவால் ; கொற்ற 
வள்ளலே வழங்கினானோ 

என்றனர் , மற்றை வானோர் . 


பொ ! - ( இராமனை எதிர்த்துப் பொருத அரக்கர்களின் சேனையோ ) 
ஆயிரம் வெள்ளமாகும் ; ( அச்சேனைகளின் மீது இராமன் ) விட்ட அம்பு 
கள் அச்சேனைகளின் உடப்புகள் உள்ள அளவாக உள்ளன என்று 
சொல்லளவில் கணக்குச் சொல்லலாம் ஆயினும் , கூட்டமாக நின்ற 
அச்சேனையுள் ஒருடம்பினை நூறு கூறாகச் சிதைத்து உயிரைக் கவர்ந்து 
கொண்டனவாகிய அம்புகள் ( அச்சேனைத் தொகுதிகளினும் ) மிக்க 
பாவாகும் . ( இங்ஙனம் எண்ணிறந்த அம்புகளை யெல்லாம் ) வெற்றி 
மிக்க ( அருள் ) வள்ளலாகிய இராமன் ஒருவனே தான் செலுத்தி 
னானோ? என்று ஏனைய தேவர்கள் தம்முள் (வியந்து ) கூறினார்கள் . 


மூலபல வதைப் படலம் 


581 


கு : - சிவபெருமானும் பிரமனும் இராமனது வில்வன்மையினை 
வியந்து கூறினமையை மேற்செய்யுளில் விரித்துக் கூறிய ஆசிரியர் , 
அவ்விருவரும் நீங்க இந்திரன் முதலிய ஏனைய தேவர்கள் வியந்து கூறு 
தலை இச் செய்யுளில் . எடுத்துரைக்கின்றார் . மெய் -உடம்பு . கொள்ளை . 
கூட்டம் . ஒருரு - ஒருடம்பு . 

( 221 ) 


இதன்பின் 52 ல் பின்வரும் மிகைப்பாடல்கள் உள்ளன: 


9656 2 இட்டதோர் பேயரின் ஈரையாயிரம் 

பட்ட போதாடுமோர் படுகுறைத்தலை 
கட்ட நூறாயிரங் கவந்த மாடிடத் 
தொட்டனன் சிலையணி மணி துணுக்கென . 


4-656 b மாத்திரைப் போதினின் மணி தொனித்திட 

போர்த்தொழில் அரக்கர் மேற்பொருதபூசலில் 
ஏத்திடை யிடைவிடா தேழு நாழிகை 
கீர்த்தியன் சிலைமணி கிணிகிணென்றதே . 


9657 


குடைக்கெலாங் கொடிகட் கெல்லாங் 

கொண்டன குவிந்த கொற்றப் 
படைக்கெலாம் பகழிக் கெல்லாம் 

யானைதேர் பரிமா வாதி 
கடைக்கெலாந் துரந்த வாளி 

கணித்ததற் களவை காட்டி 
அடைக்கலா மறிஞர் யாரே 

யென்றனர் முனிவ ரப்பால் . 


" குடைக்கு எலாம் , கொடிகட்கு எலாம் , 

கொண்டன குவிந்த கொற்றப் 
படைக்கு எலாம் , பகழிக்கு எலாம் , 

யானை , தேர் , பரிமா , ஆதி 
கடைக்கு எலாம் , துரந்த வாளி 

கணித்ததற்கு அளவை காட்டி 
அடைக்கலாம் அறிஞர் யாரே ? 

என்றனர் முனிவர் அப்பால் 


பொ- ( தேவர்கட்கும் வேறாக) , அப்பால் நின்ற முனிவர்கள் , 
( அரக்கர் சேனையிலுள்ள ) குடைகள் எல்ல வற்றிந்தும் கொடிகள் 


582 


யுத்த காண்டம் 


எல்லாவற்றிற்கும் ( அரக்கர் கையிற் ) கொண்டனவாகிய ஒருங்கு 
திரண்ட வெற்றித் திறன் வாய்ந்த படைக்கலங்கள் எல்லாவற்றிற்கும் , 
யானை , தேர் , குதிரை முதலாகிய ( சேனைகளின் ) எல்லை எல்லாவற்றிற் 
கும் ஆக ( இராமன் ) செலுத்திய அம்புகளை எண்ணி அதற்கு ஓர் 
அளவை காட்டி எண்ணுட் படுத்து முடித்தற்குரிய அறிஞர் 
பாரி ? என வியந்துரைத்தனர் . 


கு . 


முனிவர் , குடைக்கெலாம் ...... அளவை காட்டி அடைக்கல 
ஆம் அறிஞர் யாரே ? என்றனர் என முடியும் . கடை - எல்லை . அடைக் 
கல் - எண்ணுட் படுத்து முடித்தல் . 


இதன் பின் 52 - ல் பின்வரும் மிகைப்பாடல்கள் உள்ளன . 


9657 a 


பட்ட 
டம் 


மொய்த்தனர் நூறு வெள்ள 

முரண்படைத் தலைவர் கூட்டம் 
பத்து நூ றாய வெள்ளப் 

படையொடு மாயை பற்றி 
ஒத்தயோ சனை நூறென்ன 

ஓதிய வரைப்பின் ஓங்கிப் 
பத்தெனும் திசையும் மூடி 

சொரிந்தனர் படையின் மாரி . 


b 


யோசனை நூற்றின் வட்டம் 

இடையறா துற்ற சேனைத் 
தூசிவந் தண்ணல் தன்னைப் 

போக்கற வளைத்துச் சுற்றி 
வீசின படையும் அம்பும் 

மிடைதலின் விண்ணோர் யாக்கை 
கூசினர் பொடியர் என்றும் 

குமிழ்த்தனர் ஓமக் கூடம் . 


முன்னவ னதனை நோக்கி 

முறுவலித் தவர்கள் ஏவும் 
பன்னெடும் பருவ மாரிப் 

படையெலாம் பொடிபட்டோடத் 
தன்னெடுஞ் சிலையின் மாரி 

தனக்கெழு முகிலுமஞ்சத் 
துன்னுவித் தரக்கர் வெள்ளச் 
* சேனையைத் தொலைத்தல் செய்தான் . 


மூலபல வதைப் படலம் 


583 


d 


கால வெங்கனலின் மாயக் 

கடும்படை சிலையில் பூட்டி 
மேலவன் விடுதலோடும் 

வெம்படை அரக்கர் வெள்ளம் 
நாலு மூவிரண்டும் ஆன 

நூறொரு கணத்தில் நண்ணித் 
தாலமேல் படுத்து மீண்ட 

தவன் சரம் தலைவாத தள்ளி . 


f 


முடிந்தது மூலத் தானை 

மூவுல கிருண்ட தீமை 
விடிந்தது மேலை வானோர் 

வெந்துயர் அவரினோடும் 
பொடிந்தது புனிதன் வாளி 

போக்குறப் பொய்யர் ஆவி 
படிந்தது ககனம் எங்கும் 

பலித்தது தருமம் அன்றே . 
ஈதொரு விளையாட்டன்பின் 

இத்துணை தாழ்த்தான் ஐயன் 
ஏதவன் துணியின் இப்பால் 

நீசர் ஓர் பொருளோ இன்னும் 
போதுமோ புவன கோடி 

போதினும் கணத்தில் பொன்றிப் 
போதுமென் றயனோ டீசன் 

அமரர்க்குப் புகன்று நின்றான் . 
சேனையந் தலைவர் சேனை 

முழுவதும் அழிந்து சிந்தத் 
தானெரி கனலின் பொங்கித் 

தரிப்பிலர் கடலின் சூழ்ந்தே 
வானகம் மறையத் தந்தம் 

படைக்கல மாரி பொய்த்தார் 
ஆனவை முழுதும் சிந்த 

அறுத்தனன் அமலன் அம்பால் . 


g 


9758 


கண்டத்துங் கீழு மேலுங் 

கபாலத்துங் கடக்க லுற்ற 
சண்டப்போ ரரக்கர் தம்மைத் 

தொடர்ந்து கோல் புணருந் தன்மை 


584 


யுத்த காண்டம் 


பிண்டத்திற் கருவாந் தன்பே 

ருருக்களைப் பிரமன் றந்த 
அண்டத்தை நிறையப் பெய்து 

குலுக்கிய தனைய தம்மா . 


கண்டத்தும் , கீழும் , மேலும் , 
கபாலத்தும் , கடக்கல் உற்ற 

மற 
சண்டப் போர் அரக்கர் தம்மைத் 

தொடர்ந்து கோல் புணருந் தன்மை 
பிண்டத்தில் கருஆம் தன் பேர் 

உருக்களைப் பிரமன் தந்த 
அண்டத்தை நிறையப் பெய்து 

குலுக்கியது அனையது அம்மா ! 


பொ ! - ( போர்க் களத்தை விட்டுக் ) கடந்து அப்பாற் செல்பலு 
தற்கு முற்பட்ட கொடிய போர்த் தொழிலையுடைய அரக்கர்களை 
( இராமன் ஏவிய ) அம்புகள் தொடர்ந்து சென்று ( அவர் தம் ) கண்டத் 
திலும் அதன் கீழும் மேலும் தலையிலும் போய்ப் பொருந்திய தன்மை 
யானது , பிரமனானவன் , ( தான் வதக்கும் ) பிண்டத்திற் கருவாயுள்ள 
மிக்க உருவங்களைத் தான் படைத்த பெரிய அண்டத்தை நிறைக்கும் 
படி இட்டுக் குலுக்கிய தன்மையினை ஒத்தது . 


கு ! - கடக்கலுற்ற கண்டப் போர் அரக்கர் தம்மைக் கோல் , 
தொடர்ந்து , கண்டத்தும் கீழும் மேலும் கபாலத்தும் புணரும் தன்மை 
பரமன் , பிண்டத்தில் கரு ஆம் தன் பேர் உருக்களை , தந்த அண்டத்தை 
நிறையப் பெய்து குலுக்கியது அனையது என இபையும் . இராம 
பாணங்களால் தொடரப்பட்ட அரக்கர்கள் , அண்டங் குலுங்க எல்லாப் 
பொருள்களும் கீழும் மேலுமாக உருளுமாறு போன்று எங்கும் சுழன்று 
அல்லலுற்றழிந்தனர் என்பதாம் . 

( 223 ) 


9659 


கோடியை யிரண்டு தொக்க 

படைக்கல மள்ளர் கூவி 
ஓடியோர் பக்க மாக 

வுயிரிழந் துலத்த லோடும் 


585 


மூலபல வதைப் படலம் 


வீடிநின் றழிவ தென்னே 

விண்ணவர் படைகள் வீசி 
மூடுது மிவனை யென்னா 

யாவரும் மூண்டு மொய்த்தார் . 


கோடி ஐ - இரண்டு தொக்க 

படைக்கல மள்ளர் கூவி , 
ஓடி ஓர் பக்கம் ஆக , 

உயிர் இழந்து , உலத்தலோடும் , 
வீடி நின்று இழிவது என்னே ! 

விண்ணவர் படைகள் வீசி , 
மூடுதும் இவனை என்னா, 

யாவரும் மூண்டு மொய்த்தார் . 


பொ :: பத்துக் கோடி யளவாகத் திரண்ட படைக் கலத் தாக்கிய 
( அரக்க ) வீரர்கள் கதறிக் கொண்டு ஒரு பக்கமாக ஓடி உயிரிழந்து 
அழிந்த அளவிலே ( எஞ்சியுள்ள அரக்கர் ) யாவரும் , நாம் ஆற்றல் 
கெட்டு நின்று வருந்துவது எதற்கு ? தேவர்கள் ( பாற் பெற்ற ) படைக் 
கலங்களை வீசி இவனுடலை மூடி அழிப்போம் என்று முற்பட்டெழுந்து 
( இராமனை ) நெருங்கிச் சூழ்ந்தனர் . 


கு : - கோடி - ஐ இரண்டு - பத்துக் கோடி . மள்ளர் - வீரர் . 
கூவு தல் - கதறி அழைத்தல் . வீடுதல் - கெடுதல் ; ஆற்றல் குன்றுதல் . 
மூடுதல்- மறைத்தல் . 

( 224 ) 


9660 


விண்டுவின் படையே யாதி 

வெய்யவன் படையீ றாகக் 
கொண்டொருங் குடனே விட்டார் 

குலுங்கிய தமரர் கூட்டம் 
அண்டமுங் கீழ்மே லாக 

வாகிய ததனை யண்ணல் 
கண்டொரு முறுவல் காட்டி 

யவற்றினை யவற்றாற் காத்தான் . 


விண்டுவின் படையே பாதி 

வெய்யவன் படை ஈறாக 
கொண்டு ஒருங்கு உடனே விட்டார் , 

குலுங்கியது . அமரர் கூட்டம் ; 


யுத்த காண்டம் 


எண்டமும் கீழ்மேலாக அகியது ; 

அதனை அண்ணல் 
கண்டு ஒரு முறுவல் காட்டி , 

அவற்றினை அவற்றால் காத்தான் . 


பொ : - திருமாலின் படைக்க முதலாக வெம்மையுடைய அச் 
கினியின் படை பிறுதியாக ( அரக்கர்கள் கைக் ) கொண்டு ஒரு சேர 
விரைந்து ( இராமன் மேற் ) செலுத்தினார்கள் . ( அது கண்டு ) தேவர்கள் 
கூட்டம் உடல் குலுங்க நடுக்க முற்றது . ( அப் படைக் கலங்களால் 
கண்டப் பகுதியும் கீழ்மேனாக நிக குலைந்தது . அத் தன்மையைப் 
பெரியோனான இராமன் கண்டு ஒரு புல சிரிப்பினைத் தோற்றுவித்து 
( அரக்கர்களால் ஏவப்பட்ட ) அத் தெய்வப் படைக் கலங்கள் அந்த 
அந்தப் படைக் கலங்களைக் கொண்டே தடுத்துக் காத்தனள் . 


விண்டு , விஷ்ணு என்னும் வட சொல்லின் திரிபு . வெய்ய 
வன்- அக்கினி . 

( 225 ) 


9681 


தானவை தொடுத்த போது 

தடுப்பரி துலகந் தானே 
பூநனி வடவைத் தீயின் 

புக்கெனப் பொரிந்து போமென் 
தனது தெரிந்த வள்ள 

லளப்பருங் கோடி யம்பால் 
ஏனையர் தலைக ளெல்லா 

மிடியுண்ட மலையி னிட்டான் . 


• தான் அவை தொடுத்தபோது , 

தடுப்ப அரிது ; உலகம் தானே 
பூநனி வடவைத் தீயின் 

புக்கெனப் பொரிந்துபோம் என்று , 
ஆனது தெரிந்த வள்ளல் 

அளப்ப அநங் கோடி அம்பால் 
ஏனையர் தலைகள் எல்லாம் 

இடியுண்ட மலையின் இட்டான் . 


பொ :-- தான் அத்தகைய தெய்வப் படைக்கலங்களை அரக்கர்க்கு 
எதிராகத் தொடுத்த பொழுது ( பிறர்- அவற்றைத் ) தடுத்தல் அரிய 


மூலபல வதைப் படலம் 


587 


தாகும் . உலகமானது மிக்க வெம்மையுடைய வடவைத் தீயில் மலா 
வீழ்ந்தாற் போன்று தானே பொரிந்து போய்விடும் என்று அவ் வுண் 
மையைத் தெரிந்துணர்ந்த அருள் வள்ளலாகிய இராமன் , ( அத்தகைய 
தெய்வப் படைகளைச் செலுத்தாமல் ) அளவற்ற கோடிக் கணக்கான 
அம்புகளால் , எஞ்சியுள்ள ஏனைய அரக்கர்களின் தலைகளை யெல்லாம் 
இடி வீழ்ந்த மலைபோலச் சிதர்ந்து ) வீழும்படி வீழ்த்தினான் . 


க 


கு : - இராமன் தன்மேல் அரக்கர் ஏவிய தெய்வப் படைக்கலங் 
களை அவ்வப் படைக்கலங்களால் தடுத்து நிறுத்தியதுடன் , அவர்மேல் 
தானும் தெய்வப் படைகளை ஏவின் உலகம் அழிந்துவிடும் என்று 
தெரிந்து , அவற்றை ஏவாமல் எண்ணற்ற அம்புகளால் அரக்கர் தலை 
களை அறுத்து வீழ்த்தினான் என்பதாம் . மலையின் என்புழி இன்னுருபு 
உவமைப் பொருளில் வந்தது . 

( 226 ) 


இதன்பின் 52 - ல் பின்வரும் மிகைப் பாடல்கள் உள்ளன - 
9661 a பகிரண்டப் பரப்பில் நின்ற 

பல பல கோடி வெள்ளத் 
தாகை மண்டும் அரக்கர் யாரும் 

துஞ்சினர் கருவுந் துஞ்சச் 
செகமுண்ட ஒருவன் செங்கைச் 

சிலையுறு மணியி னோசை 
புக வண்டம் முழுதும் பாலின் 

பிரையெனப் பொலிந்த தன்றே . 


b நணியனாய்த் தமியன் தோன்றும் 

நம்பியை வளைந்த வஞ்சர் 
அணி உறா தசன்ற வெள்ளம் 

அவை மடிந் திறந்த காலக் 
கணித மேழரையே கொண்ட 

கடிகை யக்கடிகை வாய்வில் 
மணியொலி யெழும்ப வானோர் 

வழுத்திட வள்ளல் நின்றான் . 


9662 


ஆயிர வெள்ளத் தோரு 

மடுகளத் தவிந்து வீழ்ந்தார். 
மாயிரு ஞாலத் தாடன் 

வன்பொறைப் பார நீங்கி 


. 


588 


யுத்த காண்டம் 


மீயுயர்ந் தெழுந்தா ளன்றே 

வீங்கொலி வேலை நின்றும் 
போயொருங் கண்டத்தோடுங் 
கோடியோ சனைகள் பொங்கி . 


ஆயிர வெள்ளத் தோரும் 

அடுகளத்து அவிந்து வீழ்ந்தார் ; 
மா இரு ஞாலத்தாள் தன் 

வன்பொறைப் பாரம் நீங்கி , 
மீஉயர்ந்து எழுந்தாள் அன்றே , 

வீங்கு ஒலி வேலை நின்றும் 
போய் ஒருங்கு அண்டத்தோடும் 

கோடி யோசனைகள் பொங்கி 


பொ : - ஆயிரவெள்ளம் தொகையினராகிய அரக்கர் எல்லோரும் 
( இராமன் ஏவிய அம்புகளால் ) போர்க்களத்து இறந்து வீழ்ந்தார்கள் . 
மிகப் பெரிய நிலமாகிய பெண் , தனது வலிய பொறுத்தற்றொழிலாகிய 
சுமை நீங்கியதனால் , பேரொலியை யுடைய கடலினின்றும் ஒருங்கே 
வெளிப்பட்டுத் தனது அண்டப் பரப்பில் கோடி யோசனை அளவும் 
கிளர்ந்து போய் மேலெழுந்து உயர்ந்து தோன்றினாள் . 


கு : - ஆயிர வெள்ளத்தோர் என்றது , அத் தொகையினராகிய 
அரக்கர்களை . சுடுகளம் - பகைவரைச் சுடுதற்கு இடமாகிய போர்க் 
களம் . அவிந்து வீழ்தல் - இறந்து வீழ்தல் . மாயிரு ஞாலத்தாள் 
என்றது , பூமிதேவியை . மாயிரு ஞாலத்தாள் தன் வன்பொறைப் 
பாரம் நீங்கி , வீங்கொலி வேலை நின்றும் ஒருங்குபோய் அண்டத் 
தோடும் கோடி யோசனைகள் பொங்கி மீயுயர்ந்து எழுந்தாள் என 
இயையும் . அன்று , ஏ என்பன அசை . 


9663 


ஆனை யாயிரந் தேர்பதி னாயிர 

மடற்பரி யொருகோடி 
சேனை காவல ராயிரம் பேர்படிற் 

கவந்தமொன் றெழுந்தாடும் 
கான மாயிரங் கவந்தநின் றாடிடிற் 

கவின்மணி கணிலென்னும் 
ஏனை யம்மணி யேழரை நாழிகை 

யாடிய தினிதன்றே . 


மூலபல வதைப் படலம் 


589 


ஆனை ஆயிரம் , தேர் பதினாயிரம் , 

அடல் பரி ஒரு கோடி , 
சேனை காவலா ஆயிரம் பேர்படின் , 

கவந்தம் ஒன்று எழுந்து ஆடும் ; 
கானம் ஆயிரம் கவந்தம் நின்று ஆடிடின் , 

கவின்மணி கணில் என்னும் ; 
ஏனை அம் மணி ஏழரை நாழிகை 

ஆடியது இனிது அன்றே . 


பொ : - யானைகள் ஆயிரமும் தேர்கள் பதினாயிரமும் வன்மை 
யுடைய குதிரைகள் ஒரு கோடியும் படைத் தலைவர்கள் ஆயிரம் பேரும் 
ஒருங்கு இறந்தால் , கவந்தம் ஒன்று ( போர்க்களத்திலே ) எழுந்து ஆடும் ; 
காடுபோற் செறிந்த ஆயிரங் கவந்தங்கள் எழுந்து நின்று ஆடுமானால் 
( இராமனது வில்லிற் கட்டியுள்ள ) அழகிய மணியானது ( ஒருமுறை ) 
கணீர் என்று ஒலிக்கும் ; மேற்குறித்த அந்த மணியானது ஏழரை 
நாழிகையளவு இனிதாக அசைந்து ஒலித்தது . 


கு : - போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளும் பதினாயிரந் தேர் 
களும் ஒரு கோடி குதிரைகளும் படைத் தலைவர் ஆயிரவரும் இறந்து 
பட்டால் தலையறுபட்ட உடற்குறையாகிய ஒரு கவந்தம் ஆடும் 
என்பர் . ஆயிரம் கவந்தங்கள் எழுந்து ஆடினால் இராமனது வில்லின் 
மணி ஒருமுறை கணீர் என்று ஒலிக்கும் . அத்தகைய மணியொலி 
ஏழரை நாழிகை யளவு தொடர்ந்து ஒலித்தது என்றால் , அக் களத் 
தில் இறந்துபட்ட நால்வகைச் சேனைகளும் இத்துணைய என எண்ணி 
அளவிட்டுரைத்தல் இயலாது என்பதாம் . இச் செய்யுட் பொருளை 
அடியொற்றியமைந்தது , 


9663 


a 


பேரொத்த வாயிரம் பேர் மடிந்தாற் 

பிறங்குங் கவ் ந்தம் 
நேரொத்த ஆடும் தாயிரமாடி 

னெடுஞ்சிலையின் 
ஏரொத்த கிண்கிணி சற்றோலிடும் 

தோர்யாம நின்று 
காரொத்த மேனியரநிகர்தம் 

போரிற கறங்கியதே . 


ரெ 


எனப் பிள்ளைப்பெருமாளையங்கார் பாடிய செய்யுளாகும் . 


590 


யுத்த காண்டம் 


9663 b அனேக மாயிரம்பேர்படக் 

கவத்தமொன்றாடுமக் கவந்தங்கள் 
அனேக மாயிரமாட வெஞ்சிலை 

மணியசைந்தொரு குரலார்க்கும் 
அனேக நாழிகை யருச்சுனன் 

சிலைமணியார்த்த தக்களம்பட்ட 
அனேகமாயிரம் விருதரை யளவறிந்தார் 

கொலோ வுரைக்கிற்பார் 


எனவரும் வில்லி பாரதச் செய்யுள் இங்கு ஒப்பு நோக்கத் தகுவ 
தாகும் . 


தேவர் முதலியோர் துயர் தீர்ந்து இராமனை வாழ்த்துதல் 


9664 


நினைந்தன முடித்தே மென்னா 

வானவர் துயர நீத்தார் 
புனைந்தனென் வாகை யென்னா 

விந்திர னுவகை பூத்தான் 
வனைந்தன வல்லா வேதம் 

வாழ்வு பெற்றுயர்ந்த மாதோ 
அனந்தனுந் தலைக ளேந்தி 

யயாவுயிர்த் தவலந் தீர்ந்தான் . 


நினைந்தன முடித்தேம் என்னா, 

வானவர் துயரம் நீத்தார் ; 
புனைந்தனென் . வாகை என்னா , 

இந்திரன் உவகை பூத்தான் ! 
வனைந்தன அல்லாவேதம் 

வாழ்வு பெற்று உயர்ந்த மாதோ ! 
அனந்தனும் தலைகள் ஏந்தி , 

அயாவுயிர்த்து , அவலம் தீர்ந்தான் 


பொ ! - ( இராமபிரானது வில்வன்மையினால் இராவணனது மூலப் 
படைகள் முழுவதும் அழிந்தமை கண்டு ) நினைந்தவை முடியப் பெற் 
றோம் என்று தேவர்கள் துன்பம் நீங்கினார்கள் ; வெற்றிமாக சூடி 
னேன் என்று தேவேந்திரன் மகிழ்ச்சி தோன்றப் பெற்றான் ; ( ஒருவரா 


மூலபல வதைப் படலம் 


591 


லும் ) செய்யப்படாத ( அனாதியான ) வேதங்கள் ( தளர்ச்சியின்றி ) வாழ் 
தலைப்பெற்று ஓங்கின ; ( பூமியைத் தாங்கியுள்ள ) ஆதிசேடனும் ( அரக் 
கராகிய சுமை நீங்கினமையால் ) தலைகளை உயர்த்தி நெட்டுயிர்த்து 
வருத்தம் நீங்கினான் . 


கு ! - வேதம் ஒருவராற் செய்யப்படாத தொன்மையுடையன 
என்னும் கருத்தினைக் கொண்டு வனைந்தன அல்லா வேதம் எனச் 
சிறப்பித்துரைத்தார் . வேதம் வாழ்வு பெற்றுயர் தலாவது , வேத 
நெறிக்கு இடையூறு செய்யும் அரக்கர் ஒழியவே , 

ஒழியவே , அந்நெறியைப் 
போற்றி வளர்க்கும் நல்லோர்களால் ஓதப்பெற்று நிலைபெறுதல் . 
அனந்தன் - ஆதிசேடன் . அயாவுயிர்த்தல் - நெட்டுயிர்த்தல் . ( 229 ) 


19665 


தாய்படைத் துடைய செல்வ 

மீகெனத் தம்பிக் கீந்து 
வேய்படைத் துடைய கானம் 

விண்ணவர் தவத்தின் மேவித் 
தோய்படைத் தொழிலால் யார்க்குந் 

துயர் துடைத் தானை நோக்கி 
வாய்படைத் துடையா ரெல்லாம் 

வாழ்த்தினார் வணக்கஞ் செய்தார் . 


தாய் , படைத்துடைய செல்வம் 

ஈக என , தம்பிக்கு ஈந்து , 
வேய் படைத்துடைய கானம் 

விண்ணவர் தவத்தின் மேவி , 
தோய் படைத்தொழிலால் யார்க்கும் 

துயர் துடைத்தானை நோக்கி , 
வாய் படைத்துடையார் எல்லாம் 

வாழ்த்தினார் , வணக்கம் செய்தார் . 


பொ : - ( வளர்த்த தாயாகிய கைகேயி , நீ பெற்றுடைய செல்வ 
மாகிய அரகினை ஈவாயாக என்று சொல்ல , ( அவ்வாறே அவ்வரகினைத் ) 
தம்பியாகிய பரதனுக்குக் கொடுத்துவிட்டு , மூங்கில் நிரம்பியுள்ள 
காட்டிலே தேவர்களது தவத்தின் பயனாகச் சென்று பொருந்தி , (உலைக் 
களத்தில் தோய்த்து வடிக்கப்பெற்ற படைக்கலங்களை ( அரக்கர்மேல் 
ஏவுதலாகிய போர்த் தொழிலால் யாவர்க்கும் துன்பத்தைப் போக்கி 


592 


யுத்த காண்டம் 


( யின்பம் நக்கி ) யவனான இராமனை ( வாழ்த்துதற்குரிய தகுதியமைந்த ) 
வாயினைப் பெற்றுடைய முனிவர் முதலிய யாவரும் ( வாயார ) வாழ்த்தி 
னார்கள் ; ( தலை தாழ்த்து ) வணக்கஞ் செய்தார்கள் . 


கு- தாய் என்றது , இராமனை வளர்த்த சிற்றன்னையாகிய 
கைகேயியை , தம்பி என்றது , பரதனை . வாழ்த்த வாயும் நினைக்க மட 
நெஞ்சும் தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனாகிய இறைவளே இங் 
நனம் இராமனாக அவதரித்து வலியோரை அழித்து எளியோர் படுந் 
துயரத்தைப் போக்கியருள் புரிந்தான் என்னும் மனவுணர்வுடன் அவ் 
வுணர்வினை உரையினால் புலப்படுத்துதற்குக் கருவியாகிய வாயினை 
யுடையோர் எல்லோரும் இராமனை வாயார வாழ்த்தித் தலை தாழ்த்தி 
வணங்கினார்கள் என்பதாம் . 

( 230 ) 


9666 


தீமொய்த்த வனைய செங்க 

ணரக்கரை முழுதுஞ் சிந்திப் 
பூமொய்த்த கரத்த ராகி 

விண்ணவர் போற்ற நின்றான் 
பேய் மொய்த்து நரிக ளீண்டிப் 

பெரும்பிணம் பிறங்கித் தோன்றும் 
ஈமத்துட் டமிய னின்ற 

கறைமிடற் றிறைவ னொத்தான் . 


தீ மொய்த்த அனைய செங்கண் 

அரக்கரை முழுதும் சிந்தி , 
பூமொய்த்த கரத்தர் ஆகி 

விண்ணவர் போற்ற , நின்றான் - 
பேய் மொய்த்து , நரிகள் ஈண்டி , 

பெரும் பிணம் .பிறங்கித் தோன்றும் 
ஈமத்துள் தமியன் நின்ற 

கறைமிடற்று இறைவன் ஒத்தான் . 


பொ : - தீ ( சுடர் விட்டு ) நெருங்கினாற்போன்று வெகுளியாற 
சிவந்த கண்களையுடையராகிய அரக்கர் எல்லோரையும் ( கொன்று ) 
வீழ்த்தி , மலர்கள் நிறைந்த கைகளையுடையராகித் தேவர்கள் துதிக்க 
நின்றவனாகியஇராமன் , பேய்கள் செறிந்து , நரிகள் நெருப்பி மிக்கபிணங் 
கள் விளங்கித் தோன்றுமியல்பினதாகிய மயானத்தின் கண்ணே , ஒரு 


மூலபல வதைப் படலம் 


593 


வனாகத் தனித்து நின்ற நஞ்சக் கறை பொருந்திய ( நீல ) கண்டத்தை 
யுடைய சிவபெருமானை ஒத்தான் . 


கு : - போர்க்களத்திலே தன்னை எதிர்த்த அரக்கர் அனைவரையும் 
கொன்று வீழ்த்தித் தேவர் மலர் தூவித் துதிக்கத் தனியனாய் நின்ற 
இராமனுக்கு , எல்லாம் அழிந்து ஒடுங்கிய சுடுகாட்டகத்தே தமியனாக 
நின்று ஆடல் புரியும் சிவபெருமாளை உவமை கூறினார் ஆசிரியர் . ( 231 ) 


9667 


அண்டமாக் களமும் வீந்த 

வரக்கரே யுயிரு மாகக் 
கொண்டதோ ருருவந் தன்னா 

லிறுதி நாள் வந்து கூட 
மண்டு நாண் மறித்துங் காட்ட 

மன்னுயி ரனைத்தும் வாரி 
உண்டவன் றானே யான 

தன்னொரு மூர்த்தி யொத்தான் . 


அண்டம் மாக்களமும் , வீந்த 

அரக்கரே உயிரும் ஆக , 
கொண்டது ஓர் உருவம் தன்னால் , 

இறுதிநாள் வந்து கூட , 
மண்டு நாள் , மறித்தும் காட்ட , 

மன்னுயிர் அனைத்தும் வாரி 
உண்டவன் தானே ஆன 

தன் ஒருமூர்த்தி ஒத்தான் , 


பொ . பெரிய போர்க்களமே அண்டமாக , ( அக்களத்தில் ) அழி 
வுற்ற அரக்கர்களே ( அண்டத்தின் ) உயிர்களாக , ( அங்கு இராமன் 
அரக்கரையழித்தற் பொருட்டுக் ) 

பொருட்டுக் ) கொண்டுள்ளதாகிய ஒப்பற்ற 
உருவத்தினால் , ஊழி முடிவாகிய இறுதி நாள் வந்துகூட , ( எல்லாப் 
பொருள்களும் படைக்கப்பட்டு ) நிறையும் படைப்புக் காலத்தில் 
மீளவும் ( அவற்றைப் படைத்துக் ) காட்டுதற் பொருட்டு நிலைபெற்ற 
உயிர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே வாரியுண்டு ( வயிற்றினுள் ) 
அடக்கியவன் தானேயாகிய தனது ஒப்பற்ற திருமால் உருவினை 
இத்துத் தோன்றினான் . 

38 


594 


யுத்த காண்டம் 


கு : - அரக்கர் எல்லாரும் இறந்துபட்ட போர்க்களம் அண்ட 
மாகவும் , அக்களத்திற் பட்ட அரக்கர்கள் அண்டத்திலுள்ள மன்னுயிர் 
களாகவும் , அவர்களை ஒடுக்கி நின்ற இராமன் மன்னுயிர்கள் 
வாரியுண்டு தன் வயிற்றிலடக்கிய திருமாலாகவும் உருவகஞ் செய்யும் 
முறையில் அமைந்தது , இச் செய்யுள் . 


இதன்பின் 63 , 71 , 74 - ம் பிரதிகளில் பின்வரும் மிகைப்பாடல் 
உளது : 


9667a 


னையன நிகழுங்காலை 

இகலில் வந்தெழுந்த யாணர் 
மனவலி யரக்கர் யாரும் 

மாண்டனர் மாண்ட போரின் 
கனைகழ லிராமன் பெற்ற 

கடுஞ்சிலை மணியி னோசை 
தெனதெனதென வென்றாடும் 

சிறப்பொடு மெழுந்த தன்றே . 


இலக்குவன் இராவணனுடன் பொருது நிற்கும் 

இடத்திற்கு இராமன் செல்லுதல் 


9668 


ஆகுலந் துறந்த தேவ 

ரள்ளினர் சொரிந்த வெள்ளச் 
சேகறு மலருஞ் சாந்துஞ் 

செருத்தொழில் வருத்தந் தீர்க்க 
மாகொலை செய்த வள்ளல் 

வாளமர்க் களத்தைக் கைவிட் 
டேகின னிளவ லோடு 

மிராவண னேற்ற கைம்மேல் . 


ஆகுலம் துறந்த தேவர் 

அள்ளினர் சொரிந்த வெள்ளச் 
சேகு அறு மலரும் சாந்தும் 

செருத் தொழில் வருத்தம் தீர்க்க , 


மூலபல வதைப் படலம் 


595 


மாகொலை செய்த வள்ளல் 

வாள் அமர்க்களத்தைக் கைவிட்டு 
ஏகினன் , இளவலோடும் 

இராவணன் ஏற்ற கைம்மேல் . 


பொ : - துன்பம் நீங்கிய தேவர்கள் அள்ளிச் சொரிந்த வெள்ளக் 
கணக்கினவாகிய குற்றமற்ற ( நறு ) மலர்களும் சந்தனமும் ( தன் 
திருமேனியிற் பொருந்தி ) போர்த் தொழிலால் விளைந்த அயர்ச்சிபைப் 
போக்க , பெருமை வாய்ந்த அழித்தற் றொழிலைச் செய்த கருணை வள்ள 
லாகிய இராமன் , கொடிய போர்க்களத்தைவிட்டு நீங்கி , தம்பி 
இலக்குவனோடும் இராவணன் எதிர்த்துப் பொரும் போர்க்களத்துச் 
சேனைகளை நோக்கி மேற் சென்றான் . 


கு : - ஆகுலம் - துன்பம் . அள்ளினர் , முற்றெச்சம் . சேகு 
குற்றம் . தீயோரைக் கொல்லுதல் , பயிரிற்களை களைந்தாற்போன்று 
உலகத்தார்க்கு நன்மை விளைக்கும் பெருமை வாய்ந்ததாகலின் 
* மாகொலை எனச் சிறப்பிக்கப்பட்டது . இளவல் என்றது , இலக்குவனை . 
ஏற்றல்- எதிர்த்துப் பொருதல் . கை - சேனை வரிசை ; பக்கம் எனினும் 
பொருந்தும் . 

( 233 ) 


9689 


இவ்வழி யியன்ற வெல்லா 

மியம்பினா மிரிந்துபோன 
தெவ்வழி யாற்றல் வெற்றிச் 

சேனையின் செலவுஞ் சென்ற 
வெவ்வழி யரக்கர் கோமான் 

செய்கையு மிளைய வீரன் 
எவ்வமி லாற்றற் போரு 

முற்று நா மியம்ப லுற்றாம் . 


இவ்வழி இயன்ற எல்லாம் 

இயம்பினாம் ; இரிந்து போன 
தெவ் அழி ஆற்றல் வெற்றிச் 

சேனையின் செலவும் , சென்ற 
வெவ்வழி அரக்கர் கோமான் 

செய்கையும் , இளைய வீரன் 
எவ்வம் இல் ஆற்றல் போரும் , 

முற்றும் நாம் இயம்பலுற்றாம் . 


555 


யுத்த காண்டம் 


பொ- ( இராமன் மூலபலப் படையுடன் பொருது நின்ற) இல் 
விடத்திலே நிகழ்ந்தன எல்லாம் கூறினோம் : ( இனி ) நிலைகெட்டு ஓடிய 
பகைவரை அழிக்கவல்ல ஆற்றல் பொருந்திய வெற்றியுடைய ( வானர ) 
சேனையின் போர்ச் செயலும் ( அதனை எதிர்த்துசி ) சென்ற கொடிய 
முறைமையினை யுடைய அரக்கர் தலைவனான இராவணனது செய்கையும் 
இதய வீரனாகிய இலக்குவனது குற்றமில்லாத ஆற்றலால் விணந்த 
போர்த்தொழிலும் நாம் முழுவதும் விரித்துக் கூறத் தொடங்கு 
கின்றேம் . 


து . இவ்வழி - என்றது இராமன் மூலப்பலப் படைககாப் 
போருதழித்த போர்க்கனமாகிய இடத்தினை . தெவ் --பகை . அரக்கர் 
கோமான் , இராவணன் . இளைய வீரன் , இலக்குவன் . இச் செய்யுள் 
கவிக்கூற்று . 

( 234 ) 


அஞ்சி நிலைகெட்டோடிய வானர சேனை மீளுதல் 


9670 


பெரும்படைத் தலைவர் யாரும் 

பெயர்ந்திலர் பெயர்ந்து போய் நாம் 
விரும்பினம் வாழ்க்கை யென்றால் 

யாரிடை விலக்கற் பாலார் 
வரும்பழி துடைத்தும் வானின் 

வைகுதும் யாமு மென்னா 
இருங்கடல் பெயர்ந்த தென்னத் 

தானையு மீண்ட திப்பால் . 


‘ பெரும் படைத் தலைவர் யாரும் 

பெயர்ந்திலர் , பெயர்ந்து போய் , நாம் 
விரும்பினம் வாழ்க்கை என்றால் , 

பார் இடை விலக்கற்பாலாரி ? 
வரும்பழி துடைத்தும் , வானின் 

வைகுதும் யாமும் என்னா, 
இரும்கடல் பெயர்ந்தது என்ன , 

தானையும் மீண்டது , இப்பால் . 


பொ . பெருமையுடைய சேனைத் தலைவர் எல்லோரும் ( போரீக் 
களத்தினின்றும் ) இடம் பெயர்ந்து நீங்கினாரல்லர் . ( படைவீரராகிய ) 


மூலபல வதைப் படலம் 


597 


நாம் மட்டும் ( போர்க்களத்தை ) விட்டு நீங்கி உயிர் வாழ்தலை 
விரும்பினோம் என்றால் , இடையே நின்று நம்மைத் தடுத்தற்குரியார் 
யார் ? ( அங்ஙனம் பெயர்ந்து செல்லுதலால் நமக்கு ) வரும் பழியினைத் 
துடைப்போம் ; ( போர்க்களத்திற பகைவரொடு பொருது இறத்த 
லால் ) நாமும் துறக்கவுலகிற் சென்று வாழ்வோம் என்று உறுதி 
கொண்டு , பெரிய கடல் நிலைபெயர்ந்து வந்தாற்போன்று ( வானா ) 
சேனையும் ( போர்க்களம் நோக்கி ) இப் பக்கம் மீண்டு வந்தது . 


கு ! - பெரும்படைத் தலைவர் யாரும் ... வரும் பழி துடைத்தும் , 
யாமும் வானின் வைகுதும் என்னா, தானையும் இப்பால் மீண்டது 
என முடிக்க . இருங்கடல் பெயர்ந்த தென்ன மீண்டது என்க . தானை 
என்றது , குரக்குச் சேனையினை . 

( 235 ) 


31. வேலேற்ற படலம் 


முன்னுரை 


வீடணன் மீது இராகணன் எறிந்த வேலினை இலக்குவன் தன் 
மார்பில் ஏற்றுக் கொண்டதைக் கூறும் பகுதி பாகலின் து 
வேலேற்ற படலம் எனப் பெயர் போகின்றது . இப் படலப் பெயர் 
சிசன ஏடுகளில் ( வவேற்று படலம் எனவும் , வேலேற்றுப் படலம் 
எனவும் , வேலேற்றப் படலம் எனவும் வேறுபட்டுக் காணப்படு 
இன்றது . 


வானர 


இராவணன் , ஆயிரம் சக்கரங்களை யுடையதாய் , ஆயிரம் குதிரை 
கள் பூட்டப் பெற்ற , பெரிய தேரில் ஏறிக் கொண்டு நால்வகைப் 
யடையும் தன்னைச் சூழ்ந்து வர , முரசமும் சங்கமும் முழங்கப் போர்க் 
கோலம் பூண்டு தம்மை நோக்கி வருவதை வானரர் பார்க்கின்றனர் . 
" இந்தப் படை வலிமிக்க இராவணனை வெல்லுதல் அரிதே எனினும் 
இ . ( னாடு போர் செய்து படிவதே நல்லது என்ற துணிவோடு இடி 
யேறு போன்ற கற்களைக் கையில் கொண்டு அணிவகுத்து நின்று 
தோள்களைத் தட்டிக் கொண்டு ஆரவாரிக்கின்றனர் . அரக்கனது 
சேனையும் குரக்குச் சேனையும் எதிர்த்துப் பொருகின்றன . 
வீரர்களின் ஆற்றலுக்கு ஆற்றாது தன் சேனை வலி குன்றுவது கண்ட 
இராவணன் மனம் கொதித்து வானரர் மேல் கடுமையான கணைகளை 
விடுகின்ருன் . வானர சேனை நிலை குக்கின்றது . அது கண்ட இலக்கு 
என் அஞ்சற்க என்று வானர சேனைக்குக் கூறி நிலை நிறுத்தி 

ட்டு இராவணனை நெருங்கிக் கருமையாகப் போர் செய்கின்றான் . 
இலக்குவனது பேராற்றலைக் கண்ட இராவணன் , இவனை அம்பினால் 
மெல்லுதல் அரிது என்று சிந்தித்து , வடிவில்லாத மோகனத்தை 
மந்திரித்து அவன் மேல் ஏவுகின்றான் . அதை அறிந்த வீடணன் , 
அதனை விலக்க , நாரணன் சணையை விடுமாறு இலக்குவனுக்குக் கூறு 
கின்றான் . அவ்வாறே இலக்குவன் நாரணன் கணையை விடுத்து 
மோகனத்தை விலக்கி விடுகின்றான் . அது கண்ட இராவணன் தன் 
வற்றிக்குத் தடைாாக வீடணன் உளவு 

வீடணன் உளவு சொன்னதை நினைந்து 
வெருண்டு மயன் தந்த வேலினை அவ் வீடணன் மேல் எறிகின்றான் . 
அவ்வேல் தன்னுயிரை மாய்க்கும் என்று வீடணன் அவ்வேலின் 
பெருமையைக் கூறவே இலக்குவன் , அவ் வேலினைத் துணிக்கப் பல 
கம்புகளை ஏகின்றான் ; வவ பயனற்றழிந்தமை கண்டு அவ்வே 


வேலேற்ற படலம் 


599 


வினைத் தன் மார்பில் ஏற்க முற்படுகின்றான் . வீடணன் அவனை முந்த 
அவ்விருவரையும் விலக்கி , அனுமனும் சுக்கிரீவனும் அங்கதனும் முந்து 
கின்றனர் . அடைக்கலம் அடைந்தவனைக் காக்க வேண்டும் என்ற 
உறுதியுடனே இலக்குவன் எல்லோர்க்கும் முந்திச் சென்று அவ்வே 
வினைத் தன் மார்பில் ஏற்றுத் தரையில் வீழ்கின்றான் . 


தன்னைக் காக்க இலக்குவன் வேலை ஏற்று வீழ்ந்தது கண்ட 
வீடணன் கடுங் கோபங் கொண்டு இராவணது தேர்க் குதிரைகளையும் 
பாகனையும் தண்டால் தாக்கி வீழ்த்துகின்றான் , தன் தேர் அழிந்தது 
கண்ட இராவணன் விண்ணில் எழுந்து நின்று வீடணன் மீதும் அனு 
மன் மீதும் அம்புகளைச் சொரிந்து விட்டு இலங்கைக்குள் நுழையத் 
தொடங்குகின்றான் . அது கண்ட வீடணன் எங்கடா போகின்றாய் ? 
இலக்குவனை உயிர் வாடச் செய்த உன்னைக் கொன்று விட்டு யானும் 
மாள்வேன் என்று கூறிக் கொண்டு இராவணனைத் தொடர்கின்றான் , 
இராவணனோ அவனைப் பொருட்படுத்தாமல் வெற்றி எனக்குக் கிட்டி 
வது ; இந்த வீடணப் பசுவைக் கொன்று பயன் என்ன என்று தனக் 
குள் சொல்லிக் கொண்டு இலங்கை புகுகின்றான் . 


பின்பு , வீடணன் , இரக்கமே உருவாய்ப் புலம்பிக் கொண்டு 
இலக்குவனது அடித்தலத்தில் வீழ்ந்து அரற்றுகின்றான் . வானரரும் 
துயரக் கடலில் ஆழ்கின்றனர் . இலக்குவன் இறந்த பின் இராமன் 
யிர் வாழான் ; யான இருந்து என்ன பயன் என்று வீடணன் இறக்கத் 
துணிகின்றான் . அப்பொழுது சாம்பவன் அங்கு வந்து , அனுமன் 
இருக்க நாம் கவல்வது எதற்கு ? அவன் மருந்து மலையைக் கொணர , 
இலக்குவன் எழுவான் என்று ஆறுதல் கூறிவிட்டு , அனுமனை அணுகி 
அவன் மார்பில் அழுந்தி யிருந்த அம்புகளை யெல்லாம் மெல்ல வாங்கித் 
துன்பம் நீக்கிச் செய்தியைச் சொன்னவுடன் , அனுமன் கிளர்ந்து 
பேருருவம் தாங்கி வட திசை மேற் சென்று மருத்து மலையைக் 
கொணர்கின்றான் . அம் மருந்தின் வாசனை பட்டவுடனே இலக்குவன் 
எழுந்து அனுமனை அணைத்துப் பாராட்டி விட்டு , வீடணன் வீழ்ந் 
திலனே ? என்று வினவுகின்றான் . அது கேட்டு வீடணனே நேரில் 
வந்து விம்மிக் கொண்டு தன்னைத் தொழுவது கண்டு இலக்குவன் 
துணுக்கமும் துயரும் நீங்குகின்றான் . 


பிறகு சாம்பவன் முதலியோர் இராமனைக் கண்டு நிகழ்ந்தது 
கூறிச் செல்கின்றனர் . மூலபல வதை செய்து விட்டு இலக்குவனுக்குத் 
தணை செய்ய வந்து கொண்டிருக்கும் இராமனைக் கண்டு மகிழ்ச்சிக் 
குறிப்போடு வணங்கி நிற்க , என்ன நிகழ்ந்தது ? என்று இராமன் 
நினவுகின்றான் சாம்பவன் நடந்ததை ஒன்று விடாமல் சொல் 


600 


யுத்த காண்டம் 


கின்றான் . அது கேட்ட இராமன் மகிழ்ந்து அனுமனைப் பாராட்டு 
கின்றான் . அப்போது இலக்குவனும் அங்கு வந்து தன் உயிர் போன்ற 
இராமகக் காண்கின்றான் . இராமனும் முன் இறந்து துறக்கம் புக்க 
தயரதன் மீண்டு வரக் கண்டாற போன்ற மகிழ்ச்சியோடு இலக்கு 
வகளக் கண்டு தழுவி , அடைக்கலம் அடைந்த வீடணனைக் காக்கத் 
தன்னுயிர் விடுக்கத் துணிந்த பண்பினைப் பாராட்டி விட்டு உயர்ந்த 
மலையில் இலக்குவனை இளைப்பாறச் செய்து தானும் இளைப்பாறு 
கின்றான் என்பது இப்படலத்துக் கூறப்படும் பொருளாகும் . 


கம்பர் , வான்மீகத்தோடு வேறுபடும் இடங்கள் 


போது 


வான்மீகத்தில் இராமனும் இராவணனும் போர் செய்து கொண் 
டிருக்கையில் இலக்குவன் , இராவணனது 

மனிததி 

தலையுடைய 
கொடியை ஓரம்பினால் அறுத்துத் தள்ளி விட்டுத் தேர்ப்பாகனது தலை 
யையும் கொய்து இராவணனது வில்லையும் துண்டிக்கின்றான் . அப் 

வீடணன் இராவணனது தேர்க் குதிரைகளைத் தன் தண்டு 
கொண்டு தாக்கி வீழ்த்துகின்றான் . வீடணனது அச்செயலைக் கண்ட 
இராவணன் தேரில் நின்று குதித்து ஒரு வேலினை அவ்வீடணன் மேல் 
வெகுண்டு எறிகின்றான் . அவ்வேலினை இலக்குவன் மூன்று அம்பு 
களால் துண்டித்து விடுகின்றான் . அதன் பின் இராவணன் சினந்து 
மயன் நிருமித்துக் கொடுத்த வேலினைச் சுழற்றுவது கண்ட வீடணன் 
இது என்னுயிரை மாய்க்கும் என்று அஞ்சுகின்றது கண்டு இலக்குவன் 
அவ்வீடணனைக் காக்கும் பொருட்டுத் தானே முன்னின்று இராவணன் 
மேல் அம்புகளைச் சொரிய , இராவணன் வீடணன் மேல் தன் வேலினை 
எறியும் எண்ணம் மாறி , இலக்குவன் மேல் எறிகின்றான் . இராமன் , 
அது கண்டு அவ்வேல் வலிமை குறையவும் இலக்குவனுக்கு மங்கல 
முண்டாகவும் வேண்டிக் கொள்கின்றான் . ஆனால் , அந்த வேல் இலக் 
குவன் மார்பினைப் பிளக்கின்றது ; இலக்குவன் வீழ்கின்றான் . இலக்கு 
வன் மார்பில் ஆழப்பதிந்த வேலினை இராமன் முழு வலி கொண்டு 
பற்றியிழுத்து எடுத்து முறித்துவிட்டு இராவணன் மேல் கடுமையாகப் 
போர் செய்து அவன் வலி தொலைத்து விட்டுப் பின் சுடேணனை 
நோக்கி இலக்குவன் நிலையைக் கூறித் துன்புற , அவன் இலக்குவன் 
இறந்திலன் என்பதை நிறுவித் தேற்றிவிட்டு , அனுமனை மருந்து 
கொணரச் செய்து , இலக்குவன் தெளிந்து எழக் கண்டு எல்லோரும் 
மகிழ மகிழ்கின்றான் . உய்ந்தெழுந்த இலக்குவனைக் கண்ட இராமன் , 
சுடேணனைப் பாராட்டி விட்டு , இலக்குவனை நோக்கி , நீ இறந்திருப் 
பாயாயின் எனக்கு என் உயிரால் பயனில்லை ; சீதையாலும் பயனில்லை ; 
போர் தான் எற்றுக்கு ? என்று வருந்த , இலக்குவன் இராமனை 
நோக்கி , “ நீ இப்படி வலியற்றவன் போல் பேசுவது தகாது ! இன்று 


வேலேற்ற படலம் 


601 


சூரியன் மறைதற்குள் , இராவணனைக் கொல்வதைப் பார்க்க விரும்பு 
கின்றேன் . போரில் இராவணன் இறந்துபட வேண்டும் என்று விரும்பி 
னால் , சீதையிடம் விருப்பம் இருப்பது உண்மையானால் , விரைவில் என் 
சொல்லின்படி இராவணனைக் கொல்க என்று கூறுகின்றான் . 


கம்பர் : 

இந்தக் கதை அமைப்பைப் பெரும்பாலும் மாற்றி 
விடுகின்றார் . வேலேற்ற படலத்தில் இராவணனுக்கும் இலக்குவனுக் 
கும் போர் நடப்பதாகவும் இராமன் இப்போரில் கலந்து கொள்ளா 
மல் மூலபல வதையில் ஈடுபட்டிருந்ததாகவும் , அவ்வதை முடிந்தபின் 
இலக்குவனுக்குத் துணை செய்ய வரத்தொடங்கும் போது இலக்குவன் 
இராவணனது வேலினால் வீழ்ந்த செய்தியும் அனுமன் கொணர்ந்த 
மருத்து மலையினால் உய்ந்த செய்தியும் சாம்பன் கூற அறிந்து கொண்ட 
தாகவும் கம்பர் அமைத்துள்ளார் . 

இராவணன் வீடணன் மேல் வேலை எறிவதற்குக் காரணமான 
நிகழ்ச்சியாக அவன் தேர்க் குதிரைகளைத் தண்டு கொண்டு வீடணன் 
தாக்கிக் கொன்றதையே வான்மீகி கூறியிருப்பவும் , கம்பர் அந்நிகழ்சி 
சியை இலக்குவன் இராவணனது வேலினால் வீழ்ந்தபின் நிகழ்ந்ததாக 
மாற்றியுள்ளார் . வீடணன் மேல் இராவணனுக்கு வெகுளி பொங்கு 
தற்குக் காரணமான நிகழ்ச்சியாகப் புதிய தொன்றைப் படைத்துக் 
கொண்டுள்ளார் . இலக்குவனை அம்பினால் வெல்ல வியலாது என்பதை 
அறிந்த இராவணன் , வடிவமில்லாத மோகனத்தால் அவனை வெல்ல 
எண்ணி மந்திரித்து அனுப்பிய போது , வீடணன் அதை நாரணன் 
கணையால் அழிக்குமாறு செய்ததால் இராவணன் வெகுண்டு அவன் 
மேல் வேலினை எறிந்ததாகக் கம்பர் அமைத்துள்ளார் . 


இராவணன் வீடணன் மேல் முன்பு ஒரு வேலை எறிய அதை 
இலக்குவன் மூன்று அம்புகளால் துண்டித்த செய்தியைக் கம்பர் கூற 
வில்லை . இராவணன் வீடணன்மேல் எறிவதற்கு மயன் கொடுத்த 
பெரிய வேலைச் சுழற்றும் போது அவ்வேலின் ஆற்றலை நினைந்து 
வீடணன் அஞ்சியது கண்டு , இலக்குவன் அவ் விராவணன் மேல் அம்பு 
களைச் சொரிய , வீடணன் மேல் எறியும் எண்ணத்தை மாற்றி இலக்கு 
வன்மேல் இராவணன் எறிந்தான் என்ற செய்தியையும் மாற்றியுள் 
ளார் . வீடணன்மேல் எறிந்த வேலினையே இலக்குவன் தன் மார்பில் 
ஏற்று அடைக்கலம் அடைந்த வீடணனைக் காக்கக் கருதி முற்பட்டான் 
என்றும் , அவனுக்கு முன் வீடணன் முற்பட்டான் என்றும் அவ்விரு 
வர்க்கும் முன் அனுமனும் சுக்கிரீவனும் அங்கதனும் தம்முள் முந்தினர் 
என்றும் அவர்கள் எல்லோரையும் விலக்கிவிட்டு இலக்குவன் முந்திச் 
சென்று தன் மார்பில் அவ்வேலை யேற்றுத் தரையில் வீழ்ந்தான் என் 
றும் கூறியுள்ளார் . 


602 


யுத்த காண்டம் 


இங்கு , வான்மீகி கூறியுள்ளபடி இலக்குவன்மேல் நேரே இராவ 
ணன் வேலை எறிந்து வீழ்த்தினான் என்பதே பொருத்தமாகத் தோன்று 
கின்றது . ஒருவர் மேல் விடுத்த வேலை அருகிருந்த மற்றொருவர் ஏற் 
பது . ஒருகால் எளிதாக நிகழலாம் . ஆனால் , ஐவர் ஒருவர் முன் ஒருவராக 
முந்திப் போட்டியிட்டுக் கொண்டு சென்று அவருள் ஒருவர் ஏற்கும் 
வகையில் வேல் காலம் தாழ்த்திருந்து வந்தது என்பது பொருத்தமாக 
இல்லை ; எனினும் , அடைக்கலமாக அடைந்த வீடணன் பொருட்டுத் 
தன்னுயிரையும் பொருட்படுத்தாது முந்திச் சென்று இலக்குவன் 
வேலை ஏற்ருன் என்ற உயர்ந்த அறச்சிந்தனையைப் புலப்படுத்தற் 
காகவே கம்பர் இம்மாற்றத்தைச் செய்தனராதல் வேண்டும் , என்று 
அமைதி கூறலாம் . 


இலக்குவனுக்கும் இராவணனுக்கும் நிகழும் இப்போரில் இரா 
மன் கலந்து கொண்டதாகவே கம்பர் அமைக்காமையால் , இலக்கு 
வன் மார்பில் அழுந்திய இராவணனது வேலினை இராமன் பிடுங்கி 
முறித்தான் என்று வான்மீகி கூறியுள்ள செய்தியைச் சொல்வதற்கே 
அவர்க்கு இடம் இல்லாது போயது . 


வேல் பட்டு வீழ்ந்த இலக்குவனை உயிர்ப்பிக்கச் சுடேணன் அனு 
மனை அனுப்பி மருத்துமலை கொணரச் செய்ததாக வான்மீகி கூறியதை 
மாற்றிச் சாம்பவனே அதைச் செய்தான் எனக் கம்பர் அமைத்துள் 
ளார் . அயன் கணையால் வீழ்ந்தபோது மருத்துமலையைக் கொணரு 
மாறு சொன்ன சாம்பனே இந்நிகழ்ச்சியிலும் சொன்னான் என்பதே 
பொருத்தமுடையது எனக் கம்பர் மாற்றினராதல் வேண்டும் . 


இலக்குவன் வீழ்ந்தது கண்டு இராமன் துன்புறுவதை வான்மீகி 
கூறியிருட்டவும் கம்பர் , வீடணனே அவ்வாறு துன்புறுவதாகவும் , 
தன்னையே மாய்த்துக் கொள்ள அவன் எண்ணியதாகவும் மாற்றி 
யமைத்துள்ளார் . 


நோக்கி 


மருத்துமலையால் உயிர் பெற்றெழுந்த இலக்குவனை 
இராயன் , “ நீ இறந்திருப்பாயாயின் எனக்கு என் உயிராலும் பயன் 
இல்லை ; சீதையாலும் பயனில்லை ; இப்போர் தான் எற்றுக்கு என்று 
கூறியதாகவும் அதுகேட்ட இலக்குவன் இராமனை நோக்கி நீ இப்படி 
வலியற்றவன் போல் பேசுவது தகாது ; இன்றைப் பொழுது முடிவதற் 
குள் நீ இராவணனைக் கொல்வதைப் பார்க்க ...விரும்புகிறேன் . விரை 
வில் என் சொல்லின்படி செய்க என்று கூறியதாக வான்மீகி கூறி 
யுள்ளார் . 


வேலேற்ற படலம் 


603 


இராமனுக்கு அடிய வனாக ஏவல் பூண்டோழுரும் இலக்குவன் இவ் 
வாறு கூறினான் என்பது அவன் அடிமை நிலைக்கு ஏலாது என்று கருதிக் 
எம்பர், அதை இங்குக் கூறாமல் விடுத்தார் போலும் . 


வேல்பட்டு வீழ்ந்த இலக்குவன் மருத்துமலையினால் உய்ந்தெழுந்த 
வுடன் காணும் வாய்ப்பைக் கம்பர் மாற்றி விட்டாராதலின் , இலக்கு 
வனை நோக்கி இராமன் கூறும் பிரிவாற்றாத துன்பச் சொற்களை வான் 
மீகி கூறியது போலக் கூறும் வாய்ப்பை இழந்து விடுகின்றார் . ஆயினும் 
அத்தகைய துன்பச் சொற்களை , மகுட பங்கப் படலத்தில் இராவண 
னது முடிமணிகளைப் பறித்து வந்த சுக்கிரீவனை நோக்கிக் கூறியதாக - 
முன்னமே அமைத்துக் காட்டியுள்ளார் . “ இந்நிலை விரைவி னெய்தா 
தித்துணை தாழ்த்தியாயின் நன்னுதற் சீதையாலென் ஞாலத்தால் 
பயனென் நம்பி - உன்னை யான் தொடர்வ லென்னைத் தொடருமிவ் 
வுலகம் ” ( ப குடபங்கப் -- 38 ) என்று கூறியுள்ளது காணலாம் . இச் 
சொற்கள் வான்மீகத்தில் இலக்குவனை நோக்கி இராமன் கூறியுள்ள 
சொற்களோடு ஒப்புமையுடையனவாதல் காணலாம் . சுக்கிரீவனும் 
தம்பியே யாதலின் அவன் இராவணனால் கொல்லப் படாமல் வந்த 
நிலையில் இராமன் இப்படிக் கூறியதாக அமைந்தது சாலப்பொருத்த 
முடைய தாதல் காணலாம் . 


இப்படலத்தில் சிறப்பாகக் கூறத்தக்க நிகழ்ச்சி , அடைக்கலமாக 
ஏற்றுக்கொண்ட வீடணனது உயிரைக் காக்க இலக்குவன் , அவ்வீட 
ணனைக் கொல்ல வந்த இராவணனது வேலினைத் தன் மார்பிடை 
யேற்று வீழ்ந்த பெருமை மிக்க நிகழ்ச்சியே யாகும் . இராவணனது 
வேலினால் வீழ்ந்த இலக்குவன் , அனுமன் கொணர்ந்த மருத்து மலை 
யால் எழுந்ததும் அனுமனைப் பார்த்து வினவுகின்ற வினாவை நோக் 
கினால் அடைக்கலம் அடைந்த வீடணனது உயிரைக் காப்பதில் இலக் 
குவன் எவ்வளவு கருத்துடையவனாக இருந்தான் என்பது 

நன்கு 
புலனாகும் . 


எழுந்துநின் றனுமன் தன்னை இருகையால் தழுவி எந்தாய் ! 
விழுந்தில னன்றோ மற்று அவ் வீடணன் ” 


என்பது இலக்குவன் வினா. வீரருள் வீரனாகிய இலக்குவன் இராவ 
ணனது வேலினால் வீழ்ந்து மருத்துமலையால் உயிர் பெற்று எழுந்தவுடன் 
என்ன வினவி யிருக்கவேண்டும் ? “ வேலினை எறிந்த இராவணன் எங்குச் 
சென்றான் ? அவனை இப்போதே அழித்தல் வேண்டும் . ” என்றன்றோ 
வினவி யிருத்தல் வேண்டும்! அவ்வாறு வினவாது , அவ்வீட ணன் 
விழுந்தில் னன்றோர் என்று வினவியதால் இலக் தவன் , தன் கொழுந் 


2604 


யுத்த காண்டம் 


தியைக் கவர்ந்து , தன்னு பிரையும் கவர முயன்ற இராவணனைக் கொல் 
வதினும் சரணடைந்த வீடணனைக் காப்பதில் கருத்துமிக்கவனாக இருந் 
தான் என்பது தெளிவாகின்றதன்றோ? 


அவன் 


உறங்குவதற்கு முன் ஒருவன் நினைத்த 

எண்ணங்கள் 
உறங்கி எழுந்ததும் மனத்தில் தோன்றுவதுபோல , இறக்கும் நிலையில் 
இலக்குவன் மனத்தில் பதிந்திருந்த எண்ணங்கள் , அவன் உயிர்த் 
தெழுந்ததும் அவன் உள்ளத்தில் தோன்றின ஆகலின் , மேற்கண்ட 
வாறு வினவலானான் . இராவணன் வீடணன் மேல் எறிந்த வேலினை 
ஏற்கத் துணிந்த போது இலக்குவன் என்ன எண்ணினான் என்பதை : 


தோற்ப னென்னினும் புகழ் நிற்கும் தருமமும் தொடரும் 
ஆர்ப்பா நல்லவர் அடைக்கலம் புகுந்தவன் அழியப் 
பார்ப்பது என் ? நெடும்பழி வந்து தொடர்வதன் முன்னம் 
ஏற்பன் , என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்ந்தான் 


என்ற செய்யுளால் கம்பர் கூறியுள்ளார் . அடைக்கலம் புகுந்தவன் 
அழியப் பார்ப்பது என் ? நெடும்பழிவந்து தொடர்வதன் முன்னம் 
ஏற்பது என்றனி மார்பின் என்பது தான் வேலினை யேற் தமுன் இலக்கு 
வன் எண்ணிய இறுதியான எண்ணம் . தன் உயிரைக் கொடுத்தேனும் 
அடைக்கலம் புக்கவன் உயிரைக் காக்க வேண்டும் என்பதே இலக்கு 
வனது இறுதியான ஆசை . வேலினை ஏற்றால் வரும் புகழ்ச்சியினும் 
பலாது வீடணன் அறியப் பார்த்திருந்தால் வரும் பழி பெரிது என்பது 
புலப்படுத்த புகழ்நிற்கும் என அடை மொழியின்றிக் கூறியவன் 
நெடும்பழி தொடர்வ தன் முன்னம் என அடை கொடுத்துக் கூறிய 
சிறப்பினைக் காணலாம் . சரணடைந்தவனைக் காவாத பழி இப்பிறப் 
போடு ஒழியாது , ஏழெழு பிறவியினும் தொடர்ந்து வரத் தக்கது என் 
பதும் புலப்படுத்தியவாறாதல் காணலாம் . இதனால் , இவ்வறத்தைச் 
செய்தவழிப்பெறும் பயனினும் செய்யா வழிப்படும் குற்றம் பெரிது 
என்பது விளக்கியவாறு . 


இந்த இறுதியான ஆசையே வீடணனை விலக்கிபதோடமையாது , 
வேலை யேற்கப் போட்டியிட்ட அங்கதனையும் சுக்கிரீவனையும் அனுமனை 
யும் விலக்கி முற்படச் செய்தது . வேலை யேற்றுத் தான் வீழ்ந்த பின் 
இராவணன் வேறொரு வேலால் வீடணனை வீழ்த்தியிருப்பனோ என்ற 
ஐயம் இலக்குவன் உள்ளத்தில் எழுவது இயல்பேயாகலின் , 


விழுந்தில னன் றோ மற்றவ் வீடணன் என உயிர்த்து எழுந்ததும் 
அனுமனை வினவலானான் . இவ்வினா இலக்குவனது உள்ளப் பெரு 


கின்றான் . 


லாகாத நிலையில் வேலேற்ற படலம் 

605 
மையை எவ்வளவு சிறப்பாக நமக்கு விளக்குகின்றது காண்மின் 
இவ்வாறு இலக்குவன் வினவும்போதே வீடணன் தன்பொருட்டு உயிர் 
கொடுத்து , உயிர்த்து எழும்போதும் தன்னையே நினைத்து , வினவும் 
இலக்குவனது உள்ளப் பெருமையை நினைத்து நினைத்து விம்மிக் 
கொண்டு வந்து தொழுகின்றான் . தொழுகின்ற வீடணனைக் கண்ட 
இலக்குடன் , தன் உள்ளத்திலிருந்த துணுக்கமும் துயரும் நீங்கி மகிழ் 

இந்த சிறப்பான நிகழ்ச்சியை , நாடக அரங்கில் நாடகம் வல்லார் 
நடித்துக் காட்டக் காண்பதுபோன்ற உணர்ச்சியைப் படிப்பவர் பெறு 
மாறு கம்பர் அமைத்துக் காட்டும் திறம் வியத்தற் குரியதாகும் . 
மருத்து மலையால் எழுந்த இலக்குவன் எழுந்தவுடன் அம்மலையைக் 
கொணர்ந்த அனுமனைக் காணுதலும் , கண்டவுடன் இவ்வனுமனா 
என்றோ உய்ந்தோம் என்ற நன்றியுணர்ச்சியால் அவனை எந்தாய் 
என முறைப்பெயரால் பாராட்டி விளித்தலும் விளித்து வீடணனைப் 
பற்றி வினவுதலும் , அவ்வினாவிற்கு விடையை அனுமன் கூற வேண் 
டாது , வீடணனே வந்து வணங்கித் தான் வீழவில்லை என்பதைச் 
சொல்லாமல் சொல்லுதலும் , அவனைக் கண்டவுடன் இலக்குவன் 
தன் உள்ளத்திருந்த நடுக்கமும் துயரமும் தீர்ந்து மகிழ்தலும் நாடக 
அரங்கில் மெய்ப்பாட்டுடன் காணும் காட்சிகளாகவே நமக்குதோன்று 
தல் காணலாம் . இலக்குவன் , இராவணனது வேலை ஏற்கும்போது 
வீடணன் மீண்டும் இராவணனால் வீழ்ந்திடுவானோ என்ற துணுக்க 
மும் கொழுந்தி மீண்டிலளே என்ற துன்பமும் அவன் உள்ளத்தில் 
இருந்தமையால் வீடணனைக் கண்டவுடன் துணுக்கம் நீங்கியது ; இனி 
இராவணன் மாள்வதும் கொழுந்தி மீள்வதும் உறுதி என்ற துணிவால் 
துன்பமும் நீங்கியது என்பதை எவ்வளவு நுட்பமாக - அழகாக 
விளக்கியுள்ளார் கம்பர் , காண்மின் ! 

இலக்குவனுக்கு நேர்ந்ததை முன்பே சாம்பவனால் அறிந்து துன்ப 
மும் மகிழ்ச்சியும் முறையே அடைந்திருந்த இராமனை இலக்குவன் 
காண்கின்ற காட்சியையும் உயிர் மீண்ட இலக்குவனை இராமன் 
காணும் காட்சியையும் கம்பர் விளக்கும் திறம் மிகச்கிறப்பாக அமைந் 
துளது . தன் உயிரனைய இராமனைப் பிரிந்து சென்று இராவணனோடு 
போர் செய்து அவன் வேலினால் வீழும்போது இனி , இராமனைக் காணப் 
போகின்றோமா ? என்று எண்ணிய இலக்குவன் மருந்து மலையால் உயிர் 
மீளப் பெற்று மீண்டும் இராமனைக் காணுங்கால் , இராமனைக் காண 

, 
காணக் கிடைத்த மகிழ்ச்சியாலும் அழுகைக் கலுழ்ச்கியும் உவகைச் 


606 


புத்த காண்டம் 


கலுழ்ச்சியும் சேர்ந்து அவன் கண்களில் கண்ணீர் அருவியெனப்பெருகு 
கின்றது . மகிழ்ச்சி பொங்குகின்றது . அவன் தோற்றத்தைப் பார்க் 
கும்போது உயிர் புறத்தே நீங்கப்பெற்ற உடலைப் போன்று வாடித் 
தோன்றுகின்றது . உயிர் நீங்கிய உடல் மீண்டும் அவ்வுயிரை அடைந் 
தது போன்ற மகிழ்ச்சியோடு வந்து தன்னுயிராகிய இராமனைத் தொழு 
கின்றான் . இந்த நிகழ்ச்சியைக் கம்பர் ஒப்பற்ற ஓவியமாக நம் கண் 
முன் நிறுத்துகின்றார் . 


" புயல்பொழி அருவிக்கண்ணன் பொருமலன் பொங்குகின்றான் 
உயிர்புறத் தொழியநின்ற வுடலன்ன வுடுத்தம்பி 
தம்முனைத் தொழுது சாவான் ” 


என்பது அவ்வுயிரோவியம் . இலக்குவன் உயிர் மீண்டுவரக் கண்ட 
இராமனது மனநிலையை ஒருவமையால் விளக்குகின்றார் . மீளாத் 
துயரைத் தமக்குக் கொடுத்துவிட்டு இறந்து மீளாவுலகம் புக்க தயர 
தனை மீண்டுவரக்கண்டாற் போன்ற மகிழ்ச்சியை இராமன் இலக்கு 
வனைக் கண்டபோது பெற்றிருந்தானாம் . 


" துயர் தமக் குதவி மீளாத் துறக்கம் பெற்றுயர்ந்த தொல்லைத் 
தயரதற் கண்டால் ஓத்த தம்முனை ” 


என்ற உவமையால் இராமன் மனநிலையை நமக்குப் படம்பிடித்துக் 
காட்டுகின்றார் கம்பர் . இராவணனது வேலினால் வீழ்ந்து மருந்து மக 
யால் உயிர் மீளப்பெற்ற இலக்குவனைக் கண்டு இராமன் கொண்ட 
மகிழ்ச்சியின் அளவை இவ்வுவமை எவ்வளவு நன்றாக விளக்குகின்றது 
காண்மின் இந்த உவமை இங்கு இல்பொருளுவமையாகவே ஆளப் 
பெறுகின்றது ; ஆயினும் பின்னால் இத்தகைய நிகழ்ச்சி நிகழாமல் 
இல்லை . மீட்சிப் படலத்தில் நிகழ்கின்றது . 


இலக்குவனைக் கண்டு இத்துணை மகிழ்ச்சியடைந்த இராமன் , வீட 
னணனுக்காகத் தன்னுயிரையே கொடுக்கத் துணிந்த இலக்குவன் 
செயலை வியந்து புகழ்வான் என்று தான் யாரும் எதிர்பார்ப்பர் . ஆனால் , 
இராமன் தன்குலப் பெருமையையும் இலக்குவன் செயலையும் சீர் 
தூக் 

எக்கிப் பார்த்துச் சொல்லும் சொற்கள் நினைத்து நினைத்து மகிழத் 
தக்க சிறப்புடையனவாக விளங்குகின்றன . 


இளவலைத் தழுவி , ஐய ! இரவிதன் குலத்துக் கேற்ற 
அளவு , தம் அடைந்தோர்க் காகி , மன் உயிர் அளிக்கும் தன்மை ; 
துளவியல் தொங்கலாய் ! நீ அன்னது துணிந்தாய் என்றால் , 
அளவியல் அன்று . செய்தற்கு அடுப்பதே ஆகும் அன்றே ! 


வேலேற்ற படலம் 


607 


என்றது காண்க . சூரிய குலத்தில் பிறந்த இலக்குவன் அக்குலத்தின் 
தன்மைக்கு ஏற்ற செயலையே செய்துள்ளான் ; அவன் தகுதிக்கு மேற் 
பட்ட செயலைச் செய்துவிடவில்லை என்பது இராமன் கருத்து . இலக்கு 
வன் செயலைப் புகழ்வது தற்புகழ்ச்சியாகும் என்ற கருத்தால் சூரிய 
குலத்தைப் புகழ்ந்து அக்குலத்தில் பிறந்த இலக்குவன் தன் குலத்திற்கு 
அடுத்த செயலைச் செய்தது இயல்பே என அமைதியாகப் பாராட்டி 
யுள்ள நுட்பம் மாறோக்கத்து நப்பசலை பார் புறத்தில் கூறியுவள, 


“ கோனிறை துலாம் புக்கோன் மருக ! 
ஈதனின் புகழு மன்றே ! சார்தல் 
ஒன்னா ருட்குந் துன்னருங் கடுந்திறல் 
தூங்கெயி லெறிந்தநின் ஊங்கணோர் நினைப்பின் 
அடுதல் நின்புகழும் அன்றே 

( புறநா -39 ) 
என்ற கருத்தை நினைப்பிக்கின்றது காணலாம் . 


31. வேலேற்ற படலம் 


9671 


இராவணன் தேரேறிப் போர்க்களம் புகுதல் 
சில்லி யாயிரஞ் சில்லுளைப் 

பரியொடுஞ் சேர்ந்த 
எல்ல வன்கதிர் மண்டல 

மாறுகொண் டிமைக்கும் 
செல்லுந் தேர்மிசைச் சென்றனன் 

றேவரைத் தொலைத்த 
வில்லும் வெங்கணைப் புட்டிலுங் 

கொற்றமும் விளங்க . 


சில்லி ஆயிரம் , சில்உளைப் 

பரியொடும் சேர்ந்த , 
எல்ல வன் கதிர் மண்டலம் 

மாறு கொண்டு இமைக்கும் , 
செல்லும் தேர்மிசைச் சென்றனன் 

தேவரைத் தொலைத்த 
வில்லும் வெங்கணைப் புட்டிலும் , 

கொற்றமும் விளங்க . 


பொ ! - ஆயிரம் சக்கரங்களோடும் சிலவாகிய பிடரியினையுடைய 
ஆயிரம் குதிரைகளோடும் சேர்ந்ததும் , 

சூரியனுடைய செங்கதிரி 
மண்டலத்தோடு ஒப்புமை கொண்டு ஒளிவீசுகின்றதும் விரைந்து 
செல்லும் தன்மையுடையதும் ஆகிய தேரின்மேல் ஏறி , தேவர்களை 
அழித்த வில்லும் , கொடிய அம்புகள் நிறைந்த அம்புப் புட்டிலும் 
வீரமும் , விளங்குமாறு ( இராவணன் போர்க்களத்திற்குச் ) சென்றான் . 


சில்லி - தோச் சக்கரம் . கத்தரித்த பிடரியாதலின் கில் 
உளை எனப்பட்டது ; நீளமில்லாத பிடரியா என்க . சேர்ந்த தேர் , 
இமைக்கும் தேர் , செல்லும் தேர் எனத் தனித் தனி இயையும் . 
விளங்கப் போர்க்களத்திற்கு இராவணன் சென்றனன் என வருவித்து 
மாறி முடிக்க . எல்லவன்-- சூரியன் . மாறு- ஒப்புமை . இராவணன் 
ஏறிய பொன்தோ ஒளிமிக்கதாகலின் சூரிய மண்டலத்தோடு ஒப்புமை . 


வேலேற்ற படலம் 


509 


புடைத்தாயிற்று . இனிச் சூரிய மண்டலத்தோடு மாறுபாடு 
கொண்டு அம் மண்டலத்தினும் மிக்கு ஒளிவீசும் தேர் எனப் பொருள் 
கூறலும் ஆம் . இராவணன் தேர் ஏறிச் செல்லும் தோற்றமே அவன் 
கொற்றத்தைப் புலப்படுத்திற்று என்க . தேவரைத் தொலைத்த 
கொற்றமும் என இயைத்தலும் ஆம் 


9671 


a 


அரக்கர் சேனையோ ராயிர 

வெள்ளத்தை யமரில் 
துறக்க மானுடர் தம்மை 

யென்றொருபுடை துரந்து 
வெருக்கொள் வானரச் 

சேனைமேற் றான் செல்வான் விரும்பி 
இருக்குந் தேரொடும் போயவ 

னிராவண னெதிர்ந்தான் . 


இச் செய்யுள் ஏடுகளில் இல்லாமையாலும் பொருட் 
தொடர்பு கொள்ளாமையாலும் மிகைப் பாடலாகக் கருதப்படு 
கின்றது . 


இராவணனுடன் சென்ற சேனைகள் 


9672 


நூறு கோடிதேர் நொறிற்பரி நூறிரு கோடி 
யாறு போன்மத மாகளி றையிரு கோடி 
ஏறு கோளுறு பதாதியு மிவற்றிவற் றிரட்டி 
சீறு கோளரி யேறனா னுடனன்று சென்ற . 


நூறு கோடி தேர் , நொறில்பரி நூறு இரு கோடி , 
ஆறுபோல் மதமா கரி ஐ - இரு கோடி , 
ஏறுகோள் உறு பதாதியும் இவற்று இவற்று இரட்டி . 
சீறு கோள் அரி ஏறு அனானுடன் அன்று சென்ற . 


னுடன் 


பொ ! - சீறுகின்ற வலிய ஆண்சிங்கம் போன்றவனாகிய இராவண 

அப்போது , - நூறுகோடி தேர்களும் , இருநூறு கோடி 
விரைந்து செல்லும் குதிரைகளும் , பத்துக் கோடி , ஆறுபோன்று ஒழுகு 
தின்ற மதத்தினையுடைய பெரிய , யானைகளும் ; : இருபத்தாறு கொடி , 
பிங்க ஏற்றின் காலிமை கொண்ட , காலாட் படையும் , சென்றன . 

39 


510 


யுத்த காண்டம் 


குட் நொறிக - விரைவு . தேரும் குதிரையும் யானையும் பதின் 
மூன்று கோடி எனக் கணக்கிட்டுக் கூறிக் காலாட் படை அவற்று 
அவற்று இரட்டி என்றமையால் காலாட் படையின் அளவு இருபத் 
தாறு கோடியாதல் பெறப்படும் . எனவே நாற்பத்தொன்பது கோடி 
அளவுடைய நாற்படை இராவணனோடு அன்று சென்றன என்க. ( 2 ) 


முரசம் முதலியன முழங்குதல் 


9673 


மூன்று வைப்பினு மப்புறத் 

துலகினு முனையின் 
ஏன்று கோளுறும் வீரர்கள் 

வம்மினென் றிசைக்கும் 
ஆன்ற பேரியு மதிர்குரற் 

சங்கமு மசனி 
ஈன்ற காளமு மேழொடே 

ழுலகமு மிசைப்ப . 


மூன்று வைப்பினும் , அப்புறத்து , 

உலகினும் , முனையின் 
ஏன்று கோ ளுறும் . வீரர்கள் 

வம்மின் ! என்று இசைக்கும் 
வற பேரியும் , அதிர்குரல் 

சங்கமும் , அசனி 
ஈன்ற காளமும் , ஏழொடு 

ஏழ் உலகினும் இசைப்ப . 


பொ - விண்ணுலகும் மண்ணுலகும் பாதலமும் என்கின் ற 
மூன்று உலகத்திலும் அவற்றிற்கு அப்பாற்பட்ட உலகத்திலும் உள்ள 
வர்களாய்ப் , போர் முனையில் எதிர்த்துப் போர்புரியத் தக்க அரக்க 
வீரர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைப்பது போன்று ஒலிக்கின்ற 
பெரிய முரசங்களும் , கேட்டாரை அதிரச் செய்கின்ற குரலையுடைய 
சங்கங்களும் , இடியொலியை யுண்டாக்குகின்ற எக்காளமும் , ஆகிய 
வாத்தியங்களின் ஒலி பதினான்கு உலகங்களிலும் சென்று இசைப்பள 
வாயின . 


கு ! - மூன்று வைப்பு என்றது மூவுலகத்தினை . அப்புறத்துலகு 
என்றது , விண்ணுலகத்திற்கு அப்பாலுள்ள பிரமனுலகம் முதலிய 


வேலேற்ற படலம் 


611 


வற்றை . முனை என்றறு போர் முனையை . ஏன்று கோளுறுதல் என்றது 
எதிர்த்து நின்று போர் செய்தலை . முரசத்தின் முழங்கொலி வீரர்கள் 
எல்லாம் வம்மின் என்று அழைப்பது போன்று உளது என்பார் . 
தற்குறிப்பேற்ற அணி தழுவி , வம்மின் என்றிசைக்கும் 
கூறினார் . 


என்று 


ஊடி னீரெல்லாம் உருவிலாளன் றன்னாணை 
கூடுமி னென்று குயில் சாற்ற " 

(சிலப்.வேனிற்காதை வெண்பா ) 


என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . இசைக்கும் : பேரி என்க . பேரி -- 
முரசு . இசைப்ப என்பது அகரவீற்றுப் பலவின்பால் வினைமுற்று . 
ஆக்கச் சொல் வருவிக்கப்பட்டது . 

( 3 ) 


இராவணன் சேனையோடு வருவதை வானரர் காணுதல் 


9674 


அனைய னாகிய வரக்கர்க்கு 

மரக்கனை யவுணர் 
வினையை வானவர் வெவ்வினைப் 

பயத்தினை வீரர் 
நினையு நெஞ்சையும் சுடுவதோர் 

நெருப்பினை நிமிர்ந்து 
கனையும் விண்ணையுங் கடப்பதோர் 

கடலினைக் கண்டார் . 


அனையன் ஆகிய அரக்கர்க்கும் 

அரக்கனை அவுணர் 
வினையை வானவர் வெவ்வினைப் 

பயத்தினை , வீரர் 
நினையும் நெஞ்சையும் சுடுவதோர் 

நெருப்பினை , நிமிர்ந்து 
கனையும் விண்ணையும் கடப்பதோர் 

கடலினை , கண்டார் . 


பொ ! - பெரிய ( சேனை போடும் போர் ஆரவாரத்தோடும் வரு 
கின்ற ) அத்தன்மையனாகிய அரக்கர்களுக்கும் அரக்கனாக இருப்பவனை 


612 


யுத்த காண்டம் 


அவுணர்கள் தம் தீவினை போன்றவனை , தேவர்களுடைய கொடிய 
தீவினைப் பயனாகத் துன்பம் செய்கின்றவனை , தன்னை நினைக்கின்ற வீரர் 
களின் நெஞ்சையும் சுடுகின்ற நெருப்புப் போன்றவனை , மேலே 
நிமிர்ந்து சென்று , ஒலித்தற்கு இடமான விண்ணில் உள்ள தேவருல 
கத்தையும் வெல்லுகின்ற ஒரு கடல்போன்ற நிறத்தவனாகிய 
இராவணனை வானரர்கள் கண்டார்கள் . 


கு : - இராவணனுக்கு இனியவர் யாரும் இலர் என்றவாறு . 
அரக்கர் தன் இனம் என்ற காரணத்தினால் அவரை வருத்தாது 
இரான் என்பார் அரக்கர்க்கும் அரக்கனை என்றார் . அரக்கரையும் 
இரக்கமின்றித் துன்புறுத்தும் இயல்பினன் இராவணன் என்றவாறு . 
அவுணர் என்பார் தன்னைப்போலத் தேவாக்குப் பகைவரே எனினும் 
அவ்வவுணரையும் வருத்தாதிரான் என்பார் , அவுணர் வினையை 
என்றார் . அவுணரினும் தேவரே அவனால் அதிகம் துன்புறுகின்றவர் 
என்பது புலப்பட வானவர் வெவ்வினைப் பலத்தினை என்றார் . 
வீரர்களாக உள்ளவர்கள் நினைத்த அளவில் அஞ்சி வெதும்பத்தக்க 
பெருவீரன் இராவணன் என்பார் வீரர் நினையும் நெஞ்சை 
யும் சுடுவதோர் நெருப்பினை என்றார் . " எரிசுடர்க் கடவுளும் கருதின் 
வேமுள்ளமும் காணின் வேம் நயனமும் ( பால - தாடகை வதைப் -5 ) - 
என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . விண் என்றது ஆகு பெயராய் 
விண்ணில் உள்ள பொன்னுலகத்தை உணர்த்தியது . கனை தல் 
ஒலித்தல் - ஒலியின் பிறப்பிடம் . விண்ணாதல் நினைந்து கனையும் விண் 
என்றார் . கடல் தரையில் உள்ள கரையைக் கடத்தல் இயல்பு ; ஆனால் , 
இராவணனாகிய கடல் நிமிர்ந்து சென்று விண்ணையும் கடக்கும் 
இயல்பினது என வேற்றுமை காட்டியவாறு இராவணனது . கருமைக்கும் 
பருமைக்கும் கடலே ஏற்ற உவமையாதல் பற்றி இங்கு இராவணனைக் 
கடலாகவே உருவகம் செய்தவாறு . 


( 4 ) 


இராவணனைக் கண்ட வானரர்களின் போர் ஆரவாரம் 


9675 


கண்டு கைகளோ டணிவகுத் துருமுறழ் கற்கள் 
கொண்டு கூற்றமு நடுக்குறத் தோள் புடை கொட்டி 
அண்ட கோடிக ளடுக்கழிந் துலைவுற வார்த்தார் 
மண்டு போரிடை மடிவதே நலனென மதித்தார் . 
கண்டு , கைகளோடு அணிவகுத்து , உரும் உறழ் கற்கள் 
கொண்டு , கூற்றமும் நடுக்குறத் தோள்புடை கொட்டி , 
அண்ட கோடிகள் அடுக்கு அழிந்து உலைவுற , ஆர்த்தார் , 
மேண்டு போரிடை மடிவதே நலம் என மதித்தார் . 


வேலேற்ற படலம் 


613 


பொ ! - ( அத்தகைய இராவணனைக் ) கண்டு வானரர்கள் இந்த 
இராவணனோடு நெருங்கிச் செய்யும் போரில் இறந்து போவதே 
நல்லது என மதித்தவராய் , அணிவகுத்துக் கொண்டு இடிபோன்று 
பகைவாக்குத் துன்பம் செய்யும் கற்களைக் கைகளோடு கொண்டு 
நின்று ; எமனும் நடுங்குமாறு தோளில் தட்டிக்கொண்டு , அண்ட 
கோடிகளின் அடுக்கு முறை குலைந்து வருந்துமாறு ஆரவாரித்தார்கன் . 


கு : - கற்கள் கைகளோடு கொண்டு என இயையும் . கண்டு 
மதித்தாராய் அணிவகுத்துக் கற்கள் கைகளோடு கொண்டு , தோள் 
யுடை கொட்டி , ஆர்த்தார் என இயையும் . வானரங்களுக்கு நகக் 
கூர்மை கொண்ட கைகளே ஆயுதம் ஆதலின் , அக் கைகளோடு கற்களை 
யும் ஆயுதமாகக் கொண்டு நின்று ஆரவாரித்தார் என்றவாறு . 
வானரங்களின் தோள் தட்டலால் கூற்றமும் நடுங்கியது ; அவர் 
ஆரவாரத்தால் அண்ட கோடிகள் அடுக்கழிந்து உலைந்தன . மதித்தா 
ராய் என முற்றெச்சமாக்குக . இராவணனது பேராற்றலை நோக்கிய 
வானரர்கள் அவனை வெல்லும் வலிமை தமக்கு இன்மை நினைந்து 
அவனோடு போர் செய்து மடிவதே நலன் ; பின்னிடல் நன்றன்று என 
மதித்தனர் . 

( 5) 


இருபடையும் கைகலத்தல் 


9676 


அரக்கர் சேனையு மாருயிர் 

வழங்குவா னமைந்த 
குரக்கு வேலையு மொன்றொடொன் 

றெதிரெதிர் கோத்து 
நெருக்கி நேர்ந்தன நெருப்பிடை 

பொடித்தன நெருப்பின் 
ருக்கு செம்பென வம்பரத் 
தோடின துதிரம் . 


அரக்கர் சேனையும் , ஆருயிர் 

வழங்குவான் அமைந்த 
குரக்கு வேலையும் , ஒன்றொடு ஒன்று , 

எதிர் எதிர் கோத்து , 
நெருக்கு நேர்ந்தன ; : நெருப்பு இடை 

பொடித்தன ; நெருப்பின் 
உருக்கு செம்பு என , அம்பரத்து , 

ஓடினது , உதிரம் . 


614 


யுத்த காண்டம் 


பொ . அரக்கர்களின் சேனையும் தம் அரிய உயிரைப் போரில் 
வழங்குதற்கும் ஆயத்தமாயிருந்த குரக்குச் சேனையும் ஒன்றோடு ஒன்று 
எதிர் எதிரே சைகலந்து நெருக்குப் போர் செய்தன ; தாக்குதலின் 
மிகுதியால் அவ்விருதிறத்தார்க்கும் இடையில் நெருப்புத் தோன்றின ; 
( இருதிறத்தாரின் உடம்பினின்றும் வெளிப்பட்ட ) இரத்தம் , நெருப் 
பில் உருக்கிய செம்புபோலப் பெருகிக் கடலை நோக்கி ஓடியது . 


சூ : - இருதிறப்படையும் நெருக்கித் தாக்கியபோது இடையே 
நெருப்புத் தோன்றியது என்பது அத்தாக்குதலின் மிகுதியைப் புலப் 
படுத்தியவாறு . வீரர்களின் கண்களினின்று தோன்றும் கினநெருப்பும் 
ஆயுதங்களும் கற்களும் தாக்குதலால் தோன்றும் நெருப்பும் , தோன்றி 
யதையே நெருப்பு இடை பொடித்தன என்றார் . பொடித்தல் - 
தோன்றுதல் . உதிரம் உருக்கு செம்பு என அம்பரத்து ஓடினது என 
இயையும் . அம்பரம் - கடல் . வெப்பமும் வண்ணமும் பற்றி உதிரத் 
நிற்கு உருக்கு செம்பு உவமையாயது . 

( வ 


இறந்துபட்ட சேனையின் வருணனை 9677-9679 


9677 


அற்ற வன்றலை யறுகுறை 

யெழுந்தெழுந் தண்டத் 
தொற்ற வானக முதயமண் 

டலமென வொளிரச் 
சுற்று மேகத்தைத் தொத்திய 

குருதி நீர் துளிப்ப 
முற்றும் வையகம் போர்க்கள 

மாமென முரஞ்ச 


அற்றவன் தலை அறுகுறை எழுந்து 

எழுந்து அண்டத்து 
ஒற்ற , வானகம் உதய 

மண்டலம் என ஒளிர , 
சுற்றும் மேகத்தைத் தொத்திய 

குருதிநீர் துளிப்ப 
முற்றும் வையகம் போர்க்களம் 

ஆம் என முரஞ்ச . 


வேலேற்ற படலம் 


615 


பொ ! - அறுபட்ட வலிய தலை , அற்ற உடற்குறையினின்று 
எழுந்து எழுந்து விண்ணில் பொருந்துவதால் வானகத்து உதயசூரிய 
மண்டலம்போல விளங்கா நிற்க , ( அத்தலையினின்றும் வெளிப்பட்டு ) 
வானத்தில் சுற்றிக்கொண்டுள்ள மேகத்தில் தொத்திக்கொண்டுள்ள 
இரத்த நீர் மழையாகத் துளித்தலால் , மண்ணுலகம் முழுவதும் 
போர்க்களம் ஆம் என்று கருதுமாறு அந்த இரத்தம் நிரம்பாநிற்க . 


கு- இரத்தம் பீறிட்டுக்கொண்டு விண்ணில் எழுந்து செல்லும் 
அறுபட்ட தலையின் தோற்றம் , செந்நிறக் கிரணங்களோடுங் கூடிய 
உதய சூரிய மண்டலத்தைப் போன்று காணப்பட்டது . தொத்துதல் - 
பற்றிக் கொள்ளுதல் . அற்றதலை மேகமண்டலத்தையும் கடந்து 
விண்ணில் சென்றதனால் அத்தலை சொரிந்த இரத்தம் . மேகத்தில் 
பதிந்து பின்பு அம்மேகம் மழையாக அந்த இரத்தத்தையே 
பொழியத் தரையெங்கும் நிரம்பி உலகமுற்றும் போர்க்களம் போலும் 
என்னுமாறு ஆயது என்க . உலகத்தில் ஒரு சிறிய இடத்தில் நடக்கும் 
போரினால் உலக முழுதுமே போர்க்களம் போன்று தோன்றியது என 
வியந்தவாறு . முரஞ்சுதல்- நிரம்புதல் . 

( 7 ) 


யானைகள் 


9678 


தூவி யம்பெடை யரியின மறிதரச் சூழி 
தூவி யம்பெடை சோர்ந்தன சொரியுடல் சுரிப்ப 
மேவி யம்படை படப்படர் குருதியின் வீழ்ந்த 
மேவி யம்படைக் கடலிடைக் குடரொடு மிதப்ப . 


தூவி அம்பெடை அரிஇனம் மறிதர , சூழி 
தூவி , அம்பு எடை சோர்ந்தன , சொரி உடல் சுரிப்ப , 
மே வியம் படை படப்படர் குருதியின் வீழ்ந்த , 
மேவி அம் படைக் கடலிடை , குடரொடு மிதந்த . 


பொ : - ( யானைகள் ) அழகிய சேனைக் கடலின் நடுவே சேர்ந்து 
இலக்குவன் அம்புகளைத் தொடுக்க எடுத்தலால் , ( மதத்தை நுகர 
வரும் ) சிறகினை யுடைய அழகிய பெண் வண்டோடு கூடிய ஆண் வண் 
டின் கூட்டம் மீண்டு போகுமாறு முகபடாத்தை வீசியெறிந்து சோர் 
வடைந்தனவாய்ப் பெருமை பொருந்திய அந்த அம்புகள் பட்டதனால் , 
இரத்தத்தைச் சொரிகின்ற தம் உடலில் பரவி ஓடுகின்ற இரத்த வெள் 
ளத்தில் சுழன்று அமிழும்படி வீழ்ந்தனவாய் ( தம் வயிற்றினின்றும் 
வெளிப்பட்ட ) குடரோடு மிதப்பன வாயின . 


816 


புத்த காண்டம் 


- சூழி தூவி என்ற குறிப்பினால் யானையின் செயவாதல் 
பெறப்பட்டது . ( யானைகள் ) அம்படைக் கடலிடை மேவி , அம்பு 
எடை தூவி அம் பெடை அரி இனம் மறிதல் , சூழி தூவி , சேர்ந்தன 
வாய் , வியம்மே படை படப் படர் குருதியின் சொரியுடல் சுரிப்ப 
வீழ்ந்தனவாய் , குடரோடு மிதப்ப என இயையும் . இச்செய்யுளில் 
யமகம் என்னும் சொல்லணி , முன்னிரண்டடிகளில் ஒருவகையாகவும் 
பின்னிரண்டடியில் வேறு வகையாகவும் அமைந்துள்ளது கானலாம் . 
தூவி --சிறகு . அரி - வண்டு . யானையின் முகத்தில் ஒழுகும் மதநீரை 
அருந்த வரும் வண்டினங்கள் அது , முகபடாத்தை வீசியதனால் திரும் 
பிச் சென்றன . சூழி - முகபடாம் , எடை- எடுத்தல் . எடுத்தலால் 
என மூன்றனுருபு விரிக்க . எடுத்தலாகிய வினைக்கு ஏற்ப இலக்குவன் 
என்னும் எழுவாய் வருவிக்கப் பட்டது . மேவியம் என்பதை வியம் 
மே என மாற்றுக . மேவு படை என்பது தொடுத்தல் விகாரமாய் 
மேபடை என ஆயது . சோர்ந்தன , வீழ்ந்த என்பன முற்றெச்சம் , 
யானை , படைக் கடலிடை மேவி , சூழி தூவிச் சோர்ந்தனவாய் வீழ்ந் 
தனவாய் மிதப்பவாயின என முடியும் . 

( 8 ) 


வீரர் மனைவியர் உயிர் கணவர் உயிரோடு கலத்தல் 


9679 


கண்டி றந்தன கணவர் தம் முகத்தவர் முறுவல் 
கண்டி றந்தன மடந்தைய ருயிரொடுங் கலந்தார் 
பண்டி றந்தன பழம்புணர் வகம்புகப் பன்னிப் 
பண்டி றந்தன புலம்பொலி சிலம்பொலி பணிப்ப . 


கண் திறந்தன கணவர்தம் முகத்து அவர் முறுவல் 
கண்டு இறந்து அன மடந்தையர் , உயிரொடும் கலந்தார் 
பண்டு இறந்தன பழம் புணர்வு அகம் புகப் பன்னி , 
பண் திறந்தன புலம்பு ஒலி , சிலம்பு ஒலி பணிப்ப . 


பொ- ( தம் கணவர் இறந்ததை யறிந்து ) முன்னாட்களில் துய்த் 
துக் கழிந்தனவாகிய பழைய புணர்ச்சி நிகழ்ச்சிகள் தம் நினைவில் வர 
அத் நினைவுகளைப் பலவாறு சொல்லிக் கொண்டு ( ஏழு நரம்புடைய ) 
பண்களை வாய் விட்டுப் பாடினாற் போன்று புலம்புகின்ற ஒலியும் 
( காலில் சிலம்புகின்ற ) சிலம்பின் ஒலியும் கலந்து ஒலிக்க ( விரைந்து 
ஓடி ) தம் கணவர் தம் கண் விழித்துள்ளனவாகிய முகங்களில் , அவர் 
களுடைய புன்சிரிப்பைப் பார்த்து மகிழ்ந்து தம்முடலை விட்டு இறந்து 
அக்கற்புடைப் பெண்டிர் தம் இறந்த கணவர்தம் உயிரோடு கலந் 
தார்கள் . 


வேலேற்ற படலம் 


617 


போர்க் களத்தில் இறந்து பட்ட வீரர்களின் மனைவியர் 
அவ்வீரர்களின் நகை முகத்தினைக் கண்டு மகிழ்ந்து தம்முடம்பை 
விட்டு அவர் உயிரோடு கலந்தமை இதனால் கூறப்பட்டது . நிகழ்ந் 
தது நினைத்தல் உயிர்களின் இயல்பாதலின் , தம் கணவரோடு அன்பி 
னால் கலந்து பழகிய நிகழ்ச்சிகள் , அவர் இறந்தமை கேட்டவுடன் 
மகளிரின் உள்ளத்தே தோன்று தலின் , அவற்றைச் சொல்லிப் புலம்பிக் 
கொண்டு ஓடிச் சென்று போர்க்களம் புகுந்து தம் கணவர் முகத்தைக் 
காண்கின் றனர் . அவ்வீரர்கள் இலக்குவனது அம்பு தம் உரத்தை 
உருவிச் செல்லும்போது , வேல் கொண்டு எறிய விழித்த கண் இமைத் 
தலும் வீரர்க்கு ஓட்டாகும் என்ற கருத்தால் விழித்து நின்று , இலக்கு 
வன் வீரத்தை வியந்து சிரித்துக் கொண்டே இறந்தார்கள் . ஆதலின் , 
அவர் திறந்த கண்ணோடும் சிரித்த வாயே ாடும் வீழ்ந்து கிடக்கின்றனர் . 
அவர் தம் வீரச் சிறப்பைக் கண்ட அவர் மனைவியர் மகிழ்ந்து அவ 
ருடம்பைத் தழுவிக்கொண்டு உடம்பை நீத்து அவ்வுலகத்தில் அவ 
ருயிரோடு கலந்தனர் என்றவாறு . இவ்வாறு கற்புடை மகளிர் இறத் 
தலைப் புறத்திணையில் தலையொடு முடி தல் என்று கூறுவர் . அம்மக 
ளிர் புலம்பும் ஒலி பண் பாடுவது போன்றிருந்தது என்க . பண் என்பது 
எழு நரம்பினை யுடையது . பண் , திறம் , தன புலம்பு ஒலி சிலம்பு ஒலி 
பணிப்ப என்று பிரித்துப் புலம்பொலிக்குப் பண்ணினையும் சிலம் 
பொலிக்குக் குறை நரம்புடைய திறத்தினையும் உவமையாக்தவது 
முண்டு . மடந்தையா என்ற பன்மையோடு தன புலம்பொலி என்ற 
ஒருமை யியையாமையால் அது வழுவாம் 

( 9 ) 


தன் தானை தருக்கழியும் என இராவணன் கூறுதல் 


9680 


ஏழு மேழுமென் றுரைக்கின்ற வுலகங்கள் யாவும் 
ஊழி பேர்வதே யொப்பதோ ருலைவுற வுடற்றும் 
நூழில் வெஞ்சம நோக்கிய விராவண னுவன்றான் 
தாழி லென்படை தருக்கறு மென்பதோர் தன்மை . 


ஏழும் ஏழும் என்று உரைக்கின்ற உலகங்கள் யாவும் 
ஊழி பேர்வதே ஒப்பதுஓர் உலவு உற , உடற்றும் 
நூழில் வெஞ்சமம் நோக்கி , அவ் இராவணன் நுவன்றான் - 
தாழ் இல் என்படை தருக்கு அறும் என்பது ஓர் தன்மை . 


பொ :- கீழ் ஏழுலகம் மேலேழ் உலகம் என்று சொல்லுகின்ற 
உலகங்கள் பதினான்கும் ஊழியிறுதியில் நிலை பெயர்வது போன்ற 


618 


யுத்த காண்டம் 


தொரு அழிவு உண்டாகப் பொருகின்ற , ( பசைவரைக் ) கொன்று 
குவிக்கின்றதாகிய கொடிய போர்க்கள நிகழ்ச்சிகளைப் பார்த்து , 
அந்த இராவணன் , தாழ்வு இல்லாத எனது சேனை இனிச் செருக்கு 
அழியும் என்ற தொரு தன்மையைக் கூறினான் . 


கு : - உலைவு - அழிவு . உடற்றுதல் போர் செய்தல் . நூழில் 
கொன்று குவித்தல் . “ பல்படை யொருவற் குடைதலின் மற்றவன் 
ஒள்வாள் வீசிய நூழிலும் " ( தொல் - புறத்- 72 ) என்பர் தொல் காப்பிய 
னார் . இதுகாறும் பார்க்கும் தாழாது போர்வென்றி கொண்ட படை 
யாதலின் ‘ தாழில் என் படை என முன்னை நிலை உன்னிக் கூறினான் . 
தருக்கு - செருக்கு . அவ் இராவணன் நோக்கி , தருக்கறும் என்பதோர் 
தன்மை நுவன்றான் என இயையும் . 

( 10 ) 


இராவணன் தன் சேனை சிதைந்தது கண்டு கலங்கிக் கூறுதல் 

9681-9684 


9681 


மரமுங் கல்லுமே வில்லொடு 

வாண்மழுச் சூலம் 
அரமுங் கல்லும் வேன் முதலிய 

வயிற்படை யடக்கிச் 
சிரமுங் கல்லெனச் சிந்தலிற் 

சிதைந்ததென் சேனை 
உரமுங் கல்வியு முடையவன் 

செரு நின்ற தொருபால் . 


மரமும் கல்லுமே வில்லொடு வாள் , மழு , சூலம் , 
அரமும் , கல்லும் வேல் முதலிய அயில்படை அடக்கி . 
சிரமும் : கல் எனச் சிந்தலின் , சிதைந்தது என் சேனை . 
உரமும் கல்வியும் உடை . பவன் செரு நின்றது ஒருபால் . 


பொ : - வலிமையும் கல்வியறிவும் உடையவனாகி 

அனுமன் 
போர் செய்ய நின்றதாகிய ஒரு பக்கத்தில் ( வானரங்கள் வீசும் ) மரங் 
களும் கற்களுமே , ( அரக்கர் வீசுகின்ற ) வாள் , மழு , சூலம் , அரத்தை 
யும் சிதைக்கத் தக்க உறுதிவாய்ந்த வேல் முதலிய கூரிய படைகளை 
அடக்கிவிட்டு , அவர்கள் தம் தலைகளையும் கற்கள் போல உருளுமாறு 
சிந்து தலால் என் சேனை சிதைந்தது . 


ளோடு வேலேற்ற படலம் 

61g 
கு : - உரமும் கல்வியும் உடையவன் என்றது அனுமனை . மரமும் 
கல்லுமே அயிற்படை அடக்கிச் சிந்தலின் என்பது வில் வீரனாகிய 
இலக்குவனுக்கு ஏலாமை காணலாம் . மேல் , தாழில் என்படை 
தருக்கு அறும் என்று நுவன்ற இராவணன் இங்குத் தருக்கற்றுச் 
சிதைந்தது கண்டு இங்ஙனம் கூறுவானானான் . அரமும் என்புழி உம்மை 
உயர்வு சிறப்பு . தன்னை அராவுகின்ற அரத்தையும் மழுங்கச் செய்யும் 
உறுதியுடைய வேல் என்க . இதனால் வேலின் உறுதிப்பாட்டினைப் 
புலப்படுத்தியவாறு . போர்க் கருவி அல்லாத மரமும் கல்லு மே , 
போர்க் கருவிகளாய வில் முதலியவற்றை அடக்கியதோடு , அவ்வாயு 
தங்களைத் தாங்கி நின்ற அரக்கர்களின் தலைகளையும் கல்போல் உருளு 
மாறு கிந்தினமை வியப்பிற் குரியதாகலின் இங்ஙனம் வியந்து கூறி 
இரங்குவானானான் இராவணன் . 

( 11 ) 
9682 அழலுங் கட்களி றணியொடுந் 

துணிபடு மாவி 
சுழலும் பல்படைத் தொகுதியு 

மன்னதே சுடர்த்தேர் 
கழலுஞ் சோரிநீ ராற்றொடுங் 

கடலிடைக் கலக்கும் 
குழலு நூலும் போன்மனுமனுந் 

தானுமக் குமரன் . 
அழலும் கண்களிறு அணியொடும் துணிபடும் ; ஆவி 
சுழலும் பல்படைத் தொகுதியும் ; அன்னதே சுடர்த்தேர் 
கழலும் சோரிநீர் ஆற்றொடும் கடலிடைக் கலக்கும் ; 
குழலும் நூலும் போன்ம் , அனுமனும் தானும் அக்குமரன் . 
பொ : - ஒருவர் பின் ஒருவராகத் தொடர்ந்து அனுமனும் அவ் 
விலக்குவன் தானும் போர் செய்யும் காட்சி நெய்கின்ற குழலும் அத 
னைத் தொடர்ந்து செல்லும் நூலும் போலும் ; ( அவர் போர் செய்வ 
தால் ) சினம் கனலுகின்ற கண்ணையுடைய யானைகள் அணிந்த அணிக 

துணிபடா நிற்கும் ! பலவகையான காலாட் படைக் கூட்டமும் - 
அடிபட்டு ஆவி சுழலா நிற்கும் ; ஒளிவாய்ந்த தேரும் படையும் அவ் 
வாறே அடிபட்டுச் சுழலா நிற்கும் ; இறந்துபட்ட உடம்பிலிகுந்து 
வெளிப்படும் இரத்த நீர் ஆற்று நீரோடு சேர்ந்து கட லிடையே " 
கலக்கா நிற்கும் . 


1620 


யுத்த காண்டம் 


நின்றது ; 


கு : - இச் செய்யுளும் இராவணன் கூறுவதேயாம் . அனுமன் 
முன்னும் இலக் தவன் பின்னுமாக அரக்கர் படையில் நுழைந்து 
போர் செய்யும் காட்சி , பாவிடை யாடுகின்ற நெய்குழலும் அதைத் 
தொடர்ந்து பின்செல்லும் நூலும் போலும் என்றவாறு . போலும் 
என்ற செய்யும் என் முற்றில் உகர உயிர் கெட்டுப் போன்ம் என 

மகரக் குறுக்கம் . அனு மனும் குமரன் தானும் ஒருவர்பின் 
ஒருவர் தொடர்ந்து போர் செய்யும் காட்சி குழலும் நூலும் போலும் 
என வேண்டும் சொல் வருவித்து முடிக்க . களிறு துணிபடும் ; படைத் 
தொகுதி ஆவி சுழலும் ; சோரிநீர் கடலிடைக் கலக்கும் ; எனச் 
செய்யும் என் முற்றாகவே காணலாம் . சுடர்த்தேர் அன்னதே என்புழி 
ஆவி சுழலுதல் தேரில் உள்ள வீரர்க்குக் கொள்க . கழலுதல் - வெளிப் 
படுதல் . 

( 12 ) 


9683 


வில்லுங் கூற்றுவற் குண்டெனத் 

திரிகின்ற வீரன் 
கொல்லுங் கூற்றறக் குறைக்குமிந் 

நிறைப்பெருங் குழுவை 
ஒல்லுங் கோளரி யுருமன்ன 

குரங்கின துகிரும் 
பல்லுங் கூர்க்கின்ற கூர்க்குல 

வரக்கர் தம் படைகள் . 


வில்லும் கூற்றுவற்கு உண்டு என , 

திரிகின்ற வீரன் 
கொல்லும் கூற்று அறக் குறைக்கும் , 

இந் நிறைப் பெருங் குழுவை , 
ஒல்லும் கோள் அரி , உரும் அன்ன 

குரங்கினது உகிரும் 
பல்லும் கூர்க்கின்ற ; கூர்க்கில 

அரக்கர்தம் படைகள் . 


பொ : - ‘ கூற்றுவனுக்குத் தண்டே அன்றி வில்லும் உண்டு எனக் 
கண்டோர் துணிந்து சொல்லுமாறு திரிகின்ற இலக்குவன் , கொல்லும் 
தொழிலையே தன் தொழிலாகக் கொண்ட கூற்றுவனும் சோர்ந்து 
வலிமை யறுமாறு இந்த நிறைந்த பெரிய அரக்கர் திரளைக் குறைக் 
கின்றான் ; வெல்லுதற் கேற்ற வலிமையுடைய சிங்கமும் இடியும் 
போன்ற அனுமனாகிய குரங்கினது நகமும் பல்லும் , அரக்கர்தம் 


வேலேற்ற படலம் 


6 . 


படையை அழிக்கக் கூர்மைமிக்கனவாகின்றன ; அரக்கர்தம் படைகள் 
வானரங்களை அழிக்கக் கூர்மைபெறவில்லை ; ( என்னே வியப்பு ! ) 


கு : - இலக்குவன் கொலைத் தொழிலில் கூற்றுவனைப் போன்ற 
வனாய்க் கூற்றுவனுக்குரித்தல்லாத விவ் லேந்தியவனாக இருக்கக் கண்ட 
வர்கள் , இவன் கூற்றுவன் அல்லன் ; வில்லேந்தியிருத்தலால் , என்று 
துணியவேண்டியிருக்க வில்லும் கூற்றுவற் குண்டு எனத் துணிந்து 
கூறுமாறு கூற்றுவனோடு மிக்க ஒப்புமையுடையவனாக இலக்குவன் 
திரிகின்றான் என்றவாறு . “ பொருப்புறழ் கோள்புணர் புண்ணியத் 
தது கருப்பு வில் லன்றவன் காமனல்லனே ” ( பால - மாலைக் -54 ) எனத் 
துணிந்தவாறு இங்கு நினையத்தகும் . திரியும்போது கூற்றுவனாக 
இருந்தவன் பொரும்போது அக் கூற்றுவனைக் காட்டிலும் கொல்லுந் 
தொழில் வல்லவனாக ஆயினான் என்றவாறு . இலக்குவன் , கொல்லும் 
அரக்கர்களின் உயிர்களை விரைந்து கவர்தற்குக் கூற்றுவன் வலிமை 
யற்றவனாய்ச் சோர்ந்தான் என்றவாறு . குறைத்தலாவது சிறிதொழி 
யச் சிதைத்தல் . இராவணன் சேனையில் பெரும்பகுதியை இலக்குவன் 
கொன்று குவித்துவிட்டான் என்பது கருத்து . கூர்மையுற்ற அரக்கர் 
களின் படைக் கலங்கள் வானரங்களைக் கொல்ல இயலாமையையும் 
குரங்கின் உகிரும் பல்லும் அரக்கர்களைக் கொல்லுதற்குப் பயன் 
படுதலையும் கண்டு இராவணன் இவ்வாறு கூறலானான் . 

( 13 ) 


இராவணன் கொதிப்பு 


9684 


கண்டு நின்றிறைப் பொழுதினிக் 

காலத்தைக் கழிப்பின் 
உண்டு கைவிடுங் கூற்றுவ 

னிருதர்பே ருயிரை 
மண்டு வெஞ்செரு நானொரு 

கணத்திடை மடிந்தே 
கொண்டு மீள் குவென் கொற்றமென் 

றிராவணன் கொதித்தான் . 


‘ கண்டு நின்று , இறைப் பொழுது , இனிக் 

காலத்தைக் கழிப்பின் , 
உண்டு கைவிடும் கூற்றுவன் , 

நிருதர் பேர் உயிரை ; 


622 


யுத்த காண்டம் 


மண்டு வெஞ் செரு நான் ஒரு 

கணத்திடை மடிந்தே 
கொண்டு மீள்குவென் , கொற்றம் என்று 

இராவணன் கொதித்தான் . 


பொ ! - இனிச் சிறிது போழ்து இவ்வாறு இலக்குவனும் அனு 
மானும் போர் செய்வதையே கண்டு நின்று கொண்டு காலத்தைக் 
--கழிப்பேனாயின் , கூற்றுவன் அரக்கரின் பெருமை மிக்க உயிர்கள் 
உண்டு , போர்க் களத்தைவிட்டுச் சென்று விடுவான் ; நெருங்கிச் செய் 
யும் கொடிய போரில் நான் ஒருகணப் பொழுதில் ( பகைவரை ) மடித்து 
வெற்றிக் கொண்டு மீள்வேள் என்று சொல்லிக் கொண்டு இராவணன் 
வெதும்பினான் . 

கு : - இனி இன்றைப் பொழுது கண்டு நின்று காலத்தைக் கழிப் 
பின் , கூற்றுவன் நிருதர் பேருயிரை உண்டு கைவிடும் என இயையும் . 
பகைவரை மடித்து என ஒரு சொல் வருவித்து , கொற்றம் கொண்டு 
மீள்குவென் என மாறி முடிக்க . நிருதரைப் பெருமையுடையவராக 
இராவணன் கருதியதால் அவர் பெருமையை அவருயிர்மேல் ஏற்றி 
- நிருதா பேருபிர் என்றான் . கொதித்தல் இங்கு வெகுண்ட நிலையை 
யுணர்த்தியது . இது காறும் இலக்குவனாலும் அனுமனாலும் அரக்கர் 
படை அழுவதைக் கண்டு வியந்து கொண்டு இருந்தான் இராவணன் 
ஆதலின் இவ்வாறு கூறினான் . 

( 14 ) 


இராவணன் சுடுகணை விடுதல் 


* 9685 


ஊதை போல்வன வுருமுறழ் 

திறலன வுருவிப் 
பூத லங்களைப் பிளப்பன 

வண்டத்தைப் பொதுப்ப 
மாதி ரங்களை யளப்பன 

மாற்றருங் கூற்றின் 
தூது போல்வன சுடுகணை 

முறை முறை துரந்தான் . 


ஊதை போல்வன , உரும் உறழ் 

திறலன , உருவிப் 
பூதலங்களைப் பிளப்பன , 

அண்டத்தைப் பொதுப்ப , 


வேலேற்ற படலம் 


623 


மாதிரங்களை அளப்பன , 

மாற்றருங் கூற்றின் 
தூது போல்வன , சுடுகணை 

முறைமுறை துரந்தான் . 


பொ : - ( கொதித் தெழுந்த இராவணன் ) காற்றைப் போல் 
விரைந்து செல்வனவும் இடியைப் போன்று அழிக்கும் வலிமை பெற் 
றனவும் , மலைகளை ஊடுருவிப் பிளப்பனவும் , அண்டத்தைத் துளைப் 
பனவும் திசைகளை அளப்பனவும் மாற்றுதற்கு இயலாத கூற்றுவனின் 
தூது போல்வனவும் ஆன சுடுகின்ற அம்புகளை முறை முறை ( பகைவர் 
மேல் ) செலுத்தினான் . 


கு : - ஊதை - காற்று . பூதரம் - மலை . பொதுத்தல் - துளைத்தல் . 
திசையுள்ள அளவும் செல்ல வல்லன என்பார் மாதிரங்களை அளப்பன 
என்றார் . கூற்றுவன் உயிர் கொல்ல வருவதை யாராலும் தடுக்க இய 
லாது என்பார் மாற்றருங் கூற்றம் என்றார் . மாற்றருங் கூற்றம் 
சாற்றிய பெருமையும் ( தொல் - பொருள் - புறத் -79 ) என்றார் தொல் 
காப்பியனாரும் . இராவணன் விடும் சுடுகணை ஒவ்வொன்றும் பகை 
வரைக் கொல்லுதல் தப்பாது என்ற கருத்தால் கூற்றின் தூது 
போல்வன சுடுகணை என்றார் . 

( 15 ) 


வானர சேனை இரிந்தோடுதல் 


9686 


ஆளி போன்றுள னெதிர்ந்த போ 

தமர்க்களத் தடைந்த 
ஞாளி போன்றுள தென்பதென் 

னள்ளிருளடைந்த 
காளி போன்றன னிராவணன் 

வெள்ளிடைக் கலந்த 
பூளை போன்றதப் பொருசினத் 

தரிகடம் புணரி . 


ஆளி போன்றுளன் , எதிர்த்த போது , 

அமர்க்களத்து அடைந்த 
ஞானி போன்று உளது என்பது என் ? 

நள் இருள் அடைந்த 


யுத்த காண்டம் 


காளி போன் றனன் இராவணன் 

வெள்ளிடைக் கலந்த 
பூளை போன்றது , அப்பொரு சினத்து 

அரிகள் தம் புணரி . 


பொ : - ( இராவணன் ) எதிர்த்த போது சிங்கம் போன்று விளம் 
கிஞன் ; போர்க் களத்தில் எதிரே வந்தடைந்த ( வானரப் படையாகிய 
கடல் ) நாயைப் போன்றிருந்தது , என்று கூறுவதில் என்ன பயன் ? 
செறிந்த :இருட்டில் தோன்றிய காற்றுப் போன்றனன் இராவணன் , 
அந்தப் போர் செய்தற்குரிய கோபத்தையுடைய வானரர்களின் 
சேனைக் கடல் , வெற்றிடத்தில் பொருந்தி பூளைப் பூப் போன்றது 
( என்று கூறுவதே பொருத்தமாகும் ) . 


கு : - ஆளி - சிங்கம் . ஞாளி- நாய் . காளி - காற்று . 

களம் 
உடையது காவி , காளம் - கருமை . கருமை நிறமுடைய காற்றும் 
காளியென்ற பெயர்க்கு உரியதாயிற்று . ஐம்பூதங்களின் நிறங்களைச் 
சொல்ல வந்த திருவதிகை - மனவாசகங் கடந்தார் ‘ வன்கால் கருமை 
( உண்மை விளக்கம் -5 ) என்று கூறியுள்ளது காணலாம் . ஆளிக்கு - 
முன் ஞாளி வலிகெடுதல் போலப் பூளைப்பூ வலிமையின்றி அலைவதற் 
குக் காரணமாயிருப்பது காற்றே யாதல் தெளிவு . இராவணன் முன் 
வலிகெட்டு ஓடும் வானரர்களுக்குக் காற்றின் முன் வலிமையிழந்து 
ஓடும் பூளைப் பூவினை உவமை கூறினார் . ஆனையா வுனக் கமைந்தன 
மாருத மறைந்த பூளையாயின கண்டனை ( முதற் போர் -256 ) என 
முன்னும் இத்தகைய உவமையைக் கையாண்டிருத்தல் காணலாம் . 
காற்றிடைப் பூளை கரந்தென வரந்தையுறக் கடலரக்கா தஞ்சேனை 
( பெரிய திருமொழி - 4-10.6 ) என்பதும் இங்கு நினையலாம் . காளி 
என்பதற்குத் துர்க்கை யென்று பொருள் கொள்ளின் பூளைப்பூவைதி 
தாழ்த்தும் உயர்வு துர்க்கையின்பால் இருத்தல் வேண்டும் . அத் 
தன்மை காற்றிற்கே பொருந்தியிருத்தலின் மேலதே பொருளாதல் 
தெளிவு . காற்று வலிமை பெறுதற்குரிய காலம் நள்ளிரவே யாகலின் 
நள்ளிருளடைந்த காளி எனச் சிறப்பித்தார் . பூளைப்பூ மிக எளிமைப் 
பட்டு ஓடுதற்குரிய இடம் , தடையொன்றும் இடையில் இல்லாத 
வெற்றிடமே யாதலின் வெள்ளிடை கலந்த பூளை எனச் சிறப்பித்தார் . 
இதனால் இராவணனைக் கண்டவுடன் வானரர் தோற்றோடிய தன்மை 
புலப்படுத்தியவாறு . கருநிறமுடைமை பற்றியே துர்க்கையும் காளி 
எனப்பட்டாள் என்பதும் நினைக . காலி என்னும் தெலுங்குச் சொல் 
காற்றைக் குறிக்கும் ; ஆச் செங்லே திசைச் சொல்லாய் இங்கு விகாரப் 
பட்டு வந்தது எனலும் ஆம் . 


( 16 ) 


வேலேற்ற படலம் 


625 


இலக்குவன் இராவணனை எதிர்த்தல் 


9687 


இரியல் போகின்ற சேனையை 

யிலக்குவன் விலக்கி 
அரிக ளஞ்சன்மின் னஞ்சன்மி 

னென்றருள் வழங்கித் 
திரியு மாருதி தோளெனுந் 

தேர்மிசைச் சென்றான் 
எரியும் வெஞ்சினத் திராவண 

னெதிர்புகுந் தேற்றான் . 


இரியல் போகின்ற சேனை யை இலக்குவன் விலக்கி 
‘ அரிகள் ! அஞ்சன்மின் , அஞ்சன்மின் என்று அருள் வழங்கி , 
திரியும் மாருதி தோள் எனும் தேர்மிசைச் சென்றான் ; 
எரியும் வெஞ்சினத்து இராவணன் எதிர்புகுந்து ஏற்றான் .. 


பொ :- தோற்று ஓடுகின்ற வானர 

சேனையை 

இலக்குவன் 
"தடுத்து, "வானரர்களே ! அஞ்சாதீர்கள் , அஞ்சாதீர்கள் என்று அருள் 
மொழி வழங்கிக் கொண்டு , திரிகின்ற அனுமானின் தோள் என்கின்ற 
தேர்மேல் ஏறிச் சென்று , எரிகின்ற கடுங்கோபத்தினையுடைய இராவ் 
ணன் எதிரில் புகுந்து எதிர்த்தான் . 


கு : - இரியல் போதல் - தோற்று ஓடுதல் . அருள் என்றது அரு 
ளால் கூறும் சொல்லினை ; ஆகுபெயர் . ஏற்றான் - எதிர்த்தான் . இலக்கு 
வனே இராவணன் எதிர்புகுந்து எதிர்த்தான் என்க . வானரர்கள் அஞ்சி 
ஓடுமாறு பொருதான் இராவணன் ஆகலின் , அவனை இலக்குவன் எதிர் 
சென்று எதிர்க்க வேண்டியவனானான் . 

( 17 ) 


இராவணன் விட்ட அம்புகளை இலக்குவன் விலக்குதல் 


9688 


ஏற்றுக் கோடலு மிராவண 

னெரிமுகப் பகழி 
நூற்றுக் கோடியின் மேற்செலச் 

சிலைகொடு நூக்கக் 


40 


626 


யுத்த காண்டம் 


காற்றுக் கோடிய பஞ்செனத் 

திசைதொறுங் கரக்க 
வேற்றுக் கோல்கொடு விலக்கின 

னிலக்குவன் விசையால் . 


ஏற்றுக் கோடலும் , இராவணன் எரிமுகப் பகழி 
நூற்றுக் கோடியின் மேல் செலச் சிலைகொடு நூக்க , 
காற்றுக்கு ஓடிய பஞ்சு எனத் திசைதொறும் கரக்க , 
வேற்றுக் கோல்கொடு விலக்கினன் , இலக்குவன் விசையால் . 


பொ : - ( அவ்வாறு இலக்குவன் எதிர்புகுந்து ) எதிர்த்த அளவில் , 
இராவணன் நெருப்பை முகத்திலே கொண்ட அம்புகளை நா 
கோடிக்கு மேலாக அவ்விலக்குவன் மேல் செல்லுமாறு 

வில்லைக் 
கொண்டு எய்ய , அவ்வம்புகள் யாவும் காற்றுக்கு ஆற்றாது ஓடிய பஞ்சு 
போலத் திசைகள் தோறும் சென்று மறையுமாறு , இலக்குவன் , அவற் 
றிற்கு மாறான அம்புகளைக் கொண்டு விசையோடு விலக்கினான் . 


த- நெருப்பைக் கக்கும் அம்புகள் என்பார் , எரிமுகப்பகழி என் 
றார் . நூற்றுக்கோடியின் மேல் என்றது இராவணன் விட்ட அம்பு 
களின் மிகுதியுணர்த்தி நின்றது . நூக்குதல் - தள்ளுதல் . எய்ய என் 
னாது நூக்க என்றமையால் இராவணன் அம்புகளை விட்ட விரைவு 
புலப்படுத்தியவாறு . இலக்குவன் விட்ட அம்புகள் காற்றுப் போன்றன; 
இராவணன் எய்த அம்புகள் பஞ்சு போன்று பறந்து கரந்தன என்க . 
வேற்றுக்கோல் என்றது , இராவணன் எய்த அம்புகளுக்கு மாறான 
அம்புகளை . 


இருவரும் மாறி மாறி அம்பு எய்தல் 


9689 


விலக்கி னான்றடந் தோளினு 

மார்பினும் விசிகம் 
உலக்க வுய்த்தன னிராவண 

னைந்தொடைந் துருவக் 
கலக்க முற்றில னிளவலு 

முள்ளத்திற் கனன்றான் 
அலக்க ணெய்துவித் தானட 

லரக்கனை யம்பால் . 


வேலேற்ற படலம் 


627 


விலக்கினான் தடந்தோளினும் மார்பினும் , விகிகம் , 
உலக்க உய்த்தனன் , இராவணன் , ஐந்தொடு ஐந்து ! உருவக் 
கலக்கம் உற்றிலன் இளவலும் , உள்ளத்தில் கனன்றான் , 
அலக்கண் எய்து வித்தான் , அடல் அரக்கனை , அம்பால் . 


பொ : - அவ்வாறு விலக்கினவனாகிய இலக்குவனது பெரிய தோளி 
லும் மார்பிலும் இராவணன் பத்து அம்புகளை அவன் வலிமை குறையு 
மாறு விடுத்தான் ; அவ்வாறு தன்னுடம்பில் அவ்வம்புகள் ஊடுருவிச் 
செல்லவும் கலக்கம் அடையாத இலக்குவனும் வெகுண்டு , வலிமை 
மிக்க இராவணனைத் தன் அம்பினால் துன்பம் அடையச் செய்தான் . 


கு : - ஐந்தொடைந்து விசிகம் உய்த்தனன் என இயையும் . விலக் 
கினான் என்றது , வினையாலணையும் பெயர் . உலத்தல் - வலிமை குறை 
தல் . தன் தோளிலும் மார்பிலும் இராவணன் விட்ட பத்து அம்புகள் 
உருவிச் சென்றபோதும் அதுபற்றி இலக்குவன் கலக்க முற்றிலனாய்த் 
தன் அம்பால் அவ்விராவணனை அலக்கண் செய்தான் என இலக்குவ 
னது நோன்மை புலப்படுத்தியவாறு . கனன்றானாய் அரக்கனை அலக் 
கண் எய்துவித்தான் எனமுற்றெச்சமாக்கி முடிக்க . கலக்கம் உற்றிலன் 
இளவலும் என்புழி உற்றிலன் என்ற குறிப்பு முற்றுப் பெயரெச்சம் 
ஆயது . உற்றிலனாகிய இளவல் என்க . 

( 19 ) 


இலக்குவனை அம்பினால் வெல்ல இயலாது என 

இராவணன் எண்ணுதல் 


9690 


காக்க லாகலாக் கடுப்பினிற் 

றொடுப்பன கணைகள் 
நூக்கி னான்கணை நுறுக்கினா 

னரக்கனு நூழில் 
ஆக்கும் வெஞ்சமத் தரிதிவன் 

றனைவெல்வ தம்பால் 
நீக்கி யென்னினிச் செய்வதென் 

றிராவண னினைந்தான் . 


காக்கல் ஆகலாக் கடுப்பினில் 

தொடுப்பன கணைகள் 
நூக்கினான் ; சணை நுறுக்கினான் , 

அரக்கலும் , நூழில் 


628 


யுத்த காண்டம் 


ஆக்கும் வெஞ்சமத்து அரிது இவன்தனை 

வேல்வது ! அம்பால் 
நீக்கி , என் இனிச் செய்வது ? என்று 

இராவணன் நினைத்தான் . 


பொ- தடுத்தற்கு இயலாத விரைவொடு தொடுத்தற்குரிய 
அம்புகளை ( இலக்குவன் ) செலுத்தினான் ; அந்த அம்புகளை நுறுங்கச் 
செய்தவனாகிய இராவணனும் , * பகைவரைக் கொன்று குவித்தற்குரிய 
போர்க்களத்தில் அம்பினால் இவனை வெல்வது அரிது : அம்பினால் 
பொருவதை விடுத்து இனி என் செய்வது ? " என்று இராவணன் 
சிந்திக்கலாஞன் . 


கு : - நுறுக்கினானாகிய அரக்கனும் என இருபெயரொட்டு ஆக்குக . 
நுறுக்குதல் - பொடியாக்குதல் . நூழில் - கொன்று குவித்தல் . வெஞ் 
சமத்து இவன்நனை அம்பால் வெல்வது அரிது என இயையும் . 
‘ அம்பால் பொருவது நீக்கி என் இனிச் செய்வது ? என இடைநிலை 
விளக்காய் நின்ற அம்பால் என்பதைப் பின்னும் இயைத்துப் 
பொருவது என்ற ஒரு சொல்லைச் சொல்லெச்சமாக வருவித்து முடிக்க . 
இராவணன் இவ்வாறு சிந்தித்துப் பின் மோகப்படையை விட முடிவு 
செய்தல் காணலாம் . 

( 20 ) 


இராவணன் சிந்தனை 


9691 


கடவுண் மாப்படை தொடுக்கின்மற் 

றவைமுற்றுங் கடக்க 
விடவு மாற்றவும் வல்லனெல் 

லாரையும் வெல்லும் 
தடவு மாற்றலைக் கூற்றையுந் 

தமையனைப் போலச் 
சுடவு மாற்று மெவ் வுலகையு 

மெவனுக்குந் தோலான் . 


கடவுள் மாப்படை தொடுக்கின் மற்றும் 

அவை முற்றும் கடக்க 
விடவும் ஆற்றவும் வல்லன் 

எல்லாரையும் வெல்லும் , 


வேலேற்ற படலம் 


629 


தடவும் ஆற்றலைக் கூற்றையும் ; 

தமையனைப் போலச் 
சுடவும் ஆற்றும் எவ்வுலகையும் ; 

எவனுக்கும் தோலான் . 


பொ : - பெரிய தெய்வக் கணைகளைத் தொடுத்தால் அவை முழு 
வதையும் வெல்லுமாறு அவற்றிற்கு மாறான அம்புகளை விடவும் , 
((( அவை தாக்கியபோது ) தாங்கிக் கொள்ளவும் இவன் வல்லவன் ; 
எல்லாரையும் வெல்கின்ற கூற்றுவனையும் வலிமையை ஆராய்வான் ; 
தன் அண்ணனைப் போல எல்லா வுலகங்களையும் சுடுதலும் செய்வான் ; 
யார்க்கும் தோற்கமாட்டான் . 


கு : 

கடவுள் மாப்படை என்றது அயன்கணை , நாரணன்கணை 
என்றாற்போல்வனவற்றை . அவைமுற்றும் கடக்க மாறான கணைவிடவும் 
என வேண்டுஞ் சொல் வருவிக்க . எல்லாரையும் வெல்லும் -கூற்றையும் 
ஆற்றலைத் தடவும் என மாறிக் கூட்டுக . தடவுதல் இங்கு , சோதித்தலை 
உணர்த்தியது . கூற்றுவன் ஆற்றல் எத்தகையது என அவனோடு 
பொருது காண்பதற்கு உரியவன் என்றவாறு . கூற்றின் வலிமை 
புலப்பட எல்லாரையும் வெல்லும் கூற்று எனச் சிறப்பித்தான் . ( 21 ) 


மோகப்படை தொடுக்க முடிவு செய்தல் 


9692 


மோக மொன்றுண்டு முதல்வன் 

வகுத்தது முன்னாள் 
ஆக மற்றது கொற்றமிங் 

கிவன்றனை யழிப்ப 
தேக முற்றிய விஞ்சையை 

யிவன் வயின் . ஏவிக் 
காக முற்றுழல் களத்தினிற் 

கிடத்து வென் கடிதின் . 


மோகம் ஒன்று உண்டு , மூதலவன் 

வகுத்தது . முன்னாள் 
ஆகம் அற்றது ; கொற்றம் இங்கு 

வன்தனை அழிப்பது ; 


1 


630 


யுத்த காண்டம் 


ஏகம் முற்றிய விஞ்சையை 

இவன்வயின் ஏவிக் 
காகம் உற்று உழல் களத்தினில் 

கிடத்துவென் கடிதின் . 


பொ ! - மோகம் என்பது ஒன்று உண்டு . அது முன்னாளில் முதற் 
கடவுள் இயற்றியது ; ( அது கண்ணால் காணக்கூடிய ) வடிவம் அற்றது ; 
இங்குள்ள இவ் விலக்குவனைக் கொற்றம் அழிக்கவல்லது ; தனித்தன்மை 
நிரம்பிய அந்த விஞ்சையை இவனிடத்தில் செலுத்திக் காகங்கள் 
பிணம் தின்ன வந்து திரிகின்ற களத்தில் , விரைவில் வீழ்ந்து கிடக்கச் 
செய்வேன் . 


மோகம் , என்பது வடிவ மின்றிச் செல்லும் மந்திரசத்தி :. 
இதை விளக்கவே ஏகம் முற்றிய விஞ்சையை என்கின்றான் . மோகத் 
திற்கு ஒப்பானது பிறிதொன்று இல்லாமையால் ஏகம் முற்றிய 
விஞ்சை எனப்பட்டது . கண்ணுக்குத் தெரியும் எத்தகைய தெய்வ 
வெம் படைகட்கும் மாறான கணைகளைத் தெரிந்து விடும் ஆற்றலுடைய 
இலக்குவன் கண்ணுக்குத் தெரியாத இம்மோகத்திற்கு மாறான கனை 
தொடுக்கவியலாது களத்தில் வீழ்வது உறுதி என்ற கருத்தால் , 
விஞ்சையை இவன்வயின் ஏவிக் களத்தினிற் கிடத்துவன் கடிதின் 
என்ருன் . இச் செய்யுள் இராவணன் தன் நெஞ்சிற்குள் சொல்லிக் 
கொண்டது . அரிதிவன் தனை வெல்வது அம்பால் என முன்கூறிய 
இராவணன் , இங்கு வடிவமற்ற மந்திர ஆற்றலை ஏவுவதே வெல்வதற்கு 
ஏற்ற வழி என முடிவு செய்தான் என்க . அதன் தெய்வ ஆற்றல் புலப் 
பட முதலவன் வகுத்தது எனவும் , அதன் அருவநிலை புலப்பட , ஆக 
மற்றது எனவும் , அதன் ஆற்றல் புலப்பட , கொற்றமிங் கிவன் தனை 
யழிப்பது எனவும் கூறினான் . 

( 22 ) 


மோகன விஞ்சையை இராவணன் அனுப்ப இலக்குவன் 

நாரணன் படையால் அதனை அழித்தல் 


9693 


என்ப துன்னியவ் விஞ்சையை 

மனத்திடை யெண்ணி 
முன்பன் மேல்வரத் துரந்தன 

னதுகண்டு முடுகி 


வேலேற்ற படலம் 


631 


அன்பின் வீடண னாழியான் 

படையினி னறுத்தி 
என்ப தோதின னிலக்குவ 

னதுதொடுத் தெய்தான் . 


என்பது உன்னி , அவ் விஞ்சையை 

மனத்திடை எண்ணி , 
முன்பன் மேல் வரத் துரந்தனன் , 

அதுகண்டு முடுகி , 
அன்பின் வீடணன், ஆழியான் 

படையினின் அறுத்தி ! 
என்பது ஓதினன் ; இலக்குவன் 

அது தொடுத்து எய்தான் . 


பொ : - என்பது நினைந்து , இராவணன் அந்த மோகன விஞ்சையை 
மனத்தில் எண்ணி , வலியவனாகிய இலக்குவன்மேற் செல்லவிடுத்தான் ; 
அன்பினையுடைய வீடணன் 

அதையுணர்ந்து விரைந்து சென்று , 
சக்கரப்படையையுடைய நாரணனது கணையால் இதனை அறுப்பாயாக 
என்பதைச் சொன்னான் ; இலக்குவன் அந்த நாரணன் கணையைத் 
தொடுத்து விடுத்தான் . 


கு- • அவ் விஞ்சையை மனத்திடை எண்ணித் 

துரந்தனன் 
என்றதால் அம்மோகன மந்திரத்தை மனத்தில் நினைத்து அவன் 
மேல் சென்று அழிக்குமாறு நினைப்பாற்றலினால் செலுத்தினான் 
என்பதும் வில்லில் தொடுத்து விடவில்லை என்பதும் புலனாகும் . 
முன்பன் - வலியவன் . துரத்தல்- செலுத்துதல் . முடுகி ஓதினன் என 
இயையும் . இராவணன் மனத்தால் விடுத்தது மோகனத்தையே 
என்பதை இலக்குவன் அறியான் ஆகலின் , பழகியறிந்த வீடணன் 
இலக்குவன்பால் விரைந்து சென்று இதைச் சொல்லலானான் . ( 23 ) 


வீடணன் சொற்படி இலக்குவன் மோகத்தை நீக்கியது கண்டு 

இராவணன் வீடணன் மேல் சினங் கொள்ளுதல் 


9694 


வீடணன் சொல் விண்டுவின் 

படைக்கலம் விட்டான் 
மூடு வெஞ்சின மோகத்தை 

நீக்கலு முனிந்தான் 


யுத்த காண்டம் 


மாடு நின்றவ னுபாயங்கண் 

மதித்திட வந்த 
கேடு நந்தமக் கென்பது 

மனங்கொண்டு கிளர்ந்தான் . 


வீடணன் சொல , விண்டுவின் 

படைக் கலம் விட்டான் , 
மூடு வெஞ்சின மோகத்தை 

நீக்கலும் , முனிந்தான் , 
மாடு நின்றவன் உபாயங்கள் 

மதித்திட , வந்த 
கேடு நம் தமக்கு என்பது 

மனம் கொண்டு கிளர்ந்தான் . 


பொ ! - வீடணன் சொல்ல , அவன் சொல்லின்படி நாரணனது 
கணையை விட்டு , தன்னை மூடிக் கொண்டு மயக்க வந்த கொடிய சினத் 
தயுடைய மோகத்தை இலக்குவன் நீக்குதலும் , இராவணன் 
வெகுண்டு , பக்கத்தில் நின்ற வீடணன் ( நாம் விடும் படைகளைத் 
தடுக்கும் ) உபாயங்களைக் கருதிச் சொல்வதாலேயே நமக்குக் கேடுகள் 
பல வந்தன என்று உள 

ளங்கொண்டு கிளர்ச்சி கொண்டாள் . 


த ! - விட்டானாய் நீக்கலும் எனவும் , முனிந்தானாய்க் கிளர் 
தான் எனவும் முற்றெச்சமாக்கி முடிக்க . மூடுமோகம் , வெஞ்சின 
மோகம் எனத் தனித்தனி இயையும் . மோகனம் என்பது ஒருவகை 
விஞ்சையாகலின் அதனை நெஞ்சில் நினைத்து அனுப்பிய அளவில் 
எதிர்த்தவர். அறிவு மயங்கி விழுந்து விடுவர் . இராவணன் அனுப்பிய 
மோகன விஞ்சை தன்னை மூடிக் கொண்டு மயக்கத் தொடங்கும் 
போதே நாரணனது கணையால் இலக்குவன் நீக்கி விட்டான் என்பதும் 
அந்த மோகனம் ஒன்றினால் அல்லது இலக்குவனை வெல்ல வியலாது , 
என்று நினைந்து விட்ட இராவணன் , அதைத் தடுக்க உபாயம் சொல் 
லிய வீடணன் மேல் வெகுண்டு கிளர்ந்தான் என்பதும் கூறிய 
வாறு . 

( 24 ) 


வீடணனை வேலால் கொல்லக் கருதுதல் 


9695 


மயன் கொடுத்தது மகளொடு 

வயங்கனல் வேள்வி 
அயன் படைத்துள தாழியுங் 

குலிசமு மனைய 


வேலேற்ற படலம் 


633 


துயர்ந்த கொற்றமு மூழியுங் 

கடந்துள துருவிச் 
சயந்தனைப்பொருந் தம்பியை 

யுயிர்கொளச் சமைந்தான் . 


மயன் கொடுத்தது , மகளொடு , 

வயங்கு அனல் வேள்வி ; 
அயன் படைத்துளது ; ஆழியும் 

குலிசமும் அனையது : 
உயர்ந்த கொற்றமும் ஊழியும் 

கடந்துளது உருவிச் 
சயம்தனைப் பொரும் தம்பியை , 

உயிர் கொளச் சமைந்தான் . 


பொ . விளங்குகின்ற அனல் மூட்டிச் செய்கின்ற வேள்வித் தீ 
முன்னர் , மயன் , தன் மகள் மண்டோதரியோடு கொடுத்ததும் , 
பிரமனால் படைக்கப் பட்டதும் , சக்கரப் படையையும் வச்சிரப் படை 
யையும் ஒத்ததும் , உயர்ந்த வெற்றி கொடுப்பதிலும் ஊழிக் காலத்தை 
4 ம் கடந்துளதும் ஆகிய வேலினை உருவி , வெற்றியைப் பொருந்திய 
தம்பி வீடணனை உயிர் கொள்வதற்கு ஒருப்பட்டான் . 


கு : - மண்டோதரியை இராவணனுக்கு வேள்வித் தீ முன் மயன் 
கொடுத்தபோது இந்த வேலினை மணப் பரிசாகக் கொடுத்தான் என்க . 
மயனால் மணப்பரிசாகக் கொடுக்கப்பட்டதும் அயனால் படைக்கப் 
பட்டதும் , திருமாலின் சக்கரப் படையையும் இந்திரன் குலிச் வேலை 
யும் ஒத்து விளங்குவதும் ஊழி காலமாகக் கொற்றம் கொடுத்து 
வருவதும் கூறியது , வேலின் பெருமை புலப்பட வேண்டி . உருவுதல் 
என்றது , வேலினை உறையினின்றும் உருவு தலை யுணர்த்தியது . தம்பி 
-யின் உயிர் கொளத் துணிவதில் உள்ள கலக்கத்தைப் புலப்படுத்த , 
உயிர் கொளச் சமைந்தான் என்றார் . சமைதல் - ஒருப்படுதல் ; 
துணிதல் . 

( 25 ) 


இராவணன் வீடணன் மேல் வேலை வீசுதல் 


9696 


விட்ட போதினி லொருவனை 

வீட்டியே மீளும் 
பட்ட போதவ னான்முக 

னாயினும் படுக்கும் 


634 


யுத்த காண்டம் 


வட்ட வேலது வலங்கொண்டு 

வணங்கினன் வாங்கி 
எட்ட நிற்கிலாத் தம்பிமேல் 

வல்விசைத் தெறிந்தான் . 


விட்ட போதினில் ஒருவனை 

வீட்டியே மீளும் , 
பட்ட போது அவன் நான்முகன் 

ஆயினும் படுக்கும் , 
வட்ட வேல் அது வலம் கொடு 

வணங்கினன் வாங்கி , 
எட்ட நிற்கிலாத் தம்பிமேல் 

வல்விசைத்து எறிந்தான் . 


பொ ! - விட்ட போது ஒருவனை வீழ்த்தி விட்டே மீளும் தன்மை 
பதும் , மேல் பட்ட போது அவன் பிரமனே ஆயினும் கொல்லும் 
தன்மையதும் ஆகிய திருத்தமான வேலினை வலங் கொண்டு வணங்கி 
வாங்கித் தொலைவில் நிற்காத ( இலக்குவனுக்கு அண்மையில் நிற்கின்ற , 
தம்பி வீடணன் மேல் மிக்க வேகத்துடன் எறிந்தான் . 


கு- விட்டபின் விடப்பட்டவனைக் கொன்றன்றி மீளாத வேல் 
என்றது குறிதப்பாதது என்னும் கருத்தினது . பிரமாத்திரமும் இத்தகை 
யதே என்பதை “ உந்தின பின் கொலை ஒழிவில் உண்மையும் தந்தனை ” 
( பிரமாத்திரப் -108 ) என அவ்வயன் கணையே கூறுவதால் அறியலாம் . 
எதிர்த்தவரின் சிறுமை பெருமை கருதாது பிரமனேயாயினும் கொல் 
லும் தன்மையுடைய வேல் என்றது அவ் வேலின் ஆற்றல் மிகுதி 
புலப்படுத்தியவாறு . வேலின் தெய்வத்தன்மை நினைந்து அதனை 
வலங்கொண்டு வணங்கி வாங்கினான் இராவணன் என்க . இலக்குவ 
னோடு போர் செய்து கொண்டிருந்த இராவணன் , தன்மேல் வேலினை 
எறிதற்கு ஏற்ற நிலையில் இலக்குவனுக்கு அருகில் நிற்கின்ற தம்பி என் 
பார் , எட்ட நிற்கிலாத் தம்பி என்றார் . வட்டம் - திருத்தம் . இனிக் 
கேடகத்தோடு தாங்குதற்குரிய வேல் என்பார் , வட்ட வேல் 
என்றார் ; எனலும் ஆம் . ஐயிருவட்டமொடு எஃகு 

வலந்திரிப்ப 
(திருமுருகாற்றுப் - 111 ) என்புழி நச்சினார்க்கினியர் , ஐ இரு வட்டம் - 
வியப்பையும் கருமையையும் உடைய பரிசை எனப் பொருள் வரைந்த 
திருத்தல் நினையலாம் . 

( 26 ) 


வேலேற்ற படலம் 


635 


வேல் வருவது கண்டு அஞ்சிய வீடணனை அஞ்சல் என்று கூறி 

இலக்குவன் அவ்விடத்து வந்து நிற்றல் 


9697 


எறிந்த காலையில் வீடண 

னதனிலை யெல்லாம் 
அறிந்த சிந்தை யனையவீ 

தென்னுயு ரழிக்கும் 
பிறிந்து செய்யலாம் பொருளிலை 

யென்றலும் பெரியோன் 
அறிந்து போக்குவ லஞ்சனீ 

யென்றிடை யணைந்தான் . 


-| 


எறிந்த காலையில் , வீடணன் 

அதன் நிலை எல்லாம் 
அறிந்த சிந்தையன் , ஐய ! ஈது 

என் உயிர் அழிக்கும் : 
பிறிந்து செய்யல் ஆம் பொருள் இலை 

என்றதும் , பெரியோன் ; 
அறிந்து போக்குவல் ; அஞ்சல் நி ! 

என்று இடை அணைந்தான் . 


பொ : - இராவணன் வேலினை எறிந்தபோது , அவ் வேலின் 
தன்மை முழுவதையும் அறித்த சிந்தையனாகிய வீடணன் , ஐயனே ! 
இந்த வேல் என் உயிரை வாங்கும் ! செய்தற்குரிய உபாயம் வேறு 
இல்லை என்று கூறினவுடன் , பெருமையுடைய இலக்குவன் , இதைப் 
போக்கும் திறம் அறிந்து யான் போக்குகின்றேன் ; நீ அஞ்சாதே 
என்று கூறி அவ் வீடணன் நின்றவிடத்தில் வந்து நின்றான் , 


கு : - பிறிது என்பது , எதுகை நோக்கிப் ‘ பிறிந்து என விரித்தல் 
விகாரம் பெற்று நின்றது . இனி, பிறிந்து 

னி , பிறிந்து என்னும் செய்து என 
எச்சத்தைச் செயவென்னெச்சமாக்கி இவ் வேலினால் வரும் தீங்கி 
னின்றும் பிரிய - தப்ப எனப் பொருள் கூறலும் ஆம் . பொருள் 
என்றது , இங்கு உபாயத்தை . பெரியோன் என்றது , பெருமையுடைய 
இலக்குவனை . இடை அணைந்தான் என்றது வீடணனிருந்த இடத்திற் 
கும் வேல்வரும் வழிக்கும் இடையில் நின்றான் என்றவாறு . அஞ்சிய 
வீடணனை அஞ்சல் எனக் கூறிய இலக்குவன் செய்யத்தக்கதும் அதுவே 
யாதல் நினையலாம் . 


( 27 ) 


* 636 


யுத்த காண்டம் 


இலக்குவன் விட்ட அம்புகளால் அவ்வேல் சிதையாது வருதல் 


9698 


எய்த வாளியு மேவின 

படைக்கலம் யாவும் 
செய்த மாதவத் தொருவனைச் 

சிறுதொழிற் றீயோன் 
வய்த வையினி லொழிந்தன 

வீடணன் மாண்டான் 
உய்த லில்லையென் றும்பருந் 

தம்மன முலைந்தார் . 


எய்த வாளியும் ஏவின 

படைக்கலம் யாவும் , 
செய்த மாதவத்து ஒருவனைச் 

சிறு தொழில் தீயோன் 
வய்த வையினில் ஒழிந்தன ; 

வீடணன் மாண்டான் ; 
உய்தல் இல்லை என்று உம்பரும் 

தம் மனம் உலைந்தார் . 


பொ : - ( இலக்குவன் அவ் வேலினை முறிக்க ) எய்த அம்புகளும் 
ஏவிய படைக் கலங்களும் எல்லாம் , செய்த பெருந்தவம் உடைய 
ஒருவனைச் சிறு தொழில் செய்யும் தீயோன் ஒருவன் சபித்த சாபம் 
பலிக்காததுபோலப் பயன் அளிக்காது போயின ; தேவர்களும் 
வீடணன் மாண்டான் ; இனி உய்வு இல்லை என்று தம்மனம் அழிந் 
தார்கள் . 


கு : - மயனால் கொடுக்கப் பட்டதும் அயனால் படைக்கப்பட்ட 
தும் ஆகிய இராவணன் வேலினை ஒன்றும் செய்ய இயலாது போன 
இலக்குவன் படைக் கலங்களின் இயல்பை விளக்க “ செய்த மாதவத்து 
ஒருவனைச் சிறுதொழில் தீயோன் வய்த வையினில் ஒழிந்தன ” என 
உவமை கூறினார் . 


முனிவர் அருளிக் கூறினும் வெகுண்டு கூறினும் அச்சொல் அவ்வப் 
பயன்களைத் தருதல் போலச் சிறுதொழில் தீயோன் சொல் பயன் 
தாராது : அதற்கு மேலும் , மாதவத் தொருவனைச் சிறுதொழில் 
தீயோன் வெகுண்டு கூறிய வசைச் சொல் அப் பெருந்தவத்தொரு 


வேலேற்ற படலம் 


637 


வற்கு எந்தத் தீங்கும் விளைக்காது ; அதுபோல இராவணன் விட்ட 
தெய்வத் தன்மை வாய்ந்த வேலினை , இலக்குவன் விட்ட படைக்கலங் 
கள் ஏதும் செய்ய இயலாமல் 

போயின என்றவாறு . மாதவத் 
தொருவன் போன்றது இராவணனது வேல் ; சிறுதொழில் தீயோன் 
வைத வைவு போன்றவை இலக்குவன் விட்ட படைக் கலங்கள் . 
உலத்தல் - அழிதல் . “ வீடணன் மாண்டான் என்றது துணிவுபற்றி 
எதிர்காலம் இறந்த காலமாயது . 


வய்த வைவின் மராமரம் ஏழ்துளை யெய்த எய்த வற்கெய்திய 
மாக்கதை ( தற்சிறப்புப் பாயிரம் - 5 ) என்பது இங்கு ஒப்பு நோக்கத் 
தகும் . உம்பர் மனம் அழிதற்குக் காரணம் அறத்திற்குத் துணையா 
விருந்த வீடணன்மேல் வைத்த அன்பேயாம் . 

( 28 ) 


இலக்குவன் அவ் வேலினைத் தம் மார்பில் ஏற்க எதிர்தல் 


9699 


தோற்பெ னென்னினும் புகழ் நிற்குந் 

தருமமுந் தொடரும் 
ஆர்ப்பர் நல்லவ ரடைக்கலம் 

புகுந்தவ னழியப் 
பார்ப்ப தென்னெடும் பழிவந்து 

தொடர்வதன் முன்னம் 
ஏற்பெ னென்றனி மார்பினென் 

றிலக்குவ னெதிர்ந்தான் . 


தோற்பென் என்னினும் , புகழ் நிற்கும் ; 

தருமமும் தொடரும் ; 
ஆர்ப்பா நல்லவர் ; அடைக்கலம் 

புகுந்தவன் அழியப் 
பார்ப்பது என் ? நெடும்பழி வந்து 

தொடர்வதன் முன்னம் , 
ஏற்பென் , என் தனி மார்பின் என்று , 

இலக்குவன் எதிர்ந்தான் . 


பொ ! - " வீடணனைக் காப்பதற்காக இவ் வேலை ஏற்று ) என் உயிர் 
தோற்பேனே ஆயினும் , ( அடைக்கலம் காத்த ) புகழ் நிற்கும் ! தரும 
மும் என்னுயிரைத் தொடர்ந்து வரும் ; நல்லவர்கள் மகிழ்ச்சியினால் 
ஆரவாரம் செய்வார்கள் ; அடைக்கலம் புகுந்த வீடணன் இறக்கப் 


1638 


யுத்த காண்டம் 


பார்த்துக் கொண்டிருப்பது எதற்கு ? (சிபியின் மரபில் வந்த இலக் 
குவன் அடைக்கலமாக வந்த வீடணனைக் காவாது விட்டான் என்ற ) 
நெடிய பழிவந்து தொடர்வதற்கு முன்னே , என் ஒப்பற்ற மார்பில் 
( இவ் வேலை ) ஏற்பேன் ! என்று இலக்குவன் ( தன் மார்பைக் காட்டிக் 
கொண்டு ) எதிர் நின்றான் . 


கு : - அடைக்கலம் அடைந்த வீடணன் உயிரைக் காத்தற்காக 
இலக்குவன் தன்னுயிரை விடுவானாயின் அச் செயல் பெரும் புகழ்க்குக் 
--காரணமாதலோடு அறப் பயனையும் தரும் ; நல்லோர் அவ்வறச் செய 
லைப் பாராட்டுவர் என்பது இலக்குவன் எண்ணம் . அவன் உயிர் 
காக்கத் தன்னுயிர் விடுவதால் வரும் புகழைவிட , அது செய்யாது 
இலக்குவன் தன்னுயிர் காத்து வாளா இருப்பின் , வரும் பழி பெரிது , 
என்ற கருத்தால் நெடும்பழி வந்து தொடர்வதன் முன்னம் என்றான் . 
இங்கு ஆர்ப்பர் நல்லவர் என்று இலக்குவன் நினைந்ததற்கேற்ப , 
இலக்குவன் வேலேற்று மாண்டு மருத்துமலையால் உயிர்பெற்ற பின் 
இராமன் , புறவொன்றின் பொருட்டா யாக்கை புண்ணுற வரித்த 
யுத்தேள் அறவனும் ஐய நின்னை நிகாக்கிலன் " ( 49 ) என்று பாராட்டு 
தல் காணலாம் . 

( 29 ) 


. 


வேலை ஏற்க வீடணன் , அங்கதன் , சுக்கிரீவன் , 

அனுமன் முந்துதல் 


19700 


இலக்கு வற்குமுன் வீடணன் 

புகுமிரு வரையும் 
விலக்கி யங்கதன் மேற்செலு 

மவனையும் விலக்கிக் 
கலக்கும் வானரக் காவல 

னனுமன்முன் கடுகும் 
அலக்க ணன்னதை யின்னதென் 

றுரைசெய லாமோ . 


இலக்குவற்கு முன் வீடணன் 

புகும் ; இருவரையும் 
விலக்கி , அங்கதன் மேற்செலும் ; 

அவனையும் விலக்கி , 


வேலேற்ற படலம் 


639 


கலக்கும் வானரக் காவலன் ; 

அனுமன் முன் கடுகும் ; 
அலக்கண் அன்னதை இன்னது என்று 

உரைசெயல் ஆமோ ? 


பொ ! - ( அவ் வேலினை ஏற்க ) இலக்குவனுக்கு முன் வீடணன் 
புகுவான் ; அவ் விருவரையும் விலக்கிவிட்டு அங்கதன் முன் புகுவான் ! 
அவ் வங்கதனையும் விலக்கிவிட்டு வானரர்க்கு மன்னனாகிய சுக்கிரீவன் 
முந்துவான் ! அவனுக்கும் முன்பு அனுமன் விரைந்து செல்வான் ; 
அந்தத் துன்பத்தை இன்னது என்று சொல்லுதல் கூடுமோ ? 


கு : - வானரக் காயலன் கலக்கும் என்க . கடுகுதல் - விரைதல் 
அலக்கண் - துன்பம் . வேலினை ஏற்றுக் கொள்ள ஒருவர்க்கொருவர் 
முந்தும் துன்பக் காட்சி சொல்லுந் தரத்தது அன்று என்பார் , 
அலக்கண் அன்னதை இன்னது என்று உரை செயலாமோ ? என்று 
கூறினார் . 

( 30 ) 


9701 


முன்னின் றாரெலாம் பின்னுறக் 

காலினு முடுகி 
நின்மின் யானிது விலக்குவெ 

னென்றுரை நேரா 
மின்னும் வேலினை விண்ணவர் 

கண்புடைத் திரங்கப் 
பொன்னின் மார்பிடை யேற்றனன் 

முதுகிடைப் போக . 


முன் நின்றார் எலாம் பின் உற , 

காலினும் முடுகி , 
நின்மின் ; யான் இது விலக்குவென் 

என்று உரை நேரா , 
மின்னும் வேலினை , விண்ணவர் 

கண்புடைத்து இரங்க , 
பொன்னின் மார்பிடை ஏற்றனன் , 

முதுகிடைப் போக . 


பொ ! - முன்னே நின்றவர்கள் எல்லாம் பின்னே நிற்கக் காற்றி 
னும் விரைந்து சென்று , ( நீங்கள் எல்லாம் ) நில்லுங்கள் ! இதனை 


வீடணன் சிங்க ஏறுபோன்ற சீற்றத்தையுடையவனாய் 
640 

யுத்த காண்டம் 
யானே விலக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே மின்னுகின்ற 
வேலினைத் தேவர்கள் எல்லாம் கண்மேல் மோதிக்கொண்டு இரங்கா 
நிற்கப் , பொன்னின் நிறமுடைய மார்பில் பட்டு , முதுகிடையே 
ஊடுருவிப் போகுமாறு ஏற்றான் இலக்குவன் . 

கு ! - கால் - காற்று . காற்றின் வேகத்தினும் மிக்க வேக 
முடையனாய் இலக்குவன் வீடணன் முதலியோர்க்கு முன் சென்று 
நின்று அவ்வேலினை முதுகிடைப் போகுமாறு மார்பிடை ஏற்றனன் 
என இயையும் . இராவணன் வேலினால் இலக்குவன் இறக்கும் துன்பக் 
காட்சியைக் காண நேர்ந்ததே என்று விண்ணவர் கண்கள் மேல் 
மோதிக்கொண்டு அழுதார்கள் என்க . 

( 31 ) 
வீடணன் சினந்தெழுந்து இராவணனது தேர்க் 

குதிரைகளையும் பாகனையும் தாக்குதல் 
9702 எங்கு நீங்குதி நீயென 

வீடண னெழுந்தான் 
சிங்க வேறன்ன சீற்றத்தா 

னிராவணன் றேரில் 
பொங்கு பாய்பரி சாரதி 

யொடும்படப் புடைத்தான் 
சங்க வானவர் தலையெடுத் 

திடநெடுந் தண்டால் . 
எங்கு நீங்குதி நீ ? என 
வீட 

டணன் எழுந்தான் , 
சிங்க ஏறு அன்ன சீற்றத்தன் 

இராவணன் தேரில் 
பொங்கு பாய்பரி சாரதி 

யொடும் படப் புடைத்தான் 
சங்க வானவர் தலை 

எடுத்திட , நெடுந் தண்டால் , 
பொ 
எழுந்து , நீ எங்குப் போகின்றாய் ? " 

என்று 

வினவிக்கொண்டே , 
இரா வண்னது தேரில் பூட்டியுள்ள , கிளர்ந்து பாய்ந்து செல்கின்ற , 


வேலேற்ற படலம் 


641 


குதிரைகளோடு , சாரதியும் இறந்து படுமாறு , கூட்டமான தேவர்கள் 
முன் துன்பத்தால் குனிந்த தலைகளைத் தூக்குமாறு , நெடிய தண்டினால் 
அடித்தான் . 


கு : - வீடணன் சீற்றத்தனாய் எழுந்து பாய்பரி சாரதியொடும்பட 
நெடுந்தண்டால் புடைத்தான் என முற்றெச்சமாக்கி முடிக்க . சங்க 
வானவர் - கூட்டமான தேவர்கள் . முன் இலக்குவன் மார்பில் வேல் 
பட்டபோது துன்பத்தால் குனிந்த தலைகளைத் தூக்கித் தேவர்கள் 
சிறிது மகிழுமாறு வீடணன் இராவணன் குதிரைகளையும் சாரதியை 
யும் தண்டு கொண்டு அடித்தான் என்க . இலக்குவனை வேலால் வீழ்த்தி 
விட்டு விரைந்து போகத் தேரைச் செலுத்தினான் இராவணன் ஆகலின் , 
எங்கு நீங்குதி என வீடணன் வினவலானான் . 

( 32 ) 


இராவணன் விசும்பில் எழுந்து இலங்கைக்குப் போதல் 


9703 


சேய்வி சும்பினி னிமிர்ந்து நின் 

றிராவணன் சீறிப் 
பாய்க டுங்கணை பத்தவ 

னுடல்புகப் பாய்ச்சி 
ஆயிரஞ்சர மனுமன்ற 

னுடலிடை யழுத்திப் 
போயி னன் செரு முடிந்ததென் 

றிலங்கையூர் புகுவான் 


சேய்விசும்பினில் நிமிர்ந்து நின்று , 

இராவணன் சீறி , 
பாய் கடுங்கணை பத்து அவன் 

உடல் புகப் பாய்ச்சி , 
ஆயிரம் சரம் அனுமன் தன் 

உடலினில் அழுத்தி , 
போயினன் , செருமுடிந்தது 

என்று லங்கை ஊர் புகுவான் . 


பொ : - ( தேரை விடுத்து ) - இராவணன் சேய்மையில் உள்ள 
விண்ணில் நிமிர்ந்து சென்று நின்று கோபித்து அவ்வீடணன் உடம்பில் 
பாய்தற்குரிய பத்துக் கடுமையான அம்புகளை அழுத்திவிட்டு அனும 

41 


642 


யுத்த காண்டம் 


போர் 


னுடைய உடம்பில் ஆயிரம் அம்புகளைப் பாய்ச்சிவிட்டு , 
முடிந்தது என்று , இலங்கையில் புகுவதற்குப் போனான் . 


குதிரைகளையும் தேர்ப்பாகனையும் வீடணன் தன் தண்டால் 
தாக்கி யழித்துவிட்டானாகலின் தேரில் நின்ற இராவணன் விண்ணில் 
நிமிர்ந்து சென்று நின்று அவ் வீடணன் மேலும் அனுமன் மேலும் 
அம்புகளை எய்துவிட்டு இலங்கைக்குத் திரும்பினான் என்க இலக்குவன் 
இறந்துவிட்டமையால் இனிப் போர் செய்ய யாரும் துணியார் 
என்ற துணிவால் இங்ஙனம் இராவணன் எண்ணலானான் . ( 33 ) 


வீடணன் இராவணனைத் தொடர்ந்து விண்ணில் எழுதல் 


9704 


தேடிச் சேர்ந்தவென் பொருட்டினா 

லுலகுடைச் செல்வன் 
வாடிப் போயின னீயினி 

வஞ்சனை மதியால் 
ஓடிப் போகுவ தெங்கடா 

வுன்னொடு முடனே 
வீடிப் போவெனென் றரக்கன்மேல் 

வீடணன் வெகுண்டான் . 


தேடிச் சேர்ந்த என் பொருட்டினால் , 

உலகுடைச் செல்வன் 
வாடிப் போயினன் நீ இனி 

வஞ்சனை மதியால் 
ஓடிப் போகுவது எங்கு ? அடா ! 

உன்னொடும் உடனே 
வீடிப் போவென் என்று 

அரக்கன்மேல் வெகுண்டான் . 


பொ ! - அடைக்கலமாகத் தேடி வந்தடைந்த என்னைக் காப் 
பாற்றும் பொருட்டால் உலக முழுதுடைய செல்வன் இலக்குவன் நின் 
வேலையேற்று வாடிப் போயினான் . நீ இனி வஞ்சனை உள்ளத்தால் ஓடிப் 
போவது எங்கே அடா ! உன்னோடும் போர்செய்து உன்னைக் கொன்று 
வானும் இறந்துபடுவேன் என்று இராவணன் மேற்செல விண்ணில் 
எழுந்தான் வீடணன் . 


வேலேற்ற படலம் 


643 


உடைய 


கு : - உலகுடைச் செல்வன் என்றது உலக முழுதாளும் தகுதியும் 
பிறப்புரிமையும் 

இலக்குவனை . தன்னுயிரைக் காக்கும் 
பொருட்டாகவே இலக்குவன் தன் இன்னுயிரை யீந்தான் என்பதை 
வீடணன் அறிந்து , அந்த அன்பு நிலை தோன்ற இலக்குவனைக் கொன்ற 
இராவணனைக் கொன்று , தானும் இறந்துபட எண்ணியே இங்ஙனம் 
கூறினான் . உன்னோடு முடனே வீடிப் போவென் என்றமையால் 
இராவணனுக்கு வீடணன் வலிமையில் குறைந்தவனல்லன் என்பது 
புலப்படுத்தியவாறாயிற்று . இலக்குவன் இராவணன் வேலால் இறந்து 
போனதாகவே எண்ணினானாயினும் அச் சொல்லால் கூற மாட்டா 
தவனாய் வாடிப்போயினன் என்ற சொல்லால் அதனைக் கூறினான் . 
போர்முடிந்தது என்ற கருத்தால் இராவணன் போனான் ஆயினும் 
அது , வீடணனுக்கு அஞ்சி ஓடிப்போவதாகவே பட்டது ஆகலின் 
அவ்வாறே கூறலானான் . 

( 34 ) 


வீடணனைக் கொன்று என்ன பயன் என்று 
இராவணன் திரும்பிப் பாராது இலங்கை புகுதல் 


9705 


வென்றி யென்வய மானது 

வீடணப் பசுவைக் 
கொன்றி னிப்பய னில்லையென் 

றிராவணன் கொண்டான் 
நின்றி லன்னொன்று நோக்கிலன் 

முனிவெலா நீத்தான் 
பொன்றி ணிந்தன மதிலுடை 

யிலங்கையூர் புகுந்தான் . 


வென்றி என்வயம் ஆனது : 

வீடணப் பசுவைக் 
கொன்று , இனிப் படன் இல்லை என்று 

இராவணன் கொண்டான் ; 
நின்றிலன் , ஒன்றும் நோக்கிலன் , 

முனிவு எலாம் நீத்தான் 
பொன் திணிந்தன மதிலுடை 

இலங்கை ஊர் புகுந்தான் . 


பொ ! - ( இலக்குவனைக் கொன்றதால் ) வெற்றி என் வடம் ஆயது ; 
இனி பசுப் போன்ற வீடணனைக் கொன்று அடையப் போகும் பயன் 


644 


யுத்த காண்டம் 


. 


ஏதும் இல்லை ; என்று இராவணன் மனத்திற் கருதிக் கொண்டு அங்கு 
நிற்கவும் இல்லை ; அவனைச் சிறிது திரும்பிப் பார்க்கவும் இல்லை ; அவன் 
மேல் முன் கொண்ட கோபம் முழுவதையும் விட்டவனாய்ப் பொன்னால் 
திண்ணிதாகச் செய்யப் பட்டாற் போன்ற அழகிய மதிலையுடைய 
இலங்கை நகரில் புகுந்தான் , 


கு . விரும்பிய வெற்றி பெற்று விட்ட பின்பு தனக்கு நிகரில்லாத 
எளிய வீடணனைக் கொல்வது பயனுடைய செயலன்று என்ற கருத் 
தால் அவனைத் திரும்பிப் பாராது இராவணன் விரைந்து இலங்கை 
நகர்க்குள் போயினான் என்றவாறு . வீடணப் பசு என்றது வீடணனது 
வீரமின்மையைப் புலப்படுத்தக் கூறிய உருவகம் . பசு கொல்லத் 
தகாதவாறு போல , வீடணனும் கொல்லத் தக்கவனல்லன் என்ற 
வாறு . முன் வீடணன் மேல் சினந்து விட்ட வேல் இலக்குவனைக் 
கொன்றதால் மிக்க மன நிறைவுடையவனாய்ச் சினம் ஆறினான் 
என்றவாறு . 

( 35 ) 


9706 


வீடணன் அரற்றி அழுதல் 
அரக்க னேகினன் வீடணன் 

வாய்திறந் தரற்றி 
இரக்கந் தானென விலக்குவ 

னிணையடித் தலத்தில் 
கரக்க லாகலாக் காதலின் 

வீழ்ந்தனன் கலுழ்ந்தான் 
குரக்கு வெள்ளமுந் தலைவருந் 

துயரிடைக் குளித்தார் . 


அரக்கன் ஏகினான் ; வீடணன் 

வாய்திறந்து அரற்றி 
இரக்கம் தான் என இலக்குவன் 

இணை அடித் தலத்தில் , 
கரக்கல் ஆகலாக் காதலின் 

வீழ்ந்தனன் கலுழ்ந்தான் ; 
குரக்கு வெள்ளமும் தலைவரும் 

துயரிடைக் குளித்தார் . 


பொ : - இராவணன் இவ்வாறு சென்று விட்டான் ஆக , வீடணன் , 
இரக்கம் என்னும் பண்பின் உருவம் இவன் தான் எனக் கண்டோர் 


வேலேற்ற படலம் 


645 


கருதுமாறு . வாய் திறந்து பல சொல்லி அரற்றி , இலக் தவனது இரு 
திருவடிகளில் வீழ்ந்து , அடக்க முடியாத அன்பினால் கண்ணீர் பெருக்கி 
அழுதான் ; குரங்குச் சேனையும் அதன் தலைவர்களும் துயரத்தில் ஆழ்ந் 


தார்கள் . 


கு- ஏகினன் ஆக என ஒரு சொல் வருவிக்க . தன் பொருட்டு 
உயிர் கொடுத்த இலக்குவனை நினைந்து வீடணன் அரற்றிய இரங்கலை 
கண்டவர்கள் இரக்கத்தின் உருவமே வீடணன் தான் என்று கூறுவார் 
கள் என்றவாறு . மன உறுதி யுடையோர் தமக்கு உண்டாகும் அழு 
கையையும் கண்ணீரையும் அடக்குதலும் உண்டு ; வீடணன் . அவ்வாறு 
அடக்க இயலாமல் கண்ணீர் விட்டு அழுதான் என்றவாறு . “ அன்பிற்கு 
முண்டோ அடைக்குந் தாழ் ஆர்வலர் புன்கணீர் புசல் தரும் ( திருக் 
குறள் -71 ) என்பது இங்கு நினைக்கத் தகும் . முன்பு ( மருத்துமலைப் -4 ) 
இளங்கிளை சாய்ந்த இராமனை எய்திக் கண்ட வீடணன் , கண்ணீர் 
விட்டுக் கலங்கிய நிலையைக் கண்டு அமரரும் அன்பென்பது ஒன்றின் 
தன்மையை அன்றுதான் முழுவதும் அறிந்ததாகக் கூறியுள்ளதும் 
இங்கு ஒப்பு நோக்கத் தகும் . 

(36 ) 


வீடணன் இறக்கத் துணியச் 
சாம்பன் நிறுத்தி ஒன்று கூறுதல் 


9707 


பொன்ன ரும்புறு தார்ப்புயப் 

பொருப்பினான பொன்ற 
என்னி ருந்து நா னிறப்பெனிக் 

கணத்தெனை யாளும் 
மன்னி ருந்தினி வாழ்கில 

னென்றனன் மறுக் 
நின்னி லென்றனன் சாம்பவ 

னுரையொன்று நிகழ்த்தும் .. 
- பொன் , அரும்புறு தார்ப்புயப் 

பொருப்பினான் பொன்ற 
என் இருந்து நான் ? இறப்பென் , 

இக்கணத்து ; எனை ஆளும் 
மன் இருந்து.இனி வாழ்கிலன் 

என்றனன் மறுக , 
" நில் . நில் என்றனன் , சாம்பவன் 

உரை ஒன்று நிகழ்த்தும் . 


646 


யுத்த காண்டம் 


பொ : - அழகு பொருந்திய அரும்பு கொண்டு தொடுக்கப் பெற்ற 
மாலையை யணிந்த தோளாகிய மலையினை புடைய இலக்குவன் இறக்க , 
நான் உயிரோடு இருந்து என்ன பயன் ? இக் கணத்தில் இறப்பேன் ; 
எனை அடைக்கலமாக ஆண்டு கொண்டருளும் இராமன் ( இலக்குவனைப் 
பிரிந்து ) இனி வாழ மாட்டான் என்று கூறி மனம் கலங்கா நிற்க , 
சாம்பவன் " நில , நில் என்று கூறிக் கொண்டே வந்து சொல் ஒன்று 
சொல்வான் ஆனான் . 


கு : - மன் இருந்தினி வாழ்கிலன் என்றது , இராமனது அன்பினை 
யறிந்து கூறியது . வள்ளலோ தம்பி மாய வாழ்கிலன் ( மருத்து 
மலைப் -7) என்று இவனே முன்பு கூறியுள்ளதும் நினையலாம் . 

( 37 } 


அனுமன் மருத்துமலை கொணர 
இலக்குவன் எழுவான் எனல் 


9708 


அனும னிற்க நா மாருயிர்க் 

கிரங்குத லறிவோ 
நினையு மத்துணை மாத்திரத் 

துலகெலா நிமிர்வான் 
வினையி னன் மருந் தளிக்கின்றா 

னுயிர்க்கின்றான் வீரன் 
தினையு மல்லலுற் றழுங்கன்மி 

னென்றிடர் தீர்த்தான் . 


அனுமன் நிற்க , நாம் ஆர் உயிர்க்கு 

இரங்குதல் அறிவோ ? 
நினையும் அத்துணை மாத்திரத்து , 

உலகு எலாம் நிமிர்வான் , 
வினையின் நல்மருந்து அளிக்கின்றான் ; 

உயிர்க்கின்றான் , வீரன் ; 
தினையும் அல்லல் உற்று அழுங்கன்மின் 

என்று இடர் தீர்த்தான் . 


பொ ! - ( " நம் துயர் துடைக்க ) அனுமன் நம் பக்கலில் நிற்கும் 
போது , நாம் அரிய உயிர் நீங்கியதற்கு வருந்துதல் அறிவுடைமை 
ஆகுமோ ? அனுமன் நினைக்கும் அளவில் உலகெலாம் நிமிர்கின்ற 
பேருருவுடையனாய் நாம் செய்த புண்ணியம் போன்ற நல்ல மருந் 


வேலேற்ற படலம் 


647 


தினைக் கொணர்ந்து அளிக்கின்றான் ; அளித்த அளவில் இலக்குவன் 
உயிர் பெற்றெழுகின்றான் ; தினையளவும் துன்புற்று வருந்தாதீர்கள் ” 
என்று கூறிச் சாம்பவன் வீடணன் முதலியோரின் துன்பத்தைத் 
தீர்த்தான் . 


கு : - ஆருயிர்க்கு இரங்குதல் என்றது , பிணிக்கு மருந்து என்பது 
போல வந்தது . இலக்குவன் ஆருயிர் நீங்கியதற்கு இரங்குதல் அறி 
வுடைமையாகாது என்றவாறு . பிரமாத்திரத்தில் முன்பு இலக்குவன் 
முதலியோர் இறந்த போது அனுமன் மருந்து மலை கொணர்ந்து 
உயிர்ப்பித்ததை அறிந்திருந்தும் , அவனைக் கொண்டு மீண்டும் அவ் 
வாறு கொணரச் செய்து உய்வித்தலை விடுத்து , இரங்குதல் கூடாது 
என்றவாறு . காலச் சிறுமை கூறுவான் நினையும் அத்துணை மாத்தி 
ரத்து என்றான் . விரைந்து செல்லுதற் கேற்ற பேருருக் கொண்டு 
சென்று அனுமன் மருந்தைக் கொணர்ந்து அளித்த அளவில் இலக்கு 
வன் உயிர் பெற்று எழுவான் என்பான் , உலகெலா நிமிர்வான 
தன் மருந்து அளிக்கின்றான் , உயிர்க்கின்றான் வீரன் என்றான் . அனுமன் 
மருந்து கொணர்ந் தளித்தலும் இலக்குவன் உயிர்த்தலும் கடிதினும் 
எளிதினும் நிகழக் கூடியவை என்றவாறு . 

வினை யென்றது நல் 
வினையை . நாம் செய்த நல்வினை போன்ற நன்மருந்து என்க . தினை 
என்பது சிறுமைக்குக் கூறும் ஓரளவு ; ஒருவகைக் கூலம் . அளிக்கின்றான் 
உயிர்க்கின்றான் என்பன தெளிவு பற்றி எதிர் காலம் நிகழ்கால 
மாயின, வழுவமைதி . 

( 38 ) 


சாம்பன் அனுமனுக்கு உணர்த்த அனுமன் விரைதல் 


9709 


மருத்தின் காதலன் மார்பிடை 

யம்பெலாம் வாங்கி 
இருத்தி யோகடி தேகலை 

யிளவலை யிங்ஙன் 
வருத்தங் காணுமோ மன்னவ 

னென்றனன் சாம்பன் 
கருத்தை யுன்னியம் மாருதி 

யுலகெலாங் கடந்தான் . 


மருத்தின் காதலன் மார்பிடை 

அம்பு எலாம் வாங்கி , 
இருத்தியோ , கடிது ஏகலை ? 

இளவலை இங்ஙன் 


648 


யுத்த காண்டம் 


வருத்தம் காணுமோ மன்னவன் ? 

என்றனன் சாம்பன் ; 
கருத்தை உன்னி , அம்மாடுதி 

உலகு எலாம் கடந்தான் 


பொ - காற்றின் புதல்வனாகிய அனுமனுடைய மார்பில் தைத் 
திருந்த அம்புகள் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு, இளவலாகிய இலக் 
குவனை இவ்வாறான வருத்த நிலையில் இராமன் காணத்தக்கவனோ? நீ 
( மருந்து கொணர ) விரைந்து செல்லாமல் ( நின் துயர் நோக்கி ) இருப் 
யாயோ ? என்று சாம்பன் கூறினான் ; அவன் கருத்தை அறிந்து அனு 
மான் ( பெரிய உருவம் தாங்கி ) உலகெலாம் கடந்து நின்றான் . 

கு: -- முன்பு இராவணன் விட்ட ஆயிரங் கணைகளும் அனுமன் 
மார்பில் தைக்கச் சாய்ந்து கிடந்தான் ஆகலின் , சாம்பன் அவ்வம்பு 
கள யெல்லாம் வாங்கி அவன் சோர்வு தீர்ந்துப் பின் தன் கருத்தைத் 
தெரிவித்தான் என்க . ஓகாரங்கள் இரண்டும் எதிர் மறைப் பொருவில் 
வந்த வினா ஓகாரங்கள் . இலக்குவன் நிலை கண்டும் மருந்துக்கு ஏகாது 
இருக்கமாட்டாய், எனவும் , மன்னன் இளவலை இங்கள் வருத்தங் 
காணான் ; உயிர்விடத்தக்கவன் எனவும் கூறியவாறு . சாம்பன் என்பதை 
இடைநிலை விளக்காய் பின்னும் இயைத்துச் சாம்பன் கருத்தையுன்னி 
என்க . தன் பருருவால் அனுமன் உலகெலாம் கடந்து நின்றான் என்க . 


மாருதி மருந்து மலை கொணர்ந்தான் 


9710 


உத்தர திசைமே லோடி ... 

யுலகெலாம் கடக்கப் பாய்ந்து 
மெய்த்தகு மருந்து தன்னை 

வெற்பொடுங் கொணர்ந்தான் 
மொய்த்தலில் குறிகெ டாமே 

பொதுவற நோக்கிப் பொன்போல் 
வைத்தது வாங்கிக் கொண்டு 

வருதலில் வருத்த முண்டோ . 


*. 


உத்தர திசைமேல் ஓடி 

உலகுஎலாம் கடக்கப் பாய்ந்து , 
மெய்த்தகு மருந்து தன்னை , 

வெற்பொடும் கெர்ணர்ந்தான் , வீரன் ; 


வேலேற்ற படலம் 


649 


பொய்த்தல் இல் குறிகெடாமே 

பொது அற நோக்கி , பொன் போல் 
வைத்தது வாங்கிக் கொண்டு 

வருதலில் வருத்தம் உண்டோ ? 


பொ : - வடதிசைமேல் ஓடிச்சென்று உலகின் பல பகுதிகளையும் 
கடக்குமாறு தாவிச்சென்று , மெய்மையும் தகுதியும் பொருந்திய மருந் 
தினை மலையோடும் கொணர்ந்தான் அனுமன் ; பொய்த்தல் இல்லாத 
அடையாளங்கள் கெடாமல் சிறப்பாகப் பார்த்துப் பொன் போல் 
முன் வைத்ததை எடுத்துக் கொண்டு வருவதில் வருத்தத்திற்கு இட் 
முண்டோ ? ( இல்லையன்றே ? ) 


கு : - பிரமாத்திரத்தால் யாவரும் இறந்த போது , சாம்பன் 
சொல்வழிச் சென்று அனுமன் இம்மருந்து மலையைக் கொணர்ந்து 
எல்லோரும் உயிர்பெற்ற பின் மீண்டும் கொண்டு போய் அடையாளம் 
கெடாமல் வைத்தான் ; முன்பு தான் பொன் போல் வைத்துவிட்டு 
வந்த அம்மலையை மறுபடியும் கொண்டு வருவதில் வருத்தம் இல்கள் 
யன்றே என்பது வேற்றுப் பொருள் வைப்பணியாகக் கூறியது . பொது 
அறநோக்குதல் என்றது . சிறப்பு முறையால் நோக்குதலை . சிறிதும் 
சிதையாமல் அருமை யறிந்து வைத்தமை புலப்படுத்த பொன்போல் 
வைத்தது என்றார் . வருத்தம் - முயற்சி , முயலாது கொணாத்தான் 
ஆகலின் , விரைந்து வரல் எளிதாயிற்று என்றவாறு . 

( 40 ) 


இலக்குவன் எழுதல் 


9711 


தந்த நன் மருந்து தன்னைத் 

தாக்குதன் முன்னம் வேகம் 
வந்தது மாண்டார்க் கெல்லா 

முயிர் தரும் வலத்த தென்றால் 
நொந்தவர் நோவு தீர்க்கச் 

சிறிதன்றோ நொடியின் முன்னே 
இந்திர னுலக மார்க்க 

வெழுந்தன னிளைய வீரன் 


r : 


தந்தான் , மருந்து தன்னை ; 

தாக்குதல் முன்னம் வேகம் 
வந்தது , மாண்டார்க்கு எல்லாம் 

உயிர் தரும் வலத்தது என்றால் . 


650 


யுத்த காண்டம் 


நொந்தவர் நோவு தீர்க்கச் 

சிறிது அன்றோ? நொடியின் முன்னே , 
இந்திரன் உலகம் ஆர்க்க , 

எழுந்தனன் இளைய வீரன் . 


பொ : - அனுமன் தந்த நல்ல மருந்து தன்னுடம்பைத் தொடு 
தற்கு முன்னே அம்மருந்தின் வாசனை வந்தது ; நொடிப் பொழுதிற்கு 
முன்னே இளைய வீரனாகிய இலக்குவன் , இந்திரன் உலகத்தவர் எல் 
லாம் ஆரவாரிக்க , உயிர்பெற்று எழுந்தான் ; இறந்தவர்கட்கெல்லாம் 
உயிரைத்தரும் ஆற்றலையுடையது அம்மருந்து என்றால் , அது வேல் 
தாக்குதலால் நொந்தவரின் 

நொந்தவரின் நோயைத் தீர்ப்பது கிறிய செயல். 
அன்றோ ? 


கு : - தாக்குதல் - உடம்பில் படுதல் . அனுமன் கொணர்ந்த 
மருந்து உடம்பில் படுதற்கு முன்னமே அம்மருந்தின் வாசனை பட்ட . 
வுடனேயே இலக்குவன் உயிர் பெற்று எழுந்தான் என்றவாறு . 
வேகம் - வாசனை . வேகம் வந்தது . எழுந்தனன் இளைய வீரன் என 
இயையும் . இந்திரசித்தினை வென்று இந்திரனுக்கு வாழ்வளித்த இலக்கு 

ன் எழுந்தமை கண்டு மகிழ்ச்சியினால் இந்திரன் உலகத்தார் ஆர 
வாரித்தனர் என்க. மாண்டார்க் கெல்லாம் உயிர்தரும் வலத்தது என் 
றால் , நொந்தவர் நோவு தீர்க்கச் சிறிதன்றோ ? என்பது வேற்றுப் 
பொருள் வைப்பணி . இதனால் , இலக்குவன் இராவணனது வேல் பட்டு 
மாண்டுபோய் விடவில்லை; அது பட்ட நோயினால் நொந்து உயிர்ப் 
பற்றிருந்தான் என்பதும் , அம்மருந்தின் வாசனை பட்டவுடன் அந்நோவு 
தீர்ந்து எழுந்தான் என்பதும் புலப்படுத்தியவாறு . மாண்டவர்க்கு 
உயிர் தரும் மருந்து , நொந்தவர்க்கு நோய் தீர்ப்பது பெரிய செயலோ ? 
சிறிய செயலே என்றவாறு . சில சுவடிகளில் இச் செய்யுளோடு 
இப்படலம் முடிகின்றது . 

( 41 ) 


எழுந்த இலக்குவன் அனுமனைத் தழுவி வீடணன் நலம் 

அறிந்து மகிழ்தல் 


9712 


எழுந்து நின் றனுமன் றன்னை 

யிருகையாற் றழுவி யெந்தாய் 
விழுந்தில னன்றோ மற்றவ் 

வீடண னென்ன விம்மித் 


வேலேற்ற படலம் 


651 


தொழுந் துணை யவனை நோக்கித் 

துணுக்கமுந் துயரு நீங்கிக் 
கொழுந்தியு மீண்டாள் பட்டா 

னரக்கனென் றுவகை கொண்டான் . 


எழுந்து நின்று அனுமன் தன்னை 

இருகையால் தழுவி , எந்தாய் 
விழுந்திலன் அன்றோ மற்று அவ் 

வீடணன் ! என்ன , விம்மித் 
தொழுந் துணையவனை நோக்கி , 

துணுக்கமும் , துயரும் நீங்கி , 
கொழுந்தியும் மீண்டாள் ; பட்டான் 

அரக்கன் என்று உவகை கொண்டான் . 


பொ ! - இலக்குவன் எழுந்து நின்று , ( மருந்து கொணர்ந்தளித்த ) 
அனுமனை இரு கைகளாலும் தழுவிக்கொண்டு , எந்தையே ! அந்த 
வீடணன் இறந்து பட வில்லை அன்றோ? என்று வினவ ( அது கேட்டு ) 
தேம்பிக் கொண்டு தன்னைத் தொழுகின்ற வீடணனாகிய தணைவனைப் 
பார்த்து , மனத்திலிருந்த நடுக்கமும் துன்பமும் தீர்ந்து , இனி , அரக்க 
னாகிய இராவணன் மாண்டான் ; கொழுந்தியாகிய சீதையும் மீண் 
டாள் என்று மகிழ்ச்சி கொண்டான் . 


. 


இராவணனது வேலால் இறந்த தனக்கு மருந்து மலையில் 
உயிரளித்தவன் அனுமன் என்ற எண்ணத்தால் இலக்குவன் அனுமனை 
எந்தாய் என்று விளித்தான் . “ மன்னிற் றோன்றினோ முன்ன மாண்டு 
ளோம் , நின்னிற் றோன்றினோ நெறியிற் றோன்றினாய் " 

( மருத்து 
மலைப் -111 ) என முன் இராமனே அனுமனைப் புகழ்ந்திருத்தலும் 
நினையலாம் . இலக்குவன் அனுமனை நோக்கி வினவிய வினாவிற்கு 
அனுமன் விடைகூற 

வேண்டாவாறு , வீடணனே நேரில் வந்து 
தொழுது , தான் வீழவில்லை என்பதைக் காட்டினான் ; அவனை நோக் 
கினவுடன் இலக்குவன் , முன்னை நடுக்கமும் துயரமும் நீங்கி மகிழ்ச்சி 
புற்றான் என்க . அடைக்கலம் புகுந்தவனைக் காப்பாற்றி விட்டோம் 
என்பதை அறிந்தவுடன் முன்னைய துணுக்கமும் துயரமும் தீர்ந்தன .. 
வீடணனும் வீழ்ந்திலன் , தானும் உய்ந்து விட்டான் ஆதலின் இனி 
இராவணன் மாளுதலும் சீதை சிறையினின்று மீளுதலும் உறுதி என்ற 
துணிவு பற்றி கொழுந்தியும் மீண்டாள் ; பட்டான் அரக்கன் என 
இறந்த காலத்தாற் கூறினான் . இத்துணிவினால் உவகை மேலிட்டது 
இலக்குவனுக்கு . கொழுந்தி என்பது உடன் பிறந்தான் மனைவியைக் 


. 


* 


652 


யுத்த காண்டம் 


குறிக்கும் முறைப்பெயர் . அரக்கன் பட்ட பின்னரே கொழுந்தி மீள 
வேண்டியிருப்பினும் கொழுந்தி மீள்வதில் உள்ள பற்றினால் அதனை 
முற்கூறினான் . 

( 42 ) 


வானரத் தலைவர்கள் அனுமனைப் புகழ்ந்துவிட்டு 

இராமனைச் சார்தல் 


19713 


தருமமென் றறிஞர் சொல்லுந் 

தனிப்பொரு டன்னை யின்னே 
கருமமென் றனும னாகக் 

காட்டிய தன்மை கண்டால் 
அருமையென் னெமருக் கம்மா 

வறம் வெல்லும் பாவம் தோற்கும் 
இருமையு நோக்கி னென்னா 

விராமன்பா லெழுந்து சென்றார் . 


தருமம் என்று அறிஞர் சொல்லும் 

தனிப்பொருள் தன்னை இன்னே 
கருமம் என்று அனுமன் ஆகக் 

காட்டிய தன்மை கண்டால் , 
அருமை என் எமருக்கு ? அம்மா ! 

அறம் வெல்லும் , பாவம் தோற்கும் , 
இருமையும் நோக்கின் என்னா, 

இராமன் பால் எழுந்து சென்றார் . 


; - 


பொ ! - தருமம் என்று அறிஞர்கள் புகழ்ந்து சொல்லும் ஒப்பற்ற 
பொருளானது , இது இப்பொழுதே செய்யத் தக்க் கருமம் என்று 
தன்னையே அனுமனாகக் காட்டியுள்ள தன்மையைப் பார்த்தால் எம்மவ 
ராகிய இராம இலக்குவர்க்குச் செய்ய இயலாத அருஞ்செயல் என்ன 
இருக்கின்றது ? ( அனுமன் ) மருந்து கொணர்ந்து உய்வித்த இரு பயணத் 
தன்மையும் நோக்கினால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் ( என்பது 
தெளிவாகின்றது ) என்று கூறிக் கொண்டு எல்லோரும் எழுந்து 
இராமன் பால் சென்றார்கள் . 

* கு :- அனுமன் மருத்து மலை கொணர்ந்து இலக்குவனை எழுப்பி 
யது கண்ட வானரர் வியந்து கூறுவது . அறத்தெய்வம் வேறு , அனு 


வேலேற்ற படலம் 


653 


மன் வேறு , அல்ல ; தருமம் என்கின்ற ஒப்பற்ற பொருளே தன்னை 
அனுமனாகக் காட்டி , இந்த அருஞ் செடலைச் செய்துளது- தரும தேவ 
தையே அனுமனாக வேடம் பூண்டு இவ்வருஞ் செயலைச் செய்துளது 
என்பது வானரத் தலைவர்களின் புகழ் மொழி . தரும தேவதையல்லது 
செய்யவியலாத செயல் இது என்றவாறு , அனுமனுடைய இத்தெய் 
வத்தன்மையைக் காணும் போது , எம்மவராகிய இராம இலக்குவாக் 
குச் செயற்கரிய செயல் என்ன இருக்கின்றது ? என்று வியக்கின்றனர். 
அனுமன் இனமுறை செய்த உதவியையும் நோக்கினால் அறம் வெல் 
லும் பாவம் தோற்கும் என்பது புலனாகின்றது என்று கூறிக் 
கொண்டே எல்லோரும் எழுந்து இராமன் பால் சென்றனர் என்க . 
இருமை என்பது இங்கு இரண்டு என்னும் பொருளது . இருமை வகை 
தெரிந்து ( குறள் -23 ) என்புழிப் போல . இரு பட்டணத்தை இருமை 
என்றார் . இறந்தவரை எழுப்பிய அனுமனின் இரு பயணத்தையும் 
பார்த்தால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற நியதி தெளிவா 
ன்றது ; என வேண்டுஞ் சொற்களை இசையெச்சமாக வருவித்துக் 
கொள்க . அனுமனின் இரு படணத்தாலும் அறச்சார்புள்ள இராமன் 
சேனை வெற்றியையும் பாவச் சார்புள்ள இராவணன் சேனை தோல்வி 
யையும் பெறுகின்றமை கண்கூடு . இராமன் , இலக்குவனும் இராவண 
னும் பொரும் இடத்திற்கு வரத்தொடங்கும் போது வானரத் தலைவர் 
அவன் பால் சென்றனர் என்க . 

(43) 


தன்னை வானரத் தலைவர் வணங்கக் கண்ட இராமன் , 

விளைந்தது என் எனல் 


9714 


ஒன்றல பலவென் றோங்கு 

முயர்பிணத் தும்ப ரொன்றும் 
குன்றுகள் பலவுஞ் சோரிக் 

குரைகட லனைத்துந் தாவிச் 
சென்றடைந் திராமன் றன்னைத் 

திருவடி வணக்கஞ் செய்தார் 
வென்றியின் றலைவர்க் கண்ட 

விராமனென் விளைந்த தென்றான் . 


ஒன்று அல பல என்று ஓங்கும் 

உயாபிணத்து உம்பர் ஒன்றும் 
குன்றுகள் பலவும் கோரிக் 

குரைகடல் அனைத்தும் , தாவிச் 


2654 


யுத்த காண்டம் 


சென்று அடைந்து , இராமன் தன்னைத் 

திருவடி வணக்கம் செய்தார் 
வென்றியின் தலைவர்க் கண்ட 

இராமன் என் விளைந்தது ? என்றான் . 


பொ ! - ஒன்று அல்லாதன வாகிய பல என்னுமாறு ஓங்கி உயர்ந்த 
பிணங்களாலியன்றதும் , வானத்தைத் தொடுவது மாகிய குன்றுகள் 
பலவற்றையும் , ஒலிக்கின்ற இரத்தக் கடல்கள் அனைத்தையும் , 
கடந்து சென்று இராமனை அடைந்து , அவன் திருவடிகட்கு வணக் 
கம் செய்தார்கள் ; ( தன்னை வணங்கிய ) வெற்றியினையுடைய தலை 
வர்களைக் கண்ட இராமன் என்ன நடந்தது ? என்று வினவினான் . 


கு : - பிணத்துக் குன்றுகள் ; உம்பர் என்றும் குன்றுகள் எனத் 
- தனித்தனி இயையும் . அரக்கர் பிணம் ஒன்றே யன்றி , குதிரைப் பிண 
மும் யானைப் பிணமும் விரவிக் கிடத்தலின் ஒன்றல பல வென் 
றோங்குமுயா பிணத்து என்றார் . ஒரு பிணக்குன்றிலுள்ள பல வகைப் 
பிணங்களையும் புலப்படுத்தப் பல என்று ஓங்கும் உயர் பிணத்து 
என்றும் அப்பிணக்குன்றின் பன்மை யுணர்த்தக் குன்றுகள் பலவும் 
என்றும் கூறினார் . பல பிண மலைகளையும் பல குருதிக் கடல்களையும் 
தாண்டி இராமனை அடைந்து வானரர் வணங்கினர் என்க . வெற்றி 
மகிழ்ச்சி தோன்ற தன்னை வணங்கிய வானரர்களின் முகக் குறிப் 
புணர்ந்த இராமன் என்பார் , வென்றியின் தலைவர்க் கண்ட இராமன் 
என்றார் . வானரத் தலைவரின் முகக் குறிப்பே ஏதோ சொல்ல வந் 
துளர் என்பதை யுணர்த்தலின் , என் விளைந்தது என்று வினவினான் 
இராமன் . 

( 44 ) 


சாம்பனால் நிகழ்ந்ததறிந்து இராமன் அனுமனை வாழ்த்துதல் . 


-9715 


உற்றது முழுது நோக்கி 

யொழிவற வுணர்வி னூன்றச் 
சொற்றனன் சாம்பன் வீர 

னனுமனைத் தொடரப் புல்லிப் 
பெற்றனெ னுன்னை யென்னை 

பெறாதன பெரியோ யென்று 
மற்றிடை யீறு செல்லா 

வாயுளை யாக வென்றான் . 


வேலேற்ற படலம் 


655 


உற்றது முழுது நோக்கி 

ஒழிவு அற , உணர்வின் ஊன்றச் 
சொற்றனன் சாம்பன் , வீரன் 

அனுமனைத் தொடரப் புல்லி , 
பெற்றனென் உன்னை ; என்னை 

பெறாதன ? பெரியோய் என்றும் 
அற்று இடை ஈறு செல்லா 

ஆயுளை ஆக என்றான் . 


பற்க 


பொ ! - , ( அதுகேட்ட ) சாம்பன் , நிகழ்ந்ததை முழுவதும் சிந்தித்து , 
ஒன்று விடாமல் இராமனது உணர்வில் பதியும் வண்ணம் சொன்னான் 
அதுகேட்ட இராமன் , அனுமனை நெருங்கத் தழுவி , பெரியோனே ! உன் 
னைப் பெற்றுவிட்டேன் ; இனிப் பெறாத பேறு என்ன உளது ? எக்காலத் 
தும் இடையறவுபட்டு முடிவடையாத நீண்ட ஆயுளையுடையை 
யாகுக என்று வாழ்த்தினான் . 


கு- நோக்குதல் , இங்கு மனத்தால் நோக்குதல் ; -சிந்தித்தல் , 
- ஒழிவறச் சொற்பனன் என இயையும் . உயிர் தந்த பேருதவி நினைந்து 
அனுமனைப் பெரியோய் ! என்று விளித்தான் . எல்லா உதவியையும் 
செய்ய வல்ல அனுமனைப் பெற்றுவிட்டமையால் பெற இயலாத பேறு 
களே இல்லை ; என்பான் , என்னைப் பெறாதன என்றான் . இடையற்று 
என மாறுக . இலக்குவனுக்கு இடையற்று சறு சென்ற ஆயுள் 
மருந்து மலையால் இடையறவு படாது நெடிதுய்த்தவன் அனுமன் ஆத 
லின் , அவனை இவ்வாறு வாழ்த்தினான் இராமன் , அவன் கையால் செய்த 
உதவியை இவன் வாயினால் செய்தான் என்க . 

( 45 ) 


இலக்குவன் இராமனைச் சார்தல் 


9716 


புயல்பொழி யருவிக் கண்ணன் 

பொருமலன் பொங்கு கின்றான் . 
உயிர்புறத் தொழிய நின்ற 

வுடலன்ன வுருவத் தம்பி 
துயர் தமக் குதவி மீளாத் 

துறக்கம்பெற் றுயர்ந்த தொல்லைத் 
தயர தற் கண்டா லொத்த 

தம்முனைத் தொழுது சார்ந்தான் . 


656 


யுத்த காண்டம் 


புயல்பொழி அருவிக் கண்ணன் , 

பொருமலன் பொங்குகின்றான் , 
உயிர்புறத்து ஒழிய நின்ற 

உடல் அன்ன உருவத் தம்பி 
துயர் தமக்கு உதவி , மீளாத் 

துறக்கம் பெற்று உயர்ந்த தொல்லைத் 
தயரதற் கண்டால் ஒத்த 

தம்முனைத் தொழுது சார்ந்தாள் . 


பொ : - மேகம்போல் பொழிகின்ற அழுகைநீர் அருவியை யுடைய 
கண்களை யுடையவனும் , ( இதுகாறும் பிரிந்திருந்தமைக்காக ) அழுது 
விம்முபவனும் , ( இப்போது காணப்பெற்றமையால் ) மகிழ்ச்சி பொங்கு 
கின்ற மனமுடையவனும் , உயிர் பிரிந்து புறத்தே தவிர்ந்து நிற்க , 
அதைப் பிரிந்து தின்ற உடம்பு போன்று வாடிய உருவத்தையுடையவ 
னும் ஆகிய தம்பி இலக்குவன் , - தமக்குப் பிரிவாற்றாத் துயர் கொடுத்து 
விட்டு , இறந்து மீண்டு வாராத துறக்க உலகத்தைப் பெற்றுயர் 
வடைந்த பழைய தயரதனை வரக்கண்டாற் போன்று ( தன்னைக் கண்டு 
மகிழ்கின்ற ) அண்ணன் இராமனைத் தொழுது வந்து அடைந்தான் . 


கு சாம்பன் முதலியோர் முன்னே வந்து நிகழ்ந்தது கூறிய 
பின் , இலக்குவன இராமனை அடைந்தான் என்றவாறு . தம்பி தம் 
முனைத் தொழுது சார்ந்தான் என இயையும் . இச்செய்யுளில் முன்னி 
ரண்டடிகளில் இலக்குவன் நிலையும் பின்னிரண்டடிகளில் இராமன் 
நியும் பேசப்படுகின்றன. இலக்குவன் இராமனைப் பிரிந்து இராவண 
னோடு போர் செய்யச் சென்றபின் தனக்கு நேர்ந்த துன்ப நிலையை 
நினைந்து , அருவிபாய்க் கண்களோடு அழுது விம்முகின்றவனாகவும் , 
மீண்டும் அண்ணனைக் காணும் பேறு அனுமனால் கிடைத்தது நினைந்து 
மகிழ்ச்சி பொங்குகின்ற மனமுடையவனாகவும் வந்தான் என்க , உயிர் 
போன்ற இராமனைப் பிரிந்திருந்த துன்பத்தால் வாடிய இலக்குவ 
னுக்கு உயிர் புறத் தொழிய நின்ற உடலை உவமையாக்கியுள்ளார் . 
இவ்வுவமையால் இலக்குவன் உயிர் பிரிந்த உடம்பு போலப் பொலிவில் 
லாத உருவத்தவனாக இருந்தான் என்பது புலனாம் . இலக்குவன் 
மீண்டுவரக் கண்ட இராமன் கொண்ட மகிழ்ச்சிக்கு உவமையாக , 
மீளாவுலகம் புக்க தயரதனை மீண்டு வரக்கண்டால் பெறும் மகிழ்ச்சி 
யைக் கூறியுள்ளார் , இங்கு இல்பொருளுவமையாகக் கூறிய நிகழ்ச்சி 
மீட்சிப் படலத்தில் உள்பொருளாகவே நிகழ்கின்றது . துயர் என்றது , 
பிரிவாற்றாத துடரை . தமக்கு என்றது , இராமனுக்கும் தாயர் முதலிய 
சினைஞாக்கும் என்றவாறு . இராவணன வேலினால் உயிர் பிரிந்து 


வேலேற்ற படலம் 


657 


அனுமன் கொணர்ந்த மருந்து மலையால் உயிர் மீளப்பெற்று வருகின்ற 
இலக்குவனைக் கண்ட இராமனது மகிழ்ச்சிக்கு இது பொருத்தமான 
உவமையாதல் காணலாம் . இராமன் துறக்கம் புக்க தந்தையை மீண்டு 
வரக் கண்டாற் போன்ற மகிழ்ச்சியை இலக்குவன் உயிரோடு மீண்டு 
வரக் கண்டபோது கொண்டான் என்பது எவ்வளவு பொருத்தமாக 
உள்ளது காண்மின் ! 


இந்த உவமையை இலக்குவன் மகிழ்ச்சிக்கு ஏற்றிக் கூறுவாறு 
முளர் . இலக்குவன் , துறக்கம் புக்க தயரதனை மீள வரக்கண்டு மகிழ்வது 
போல இராமனைக் கண்டு மகிழ்ந்தான் என்பர் . “ என் கட்புல முன் . 
னுனக் கீந்து வைத்து இல்லை என்ற வன் கட்புலம் தாங்கிய மன்ன 
வன் ” என்று தயரதனை இகழ்ந்து கூறியவனும் , இராமனை நோக்கி 
நற்றாதையு நீ தனிநாயகனீ வயிற்றிற் பெற்றாயும் நீயே பிறரில்லை 
எனத் தயரதனைத் தந்தையாக ஏற்றுக் கொள்ளாது மறுத்துக் கூறியவ 
னும் , தயரதன் துறக்கம் புக்கதைப் பரதன் வாயிலாகக் கேட்டு இரா 
மனும் சீதையும் அழுது புலம்பவும் சிறிதும் மனங்கலங்காது இருந்த 
வனும் ஆகிய இலக்குவன் , துறக்கம் புக்க தயரதன் மீண்டுவரக் கண் 
டால் மகிழ்ச்சியுறுவானா? என்பது நினைக்கத் தகும் . மேலும் , இருந்த 
இடத்தில் இருக்கின்ற இராமனைக்கண்டு இலக்குவன் கொண்ட மகிழ்ச் 
சிக்குத் துறக்கம் புக்கு மீண்ட தடரதனைக் கண்ட மகிழ்ச்சியை உவமை 
கூற வேண்டுமா ? என்பதும் நினைக்கின் - மேலதே உரை என்பது புலனா 
கும் . உடம்பை விட்டுப் பிரிந்து மீண்டுவரும் பொதுத்தன்மை , 
தயரதன் , இலக்குவன் என்ற இருவர்க்குமே : பொருந்தியிருத்தலும் 
நினைக . 

( 46 ) 


இராமன் இலக்குவனைத் தழுவிப் பாராட்டுதல் 9717 , 9718 


9717 


இளவலைத் தழுவி யைய 

விரவிதன் குலத்துக் கேற்ற 
வளவுத மடைந்தோர்க் காகி 

மன்னுயி ரளிக்குந் தன்மை 
துளவிய றொங்க லாய் நீ 

யன்னது துணிந்தா யென்றால் 
அளவிய லன்று செய்தற் 

கடுப்பதே யாகு மன்றே . 


42 


658 


யுத்த காண்டம் 


இளவலைத் தழுவி , ஐய ! 

இரவித குலத்துக்கு ஏற்ற 
அளவு , தம் அடைந்தோர்க்கு ஆகி , 

மன் உயிர் அளிக்கும் தன்மை 
துளவு இயல் தொங்கலாய் நீ 

அன்னது துணிந்தாய் என்றால் , 
அளவியல் அன்று செய்தற்கு 

அடுப்பதே ஆகும் அன்றே . 


பொ : - ( இராமன் தன்னைத் தொழுது சார்ந்த ) தம்பியைத் 
தழுவி , ஐயனே ! துளவத்தினாலியன்ற மாலையை யுடையவனே ! தம்மை 
அடைக்கலமாக அடைந்தவரைக் காப்பாற்றுவதற்காகத் தமது நிலை 
பெற்ற உயிரைக் கொடுக்கும் தன்மை , சூரிய குலத்திற்கேற்ற தன்மை 
யாகும் ; நீ அச் செயலைச் செய்யத் துணிந்தாய் என்றால் , அது நின் 
தகுதிக்கு மிக்க அளவினையுடைய பெரிய செயல் அன்று ; நீ செய்தற்கு 
ஏற்ற செயலே யாகும் . 


கு- இரவிதன் குலத்துக்கு ஏற்ற அளவு என்புழி அளவு 
தன்மை என்னும் பொருளது . தம் அடைந்தோர் என்றது தம்மை 
அடைக்கலம் புக்கோரை . அன்னது என்றது , சூரிய குலத்திற்கேற்ற 
தன்மையினதாகிய தம்மடைந்தோர்க்காகத் தம் உயிரைக் கொடுக்குஞ் 
செயலை . துணிதல் இங்குத் துணிந்து செய்தலை உணர்த்தியது . செய் 
தற்கு அடுப்பதே என்றது , சூரிய குலத்தில் பிறந்த நீ செய்தற்கு ஏற்ற 
செயலே என்றவாறு . அளவு என்றது இங்கு மிக்க அளவினை . அள 
வியல் அன்று என்றது , நின் தகுதிக்கு மிக்க பெருஞ்செயல் அன்று 
என்றவாறு . இலக்குவன் இயல்பாகச் செய்ய வேண்டிய செயலே ! 
புகழ்தற்குரிய பெரிய செயலன்று என்பது கருத்து . புறவினல்லல் 
சொல்லிய கறையடி . 

யானை வான்மருப் பெறிந்த வெண்கடைக் , 
கோனிறை துலாசுப் புக்கோன் மருக ! ஈதல் நின் புகழும் அன்றே 
சார்தல் , ஒன்னா ரூட்கும் துன்னருங் கடுந்திறல் , தூங்கெயில் எறிந்த 
நின் ஊங்கணோர் நினைப்பின் , அடுதல் நின் புகழுமன்றே " ( புறநா -39 ) 
என்பது இங்கு ஒப்புநோக்குதற்குரியதாகும் . இலக்குவன் இது 
செய்யாதிருந்தால் பிழை ; செய்தது இயல்பே , என்று குலத்தின் 
பெருமை விளக்கியவாறு. 


( 47) 


9718 


புறவொன்றின் பொருட்டால் யாக்கை 

புண்ணுற வரிந்த புத்தேள் 
அறவனு மைய நின்னை 

நிகர்க்கில னப்பா னின்ற 


வேலேற்ற படலம் 


659 


பிறவினி யுரைப்ப தென்னே 

பேரருளாள ரென்பார் 
கறவையுங் கன்று மொப்பார் 

தமர்க்கிடர் காணி லென்றான் . 


* புறவு அதன் பொருட்டால் யாக்கை 

புண்உற அரிந்த புத்தேள் 
அறவனும் , ஐய ! நின்னை நிகர்க்கிலன் 

அப்பால் நின்ற 
பிறஇனி உரைப்பது என்னே ? 

பேர் அருளாளர் என்பார் 
கறவையும் கன்றும் ஒப்பார் , 

தமர்க்கு இடர் காணில் என்றான் . 


பொ : - ( ஐயனே ! தன்பால் 

அடைக்கலம் 

புகுந்த ) புறவில் 
பொருட்டுத் தன் உடம்பு புண் ஆகுமாறு அரிந்து கொடுத்த தெய்வத் 
தன்மை பொருந்திய தருமவானாகிய சிபியும் நினக்கு . ஒப்பாகமாட் 
டான் அதற்குப் பிறகு ஒழிந்த பிறவற்றைச் சொல்லி என் பயன் ? 
பெரிய அருளாளர் என்று சொல்லப்படுபவர்கள் தம்மைச் சார்ந்தவர்க் 
குத் துன்பம் வரக் கண்டால் பசுவையும் கன்றையும் போல் விரைந்து 
சென்று காப்பாற்றுவர் ; ( தனக்கு வரும் இடரைப் பொருட்படுத்த 
மாட்டார்கள் ) 


கு : - புத்தேள் அறவன் என்றது தெய்வத்தன்மை வாய்ந்த 
தருமவானாகிய சிபியை . தெய்வ நிலை யடைந்த அறவன் எனினும் 
ஆம் . சிபி உடம்பை அரிந்து கொடுத்தான் , இலக்குவனோ உயிரையே 
கொடுத்தான் ; புறவு தன்னைப் பகைவன் கையினின்று காப்பாற்ற 
வேண்டிய பின் தன்னுடம்பை அரிந்து கொடுத்தான் கிபி ; தன்னை 
இராவணன் வேலுக்கு இரையாகாமல் காக்க வேண்டும் என்று 
வீடணன் வேண்டிக்கொள்ளாத நிலையில் , -- தரனே 

வேலை யேற்கச் 
சென்ற நிலையில் - அவ்னை விலக்கி அவனைக் காப்பாற்ற வேண்டித் 
தன்னுயிரைக் கொடுத்தான் இலக்குவன் ; எனவே வேண்டிய பின் 
உடம்பை அரிந்து கொடுத்த 

கொடுத்த சிபியினும் , வேண்டாதிருக்கவும் 
உயிரைக் கொடுத்த இலக்குவன் கொடை சிறந்து காட்டுதலின் 
+ அறவனும் நின்னை நிகர்க்கிலன் என்று இராமன் புகழ்வானானான் . 
கன்றுக்குத் துன்பம் வந்தால் தன் துயா நோக்காது பசு தானே சென்ற 


660 


யுத்த காண்டம் 


அத் துன்பத்தை நீக்குவதல்லது அக் கன்று வேண்டியபின் சென்று 
நீக்குவதில்லை . அதுபோலவே , அருளாளர் என்போர் பசுப்போன்ற 
வராய்த் தம்மைச் சார்ந்த கன்று போன்றவரின் துன்பத்தைத் தாமே 
விரைந்து களைவர் என்றவாறு . கறவை - பால் கறக்கும் பசு . ( 48 ) 


இராமன் இலக்குவனது போர்க்கோலம் நீக்கி இளைப்பாறுதல் 


9719 


சாலிகை முதல் வான 

போர்ப்பரந் தாங்கிற் றெல்லாம் 
நீனிற ஞாயி றன்ன 

நெடியவன் முறையி னீக்கிக் 
கோல் சொரி தனுவுங் கொற்ற 

வனுமன் கைக் கொடுத்துக் கொண்டல் 
மேனிறை குன்றி னின்று 

மெய்ம்மெலி வாற்ற லுற்றான் . 


சாலிகை முதல ஆன போர்ப்பரம் 

தாங்கிற்று எல்லாம் 
நீல் நிற ஞாயிறு அன்ன 

நெடியவன் முறையின் நீக்கி , 
கோல் சொரி தனுவும் கொற்ற 

அனுமன் கைக் கொடுத்து , கொண்டல் 
மேல்நிறை குன்றில் நின்று 

மெய்ம்மெலிவு ஆற்றல் உற்றான் . 


பொ . கவசம் முதலாகிய போர்க்காகத் தாங்கிய பாரத்தை 
யெல்லாம் , நீல நிறமுடைய சூரியனைப் போன்ற இராமன் , இலக்குவ 
னுடம்பில் நின்று முறைமையாக நீக்கி , அம்புகளைச் சொரிகின்ற வில்லை 
யும் வெற்றிக் குரிய அனுமனது கையில் கொடுத்துவிட்டு , மேகங்கள் 
தன்மேல் நிறையப் பெற்ற குன்றில் நின்று இலக்குவனது உடம்பு 
மெலிவை ஆற்றச் செய்தான் . 


கு- இலக்குவனே செய்யக்கூடிய செயலை அன்பு மேலீட்டால் 
இராமன் செய்தான் என்க . சா லிகை- கவசம் . சாலிகை யுடம்பினர் 


வேலேற்ற படலம் 


661 


தறுகணாளரே (சீவகசிந் - 2217 ) என்றது காண்க . இராமனது நிறம் 
ஒளிமிக்க நீல நிறம் ஆதலின் , நீனிற ஞாயிறன்ன நெடியவன் என்ற 
னர் . இராமனை நெடியவன் என்றது முன் மூவுலகமும் ஈரடியால் 
அளந்த . 

நிலையை நினைந்து . கோல் - அம்பு . கொண்டல் - மேகம் . 
குன்றிற்கு அடை . மேகம் மேல் நிறையப் பெற்றுள்ள குன்று என 
அதன் உயர்வும் பெருமையும் புலப்படுத்தியவாறு . இராமனே தன் 
மெய்ம்மெலிவு ஆற்றினான் என்றலும் பொருந்தும் ; என்னை ? மூலபல 
வதை செய்துவிட்டு இராமன் இலக்தவனுக்குத் துணையாக வரத் 
தொடங்கும்போதே சாம்பவன் முதலியோர் இராமனை அடைந்தார் 
கள் . ஆதலின் , இராமனும் மூலபல வதை செய்த இளைப்பை ஆற்று 
தல் இயல்பாகலின் என்க . 

( 43 ) 


32 . 


வானரர் களங்காண் படலம் 


முன்னுரை 


இராமன் கொன்று குவித்த மூலப்படையின் வீழ்ச்சிக் காட்சியை 
வானரங்கள் போர்க்களத்தில் கண்ட தைக் கூறும் பகுதியாகலின் இது 
வானரர் களங்காண் படலம் எனப் பெயர் பெறுகின்றது . இப்படலம் 
சிற்சில சுவடிகளில் வானர்ச் சேனை களங்காண் படலம் , வானரத் 
தலைவர்கள் களங்காட்சிப் படலம் , வானரர் களங்காட்சிப் படலம் " 
" வானர வீரர்கள் களங்காண் படலம் என்ற பெயர்களோடும் 
காணப்படுகின்றது . வேறு சில சுவடிகளில் இப்படலமும் இராவணன் 
களங்காண் படலமும் ஒன்றாகச் சேர்க்கப்பெற்று களங்காண் படலம் 
என்ற ஒரு பெயரோடு காணப்படுகின்றது . 


படலப் பொருட் சுருக்கம் 


மூலபலப் படையின் அழிவு நிகழ்ந்தபின் சுக்கிரீவன் தன் சேனை 
புடன் இராமனை அணுகி வணங்கி , மூவுலகத்தினும் அடங்காத 
அரக்கர் பெருஞ் சேனையை வென்றது எவ்வாறு ? என்று வினவ 
இராமன் வீடணனோடு களத்திற் சென்று கண்டால் விளங்கும் என்று 
மறுமொழி கூற , வானரத் தலைவர்கள் வீடணனோடு களத்திற் சென்று 
அங்கு இறந்து வீழ்ந்து கிடக்கும் சேனைகளின் பெருக்கைக் கண்டு 
அஞ்சி நடுங்குகின்றனர் . பின்பு மெல்லத் தேறி , ஆயிரம் பருவம் 
கண்டாலும் இக்களக் காட்சிக்கு ஓரெல்லை காண்டல் அரிது . சிறந்த 
சிலவற்றை நீ வகைப்படுத்திக் காட்டுவாயாக என்று வீடணனை 
நோக்கிக் கூறுகின்றனர். வீடணனும் அவர் விரும்பியாங்கே 
ஒவ்வொன்றையும் வகைப்படுத்திச் சிறப்பித்துக் காட்டிக் கொண்டிருக் 
கின்றான் . வானரர்கள் கண்டு கண்டு சலிப்படைந்தவராய் , “இக் 
காட்சியைக் காண்பதில் காலங் கடத்துவதை விடுத்துச் செயற்கரும் : 
வீரச் செயலைச் செய்து முடித்த இராமனை வணங்குவோம் என்று கூறி 
வீடணனோடு அவ்விராமனிடம் சென்று வணங்கி அவன் போர்த . 
திறனை நினைந்து வியந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு தங்கியிருந்தனர் 
என்பது இப் படலத்தில் கூறப்படுகின்றது . 


வான்மீகத்தில் வானரர் களங்கண்ட இந் நிகழ்ச்சி கூறப்பட 
வில்லை . கம்பர் , தாம் இயற்றும் இப் பெரும் காப்பியத்தில் பரணி 


வானரர் களங்காண் படலம் 


663 


நூலில் கூறப்படும் களம்பாடியது போன்ற ஒரு பகுதி இருப்பது சுவை 
பயப்பதாகும் என்ற கருத்தால் இப்படலத்தைக் கற்பனை செய்து 
அமைத்திருத்தல் வேண்டும் . 


படலப் பொருட் சிறப்பு 


போர்க்களக் காட்சியைக் காட்டுவதில் கம்பர் பெருவிருப்புடை 
பவர் என்பதை இப்படலமே நமக்குப் புலப்படுத்துகின்றது . தாமரை 
மலர்கள் நீர் நிலையுள்ள இடங்களில் காணப்படுதல் இயல்பு . போர்க் 
களத்தில் காணக் கிடைக்காதவை . ஆனால் , கம்பர் போர்க்களத்தில் 
நீரையும் வருவித்து அந்நீர் நிலையில் தாமரை மலர்களையும் மலரச் 
செய்து நமக்குக் காட்டுகின்றார் . இக்காட்சி அற்புதக் காட்சியாக 


உள்ளது . 


இறந்தவர்கள் முகம் பார்க்கத் தகாததாய்ப் பொலிவிழந்து 
காணப்படும் என்பதே எல்லோரும் காணும் உண்மை நிகழ்ச்சி . ஆனால் 
அருள் பொங்கும் அழகிய கண்களையுடைய இராமன் எய்த கூரிய 
அம்புகளால் இறக்கும் வாய்ப்பு நமக்குக் கிடைத்ததே என்ற வீரக் 
களிப்போடு இறந்துபட்ட அரக்க வீரர்களின் முகங்கள் அவ்வாறு 
பொலிவு அற்றளவாக இல்லையாம் . ஒளிமிக்கனவாய் - மலாச்சி மிக்கன 
வாய்ச் செந்தாமரை மலர்களைப்போல் பொலிவுடன் காணப்படு 
கின்றனவாம் . போர்க்களத்தில் மாண்ட வீரர்களின் உடம்பிலிருந்து 
பெருகிய இரத்த வெள்ளம் கடல் நீரைப் போலப் பரவிக் கிடக் 
கின்றது . இறந்த அரக்கரின் கரிய பெரிய பிணக்குவியல்கள் அக்கடலி 
லுள்ள மணல் திட்டுகளைப் போலக் காட்சியளிக்கின்றன . அப்பிணக் 
குவியல்களின் இடையிடையே காணப்படும் அரக்க வீரர்களின் 
பொலிவுமிக்க முகங்களின் தோற்றம் அந்த மணல் திட்டுகளில் 
மலர்ந்த செந்தாமரை மலர்களைப் போலக் காட்சி யளிக்கின்றனவாம் . 


அளியிற் பொங்கு மங்கண னேவு மயில்வாளிக் 
களியிற் பட்டார் வாண்முக மின்னுங் கரையில்ல 
புளினத் திட்டின் கண்ணகன் வாரிக் கடல் பூத்த 
நளினக் காடே யொப்பன காண்மின் நமரங்காள் 


என்று வீடணன் வானர வீரர்களுக்குப் போர்க்களத்தின் ஒரு 
காட்சியைக் காட்டுகின்றான் . அழகில்லாத அரக்கர் முகங்கள் இறந்த 
பின் அழகுடன் விளங்குகின்றன என்ற கம்பர் கருத்தால் அரக்கர்க்குச் 
சிறப்பு உண்டாகின்றதா ? அல்லது அழகற்றவர்களையும் அழகுடன் 
கழுமாறு செய்த கருணையங் கடலாகிய இராமனுக்குச் சிறப்பு 


664 


யுத்த காண்டம் 


உண்டாகின்றதா ? இராமனது வீரச் கிறப்பையும் அருள்பெருகும் 
அவன் கண்களையும் கண்ட அரக்க வீரர்கள் இவன் எய்யும் அம்பால் 
இறக்கும் பேறு பெற்றோமே என்ற மகிழ்ச்சியோடு இறந்தமை 
யாலன்றோ அவர்கள் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்த முகமாகக் காட்சி 
யளிக்கின்றது ? அழகற்ற அரக்கர் முகங்களையும் அழகுமிக்க செந்தா 
மரை மலர்போலத் தோன்றச் செய்தது இராமனே ஆதலின் இக் 
காட்சி இராமனுக்கே சிறப்பை யுண்டாக்குகின்றது 

என்பது 
தெளிவு . ‘ நாசம் வந்துற்றபோது நல்லதோர் 

பகைபைப் 
பெற்றேன் ( கும்பகருணப் -31 ) 

இராவணனே இராமன் 
அம்பால் இறக்க நேர்ந்தமைக்கு மகிழ்ச்சி கொள்ளவில்யைா ? 
அவன் போர்வீரர் மகிழ்ச்சியில் மலர்ந்த 

முகத்தினராய் 
இறத்தல் சொல்ல வேண்டுமோ வீரப் போர் செய்திறக்கும் வீரர் 
முகம் இவ்வாறு மலர்ந்திருத்தல் இயல்பு என்பதை பருந்தினமும் 
கழுகினமுந் தாமே யுண்ணப் பதும முகம் மலர்ந்தாரைப் பார்மின் 
பார்மின் ( கலிங்கத்துப் பரணி -477 ) என்பதாலும் அறியலாம் . 


எ 


இத்தகைய பல அரிய காட்சிகளை இப்படலத்தில் கம்பா நமக்குக் 
காட்டுகின்றார் . 


32 . 


வானரர் களங் காண் படலம் 


சுக்கிரீவன் வானர சேனையோடு இராமனை வணங்கி இறந்த 

அரக்கரின் பெருக்கை நோக்கித் திகைத்தல் . 


9720 


ஆயபின் கவியின் வேந்து 

மளப்பருந் தானை யோடு 
மேயின னிராமன் பாதம் 

விதிமுறை வணங்கி வீந்த 
தீயவர் பெருமை நோக்கி 

நடுக்கமுந் திகைப்பு முற்றான் 
ஓய்வுறு மனத்தா னொன்று 

முரைத்திலன் நாண முற்றான் . 


ஆயபின் , கவியின் வேந்தும் , 

அளப்பருந் தானை யோடும் 
மேயினன் , இராமன் பாதம் 

விதிமுறை வணங்கி , வீந்த 
தீயவர் பெருமை நோக்கி , 

நடுக்கமும் , திகைப்பும் உற்றான் , 
ஒய்வுறு மனத்தான் ஒன்றும் 

உரைத்திலன் , நாணம் உற்றான் . 


பொ : - ( இராமன் மெய்மெலிவு ஆற்றி ) ஆன பின்பு சுக்கிரீவனும் 
அளத்தற்கு அரிய வானர சேனையோடு வந்தடைந்து இராமனுடைய 
அம்பினால் இறந்துபட்ட அரக்கர்களின் பெருக்கை நோக்கி , நடுக்க 
மும் திகைப்பும் உற்றானாய் நாணிச் செயலற்று ஓய்ந்த மனத்தனாப் 
ஒன்றும் பேசாதவனானான் . 


கு . ஆயபின் என்றது , முன்னைப் படலத்துக் கூறியவாறு இனப் 
பாறிய பின்பு என்றவாறு . வேந்தும் என்புழி உம்மை இறந்தது தழு 
விய எச்சப் பொருளது ; என்னை ? முன் இலக்குவன் வந்தமை புலப் 
படுத்தலின் என்க , அரக்கர் பெருக்கை நினைக்கையில் நடுக்கமும் 


666 


யுத்த காண்டம் 


அவ்வரக்கரை யெல்லாம் இராமன் , ஒருவனே எங்ஙனம் கொன்றான் ? 
என்று நினைக்கையில் திகைப்பும் கொள்ளலானான் சுக்கிரீவன் என்க . 
கூட்டொருவரையும் வேண்டாத இத்தகைய இராமனுக்கு நாம் , நம் 
படையோடு உதவி செய்வதாக இதுகாறும் என்ணி யிருந்தோமே 
எனச் சுக்கிரீவன் நாணினமையால் அவன் மனம் செயலற்று ஒய்ந்து 
விட்டது ; அதனால் , ஒன்றும் பேசலனாபினான் என்க . கவியின் வேந்தும் 
வணங்கி , நோக்கி , நடுக்கமும் திகைப்பு முற்றானாய் , நாண முற்றானாய் , 
ஓய்வுறு மனத்தனாய் ஒன்றும் உரைத்திலன் என முற்றெச்சமாக்கி 
முடிக்க . நானமிக்க போது மனம் செயலற்று விடும் என்பதை இதனா 
லறியலாம் . 


இராமன் சுக்கிரீவனை வீடணனோடு சென்று களத்தைக் 

காண் எனல் 


9721 


மூண்டெழு சேனை வெள்ள 

முல் கொரு மூன்றின் மேலு 
நீண்டுள வதனை யைய 

வெங்ஙனம் நிமிர்ந்த தென்னத் 
தூண்டிரண் டனைய திண்டோட் 

சூரியன் சிறுவன் கொல்லக் 
காண்டி நீ யரக்கர் வேந்தன் 

றன்னொடுங் களத்தை யென்றான் . 


மூண்டு எழு சேனை வெள்ளம் 

உலகு ஒரு மூன்றின் மேலும் 
நீண்டு உளது அதனை , ஐய ! 

எங்ஙனம் நிமிர்ந்தது ? என்ன 
தூண் திரண்டனைய திண்தோள் 

சூரியன் சிறுவன் சொல்லக் 
காண்டி நீ , அரக்கர் வேந்தன் 

தன்னொடும் களத்தை என்றான் . 


பொ ? - ஐயனே ! போரில் மூண்டு எழுந்த அரக்கர் சேனையின் 
பெருக்கம் மூவுலகத்தின் மேலும் நீண்டுள் தாக இருந்ததை நீ தனியாக 
எங்ஙனம் வென்றது என்று தூன் திரண்டாற் போலத் திரண்டுள்ள 
திண்ணிய தோள்கள் புடை சூரியன் புதல்வஞ்யை கக்கரவன் 


வானரர் களங்காண் படலம் 


667 


வினவ , ( இராமன் ) நீ அரக்கர் வேந்தனாகிய வீடணனோடு களத்தைக் 
காண்பாயாக என்று கூறினான் . 


கு : - மூல பலப்படையின் பெருக்கை யுணர்த்த உலகொடு மூன் 
றின் மேலும் நீண்டுளது என்றான் . நிமிர்தல் இங்குக் கடந்து வெல்லு 
தலை உணர்த்தியது . சிறுவன் என்றது புதல்வன் என்னும் பொருளது . 
சுக்கிரீவன் வலிமை புலப்படுத்த தூண்டிரண் டனைய திண்டோள் 
சிறுவன் என்று கூறி , அத்தகைய வலியோனும் இங்ஙனம் வினவுமாறு 
இராமன் மூலபலப் படையை வதைத்தான் என்று இராமன் வலி 
மயை உய்த்துண ரவைத்தவாறு . சுக்கிரீவன் வினவிய வினாவிற்கு நேர் 
விடை கூறல் தற்புகழ்ச்சியாகு மாதலின் , அவன் கருத்தை வேறு வழி 
யில் திருப்பக் காண்டி நீ களத்தை என்று கூறினான் . களத்தைக் கண் 
குழி இந்த ஐயம் மேலும் வலிவு பெறுவதன்றிக் குறைய வழியின்மை 
பறிக . சில ஏடுகளில் இச்செய்யுள் வரையில் வேலேற்ற படல 
மாக எழுதப்பட்டுளது . 

( 2 ) 


* 


9722 


தொழுதனர் தலைவ ரெல்லாந் 

தோன்றிய காத தூண்ட 
எழுகென விரைவிற் சென்றா 

ரிராவணற் கிளவ லோடும் 
கமுகொடு பருந்தும் பாறும் 

பேய்களுங் கணங்கள் மற்றும் 
குழுவிய களத்தைக் கண்ணி 

னோக்கினர் துணுக்கங் கொண்டார் . 


தொழுதனர் தலைவர் எல்லாம் , 

தோன்றிய காதல் தூண்ட 
எழுக என விரைவில் சென்றார் , 

இராவணற்கு இளவலோடும் 
கழுகொடு பருந்தும் பாறும் 

பேய்களும் கணங்கள் மற்றும் 
குழுவிய களத்தைக் கண்ணின் 

நோக்கினர் துணுக்கம் கொண்டார் . 


பொ ! - வானரத் தலைவர்கள் எல்லாம் ( இராமனைத் ) தொழுது , 
( போர்க்களக் காட்சி காணத் தம் உள்ளத்துத் ) தோன்றிய ஆசை 
தூண்டுவதால் எழுக என்று கூறிக் கொண்டு வீடணனோடு விரைவிற் 


1668 


யுத்த காண்டம் 


சென்று , கழுகும் , பருந்தும் , பாறும் , பேய்களும் மற்று முள்ள காகங் 
களின் கூட்டம் குழுமியுள்ள போர்க் களத்தைக் கண்ணில் நோக்கி , 
உளம் நடுக்கம் கொண்டார்கள் . 


இராவணற் கிளவல் என்றது வீடணனை . பாறு என்றது 
பருந்தின் ஒருவகையாகக் கொள்க . கணங்கள் என்றது இங்கு நாய்க் 
கணங்களை . இவையெல்லாம் பிணங்களைத் தின்னும் வேட்கையால் 
களத்தில் குழுமியிருந்தன என்க . தொழுதனர் , சென்றார் , நோக்கினர் 
என்பன முற்றெச்சங்கள் . நுணுக்கம் , அச்சத்தால் உளதாம் நடுக்கம் . 
பிணங்களும் பிணந் தின்ன வந்த உயிர்களுமே நிறைந்திருந்த களத் 
தைப் பார்ப்பது வீரர்க்கும் அச்சத்தை யுண்டாக்கியது . 

( 3 ) 


போர்க்களக் காட்சியைக் கண்ட வானரர்களின் நிலை 


97231 


ஏங்கினார் நடுக்க முற்றா 

ரிரைத்திரைத் துள்ள மேற 
வீங்கினார் வெருவ லுற்றார் 

விம்மினாருள்ளம் வெம்ப 
ஓங்கினார் மெள்ள மெள்ள 

வுயிர் நிலைத் துவகை யூற 
ஆங்கவ ருற்ற தன்மை 

யாரறிந் தறைய கிற்பார் . 


ஏங்கினார் ; நடுக்கம் உற்றார் ; 

இரைத்து இரைத்து . உள்ளம் ஏற , 
வீங்கினார் ; வெருவலுற்றார் ; 

விம்மினார் ; உள்ளம் வெம்ப , 
ஓங்கினார் ; மெள்ள மெள்ள 

உயிர் நிலைத்து , உவகை ஊற 
ஆங்கு அவர் உற்ற தன்மை 

யார் அறிந்து அறைய கிற்பார் ? 


பொ ! - ( போர்க் களத்தின் அழிவுக் காட்சியைக் கண்ட வானரத் 
தலைவர்கள் ) அழுதார்கள் ; நடுக்கம் அடைந்தார்கள் ; பெருமூச்சு 
வாங்கி வாங்கி , உயிர்ப்புக் காற்றுத் தலை மேல் ஏற உடம்பு வீங்கினார் 
கள் , அஞ்சினார்கள் ; மனம் வெதும்பத் : தேம்பினார்கள் . மெள்ள 


வானரர் . களங்காண் படலம் 


669 


மெள்ளத் தம் உயிர்ப்பு நிலை பெற்று மகிழ் சுரக்க அம் மகிழ்ச்சியில் 
உயர்ந்தார்கள் ; அப்போது அவ்விடத்து அவர்கள் அடைந்த மெய்ப் 
பாட்டுத் தன்மைகளை அறிந்து சொல்ல வல்லவர்கள் யார் ? 


என்றது 


கு : - போர்க்களத்தில் அவலக் காட்சியைக் கண்ட வானரர்களின் 
துன்பக் கூறுகளை வகைப்படுத்திக் கூறியவாறு . ஏங்குதல் - அழுதல் . 
இரைத்தல் 

- மூச்சு வாங்குதல் . முதலடியில் உள்ளம் 
உள்ளிருந் தெழும் உயிர்ப்புக் காற்றினைத் , துன்பத்தால் வரும் பெரு 
மூச்சு இழுக்கும் போது உடம்பு வீங்கும் தன்மையைப் புலப்படுத்த 
“ இரைந் திரைந்து உள்ளம் ஏற வீங்கினார் ” என்றார் . வெருவல் -அஞ்சு 
தல் . விம்முதல் - தேம்புதல் . உள்ளம் வெம்ப விம்மினார் என்றும் , 
உவகையூற ஓங்கினார் என்றும் மாறுக . களத்தில் வீழ்ந்து கிடக்கும் 
பிணங்கள் அரக்கர் பிணங்களே என்பதை அறிந்த பின் வானரர் 
களுக்கு மெள்ள மெள்ள பெரும் மூச்சு வாங்குதல் நின்று இயல்பாக 
உயிர்க்கலானார் என்பார் , மெள்ள மெள்ள உயிர் நிலைத்து என்றார் . 
உயிர் என்றது இங்கு உயிர்ப்பினை . ஊறுதல் - சிறிது கிறிதாகச் சுரத் 
தல் . ஆங்கு என்பது இடம் காலம் என்ற இரு பொருளுக்கும் 
பொருந்துமாறு இங்கு அமைந்துளது . அங்கு அன்று வானரர்கள் 
அடை ந்த துன்ப நிலையை யாரும் உள்ளவாறு கூற இயலாது 
என்றவாறு . 


களக் காட்சியைக் காட்டுமாறு 
வீடணனை வானரர் வேண்டுதல் 


9724 


ஆயிரம் பருவங் கண்டாற் 

காட்சிக்கோர் கரையிற் றன்றால் 
மேயின துறைக டோறும் 

விம்மினர் நிற்ப தல்லால் 
பாய்திரைப் பரவை யேமுங் 

காண்குறும் பதக ரென்ன 
நீ யிருந் துணர்த்தி யென்றார் 

வீடண னெறியிற் சொல்வான் . 


ஆயிரம் பருவம் கண்டால் 

காட்சிக்கு ஓர் கரையிற்று அன்றால் 
மேயின துறைகள் தோறும் 

விம்மினர் நிற்பது அல்லால் 


670 


யுத்த காண்டம் 


பாய்திரைப் பரவை ஏழும் 

காண்குறும் பதகர் என்ன 
நீ இருந்து உரைத்தி என்றார் ; 

டணன் நெறியில் சொல்வான் . 


பொ : - ஒன்றன்பின் ஒன்றாகப் பாய்ந்து வருகின்று அலைகளை 
யுடைய கடல்கள் ஏழினையும் காண விரும்பிய பாவிகளைப் போல , 
விரும்பின துறைகள் 1 தோறும் ( அவர் அவர்கள் கண்டவற்றையே 
பார்த்துக் கொண்டு ) மகிழ்ந்து நிற்பதன்றி , ஆயிரம் ஆண்டுகள் கண் 
டாலும் ( இப் போர்க் கனக் ) காட்சிக்கு ஒரு கரை கண்டு விடுதல் 
இயலாது ; எனவே , நீ அமைதியாக இருந்து ( கிறந்தவற்றை மட்டும் 
- சுருக்கமாகக் காட்டிச் ) சொல்லுக என்று வானரத் தலைவர் கூறினாராக , 
வீடணன் முறையாகச் சொல்வானானான் . 


கு ! - கண்டாலும் என்புழி உம்மை விகாரத்தால் தொக்கது . 
மேயின் துறைகள் தோறும் விம்மினா நின்று காட்சிக்கு ஒரு கரை 
காணாது நிற்றல் , கடலேழும் காண விழைந்தோர்க்கும் , களங் காண 
விரை நதோர்க்கும் பொதுத் தன்மை . முடிவுறக் காண முடியாத ஏழு 
கடலின் காட்சியை முழுவதும் கண்டே தீர்வது எனக் காணத் 
தொடங்குதல் எவ்வளவு பேதைமையோ அவ்வளவு பேதைமை இப் 
போர்க் களக் காட்சியையும் முழுவதும் பார்த்து விடுவோம் என்று 
எண்ணுவது என விளக்கியவாறு . இப்பேதைமை நினைந்தே பாவையே 
முங் காண்குறு பதகர் என்ன , என்று அன்பு காரணமாகப் பதகர் 
என அவர்களைக் குறிப்பிட்டார் . என் செயப் பாவிகாள் இங்கிருப்ப 
தாங் கிருப்ப முன்னை வன் சிறைக் கழுகும் பாறும் வயிறுகள் பீறிப் 
போன ” ( கலிங்கத்துப் பரணி -304 ) என அன்பு காரணமாகப் பாவிகள் 
என விளித்திருத்தல் இங்கு நினையலாம் . கடலை முழுவதும் காண்டல் 
இயலாது என்பதை : " மண்ணிடை மாக்கள் கடல் கண்டே மென்பார் 
யாவரே முடிவுறக் கண்டார் ” (கிட்கிந்தா - தானைகாண் -35 ) என 
இராமனே வானர சேனையின் பெருக்கை முழுவதும் காணமுடியா 
மையை விளக்கக் கூறியிருத்தல் காணலாம் . இக் களத்தின் காட்சி 
யைக் காணும் நாங்கள் மேவின துறைகள் தோறும் விம்மி நிற்பதன்றி 
ஆயிரம் ஆண்டு சென்றாலும் இக் காட்சிக்கு முடிவு காண முடியாது 
ஆகையால் " நீ உரைத்தி என வானர வீரர்கள் வேண்டிக் கொள்ள 
வீடணன் சொல்வானானான் என்றவாறு . பதகரென்ன நிற்பதல்லால் 
-கரையிற்றன்று ; ஆதலால் , நீ யிருந்துணர்த்தி என இயையும் . ( 5 ) 


வானரர் களங்காண் படலம் 


671 


இறந்தும் நிற்கும் யானைகளின் காட்சியைக் காட்டுதல் 


9725 

* 


காகப் பந்தர்ச் செங்கள 

மெங்குஞ் செறிகால 
வோகத் தம்பிற் பொன்றின 

வேனு முடலொன்றி 
மேகச் சங்கந் தொக்கென 

வீழும் வெளியின்றி 
நாகக் குன்றம் நின்றமை 

காணீர் நமரங்காள் . 


காகப் பந்தாச் செங்களம் எங்கும் , செறிகால 
ஓகத்து அம்பின் பொன்றின வேனும் , உடல் ஒன்றி , 
மேகச் சங்கம் தொக்கென வீழும் வெளி இன்றி , 
நாகக் குன்றம் நின்றமை - காணீர் நமரங்காள் ! 


பொ : - நம்மவர்களே ! ( இராமன் விடுத்த ) கூட்டமான அம்பினால் 
சிறந்தன வேனும் , தரையில் வீழ்தற்கு வெளியிடம் இல்லாமையால் 
காகப்பந்தரினை யுடைய சிவந்த போர்க்களம் எங்கும் ( இரத்தச் 
சேற்றில் ) செறிந்த கால்களையுடையவாய் , உடல்கள் ஒன்றோடு ஒன்று 
ஒட்டிக்கொண்டு , மேகக்கூட்டம் ஓரிடத்துக் கூடியிருப்பது போல 
யானைகளாகிய மலைகள் நின்றுவள தன்மையைக் காண்பீர்களாக ! 


கு- ! ஓகம்- பெருங்கூட்டம் . இராமன் அம்பினால் இறந்த யானைப் 
படைகளின் காட்சியை வீடணன் முதலில் வானரர்கட்குக் காட்டிக் 
கூறியது . செங்களம் என்றது , இரத்தத்தால் கிவந்து காட்டும் போர்க் 
களத்தை . தசையுண்ணும் நசையால் காகங்கள் பந்தரிட்டாற்போலப் 
பறந்துகொண்டிருக்கும் போர்க்களம் என்பார் காகப்பந்தாச் செங் 
களம் என்றார் . யானைகள் அம்புகளால் இறந்தன என்றால் , தரையில் 
வீழ்தலே இயல்பாகவும் , இப் போர்க்களத்தில் இறந்த யானைகள் , 
அங்ஙனம் தரையில் வீழாமல் , கால்கள் இரத்தச் சேற்றில் அழுந்திக் 
கொண்டமையாலும் , வீழ்தற்குரிய வெளியிடம் சிறிதும் இல்லாத 
நெருக்கத்தாலும் உடலோடு உடல்கள் ஒட்டிக்கொண்டு நின்று 
கொண்டேயிருக்கும் அதிசயக் காட்சியைக் காட்டியவாறு . யானைகள் 
இறந்தும் அசையாமல் நிற்கும் காட்சி மேகக்கூட்டம் ஓரிடத்தில் 
கூடியிருப்பது போலக் காணப்படுகின்றது என்பார் , மேகச்சங்கம் 
தொக்கென நாகக் குன்றம் நின்றமை என்றார் . நாகம் - யானை . 


872 


யுத்த காண்டம் 


ஒவ்வோர் யானையும் ஒவ்வொரு குன்றம் போல் இருத்தலின் ‘ நாகக் 
குன்றம் என உருவகம் செய்தார் . நமரங்காள்- நம்மவர்களே . 
சங்கம் -கட்டம் . மேகங்கள் தனித்தனியே காட்கியளித்தலும் பின்னர் 
ஒன்றாகச் சேர்ந்து காட்சியளித்தலும் இயல்பு . இங்கு மேகம் போன்று 
கரிய நிறத்தனவாகிய யானைகள் ஒன்றி நின்று - ஒன்றோடொன்று 
ஒட்டி நின்று காட்சியளித்தன என்க . 

( 9) 


. 


யானைகளின் மேல் வீரர்கள் இறந்து கிடக்கும் காட்சி 


9726 


வென்றிச் செங்கண் வெம்மை 

யரக்கர் மிசையூர்வ 
ஒன்றிற் கொன்றுற் றம்புத் 

லைப்பட் டுயிர் நுங்கப் 
பொன்றிச் சிங்க நாக 

வடுக்கற் பொலிகின்ற 
குன்றிற் றுஞ்சுந் தன்மை 

நிகர்க்குங் குறி காணீர் 


வென்றிச் செங்கண் வெம்மை அரக்கர் மிசை ஊர்வ 
ஒன்றிற்கு ஒன்று உற்று அம்பு தலைப்பட்டு உயிர் நுங்கப் , 
பொன்றிச் சிங்கம் , நாக அடுக்கல் , பொலிகின்ற 
சன்றில் துஞ்சும் தன்மை நிகர்க்கும் குறிகாணீர் . 


பொ : - வெற்றியை விளைக்கும் சிவந்த கண்களையும் கொடுமையை 
யும் உடைய அரக்கர்கள் , ( இராமன் விட்ட ) அம்புகள் ஒன்றிற்கு 
ஒன்று முற்பட்டு வந்து பாய்ந்து தம் உயிரைப் பருகியதால் இறந்து 
யான்களாகிய குன்றங்கள்மேல் ஊர்ந்த நிலையில் கிடக்கும் காட்சி , 
சிக்கங்கள் பொலிகின்ற குன்றங்களில் உறங்கும் தன்மையை ஒத்து 
விளங்கும் குறிப்பைக் காண்பீர்களாக . 


முன்னைச் செய்யுளில் யானைகளைக் குன்றங்களாக உருவகம் 
செய்து காட்டியவர் , இங்கு அந்த யானைக் குன்றங்களின்மேல் இறந்து 
வீழ்ந்து கிடக்கும் அரக்க வீரர்களின் தோற்றத்தை உவமை முகத் 
தால் விளக்கிடவாறு . ஒவ்வொரு வீரரும் சிங்கம் போன்ற தோற் 
றத்தை யுடையவர் என்பதும் , அவர் இறந்துபட்டு இறவாமல் தூங்கு 
பவர் போன்று பொலிவுடன் காணப்படுகின்றார் என்பதும் புலப் 


வானரர் களங்காண் படலம் 


673 


படுத்தியவாறு . இதனால் அரக்கர்களின் வீரத் தோற்றத்தைச் சிறப் 
பித்தவாறு . நாக அடுக்கல் என்றது , யானையாகிய குன்றம் என்றவாறு . 
மேல் நாகக் குன்றம் என்றதும் இங்கு நினைக . அரக்கர் , பொன்றி , 
நாக வடுக்கல் மிசை யூர்வ , சிங்கம் குன்றில் துஞ்சும் தன்மை நிகர்க்கும் 
என இயையும் . கொண்டு கூட்டுப் பொருள்கோள் . 

( 7 ) 


மாண்ட வீரரின் முகமலர்ச்சி 


9727 


அளியிற் பொங்கு மங்கண 

னேவு மயில் வாளிக் 
களியிற் பட்டார் வாண்முக 

மின்னுங் கரையில்ல 
புளினத் திட்டிற் கண்ணகன் 

வாரிக் கடல் பூத்த 
நளினக் காடே யொப்பன 

காண்மி னமரங்காள் . 


அளியின் பொங்கும் அங்கணன் 

ஏவும் அயில் வாளிக் 
களியில் பட்டார் , வாள்முகம் , 

மின்னும் கரையில்ல , 
புளினத் திட்டின் கண் அகன் 

வாரிக் கடல் பூத்த 
நளினக் காடே ஒப்பன 
காண்மின் 

மின் - தமரக்காள் . 


பொ : - அருள் ததும்புகின்ற அழகிய கண்களை யுடைய இராமன் 
ஏவுகின்ற கூரிய அம்புகளால் ( இறக்க வாய்த்துளது என்ற வீரக் ) 
களிப்போடு இறந்த அரக்கர்தம் மின்னுகின்ற அளவில்லனவாய ஒவி 
முகங்கள், - மணல் மேடுகளாகிய திட்டுகளைக் கொண்ட 

கொண்ட இடம் 
அகன்ற , நீரினையுடைய கடலில் பூத்த தாமரைக் காடே போல்வன 
வற்றை , நம்மவர்களே ! காணுங்கள் . 


கு . அளியின் பொங்கும் என்புழி இன் தவிர்வழிச் சாரியை . 
அவிபொங்கும் அங்கணன் என்க , அளி - அருள் . இறக்க நேர்ந்த 
போது இராமன் அம்பினால் இறக்கும் வாய்ப்புக் கிடைத்தமைக்கு 

43 


674 


யுத்த காண்டம் 


மகிழ்கின்ற மகிழ்ச்சியோடு இறந்து கிடக்கும் அரக்கர்களின் பொலிவு 
மிக்க ஒளிமுகங்களின் தோற்றம் தாமரை மலர்க்காடு போன்று 
காணப்படுகின்றன என்றவாறு . உவமையில் கடலுக்கு அடையாக 
வந்த புளினத் திட்டிற்கேற்பப் பிணமலைகளும் வாரிக் கடல் , என்றதற் 
கேற்பக் குருதி நீரும் பொருளிலும் வருவித்துக் கொள்க . பிணமலைகளும் 
குருதிநீர் வெள்ளமும் நிறைந்த போர்க்களத்தில் இராமன் அம்பு 
களால் மகிழ்ச்சியோடு இறந்து கிடக்கும் 

அரக்க 

வீரர்களின் 
அளவில்லாத ஒளிமுகங்களின் தோற்றம் , மணற் குன்றுகளையும் 
நீரினையும் உடைய இடமகன்ற கடலில் பூத்த தாமரை மலர்களின் 
காடு போன்றன என்க . வீரர் முகம் இறந்த பின்னும் மலர்ந்தே 
யிருக்கும் என்பதை : பருந்தினமுங் கழுகினமுந் தாமே யுண்ணப் 
பதுமமுகம் மலாந்தாரைப்பார்மின் ( கலிங்கத்துப்பரணி - 477 
என்றதால் அறியலாம் . 

( 8 ) 


குதிரைகள் இல்லாத் தேர்கள் இரத்த வெள்ளத்தில் 

நாவாய் போலத் தோன்றுதல் 


9728 


பூவாய் வாளிச் செல்லெறி 

காலைப் பரிபொன்றக் 
கோவாய் விண்சேர் வெண்கொடி 

திண்கா லொடு கூட 
மாவாய் திண்டேர் மண்டுத 

லானீர் மறிவேலை 
நாவாய் மானச் செல்வன 

காண்மி னமரங்காள் . 


" பூவாய் வாளிச் செல் எறி காலைப் பரிபொன்ற , 
கோவாய் விண்சேர் வெண்கொடி திண்காலொடு கூட , 
மாவாய் திண்தோ மண்டுதலால் நீர் , மறிவேலை 
நாவாய் மானச் செல்வன காண்மின் - நமரங்காள் ! 


பொ- கூர்மை பொருந்திய அம்பாகிய 

அம்பாகிய இடி தாக்கியபோது , 
தன்னிடத்துப் பூட்டப்பட்டிருந்த குதிரைகள் இறந்துபட்டமை 
யாலும் , சூரிய கிரணம் வாய்க்கப் பெற்றுள்ள ஆகாயத்தில் சேர்ந்து 
பறக்குமாறு தன் பால் கட்டப்பட்ட கொடி திண்ணிய காற்றோடு 
சேர்ந்து பறப்பதாலும் , அழகு பொருந்திய திண்ணிய தோ , இரத்தநீர் 


வானரர் களங்காண் படலம் 


675 


செலுத்துதலால் , அலைகள் மறித்து வீசுகின்ற கடலில் ஓடுகின்ற பாய் 
மரக் கப்பலைப் போலச் செல்வனவற்றை நம்மவர்களே ! காணுங்கள் . 


கு ! - பூ - கூர்மை . செல் - இடி . இராமனுடைய அம்புகளால் 
குதிரைகள் இறந்துபட்டமையால் , தன் கொடிகள் காற்றில் பறக்க , 
இரத்த வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்படும் தேர்கள் , பாய் மரத் 
தோடு கடலில் செல்கின்ற கப்பல்களை ஒத்துத் தோன்றுகின்றன என்ற 
வாறு . வெண் கொடிகள் காற்றில் பறக்கும் தோற்றம் பாய்மரம் 
போலும் ; இரத்த வெள்ளம் கடல் போலும் ; தேர்கள் அக் கடலில் 

டும் நாவாய் போலும் என உவமையை விரித்துக் கொள்க . தேர்ப்பரி 
பொன்றியது , தேர் நாவாய் போலுதற்கு ஓரேதுவாயது . கோ- சூரிய 
கிரணம் . மா -அழகு . 

மண்டுதல்- செலுத்துதல் . நீர் என்றது 
" குருதி நீரை . வாளிச் செல் என்றது உருவகம் . அம்பாகிய இடி 
என்றவாறு . 


யானைகள் உயிரோடும் இரத்த வெள்ளத்தோடு கடலையடைதல் 


9729 


ஒழுகிப் பாயு மும்மத 

வேழ முயிரோடும் 
எழுகிற் கில்லாச் செம்புனல் 

வெள்ளத்திடை யீர்ப்பப் 
பழகிற் றில்லாப் பஃறிரை 

தூங்கும் படர்வேலை 
முழுகித் தோன்று மீனர 

சொக்கும் முறை காணீர் . 


" ஒழுகிப் பாயும் மும்மத வேழம் உயிரோடும் 
எழுகிற்கில்லாச் செம்புனல் வெள்ளத்திடை யீர்ப்ப , 
பழகிற்று இல்லாப் பல்திரை தூங்கும் படாவேலை 
முழுகித் தோன்றும் மீன் அரசு ஒக்கும் முறை காணீர் . 


பொ ! - கன்னம் , கபோலம் , பீசம் என்ற உறுப்புகளினின்று 
ஒழுகித் தரையில் பாய்கின்ற மூன்று மதங்களையுடைய யானைகள் 
உயிரோடிருந்தும் எழுதற்கு இயலாத இரத்த வெள்ளத்தில் அகப் 
பட்டு அவ்வெள்ளம் இழுத்துச் சென்றமையால் முன் பழகுதல் இல் 


676 


யுத்த காண்டம் 


எாத பல அலைகள் மடங்கி வீசுகின்ற பரவிய கடலில் ( முழுகித் 
தோன்றுதல் ) ( அக் கடலில் ) முழுகித் தோன்றும் மகர மீனை ஒத்துத் 
தோன்றும் முறையினைக் காண்பீர்களாக . 


கு : - இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து எழுதற்கில்லாது கடலில் 
சென்று சேர்ந்து முழுகித் தோன்றும் உயிருள்ள யானைகளின் தோற் 
றம் , கடலில் முழுகித் தோன்றும் மகர மீன்களை ஒத்து விளங்குகின்றது 
என்றவாறு . இதனால் அப் போரில் தோன்றிய இரத்த வெள்ளம் 
யானைகளையும் இழுத்துக் கொண்டு கடலிடைக் கலக்கும் பெருமைய 
தாக இருந்தது என்பது புலப்படுத்தியவாறு . மீன் அரசு என்றது 
இங்கு மகர மீனினை . என்னை ? யானையோடு ஒப்புமையுடையது அம் 
மீனே ஆதலின் என்க . " புழையுடைத் தடக்கை யொன்றோ டொல் 
றிடைப் பொருந்தச் சுற்றிக் 

சுற்றிக் கழையுடையக் குன்றின் முன்றில் 
உருமொடு கலந்த கால , மழையெனப் பொருத வேலை மகரமும் மத்த 
மாவும் (சேதுபந்தனப் -21 ) என்புழி , வேலை மகரமும் மத்த மாவும் 
தம்முள் ஒப்புமையுடை மையால் பொருதமை கூறப்பட்டிருத்தல் 
காணலாம் . இதனால் மகரமீன் யானைபோலத் துதிக்கையுடையது 
என்பது புலனாகும் . மலையிடைப் பிறந்த யானைகள் தாம் பழகாத 
கடலிடைச் சென்று உயிரோடு மூழ்கி மேலெழும் தோற்றம் , அக் 
கடலில் வாழும் மகர மீன்கள் போலத் தோன்றுதல் இயல்பேயாதல் 
காண்க . 

( 10 ) 


கவந்தமாடுதல் 


9730 


கடக்கா ரென்னப் பொங்கு 

கவந்தத் தொடுகைகள் 
தொடக்கா நிற்கும் பேயில 

யத்தின் றொழில் பூண்ட 
மடக்கோ வில்லா வார்படி 

மக்கூத் தமைவிப்பான் 
நடக்கால் காட்டுங் கண்ணுள 

ரொக்குந் நமரங்காள் . 


! 


கடக்கார் என்னப் பொங்கு 

கவந்தத்தொடு கைகள் 
தொடக்கா நிற்கும் பேய் , 

இலயத்தின் தொழில் பூண்ட 


வானரர் களங்காண் படலம் 


677 


மடக்கு ஓவில்லா வார் படிமக் 

கூத்து அமைவிப்பான் , 
நடக்கால் காட்டும் கண்ணுளர் 

ஒக்கும்- நமரங்காள் ! 


பொ : - நம்மவர்களே ! மதம் பொழியும் யானை என்னும்படி 
கிளர்ந்தாடுகின்ற கறுத்துப் பருத்த அரக்கரின் தலையற்ற உடம்பு 
களின் ஆடலுக்கு ஏற்பத் தன் கைகளைச் சேர்த்துத் தாளம் போடும் 
பேய் ; தாளமிடும் தொழிலைச் செய்து கொண்டு உடம்பின் உறுப்புகள் 
மடங்குதல் ஒழியாத ( மிகுதியாக மடங்கச் செய்கின்ற ) நீண்ட 
அபிநயக்கூத்தினை மாணாக்கர்க்கு அமையக் கற்பிக்கும் பொருட்டு 
நடனம் செய்யும் காலின் முறையைக் காட்டுகின்ற கூத்தரை ஒக்கும் . 


கு : - கரிய நிறத்தாலும் பரிய உடம்பாலும் அரக்கர் உடம்பிற்கு 
வானை உவமையாயது . இலயம் - தாள ஒற்று . அபிநயம் செய்யுங் 
கால் உடம்பின் உறுப்புக்கள் பலவும் மடங்கியும் நீண்டும் தொழில்பட 
வேண்டியிருத்தலின் , மடக்கோவில்லா வார்படிமக் கூத்து என்றார் . 
கூத்து அமைவிப்பான் என்றது கூத்தாசிரியனை . “ கவந்தமாட முன்பு 
தங்களிப்பொ டாடு பேயினம் நிவந்த வாட லாட்டுவிக்கு நித்த கார 
ரொக்குமே " ( கலிங்கத்துப் -432 ) 

செயங்கொண்டார் 
செய்யுள் இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . பேய் , கூத்தாசிரியன் போன் 
றது ; கவந்தம் கூத்துப் பயில்வோன் போன்றது . 

( 11 ) 


என்ற 


நரம்புத் தொடக்கிலகப்பட்ட பேய் நழுவிப் போதல் 


9731 


மழுவிற் கூர்வாள் வன்ப 

லிடுக்கின் வயவீரர் 
குழுவிற் கொண்டந் நாடி 

தொடக்காப் பொறிகூட்டித் 
தழுவிக் கொள்ளக் கள்ள 

மனப்பே யவைதள்ளி 
நழுவிச் செல்லு மியல்பின 

காண்மி னமரங்காள் . 


* மழுவின் கூர் வாய் வன் பல் இடுக்கின் வயவீரர் 
குழுவின் கொண்டந் நாடி தொடக்காப் பொறி கூட்டித் 
தழுவிக் கொள்ள , கள்ள மனப் பேய் அவை தள்ளி 
நழுவிச் செல்லும் இயல்பின காண்மின் - நமரங்காள் . 


678 


யுத்த காண்டம் 


பொ : - ( அற்று வீழ்ந்த தலையில் உள்ள ) பழுவாயுதம் போன்ற 
கூரிய முனையையுடைய வலிய பற்களின் இடுக்கில் ( இறந்துபட்ட ) 
வெற்றி வீரர்களின் (உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ) கூட்டமான 
நரம்புகள் துடிதுடித்து மாட்டிக்கொண்டு ( விலங்குகளைப் பிடிக்கும் ) 
எந்திரம் போலத் தன்னைச் சேர்த்துத் தழுவிக் கொள்ள அதை யறிந்த 
கள்ள பனத்தையுடைய பேய் ஒன்று , அந்த நரம்புகளின் தொடாபை 
மெல்லத் தள்ளி , அவற்றினின்றும் நழுவிச் செல்லுகின்ற இயல்பின 
வாதலை , நம் மவர்களே ! காணுங்கள் ! 


கு : - இரந்துபட்ட வீரர்களின் உடம்பில் அறுபட்ட நரம்புகள் 
துடித்துக்கொண்டு அங்கு வீழ்ந்து கிடக்கும் தலையில் உள்ள கூரிய 
பற்களின் இடுக்கில் மாட்டிக் கொள்கின்றது ; அவ்வழியில் தசை 
புண்ண வந்த பேயின் கால்களில் அந் நரம்புகள் சூழ்ந்துகொண்டு 
எந்திரம்போல அப் பேயின் தலையருகே இழுக்கின்றது . அதையறிந்து 
கொண்ட அந்தப் பேய் அத் தலையருகே செல்லின் அப் பல்லிடுக்கில் 
தானும் அகப்பட வேண்டிவரும் என்று அறிந்து அந் நரம்புத் 
தொடக்குகளைத் தள்ளிவிட்டு மெல்லென நழுவிச் செல்கின்றது . அக் 
காட்சியை வீடணன் வானரர்க்குக் காட்டுகின்றான் . அற்று வீழ்ந்த 
பின்னும் வீரர்களின் நரம்புகள் துடிப்பு அருமையின் இங்ஙனம் 
பேயினைத் தழுவிக் கொள்ளலாயது என்க . கொண்டந் நாடி என்புழி 
நகரம் விரித்தல் விகாரம் . 

( 12 ) 


இறந்து மாறி வீழ்ந்து கிடக்கும் இரு யானைகள் 
இருதலை பெற்ற ஒரு விலங்கு போலக் காணப்படுதல் 


9732 


பொன்னி னோடை மின்பிறழ் 

நெற்றிப் புகர்வேழம் 
பின்னு முன்னும் மாறின 

வீழ்விற் பிணைவுற்ற 
தன்னி னேரா மெய்யிரு 

பாலுந் தலைபெற்ற 
என்னுந் தன்மைக் கேய்வன 

பல்வே றிவை காணீர் . 


பொன்னின் ஓடை மீன்பிறழ் நெற்றிப் புகாவேழம் , 
பின்னும் முன்னும் மாறின வீழ்வின் பிணைவுற்ற , 
தன்னின் தேராம் மெய் இருபாலும் தலைபெற்ற 
என்னும் தன்மைக்கு ஏய்வன பல்வேறு நிலை காணீர் . 


வானரர் களங்காண் படலம் 


679 


பொட பொன்னாலியன்ற நெற்றிப் பட்டத்தின் ஒளிவிளக்கு 
கின்ற நெற்றியில் புள்ளிகளை யுடைய யானைகள் ( இராமன் அம்பினால் ) 
வீழுங்காலத்துப் பின்னும் முன்னும் மாறினவாய்ச் சேர்ந்து கிடப் 
பவை , - உடம்பின் இருபக்கத்தும் தனக்குத்தான் ஒப்பாகிய இருதலை 
சளைப் பெற்ற விலங்குகள் இவை என்று சொல்லும் தன்மைக்குப் 
பொருத்தமாயுள்ள பல்வேறுபட்ட 

பல்வேறுபட்ட இக் காட்சிகளைக் காண்பீர் 
களாக . 


கு ! - இராமன் அம்பினால் இறந்து வீழும் யானைகள் , ஓரிடத்தில் 
முன்னும் பின்னுமாக மாறி வீழ்ந்து கிடக்கின்றன . ஒரு யானையின் 
தலையுள்ள இடத்தில் மற்றொரு யானையின் பின்புறம் இருக்குமாறு 
மாறி வீழ்ந்தமையால் இரண்டு உடலும் ஒன்று சேர்ந்து ஒருடல்போல் 
தோன்ற இருபக்கத்தும் தலையுள்ள ஓர் அதிசய விலங்கு போலக் 
காணப்படுகின்ற காட்சியைப் பார்க்குமாறு வீடணன் வானரதி 
தலைவர்கட்குக் காட்டுகின்றான் . பிணைவுறல் , இரண்டுடலும் ஒன்று 
போல் சேர்ந்து கிடத்தல் . வேழம் பிணைவுற்றவை இருபாலும் 
தலைபெற்றன என்னும் தன்மைக்கு ஏய்வன இவை காணீர் என 
இயையும் . 

( 13 ) 


கோபக் கனல் எரிகின்ற அரக்கரின் வாய்கள் 

ஓம குண்டம் போலுதல் 


9733 


நாமத் திண்போர் முற்றிய 

கோபந் நகை நாறும் 
பாமத் தொன்னீ ரன்ன 

நிறத்தோர் பகுவாய்கள் 
தூமத் தோடும் வெங்கன 

லின்னுஞ் சுடர்கின்ற 
ஓமக் குண்ட மொப்பன 

பல்வே றிவை காணீர் , 


நாமத் திண் போர் முற்றிய கோப தகை தாறும் 
பாமத் தொல்நீர் அன்ன நிறத்தோர் பகுவாய்கள் , 
தூமத் தோடும் வெங்கனல் இன்னும் சுடாகின்ற 
ஓமக் குண்டம் ஒப்பன பல்வேறு இவை காணீர் . 


680 


யுத்த காண்டம் 


பொ . பரவிய பழமையான கடல் நீர் போன்ற கரிய நிறத்தின் 
யுடைய அரக்கர்தம் அச்சம் விளைக்கின்ற திண்ணிய போரில் முதிர்ந்த 
கோபச் சிரிப்புத் தோன்றுகின்ற , பிளந்தாற் போன்ற , வாய்கள் , 
( அவர்கள் இறந்து வீழ்ந்து கிடக்கும் ) இப்பொழுதும் , புகையோடு 
வெப்ப மிக்க கனல் எரிகின்றவை , ஓமகுண்டத்தை ஒப்பனவாகிய பல் 
வேறு பட்ட இக் காட்சிகளைக் காண்பீர்களாக . 


கு ; - சுடாகின்ற என்பது அகர வீற்று வினைப்பெயர் . பகுவாய் 
களாகிய சுடாகின்றவை என இருபெயரொட்டு ஆக்குக . இனி , கோப 
நகை நாறுகின்றதும் , சுடாகின்றதும் , ஆகிய பகுவாய்கள் , ஓமக் 
குண்டம் ஒப்பன ; இவை காணீர் என மாறிக் கூட்டலும் ஆம் . 
நாமம் - அச்சம் . பாமம்- பரவுதல் . நிறத்தோர் என்றது கருநிற 
அரக்கரை . உயிரோடு உள்ள போது வாயில் தோன்றிய புகையும் 
கனலும் இறந்து வீழ்ந்த பின்னும் இருக்கின்றதை யுணர்த்த இன்னும் 
சுடர்கின்ற என்றார் . இயக்கமின்றிக் கிடக்கும் அரக்கர்களின் பகுவாய் 
களின் தூமமும் கனலும் விளங்குகின்ற தோற்றம் இடையறாது புகை 
யும் கனலும் தோன்றிக் கொண்டிருக்கும் ஓம குண்டத்தை ஒத்தது 
என்றவாறு . 

( 14 ) 


இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் 

யானைகளின் கொம்புகள் 


9734 


மின்னும் மோடை யாடல் - 

வயப்போர் மிடல்வேழக் 
கன்னம் மூலத் துற்றன .. 

வெண்சா மரை காணீர் 
மன்னும் மா நீர்த் தாமரை 

மீதின் மகிழ்வெய்தி - 
அன்னம் மெல்லத் துஞ்சுவ 

வொக்கின் றனவம்மா . 


மின்னும் ஓடை ஆடல் வயப் போர் மிடல் வேழக் 
கன்னம் மூலத்து உற்றன வெண்சாமரை காணீர் 
மன்னும் மாநீர்த் தாமரை மீதின் மகிழ்வு எய்தி 
அன்னம் மெல்லத் துஞ்சுவ ஒக்கின்றன வம்மா ! 


வானரர் களங்காண் படலம் 


681 


பொ ! - மின்னுகின்ற நெற்றிப் பட்டத்தையும் ஆடலையு முடைய 
வாய் வெற்றி காணத்தக்க போரில் வலிமை காட்டி வீழ்ந்த யானை 
களின் செவிகள் மேல் பொருந்தி யுள்ளனவாகிய வெண்மையான 
சாமரையைக் காணுங்கள் . நிலைபெற்ற மிக்க நீரில் பொருந்திய 
தாமரைமலாமீதில் மகிழ்ச்சியுற்று அன்னப் பறவைகள் மெல்லத் 
தூங்குவன போன்றுள்ளன ; என்னே வியப்பு ! 


கு ! - இரத்த வெள்ளத்தில் இறந்து வீழ்ந்து கிடக்கும் யானை 
களின் காதுகள் மேல் வெண் சாமரைகள் வீழ்ந்து கிடக்கும் தோற்றம் 
தாமரை மலர்கள் மேல் அன்னங்கள் தூங்குவது போலக் காணப்படு 
கின்றது என்றவாறு . குருதி நீர் நிறைந்த போர்க்களம் நீர் நிறைந்த 
குளம் போன்றது ; இரத்தம் தோய்ந்த யானைக் காதுகள் செந்தாமரை 
மலர் போன்றன ; அக் காதுகளின் மேல் உள்ள வெண்சாமரைகள் 
அன்னப் பறவைகள் போல் உள்ளன உவமையை விரித்துக் 
கொள்க . யானை எப்போதும் அசைந்தாடிக் கொண்டே இருக்கும் 
இயல்பினது ஆதலின் , ஆடல் . வேழம் என்றார் . கன்னம் - காது . 
யானைக் காதுகளில் அழகுக்காக வெண் சாமரங்களைக் கட்டியிருந்தார் 
கள் என்க . கன்ன மூலத்துற்றன வெண் சாமரை தாமரை மீதில் 
அன்னம் துஞ்சுவ ஒக்கின்றன காணீர் என இயைப்பினும் ஆம் . ( 15 ) 


என 


9735 


ஒளிம் முற்றா துற்றுயர் 

வேழத் தொளிர் வெண்கோ 
டாளின் முற்றாச் செம்புனல் 

வெள்ளத் தவை காணீர் 
கோளின் முற்றாச் செக்கருண் 

மேகக் குழுவின்கண் 
நாளின் முற்றா வெண்பிறை 

போலுந் நமரங்காள் . 


ஒளிம் முற்றாது உற்ற உயர் வேழத்து ஒளிர் வெண் கோடு 
ஆளின் முற்றாச் செம்புனல் வெள்ளத்தவை காணீர் : 
கோளின் முற்றாச் செக்கருள் மேகக் குழுவின்கள் 
நாளின் முற்றா வெண்பிறை போலும் - நமரங்காள் ! 


பொ :. நம்மவர்களே வீரர்களால் நிரம்பப் பெறாத இரத்த 
வெள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் யானைக் கூட்டத்து நிரம்பியிராமல் 
போர்க் களத்தை அடைந்த உயாந்த யானைகளின் விளங்குகின்ற 


யுத்த காண்டம் 


வெண்மையான கொம்புகளைக் காண்பீர்களாக . ஒணியில் நிரம்பாத 
சேக்கரவானத்துள் இருக்கும் மேகக் கூட்டத்தின் கன் நான் நிரம்பாத 
வண்பிறையைப் போலும் . 


கு : - வெண் கோடு அவை என இயையும் , உற்ற உயர் என்புழி 
அகரம் தொகுத்தல் , ஒளி - யானைக் கூட்டம் . வீரர்களின் பிணங்கள் 
இல்லாமல் யானைப்பிணங்களே நிரம்பியிருக்கும் இரத்த வெள்ளத்தைக் 
குறிப்பிட வேண்டி ஆனின் முற்றச் செம்புனல் வெள்ளத்து என்றார் . 
கோள் - ஒளி. செக்கர் வானத்தின் இயல்பு புலப்படுத்த “ கோளின் 
முற்றாச் செக்கரி என்றார் . செக்கர் வானம் போன்றது இரத்த வெள் 

மேகக் குழுப் போன்றது யானைகளின் கூட்டம் : வெண்பிறை 
போன்றது யானை வெண் கோடு என உவமையை விரித்துக் கொள்க . 
செவ்வானம் பரந்த விண்ணிடத்தில் கரிய மேகங்கள் இருத்தல் போன 
இரத்த வெள்ளத்தில் யானைகள் காணப்படுகின்றன என்றவாறு . 
பானைக் கோடும் பிறையும் வடிவாலும் நிறத்தாலும் ஒப்புமையுடை 
யன ஆதலின் இங்ஙனம் உவமை கூறினார் . 


( 16 ) 


வீரர்களின் கண்ணெரியால் வெந்த தசையைப் பேய்கள் 

உண்டு மகிழ்தல் 


9736 


கொடியும் வில்லுங் கோலொடு 

தண்டுங் குவிதேரும் 
துடியின் பாதக் குன்றின் 

மிசைத்தோல் விசியுஞ்சுட் 
டொடிவில் வெய்யோர் கண்ணெரி 

செல்ல வுடன் வெந்த 
தடியுண் டாடிக் கூளி 

தடிக்கின்றன காணீர் . 


" கொடியும் வில்லும் , கோலொடு தண்டும் , குவிதேரும் , 
துடியின் பாதக் குன்றின்மிசைத் தோல் விசியும் சுட்டு 
ஒடிவில் வெய்யோர் கண் எரி செல்ல , உடன் வெந்த 
தடி உண்டு ஆடிக் கூலி தடிக்கின்றன காணீர் . 


பொப்: பின்வாங்காத கோடிய வீரர்களின் கண்களில் தோன்றிய 
இனத்தீ , கொடிகண்பும் விற்கரையும் அம்புக்கடியும் தண்டுகளையும் 


வானரர் களங்காண் படலம் 


683 ) 


குவிந்த தேர்களையும் , துடிபோன்ற அடிபினையுடைய மேைபான்ற 
யானைகளின் மேல் வாரினால் விசித்துக் கட்டிய அம்பாரிகளையும் சுட்டுச் 
செல்லா நிற்க , அவற்றுடன் வெந்த தசையை உண்டு ஆடிக் கொண்டு 
பேய்கள் பருக்கின்றன ; பாருங்கள் . 


கு : - தடி- தசை . வேகாத பச்சைத் தசைபை உண்டு பழகிய 
பேய்கள் , வெந்த தசையை உண்ட மகிழ்ச்சியினால் ஆடின ; சுவை கருதி 
அதை மேலும் மேலும் உண்டமையால் தடித்தன என்க . ஒடிவு - பின் 
வாங்குதல் . வெய்யோர் என்றது கொடுமை மிக்க வீரரை . அவர் கண் 
கவில் தோன்றிய கோபத்தீயின் மிகுதி புலப்படுத்தியவாறு . கொடியும் 
வில்லும் அம்பும் தண்டும் தேரும் அம்பாரியும் எரி விரைந்து பற்றுதற் 
குரிய பொருள்களாதலின் அவற்றையே வீரர்களின் கண்ணெரி சுட்டுச் 
சென்றதாகக் கூறினார் . கொடி முதலியன வீரர் கண்ணெரியால் எரிந்த 
போது அங்குள்ள பிணங்களின் தசையும் உடன் வெந்து பேய்கள் 
மிகுதியாக உண்டு பருத்தற்கேற்ற பக்குவமும் சுவையும் உடையவா 
வின என்க . துடியின் பாதக் குன்று என்றது வானையை . அதன் மேல் 
வார் கொண்டு கட்டிய அம்பாரியைத் தோல் விசி என்றார் . ( 17) 


மகர மீன்கள் குருதி வெள்ளத்தைக் கடலென மருண்டுவந்து 
தம்மைக் கண்டு யானைகள் ஓடுவதால் உண்மையுணர்ந்து மீளல் . 


9737 


சகரம் முந்நீர் செம்புனல் 

வெள்ளந் தடுமாற 
மகரந் தம்மின் வந்தன 

காணா மனமுட்கிச் 
சிகர மன்ன யானைக 

ளோடிச் செல நாணின் 
நகரந் நோக்கிச் செல்வன 

காண்மி னமரங்காள் . 


சகர முந்நீர் செம்புனல் வெள்ளம் தடுமாற , 
மகரம் தம்மின் வந்தன காணா, மனம் உட்கிச் 
சிகரம் அன்ன யானைகள் ஓடிச் செல , நாணின் 
நகரம் நோக்கிச் செல்வன காண்மின் - நமரங்காள் . 


பொ : - நம்மவர்களே ! சகரரால் தோண்டப்பட்ட கடல் நீரும் , 
( போர்க்களத்தில் உண்டான ) இரத்த வெள்ளமும் தம்முள் கலந்து 


1684 


யுத்த காண்டம் 


விட்டமையால் , ( கடலில் வாழும் ) மகரமீன்கள் , ( இரத்தவெள்ளத்தை 
கடலென மயங்கித்) தம்மோடு வந்து நிற்பனவற்றைக் கண்டு மலை 
போன்ற யானைகள் ( தம்மை விழுங்கி விடுமோ என ) மனம் அஞ்சி 
ஓடிச் செல்ல , ( அவ் யானைகளின் செயலைக் கண்டு மகர மீன்கள் ) நாணத் 
தோடு தம்மிருப்பிடமாகிய கடலை நோக்கிச் செல்வனவற்றைக் 
காணுங்கள் . 


மகர மீன்கள் யானை போன்று துதிக்கை யுடையன , கடலி 
லிருந்து இரத்த வெள்ளத்தின் வழியே போர்க்களத்திற்கு மருண்டு 
வந்த மகர மீன்கள் , போர்க்களத்திலிருந்த யானைகளைத் தம்மினம் 
எனக் கருதி அவ்வியானைகளோடு சேர்ந்தன . வந்தடைந்த மகர மீன் 
களைக் கண்ட யானைகள் தம்மை விழுங்கி விடுமோ ? என்று அவற்றைக் 
கண்டு அஞ்சி ஓடுகின்றன ; அவை ஓடுவதைக் கண்ட மகர மீன்கள் 
தம் மயக்கவுணர்வு நீங்கி , இது போர்க்களத்து இரத்த வெள்ளமே ; 
கடல் அன்று ; இவை நம்மினமல்ல ; என்று தெளித்து நாணத்தோடு 
தம்மிடுப்பிடமாகிய கடலை நோக்கிச் செல்கின்றன ; அக்காட்சியை 
வீடணன் வானரர்க்குக் காட்டுகின்றான் . யானைகளும் மகர மீன்களும் 
வடிவத்தால் ஒப்புமையுடையன என்பதை புழையுடைத் தடக்கை 
யொன்றோ டொன்றிடை பொருந்தச் சுற்றிக் . கழையுடைக் குன்றின் 
முன்றிலுருமொடு கலந்த கால , மழையெனப் பொருத வேலை மகரமும் 
மத்த மாவும் ” ( சேது பந்தனப் -21 ) என முன்னர்க் கூறியுள்ளதால் 
அறியலாம் . நகரம்- இருப்பிடம் . இங்கு மகர மீன்களுக்கு இருப்பிட 
மாகிய கடலைக் குறித்தது . 

( 18 ) 


விண்ணில் இறந்த அரக்கர் உடம்பு தம்மேல் வீழ்ந்தமையால் 
மண்ணில் செல்வார் மடங்கு வீழ்ந்து மீளமுடியாது 

வருந்தும் நிலை 


19738 


விண்ணிற் பட்டார் வெற்புறழ் 

காயம் பலமென்மேல் 
மண்ணிற் செல்வார் மேனியின் 

வீழ மறைவுற்றார் 
எண்னிற் றீரா வன்னவை 

நீக்கு மிடலில்லார் 
கண்ணிற் றோன்றார் விம்மி 

யுழக்கும் படிகாணீர் 


வானரர் களங்காண் படலம் 


685 


விண்ணில் பட்டார் வெற்பு உறழ் காயம் பல , மென்மேல் 
மண்ணில் செல்வார் மேனியின் வீழ , மறைவுற்றார் , 
எண்ணில் தீரா அன்னவை நீக்கும் மிடல் இல்லார் 
கண்ணில் தோன்றார் விம்மி உழக்கும் படிகாணீர் . 


பொ : - விண்ணில் ( செல்லும்போது இராமனது அம்பு பட்டு ) . 
இறந்தவர்களுடைய மலைபோன்ற உடம்புகள் பல , மண்ணில் நடந்து 
செல்வார்தம் மேனியின் மேல் மேலும் மேலும் வீழ்தலால் மறைவுற்ற 
வர்கள் , அளவிடற்கரிய அப்பிணங்களை நீக்கிக்கொண்டு எழும் வலிமை 
இல்லாராய் நம் கண்ணுக்குத் தோன்றாராய்த் தேம்பித் தேம்பி வருந் 
தும் தன்மையைக் காண்பீர்களாக . 


கு : - அரக்கர் விண்ணிலும் நின்று போர் செய்யும் இயல்பினராத 
லின் அங்கு நின்று இறந்து வீழ்ந்தார்கள் எனவும் , வழியில் செல்வோர் 
மேல் அவர் உடம்புகள் மேலும் மேலும் வீழ்ந்தமையால் அவர்கள் 
அப்பிணங்களுக்கிடையில் அகப்பட்டு மறைந்து , அவற்றைத் தள்ளிக் 
கொண்டு வெளிவரும் ஆற்றல் இல்லாமையால் அப்பிணங்களுக்குக் 
கீழ் இருந்து கொண்டே தேம்பித் தேம்பி வருந்துகின்றார்கள் என்றும் 
கொள்க . தேம்பி அழும் ஒலி கேட்கின்றதேயன்றி , அவர்கள் கண்ணுக் 
குத் தோன்றவில்கள் என்பதைப் புலப்படுத்த கண்ணில் தோன்றார் 
விம்மி உழக்கும் படி காணீர் என்றார் . இங்குக் காண்டலாவது மனத் 
தால் நோக்குதல் . இல்லார் , தோன்றார் என்பன முற்றெச்சங்கள் . 
உழத்தல் - வருந்துதல் . 

( 19 ) 


அரக்கர்களின் இரத்ததாரை பட்ட உச்சிச் சூரியன் 

உதய சூரியனாகத் தோன்றுகை 


9739 


அச்சிற் றிண்டே ரானையின் 

மாமேற் காலாளின் 
மொய்ச்சுச் சென்றார் மொய்குரு 

தித்தா ரைகண்முட்ட 
உச்சிச் சென்றா னாயினும் 

வெய்யோ னுதயத்தின் 
குச்சிச் சென்றா னொத்துள 

னாகுங் குறிகாணீர் . 


4686 


யுத்த காண்டம் 


அச்சின் திண்தேர் ஆனையின் 

மாமேல் காலாளின் 
மொய்ச்சுச் சென்றார் மொய் குருதித் 

தாரைகள் முட்ட , 
உச்சிச் சென்றான் ஆயினும் 

வெய்யோன் , உதயத்தின் 
குச்சிச் சென்றான் ஒத்துளன் 

ஆகும் குறிகாணீர் . 


பொ :. அச்சினையுடைய திண்ணிய தேரின் மேலும் யானையின் 
மேலும் குதிரையின் மேலும் காலாட் படையோடு 

காலாட் படையோடு நெருங்கிப் 
போர்க்குச் சென்ற அரக்கர்களின் (உடம்பிலிருந்து வெளிவருமி ) 
நெருங்கிய இரத்தத் தாரைகள் ( தன்மேல் ) பாய்ந்தமையால் சூரியன் , 
உச்சியில் சென்றவனாயினும் , உதயமலையின் சிகரத்தில் தோன்று 
கின்றவனை ( உதய சூரியனை ) ஒத்து இருக்கும் குறிப்பைக் காண்பீர் 


களாக . 


கு ! 

உச்சிப் போதில் வெளுத்துத் தோன்றவேண்டிய சூரியன் 
அரக்கர்களின் இரத்த தாரைகள் பாய்ந்தமையால் , செந்நிறமடைந்து , 
உதய சூரியனாகவே காணப்படுகின்றான் என்றவாறு . மாமேல் என்பதி 
லுள்ள மேல் இறுதிவிளக்காய் நின்று தேர்மேல் , ஆனையின் மேல், என 
முன்னும் சென்றியைந்தது . காலாளினோடு மொய்ச்சுச் சென்றார் என , 
ஒடு விரிக்க . சென்றார் என்பது வினையாலணையும் பெயராய் அரக்கரை 
உணர்த்தியது . முட்டுதல் - பாய்தல் . மொய்ச்சு - மொய்த்து ; நெருங்கி . 
போலி . உதயத்தின் குச்சி என்றது உதய மலையின் முகட்டினை . குச்சி 
முகடு . நால்வகைப் படையாகச் சென்ற அரக்கர்கள் என்பார் , 
திண்டேர் மேல் ஆனையின்மேல் , மாமேல் , காலாளினோடு மொய்ச்சுச் 
சென்றார் . என்றார் . அரக்கர்களின் உடம்பில் அம்புப்பட்ட விடங்களி 
லிருந்து பீறிட்ட இரத்த தாரைகள் சூரியனிடத்துச் சென்று பாய் 
கின்ற வேகமுடையன வாயின என்க . 

( 20 ) 


அரக்கரின் இரத்தம்பட்ட சந்திரன் சூரியனைப் போலுதல் 





19740 


காறோய் மேனிக் கண்டகர் 

கண்டப் படுகொலை 
ஆறோ வென்ன விண்படர் 

செஞ்சோ ரியதாகி 


683 


யுத்த காண்டம் 


குருதிக்கடல் படிந்த பறவைகளின் சிறகுகள் துளித்த குருதித் 
துளிகளைத் தாங்கிக் கானிலும் காவிலும் உள்ள மலர்களும் 

வண்டுகளும் செந்நிறம் பெறுதல் 


9741 


வானனைய மண்ணனைய வளர்ந்தெழுத்த 

கொழுங்குருதி மகர வேலை 
தானனைவுற் றெழும்பறவைச் சிறைதெளிந்த 

புதுமழையின் றுள்ளி தாங்கி 
மீனனைய நறும் போதும் விரையருந்துஞ் 

சிறைவண்டு நிறம்வே றெய்திக் 
கானகமுங் கடிபொழிலு முறியீன்ற 

போன்றொளிர்வ காண்மின் காண்மின் , 


வான் நனைய , மண் நனைய , வளர்ந்து எழுந்த 

கொழுங்குருதி மகர வேலை 
தான் நகனவுற்று எழும் பறவைச்சிறை தெளித்த 

புதுமழையின் துள்ளிதாங்கி , 
மீன் அனைய நறும் போதும் விரை அருந்தும் 

கிறை வண்டும் , நிறம் வேறு எய்தி , 
கானகமும் கடிபொழிலும் முறி ஈன்ற போன்று ஒளிர்வ 

காண்மின் ! காண்மின் ! 


பொ ! - வான் நனையவும் மண் நனையவும் ( போர்க்களத்தில் ) மிக்கு 
எழுந்த . செழுமையான இரத்த வெள்ளம் கலந்த , மகர மீன்கள் 
இடைய , கடலில் உடல் நனைந்து எழுகின்ற பறவைகளின் சிறகுகள் 
தெளித்த புதிய மழையின் துளிகளைத் தாங்கி யிருக்கின்றமையால் 
வின்மீன் போன்ற வெண்மையான நறுமண மலர்களும் அம்மலரில் 
தேனை அருந்துகின்ற கருமையான சிறகுகளை யுடைய வண்டுகளும் 
வேற்று நிறம் பெற்றுக் கானகமும் , மணமிக்க பொழிலும் , செந்தளிர் 
களை யீன்றனபோல விளங்குகின்றனவற்றைக் 
காணு 

. 
காணுங்கள் ! 


கு : - அரக்கரின் குருதிவெள்ளம் கலந்த கடலில் மூழ்கி உடல் 
தகனயப்பெற்ற பறவைகள் . சிறகடித்துக்கொண்டு காட்டிலும் 
பொழிலிலும் பறக்குங்கால் அச்சிறகுகள் தெளித்த புதுமையான 
இரத்த மழையின் துளிகளைத் தாங்கினமையால் அங்குள்ள வெண் 


வானரர் களங்காண் படலம் 


689 


மலர்களும் கருவண்டுகளும் நிறம் வேறுபட்டுச் செந்நிறம் பெற்று 
விளங்கும் காட்சி , அக்காடும் சோலையும் செந்தளிர்களை யீன்றன 
போலக் காணப்படுகின்றது என்றவாறு . 

தளிர்கள் 

செந்நிற 
முடையவையாதலின் , இரத்தத் துளிகளை யேற்றக் கொண்டுள்ள மலர் 
களும் அம்மலரில் உள்ள வண்டுகளும் செந்நிறம் பெற்ற தோற்றத் 
திற்கு உவமையாயின . போர் நடக்கின்ற இடமட்டுமன்றிப் போர் 
நிகழாத கானகமும் கடிபொழிலும் கூட இரத்தத் துளிகளைத் தாங்கி 
யுள்ளமை காட்டியவாறு . மேகம் பொழியாமல் 
சிறகுகள் துளித்த மழையாதலின் புதுமழை எனப்பட்டது . துள்ளி - 
விரித்தல் விகாரம் . மீன் என்றது விண்மீனை ; வெண்மலர்கள் என்பதை 
உவமையால் விளக்கியவாறு . விரை என்றது இங்கு மணமுள்ள தேனை . 
நிறம் வேறெய்தி என்றது செந்நிறத்தைப் பெற்று என்றவாறு . குருதி 
கலந்த மகர வேலையைக் குருதி மகர வேலை என்றார் . மகரமீனை யுடைய 
கடல் என்க . முறி - தளிர் . 

( 21 ) 


பறவைகளின் 


இரத்த ஆறு பேராறு போன்றமை 


9742 


வரை பொருத்த மதயானைத் துணை மருப்புங் 

கிளர் முத்து மணியும் வாரித் 
திரை பொருது புறங்குவிப்பத் திறங்கொள்பணை 

மரமுருட்டிச் சிறைப்புள் ளார்ப்ப 
நுரை கொடியும் வெண்குடையும் சாமரையு 

மெனச்சுமந்து பிணத்தி னோன்மைக் 
கரைபொருது கடன்மடுக்குங் கடுங்குருதிப் 

பேர்யாறு காண்மின் காண்மின் . 


வரை பொருத மத யானைத் துணைமருப்பும் 

கிளாமுத்தும் , மணியும் , வாரி , 
திரை பொருது புறம் குவிப்பத் திறங்கொள்பணை 
மரம் உருட்டி , சிறைப்புள் ஆர்ப்ப ,, 

கொடியும் , வெண்குடையும் சாமீரையும் 
எனச்சுமந்து , பிணத்தின் நோன்மைக் 
கரை பொருது கடல் மடுக்கும் கடுங்குருதிப் 

பேரியாறு காண்மின் ! காண்மின் ! 


பொ ! - மலையொடு பொருத மதமிக்க யானையின் இரட்டையான 
தந்தங்களையும் , அத்தந்தங்களில் தோன்றிய விளக்கமுள்ள முத்துகள் 

44 


690 


யுத்த காண்டம் 


பும் பணிகளையும் வாரிக் கொண்டு அலைகள் மோதி இரு புறங்களிலும் 
குவிக்க, கிளைகளைக் கொண்ட பருத்த மரங்களை உருட்டிக் கொண்டு 
சிறகுகளோடு கூடிய பறவைகள் ஆரவாரிக்க , கொடியும் வெண்குடை 
யும் சாமரையும் ஆகியவற்றை நுரைபென்னுமாறு சுமந்து கொண்டு , 
பிணங்களாலாய வலிய கரையை மோதி உடைத்து விட்டுக் கடலில் 
சென்று கலக்கின்ற வேகத்தையுடைய இரத்தப் 

இரத்தப் பேராற்றினைக் 
காணுங்கள் ! காணுங்கள் 


-ெ போர்க் களத்திலிருந்து புறப்பட்ட இரத்த ஆறு , மலை 
பிடைத் தோன்றிக் கடலொடு கலக்கும் பேர்பாறு போன்று , கடலில் 
கலக்கும் காட்சியைக் காட்டியவாறு . மலையில் தோன்றும் பேர்யாறு , 
யானை மருப்புகளையும் முத்துக்களையும் மணிகளையும் இரு புறங்களிலும் 
ஒதுக்கி விட்டுப் பெரிய மரங்களை உருட்டிக் கொண்டு நுரை மிக்கதாய் 
அணைக் கரையை அடைத்துக் கொண்டு கடலிடைக் கலப்பது போல , 
இந்தப் போர்க் களத்துத் தோன்றிய இரத்த ஆறும் , போரில் இறந்து 
பட்ட பானைகளின் கொம்புகளையும் அக்கொம்பிலிருந்து உதிர்ந்த 
முத்துகளையும் மணிகளையும் அலைகள் வாரி இரு புறங்களிலும் குவிக்க 
பானைப் பிணங்களாகிய பெரிய கிளைகளையுடைய மரங்களை உருட்டிக் 
கொண்டு கொடியும் குடையும் சாமரையுமாகிய நுரையைச் சுமந்து 
கொண்டு பிணங்களாலாய வலிய அணைக் கரையை இடித்து விட்டுக் 
கடலில் கலக்கின்றது என்றவாறு . மலையையும் தன்னைப்போன்ற 
யானையெனக் கருதிப் பொருத மதயானை மருப்பு எனவும் , மலையிடைப் 
பொருத யானையின் உதிர்ந்த மருப்பு எனவும் இருபொருள் கொள்க . 
பணை மர முருட்டி என்றது குறிப்பு வேகம் ; யானைப் பிணங்களாகிய 
மர முருட்டி என்றவாறு . கொடி , குடை , சாமரை என்பவற்றை நுரை 
யெனச் சுமந்து என்றமை கொண்டு யானைப் பிணங்களை மரமென 
உருட்டி என்பதே கவியின் கருத்து என்பது புலப்படும் . 

( 23 ) 


இதன்பின் மிகைப்பாடல் . 


9742 a பரியினங்கள் கால் நீக்கி யொழுகுமவை 

யிறவு நிகா பருகக் காண்மின் 
விரிபுனலின் யாமைகள்போல் வீரர்பட 

விழும் பரிசை மிதப்பக் காண்மின் 
அரியபெருங் குருதியினில் அங்குலியே 

தோன்றிட நின் றரற்று மியானை 
கரியவளை வரவழைக்கும் கயக்கயத்தை 

யொக்கின்ற காண்மின் காண்மின் . 


வானரர் களங்காண் படலம் 


691 


9743 


கய்க்குன்றப் பெருங்கரைய நிருதர் புயக் 

கற்செறிந்த கதலிக் கான 
மொய்க்கின்ற பரித்திரைய முரட்கரிக்கைக் 

கோண்மாவ முளரிக் கானின் 
நெய்க்கின்ற வாண்முகத்த விழுங்குடரின் 

பாசடைய நிணமென் சேற்ற 
உய்க்கின்ற வு திர நீ ரகன் குளங்க 

ளுலப்பிறந்த வுவையுங் காண்மின் . 


கய்க் தன்றப் பெருங்கரைய , நிருதர்புயக் 

கல் செறிந்த , கதலிக் கான , 
மொய்கின்ற பரித்திரைய , முரண்கரிக்கைக் 

கோள் மாவ , முளரிக்கானின் 
நெய்க்கின்ற வான்முகத்த , விழும் குடரின் 

பாசடைய , நிணம் என் சேற்ற , 
உய்க்கின்ற உதிரநீர் அகன்குளங்கள் 

உலப்பு இறந்த உவையும் காண்மின் . 


பொ : - துதிக்கையை யுடைய மலை போன்ற யானைப் பிணங்கள் 
ஆகிய கரையை யுடையனவும் , அரக்கர் தம் தோள்களாகிய படிக்கற் 
கள் நெருங்கியுள்ளனவும் , கொடிகளின் திரளாகிய வாழைக் கானத்தை 
யுடையனவும் , நெருங்கியுள்ள குதிரைகளாகிய அலைகளை யுடையன 
வும் , வலிய யானைகளின் துதிக்கையாகிய முதலைகளை யுடையனவும் , 
தாமரைக் காடு போன்று பளபளக்கின்ற ஒலியையுடைய முகங்களை 
யுடையனவும் , கொழுப்பு ஆகிய சேற்றினை யுடையனவும் , ( இராமன் 
அம்பு பட்ட அரக்கர் தம் உடம்புகள் ) சொரிகின்ற இரத்தமாகிய 
நீரையுடையனவும் ஆகிய அகலமான குளங்கள் எண்ணத் தொலை 
யாதனவாயுள்ள இவற்றையும் காண்பீர்களாக . 


கு : - கரையும் , படிக்கற் செறிப்பும் , வாழைக் கானமும் , அலை 
களும் , முதலைகளும் , தாமரைக் கானமும் , பாசிலையும் , சேறும் நீரும் 
உள்ள குளங்கள் போலக் களத்தில் பல பள்ளங்கள் தோவறுவது 
கண்டு அவற்றை உருவகம் செய்து காட்டியவாறு . கய்க்குன்றம் 
என்றது யானையை . யானைப் பிணங்களாகிய கரை என்றவாறு . கதலி 
என்பது வாழைக்கும் துகிற்கொடிக்கும் பொதுவான சொல்லாதலின் 
உருவக வாய்பாட்டால் விரிக்காது கதலிக் கான என்றார் . கொடிக் 


692 


யுத்த காண்டம் 


கானமாகிய வாழைக் கானத்தையுடைய குளங்கள் என்று விரித்துக் 
கொள்க . குதிரைகளை அலைகளாகக் கூறுவது மரபு . " மறி திரை 
யொடு திரை மலைத்தபோல் வருபரி யொடுபரி மலைக்கவே " ( கலிங்கத் 
துப் பரணி - 406 ) என்றது காண்க . யானையின் துதிக்கை முதலை 
போன்ற தோற்ற முடையது ஆதலின் , கரிக்கைக் கோண்மா என 
உருவகஞ் செய்தார் . வாண் முகமாகிய முளரிக் கானத்தையுடைய 
குளங்கள் என மாற்றி உருவகத்திற்கேற்ப அமைக்க வீரர்கள் இறந்து 
பட்டபோதும் அவர்கள் முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருக்கும் 
ஆதலின் , முகமாகிய முளரிக் கானம் என்றார் . நெய்த்தல் - பளபளத் 
தல் . “ மிடையுற்ற தேர் மொட்டு மொட்டொக்க , வெஞ்சோரி 
நீரொக்க , வீழ் தொங்கல் பாசடை யொக்க அடு செங்களம் பங்கயப் 
பொய்கை ஆமாறு காண்மின்களே ( கலிங்கத்துப் - 487 ) என்பது 
இங்கு ஒப்பு நோக்கத்தகும் , உவை , சுட்டு . கரைய , செறிந்த , கான , 
மாவ , முகமுளரிக் கான , பாசடைய , சேற்ற , குளங்கள் எனக் குறிப்புப் 
பெயரெச்சங்களாக்கி முடிக்க . 

( 24 ) 


போர்க்களம் மருத நிலம் போல்கின்றது 


9744 


நெடும்படைவா ணாஞ்சிலுழு நிணச்சேற்றி 

னுதிர நீர் நிறைந்த காப்பின் 
கடும்பகடு படிகிடந்த கரும்பரம்பி 

னினமள்ளர் பரந்த கையிற் 
படுங்கமல மலர் நாறு முடிகிடந்த 

பெருங்கிடக்கை பரந்த பண்ணைத் 
தடம்பணையி னறும்பழனந் தழுவியதே 

யெனப்பொலியும் தகையுங் காண்மின் . 


‘ நெடும்படைவாள் நாஞ்சில் உழு நிணச் சேற்றின் 

உதிரநீர் நிறைந்த காப்பின் , 
கடும்பகடு படிகிடந்த கரும்பரம்பின் , 

இனமள்ளர் பரந்த கையின் , 
படுங்கமல மலர்நாறு முடிகிடந்த 

பெருங்கிட க்கை , பரந்த பண்ணைத் 
தடம்பணையின் , நறும்பழனம் தழுவியதே 

எனப் பொலியும் தகையும் காண்மின் . 


வானரர் களங்காண் படலம் 


693 


பொா : - நீண்ட வாட்படையாகிய கலப்பையால் உழுத நிண 
மாகிய சேற்றினை யுடைமையாலும் , இரத்தமாகிய நீர் நிறைந்த 
தேக்கங்களை யுடைமையாலும் , (விரைந்து செல்லும் எருமைகளோடு 
தரையில் கிடந்த கரிய பரம்பு அடிக்கும் பலகையைக் கொண்டுள்ளது 
போல ) விரைந்து செல்லும் யானைப் பகடு படிந்து கிடந்த கரிய பரப் 
பினை யுடைமையாலும் , ( இனமொத்த உழும் மள்ளர் பரவியுள்ள 
பக்கங்களைக் கொண்டுள்ளது போல ) இனமொத்த போர் மள்ளர்கள் 
பரவியுள்ள பக்கங்களை யுடைமையாலும் , ( களையாகப் பொருந்திய 
கமல மலரோடு நாற்று முடிகள் கிடந்த பெரிய இடக்கைகளைக் 
கொண்டுள்ளது போல ) கண்ணியாகப் பொருந்திய கமல மலர் நாறும் 
முடி மகுடங்கள் கிடந்த பெரிய கிடக்கைகளைக் கொண்டுள்ளமையா 
னும் , ( பரந்த வயல்களோடு பெரிய மருத நிலப் பாறைகளைக் கொண் 
டுள்ளது போல ) பரவிய கூட்டமான பெரிய முரசங்களைக் கொண் 
டுள்ளமையாலும் , ( போர்க்களம் ) நறுமணம் வீசும் மருத நிலம் வந்து 
சேர்ந்துள்ளதே போல விளங்கும் தன்மையையும் காண்பீர்களாக . 


கு ! 


போர்க்களம் மருத நிலம் போலக் காணப்படுகின்றது என் 
யதை உருவக அணியாலும் சிலேடையணியாலும் , ஏதுக்களைக் கற்பித் 
துக்கூறி நிறுவியுள்ளமையால் இது , உருவகத்தையும் சிலேடை யையும் 
உறுப்பாகக் கொண்டு வந்த ஏதுத் தற்குறிப்பேற்ற அணியாகும் . 
வாளாகிய நாஞ்சில் , நிணமாகிய சேறு , உதிரமாகிய நீர் என்பன உரு 
வகங்கள் . பகடு என்பது யானையையும் எருமையையும் குறிக்கும் 
பொதுச்சொல் . பள்ளர் என்பது அவ்வாறே உழவரையும் வீரரையும் 
குறிக்கும் பொதுச் சொல் . பரம்பு என்பது , வயலில் பரம்படிக்கும் 
பலகை , பரவியுள்ள இடம் என்ற இருபொருளது . நாறு முடி என்பது 
நாற்று முடியையும் மணநாறும் மகுடத்தையும் , பண்ணை என்பது 
வயல்களையும் கூட்டத்தையும் குறித்தன . பணை என்பது மருதப் 
பறையையும் முரசத்தையும் குறித்தது . இப்பொதுச் சொற்களால் 
இரு பொருள் தோன் மக் கூறியுள்ள திறம் நினைத்தற்குரியது . சேற் 
றின் , காப்பின் , பரம் பின் , கையின் , பெருங்கிடக்கை பின் , தடம்பணை 
யின் பழனந் தழுவியதே எனப் பொலியும் என்க . கிடக்கையின் என் 
புழி இன் தொக்குகின்றது . மருத நிலத்தில் எருமைப் பகடுகளோடு 
பூமியில் கிடந்த கரிய பரம்பு அடிக்கும் பலகை யிருப்பது போலப் 
போர்க்களத்தில் விரைந்து செல்லும் யானைப் பகடுகள் படிந்து கிடந்த 
கரிய நிலப்பரப்பு இருக்கின்றது எனவும் , மருதத்தில் இனமான உழு 
மள்ளர் பக்கங்களில் இருப்பது போலப் போக்களத்தில் இனமொத்த 
போர் மள்ளர் இருக்கின்றனர் எனவும் , மருத நிலத்துக் கணை 
யாகப் பொருந்திய கமல மலர்களோடு நாற்று முடிகள் கிடந்த பெரிய 
கிடக்கைகள் இருப்பது போலப் போர்க்களத்தில் கண்ணியாகப் 
பொருந்திய கமல மலர் நாறும் மகுடங்கள் வீழ்ந்து கிடந்த பெரிய 


694 


யுத்த காண்டம் 


கிடக்கைகள் இருக்கின்றன எனவும் , மருத நிலத்தில் பரவிய வயல் 
கனோடு பெரிய மருத நிலப்பறைகள் இருப்பது போலப் போர்க்களத் 
தில் பரவிய கூட்டமான பெரிய முரசங்கள் இருக்கின்றன எனவும் 

றியவாறு . இக்காரணங்களால் புலால் நாறும் போர்க்களம் பூநாறும் 
மருத நிலம் போலக் காணப்படுகின்றது என்றவாறு . பரம்புப் பலகை 
சேற்றில் கிடந்து பழகியமையால் கரும் பரம்பு ஆயிற்று . வாட்படை 
என மாறுக . நீர் நிறைந்த காப்பு என்பது நீர்த்தேக்கங்களை . இரா 
வணன் பிரமன் வழித் தோன்றலாகலின் அவன் முடியில் கமல மலர்க் 
கண்ணி சூடுதல் மரபு . அவ்விராவணன் வழி வந்த அரக்கர் முடிகளி 
லும் அக் கமல மலர்க் கண்ணி சூடப் பெற்றிருந்தன . இராமன் கணை 
களால் அவர் முடிகள் படியில் உருளும் போது கமல மலர் நாறும் முடி 
களாக அவை விளங்கின என்க . 

( 25 ) 


இரத்தப் பரப்பில் சுழிகள் தோன்றுவதைக் காட்டுதல் 


9745 


வெளிறீர்த்த வரைபுரையு மடலரக்க 

ருடல் விழவும் வீரன் வில்லின் 
ஒளிறீர்த்த முழுநெடுநா ணுருமேறு 

பலப்படவு முலகங்கீண்டு 
நளிறீர்த்த நாகபுரம் புக்கிழிந்த 

பகழிவழி நதியி னோடிக் 
களிறீர்த்துப் புகமண்டுங் கருங்குருதித் 

தடஞ்சுழிகள் காண்மின் காண்மின் . 


வெளில் தீர்த்த வரைபுரையும் அடல் அரக்கர் 

உடல் விழவும் , வீரன் வில்லின் 
ஒளிறு ஈர்த்த முழுநெடுநாண் உரும்ஏறு 

பலபடவும் , உலகம்கீண்டு 
நளில் தீர்த்த நாகபுரம் புக்கு இழிந்த 

பகழிவழி , நதியின் ஓடி 
களிறுசர்த்துப் புகமண்டும் கடுங்குருதிக் 

தடஞ்சுழிகள் காண்மின் ! காண்மின் ! 


பொ : - வெற்றிடம் இல்லாத ( செறிந்த ) மலையினை ஒத்த வலிய 
அரக்கர்களின் உடல்கள் தரையில் வீழவும் , இராமனது வில்லின் ஒளிர் 
கின்றதாய்க் காதளவு இழுக்கப் பெற்ற முழுமையுடைய நீண்ட நாண் 
ஒலியால் இடியேறுகள் பல வலியிழந்து வீழவும் , ( அந்த நாளிலிருந்து 


வானரர் களங்காண் படலம் 


695 


புறப்பட்டு ) உலகத்தைக் கிழித்துக்கொண்டு செறிவு இல்லாத ( உட் 
குடைவுள்ள ) தூய நாகர் உலகில் புகுந்து இறங்கிய அம்பு சென்ற 
வழியே ஆறுபோல் ஓடி யானைகளை இழுத்துக் கொண்டு நாகர் உலகம் 
புகுதற்கு நெருங்குகின்ற வேகத்தினை யுடைய இரத்த வெள்ளத்தில் 
பெரிய சுழிகளைப் பாருங்கள் ! பாருங்கள் !. 


கு ! - இராமனது அம்பு உலகத்தைக் கிழித்துக்கொண்டு பாதாளத் 
தில் புகுந்து இழிகின்றது ; அந்த அம்பு சென்ற வழியில் , இரத்த வெள் 
ளம் ஆறுபோல் விரைந்து ஓடிப் புகுகின்றது ; அவ்வாறு புகுவதால் 
இரத்த வெள்ளத்தில் பெரிய சுழிகள் தோன்றுகின்றன . அச்சுழி 
களையே வீடணன் வானர வீரர்க்குக் காட்டுகிறான் . வெள்ளில் வெளில் 
எனத் தொகுத்தல் விகாரம் பெற்றது . வெள்ளில் - வெற்றிடம் . உட் 
புரையில்லாது செறிந்துள்ள மலை என்பார் வெளில் தீர்த்த வரை என் 
றார் . வீரன் என்றது இராமனை . விலலின் நாண் என்க . நாண் என்றது 
ஆகு பெயராய் நாணின் ஒலியை உணர்த்தியது . நாணின் ஒலி கேட்ட 
அச்சத்தால் அடலரக்கர் உடல்கள் விழுந்தன ; உருமேறுகள் பல வலி 
யிழந்து விழுந்தன . இராமன் வில் நாணொலி செய்து விட்ட அம்பு , உல 
கத்தைக் கிழித்துக் கொண்டு நாகர் உலகத்தில் புகுந்தது என்றது ,, 
இராமனது வில்லாற்றலைப் புலப்படுத்தியது . அந்த அம்பு புகுந்த 
வழியே இரத்த வெள்ளம் யானைகளை இழுத்துக் கொண்டு பாதலம் 
புகுவதால் இரத்தப் பரப்பில் பெருஞ்சுழிகள் தோன்றுகின்றன என் 
றது , அரக்கர்களின் பேரிழிவை அறிவித்தது . ஒளிறு நான் ; ஈர்த்த 
நாண் என இயையும் . நள் - செறிவு . நளில் என்பது செறிவு இல்லா 
மல் உட்குறைவுடைய நாகர் உலகத்துக்கு அடை , தீர்த்தம்- தூய்மை. 


இராமன் அம்பு அரக்கருடலில் தங்காமல் சென்றமை . 


9746 


கைத்தலமுங் காத்திரமும் கருங்கழுத்து 

நெடும்புயமு முரமுங் கண்டித் 
தெய்த்தில் போய்த் திசைகடொறு மிரு நிலத்தைக் 

கிழித்திழிந்த வென்னி னல்லால் 
மத்தகரி வயமாவின் வாணிருதர் 

பெருங்கடலின் மற்றிவ் வாளி 
தைத்துளதாய் நின்றதென வொன்றேயுங் 

காண்டரிய தகையுங் காண்மின் . 


696 


யுத்த காண்டம் 


" கைத்தலமும் , காத்திரமும் , கருங்கழுத்தும் 

நெடும்புயமும் , உரமும் , கண்டித்து 
எய்த்திலபோய் , திசைகள்தொறும் இருநிலத்தைக் 

கிழித்து இழிந்து என்னின் அல்லால் , 
மத்தகரி வயமாவின் வாள் நிருதர் 

பெருங்கடலின் மற்று இவ்வாளி 
தைத்துளதாய் நின்றது என ஒன்றேயும் 

காண்பரிய தகையும் காண்மின் . 


பொ- யானைகளின் துதிக்கைகளையும் முன்னங்கால்களையும் 
பெரிய கழுத்தினையும் நெடிய புயத்தினையும் மார்பையும் துண்டித்து 
விட்டு இளைக்காமல் சென்று திசைகள் தோறும் பெரிய நிலத்தைக் 
கிழித்துக் கொண்டு பாதலத்தில் இறங்கின என்று சொல்லுதலைத் 
தவிர்த்து மதத்தையுடைய வலிய யானையின் கண்ணும் வாளையேந்திய 
அரக்கர்தம் பெரிய கடலின் கண்ணும் இந்த இராமன் அம்பு தைத்துக் 
கிடப்பதாய் நின்றது என்று சொல்லுமாறு ஒன்றேயும் காணுதற்கு 
அரிய தன்மையும் பாருங்கள் . 


கு- காத்திரம்- யானையின் முன் கால் , “ காத்திரங்களால் தலத் 
தொடுத் தேய்த்ததோர் களிறு ” ( பால - வரைக் -6) என முன்னும் 
சொன்னது காண்க . கைத்தலம் என்றது . யானையின் துதிக்கை 
நுனியை . கருங்கழுத்து என்புழிக் கருமை பெருமை யுணர்த்தியது . 
துதிக்கைக் கேற்ப அக்கையின் மேற் பாகத்தைப் புயம் என்று குறித்த 
வாறு . இனி இங்குக் கூறியன எல்லாம் யானையின் உறுப்பாகக் கொள் 
ளாமல் அரக்கர்களின் உறுப்பாகக் கொள்ளலும் ஆம் . அவ்வாறு கொள் 
ளுங்கால் காத்திரம் என்பது உடம்பை உணர்த்தியதாகக் கொளல் 
வேண்டும் , எய்த்தல் - இளைத்தல் . கரியாகிய வலிய விலங்கு என்க . 
வயமாவின் கண்ணோ, நிருதர் பெருங்கடலின் கண்ணோ, இவ்வாளி 
தைத்து நின்றதென ஒன்றேயும் காண்டல் அரிது என்க . இதனால் , 
இராமனது தூய அம்பு தீய அரக்கர் உடலில் தங்காது அப்புறம் 
போய்ப் பாதலத்தில் இறங்கியது என்பது புலட்படுத்தியவாறு . ( 27 ) 


மடிந்து கிடந்த மத்த யானைகள் . 


9747 


குமுத நாறு மதத்தன கூற்றன 
சமுத ரோடு மடிந்தன சார் தரும் 
திமிர மாவன்ன செய்கைய வித்திறம் . 
அமுதின் வந்தன வையிரு கோடியால் . 


வானரர் களங்காண் படலம் 


697 


குமுதம் நாறும் மதத்தன , கூற்றன , 
சமுத ரோடு மடிந்தன , சார்தரும் 
திமிர மாவன்ன செய்கைய இத்திறம் 
அமுதின் வந்தன ஐ இரு கோடியால் . 


பொ : - குமுத மலரின் மண நாறுகின்ற மதத்தினையுடையனவும் 
மன்போன்ற கொலைச் செயலை யுடையனவும் , தம்மேல் வந்த பாக 
ரோடும் மடிந்து கிடப்பனவும் , ( முன் ) சார்கின்ற கரும் பன்றி போன்ற 
செய்கை யுடையனவும் , ஆகிய இத்தகைய யானைகள் , முன்பு பாற் 
கடலில் அமுதத்தோடு பிறந்தன ; பத்துக் கோடி என்னும் அளவினை 
யுடையன . 


கு : - சமுதர் என்றது தம்மோடு ஒத்துப் பழகும் பாகர்களை . 
திமிரமா என்றது இருள் நிறமுடைய பூவராகத்தை . பூமிபைப் பிரளய 
வெள்ளத்திலிருந்து தூக்கிய பூவராகம் போன்று வலிய செயலைச் 
செய்யும் தன்மையுள்ள பத்துக் கோடி யானைகள் இப்போது இராமன் 
அம்பினால் பாகரோடு மடிந்து கிடக்கின்றன என்று காட்டிக் கூறிய 
வாறு . பாற்கடலில் தோன்றியதால் இத்தகைய பெருமை யுடையன 
ஆயின என்க . 

( 28 ) 


அயன் வேள்வியில் தோன்றிய யானைகள் 


9748 


ஊ 


ஏறு நான்முகன் வேள்வி யெழுந்தன 

று மாரியு மோங்கலை யோதமும் 
மாறு மாயினு மாமத வாய்வரும் 
ஆறு மாறில வாறிரு கோடியால் . 


ஏறு நான் முகன் வேள்வி எழுந்தன , 
ஊறும் மாரியும் , ஓங்கு அலை ஓதமும் , 
மாறும் ஆயினும் , மாமதமாய் வரும் 
ஆறு மாறில , ஆறு - இரு கோடி யால் . 


பொ ! - பெய்கின்ற மழையும் , உயர்ந்த அலைகளையுடைய கடலும் 
நீர் வறந்து மாறுபட்டாலும் . கரிய மதநீராய் வருகின்ற ஆறு மாறப் 
பெறாதனவான இந்தப் பன்னிரண்டு கோடி யானைகள் - பெருமை 
யுடைய பிரமனது வேள்வியில் தோன்றினவாகும் . 


699 


யுத்த காண்டம் 


கு : - ஊறுதல் - சுரத்தல் . இங்குப் பெய்தலை உணர்த்தியது . 
ஓதம் அலை ; ஆகுபெயரால் கடலை உணர்த்தியது . மாரியும் கடலும் 
வறளுதல் இல்லை ஆதலின் , அவற்றைக் கூறி யானைகள் மதம் ஊறுதல் 
மாறாமை வலியுறுத்தியவாறு . “ பால் புளிப்பினும் பகல் இருளினும் " 
என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும் . 

( 29 ) 


ஐராவதத்தின் மரபில் வந்த யானைகள் 


9749 


உயிர்வ றந்து முதிரம் வறந்து தம் 
மயர்வ றந்து மதமற வாதன 
புயல வன்றிசைப் போர்மத யானையின் 
இயல்ப ரம்பரை யேழிரு கோடியால் . 


உயிர் வறந்தும் , உதிரம் வறந்து தம் 
மயா வறந்தும் , மதம் மறவாதன , 
புயலவன் திசைப் போர்மத பானையின் 
இயல் பரம்பரை ஏழ்- இரு கோடியால் . 


பொ : - உயிர் நீங்கியும் , உடம்பிலுள்ள உதிரம் வறந்தும் , தம் 
மதமயக்கம் மாறியும் மதம்மட்டும் நீங்காதனவாகிய இவ் பானைகள் 
மேக வாகனனாகிய இந்திரன் தன் திசையிலுள்ள போர்த் திறமிக்க 
மதம் வாய்ந்த ஐராவதத்தின் பொருத்தமான மரபில் தோன்றியன ; 
பதினான்கு கோடி என்னும் அளவின . 


கு : - இறந்து கிடக்கும் பதினான்கு கோடி பானைகளைக் காட்டி 
அவற்றின் மரபும் எண்ணிக்கையும் கூறி விளக்கியவாறு . இவ் யானை 
கள் உயிர் நீங்கிய பின்னும் மதம் சொரிந்து கொண்டே யிருந்தன என 
அவற்றின் மதச் சிறப்புப் புலப்படுத்தியவாறு . 

( 30 ) 


வடதிசை யானையின் வழிவந்த யானைகள் 


9750 


கொடாது நிற்றலிற் கொற்ற நெடுந்திசை 
எடாது நிற்பன நாட்ட மிமைப்பில 
வடாது திக்கின் மதவரை யின்வழிக் 
கடாமு கத்த முளரிக் கணக்க வால் . 


வானரர் களங்காண் படலம் 


69g ? 


கொடாது நிற்றலின் , கொற்ற நெடுந்திசை 
எடாது நிற்பன , நாட்டம் இமைப்பு இல ,, 
வடாது -திக்கின் மதவரையின் வழிக் 
கடாம் முகத்த , முளரிக் கணக்கவால் . 


பொ . வடதிசைக்குரிய (சாருவ பெளமம் என்னும் பேரை 
யுடைய ) யானையின் 

மரபில் தோன்றி மதநீர் பெருகிடும் 
முகத்தை யுடைய இவ் யானைகள் , ( பிரமன் , ‘ நீவீர இப்பூமியைத் 
தாங்குங்கள் என்று ) கொடாது இருத்தலால் , வெற்றி பொருந்திய 
நெடிய திசையைத் தாங்காமல் நிற்பன ; தேவர்களைப் போலக் கண் 
மையாதன ; பதுமம் என்னும் பெருந்தொகை யளவின ஆகும் . 


கு : - திசைகளில் நின்று பூமியைத் தாங்கும் ஆற்றலிருந்தும் 
பிரமன் அப்பணியைத் தமக்குக் கொடாமையால் அதைத் தாங்காமல் 
இருக்கின்றன என அவ் யானைகளின் ஆற்றலைப் புலப்படுத்தியவாறு : 
தம் மரபிற்கு முதலாகவுள்ள வடதிசை யானையைப் போன்று 
ஆற்றல் மிக்கனவே என்றவாறு . அவற்றின் தெய்வத்தன்மை புலப் 
படுத்த நாட்டம் இமைப்பில என்றான் . முளரிக்கணக்க என்றது 
பதுமம் என்னும் பேரளவின என்றவாறு . பதுமம் என்பது கோடி - 
கோடி என்பர் . மதவரை என்றது மதம் பெருக்கும் மலைபோன்ற 
யானை என்றவாறு . 

( 31 ) 


9751 


வான வர்க்கிறை வன்றிறை தந்தன 
ஆன வர்க்கமோ ராயிர கோடியால் . 
தான வர்க்கிறை வன்றிறை தந்தன 
ஏனை வர்க்கங் கணக்கில விவ்வெலாம் . 


வானவர்க்கு இறைவன் திறை தந்தன 
ஆனவர்க்கம் ஓர் ஆயிர கோடியால் ; 
தானவர்க்கு இறைவன் திறை தந்தன 
ஏனைவர்க்கம் கணக்கு இல , இவ்எலாம் . 


பொ : - இவை எல்லாம் , தேவர்கட்குத் தலைவனான இந்திரன் 
இராவணனுக்குத் திறையாகத் தந்தனவானவாகிய யானை இனங்கள் . 
( இவையெல்லாம் ) தானவர்க்குத் தலைவன் திறையாகத் தந்தனவாகிய 
மற்றோர் இனமாகும் ; இவற்றிற்குக் கணக்கு இல்லை . 


கு ! - தனித்தனியே மாண்டு கிடக்கும் யானைப் பிணங்களைக் .. 
காட்டி , இவ்வெலாம் இந்திரன் திறை தந்தவை ; இவையெலாம் . 


1-700 


யுத்த காண்டம் 


தானவர் தலைவன் திறை தந்தவை எனப் பாகுபடுத்திக் காட்டிய 
வாறு . திறை - கப்பம் . 
கப்பம் . வர்க்கம் - இனம் ; வகை . 

( 32 ) 


குதிரைகளின் வகைகள் 


-9752 


பாற்க டல்பண் டமிழ்தம் பயந்த நாள் 
ஆர்த்தெழுந்தன வாயிர மாயிரம் 
மாற்க ணப்பரி யீங்கிவை மாறுவை 
மேற்கின் வேலை வருணனை வென்றவால் . 


பாற்கடல் பண்டு அமிழ்தம் பயந்த நாள் , 
ஆர்த்து எழுந்தன , ஆயிரம் ஆயிரம் 
மால் கணப்பரி ஈங்கு இவை ; மாறு உவை , 
மேற்கின் வேலை வருணனை வென்றவால் . 


பொ : - இங்கே காணப்படுகின்ற இவை , முற்காலத்துத் திருப் 
பாற் கடல் அமிழ்தத்தைப் பயந்தபோது ஆரவாரித்து எழுந்தன 
வாகிய ஆயிரம் ஆயிரங் கணக்கினவான பெரிய கூட்டமான குதிரைக் 
ளாகும் ; அவற்றிற்கு மாறாகத் தோன்றும் இவை , மேலைக் கடலில் 
வருணனை வென்று பெற்ற குதிரைகளாகும் . 


கு : - ஆயிரமாயிரம் என்றது பத்து லட்சம் எனலும் ஆம் . மால் 
பெருமை . கணம் - கூட்டம் . 

கணம் - கூட்டம் . உவை - பலவின்பால் சுட்டு . வருணனை 
வென்ற என்றது , வென்று பெற்றவை என்னும் கருத்தினது . 

( 33 ) 


குபேரன் , விஞ்சையர் வேந்தன் என்பவரை வென்று 

பெற்ற குதிரைகள் 


19753 


இருநி திக்கிழ வன்னிழந் தேகின 
அரிய வப்பரி யாயிர மாயிரம் 
விரிசினத்திகல் விஞ்சையர் வேந்தனைப் 
பொருது பற்றிய தாமரை போலுமால் . 


இருநிதிக் கிழவன் இழந்து ஏகின 
அரிய அப்பரி ஆயிரம் ஆயிரம் ; 
விரிசினத்து இகல் விஞ்சையர் வேந்தனைப் 
பொருது பற்றிய , தாமரை போலுமால் . 


வானரர் களங்காண் படலம் 


701 


பொ : - அரியவான அக் குதிரைகள் போரில் குபேரன் விட்டு 
ஓடியன வான ஆயிரம் ஆயிரம் என்னும் அளவின ; (இவை ) விரிந்த 
கோபத்தையுடைய வலிய வித்தியாதரர் தம் அரசனைப் போர் செய்து 
வென்று பற்றியவை ; தாமரை 

என்னும் பேரளவினை யுடையன 
போலும் . 

கு : - இருநிதிக் கிழவன் என்றது குபேரனை . குபேரன் இராவண 
னுக்குத் தோற்று ஓடும் போது விட்டுச் சென்ற அரிய பரிகளையும் 
விஞ்சையர் வேந்தனைப் பொருது கைப்பற்றிய குதிரைகளையும் பிணங் 
களாகக் கண்டு காட்டியவாறு . 

( 34 ) 


வானரத் தலைவர்கள் களக் காட்சியை விடுத்து 

இராமனை அடைதல் 


9754 


என்று காணினுங் காட்டினு மீதிறைக் 
குன்று காணினுங் கோளில தாதலான் 
நின்று காணுது நேமியி னானுழைச் 
சென்று காண்குமென் றேகினர் செவ்வியோர் . 


என்று காணினும் காட்டினும் ஈது இறைக் 
குன்று காணினும் கோளிலது ஆதலான் , 
நின்று காணுதும் நேமியினான் உழைச் 
சென்று காண்கும் என்று ஏகினர் செவ்வியோர் . 


பொ : - ( இவ்வாறு வீடணன் காட்டக் கண்ட ) நற்குணமுடைய 
வானரத் தலைவர்கள் , ( வீடணனை நெருங்கி ) இந்தக் களக்காட்சி , 
என்றும் நாங்கள் கண்டு கொண்டே யிருந்தாலும் , நீ காட்டிக் 
கொண்டே யிருந்தாலும் , இமயமலையைக் காணினும் காணமுடியும் 
கொள்கை யுடையதன்று ; ஆதலால் , சிறிது பொறுத்திருந்து பார்க்க 
லாம் ; ( இப்போது ) இராமனிடத்துச் சென்று காணலாம் , என்று கூறிச் 
சென்றனர் . 
கு : 

போர்க்களக் காட்சியின் விரிவைக் கண்டு அதை விடுத்து 
வானரத் தலைவர் இராமனிடம் செல்லுதலை யுணர்த்தியவாறு . 
என்றுங் காணினும் ஈது கோளிலது ; இறைக்குன்று காணினும் ஈது 
கோளிலது ; எனத் தனித்தனி இயையும் . களக்காட்சி முழுவதையும் 
காணக் காலம் போதாது என்ற கருத்தால் என்றும் காணினும் 
கோளிலது என்றார் . இறைக் குன்று என்றது அரச மலையாகிய 
இமயத்தை . அதன் பரப்பை முழுதும் கண்டு தெளிதல் அரிது என்பது 
உலகறிந்தது ஆகலின் , அதைக் கண்டாலும் , இப் போர்க்களக் காட்கி 


1702 


யுத்த காண்டம் 


யைக் கண்டு முடித்தல் அரிது என்று அதன் விரிவைப் புலப்படுத்திய 
வாறு . நேமியினான் என்றது இராமனை . முன்னைய தெய்வ நிலையை 
நினைந்து அப் பெயரால் கூறினர் . அவர் செவ்வியோர் ஆதலின் 
புலால் வீசும் போர்க்களக் காட்சியை நெடிது காண விழைந்திலர் 
என்ற குறிப்புத் தோன்ற அவர்களைச் செவ்வியோர் என்ற பெயரால் 
கூறினார் . 

( 35 ) 


19755 


அனைவரும் இராமனருகில் வியப்புடன் இருத்தல் 
ஆரி யற்றொழு தாங்கவன் பாங்கரின் 
போரி யற்கை நினைந்தெழும் பொம்மலார் 
பேரு யிர்ப்பொ டிருந்தனர் பின்புறும் 
காரியத்தி னிலைமை கழறுவாம் . 


ஆரியற் றொழுது ஆங்கு அவன் பாங்கரின் 
போர் இயற்கை நினைந்து எழும் பொம்மலார் , 
பேர் உயிர்ப்பொடு இருந்தனர் ; பின்பு உறும் 
காரியத்தின் நிலைமை கழறுவாம் . 


பொ ! - ( சென்றவர்கள் ) இராமனைத் தொழுது அங்கு அவன் 
பக்கத்தில் , ( மூலப்படையினைக் கொன்ற ) போரின் இயல்பை நினைந்து 
எழுகின்ற மகிழ்ச்சியை யுடையவராய்ப் பெரு மூச்சோடு இருந்தார்கள் , 
இனிப் பின்பு நிகழும் காரியத்தின் நிலைமையை நாம் சொல்லு 
வோவாக . 


கு : - இது கவிக் கூற்று . ஆரியன் என்றது யாரினும் சிறந்தோ 
னாகிய இராமனை . பாங்கரின் இருந்தனர் என இயையும் . பொம்மல் - 
மகிழ்ச்சி . பொம்மாராய் இருந்தனர் என முற்றெச்ச மாக்கி முடிக்க . 
-கழறுதல் சொல்லுதல் . 

வியப்பினால் பேருயிர்ப்பு உண்டாயது 
என்க . 

( 30) 


33. இராவணன் களங்காண் படலம் 


முன்னுரை 


மூலபலப்படை அழிந்தது 

அழிந்தது உண்மைதானா என்று தெளியும் 
பொருட்டு இராவணன் , கோபுரத்தின் மீதேறி அப்படைஞர் போர்க் 
களத்தில் மடிந்து கிடக்கும் அவல நிலையைக் காண்பதைத் தெரிவிக்கும் 
பகுதியாதலின் இது இராவணன் களங்காண் படலம் எனப் பெயர் 
பெறுகின்றது . 


படலப் பொருட் சுருக்கம் 


வானர சேனையை ஓட்டி இலக்குவனை வேலால் வீட்டி இலங்கை 
வில் பெருமகிழ்ச்சியோடு வீற்றிருந்த இராவணன் போர்க்களத்தில் 
தனக்கு உதவியாக இருந்த வீரர்க்கு விருந்தளிக்கும் விருப்பம் 
மிக்கவனாய் வான நாட்டவரை அழைக்கின்றான் . அவர்கள் உடனே 
வந்து பணி என்னை என வினவுகின்றன . இவ் வரக்கவீரர்கள் 
விண்ணுலக இன்பத்தை இம் மண்ணுலகில் நண்ணுமாறு விருந் 
தமைக்க வேண்டும் என்று ஏவுகின்றான் . அவ்விராவணன் கட்டளையின் 
படி வான நாட்டியா விண்ணுலக உணவு முதலியவற்றை அரக்கர்க்கு 
நுகர்வித்துக் கொண்டிருக்கின்றனர் . அப்போது தூதுவர் ஓடி 
வருகின்றனர் . போர்க்களத்தில் மூலபலப்படை முழுவதும் அழிந்த 
செய்தியை இராவணன் காதில் மெல்ல ஓதுகின்றனர் . தூதுவர் 
சொல்லைக் கேட்ட இராவணன் அச்சமும் துன்பமும் உடையனாய்த் 
திகைத்துச் செயலற்று நிற்கின்றான் . பின்பு தேறி , என்னினும் 
வலியராய்க் கடல் மணலிலும் பலராய அரக்கர்கள் எஞ்சாமல் 
இறந்தார்கள் என்பது பொய்யாகும் என்கின்றான் . அப்போது அருகில் 
நின்ற மாலியவான தூதுவர் கூறியது மெய்யேயாகும் என்பதைக் 
காரணங்காட்டி நிறுவுகின்றான் . மேலும் , உன்பொருட்டால் உன் 
கிளை ஞர் யாவரும் உயிரிழந்தனர் . இனியேனும் நல்லோர் செய்கை 
யைக் கைக்கொள்வாயாக என்று அறிவுரை கூறுகின்றான் . அதுகேட்ட 
இராவணன் சீறி , நான் இலக்குவனைக் கொன்றேன் ஆதலால் , இனி 
வானரர் எல்லாம் அமுங்க இராமனும் தன்னுயிர்ப் பொறையைத் 
தாங்கமாட்டாது இறந்துபடுவான் . எனவே , வெற்றி என் வயத்ததே 
யாகும் என்று கூறுகின்றான் . அது கேட்ட தூதுவர் , இலக்குவன் 
அனுமன் கொணர்ந்த மருத்துமலையால் உயிர் பெற்றெழுந்தான் . 


704 


யுத்த காண்டம் 


எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருக்கின்றனர் ; நீயே சென்று 
காணலாம் என்கின்றனர் . 

தூதுவர் 

சொல்லை உண்மைபென 
தெவியாத இராவணன் கோபுரத்தின் மேல் ஏறிப் போர்க்களத்தைப் 
பார்க்கின்றான் . கொழுநரை விழந்த அரக்கியரின் அழுகையொலி 
செவியில்படப் போர்க்களத்தின் அலங்கோல நிலையைக் கண்களால் 
கண்டு நெஞ்சம் கலங்கிக் கீழிறங்குகின்றான் என்பது இப்படலத்துக் 
கூறப்படுகின்றது . 


வான்மீகத்தில் , இராவணன் தன் வீரர்க்கு விருந்தமைக்க 
விண்ணாட்டவரை விளித்ததும் விருந்தமைத்ததும் தூதுவர் மூலபலப் 
படையழிவைச் செவிமடுத்ததும் , இராவணன் ஐயுற்றுக் கோபுரத்தின் 
மீதேறிப் பார்த்து மனங் கடுத்ததுமாகிய நிகழ்ச்சிகள் கூறப்படவில்லை . 
கம்பர் தாமே இப் பகுதியைப் படைத்து மொழிகின்றார் . இதனால் , 
இராவணன் பின் வருவதையறியாது விரைந்து மகிழ்ந்து கெடு 
கின்றவன் என்ற உண்மையை உணர்த்துவது இப்படைப்பின் நோக்க 
மாக இருக்கலாம் போலும் . முன்பு இந்திரசித்தின் பிரமாத்திரத்தால் 
இலக்குவன முதலியோர் இறந்ததாகக் கருதி இராவணன் களியாட்டு 
நடத்தியது போல இங்கும் இலக்குவனை வேலால் கொன்ற மகிழ்ச்சி 
யால் விருந்து அமைத்ததாகக் கம்பர் படைத்துக் கூறினார் எனலாம் . 


படைப் பொருட் சிறப்பு 
கம்பர் , கவிச்சக்கரவர்த்தி என்ற பெரும் பெயர்க்கு ஏற்பத் தாம் 
எடுத்துக்கொண்ட எப்பொருளையும் அழகும் சுவையும் விஞ்சக் கூறிப் 
படிப்பவர் மனத்தைக் களிப்புறச் செய்யும் இயல்பினர் ஆவர் . 
இராவணன் தன் பெரும்படை அழிந்து கிடக்கும் போர்க்களத்தைப் 
பார்க்கின்றான் . எத்தனையோ துன்பக் காட்சிகள் அங்குக் காணப்படு 
கின்றன . அரக்க வீரரின் குலமகளிர் , தம் கொழுநா இறந்துபட்டமை 
கேட்டுக் களத்திற்கு விரைந்துவந்து தத்தம் கொழுநர் தலைகளை அடை 
யாளங் கண்டு கையில் எடுத்துக்கொண்டு புலம்புகின்றார்கள் . கணவரை 
இழந்த கற்புடைப் பெண்டிரின் துன்பத்தினும் மிக்க பெருந்துன்பம் 
இல்லையன்றோ! அத்தகைய பெருந்துன்ப நிலையையும் கம்பர் கூறியாக 
வேண்டியுளது . ஒருவர்க் குரியளாகிய கற்புடைப் பெண் ஒருத்தியை 
விரும்பி எத்தனைக் கற்புடைப் பெண்டிரைப் பெருந்துயர்க்கு ஆளாக்கி 
னோம் என்று இராவணன் உணரச் செய்யும் முகத்தால் உலகிற்கும் 
உணர்த்தும் கடப்பாடு கம்பர்க்கு உண்டு . 

கொழுநர் தலையைக் கண்டு அத் தலையைத் தழுவி உயிர்விடும் 
பெண்டிரின் புலம்பொலியைக் கூறும் போதும் அப் பகுதியைப் படிப் 
นอก அத் துன்பத்தை மறந்து கவியின் சொல்லழகில் ஈடுபட்டு 
இன்புறுமாறு செய்யும் கம்பரின் கவித்திறம் வியந்து பாராட்டும் 


இராவணன் களங்காண் படலம் 


705 


விழுப்பமிக்கதாக வுள்ளது . அந்த அரக்கப் பெண்டிரின் கருங்கண்கள் 
கணவரை யிழந்த துன்பத்தால் கலங்கிச் சிவந்து காணப்படுகின்றன 
என்ற கருத்துப் படிப்பவர்க்கும் துன்பத்தைத் தூண்ட வல்லதாக 
இருக்கின்றது . அத்துன்ப உணர்வைப் படிப்போர் மறந்து வேறு 
வகையில் ஈடுபடச் செய்யவேண்டும் ; தாம் கருதியதையும் கூறிவிட 
வேண்டும் . இது பெரிய சிக்கலான நிகழ்ச்சி . இதை மிக எளிதர்கச் 
செய்து முடித்திருக்கின்றார் கம்பர் , 


கொய்தலைப் பூசற்பட்டோர் குலத்தியர் குவளை தோற்று 
நெய்தலை வென்ற வாட்கண் குமுதத்தின் நீர்மை காட்டக் 
கைதலை வைத்த பூசல் கடலொடு நிமிருங் காலைச் 
செய்தலை யுற்ற வோசைச் செயலது செவியிற் கேட்டான் . ( 21 ) 


பது காணலாம் . தலைவர்களின் கொய்யப்பட்ட தலைகளோடு 
முடிய முடிவு செய்து புவம்புகின்ற தலைவியரின் கண்கள் முன்பு எப்படி 
பிருந்தவை என்பதை விளக்க , ‘ குவளை தோற்று நெய்தலை வென்ற 
வாட்கண் என்று கூறிப் படிப்பவரை அக் கண்ணழகில் ஈடுபடுத்தி 
விடுகின்றார் . அரக்கியரின் கருங்கண்களைப் பார்த்துக் கருங்குவளை 
மலர்கள் இக் கண்களுக்கு நாம் ஒப்பாக மாட்டோம் என்று தாமே 
தோற்றுவிட்டனவாம் . நெய்தல் மலரோ இக் கண்கட்கு யாம் 
ஒப்பாவோம் என்று செருக்கியிருந்தனவாம் . அத்தகைய நெய்தல் 
மலர்களை அவர் கண்கள் தாமே சென்று தம் அழகினைக் காட்டி 
வென்று மேம்பட்டனவாம் . கறுத்துச் செவ்வரி படர்ந்து மதர்த்துப் 
பிறழும் அக் கண்களுக்கு நீல நிறமுடையதாய் நீரில் நிற்கின்ற நெய்தல் 
மலர் நேரொப்பது யாங்ஙனம் ? எனவே , " நெய்தலை வென்ற கண் 
என்கின்றார் . மேலும் , வாட்கண் என்று அடைகொடுத்துச் சிறப்பிக் 
கின்றார் . வாளைப் போன்ற கண் , அல்லது , ஒளிமிக்க கண் என்று 
கொள்ளலாம் . அத்தகைய கரிய ஒள்ளிய 

கண்கள் இப்போது 
கணவனை இழந்த துன்பத்தால் சிவந்தன என்ற கருத்தையே குமுதத் 
தின் நீர்மை காட்ட என்ற சொற்களால் புலப்படுத்திவிட்டார் , 
குமுதம் செந்நிற மலர் ; கண் . அச் செந்நிற மலரின் தன்மையினைக் 
காட்ட என்றமையால் , கண்கள் சிவந்தன என்பதைச் சொல்லாமல் 
சொல்லிவிடுகின்றார் . இது தான் கவிஞரின் திறமிக்க புலமை . குவளை 
மலர் , நெய்தல் மலர் இவைகளை வென்று மேம்பட்ட கருங்கண்கள் 
இப்போது அவ்வழகு மிக்க கருமையை இழந்துவிட்டன . தாம் விரும் 
பாத செந்நிறம் கண்களுக்குத் தானே வந்து சேர்ந்து விட்டது . கருங் 
குவளை மலரையும் நெய்தல் மலரையும் வென்றோம் என்று கணித்துக் 
கறுத்துச் செருக்கியிருந்த கண்கள் , இப்போது தாம் விரும்பாத செந் 
நிறத்தைப் பெற்று வருந்துகின்றன . வானவரையும் தானவரையும் 

45 


706 


யுத்த காண்டம் 


வென்றோம் என்று களித்திருந்த இராவணன் இப்போது சிறிய 
மானிடனால் சிறுமையுற்று இறுதியுறப் போவதையும் இக் கண்களே 
காட்டுகின்றன என்ற குறிப்பும் இங்கே தோன்ற வைத்த நயம் காண்க . 


இவ்வாறு குவளைக் கண்ணியர் குமுதக் கண்ணியராய்க் கையின் 
கண் தம் கணவர்களின் தலைகளை 

வைத்துக்கொண்டு புலம்பும் 
அழுசை ஒலி ஊழிக் காலத்தில் உலது அழியும்போது தோன்றும் 
பேரொலி போன்று இருந்ததாம் . இத்தகைய புலம்பலொலியை 
இராவணன் தன் இருபது செவிகளிலும் கேட்டானாம் . கேட்டான் 
என்றாலே போதுமே . செவியில் கேட்டான் என்று சொல்ல வேண் 
டுமோ ? என்னின் , அவ்விராவணன் காதுகள் இதுகாறும் இத்தகைய 
அழகை ஒலியைக் கேட்டுப் பழகிய காதுகள் அல்ல புலம்பல் ஓசை 
யைக் கேட்டறியாத காதுகளில் கணவரை இழந்த மகளிர் பலரின் 
புலம்பலொலியைக் கேட்டான் என்ற கருத்துப் புலப்படவே செவி 
வில் என்ற வேண்டாத சொல்லைப் பெய்துரைத்தார் என்க . இத்த 
மகளிரின் புலம்பலைக் கேட்டும் 

சீதையை விடாமல் தன் 
ஆவியைவிடத் துணிந்த இராவணனது காம மித்தியைக் குறிப்பால் 
இங்கு உணர்த்தியுள்ளமை நினைத்தற்கு உரியதாதல் காணலாம் . கருங் 

வளை மலர் செங்குமுத மலரின் தன்மையாக மாறியது என மலர் 
களையே கூறிக் கவிஞர் மயக்கினாலும் ஆழ்ந்து நோக்குவோர்க்கு அப் 
பெண்டிரின் கருங்கண்கள் துன்பத்தால் தான் சிவந்தன என்பது 
தோன்றாமற் போகாது . துன்பவுணர்வைக் குறைப்பதாகிய கவிஞரின் 
நோக்கம் சிறிதும் ஈடேறாமல் போன தாகக் கூறவியலாதன்றோ ? 


கைய 


இத்தகைய போர்க்களக் காட்சியைக் கண்டு புண்பட்ட நெஞ்கின 
னாகிய இராவணன் நிலையைப் படம் பிடித்துக் காட்டுவதுபோலக் 
கம்பர் எளிய சொற்களால் இனிதின் விளக்குகின்றார் . 


நகை பிறக்கின்ற வாயன் 

நாக்கொடு கடைவாய் நக்கப் 
புகை பிறக்கின்ற மூக்கன் 

பொறி பிறக்கின்ற கண்ணன் 
மிகை பிறக்கின்ற நெஞ்சன் 

வெஞ்சினத் தீமேல் வீங்கிச் 
சிகை பிறக்கின்ற சொல்லன் 

அரசியல் இருக்கை சேர்ந்தான் . 


என்று இராவணனது வெகுளி மெய்ப்பாட்டினைக் கம்பர் எடுத்து 
விளக்கும் திறம் படித்துப் படித்து இன்புறத் தக்கதாக அமைத் 
திருத்தல் காண்க . 


. 


33 . 


ராவணன் களங்காண் படலம் 


இலங்கை எய்திய இராவணன் 

வெற்றி பெற்றதனால் மகிழ்ந்திருத்தல் 
9756 அலக்க ணெய்தி யமர ரழிந்திட 

உலக்க வானர வீரரை யோட்டியல் 
விலக்கு வன்றனை வீட்டி யிராவணன் 
துலக்க மெய்தினன் றோமில் களிப்பினே . 
அலக்கண் எய்தி அமரர் அழிந்திட 
உலக்க வானர வீரரை ஓட்டி அவ் 
இலக்குவன் தனை வீட்டி , இராவணன் 

துலக்கம் எய்தினன் தோம் இல் களிப்பினே . 
பொ : - தேவர்கள் துன்பம் எய்தி அழியுமாறு , வானர வீரரை 
வலியழியும்படி ஓட்டியதாலும் , அந்த இலக்குவனை வீட்டியதாலும் 
ராவணன் குற்றமற்ற களிப்பினால் விளக்கம் உற்றிருந்தான் . 

கு : - வேலேற்ற படலத்தில் இராவணன் இலங்கைக்குச் சென்ற 
மையை 36 ஆங் கவியில் கூறிய கவி , இச் செய்யுளில் அவன் அங்கு 
மகிழ்ச்சியோடு இருந்தமையைக் காரணத்தோடு கூறியவாறு . 
இராவணனது மகிழ்ச்சிக்குக் காரணம் வானர வீரரை ஓட்டினமையும் 
இலக்குவனை வீட்டினமையுமே ஆம் . இராவணன் , ஓட்டி , வீட்டி களிப் 
பில் துலக்கம் எய்தினன் என இயையும் . ஓட்டி , வீட்டி என்ற வினை 
யெச்சங்கள் காரணப் பொருளன . துலக்கம் - விளக்கம் . தோம் - 
குற்றம் . வென்று விட்டோம் என்ற களிப்பில் இராவணனுக்கு ஐயம் 
சிறிதும் இன்மை புலப்படுத்த தோமில் களிப்பினே துலக்கம் 
எய்தினன் என்றார் . 

( 1 ) 


9757 - 


போரில் வருந்தினர்க்கு விருந்து அமைக்க 

இராவணன் விரும்புதல் 
பொருந்து பொற்பெருங் கோயிலுட் போர்த்தொழில் 
வருந்தி னர்க்குத்தம் மன்பினின் வந்தவர்க் 
கருந்து தற்கமை வாயின வாக்குவான் 
விருந்த மைக்க மிகுகின்ற வேட்கையான் . 


708 


யுத்த காண்டம் 


பொருந்து பொன்பெருங் கோயிலுள் போர்த்தொழில் 
வருந்தினர்க்கு , தம் அன்பினின் வந்தவர்க்கு , 
அருந்துதற்கு அமைவாயின ஆக்குவான் 
விருந்து அமைக்க மிகுகின்ற வேட்கையான் . 


பொ : - ( இராவணன் , தான் பொருந்தியுள்ள பொன்னால் 
இயன்ற பெரிய அரண்மனையில் , போர்த் தொழிலில் தன் பொருட்டு 
வருந்தினர்க்கும் அவ்வீரர் தம்மேல் வைத்த அன்பினால் வந்தவர்க்கும் 
அருந்து தற்கும் பொருத்தமானவைகளை ஆக்குவானாய் விருந்து செய்ய 
மிகுகின்ற வேட்கை யுடையவனானான் . 


வென்ற வீரர்க்கு விருந்தளித்தல் வேந்தர் தம் கடனாகலின் 
ராவணன் விருந்தமைக்க வேட்டான் என்றவாறு . போரில் தன் 
பொருட்டு வருந்திப் போர் செய்தவர்களுக்கும் , போர் செய்து இறந்த 
வர் தம் மேல் வைத்த அன்பினால் வந்தவர்க்கும் விருந்தளித்து மகிழ் 
விக்க விரும்பினான் இராவணன் என்க , தான் இலக்குவனை வீழ்த்திய 
வெற்றிக்கு அறிகுறியாக இந்த விருந்தினைச் செய்ய விரும்பினான் 
இராவணன் . 

(2) 


9758 


வான நாட்டை வருகென வல்விரைந் 
தேனை நாட்டவ ரோடும்வந் தெய்தினார் 
ஆன நாட்டரும் போக மமைத்திர்மற் 
நூன நாட்டி னிழத்தி ருயிரென்றான் . 


வான நாட்டை வருகென , வல்விரைந்து , 
ஏனை நாட்டவரோடும் வந்து எய்தினார் ; 
ஆன நாட்டு அரும் போகம் அமைத்திர் ; மற்று 
ஊனம் நாட்டின் , இழத்திர் உயிர் என்றான் . 


பொ : - ( இராவணன் ) வானநாட்டவரை வருக என்று கூறுதலும் 
அவர்கள் மிக விரைந்து மற்றைத் தானவர் நாட்டவரோடும் வந்து 
சேர்ந்தனர் ; ( அவர்களை நோக்கி இராவணன் ) அந்த நாட்டில் உள்ள 
அரிய போகத்தை இங்கு அமைப்பீர்களாக ! அவ்வாறு அமைக்காது 
குறைவு ஏதேனும் செய்தால் உம் உயிரை இழப்பீர்கள் என்று 
கூறினான் . 


கு- இராவணன் அழைத்தது வான நாட்டவரையே என்றாலும் 
அச்சத்தால் அவ்வானவர் ஏனை நாட்டவரையும் உடனழைத்து வந்து 


இராவணன் களங்காண் படலம் 


709 


சேர்ந்தனர் . ஆனநாட்டு அரும் போகம் என்றது , அந்த வான 
நாட்டில் துய்க்கும் அருமையான இந்திர போகத்தை . இந்திர 
போகத்தைக் தன் வீரர்கள் இவ் வுலகத்திலேயே துய்க்கச் செய்ய 
வேண்டும் என்னும் அவாவினால் இங்ஙனம் கூறலானான் . ஊனம் 
குறைவு . அன்பில் பணி கொள்ளாது , அச்சுறுத்திப் பணி கொள்ளும் 
முறையை இறுதி யடி விளக்குகின்றது . 

( 3 ) 


போகப் பொருள்கள் வந்து சேர்தல் 


9759 


நறவு மூனு நவையற நல்லன 
பிறவு மாடையுஞ் சாந்தமும் பெய்ம்மலர்த் 
திறமு நானப் புனலொடு சேக்கையும் 
புறமு முள்ளு நிறையப் புகுந்தவால் . 


நறவும் ஊனும் , நவை அற நல்லன 
பிறவும் , ஆடையும் , சாந்தமும், பெய்ம் மலாத 
திறமும் , நானப் புனலொடு சேக்கையும் , 
புறமும் உள்ளும் நிறையப் புகுந்தவால் . 


பொ : - குற்றமற நல்லனவான கள்ளும் , ஊனும் , பிற உணவுப் 
பொருள்களும் , உடுக்கும் ஆடை வகைகளும் , பூசுதற்குரிய சந்தனமும் 
சூடுதற்குரிய மலர்வகைகளும் , குளித்தற்குரிய வாசனை நீரும் , படுத்தற் 
குரிய படுக்கை வகைகளும் ஆய பொருள்கள் அரண்மனைக்கு உள்ளும் 
புறமும் நிறைய வந்து சேர்ந்தன . 


கு : - பிறவும் என்றதால் நறவும் ஊனும் அல்லாத மற்றை 
உண்பன , தின்பன , நக்குவன , பரு தவன ஆகிய நால்வகை உணவு 
வகைகளை யெல்லாம் கொள்க . நானப்புனல் என்றது மூழ்குதற்குரிய 
தூயநீர் . இனி, நானம் - கத்தூரி எனக் கொண்டு கத்தூரி கலந்த நீர் 
எனலும் ஆம் . 

( 4 ) 


போகப் பொருள்களை அமைக்க வான் அரமகளிர் வருதல் 


9760 


நான நெய்ந்நன் குரைத்து நறும்புன 
லான கோதற வாட்டி யமுதொடு 
பான மூட்டிச் சயனம் பரப்புவான் . 
வான நாட்டியர் யாவரும் வந்தனர் . 


710 


யுத்த காண்டம் 


நான் நெய் நன்கு உரைத்து , நரம்புனல் 
ஆன கோது அற ஆட்டி , அமுதொடு 
யானம் ஊட்டி , சயனம் பரப்புவான் , 
வான நாட்டியர் யாவரும் வந்தனர் . 


பொ : - புழுகு நெய்யை நன்கு உடம்பில் தேய்த்து , நறுமண 
முடைய பலவகை நீர் கொண்டு அழுக்குப் போக நீர் ஆட்டி அமுதாகிய 
உணவோடு பருகும் நீரையும் உண்பித்துப் படுக்கைகளைப் பரப்புதற் 
காக வான நாட்டுப் பெண்டிர் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் . 


கு : - நான நெய் என்றது , புழுகு நெய்யை . உரைத்தல் - 
தேய்த்தல் . நறுமண நீரில் பலவகை யிருத்தலின் நறும்புனலான எனப் 
பன்மையாற் கூறிஞர் . கோது - அழுக்கு . அமுது என்றது அமுதமாகிய 
ணவினை . இனி அமுதம் போன்ற உணவு எனலும் ஆம் . பானம் 
என்றது உணவிற்குத் துணைப்பொருளாய்ப் பருகுதற்குரிய நீரை . 
சயனம் என்றது ஐந்து மூன்றடுக்கிய அமளியை . அது இடக்கரடக் 
கலாய் உடனுறைவை யுணர்த்தியது . அரக்கர்க்கு இவையெல்லாம் 
அமைப்பதற்கு அமர மாதர் பணிப்பெண்டிராய் வந்தனர் என்க . 
“ பூட்டுவார் முலைபொறாத பொய்யிடை நையப் பூநீர் , ஆட்டுவார் 
அமரர் மாதர் ஆடுவார் அரக்கா மாதா ( சுந்தர - ஊர்தேடு- 104 ) 
என்பது இங்கு நினைக்கத்தகும் . 


அரக்கரின் நுகர்ச்சி 9761-9762 


9761 


பாடு வார்கள் பயினடம் பாவகத் 
தாடு வார்க ளமளியி னன்புறக் 
கூடு வார் முதல் யாருங் குறைவறத் 
தேடி னாரெனப் பண்ணையிற் சேர்ந்தனர் . 


பாடுவார்கள் ; பயில் நடம் பாவகத்து 
ஆடுவார்கள் ; அமளியில் இன்புறக் 
கூடுவார்முதல் யாரும் குறைவு அறத் 
தேடினார் என , பண்ணையில் சேர்ந்தனர் . 


பொ ! - இனிய பாடலைப் பாடுகின்றவர்களும் , நன்கு பயின்ற 
நடனத்தைப் பாவனையோடு ஆடுபவர்களும் , அமளிமேல் அன்புமிகக் 
கூடுபவர் முதலாக உள்ள யாவரையும் குறைவறத் தம் முயற்சியால் 


இராவணன் களங்காண் படலம் 


711 


தேடிக்கொண்டவர்போல ( முயற்சியேதும் இன்றி இராவணனது 
ஏவலின்படி ) மகளிர் கூட்டத்தில் சேர்ந்தனர் . 


கு : - பாவகம் - பாவனை . தாம் மேற்கொண்ட பாத்திரமாகவே 
தம்மைப் பாவித்து நடித்தல் . கதை தழுவிய கூத்திற்குச் சிறப்புத் 
தருவதாகும் . பாடுவாரையும் ஆடுவாரையும் கூடுவாரையும் தம் 
முயற்சியால் தேடிக்கொண்ட பெருந் தலைவர்களைப்போல அரக்க 
வீரர் இராவணனுடைய ஆணையால் முயற்சியேதும் இன்றி இன்பம் 
நுகர மகளிர் கூட்டத்தில் சேர்ந்தனர் என்க . குறைவறத் தேடினாரென 
என்றது : தற்குறிப்பேற்ற வணி . தேடிப் பெறவேண்டிய இன்பத்தை 
அரக்க வீரர் தேடி வருந்தாமலே எளிதிற் பெற்றனர் என்றவாறு . 
பண்ணை - மகளிர் கூட்டம் . 

(6) 


9762 


அரைச ராதி யடியவ ரந்தமா 
வரைசெய் மேனி யிராக்கதர் வந்துளார் 
விரைவி னிந்திர போகம் விளை தரக் 
கரையிலாத பெருவளம் கண்ணினார் . 


அரைசர் ஆதி , அடியவர் அந்தமா , 
வரைசெய் மேனி இராக்கதர் வந்துளார் , 
விரைவின் இந்திர போகம் விளை தரக் 
கரையிலாத பெருவளம் கண்ணினார் . 


பொ : - அரசர் முதல் அடியவர் ஈறாக வந்து உள்ளாராகிய மலை 
போன்ற உடம்பையுடை அரக்க வீரர்கள் , இந்திரபோகம் விரைவாகத் 
துடுமென விளை தலால் அளவில்லாத இன்பப் பெருவளத்தைக் 
கருத்தோடு அனுபவித்தனர் . 


கு : - எதுகை நோக்கி அரைசர் என அகரத்திற்கு ஐகாரம் 
போலியாய் வந்தது . போகம் நுகர்வார் . அரசர் முதல் அடியவர் 
றாகப் பலதிறத்தராக இருப்பினும் அவர் யாவர்க்கும் போகத்தில் 
வேறுபாடின்றி ஒத்தநிலையில் இருந்தமை புலப்படுத்தியவாறு . வரை 
செய்மேனி என்புழிச் செய் உவமஉருபு . அரசராதி அடியவ ரந்தமா 
வந்துளாராகிய இராக்கதர் என இயையும் . வரை செய்மேனி 
இராக்கதர் என்க . அரக்கர் எதிர்பாராத நிலையில் இராவணன் 
விருப்பத்திற் கிணங்க .. இந்திரபோகம் விளைந்தமை புலப்படுத்த 
விரைவின் இந்திரபோகம் விளைதர என்றார் .. கரை - அளவு 


712 


யுத்த காண்டம் 


கருத்து 


என்றது , இன்பப் பெருவளத்தை கண்ணினார் என்றது . 
முற்றத் தோய்ந்தார் என்றவாறு . கண்ணுதல்- கருதுதல் . 

இச்செய்யுளோடு பாலகண்டத்து வந்துள்ள , 


இடம்படு புகழ்ச்சனகர் கோனினிது பேணக் 
கடம்படு களிற்றரச ராதி யிடை கண்டோர் 
தடம்படு புயத்த சிறு கம்மியர்கள் காறும் 
உடம்பொடு துறக்க நகருற்றவரை யொத்தார் . 

( கடிமணப் -1 ) 


என்ற செய்யுள் ஒப்பு நோக்குதற் குரியது . 


( 7 ) 


தூதுவர் வந்து வணங்குதல் 


9763 


இன்ன தன்மை யமைந்த விராக்கதர் 
மன்னன் மாடுவந் தெய்தி வணங்கினார் 
அன்ன சேனை களப்பட்ட வாறெலாம் 
துன்னு தூதர் செவியிடைச் சொல்லுவார் . 


இன்ன தன்மை அமைந்த இராக்கதர் 
மன்னன் மாடு வந்து எய்தி வணங்கினா 
அன்ன சேனை களப்பட்ட ஆறு எலாம் 
துன்னு தூதர் செவியிடைச் சொல்லுவார் . 


பொ- இன்ன தன்மையான இந்திர போகத்தை அமைத்துக் 
தொடுத்த அரக்கர் மன்னனாகிய இராவணனிடத்து வந்து அடைந்து 
நெருங்கிய தூதர்கள் வணங்கினாராய் , அத்தன்மையான மூலப் படை 
முழுவதும் களத்தில் இறந்து பட்ட தன்மை எல்லாவற்றையும் அவன் 
செவியில் சொல்லுவராயினர் . 


கு- இராக்கதா மன்னன் என்றது இராவணனை . தன் போர்வீரர்க்கு 
இத்தன்மையான - விருந்தமைத்து மகிழ்ந்திருந்த இராவணனிடம் 
அம்மகிழ்ச்சிக்கு மாறான நிகழ்ச்சியைச் சொல்ல வேண்டி யிருத்தலின் 
வந்து வணங்கிய தூதர் சேனை களப்பட்ட தன்மையை அவன் செவி 
யில் , , 

பிறரறியாது , சொல்லலாயினா என்க . பாடுவந் தெய்தித் 
துன்னு தூதர் வணங்கினாரைச் செவியினிடைச் சொல்லுவார் என 
மாற்றி முற்றச்சமாக்கி முடிக்க. வணங்கினார் முற்றெச்சம் , அன்ன் 


ராவணன் களங்காண் படலம் 


713 


சேனை என்புழிச் சுட்டுச் சேனையின் பெருமையை விளக்கி உலகறி 
சுட்டாய் நின்றது . 

( 8 ) 


தூதுவரின் அச்ச நிலை 


9764 


நடுங்கு கின்ற வுடலினர் நாவுலர்ந் 
தொடுங்கு கின்ற வுயிர்ப்பின ருள்ளழிந் 
திடுங்கு கின்ற விழியின ரேங்கிமேல் 
பிடுங்கு கின்ற மொழியினர் பேசுவார் . 


நடுங்குகின்ற உடலினா , நா உலர்ந்து 
ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர் , உள் அழிந்து 
இடுங்குகின்ற விழியினர் , ஏங்கினார் , 
பிடுங்குகின்ற மொழியினர் பேசுவார் . 


பொ : - ( செவியிற் சொல்லத் தொடங்கிய தூதுவும் ) நடுங்குகின்ற 
உடம்பினையுடையவராய் , நா வறந்து , சோர்கின்ற உயிர்ப்பினையுடைய 
வராய் , உள்ளே அழிந்து இடுங்குகின்ற விழியினை யுடையவராய் 
ஏங்கி நின்று , ( வெளிவர மறுக்கின்றமையால் ) வலிதின்மேல் பிடுங்கு 
கின்ற மொழியினராய்ப் பேசுவாராயினர் . 


கு :: மகிழ்ச்சியிலிருக்கும் இராவணனிடத்தில் பெருவலி படைத்த 
மூலபலப்படை யழிந்தமையைத் தெரிவிக்கத் தூது வா அஞ்சு நிலையினை 
இப்பாடல் திறம்பட விளக்குகின்றது . நடுங்குகின்ற உடம்பும் , 
நீரின்றி வறள்கின்ற நாவும் . சோர்கின்ற உயிர்ப்பும் , உள்ளே இடுங்கு 
கின்ற விழியும் அச்சத்தாலும் பெருந் துன்பத்தாலும் நிகழ்வன . 
சொல்ல நினைத்த சொற்கள் வெளிவரமாட்டாது நாக்குக் குழறுகின்ற 
நிலையையும் , சொல்லுவோர் தம் முயற்சியினால் ஒவ்வொரு சொல்லாகக் 
காலம் தாழ்ந்து வெளிவரும் நிலையையும் புலப்படுத்த மேல் பிடுங்கு 
கின்ற மொழியினர் என்றார் . சொல்ல நினைத்ததைச் சொல்ல முடி 
யாமல் தூதுவர் வருந்தி வாளா நிற்கும் நிலையினை ஏங்கி என்ற சொல் 
லால் விளக்கி பின்பு மெல்ல மெல்ல ஒவ்வொரு சொல்லாய்ச் சொல்லத் 
தொடங்கிய நிலையினை பிடுங்குகின்ற மொழியினர் பேசுவார் என்ற 
சொற்றொடரால் விளக்கி யுள்ளமை நினைதொறும் இன்பம் பெருக்கு 
தல் காணலாம் . கண்ணினும் செவியினும் நுண்னுணர்வினா புலங் 
கொளத்தக்க மெய்ப்பாட்டினைப் படித்தே யுணரச் செய்யும் கவியின் 
மாண்பு கான்க , 


| 


714 


யுத்த காண்டம் 


தூதர் சொன்னது 9765-9766 


9765 


இன்றியார் விருந்திங் குண்பா 

ரிகன்முகத் திமையோர் தந்த 
வென்றியா யேவச் சென்ற 

வாயிர வெள்ளச் சேனை 
நின்றது புறத்த தாக 

விராமன்கை நிமிர்ந்த சாபம் 
ஒன்றினா லிரண்டு மூன்று 

கடிகையி னுலந்த தென்றார் . 


இன்று யார் விருந்து இங்கு உண்பார் ? 

இகல் முகத்து இமையோர் தந்த 
வென்றியாய் ! - ஏவச் சென்ற 

ஆயிர வெள்ளச்சேனை 
நின்றது புறத்தது ஆக , 

இராயன்கை நிமிர்ந்த சாபம் 
ஒன்றினால் இரண்டு , மூன்று 

கடி கையில் உலர்ந்தது என்றார் . 


பொ ! - போர் முகத்தில் தேவர்கள் தந்த வெற்றியை யுடைய 
அரசே ! நீ ஏவச் சென்ற ஆயிரம் வெள்ளம் சேனையும் , போர்க்களத்தின் 
ஒரு புறத்ததாய் நின்றதாக , இராமனது கையில் உயர்ந்து தோன்றும் 
வில் ஒன்றினால் , ஆறு நாழிகைப் பொழுதில் அச் சேனை முழுவதும் 
அழிந்தது , ( இத்தனகய துன்பம் நோந்துள்ள ) இன்று இங்கு விருந்து 
உண்பார் எத்தகையோர் ? என்று வினவினர் . 


கு : - பெருந்துன்பம் நேர்ந்துள்ள போது விருந்துண்ணுதல் மர 
பன்று ஆகலின் , இன்றியார் விருந்திங் குண்பார் எனத் தூதுவர் 
வெறுப்போடு வினவினர் என்க . இமையோர் தம் மாட்டாமையால் 
தோற்றோடப் பெற்ற வெற்றியை யுடையனாகலின் இராவணன் அத் 
தேவரைப் பெருவிருந்தமைக்கச் செய்துளான் என்பது புலப்பட 
இமையோர் தந்த வென்றியாய் ! என விளித்தனர் . சேனை புறத்ததாய் 
நின்றதாக என மாறுக . ஆயிரம் வெள்ளம் சேனையும் இராமன் கை 
வில் என்னால் ஆறு நாழிகையில் உலந்தது என்பதில் சாதிக்குறை 
விசேட அணி , உறுப்புக் குறை விசேட அணி , காலக் குறை விசேட 
அணி என்பன அபைந்திருத்தல் காணலாம் . இராமன் என்றது ஒரு 


இராவணன் களங்காண் படலம் 


7151 


மனிதன் என்னும் கருத்தினது ஆதலின் , அது சாதிக்குறையையும் , 
சாபம் ஒன்றினால் என்றது உறுப்புக் குறையையும் , இரண்டு மூன்று 
கடி கையில் என்பது காலக் குறையினையும் உணர்த்தினமையும் , ஆயிரம் 
வெள்ளச் சேனை உலந்தது என்புழி அக்குறைகள் எல்லாம் விசேட 
மாயினவாறும் காணலாம் . கரன் முதற் காளை வீரர் ... இராம - 
னென்றிசைத்த ஏந்தல் வில்லொன்றிற் கடிகை மூன்றி லேறினர் 
விண்ணிலென்றாள் ( மாரீசன் வதைப் -64 ) என்பது இங்கு ஒப்பு 
நோக்கத்தகும் . 

( 10 ) 


9766 


வலிக்கடன் வானு ளோரைக் 

கொண்டு நீ வகுத்த போகம் 
கலிக்கட னளிப்ப லென்று 

நிருதர்க்குக் கருதினாயேல் 
பலிக்கட னளிக்கற் பாலை 

யல்லதுன் குலத்தின் பாலோர் 
ஒலிக்கட லுலகத் தில்லை 

யூருளா ருளரே யுள்ளார் . 


வலிக்கடன் வான் உளோரைக் 

கொண்டு , நீ வகுத்த போகம் , 
“ கலிக்கடன் அளிப்பல் ” என்று 

நிருதர்க்குக் கருதினாயேல் , 
பலிக்கடன் அளிக்கற்பாலை 

அல்லது , உன்குலத்தின் பாலோர் 
ஒலிக்கடல் உலகத்து இல்லை ; 

ஊர் உளார் உளமே உள்ளார் . 


பொ ! - ‘ நீ , வானுலகத்துள்ள தேவரைக் கொண்டு உண்டாக்கிய 
போகத்தை " அரக்க வீரரின் வலிமைக் குரிய கடனாக நின் மகிழ்ச்சியின் 
முறைமையால் அளிப்பேன் " என்று நினைத்தாயானால் இறந்த இராக் . 
கத வீரர்க்குப் பலிக் கடனை அளிக்கத் தக்காய் அல்லது , உயிரோடுள்ள 
வீரர்க்குக் கொடுக்க இயலாது . ஏனெனில் ? ஒலியை யுடைய கடல் 
சூழ்ந்த உலகத்தில் உன் குலத்தோர் யாரும் இல்லை ; ஊரில் உள்ளவர் 
தாம் உயிருள்ளவராக இருக்கின்றனர் . ( என்று அத் தூதுவர் 
கூறினார் ) . 


ஊரில் உள்ளவர்களே உயிரோடு இருக்கின்றனர் ; போர்க் . 
களம் சென்றோரெல்லாம் இறந்து பட்டனர் ஆதலின் வீரர்கடனாக 


716 


யுத்த காண்டம் 


நீ மகிழ்ந்து பலிக் கடன் அளிக்கற்பாலை என்றார் . பலிக்கடன் என்பது 
இறந்தவர்க்கு உத்தரி கிரியையில் அளிக்கும் பிண்டத்தை . வலிக்கடன் 
என்றது வீரர் காட்டிய வலிமைக்காகக் கொடுக்கும் கைம்மாறாகிய 
விருந்தினை . கலி - மகிழ்ச்சி . சலிக்கடன்- மகிழ்ச்சியின் 

முறைமை . 
ஊருளார் என்றது , பெண்டிரும் பிணியுடையோரும் புதல்வற் பெறா 
தோருமாகிய போர் செய்தற் குரியரல்லராய் ஊரில் தங்கியிருப் 
போரை , 

( 11 ) 


இராவணன் திகைத்தல் 


9767 


ஈட்டரு முவகை யீட்டி 

யிருந்தவ னிசைத்த மாற்றம் 
கேட்டலும் வெகுளி யோடு 

துணுக்கமு மிழிவுங் கிட்ட 
ஊட்டரக் கனைய செங்க 

ணெருப்புக வுயிர்ப்பு வீங்கத் 
தீட்டிய படிவ மென்னத் 

தோன்றினன் றிகைத்த நெஞ்சன் , 


ஈட்டரும் உவகை ஈட்டி 

இருந்தவன் , இசைத்த மாற்றம் 
கேட்டலும் , வெகுனியோடு 

துணுக்கமும் இழிவும் கிட்டி 
ஊட்டு அரக்கு அனைய செங்கண் 

நெருப்புஉக, உயிர்ப்பு வீங்க 
தீட்டிய படிவம் என்னத் 

தோன்றினன் , திகைத்த நெஞ்சன் . 


பொ : - ( வானரரை ஓட்டி இலக்குவனை வீட்டி விட்டோம் என்ப 
தால் ) பிறரால் பெறுதற்கு அரிய மகிழ்ச்சியைப் பெற்று இருந்த 
இராவணன் , ( தூதுவர் ) சொன்ன சொல்லைக் கேட்டவுடன் கோபத் 
தோடு நடுக்கமும் இழிவும் சேர்தலால் செவ்வரக்கை யூட்டினார் 
போன்ற தன் சிவந்த கண்களில் நெருப்புப் பொறிகள் சிந்த , பெரு 
மூச்சு உண்டாக , திகைப்படைந்த நெஞ்சத்தவனாய் எழுதிய சித்திரப் 
பாவை போல அசைவின்றிக் காணப்பட்டான் . 


இராவணன் களங்காண் படலம் 


117 


இராவணன் தன் பெரு மகிழ்ச்சி , தூதுவர் சொல்லால் அடி 
யோடு மாறத் தீகைத்து அசைவற்றவனானான் என்றவாறு . இராவண 
னது உலகைச் சுவை மாறிய போது , வெகுளியும் அச்சமும் இளிவும் 

கிய மூவகைச் சுவைகள் இராவணன் பால் தோன்றின என்க . தன் 
னைச் சார்ந்தவனர இராயன் கொன்றான் என்றமையால் வேகுளியும் , 
இவ்வளவு பெரிய மூலப்படையைக் குறுகிய காலத்தில் கொன்றவன் 
நம்மை என்ன செய்வானோ? என்ற எண்ணத்தால் அச்சம் பற்றிய 
தணுக்கமும் , மகிழ்ச்சி தரும் விருந்தளிக்க எண்ணிய எண்ணம் ஈடேறா 
மையால் இழிவும் இராவணனுக்கு ஒரு காலத்தே தோன்றின என்க . 
முன்னமே , அரக்கு ஊட்டினாற் போன்று வீரத்தால் , சிவந்திருந்த 
இராவணன் கண்கள் , தூதுவர் சொன்ன துன்பச் செய்தி கேட்டவுடன் 
உண்டான வெகுளியால் நெருப்புப் பொறிகளைச் சிந்தலாயின என்க . 
திகைப்பின் இயல்பைப் புலப்படுத்த தீட்டிய படிவமென்னத் 
தோன்றினன் என்றார் . 

( 12 ) 


இராவணன் தூதுவர் சொல்லை ஐயுறுதல் 


9768 


என்னினும் வலிய ரான 

விராக்கதர் யாண்டும் வீயார் 
உன்னினு முலப்பி லாதா 

ருவரியின் மணலின் மிக்கார் 
பின்னொரு பெயரு மின்றி 

மாண்டன ரென்று பேசும் 
இன்னிலை பொய்ம்மை மெய்ம்மை 

விளம்புவீர் விரைவி னென்றான் . 


என்னினும் வலியர் ஆன 

இராக்கதர் யாண்டும் வீயார் 
உன்னினும் உலப்பு இலாதார் 

உவரியின் மணலின் மிக்கார் 
“ பின் ஒரு பெயரும் இன்றி 

மாண்டனர் " என்று பேசும் 
இந்நிலை பொய்ம்மை ; மெய்ம்மை 

விளம்புவீர் விரைவின் என்றான் ! 


பொ ! - என்னைக் காட்டிலும் வலிவுடையரான இராக்கதர்கள், 
எக்காலத்தும் எவ்விடத்தும் அழியாதவர்கள் நினைப்பினால் கொல்வ 


718 


யுத்த காண்டம் 


தானாலும் ( இவ்வளவு விரைவில் ) ஒழிதற்குரியரல்லா கடலுள்ள மண 
லிலும் எண்ணிக்கை மிக்கவர்கள் ! அவர்களில் பின்பு காண்டற்கு 
ஒருவரும் இல்லாமல் மாண்டு விட்டனர் என்று நீர் சொல்லும் இந்த 
நிலை பொய்யாகும் ; விரைவில் உண்ைைமயைச் சொல்லுவீர்களாக 
என்று ( தூதுவரை நோக்கி இராவணன் ) கூறினான் . 


கு : - மூலபலப் படையினர் வலிமையும் பெருமையும் அழிவின் 
மையும் நினைந்து இராவணன் தூதுவர்கள் சொல்லியது பொய்யாக 
இருக்கலாம் என ஐயுற்றவாறு நினைப்பினால் கொல்ல வல்லவர் நினைத் 
தாலும் நினைப்பிற் கொல்லத் தக்க சிறு தொகையினர் அல்லா என் 
பான் 

உன்னினும் உலப்பிலாதார் என்றான் . உவரி - கடல் . அவர் 
எண்ணிடல் அரியர் என்பான் உவரியின் மணலின் மிக்கார் என்றான் . 
இந்நிலை என்பது எதுகை நோக்கி இன்னிலை ஆயது . மாண்டார் என் 
பது தூதுவர் விளையாட்டாகச் சொன்ன பொய்மையே என்ற துணி 
வால் மெய்ம்மை விளம்புவீர் விரைவின் என்று கூறலானான் . 

( 13 ) 


மாலியவான் , தூதர் பொய்யுரையார் எனல் 


9769 


கேட்டய லிருந்த மாலி 

யீதொரு கிழமைத் தாமோ 
ஓட்டுறு தூதர் பொய்யே 

யுரைப்பரோ வுலகம் யாவும் 
வீட்டுவ திமைப்பி னன்றே 

வீங்கெரி விரிந்த வெல்லாம் 
மாட்டுவ னொருவ னன்னே 

யிறுதியின் மனத்தா லென்றான் . 


கேட்டு அயல் இருந்த மாலி , 

ஈது ஒரு கிழமைத்து ஆமோ ? 
ஓட்டு உறு தூதர் பொய்யே 

உரைப்பரோ ? உலகம் யாவும் 
வீட்டுவது இமைப்பின் அன்றே , 

வீங்கு எரி ? விரித்த எல்லாம் 
மாட்டுவன் ஒருவன் அன்றே , 

இறுதியில் மனத்தால் ? ” என்றான் . 


இராவணன் களங்காண் படலம் 


719 


பொ ! - ( இராவணன் அவ்வாறு ஐயுற்றுத் தூதுவரிடம் வினவி 
வதைக் ) கேட்டுக் கொண்டு பக்கத்திலிருந்த மாலியவான் , ( இராவ 
ணனை நோக்கி ) இவ்வாறு வினவுவது ஒரு முறைமை ஆமோ ? நாம் 
அனுப்பிய தூதர் பொய் சொல்லுவார்களோ ! உலகம் முழுவதையும் 
ஊழி யிறுதியில் ஊழிப் பெருந்தீ அழிப்பது இமைப் பொழுதில் 
அன்றோ? விரிந்து கிடந்த எல்லா வுலகங்களையும் 

பேரூழி பின் 
இறுதியில் மனத்தின் நினைப்பளவில் அழிக்கின்றவன் உருத்திரன் 
ஒருவனே அன்றோ? என்று கூறினான் . 


வினவுவது 


கு : - ஆயிரம் வெள்ளம் அரக்கர் சேனையை இராமன் ஒருவனே 
இந்தக் குறுகிய காலத்தில் அழித்திருக்க இயலாது என்ற இராவணன் 
ஐயுற்றுத் தூதுவரை வினவியதால் , அவன் ஐயத்தை மாலியவான் 
இரண்டு எடுத்துக்காட்டுகளால் விளங்க வைத்தவாறு . மூலபலப் 
படை முழுமையும் இராமன் ஒருவனால் ஆறு நாழிகைப் போழ்தில் 
அழிந்தது உண்மையே என்பதும் தூதுவர் 

சொன்னது 
பொய் யன்று என்பதும் மாலியவான் கருத்து . நாம் அனுப்பிய 
தூதுவர் சொல்லை ஐ புற்று 

தலைவராக உள்ள 
வாக்கு முறைமை யன்று என்பான் , ஈ தொரு கிழைமைத்தாமோ ? 
என்றும் , நம் தூதுவர் நமக்கு உண்மையல்லாததை உரையார் என் 
யான் , ஓட்டுறு தூதர் பொய்யே யுரைப்பரோ என்றும் வினவித் தன் 
கருத்தைப் புலப்படுத்தினான் . ஓட்டுறு தூதர் என்றது இராவணனால் 
சென்று கண்டு வருமாறு விரைந்து அனுப்பப் பெற்ற தூதர் என்ற 
வாறு . ஏகாரம் அசைநிலை . வினா ஓகாரம் இரண்டும் எதிர்மறைப் 
பொருளன . சங்காரம் மகாசங்காரம் என இருவகைப் படுதலின் 
இருவகையாகக் கூறலானான் . சங்காரம் என்பது ஊழியிறுதியில் 
ஐம்பூதங்களுள் ஒன்றினால் உலகம் அழிவதையும் மகாசங்காரம் 
என்பது , உருத்திர மூர்த்தியின் சங்கற்ப மாத்திரத்தால் எல்லா உலகங் 
களும் சேர அழிவதையும் உணர்த்தும் . இவ்விரண்டினையும் மாலிய 
வான் கூறியது காலச் சிறுமை பற்றியும் இராமனது தனிமை பற்றி 
யும் இராவணனுக்கு எழுந்த ஐயத்தை அகற்ற வேண்டியேயாம் 
4 வீங்கெரி , உலகம் யாவும் வீட்டுவது இமைப்பின் அன்றே என்ற எடுத் 
துக் காட்டால் , ஆறு நாழிகைப் போழ்தில் ஆயிரம் வெள்ளம் அரக்கர் 
இருந்திருப்பரோ என்ற இராவணன் ஐபத்தை அகற்றியவாறு . 
உலகம் முழுவதுமே இமைப்பில் எரியால் அழியும்போது , அவ்வுலகத் 
தில் ஒரு பகுதியில் உள்ள ஆயிரம் வெள்ளம் அரக்கர் ஆறு நாழிகைப் 
போழ்தில் அழிவது சொல்ல வேண்டுமோ ? என்றவாறு . விரிந்த 
எல்லாம் என்றது விரிந்து கிடக்கும் அண்ட கோடிகள் எல்லாம் என்ற 
வாறு . அண்ட கோடிகளை யெல்லாம் மாறச் செய்பவன் உருத்திர 
மூர்த்தி ஒருவனே என்றால் இராமன் ஒருவனே ஓரண்டத்தில் ஓரிடத் 
தில் உள்ள ஆயிரம் வெள்ளம் அரக்கரையும் அழித்தான் என்பதில் 


720 


யுத்த காண்டம் 


வியப்பென்னை ? என்றவாறு , மாட்டுதல் - மாளச் செய்தல் . ஒருவன் 
என்றது உருத்திரமூர்த்தியை. 

( 14 ) 


மாலியவான் மேலும் கூறுதல் 9770-9772 


9770 


அளப்பரு முலகம் யாவு 

மமைத்துக்காத் தழிக்கின் றான்றன் 
ளப்பெருந் தன்மை தன்னா 

லொருவனென் றுண்மை வேதம் 
கிளப்பது கேட்டு மன்றே 

யரவின்மேற் கிடந்து மேனாள் 
முளைத்தபோ ரிராம னென்ற 

வீடணன் மொழிபொய்த் தாமோ . 


" அளப்பரும் உலகம் உாவும் 

அமைத்துக் காத்து அழிக்கின்றான் தன் 
உளப்பெருந்தகைமை தன்னால் 

ஒருவன் " என்று உண்மை வேதம் 
கிளப்பது கேட்டும் அன்றே ? 

அரவின்மேல் கிடந்து , மேல்நாள் , 
முளைத்த போர் இராமன் ” என்று 

வீடணன் மொழி பொய்த்து ஆமோ ? 


பொ ! - “ தன் உள்ளத்தின் பெருமையால் ( சங்கற்பத்தால் ) பரம் 
பொருள் ஒருவனே அளந்து சொல்லுதற் கியலாத உலகங்கள் பலவற் 
றையும் படைத்து , காத்து , , அழிக்கின்றான் ” என்று உண்மையையே 
சொல்லும் வேதம் சொல்லுவதைக் கேட்டிருக்கின்றோம் அன்றோ ? 
( அவ்வொரு பரம்பொருளே முன்பு பாற்கடலில் ஆதிசேடன் என்னும் 
பாம்பணையில் கிடந்து , பின்பு அயோத்தியில் தோன்றிய , பேராற்றல் 
மிக்க இராமனாவன் " என்று கூறிய வீடணனது சொல் பொய்மை 
புடையது ஆகுமோ ? ( ஆகாதன்றே ? ) 


கு ! - அமைத்தல் - படைத்தல் . இராவணன் பிரமன் மரபில் 
தோன்றி வேதங்களை யெல்லாம் நன்கு அறிந்திருந்தான் . ஆதலின் , 
உண்மை வேதம் கிளப்பது கேட்டும் அன்றே என்று தன்னையும் உளப் 
படுத்திக் கூறினான் மாலியவான் . " நீயயன் முதற்குல மிதற்கொருவ 


இராவணன் களங்காண் படலம் 


721 


னின்றாய் , ஆயிர மறைப் பொருள் உணர்ந்தறி வமைந்தாய் ” 
( இராவணன் மந்திரப் -48 ) எனக் கும்பகருணன் கூறியுள்ளமையால் 
இராவணன் வேதங்களை உணர்ந்தவன் 

என்பது பெறப்படும் . 
கிளத்தல் - சொல்லுதல் . கேட்டும் - கேட்டிருக்கின்றோம் ; உளப்பாட் 
டுத் தன்மைப் பன்மை வினைமுற்று . அப் பரம் பொருளாகிய ஒருவனே 
அரவின் மேல் கிடந்து , முளைத்த இராமன் ஆவன் , என்று வருவித்து 
முடிக்க . 

பொய்த்து- பொய்மையுடையது . வீடணன் அவ்வாறு 
கூறியதை இராவணன் மந்திரப் படலத்தில் , “ இருவரும் , ஒருவரும் 
எதிரிலாதார் , முனைவரும் அமரரும் முழுதுணர்ந்தவர்களும் முற்றும் 
மற்றும் நினைவருந்தகையர் நம் வினையினால் மனிதராய் எளிது 
நின்றார் ” ( 85 ) என்பதால் அறியலாம் . 

( 15 ) 


9771 


ஒன்றிடி லதனை யுண்ணு 

முலகத்தி னுயிர்க் கொன்றாத 
நின்றன வெல்லாம் பெய்தா 

லுடனுங்கு நெருப்புங் காண்டும் 
குன்றொடு மரனும் புல்லும் 

பல்லுயிர்க் குழுவுங் கொல்லும் 
வன்றிறற் காற்றுங் காண்டும் 

வலிக்கொரு வரம்பு முண்டோ . 


ஒன்று இடில் அதனை உண்ணும் 

உலகத்தின் உயிர்க்கு ஒன்றாத 
நின்றன எல்லாம் பெய்தால் , 

உடன் நுங்கும் நெருப்பும் காண்டும் ; 
குன்றொடு மரமும் , புல்லும் . 

பல்லுயிர்க் குழுவுங் கொல்லும் 
வன்றிறல் காற்றும் காண்டும் ; 

வலிக்கு ஒரு வரம்பும் உண்டோ ? 


பொ ! - தமக்கேற்ற ஓருணவை இட்டால் அதனை உண்ணும் 
உலகத்தில் உயிர்க்கு உண்ணப் பொருந்தாதனவாய் நின்றன எல்லா 
வற்றையும் இட்டால் அவற்றையெல்லாம் ஒருங்கே உண்கின்ற நெருப் 
பையும் காண்கின்றோம் ; -மலையோடு மரமும் , புல்லும் முதலிய பல 
உயிர்க் கூட்டங்களை யெல்லாம் வீசிக் கொல்கின்ற வலிய திறலையுடைய 
காற்றையும் காண்கின்றோம் ; ஆதலால் வலிமைக்கு ஒரு வரம்பும் 
உளதோ ? ( இல்லை ) . 

46 


722 


யுத்த காண்டம் 


கு- நெருப்பின் வலிமையும் காற்றின் வலிமையும் எடுத்துக் 
காட்டி இராமன் வலிமைக்கு வரம்பின்மை நிறுவியவாறு . உயிர் 
களால் உண்ணப்படாத பொருள்களை யெல்லாம் நெருப்பு உண்டு 
விடுகிறது போலப் பிறரால் வெல்லப்படாதவரை 

யெல்லாம் 
இராமன் வெல்லுதலும் பொருந்துவதே என்றவாறு . மரம் முதலிய 
உயிர் வகைகளையும் துளக்க இயலாத மலைகளையும் நொடியில் அழித்து , 
வீழ்த்துகின்ற காற்றினைப் போல இராமனும் பிறரால் வெல்ல இய 
லாத அரக்கர் குழுவை யெல்லாம் வெல்லுதல் இயல்பே என்றவாறு . 
இது பிறிது மொழிதலணி . 

( 19 


9772 


பட்டது முண்டே யுன்னை 

யிந்திரச் செல்வம் பற்று 
விட்டது மெய்யே யைய 

மீட்டொரு வினையு மில்லைக் 
கெட்டதுன் பொருட்டி னாலே 

நின்னுடைக் கேளி ரெல்லாம் 
சிட்டது செய்தி யென்றா 

னதற்கவன் சீற்றஞ் செய்தான் . 


பட்டதும் உண்டே உன்னை , 

இந்திரச் செல்வம் பற்று 
விட்டதும் மெய்ம்மை ; ஐய 

மீட்டு ஒரு வினையும் இல்ல 
கெட்டது , உன் பொருட்டினாலே , 

நின்னுடைக் கேளிர் எல்லாம் ; 
சிட்டது செய்தி என்றான் ; 

அதற்கு அவன் சீற்றம் செய்தான் . 


பொ : - ஐயா , மூலபலப் படை முழுவதும் இறந்து பட்டதும் 
உண்மையே ; இந்திரச் செல்வம் உன்னைப் பற்று விட்டதும் மெய்யே ; 
இனி மீட்டுச் செய்யத் தக்கதொரு செயலும் இல்லை ; நின்னுடைய 
உறவினர்கள் எல்லாம் அழிந்தது உன் பொருட்டினாலே ஆம் ; எனவே 
சிறந்ததாகிய செயலைச் செய்வாயாக என்று மாலியவான் கூறினான் ; 
அதற்கு அவ் விராவணன் அவன் மேல் வெகுண்டான் . 


கு : - இராவணன் நினைந்தபடி மூலபலப் படை பட்டது என்பது 
பொய்ம்மையன்று ; பட்டதும் உண்டே என்று மாலியவான் தெளிவு 


இராவணன் களங்காண் படலம் 


723 


படுத்தியவாறு . மேலும் , இந்திரச் செல்வம் உன்னைக் கைவிட்டதும் 
மெய் ; உன் உறவினர் பட்டதும் உன் பொருட்டினாலாகும் என்பவற் 
றைத் தெளிவு படுத்தி , இனியேனும் சிறந்த தாகிய பிறர் மனை நயவா 
மையை மேற்கொண்டு சீதையை விடுத்து உய்வாயாக உன்று உறுதி 
கூறிய மாலியவானை வெறுத்து இராவணன் வெகுண்டான் என்றவாறு . 
சிட்டது - சிறந்தது ; சிட்ட மார்ந்த மும்மதிலும் (தேவா , 549 , 8 ) 
என்புழியும் இச் சொல் இப் பொருள் பட்டமை காண்க . சிறந்த 
தாவது , பிறர்மனை நயவாமையாகிய பேரறம் . 

( 17 ) 


மாலியவானுக்கு இராவணன் மறுமொழி 


9773 


இலக்குவன் றன்னை வேலா 

லெறிந்துயிர் கூற்றுக்கீந்தேன் 
அலக்கணிற் றலைவ ரெல்லா 

மழுந்தின ரதனைக் கண்டால் 
உலக்குமா லிராமன் பின்ன 

ருயிர்ப்பொறை யுகவா னுற்ற 
மலக்கமுண் டாகி னாக 

வாகையென் வயத்த தென்றான் . 


இலக்குவன் தன்னை வேலால் 

எறிந்து , உயிர் கூற்றுக்கு ஈந்தேன் ; 
அலக்கணில் தலைவர் எல்லாம் 

அழுந்தினர் அதனைக் கண்டால் , 
உலக்குமால் இராமன் ; பின்னர் 

உயிர்ப்பொறை உகவான் ; உற்ற 
மலக்கம் உண்டாகின் ஆக ; 

வாகை என் வயத்தது என்றான் . 


பொ : - இலக்குவனை வேலால் எறிந்து அவன் உயிரைக் கூற்று 
வனுக்குக் கொடுத்து விட்டேன் ; வானரத் தலைவர்கள் எல்லாம் துன்பத் 
தில் அழுந்தி யுள்ளார்கள் , அந்த நிலையைக் கண்டால் இராபன் பின்பு 
உயிர்ச் சுமையை விரும்பாதவனாய் இறப்பான் ; தூதுவர் கூறியபடி 
மூலபலப் படை அழிவினால் எனக்கு நோந்த துன்பம் உண்மையா 
யினும் ஆகட்டும் ; வெற்றி என் வயத்ததே என்று இராவணன் 
கூறினான் . 


7241 


யுத்த காண்டம் 


கு ! - கொன்றேன் என்பதையே உயிர் கூற்றுக்கு சந்தேன் என 
வேறு வாய்பாட்டால் கூறியவாறு . இராவணனது தாக்குதலால் 
வானரத் தலைவர்கள் எல்லாம் அலக்கணில் அழுந்தினர் என்க . உலக்க 
வானர வீரரை ஒட்டி அவ் விலக்குவன் தன்னை வீட்டி இராவணன் 
துலக்கம் எய்தினன் என இப்படலத்து முதற்கண் கூறப்பட்டுள்ளதும் 
நினைக . இராமன் உயிர்ப் பொறை புகவானாய் உலக்குமால் என 
மாற்றி முற்றெச்ச மாக்கி முடிக்க . உற்ற மலக்கம் என்றது மூலபலப் 
படையின் அழிவால் நேர்ந்த துன்பத்தை . யான் முன் கூறியபடி 
பொய்யாகமல் தூதுவர் கூறியபடி உண்மையாயினும் ஆக என்பான் , 
உண்டாகின் ஆக என்றான் . இலக்குவனைக் கொன்று விட்டதால் 
இராமன் தானே இறப்பான் என்பது உறுதியாகலின் வாகை என் 
வயத்தது என இராவணன் கூறலானான் . 

( 18 ) 


இலக்குவன் உயிர் பெற்றதைத் தூதுவர் உணர்த்துதல் 


9774 


ஆண்டது கேட்டு நின்றபோ 


நின்ற 
தூதுவ ரைய மெய்யே 
மீண்டதவ் விளவ லாவி 

மாருதி மருந்து மெய்யில 
தீண்டவுந் தாழ்த்த தில்லை 

யாருமச் செங்க ணானைப் 
பூண்டனர் தழுவிப் புக்கார் 

காணுதி போதி யென்றார் 


ஆண்டு அது கேட்டு நின்ற 

தூதுவர் , ஐய ! மெய்யே 
மீண்டது , அவ் இளவல் ஆவி , 

மாருதி மருந்து மெய்யில் 
தீண்டவும் தாழ்ந்தது இல்லை ; 

யாரும் அச் செங்கணானைப் 
பூண்டனர் தழுவிப் புக்கார் 

காணுதி போதி என்றார் . 


பொ : - அங்கு அவ் விராவணன் சொன்னதைக் கேட்டுக் கொண்டு 
நின்ற தூதுவர்கள் , ( இராவணனை நோக்கி ) ஐய ! அந்த இளவல்- 
இலக்குவன் உயிர் . அனுமன் கொணர்ந்த மருந்து உடம்பில் தீண்டுகிற 


இராவணன் களங்காண் படலம் 


725 


அளவும் தாழ்க்காமல் ( அம்மருந்தின் வாசனை பட்டவுடனே ) மீண்டது . 
அந்தச் சிவந்த கண்களை யுடைய இலக்குவனை எல்லோரும் சூழ்ந்து 
கொண்டவராய்த் தழுவிக் கொண்டு இருக்கை சென்றனர் ; போய்க் 
காண்பாயாக என்று கூறினார் . 


கு !. இலக்குவனை வேலால் கொன்றதாக இராவணன் நினைத்துக் 
கொண்டு வாகை என வயத்தது என மகிழ்ந்து கூறியதைக் கேட்டு 
நின்ற தூதுவர் இலக்குவன் உயிர் மருந்து மலையால் மீண்டதைத் தெரி 

த்து , ஐயம் நீங்க , நேரில் சென்று காணுமாறு சொல்லியவாறு . முன் 
தாம் சொன்னதைப் பொய் என்று இகழ்ந்த இராவணன் இதனையும் 
பொய்யெனக் கொள்வான் என்ற கருத்தினால் மெய்யே மீண்டது அவ் 
விளவல் ஆவி எனவும் , காணுதி போதி எனவும் தூதுவர் கூறலா 
யினர் . மாருதி கொணர்ந்த மருந்தின் வாசனை பட்டவுடனே இலக்கு 
வன் உயிர்த்து எழுந்தான் என்பார் , மாருதி மருந்து மெய்யில் 
தீண்ட்வும் தாழ்ந்த தில்லை என்றும் கூறினார் . “ தந்த நன் மருந்து 
தன்னைத் தாக்கு தன் முன்னம் வேகம் , வந்தது ...... தொடியின் முன்னே 
இந்திரன் உலக மார்க்க எழுந்தனன் இளைய வீரன் " ( வேலேற்ற -41 ) 
என்று முன் கூறி யுள்ளதற் கேற்பவே தூதுவரும் கூறலாயினர் 
என்க . 

( 19 ) 


இராவணன் கோபுரத்தில் ஏறிப் போர்க்களத்தைக் காணுதல் 


9775 


தேறில னாத லானே 

மறுகுறு சிந்தை தேற 
ஏறினன் கனகத் தான 

கோபுரத் தும்ப ரெய்தி 
ஊறின சேனை வெள்ள 

முலந்தபே ருண்மை யெல்லாம் 
காறின வுள்ள நோவக் 

கண்களாற் றெரியக் கண்டான் . 


தேறிலன் ஆதலானே , 

மறுகுறு சிந்தை தேற , 
ஏறினன் , கனகத்து ஆன 

கோபுரத்து உம்பர் எய்தி , 


726 


யுத்த காண்டம் 


ஊறின சேனை வெள்ளம் 

உலந்தபோ உண்மை எல்லாம் , 
காறின உள்ளம் நோவ , 

கண்களால் தெரியக் கண்டான் . 


பொ : - தூதர் சொன்னதை உன்மையெனத் தெளிந்திலன் ஆத 
எாலே ( இராவணன் ) கலக்கமுற்ற சிந்தை தெளியுமாறு பொன்னா 
லியன்ற கோபுரத்து ஏறி உச்சியை அடைந்து , பெருகிய சேனை வெள் 
ளம் அழிந்த பெரிய உண்மை முழுவதையும் முன் செருக்கிய உள்ளம் . 
நோவுமாறு கண்களால் தெளிவாகக் கண்டான் . 


கு : - சிந்தை தேற , கோபுரத்து ஏறினனாய் உம்பா எய்திக் கண் 
களால் தெரியக் கண்டான் என இயையும் . மறுகுறல் - கலக்கமெய்தல் . 
தூதுவர் சொல்வது உண்மை என்றோ ? அல்லது பொய் யென்றோ 
ஒன்று துணியாது இருபாற்பட்ட சிந்தையினையே மறுகுறு சிந்தை 
டென்றார் . ஊறுதல் - பெருகுதல் . உலத்தல் - அழிதல் . காறுதல் வீரத் 
தால் செருக்குதல் . முன்பு வாகை வென் வயத்தது என்று செருக்கி 
யிருந்த உள்ளம் , தன் பெரிய மூலபலப் படை மாண்டு கிடப்பதைக் 
காண்கின்ற போது துடும் என வேறுபட்டு வருந்தினது என்பார் 
காறின வுள்ளம் நோவக் கண்டான் என்றார் . பேர் உண்மைபெல்லாம் 
கண்டான் , காறின உள்ளம் நோவக் கண்டான் , கண்களால் தெரியக் 
கண்டான் எனத் தனித் தனி இயைத்துப் பொருள் நயம் காணலாம் . 
முன் தன் காதால் கேட்டதை இப்போது தன் கண்களால் தானே 
தெரியக் கண்டான் என்க . 

( 20 ) 


தலையொடு முடியும் அரக்கியரின் அழுகை ஒலியை 

இராவணன் கேட்டல் 


9776 


கொய்தலைப் பூசற் பட்டோர் 

குலத்தியர் குவளை யோடு 
நெய்தலை வென்ற வாட்கண் 

குமுதத்தி னீர்மை காட்டக் 
கய்தலை யுற்ற பூசல் 

கடலெலா நிமிருங் காலைச் 
செய்தலை யுற்ற வோசைச் 

செயலது செவியிற் கேட்டான் . 


இராவணன் களங்காண் படலம் 


727 


கொய்தலைப் பூசற் பட்டோர் 

குலத்தியர் குவளை யோடு 
நெய்தலை வென்றவாள் - கண் 

குமுதத்தின் நீர்மை காட்ட 
கய்தலை உற்ற பூசல் ; 

கடல் எலாம் நிமிருங் காலைச் 
செய்தலை உற்ற ஓசைச் 

செயலது செவியில் கேட்டான் . 


பொ : - பகைவரால் கொய்யப் பெற்ற ( தம் கொழுநரின் ) தலை 
யொடு முடியும் துன்பத்தில் ஈடுபடுவோராகிய அரக்கர் குல மகளிர் 
தம் கருங்குவளை மலரோடு கருநெய்தல் மலரையும் வென்ற வாள் 
போன்ற கண்கள் , ( அழுது சிவந்தமையால் ) செங்குமுத மலரின் செம் 
மைத்தன்மையைக் காட்டா நிற்க , தம் கைகளில் தம் கொழுநர் தலை 
கள் பொருந்த வைத்துள்ளமையால் எழுகின்ற அழுகை ஒலி , - கடல் 
கள் எல்லாம் பொங்கி எழுகின்ற ஊழியிறுதியில் (உயிர்கள் எல்லாம் ) 
செய்கின்ற ஓசை போன்ற தன்மையது ஆதலை ( இராவணன் தன் ) 
செவிகளால் கேட்டான் . 


கு- தலைப் பூசற்படுதல் என்றது , தலையொடு 

தலையொடு முடிதலாகிய 
துன்பத்துப் படுதலை . தலைப் பூசற்பட்டோராகிய குலத்தியர் என 
இருபெயரொட்டாக்குக . குலத்தியர் என்றது அரக்கரின் குல மனைவி 
வரை . குவளையையும் நெய்தலையும் கருமையால் வென்று மேம்பட்ட 
குலத்தியரின் கண்கள் , இப்போது அழுது சிவந்துள்ளமையால் , செங்கு 
முத மலரின் தன்மையைக் காட்டலாயின என்க . தம் கொழுநரின் 
தலைகள் தம்கைகளில் உற்றமையினால் எழும் அழுகை ஒலியை கைதலை 
உற்ற பூசல் என்றார் . கற்புடைய அரக்கியா , தம் கொழுநா தலையோடு 
முடியும் எண்ணத்தோடு , அத்தலைகள் தம் கைகளில் பொருந்திய நிலை 
பில் அழுகின்ற ஒலி , -ஊழிக் கடையில் உயிர்கள் அழிவுறும் போது 
செய்யும் துன்ப ஓசை போன்று மிக்கிருத்தல் இராவணன் கேட்டான் 
என அவ்வொலியின் மிகுதியை 

விளக்கியவாறு . 

மூல பலப் படை 
இறந்து கிடப்பதைக் கண்களால் தெரியக் கண்டவன் , அவ்வரக்கரின் 
மனைவியா அழுகின்ற அழுகை ஒலியையும் காதுகளால் கேட்டுத் 
தூதுவர் சொன்னது உண்மை யாதலை உணர்ந்தான் என்றவாறு . 
தேையாடு முடிவோர் , தலையைக் கையில் எடுத்துத் தம் மார்பினும் 
முகத்தினும் அணைத்து அழுது உயிர்விடுவர் ; இதனை , “ முலையு முகனுஞ் 
சோத்திக் கொண்டோன் தலையோடு முடிந்த நிலை " ( தொல் 
புறத் -79 ) எனத் தொல்காப்பியர் கூறுவதால் உணரலாம் . பூசல் , 
மூளைது . துன்பம் ; பின்னது , அழுகை ஒலி . பூசல் , ஓசை போன்ற 


728 


யுத்த காண்டம் 


செயலதாதகை கேட்டான் என இயையும் . செயலது குறிப்புப் பெயர் . 
செயல் - தன்மை . உற்ற பூசல் , காரணப் பொருளில் வந்த 
பெயரெச்சம் . 

(21 ) 


எண்ணு நீர் கடந்த யானைப் 

பெரும்பிண மேந்தி யாணர் 
மண்ணினீரளவுங் கல்லி 

நெடுமலை மறித்து மண்டும் 
புண்ணினீராலும் பல்பேய் 

புதுப்புன லாடு பொம்மற் 
கண்ணினீ ராறு மாறாக் 

கருங்கடன் மடுப்பக் கண்டான் . 


எண்ணுநீர் கடந்த யானைப் 

பெரும்பிணம் ஏந்தி , யாணர் 
மண்ணின் நீர் அளவும் கல்லி , 

நெடுமலை மறித்து , மண்டும் 
புண்ணினநீர் ஆறும் , பல்பேய்ப் 

புதுப்புனல் ஆடும் பொம்மல் , 
கண்ணின் நீர் ஆறும் மாறாக் 

கருங்கடல் மழுப்பக் கண்டான் . 


பொ : - எண்ணும் தன்மை கடந்த யானைப் பெரும் பிணங்களை 
ஏந்திக் கொண்டு, மண்ணின் அடியில் புதிய ஊற்றுநீர் உள்ள அளவும் 
தோண்டிக் கொண்டு , நெடிய மலைகளையும் புரட்டிக் 

புரட்டிக் கொண்டு 
விரைந்து செல்கின்ற இரத்த ஆறும் , பல பேய்கள் புதுப் புனல் என்று 
களத்து நீராடுகின்ற பொலிவினை யுடைய கண்ணீர் ஆறும் , 

தம் 
இயல்பு மாறாமல் கரிய கடலில் சென்று கலக்கக் கண்டான் . 


- 


எண்ணத் தொலையாத யானைப் பிணங்கள் என்பார் , என் 
ணும் நீர் கடந்த யானைப் பெரும்பிணம் , என்றார் . நீர்- தன்மை . 
யாணர்- புதியது ; மண்ணின் யாணர் நீர் . அளவும் என்று இயையும் . 
யாணர் நீர் என்றது புதிய ஊற்று நீரை . புண்ணினீர் ஆறு என்றது , 
இரத்த ஆற்றினை . யானைப் பெரும்பிணமேந்தி , மண்ணின் யாணர் 
நீரளவுங் கல்லி , நெடுமலை மறித்து , மண்டும் புண்ணின் நீர் ஆறும் 
என்க . கண்ணீர் ஆற்றினைப் புதுப்புனலாக நினைத்துப் பல பேய்கள் 
நீராடும் பொலிவினை யுடையதாக இருந்தது . என 

அக் கண்ணீர் 


இராவணன் களங்காண் படலம் 


729 


ஆற்றின் பெருக்கினைப் புலப்படுத்தியவாறு . புண்ணினீர் ஆறும் 
கண்ணீராறும் மாறாக் கருங்கடல் மடுப்பக் கண்டான் என்க . 
மாறாமல் மடுப்ப என ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்சம் ஆக்கி 
இயைக்க . இனி, மாறாக் கருங்கடல் எனக் கடலுக்கு அடையாக்கி , 
ஆறுகள் தன்னுள் கலத்தலாலும் மேகங்கள் தண்ணீரை முகத் 
தலாலும் தன்னியல்பு மாறாது என்றும் நிரம்பியே காணப்படும் கடல் 
எனப் பொருள் கூறலும் ஆம் . கல்லுதல் - தோண்டுதல் . மறித்தல் 
புரட்டுதல் . பொம்மல் - பொலிவு . 

( 22 ) 


9778 


முற்றியற் சிலைவ லாளன் 

மொய்க்கணை துமிப்ப வாவி 
பெற்றியல் பெற்றி பெற்ற 

மென்னவா ளரக்கர் யாக்கை 
சிற்றியற் குறுங்கா லோரிக் 

குரல் கொளை யிசையாப் பல்பேய் 
கற்றியல் பாணி கொட்டக் 

களி நடம் பயிலக் கண்டான் . 


முற்று இயல் சிலை வலாளன் 

மொய்க்கணை துமிப்ப , ஆவி 
பெற்று இயல் பெற்றி பெற்றாம் 

என்ன வாவ் அரக்கர் யாக்கை , 
சிற்றியல் குறுங்கால் ஓரிக் 

குரல் கொள்ள இசையா , பல்பேய் 
கற்று இயல் பாணி கொட்டக் , 

களிநடம் பயிலக் கண்டான் . 


பொ . சிறிய தன்மையையும் குறிய கால்களையும் உடைய நரி 
கவின் குரல் பாட்டிசையாகப் பல பேய்கள் தாம் கற்றுத் தேர்ந்த 
தாளத்தைக் கொட்டா நிற்கவும் , கொடிய அரக்கர்தம் உடல்கள் , 
* நிறைந்த குணங்களையுடைய வில்லில் வல்லவனாகிய இராமன் எய்த 
நெருங்குதலையுடைய அம்புகள் எம்மைத் துணித்தலால் , உயிர்பெற்று 
வாழ்ந்தமையால் ஆய பெருமையைப் பெற்றுவிட்டோம் என்று 
மகிழ்ந்து களித்து நடம்புரிய ( இராவணன ) கண்டான் . 


து- அரக்கர் யாக்கை , ஓரிக்குரல் கொசு இசையாக, பேய் 
பாணி கொட்ட , களி நடனம் பயிலக் கண்டான் என இயைபும் . 


780 


புத்த காண்டம் 


இராமன் எய்த அம்பு எம் உடம்பைத் துணிக்கப் பெற்றதே எம் 
வாழ்க்கையின் பெரும்பேறு என மகிழ்ந்து அரக்கர்தம் தலையற்ற 
உடல்கள் களிநடம் பயின்றன என்க . ஆவிபெற்று இயன்றமையால் 
ஆய பெற்றி என்றது , உயிர் பெற்று வாழ்ந்தமையாலாய பெருமை 
என்றவாறு . பெற்றி பெருமை , துமித்தல் - துணித்தல் . ஓரி- நரி . 
கொளை- பாட்டு . ஓரிக் குரல் இசையாக என்றது உருவகம் . பாணி 
தாளம் . பாக்கை களிநடம் பயிலக் கண்டான் என்க . இச் செய்யுள் 
பல ஏடுகளில் இல்லை . 

( 23 ) 


9779 


குமிழி நீ ரோடுஞ் சோரி 

கனலொடுங் கொழிக்குங் கண்ணான் 
தமிழ்நெறி வழக்க மன்ன 

தனிச்சிலை வழக்கிற் சாய்ந்தார் 
அமிழ்பெருங் குருதி வெள்ள 

மாற்றுவாய் முகத்திற் றேக்கி 
உமிழ்வதே யொக்கும் வேலை 

யோதம்வந் துடற்றக் கண்டான் . 


குமிழி நீரோடும் , கோரி , 

கனலொடும் , கோழிக்கும் கண்ணான் , 
தமிழ் நெறி வழக்கம் அன்ன 

தனிச்சில் வழக்கிற் சாய்த்தார் . 
அமிழ்பெருங் குருதி வெள்ளம் 

ஆற்று வாய் முகத்தில் தேக்கி , 
உமிழ்வதே ஒக்கும் வேலை 

ஓதம் வந்து உடற்றக் கண்டான் . 


பொ !- ( இன்ப உணர்ச்சியினால் ) குமிழ்விட்டுப் பெருகுகின்ற 
கண்ணீரோடும் கின நெருப்போடும் இரத்தம் கொழிக்கும் கண்களை 
யுடைய இராவணன் , தமிழ்க்குரிய அகப்பொருளில் வரும் நெறிமுறை 
கள் தொகையும் வகையும் விரியுமாய்ப் பெருகுதல் போன்ற ( இராம 
னது ) ஒப்பற்ற வில்லின் ( அம்பு ) தொடுப்பினால் இறந்தவர்களின் 
அமிழ்தற்குரிய பெரிய இரத்த வெள்ளத்தைச் சங்க முகமாகிய வாயி 
னால் நிறையப் படுகிக் கடல் உமிழ்வது போன்று , ( இரத்தம் கலந்த ) 
கடல் அன்கள் வந்து போர்க்களத்தே மோதுவதைக் கண்டான் . 


இராவணன் களங்காண் படலம் 


731 


கு : - இரத்த வெள்ளம் மிகுதிப்பட்டமையால் கடலில் புக முடி 
யாமல் மீண்டு கடலலைகளோடு சேர்ந்து , போர்க் களத்திற்கு வந்து 
மோதுவதை இராவணன் கண்டான் என்றவாறு . ஆற்றுவாய் என் 
றது , ஆறு கடலொடு கலக்கும் சங்க முகத்தை . இது கயவாய் என்றும் 
கூறப்படும் . கடன்மண் டழுவத்துக் 

கயவாய் 

கடுப்ப ( மலைபடு 
கடாம் - 528 ) என்றது காண்க . முகம் - வாய் . சங்கமுகமாகிய வாயி 
னால் கடல் , இரத்த வெள்ளத்தை நிறையப் பருகி , வயிறு ஏற்றுக் 
கொள்ளாமையால் உமிழ்வது போலும் கடலலைகளின் காட்சியைப் 
போர்க்களத்தில் கண்டான் என்றது தற்குறிப்பேற்ற வணி . இரத்த 
வெள்ளம் கடலில் புகாது அக் கடலலைகளோடு திரும்பும் தோற்றத் 
தைக் கற்பனை செய்தவாறு . கண்ணீர்ப் பெருக்கின் மிகுதியினால் 
குமிழ்களும் தோன்றின என அதன் மிகுதியை யுணர்த்த குமிழி நீர் 
என்றார் . நீரோடும் கனலோடும் சோரி கொழிக்கும் கண்ணான் என்க . 
இராவணனது துன்ப உணர்ச்சியையும் கோபவுணர்ச்சியையும் புலப் 
படுத்தியவாறு . தமிழ் நெறி 

நெறி என்றது , அகப்பொருள் நெறியை. 
தமிழ்நெறி விளக்கம் என ஓர் அகப்பொருள் நூல் உண்மையும் இங்கு. 
நினையலாம் . வழக்கம் - வழங்கப்படும் முறைகள் ; தமிழ் நெறியாகிய 
அகப்பொருள் , களவுங் கற்பும் என இருவகைப்படுவதும் , அவ் விரண் 
டில் களவு ஒன்றே , இயற்கைப் புணர்ச்சி முதல் பொருள்வயிற்பிரிதல் " 
ஈறாகப் பதினேழுவகைப் படுதலும் , அக் கிளவிகளுள் இயற்கைப் 
புணர்ச்சி ஒன்றே , இரந்து பின்னிற்றல் முதலாகப் புகழ்தல் ஈருகப் 
பதினைந்து வகையாக விரிதலும் காணலாம் . இங்ஙனமே ஒவ்வொரு 
நெறியும் தொகையும் வகையும் விரியுமாய்ப் பெருகுதல் போல 
இராமன் தொடுக்கும் அம்பும் ஒன்று பத்தாய் , நூறாய் , ஆயிரமாய் , 
விரிவடைந்து செல்லும் என உவமையைப் பொருத்திக் கொள்க . 


9780 


விண்களிற் சென்ற வன்றோட் 

கணவரை யலகை வெய்ய 
புண்களிற் கைக ணீட்டிப் 

புது நிணங் கவர்வ நோக்கி 
மண்களிற் றொடர்ந்து வானிற் 

பிடித்துவள் ளுகிரின் மானக் 
கண்களைச் சூன்று நீக்கு 

மரக்கியர் குழாமுங் கண்டான் .. 
விண்களில் சென்ற வன்தோள் 

கணவரை , அலகை வெய்ய 
புண்களில் கைகள் நீட்டி , 

புதுநிணக் கவர்வ தோக்கி , 


யுத்த காண்டம் 


மண்களில் தொடர்ந்து வானில் 

பிடித்து , வள்உகிரின் மானக் 
கண்களைச் சூன்று நீக்கும் 

அரக்கியர் குழாமும் கண்டான் . 


பொ?. போரில் இராமன் அம்பினால் இறந்து விண்ணுலகம் புக்க 
வலிய தோள்களையுடைய தம் கணவரின் உடம்புகளில் உள்ள புண் 
களில் பேய்கள் தம் கைகளை நீட்டி அப் புண்வழியாகப் புதிய கொழுப் 
வைக் கவர்கின்றனவற்றைப் பார்த்து , அப் பேய்களைத் தரையில் 
துரத்தித் தொடாந்து சென்று , ( அவை வானிசு . எழுந்து விரையக் 
கண்டு ) வானிலும் தொடர்ந்து சென்று அவற்றைப் பிடித்துத் தம் 
கூரிய நகங்களினால் அவற்றின் பெரிய கண்களைத் தோண்டி நீக்குகின்ற 
அரக்கியர் கூட்டத்தையும் கண்டான் . 


கு : - அரக்கியர் தம் கணவரின் உடம்புகளைப் பாதுகாத்து அவ் 
வுடம்புகளோடு எரியும் எண்ணத்தினர் ஆகலின் அவ்வுடம்புகளைப் 
பேய்கள் பின்னப்படுத்துவதைப் பொறாதவராய்ப் பின்பற்றிச் சென்று 
அப் பேய்களின் கண்களைத் தோண்டுவாராயினர் . அக் கண்களிருந் 
தமையாலன்றோ தம் கணவருடம்பில் உள்ள புண்களைக் கண்டு 
நிணத்தைக் கவரலாயின ? என்பது அவ் வரக்கியரின் எண்ணம் . பேய் 
களைப்போல விண்ணிலும் செல்லும் தன்மையராகவும் , பேய்களின் 
கண்களையும் தோண்டுதற்குரிய வன்மையராகவும் அரக்கியர் இருந்த 
னர் என்பது . இதனால் புலனாம் . விழுப்புண் பட்டோரின் புண்களைப் 
பேய் தொடுவதை தொட்ட காஞ்சி என்ற புறத்துறையாகக் கூறு 
வர் ஐயனாரிதனார் . இச் செய்யுளையும் அத்துறைப்பாற் படுத்தலாம் . 


இராவணன் கோபுரத்திலிருந்து இறங்குதல் 


9781 


விண்பிளந் தொல்க வார்க்கும் 

வானரர் வீக்கங் கண்டான் 
மணபிளந் தழுந்த வாடுங் 

கவந்தத்தின் வருக்கங் கண்டான் 
கண்பிளந் தகல நோக்கும் 

வானவர் களிப்புங் கண்டான் 
புண்பிளந் தனைய நெஞ்சன் 

கோபுரத் திழிந்து போக்கான் 


இராவணன் களங்காண் படலம் 


733 


வின் பிளந்து ஓகே ஆர்க்கும் 

வானரர் வீக்கம் கண்டான் , 
மண் பிளந்து அழுந்த ஆடும் 

கவந்தத்தின் வருக்கம் கண்டான் ; 
கண் பிளந்து அகல நோக்கும் 

வானவர் களிப்பும் கண்டான் 
புண் பிளத் தனைய நெஞ்சன் 

கோபுரத்து இழிந்து போந்தான் . 


பொ ! - வானுலகம் பிளந்து அசையுமாறு ஆரவாரிக்கும் வானரர் 
களின் மிகுதியைக் கண்டான் ; மண்ணுலகம் பிளந்து அழுந்துமாறு 
ஆகுகின்ற கவந்தங்களின் தொகையைக் கண்டான் ; கண்களை அகல 
மாகத் திறந்து போர்க்களத்தைக் காண்கின்ற தேவர்களின் கவிப்பை 
யும் கண்டான் ; தன் புண் பிளந்தாற் போன்ற துன்ப மிக்க நெஞ்சை 
யுடையவனாய் இராவணன் கோபுரத்திலிருந்து இறங்கி வந்தான் . 


கு : - வானரர்கள் மெலிவுற்று வீழ்ந்து கிடப்பார் என்றும் அரக் 
கர்கள் மகிழ்ந்து ஆடுவார்கள் என்றும் , தேவர்கள் துன்புற்று இடுக் 
கணுற்றிருப்பார்கள் என்றும் நினைந்து காணக் கோபுரத் தேறிய 
இராவணன் , தன் கருத்திற்கு மாறாக ஆரவாரிக்கும் வானரர்கள் 
பெருக்கையும் மண்ணழுந்த ஆடும் அரக்கர்களின் கவந்தங்களையும் , 
மகிழ்ச்சியுடன் கண்களை அகலத் திறந்து பார்க்கும் தேவர்களையும் 
கண்டானாகலின் நெஞ்சம் பொறாதவனாய்த் தன் மார்பில் உள்ள விழுப் 
புண் பிளந்தாற் போன்ற துன்ப மிக்க நெஞ்சத்தவனாய் இறங்க 
லானான் என்றவாறு . கன் அகலப் பிளந்து என்க . 

( 26 ) 


இராவணன் சினக் குறிப்புடன் அரசவை அடைதல் 


9782 


நகைபிறக் கின்ற வாய 

னாக்கொடு கடைவாய் நக்கப் 
புகைபிறக் கின்ற மூக்கன் 

பொறிபிறக் கின்ற கண்ணன் 
மிகைபிறக்கின்ற நெஞ்சன் 

வெஞ்சினத் தீமேல் வீங்கிச் 
சிகைபிறக் கின்ற சொல்ல 

னரசிய லிருக்கை சேர்ந்தான் . 


734 


யுத்த காண்டம் 


நகை பிறக்கின்ற வாயன் 

நாக்கொடு கடைவாய் நக்கப் 
புகை பிறக்கின்ற மூக்கன் , 

பொறி பிறக்கின்ற கண்ணன் , 
மிகை பிறக்கின்ற நெஞ்சன் , 

வெஞ்சினத் தீமேல் வீ A 
சிகை பிறக்கின்ற சொல்லன் , 

அரசியல் இருக்கை சேர்ந்தான் . 


பொ . கோபச் சிரிப்புத் தோன்றுகின்ற வாயை யுடையவனாய் , 
நாக்கு வளைந்த கடைவாயை நக்கா நிற்க , புகை பிறக்கின்ற மூக்கை 
யுடையவனாய் , நெருப்புப் பொறி பறக்கின்ற கண்களை யுடையவனாய் , 
செருக்குத் தோன்றுகின்ற நெஞ்சை யுடையவனாய் , கொடிய கோபத்தீ 
மேலோங்கிக் கொழுந்து விடுகின்ற சொல்லை யுடையவனாய் அரசிய 
லுக்குரிய மண்டபத்தை அடைந்தான் . 


நா கடைவாய் நக்க என்க . கொடு கடைவாய் - வளைந்த 
கடைவாய் . மிகை - செருக்கு . சிகை - கொழுந்து . சினத்தைத் தீயாக 
உருவகித்தற் கேற்பச் சிகையும் கூறப்பட்டது . 

( 27 ) 


பிற்சேர்க்கை 


ஒப்பு நோக்கப்பெற்ற சுவடிகளும் , அச்சுப்பிரதிகளும் 

அவற்றின் குறியீடுகளும் 
குறி 

சுவடி 
சுவடி பெற்ற இடம் 
யீடு 

குறிப்பு 


எண் 


+1 | தஞ்சை சரஸ்வதி மகால் 
2 
9 
10 
11 


367-8 

369 
382 
1387 
394-5 


22 


18 மதுரைத் தமிழ்ச் சங்கம் 


677 


19 | திரு . தெய்வசிகாமணிக் 

கவுண்டர் , ஈரோடு . 
21 
23 அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகம் 
25 | திரு . தெய்வசிகாமணிக் 

கவுண்டர் , ஈரோடு . 
26 | மதுரைத் தமிழ்ச் சங்கம் 


T.R.D.L. 

1150 


29 


27 
41 
514 


அரசாங்கக் கையெழுத்துப் 
புத்தகசாலை , சென்னை . 


39 | மதுரைத் தமிழ்ச் சங்கம் 
40 


40 


ஆழ்வார் திருநகரி பிரதி 
களின்படி பெரியன் 
ஸ்ரீநிவாசையங்கார் 
பதிப்பித்தது 1942 . 


41 


வை . மு . கோபால 
கிருஷ்ணமாசாரியர் 
உரைப்பதிப்பு 1955 


42 


கவித்தலம் துரைசாமி 
மூப்பனார் பதிப்பு 1888 . 


43 | அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகம் 


T.R.D.L. 

1147 


44 


1148 


22 


இங்குக் குறிக்கப்படாத எண்ணுள்ள பிரதிகளில் யுத்தகாண்டம் 
இல்லை . 


ii 


குறி 
யீடு 


சுவடி பெற்ற இடம் 


சுவடி 
எண் 


குறிப்பு 


45 


உ . வே . சாமிநாதையர் 
நூல் நிலையப் பதிப்பு , 
அடையாறு . 


46 


48 


பூமகள் விலாசம் பதிப்பு 

1928 . 
வெ . ப . சுப்பிரமணிய 
முதலியார் பதிப்பு - கம்ப 
ராமாயண சாரம் 1955 . 
மலிவுப் பதிப்பு ( எஸ் . 
ராஜம் வெளியிட்டது ) 
1958 . 


52 


மதுரைச் தமிழ்ச் சங்கம் 


54 
60 
61 
62 
63 
64 


37 
673 
29 
43 
32 


31 


அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் 


கடல்காண் படலம் மந்தி 
ரப் படலம் 77 ஆம் 
பாடல் வரையுள்ளது . 


6583 


65 திரு . தெய்வசிகாமணிக் 

கவுண்டர் , ஈரோடு . 
66 ஸ்ரீவேங்கடேசுவரர் கீழ்த் 

திசைக் கல்லூரி , 
திருப்பதி 
திரு . தெய்வசிகாமணிக் 
கவுண்டர் , ஈரோடு . 


67 


68 


வி . கோவிந்தப் பிள்ளை 
பதிப்பு நாகபாசப் 
படலம் வரையுள்ளது . 


70 | அண்ணாமலைப் பல்கலைக் 

கழகம் 


மந்திரப் படலம் முதல் 
இராவணன் தேரேறு 
படலம் வரையுள்ளது . 


33 


71 மதுரைத் தமிழ்ச் சங்கம் 
73 திரு . R. குழந்தைவேலு 


வீடணன் அடைக்கலப் 
படலம் முடிய உள்ளது . 


குறி 
யீடு 


வா 


சுவடி பெற்ற இடம் 


சுவடி 
எண் 


குறிப்பு 


74 திரு R. குழந்தைவேலு 


ஒன்னார் வலியறி படலம் 
( இலங்கை கேள்விப் படலம் 
முதல் உத்தர காண்டம் ) 
சம்பூகன் வதைப் படலம் 
வரையுள்ளது . 


குறிப்பு 
இப் பதிப்பில் மூலத்தில் எடுத்துக் கொண்ட பாடங்கள் . 
செய்யுட்களின் தொடரெண் முறைப்படி அடிமுறையாகவும் 
சீர் முறையாகவும் தடித்த முதலெழுத்தோடு முன்னே காட்டப் 
பெற்றுள்ளன . அவற்றோடு வேறுபட்ட பாடங்கள் அவற்றின் 
பின் முறையே சேர்க்கப்பெற்றுள்ளன . பாடங்களின் பின்னே 
குறிப்பிடப்பட்டுள்ள எண்கள் , அப்பாடங்கள் உள்ள சுவடிகளின் 
குறியீடுகள் . 40 , 41 , 45 , 48 என்ற எண்கள் , அக் குறியீடுள்ள 
அச்சுப்புத்தகங்களிலுள்ள மூலபாடங்களுக்கும் , அப் புத்தகங்களில் 
பிரதிபேதங்களாகக் காட்டப்பட்ட பாடங்களுக்கும் உரியன . , 146- 
என்னும் குறியீடு , 46 என்னும் எண் இட்டுக்காட்டிய . அச்சுப்புத்த 
கத்தோடு ஒத்த பாடம் உடைய ஏடுகளின் எண்களையும் குறிக்கும் . 
பிழைபட்ட பாடங்களும் அவற்றைக் காட்டும் சுவடிகளின் எண் 
களும் , சிதைந்த சுவடிகளின் எண்களும் விரிவஞ்சிக் குறிக்கப்பட 
வில்லை . 


பாட வேறுபாடு 


6. யுத்த காண்டம் 


பாட வேறுபாடு 


26. நிகும்பலை யாகப் படலம் 


9069 


இப் பாடல் 61 - ஆம் பிரதி 
யில் இல்லை . 


மறையு முண்டால் ; 46 
மறையுண் டாமால் ; 74 . 
வலியுமுண்டால் ; 23 , 26 , 
40 , 41 , 43.45 , 48 , 52 , 54 , 
60 , 70,71 . 


1 மெய்யோ ( டார்வமும் ) ; 46 
மெய்யோ ( வார்வமும் ) ; 44 . 


9070 


I ஒன்ற வழுந்துறத் ; 46 

ஒன்று மழுந்துறத் : 44 . 


ஐய ; 46 


ஐயம் ; 54, 63 , 


I முற்று மேல் , 46 

முடியுமேல் ; 41 , 45 , 52 . 
யாரும் வெல்லார் ; 46 
இயாரும் வெல்லார் ; 41 , 45 , 
74 . 
யாரும் எய்தில் ; 54 . 
ஆகம் எல்லாம் ; 44 , 
ஆகும் எல்லாம் ; 70 . 
ஆரும் வெல்லார் ; 18 , 41 , 45 . 
ஆரும் வெல்லாம் ; 26 . 
ஆரும் எல்லாம் ; 23 , 43 . 


iil நீயுளை 1 , 2 , 9 , 19 , 21 , 26 , 

29 , 31 , 41 , 44, 45 , 48 , 52 , 

54 , 60 , 62 , 65 , 66 , 71 , 74 . 
நீயுண்டு ; 46 
நீயுள ; 40 . 
நீபுளைத் : 23 , 43 . 


IV உளனாஞ் செய்த ; 1 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 26 , 31 , 40 , 41 , 
43-45 , 48 , 52 , 54 , 60 , 70 , 
71 . 
உளனான் செய்த ; 2 , 29 , 62 , 

65 , 66 . 
உள்ளஞ் செய்து 74 . 
உண்டு நாஞ் செய்த ; 46 
உண்டு நாஞ் செய் ; 41 . 
அன்றி நாஞ் செய்த ; 45 . 


II அரக்கர் மேற்றே ; 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-62 , 66 , 74 . 
அரக்கர் மாடே , 46 
அரக்கர் மாட்டே ; 1 . 

அரக்கர் மற்றே ; 65 . 
III ஆவியுண்டு ; 46 

ஆவிகொண்டு ; 63 . 
வேள்வியும் ; 46 
வேழ்வியும் ; 40 
சிதைப்பென் ; 46 
சிதைப்பன் ; 26 , 29 , 40 , 41 , 


தவமுண்டு ; 46 
தவமுண்டாம் ; 54 . 


2 


யுத்த காண்டம் 


44 , 54 , 60-62 , 65 , 66 , 70 , 
74 . 

சிதைக்க ; 41 , 45,71 . 
IV நன்றது ; 46 

நன்றிது ; 1 , 2 , 9 , 23 , 26 , 43 , 
44 , 70 . 


! 


புரிதிரென்ன ; 46 
புரிதிரென்றான் ; 2 . 
புரிதிரென்ற ; 41 , 45 , 52 . 
புரிதியென்ன ; 61 , t6 , 71 . 
புரி தீயென்ன ; 74 . 
புரிது மென்ன ; 65 . 
புரிது மென் ;ை 54 . 
புரிந்தா யென்ன ; 63 . 
புரிவதென்னா; 23. 43 , 70 . 
புரிவனொன்னா ; 26 , 44 .. 
நவில்வ தானான் ; 46 
நவில்வதானால் ; 29 . 


11 - 


9071 


3 


அன்றி வெய்தின் ; 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43.45 , 60-63 , 66 , 70 , 
74 . 
பொருட்டாலந்த ; 46 
அன்றி நொய்தின் ; 1 . 
அன்றியந்த ; 31 . 
அன்றிவீர ; 41 , 45 , 52 . 
அன்றி வீரர் ; 54 . 
அன்றி வெய்தில் ; 65 . 

அன்றியாங்கவ் ; 71 . 
III அம்பு நீ ; 46. 

நம்பி நீர் ; 65 
துரப்பாய் ; 46 
தொடுப்பாய் ; 2 , 41 , 54 , 71 . 
அனையது ; 46 
அன்னது ; 40 
துரந்த ; 46 
கடந்த ; 45 . 
நடந்த ; 2 , 9 , 18 , 19 , 21 , 29 , 
31 , 40 , 41 , 45 , 60 , 61 , 63 , 
65 , 66 , 71 , 74 . 
நடந்து ; 25 . 
காலை ; 46 

காலத்து ; 54 , 63 . 
IV உலகும் ; 46 

உலகம் ; 26 , 44 , 74 . 
விளியும்ஃதொழிதி ; 46 
விளியுமஃதொழிநீ ; 19, 21 , 

25 , 41 , 45 , 54 , 62 . 
விளியுமதொழிதி ; : 63 , 65 , 

66,71 . 
விளியுமா றொழிதி ; 23 , 26 , 

40 , 43 , 44 , 70 . 
முடியுறத் தொழுதி ; 41 . 
முடியுமஃதொழிநீ ; 1 . 

9072 
1 ஆழி முதலவன் ; 46 

ஆழி முதலவ ; 41 . 
ஆழி முதல்வன்றன் ; 54 . 
ஆதி முதலவன் ; 61 , 66 . 


தழுவி யையன் ; 46 
தழுவி யைய ; 1 , 2 , 9 , 18 , 19 
23 , 26 , 31 , 40 , 43 , 44 , 60 , 
61 , 66 , 70 , 71 , 74 . 
தழுவி யையா ; 21 , 25 , 62 , 

63 . 
முகத்தை நோக்கித் ; 65 . 
மேலான் ; 46 

மேலோன் ; 45 . 
II தொடுக்குமாயின் ; 46 
- தொடுக்குமாகில் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 . 
40 , 43-45 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 70 , 74 , 
தொடுவனாகில் ; 71 . 


1 


விலக்குவது ; 1 , 9, 18 , 19 , 21 

23 , 23 , 25 , 31 , 40 , 41 , 43, 
45 , 60-63 , 65 , 66 , 71 , 74 . 
விலக்குவான் ; 46 
விலக்குமது ; 2 , 26 , 44 , 45 , 

52 , 70 . 
விலக்குதல் ; 45 , 54 . 


H 


பாட வேறுபாடு 


3 


9073 


9 , 


மூன்னின்று ; 46 
முன்னி; 1 , 40 , 41 , 61 , 65 , 

74 . 
II விடுமே ; 46 

விடுமேல் ; 25 , 29 , 61-63 , 66 , 

71 . 
விடுமோ ; 70 . 
அவற்றையும் ; 46 
அவற்றினால் ; 1 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 49 , 41 , 
43-45 , 60 , 62 , 66 , 70 , 71 , 
74 . 
அறுத்தினால் ; 65 . 
அவற்றாலோயத் ; 46 
அவற்றால் மாற்றித் ; 54 , 63 . 
அவற்றாற் றள்ளி ; 41 . 
அவற்றினோயத் ; 41 , 45 , 52 . 
அவற்றிலோயத் ; 31 . 
அவற்றை யொத்து ; 1 . 
அவற்றையோய்த்துக் ; 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 40 , 
41 , 43-45 , 60 , 62 , 66,70 . 
அவற்றை மாற்றித் ; 74 . 
அவத்தை யோய்த்துத் ; 65 . 

ஒருங்கமாய்த்துத் ; 71 . 
III இயற்றி ; 46 

இயற்றின் ; 23 , 43 . 
சிலைவலித் ; 46 

தனு வலித் ; 61 , 66,71 . 
TV ஆவி கொண்டு ; 46 

ஆவியுண்டு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 , 
போதுதி ; 46 
போது நீ ; 41 : 
வருகுதி ; 71 
புகழின் மிக்கோய் ; 46 -- 
புகழின் மிக்காய் ; 9 , 23 , 43 , 

54 , 61 , 63 , 66 . 
புகழுமஃதே ; 41 . 
புகழுமதலாய் ; 45 . 
புகழுமீதால் ; 1 . 


1. வல்லன ; 46 

வல்லது ; 23 , 26. 43-45 , 70 . 
வல்லவன் ; 2 , 63,71,74 . 
மாய விஞ்சை ; 46 
மாய விச்சை ; 2 , 41 . 
மாயை விஞ்சை ; 45 , 74 . 
வகுத்தன வறிந்து ; 46 . 
வகுத்தன மறிந்து ; 40 , 61 , 

65 , 74 . 
வகுத்தவை யறிந்து ; 23 , 26 , 

43 , 44 , 70 . 
வகுப்பதறிந்து ; 45 . 
மாளக் ; 46 

மானக் ; 54 , 63 . 
II தருமம் ; 46 

கருமம் ; 2 , 23 , 26 , 41 , 43,61 . 
தீரும்; 63 . 
என்னும் ; 46 
என்று ; 71 . 
கண்ணகன் ; 46 
கண்ணகங் ; 61 , 63 , 65,74 . 
கன்னகங் ; 2 , 40 , 41 . 
கருமங்கள் ; 1 ; 41 , 54 . 
கருத்தைக் கண்டு ; 46 
கருத்திற் கொண்டால் ; 65 . 
கருத்திற் கொண்டாய் ; 1 , 2 , 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 54 , 
60 , 62 , 63 , 66,71 , 74 . 
கருத்திற் கொண்டு ; 23 , 43 , 

44 , 70 . 
கருத்திற் கொண்டோய் ; 41 . 
கருத்தின் கொண்டாய் ; 45 . 
கருத்துக் கொண்டு ; 45 . 
கருத்துட் கொண்டாய் ; 9 . 
கருத்தைக் கொண்டு ; 26 , 

31 . 
மனத்திற் கொண்டாய் ; 41 . 

கொண்டாய் பின்னும் ; 61 . 
III பல்பெரும் போரும் ; 46 

வல்பெரும் போரும் ; 23 , 26 , 
43 , 70 . 


புத்த காண்டம் 


மேனிதற்குத்த மற்றாய் ; 61 . 


9074 


பல்படு பொருளும் ; 63 . 
பல்பல போரும் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 40 , 41 , 45 , 62 , 
65 , 66,71 . 
பல்பல பொருளும் ; 74 . 
மலுை புன்பலது ; 63 . 


வருத்தலை பற்றம் ; 46 
வந்தவை மார்த்தம் ; 63 . 
வடுத்தின வற்றம் ; 41 , 52 . 
வருந்தினை யற்றப் ; 65 . 
வருத்தின் மற்றம் ; 29 , 71 . 
வருத்தினை மற்றும் ; 74 . 


1 வெம்மையாடிப் ; 46 

வெம்மையாகப் ; 54 , 60 
வெய்மையோடிப் ; 
41 , 45, 52 . 
வெம்மை நாட்டிப் ; 63 . 
பெருமை யாடிப் ; 61 , 62 , 66 . 
பெருமை பாடிப் ; 9 , 19 , 21 , 
25 , 29 . 
பல் பெரும் பகழி மாரி ; 46 
பல்டல போடுஞ் செய்து ; 23 , 
26 , 43.45 . 
பல் பல பொருகஞ் செய்து 
70 . 


பார்த்துக் ( கொல்லுதி ) ; 46 
பாத்துச் ( சொல்லுதி ) ; 65 . 


IV அமரர் தங்கள் ; 46 - 

கிரபந் தாங்கி ; 74 . 
சிரமதாக ; 2 , 23 , 26 , 43 , 70 . 

71 . 
சீர்மைத்தாக ; 1 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 41 , 45 , 54 , 60, 
62 , 63 , 65 , 66 . 


கூற்றினைக் கூற்ற மொப் 

பாய் ; 46 
கற்றினைக் கூற்றமாறாய் ; 41 . 
ற்றினைக் குற்ற 

குற்ற மொப் 
பாய் ; 41 . 
கூற்றினுக் கூற்ற மொப் 
பாய் 45 . 
எ ( வெ ) ன்ராளன் குற்ற மற் 

மூன் ; 1 , 34 . 
என்றனன் கூற்றம வற்றான் 

41 , 
எண்ணின்ற கூற்ற மொய் 

பாய் ; 41 . 
மேல் நின்ற கூற்ற மொப் 

பாய் 41 , 
பெல் நீன்ற குற்ற மற்றச் 
2 , 9 , 23 , 25 , 40 , 43-45 , 60 , 
63 , 66 , 79 , 14 

. 
மேல் தின் குற்ற மற்றோய் ; 

71 . 
பேல் தின்ஜங் குந்திற்குச் 
p4 , 21 , 23,23,4 


II விதைத்தனவிதையா 

நில்ற ; 1 , 2 , 18 . 
விதைத்தவன் விதையா 
நின்று ; 46 
விதைத்தவன் விரைய நீன் 

மூல் ; 54 . 
விதைத்தவன் விரையா 
நின்று ; 19 , 21 , 63 . 
விதைத்தன விசையா 
நின்று ; 9 . 
விதைத்தன பகழி மா ; 23 , 
26 , 43 , 44 , 70 . 
விதைத்தன விரையா 
நின்று ; 25 , 29 , 62 . 
விதைத்தன வினியா நின்று ; 

71 , 74 . 
விதைத்தனை வினிய தின்று : 

65 . 
விதைத்து முன் விதையா 

நின்று ;45 . 
விதை பன விதையா நின்று ; 
41 , 45 , 52 . 
விசைத்தவன் விதையா 
தின்று ; 31 . 
விலக்கினு மெலிவு மீக்கால் ; 
46 
விலச்சினு மெலிவு மீதால் ; 
45 . 


. 


பாட வேறுபாடு 


5 


விலக்கிடு மெலிவு மிக்கால் ; 

54 . 
விலக்கினை மெலிவு மிக்கால் , 

2 , 9 , 25 , 29 , 41 , 45 52 , 61 . 
163, 66 , 71 , 74 . 
விலக்கினை மெலிவு மிக்காய் 

21 , 40 , 65 
விலக்கதி மெலிவு மிக்கால் ; 

23 , 26 , 43 , 44 , 70 
விலக்குதி மெலிவு மீதால் ; 
1 , 41 . 


எண்ணிக் ; 46 . 
எண்ணி ; 41 . 
எண்ணும் ; 41 , 45 . 
என்னக் ; 63 . 
குறிப்பினால் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 31 , 

40 , 41 , 43-45 , 52 , 
54 , 60 , 62 , 71 , 74 . 
குறிப்பினால் ; 46 . 
குறியினால் ; 26 . 
உணர்ந்து தக்க ; 46 
உணர்ந்து தக்கோய் ; 54 . 
உணரத்தக்க ; 31 , 41 , 45 . 


HII உதைத்தவன் ; 46 

உதைத்தன ; 54 . 
உதைப்பநற் ; 23 , 26 , 43 , 44 . 
உதைப்பநிற் ; 70 . 
உதைப்பன ; 1 , 2 , 9 , 18 , 40 , 
41 , 45 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
கழியவோட்டி ; 1 , 131 . 
கருதியோடி ; 46 
கருதியோட்டி ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 60-63 , 66 , 70 . 
கருத்தையோட்டி ; 74. 
கழிவ வோட்டி ; 45 , 
கிழியவோட்டி ; 45 , 54 , 71 . 

கிழியவோடி ; 41 . 
IV புரிதிசாப ; 46 

புரிதிசாய ; 41 , 45 . 
புரிதிர்சாப ; 19 . 
புரிதீர் சாப ; 65 . 
மறப்பிலாதாய் ; 46 
மறைப்பிலாதாய் ; 1 , 65 . 
இறப்பிலாதாய் ; 70 


III அளவிலாத ; 46- 

விளப்ப மாற்றற் : 54. 
விளம்பு மாற்றம் ; 18 , 40 , 60 , 

70 . 
விளம்பு மார்க்க : 2 , 23 , 26 , 

31 , 43,71 . 
விளம்பு மாறாக் ; 74 . 
விளம்பு மாற்றக் 41 , 45 . 
விளியு மாற்றக்; 45 . 
விளைவு மாநக் : 41 , 45 . 
கதியினும் ; 46 
கதியெனும் ; 41 , 45 , 74 . 
காற்றின் ; 46 
காற்றால் ; 74 . 
காற்றில் ; 54 . 
ஆற்றி ; 18 . 
ஆற்றின் ; 40, 41 , 45 , 60 . 


9075 


1 தொடுத்தவை ; 46 . 

தொகுத்தவை ; 40 . 
II தடுப்பன ; 46 

தடுப்பதன் ; 65 . 
எண்ணம்; 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 

29 , 40 , 41 , 45 , 52 , 54 , 60 . 
62 , 65 , 71 , 74 . 


VI விடுப்பனவவற்றை ; 46 

விடுப்பனவற்றை : 41,70 . 
விடுப்பனவலறல் ; 1 . 
விடுப்பதனவற்றை ; 23 , 43 . 
விரைவிலாதாய் ; 46 
விரகிலாதாய் ; 41 . 
விறகிலாதாய் ; 2 , 71 . 

டுகலாதாய்; 70 
வீடிலாதாய் ! 23 , 26 , 43 , 44 . 
விரகின் மிக்காய் ; 18 , 40 , 41 , 
வி 

45 , 52 , 60 , 74 . 
விறலின் மிக்காய் ; 9 , 61 , 62 , 
65 , 66 . 


யுத்த காண்டம் 


விரைவின் மிக்காய் ; 63 . 
விரலின் மிக்சோய் ; 19 , 21 , 

29 
வெகுளி மிக்காய் ; 45 , 54 . 


! 


9076 
1 என்பன ; 46 

என்பது ; 63 . 
முதலு பாயம் ; 1 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 . 
முதலயாவும் ; 46 
முதலவாய ; 41 , 45 , 54 . 
முதல்வான ; 63 , 66 , 71 , 74 . 
முதலனவான ; 45 . 
யாவையும் ; 46 
இயாவையும் ; 23 , 41 , 43 , 45 , 
{ .5,71 . 
இயம்பியேற்ற ; 46 
இயம்பியேக ; 41 , 45 . 
இயம்பியேற்றி ; 65 
இயப்பிப் பெற்ற ; 74 . 

இயற்றியேற்ற ; 54 , 
I நோக்கியை ; 46- 

நோக்கியையா ; 65 
ஐயநோக்க ; 23 , 26 , 43 , 44 , 
70 . 


சிலையீ தொன்றே ; 2 , 40 , 41 , 

45 , 60 . 
சிலையி தன்றே ; 54 . 
சிலையிதாசம் ; 31 , 41 , 45 . 
சிலையி தென்றே ; 61 , 62 . 
சிலையி தேன்றோ; 41 . 
சிலையி தொன்றே ; 65 . 
சிலையிதொன்ரை ; 23 , 26 , 

43 , 44 , 71 , 74 . 
சிலையிதொன்றோ; 41 , 63 . 
சிலையதொன்றே ; 18 . 
வாங்குதி ; 46 
உணங்குதி ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

25 , 29,40 , 41 , 45 , 60,62,65 . 
வலங்குதி ; 61 . 
வலமும் ; 46 
வலங்கை , 23 , 26 , 43 , 44 . 
கொள்வாய் ; 46 
கொண்டாய் ; 63 . 
கொண்டு ; 26 , 54 , 70 . 
கொண்டே ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
45 , 60-6 !, 65 , 66 , 71 , 74 


9077 


தானாய்த் ; 46 

தானாத் ; 45 . 
III தன்மைதானும் ; 46 

தன்மைத்தானும் ; 45 . 
தன்மையாரும் ; 19 , 21 , 25 , 

29 , 62 , 65 . 
பெருமைதானும் ; 26 , 44,70 , 
அறிகிலா ; 46 
அறிவிலா ; 61 , 63 , 71 . 
ஒருவன்றாங்கும் ; 46 

ஒருவன்றானே ; 54 
IV சிலையீதாகும் ; 46 

சிலையீ தன்றே ; 41 . 
சிலையீ தன்றோ ; 41 . 
சிலையீ தென்றே ; 1 , 19 , 21 , 
25 , 29 . 


1 இச்சிலை யியற்சை ; 46 

இச்சிலை யியற்றி ; 65 . 
இச்சிலைத் தன்மை ; 1 . 
மேனாட்டமிழ்முனி ; 46 
மேனாட் குரமுனி ; 54 . 
எல்லாம் 

தமிழ்முனி ; 74. 
II அச்செனக் ; 46 

அச்சன ; 41 . 
கேட்டாய் ; 46 
கேட்டாம் ; 74 . 
கேட்டி ; 18 , 40 , 41 , 60 . 
கேட்டீ ; 45 . 
கொண்டாய் ; 63 . 
கோடி ; 45 . 
மௌலி ; 46 
மவுலி ; 71 . 
மோலி ) 70 . 


பாட வேறுபாடு 


7 


நாமத்து ; 2 , 9 , 18 , 19,21 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 54, 60-62 , 

65 . 
III பெய்ச்சிலை விரிஞ்சன் ; 46 

மெச்சிலை விரிஞ்சன் ; 71 . 
மெச்சிலை விருஞ்சன் ; 65 . 
தானே ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29, 40 , 41 , 43-45 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
மூட்டும் ; 46 
வேள்வியில் ; 1 , 26,44,63,71 . 
வேள்வியின் ; 46 
வேழ்வியின் : 40 . 
வேட்டுப்பெற்ற ; 46 
வேட்டும் பெற்ற ; 71 . 

வேட்டும் பெற்றம் ; 74 
IV கோடி 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 60 , 
70,71,74 . 
என்று : 46 


புறத்தினார்க்க ; 41 , 45 . 
புறத்தினார்க்கும் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 29 , 31 , 41 , 45 , 60 
63 , 65 , 66 , 71 . 
புறத்தினாற்கும் ; 40 . 
புறத்திற் கட்டும் 54 
புறத்திலார்க்கும் ; 23 , 26,43 , 

44 , 70 . 
புறத்திலார்த்த ; 1 . 

புறத்திலான ; 74 . 
II மற்றும் ; 46 

மற்ற ; 1 , 41 , 45 , 54 . 
III தாணுவின்றோற்றத்தானைத் ; 

46 
தாணுவினாற்றலானைத் ; 41 , 

45 . 
தாணுவினூற்றத்தானைத் ; 

54 . 
தாணுவிற்றோற்றத்தானைத் ; 

2 . 
தழுவினன் றழுவலோடும் ; 

46- 
தழுவிநின் றழுத லோடும் 

63 . 
IV தீர்ந்ததெம் ; 46 

தீர்ந்ததெச் ; 44 . 
தீர்ந்தனம் ; 63 . 

9079 


ஒன்று 45 . 


, 


என்று ; 2 , 9 , 18 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
54 , 60 , 61, 63,65 , 66,70 , 
71 , 74 . 
தானே ; 46 
ஒன்று ; 21 . 
காட்டிக் ; 1 , 46 
கொடுத்தனன் ; 46 
கொடுத்தன ; 65 . 


I மங்கலந்தேவர் கூற ; 46 - 

மங்கலந்தேவர் கூறி ; 45 . 
மங்கல முனிவர் கூற ; 1 , 41 , 
71 . 


வானவர் மகளிர் ; 2 , 9 , 18 , 
25 , 26 , 29 , 40 , 44. 63 , 65 . 


9078 


1 உலகுக்கான ; 46 
உலகுக்காய 1 , 2 , 9 , 18 , 19 

21 , 23 , 26 , 29 , 40 , 43-45 , 
54 , 60 , 61 , 63 , 65 , 66,71 , 
744 


வானவர் மகளீர் ; 46 
வானவர் மகிழ்ந்து ; 1 . 
வானவ மகளிர் ; 41 , 45 , 52 , 
வாழ்த்திப் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 60-62 , 
165 , 66571 , 74 . 
வாழ்த்தப் ; 46 . 


புறத்தினார்த்த ; 46- 
புறத்தினாத்தர் 415450 


. 


யுத்த காண்டம் 


II பங்கமிலாசி ; 46 - 

பங்கமிலரசு ; 44 , 66 , 70 . 
கூறிப் ; 1 , 2 , 18 , 23 , 40 , 41 , 
43 , 52 , 54 , 60 , 63 , 70 , 81 , 
74 . 
கூறப் ; 46 - 
பன்னிப் ; 9 , 21 , 29 , 61 , 62 , 
65 , 66 . 


பலாண்டிசை ; 46 
பல்லாண்டிசை; 19, 21 , 29 , 

63 , 71 , 74 . 
பாலாண்டிசை ; 61 . 


பரவப்பாகத் ; 46 
பரவப் பாதித் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 45 , 63 , 65 . 
பரவப் பாரின் ; 74 , 
பரவலாவத் ; 54 . 


III மௌலி ; 46 . 

மவுலி ; 54 , 63 , 65 . 
மோலி ; 40 , 44 , 45 , 52 , 60 . 


தீக்கச் ; 46 
தீப்பச் ; 41 . 
தீயச் ; 23 , 26 , 43 , 44 , 63 , 
70 , 71 , 74 . 
எரிக்கச் ; 1 , 9 , 19 , 21 , 25 , 29 , 
41 , 54 , 61,62 , 65 , 66 . 
எரியச் ; 2 , 18 , 40 , 41 , 45 , 

60 . 
எரியச் ; 2 , 18 , 40 , 41 , 45 , 
60 . 


வானரத் தலைவரோடு ; 2 . 

வானரர் தவைரோடும் ; 52 . 
I வீரநீ சேறி ; 46 

வீரநீ சென்ற ; 45 . 
வீரந் போதி ; 23 , 26 , 29 , 43 . 
70 . 
வீரநீர்சேறி ; 2 , 21 . 
வீரனீ சேறி ; 1 . 
வீரனீ போதி ; 44 . 
வேலை ; 46 
எல்ல ; 1 . 

ஏல்வை ; 41 . 
III ஆரியன் ; 46 

ஆரின ; 70 . 
கமலபாதமகத்தினும் ; 46 
கமலபாதமகத்து நன் ; 1 . 
கமலப்பாதமகத்தினும் ; 9 , 

65 . 
கமலப்பாதமகத்தன ; 2 . 
கமல பாதமகத்துத்தான் ; 

18 , 40 , 41 , 45 , 60 . 
கமலபாதமகத்தினன் ; 63 . 
புறத்துமாகச் ; 46 

புறத்துமாக்கிச் ; 41 . 
IV சீரிய ; 46 

சீரியன் ; 23 , 26 , 43 , 44 . 
சூரியன் ; 70 . 
சேர்த்துச் ; 46 . 
சேர்த்தி ; 63 . 
சேரச் ; 1 , 2 , 9 , 18,19 , 21 , 
23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 44 , 
54,60-62 , 65 , 66 , 70 , 71 . 
தன்னிற் , 45 . 
தன்னின்மேல் ; 45 . 
சென்றனன் ; 46 
சோத்தனன் ; 45 . 
சேர்த்தி ; 45 . 
சேர்த்தினன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 26 , 29 , 40 , 41 , 44 , 54 , 
65 , 66,70,71 . 
சேர்த்தினான் ; 23 , 43 . 
சேற்றினான ; 61 . 
நின்றனன் ; 63 , 


IV போர் மேற்போவான் ; 46 
போர் மேற்கொண்டான் ; 
74 . 
பகைமேற் போவான் ; 1 , 31 , 
41. 63 . 
பகை மேற்கொண்டான் ; 
45 . 


1 முதல்வராய ; 46 

முதலவீரர்; 41 . 
வானரத் தலைவரோடும் ; 
46 .- 


பாட வேறுபாடு 


9 


9081 

செல்லா ; 46 

செல்ல ; 31 , 41 , 45 . 
1 பொலங்கொண்டலனைய 46 

செல்வன் ; 45 . 
பொலங்கொண்டகரிய ; 41 . 
பொலங் கொண்டவனைய ; 
26 , 44 , 

II ஊன் பிரிகின்றிலாத ; 46 
பொலன் கொண்டலனைய ; 

ஊன் பிரிகின்ற காலத்து ; 54 
31 , 65 , 66 , 74 . 

ஊன் பிரிவிடைய தென்ன ; 

26 , 44 , 70 . 
புரவலன் ; 46 

ஊன் பிரிவுடைய தாக ; 41 , 
புங்கவன் ; 45 . 

45 . 

ஊன் பிரிவுடைய தான ; 1 , 
II படர ; 46 . 

9 , 18 , 19 , 21 , 25 , 29, 40 , 
படரா , 54 . 

41 , 45 , 60 , 62 , 65 , 74 . 
அழிவானைத் தம்பி ; 46 

ஊன் பிரிவுடைய தாய ; 61 , 
அழிவானைத் தஞ்சின் ; 2 . 

63 , 66 . 
அழிவானை நம்பி ; 41 . 

ஊன் பெரிதுடைய தாய ; 

2 . 

ஊன் பிரிவுடைய தான ; 45 . 
III வல்வில் ; 46 
வில்லை ; 74 . 

உயிரெ னமறைதலோடும் ; 
IV கடிது ; 46 

46 
கடிதிற் ; 1 , 63 , 65 . 

உயிரென உலாவ லோடும் ; 
விரைவிற் ; 41 . 

41 , 45 . 

உயிரென வுறைத லோடும் ; 
வருவன் ; 46 

54 . 
வருவேன் ; 45 . 

உயிரொடு மறைதலோரும் ; 
வருவன் ; 31 . 
தருவென் ; 41 , 52 , 63 , 65 , 

9 , 45 , 63 . 
66 . 
தருவன் ; 2 , 9 , 19 , 21 , 23 , | III வேள்விகாக்க ; 46 
25 , 26 , 29 , 40 , 43 , 45 , 60 

வேழ்வி காக்க ; 40 . 
62 . 

வேள்விக்காக ; 2 , 23 , 41 , 

43 , 45 . 
என்றே ; 46 
என்றான் ; 65 . 

வளர்கின்ற ; 46 
என்ன ; 2 , 9 , 19 , 21 , 25 , 40 , வருகின்ற ; 41 , 45 . 

45 , 62 , 66 . 
என்னா; 1 , 23 , 26 , 31 , 41 , பருவ நாளில் ; 46 
43-45 , 63 , 71 , 74 . 

பருவ மாலை ; 2 , 26 , 44 , 11 . 

பருவ மாலைத் ; 9 18 , 19 , 21 , 
9082 

23 , 29 , 40 , 41 , 43 , 45 , 61 . 

63 , 65 , 66 , 74 
I தான் பிரிகின்றிலாத ; 46 

பருவந் தன்னில் ; 1 , 31 , 54 . 
தான் பிரிகின்றதாற்றாத் ; 74 
தான் பிரிகின்றிலாத ; 65 . IV பிரிந்தேகக் கண்ட ; 46- 
கான் பிரிகின்றிலாத : 45 . 

பிரிகின்ற நாளத் ; 1 , 9 , 19 , 
செல்வான் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 26 , 31 , 41 , 43.45. 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 

60 , 62 , 63 , 65 , 70 , 71 , 74 . 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , பிரிகின்ற நாளில் ; 2 , 18 , 40 , 
- 71 , 74 . 

41 , 61,66 . 


10 


யுத்த காண்டம் 


பிரிகின்ற நாளின் ; 45 . 
பிரிகின்ற காலத் ; 54 . 
தயரதன் றன்னை; 46 - 
தயரதன் நன்மை ; 1 , 31 , 45 , 

70 . 
தசரதன் நன்னை ; 18. 29 , 45 

61 , 65 , 66 . 
தசரதன்றன்மை ; 54 . 


9083 


1 சேவகர் தாம் ; 46 

சேவகர்தான் ; 9 . 

சேவகனார் ; 45 . 
II ஆனார் நிமிர் ; 46 

ஆனாநிமிர் ; 1 , 9 , 31 . 
கொள்ளி கொள் ; 46 
கொள்ளியின் ; 1 , 2 , 23 , 26 , 
31 , 41 , 43-45 , 54 , 60 , 63 , 
70,71 , 74 . 


III நெறியும் மலையும் ; 46 

நெறியும் கறியும் ; 45 
மலையும் நெறியும் ; 2 , 18 , 40 , 

41 , 45 , 60 , 66 . 
கழியப் ; 46 

கிழியப் ; 31 , 41 , 45 . 
IV நிகும்டலை ; 46 

நிகும்பிலை ; 41 , 45 , 
புக்கனரால் ; 46 
புக்கினரால் ; 71. 


போற்குவியா ; 23 , 43-45 , 

70 . 
போற்குவியான் ; 26 . 

தானெனலாய் ; 41 . 
III விண்டானும் ; 46 

விண்டாலம் ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 31 , 40 , 41 , 43.45 , 65 , 
70 , 71 , 74 
விண்டாலும் ; 29 . 
விழுங்க விரிந்ததனைக் ; 46 
விழுங்க விரிந்ததனுட் ; 61 , 

66 . 
விழுங்க விழுந்ததனைக் ; 60 , 

71 . 
விழுங்கி விரிந்ததெனக் ; 23 , 

26 , 43 , 44 , 70 . 
விழுங்கியிருந்ததனைக் ; 41 . 

விழுங்கி விரிந்ததனைக் ; 54 . 
IV கண்டாரவரக்கர் ; 46 . 

கண்டாரவ் வரக்கர் ; 29 , 40 , 

52 , 54 , 63 , 65,71 . 
கண்டாரிவ் வரக்கர் ; 44 
கண்டானவ் வரக்கர் ; 23 , 

26 , 43 , 70 . 
கருங்கடலே ; 46 
கருங்கடலை 2 , 9 , 18 , 31 , 40 , 

41 , 45 , 52 , 54 , 61 . 
பெருங்கடலே ; 45 . 
பெருங்கடலை ; 1 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 41 , 43-45 , 62 , 63 , 
65 , 66,70,71 , 75 . 

9085 
1 பெயர் யூக நிரைத்து , 41 

45 , 52 . 
பெயா யூக நிறைத்து ; 46 
பெயர் யூப நிறைத்து ; 31 . 
பெயர் யூய நிரைத்து ; 45 . 
பெயருக்க நிறைத்து ; 74 . 
பெயருத்து நிரைத்து ; 23 , 43 . 
பெயருற்று நிரைத்து ; 26 . 
பெயருற்று நிரைத்து ; 44 , 

70 . 
பெயருற்று நிரைத்த : 45 . 
பெயருக்கு நிறைத்து 41 . 


9084 


I உண்டாய தொராலுலகுள் 

ளொருவன் ; 46 - 
உண்டாயதொராலிடைய 

ளொருவன் ; 41 . 
உண்டாகியதெயுல குண்ட 

பிரான் ; 45 . 
11 கொண்டான் ; 46 

தண்டாது ; 41 . 
போற்குலவி ; 46 
போற்குலவீர் ; 65. . 


.. 


பாட வேறுபாடு 


11 


பாமமா கடல் ; 45 . 
நின்றதொர்பான்மையதை ; 
41 , 45 , 52 54 . 
நின்றது பான்மையதே ; 65 .. 
நின்ற தொர்பான்மையதே ! 

46 
நின் றன பான்மையதே ; 63 . 


9086 


பெயரூக நிறைத்து ; 18 , 40 , 

41 , 
பெயரூபனிறைத்து ; 54 . 
பெயரூப நிரைத்து ; 63 . 
பெயர் திக்கில் நிறைத்து ; 9 . 
பெயர் திக்கு நிறைத்து ! 2 , 

19 , 21 , 25 , 29 , 66 . 
பெயர் திக்கு நிரைத்து ! 61 , 

62 , 65 

பெயர்நீத நிறைத்த ; 1 . 
11 சேமத்தது ; 46 

சேமத் துற ; 2 , 41 . 
சேமத்துடன் ; 54 . 
சேமத் துறை : 45 . 
சேமித்தது ; 23 , 26 , 43 , 44 , 

60 , 62 , 70 . 
சேமித்துற ; 18 , 40 . 
சாமத்தது ; 21 . 
தீவினையோன் ( ஓமத்தனல் ) ; 

46 
தீவினையோர் ( ஓமக்கனல் ) ; 

41 . 
தீவினையோ ( னாமக்கனல் ) ; 

61 , 63 
தீவினையோ ( மாமக்கனல் ) ; 

54 ; 
தீவினையோன் ( ஓமக்கனல் ) ; 

1 , 2 18 , 19 , 40 , 44 , 60 , 65 , 
66,70,71 . 
தீவினையோன் ( ஓமக்கடல் ) 

9 , 21 , 23 , 26 , 43 . 
தீவினையே :- ன் ( நாமக்கடல ) ; 

41 
தீவினையான் ( ஓமக்கனல் ) ; 

45 . 

தீவினையாம் ( ஓமக்கனல் ); 74 . 
Il1 வெவ்வடவைக்குடனே ; 46 

வேறு நகைக்குட னன் ; 41 . 
IV பாமக்கடல் ; 46 

டாமைக்க , ; 2 , 9 , 40 , 41 , 

54 , 60 . 
பரமைக்கடல் ; 45 . 
பான்மைக்கடல் ; 19, 21 , 25 , 

29 , 65 . 
பாவைக்கடல் ; 74 . 


1 காராயின காய்கரி ; 46 
காராயின தார் க.லி ; 41 . 

. 
காராயின வெங்கரி ; 1 , 9 , 18 , 
19 , 23 , 26 , 29 , 40 , 43 , 44 , 
52 , 60 , 61 , 65 , 66,71 , 74 . 
காராயின வெங்கர் ; 45 . 
காராயின வெங்கதிர் ; 2 . 
காராயின வெங்கலி ; 25 , 62 ,. 

63 . 
தேர் பரிமாத் ; 46 
தேர்பரியாட் ( டாராயிர ) ; 

18 , 40 , 41 , 60 
தேர்பரியாட் ( டாராயின ) ; 

45 . 
தேர் கரிய : 41 
தேர் கலிமா ; 41 , 52 
தேர் கலிமாத் ; 9 , 19 , 21 , 29 , 
31 , 45 , 62 , 63 , 65 , 66 , 71 , 
74 . 
காராயின வெங்காய் கரி 
தேர் கலியாட் ( டாராயிர ) ; 
45 . 
காராயின வெங்கரிதேர் கலி 

யாட் பரியாள் : 45 . 
II 

தாராயிர : 46 
தாராயின ; 2 , 18 , 40 , 45 . 
தாராயது ; 23 , 26 , 43 , 44 ,, 

70 . 
தழீஇதுதான்; 46 - 
தழீயது தான் ;. 21 , 26 . 
தழீ இயன போர் ; 18 , 40 . 
தழி இயன போர் : 41 . 

தழீஇயெனபோர் ; 45 . 
Ill நீராழி யொடாழி ; 46 

நீராழிபொடேழு ; 63 . 


12 


யுத்த காண்டம் 


எண்ணிலமால் ; 46 
எண்ணிலவால் ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 , 26 , 31 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-63 , 65 , 66,70, 
74 . 
எண்ணலவால் ; 71 . 


நீராழியொரேழு ; 54 . 
நீராழியொரேழும் ; 41 . 
நிறீஇயதுபோல் ; 46 
நிறீஇயனபோல் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 
43 , 45 , 60-63,70,71 . 
நிறீஇயின போல் ; 29 , 44 , 

65,74 . 

நிமிர்த்தன போல் ; 54 
Iv ஓராயிரம் யோசனை ; 46 

ஓராயிரமியோசனை ; 41 , 45 . 
ஓராயிரமார்படை ; 9 . 
ஓராயிரமார்பிடை ; 63 . 
ஓராயிரமார்புடை ; 19 , 21 , 

29 , 62 , 65 . 
ஓராயிரமால் படை ; 54 . 
ஓராயிரமால் புடை ; 1 , 2 , 18 , 
23 , 40 , 41 , 43 , 45 , 60 , 61 , 

66 , 70 , 71 , 74 . 
ஆராயிரமால்புடை ; 44 . 


III யூபமுலோகமுடன் ; 1 , 45 , 

54 . 
யூகமுலோகமுடைச் ; 46 . 
யூகமுலோகமுடற் ; 29 , 45 . 
யூபமுலோகமுடைச் ; 2 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43 , 45 , 60 , 
61 , 66,71,74 . 
யூபமுலோகமுடற் ; 9 , 19 , 

21 , 45 , 62 . 
யூபமுலோகமுடை ; 44 . 
யூபமும்லோகமுடைச் ; 70 . 
யூபமுலோபமுடன் ; 65 . 
ஊகமுலோகமுடன் ; 31 . 
ஊகயிலேனமுடன் ; 41 . 

ஊகவுலோகமுடன் ; 63 . 
IV சுற்றாயிரமூடு ; 46 

சுற்றாயிரகோடி ; 54 . 
சுற்றாயிரமாடு ; 63 . 
சுற்றாயிரமூண்டு ; 45 . 
சுற்றாயது மூடு ; 23 , 26 , 43 , 
70 . 
சுற்றாயது கோடி ; 45 . 
( முடற் ) றிற்றாயிரமூடு : 62 . 
சுலாயதனை ; 46 
சுலாயுதனை ; 65 . 
குலாயதனை ; 41 . 
தலாயதனை ; 63 . 
சுலாயவே ; 45 . 


9087 


I பரிமாகரி ; 46 

பரிமாக்கரி ; 1 , 23 , 43 , 54,70 . 
பரிமால்கரி ; 18 , 40 , 45 , 60 . 
புரிமாகரி ; 45 . 
புரிமாக்கரி ; 26 . 
கரிமாகலி; 41 . 


மாபொருதார் ; 46 
மாப்பொருதார் ; 1 . 
மாப்பொருகார் ; 44 , 70 , 71 . 
மாபொருகார் ; 9 , 26 , 31 . 
மாபொருகால் ; 41 , 45 . 
மாபொருதோ ; 45 . 
மாபொழிகார் ; 61 , 66 
மாபெருகார் ; 45 
மாப்பெருகார் ; 23 , 43 . 
மாபெருங்கார் ; 19 , 21 , 62 . 
மாப்பெருங்கார் ; 25 . 


9088 


I வண்ணக்கரு ; 46 
வண்ணக்கரி ; 1 . 
வண்ணங்கரு ; 19 . 
மேன்மழைவாழ் ; 46 
மேன்மழைவான் ; 21 , 
மேன்மழுவாள் ; 41 . 
மெய்மழைவான் ; 74 . 


II எற்றேபடை ; 46 - 

எற்றேர்படை ; 1 , 2 , 54 , 70 . 


பாட வேறுபாடு 


13 


I1 அண்ணற் ; 46 

பணிக் குலமும் ; 46 
வண்ணக் ; 65 . 

பனிக் குலமும் ; 65 . 
கரியானனலம்படவெ 

பரிக் குலமும் ; 61 , 66 . 
( வே ) ம் ; 9 , 18 , 19 , 21 , 25 , III தழங்கா ; 46 
29 , 40 , 41 , 45 , 52 , 54 , 71 . 

தழங்காக் ; 23 , 26 , 43 . 
கரியானனலப்படைவெம் ; 

தழ்ங்கார் ; 41 , 45 , 63 , 65 , 
46 

66,74 
கரியானனல் வெம்படை 

வாழ்வன ; 46 
வெம் ; 31 . 

தாழ்வன ; 74 . 
கரியானனலம் 

படைவே 
( வெ ) ம் ; 1 , 45 , 65 . 

போற்றகைசால் ; 46 
கரியானனலம் படவே ; 2 . 

போற்ற கைநாள் ( ண் ) ; 45 , 
கரியானனலம் பதிவேம் ; 

63 , 74 . 
23 , 26 , 43 , 44 , 70 . 

போலகைசால் ; 21 . 
கரியானடல் வெம்படை 
வெம் ; 61 , 

IV முழங்காமுகில் ; 46- 
கரியானடல் அம்படை 

முழங்கார் முகில் ; 74 . 
வெம் ; 66 . 

ஒத்தன ; 46 
கரியாமனலம் படவேம் ; 74 . ஒத்தது ; 1 , 23 , 26 , 43 , 44 ,.. 
IV போல்வதொர் ; 46 

60 , 70 . 
நின்றதொர் ; 1 , 31 , 41 , 45 , 

மாமுரசே ; 46 
54 . 

வான் முரசே ; 41 , 45 . 
வேவதொர் ; 61 . 

மும்முரசே ; 18 , 23 , 26 , 40 , 
பான்மையதை ; 41 , 45 , 52 , 

41 , 43-45 , 52 , 60 , 70 . 
54 
பான்மையதே ; 46 

9090 
9089 

I வலியான ; 46 

வலியானவ் ; 41 , 45 . 
1 வழங்காசிலை ; 46 -- 

வலியாய ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
வழங்காச்சிலை ; 23 , 26 , 43 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 43-45 , 
44 , 61 . 

60-62 , 65 , 66,71 , 74 . 
வழங்கார்சிலை ; 41 , 45 , 54 . 

வாய் மொழியால் ; 46 
வானின் வரும் ; 46 

வாய் மொழியாம் ; 41 , 45 . 
வானில் வரும் ; 2 , 9 , 18 , 19 , வாளியினால் ; 54 . 
21 , 23 , 26 , 29 , 41 , 43 - 45 , 

II 
52 , 60 , 61 , 65 , 66,71 . 

கடறானெனலாய் ; 46 
வானினெடும் ; 1 , 54 . 

கடறானெனலால் ; 54 . 
வானினோடும் ; 45 . 

கடறானெனலான் ; 45 . 

கடறானெனவாய் ; 26 . 
II பழங்கார்முகம் ; 46 - 

கடறானையெலாம் ; 63 . 
பழங்கார் குலம் ; 65 . 

III ஒலியா துறு ; 46 
பணைக்குலமும் ; 1 , 2 , 18 , 40 , ஒலியாதுயர் ; 2 ,. 18 , 21 , 29 , 
41 , 44 , 45 , 52 , 54 , 60, 70 , 

40 , 44 , 45 , 60-63 , 65 , 66 . 
71 , 74 

71 , 74 . 


14 


யுத்த காண்டம் 


ஒலியா தொரு ; 70 . 

நீட்டினரால் ; 46 
ஒலியாய்யா ; 9 . 

நீட்டின வான் ; 74 . 
ஒலியா வொரு ; 41 , 45 . 

நீடினரால் ; 60 . 
IV ஆர்த்தனர் ; 46 

9092 
ஒத்தன ; 41 . 

1 , வீசினர் ; 2 , 18 , 40, 41 , 45 , 
விண்கிழிய ; 46 

60 , 74 . 
விண்கழியே ; 41 . 

வீசலின் ; 46 

வீசலில் ; 21 , 23. 26 , 43 , 44 , 
9091 

65 , 66 

வீசிய ; 45. 54 . 
1 அரக்கர் குலம் ; 46 

வீகென ; 45 . 
அரக்கர்களும் ; 45 . 

வீயென ; 45 . 
அரக்கர் வலம் ; 2 , 18 , 40 , 41 , 

வம்படைமேல் ; 46 
45 , 60 , 66,74 .. 

வெம்படையாற் ; 9 , 19 , 21 , 
அரக்கர்பலம் ; 61 . 

25 , 29. 65 . 
அரக்கர் பலர் ; 23 , 26 , 43 , 

வெம்பகை போய் ; 41 , 45 . 
44 , 70 . 

வெம்பகை மேல் ; 2 , 18 , 31 , 
அரக்கர் பெலம் ; 9 , 19 , 25 , 

40-42 , 45 , 52 , 60 . 
29 , 62 , 65 . 

வெம்மையொடும் ; 71 . 
II புடைத்தபுகத் ; 46 

II சேனை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 
புடைத்தகலத் ; 63 . 

26 , 29 , 31 , 40-45 , 52 , 54 , 
புடைத்தனைத் ; 1 , 54 , 

60 , 62 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
புடைத்தகலத் ; 71 . 

மீது ; 46 
புடைத்ததகா ; 41 . 
புடைத்தனரால் ; 9 . 

படிந்துள் தால் ; 46 
புடைத்தனர் மேல் ; 19 , 21 , 

படிந்துளமால் ; 41 . 
25 , 29 , 61 , 62 , 65 , 66 . 

படிந்துளவால் ; 9 , 41 , 45 . 
புடைத்தனவால் ; 45 . 

பரந்துள தால் ; 45 . 
புடைக்க முகம் ; 2 , 18 , 23 , III - நீர் நிறை வாவிதொடாந்து ; 
26 , 40 , 41 , 43-45 , 60 , 70 . 

46 

நீர் நிறைவாவிதொறும் ; 1 , 
III கற்படை ; 46 

42 . 
கற்புடை ; 23 , 43 , 70 . 

நீர் நிறையாவிதொறும் ; 63 . 
சூன்முகிலின் ; 46 

நீர்த்துறைவாவிதொடர்ந்து ; 

45 . 
சூன்முகிலன் ; 19 . 
சூர்முகிலின் ; 26 , 44 , 70 . 

நீருறை வாவி தொடாந்து ; 

66 
சூழ்முகிலின் ; 29 , 63 , 65 , 71 . 

வாவியி னிற்றொகையோடு ; 
IV நீர்த்தாரையினம் பவர் ; 46 

71 . 
நீர்த்தாரையினம்புகள் ; 2 , 9 , IV படிந்தனவாமெனலாய் ; 46 
18 ; 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , பழங்களவர் மனவே ; 
41 , 43-45 ; 54 , 61 , 65 , 66, 
71 , 74 . 

படிந்தனவ 

74 


61 , 


பாட வேறுபாடு 


15 


படிந்துள வாமெனலாம் ; 45 . 
படிந்துள வாமெனலான் ; 45 . 

9093 


1 வில்லும் ; 46 

வெல்லும் ; 74 . 
எழுவும்மிடலோர் ; 46- 
எழுவும் மடலோர் ; 45 . 
எழுவும் விடலோர் ; 1 , 63 , 
எழுவும் விறலோர் ; 61 . 
எழுவும் விடுவோர் ; 41 , 45 . 

வேலும் மிடலோர் ; 74 . 
11 தலையும் முடலும் படியில் ; 

46 
தலையும் முடலும் படையில் ; 
45 . 
தலையும் மிடலும் படியில் ; 

31 . 
செல்லும்படி ; 46 
செல்லும் பொறி ; 2 , 18 , 23 , 
26 , 40 , 41 , 43-45 , 52 , 60 , 
63,70 , 71 : 
சொல்லும்படி ; 74 , 
சென்றனவால் 46 

சிந்தினவால் ; 41 , 45 . 
IV கல்லும் மரமுங்கரமும் ; 46 

கல்லும் மரமுஞ்சரமும் ; 44 , 

45 . 
கல்லுமலையுங்கரமும் ; 45 . 

9094 


கண்டனவால் ; 46 . 
கண்டி லதாற் ; 71 . 
கண்டிலவால் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23, 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 . 

கண்டிலதாற் ; 71 . 
III எழுவுங் கொழுவும் ; 46 

கொழுவு மெழுவும் ; 45 . 
கொழுவும் மழுவும் ; 54 . 

எழுவுங் கெழுவும் ; 70 . 
IV வேலுங்கணையும் வளையும் ; 

46 
வேலுங்கணையும் வலையும் ; 1 
வேலும் வளையுங் கணையும் ; 
9 , 19. 21 , 29 , 54 , 61 , 65 , 
66 
மேலுங் கணையும் வளையும் ; 

40 . 
விசிற ; 46 
சிதற ; 63 . 


III 


9095 


1 தலையும் -முடலும் வயிறும் ; 

46 
தலையும் முடியும் வயிறும் ; 1 . 
தலையும் வயிறும் முடலும் ; 
18 , 40 , 41 , 45 , 52 , 60 . 


1 வென்றிச் சிலை ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
65 , 70 , 71 , 74 . 
வென்றிப் படை ; 46 
வீடண m ; 46 
வீடணநீ ; } , 2 , 19 , 21 , 25 , 

29 , 74 . 

வீடணனுச் ; 23 , 43 . 
II நின்றிக் கடை ; 46 

நின்றிக் கடல் ; 41 . 
நின்றக் கடை ; 70 . 
தாழுதல் ; 46 
தாழ்வது ; 19 , 21 , 25 , 29 , 61 , 

62 , 66 . 
தாழ்வன ; 41 . 
தாழுதி ; 23 , 26 , 43 . 
நாள்வது ; 65 . 
நீதியதோ ; 46 
நீதியவோ ; 41 . 


! 


உடலுந்தலையும் வயிறும் ; 

41 , 45 . 
II கரமுந்தரை ; 46 - 

கரமுங்கடி ; 74 . 
கரமுங்கடை ; 54 . 
கரமுங்கரை ; 2 , 9 , 18 , 40 , 41 , 
44 , 60 , 61 , 63 , 65 . 


16 


யுத்த காண்டம் 


III சென்றிக்கடி ; 

46 
சென்றிக்கடு ; 9 , 66 , 71 , 74 . 
சென்றிக் கடை ; 19 , 21 , 63 , 
65 . 


கொற்றவனும் முதலாய் ; 2 , 

18 , 19 , 21 , 29 , 40 , 45 , 60 , 
65 . 
கொற்றவரும் முதலோர்; 

54 . 
IV விசும்புறைவோர் ; 46 

விசும்புறைவார் ; 1 , 18 , 40 , 

45 . 
விசும்பிடையே ; 45 , 54 . 


சிதைத்திலையேல் ; 46- 
சிதைக்கலையேல் ; 65 . 
சிதைக்கிலையேல் ; 9 , 18 , 19 , 

21 , 25 , 40 , 66 , 71 . 
சினத்துக்கலை ; 41 . 
என்றிக் கடல் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45,52 , 54, 60 , 61 , 65 , 
66,71,74 , 
இன்றிக் கடல் ; 46 
வென்றிக் கடல் ; 31 . 
வெல்லுதும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 29 , 40 , 43-45 , 54 , 
60 , 61 , 63 , 65 , 66 , 70 , 71 , 

74 . 
வெல்கிலம் ; 46 
வெல் குதும் ; 41 , 45 , 52 . 
பாமெனலும் ; 46 
இயாமெனலும் ; 23 , 41 , 43 , 

45 , 71 . 
யானெனலும் ; 65 . 


9097 
இப் பாடல் , 61 , 66 - ஆம் 

பிரதிகளில் இல்லை . 
I பல்லார் படை ; 46 

பல்லார்பணி ; 29 . 
பல்லார்மணி ; 65 . 


நின்றது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60 , 62 , 63 , 

65 , 70,71 , 74 . 
நின்றன ; 46 


பல்லணியாய்ப் ; 1 , 45 . 
பல்லணியால் ; 46 
பல்லணியாற் ; 23 , 25 , 26 , 

29 , 43 , 44 , 
பல்லணியார் ; 9 , 31 . 
பல்லணியார்ப் ; 18 , 40 , 41 . 
பல்லணியும் ; 41 . 
பலவிதமாய் ; 45 . 


9096 


II பல்லார்படை ; 46 

பல்லார்பட ; 23 , 26 , 43 , 44 , 

70 , 71 . 
பல்லார் பறை ; 19 , 21 , 25 , 
29 , 62 . 


இப் பாடல் 66 - ஆம் பிரதியில் 

இல்லை . 
I தேவா சுரரும் ; 46 
தேவா சுரனும் ; 23 , 26 , 43 , 

44 , 65,70 . 
தேவாதியரும் : 18 , 40 , 41 , 

45 , 60 . 
11 மூவுலகின் ; 46 

மூவுலகிற ; 1 , 54 . 

முன்னினரால் ; 41 . 
III கொற்றவனும்முதலோர் ; 

46 
கொற்றவனும் முதலாம் ; 23 
26 , 41 , 43-45 , 61 , 63 , 70 , 
71 , 74 . 


நின்றது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40-45 , 
52 , 54 , 60 , 63 , 65 , 70 , 71 , 
74 . 
நின்றன ; 46 


பல்பிறை ; 46 
பகலிறை ; 41 . 


பாட வேறுபாடு 


17 


9099 


1 மால்கரி ; 9 , 18 , 23 , 40 , 43 , 

52 , 54 , 60 , 63 , 71 , 
மாகரி ; 46 


III பல்லார்படை ; 46 - 

பல்லார்பட ; 19 , 25 , 62,71 . 
நின்றது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40-45 , 
52 , 54 , 60 , 62 , 63 , 65 , 70 , 
71 , 74 , 
நின்றன ; 46 
பல்லிய மும் ; 46 
பல்லிடமும் ; 31 , 42 . 

பாகனெடும் ; 45 . 
IV பல்லார்படை ; 46 

பல்லார்பட ; 21 , 25 , 71 . 
நின்றது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40-45 , 
52 , 60 , 62 , 63 , 65 , 71 , 74 . 
நின்றன ; 46 


11 நூறாயிரகோடியின் ; 46 

நூறாயிரமாயிர ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 

71 , 74 . 
III கடலிற்றிடராய்க் ; 23 , 40 , 

43-45 , 52 , 60 , 65 , 66 , 
71 , 74 . 
கடலிற்றிடரிற் ; 46 
கடலிற்றிடலில் ; 41 , 
கடலிற்றிடலிற் ; 54 . 
கடலிற்றிடராய் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 25 , 29 , 41 . 

கடலிட்டிட ராய் ; 21 . 
IV 

கூறாயுகவாவி ; 46 
கூறாயுகவாளி ; 1 , 2 , 9 , 23 , 
26 , 31 , 40 , 41 , 43-45 , 54 , 
60 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
குறைத் தனனால் ; 46 
குறைந்தனனால் ; 45 , 70 . 
குறைந்தனவால் ; 71 . 
குதித்தனனால் ; 41 . 
குவித்தனனால் ; 63 , 66 . 
காடுத்தனனால் ; 54 . 


9098 


1 படையுட் ; 44 , 54 , 63 , 65 , 

66 , 71 . 
படையுள் ; 46 
படையில் ; 74 . 


9100 


III உக்கார வரக்கர்தம் ; 46 

உக்காரவ் வரக்கர்தம் ; 48 , 

52 . 
உக்கார வரக்கரும் ; 41 , 45 , 

52 . 
உக்கார் களரக்கர்கள் ; 40 , 

41 . 
உக்கார்களரக்காதம் ; 9 , 18 , 
19 , 21 , 29 , 44 , 45 , 60 , 62 , 
65 , 66 . 
உக்கார் களரக்கரும் ; 2 , 23 , 

26 , 31 , 43 , 63 , 70 . 
உக்காரு மரக்கரும் ; 74 . 
உக்கான வரக்கர்தம் ; 54 . 
ஊரொழியப் ; 46 
ஊரொளியப் 44 , 63 , 74 , 


1 தானழிவார் குழியின் ; 

19 , 25 . 
தானழிவார்குழிவன் ; 46 
தானழிவார் குழுவின் ; 54 . 
தானழிவாருழிவன் ; 31 . 
தாரிளிவார்குழிவென் ; 63 . 
தாளணிவார்குழுவன் ; 74 . 
தாளழிவார் குழிவன் ; 2 , 18 , 

40 , 45 , 52 , 60 , 71 . 
தாளழிவார்குழியின் ; 9 , 21 , 

29 , 62 , 65 , 66 . 
தாளிழிவார்குழிவன் ; 23 , 
43 , 44 , 70 . 


IV தென்புலமே ; 46 

தென் புவமேல் ; 41 , 45 . 
2 


18 


யுத்த காண்டம் 


தானிழிவார்குழிவன் ; 26 , 

45 . 

தேரழிவார்குழிவன் ; 41 . 
11 தீமொய்த்தவரக்கர்கள் ; 46 

தீமத்தவரக்கர்கள் ; 2 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 54 , 61 , 65 , 

66 , 70 . 
தீமத்தவரக்கனல் ; - 1 . 
தீமைத்தவரக்கர்கள் ; 71 . 
செம்மயிரின் ; 46 
செம்மயிரான் ; 18 , 19 , 21 , 
25 , 62 , 65 . 


குலமாகரி ; 1 . 
குலமாக்கரி ; 45 . 
கரிமால்கரி ; 66 . 
புனல் கொண்டு ; 46 

புனல்தோய் ; 45 . 
III உலைவினின்று ; 46 

உலைவுண்டு ; 63 . 
உலையின்று ; 19 , 21 , 29 , 65 . 
உலவுண்டு ; 54 . 
ஒத்தனவால் ; 46 
ஒத்தனமால் ; 54 . 
ஒத்துளதால் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 62 , 63 , 65 , 
ஒத்துளவால் ; 31 , 41 , 42 , 45 , 

52 . 
IV சுனையும் ; 46 

சிலையும் ; 54 . 


9102 


II உக்க ; 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 40 , 41,43-45 , 52 , 
62 , 65 , 66 . 
புக்க ; 46 
எரியின் ( ஓமத்தை ) ; 46 
எரியி ( னாமத்தை ) ; 44 . 

எரியின் (ஊமத்தை) ; 26 , 
IV நிகர்ப்ப ; 1 , 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43.45 , 62 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
நிகர்த்த ; 46 
உலப்பிலவால் ; 46 
உலப்பிலதால் ; 29 , 45 , 65 . 


9101 


1 சிலையின் கணையூடு ; 46 
(சிலை யுண் கணையூடு ; 74 . 
திறந்தன தின் ; 46 
திறந்தன தண் ; 45 . 
திறந்தனை தண் ; 66 . 
திரிந்தன திண் ; 41 , 45 , 71 . 
சிறந்தன திண் ; 23 , 26 , 43 , 
70 . 


1 விற்றொத்திய ; 46 
விற்றொற்றிய ; 1 , 2 , 23 , 26 , 

43 , 74 . 
கணையெண்கின்வியன் ; 46 
கணையெண்கினினப் ; 42 . 
கணையெண்கினவன் ; 45 . 
கணையெண்கன்வியன் ; 63 . 
கணையெண்ணவியன் ; 45 , 
கணைமின்னவியன ; 45 . 
கணையின்னவியன் ; 1 , 44 , 54 . 
கணையின் வியனம் ; 9 , 19, 21 , 

26 , 29 , 62 , 65 , 70 . 
கணையின்னெயினம் ; 23 , 43 . 
கணையென்னவியல் ; 74. 
கணையென்னவியன் ; 31 , 71 . 

கணைவிட்டவியன் ; 45 . 
II பற்சொத்திய ; 46 

பற்றொற்றிய ; 1 . 
பற்றொத்தன ; 2 , 71 . 
பற்றொற்றன ; 23 , 26 , 43 , 

44 . 
பற்றொத்தின ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 61 , 63 , 65 . 
மற்றொத்திய ; 41 . 


II களிமால் கரி ; 46 

களி மாகரி ; 61 , 65 . 
குல மால் கரி ; 2 , 18 , 23 , 26 , 
40 , 41 , 43 , 54 , 60 , 70, 71 , 
74 . 


பாட வேறுபாடு 


19 


போற்படியப்பலவும் ; 46 
போற்படிபலபலனும் ; 45 . 
போற்பொடியப்பலவும் ; 63 . 
போற்பொடியா பலவும் ; 45 . 
போறடியப்பலவும் ; 2 . 
போற்றடியப்பலவும் ; 19,21 , 

23 , 26 , 29 , 43 , 44 , 65 , 74 . 
வெ ( எ ) ன்றடியும்பலவும் ; 41 . 
ஓடியபற்பலவும் ; 31 , 45 . 


வீழ்வனவால் ; 46 
வீழ்வனவல் ; 41 . 
வீழ்வனவன் ; 2 , 9, 18 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 44 , 45 , 52, 

54 , 65 , 71 , 74 . 
வீழ்உனமின் ; 41 , 45 . 

வீழ்வனம் ; 1 , 63 . 
III தடுமாறு நெடுங் ; 46 

தடுமாரிநெடுங் ; 2 . 
தடுமாறிநெடுங் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 
கொடிதாழ்கடல்வாய் ; 46 
கொடிதாழ்தலின் வாய் ; 54 . 

கொடியாழ்கடல்வாய் ; 1 , 2 . 
IV நிகர்த்தனவால் ; 46 - 

நிகர்ப்பனவால் ; 19 , 21 , 25 , 
29 ; 62 , 65 . 


III முற்றச்சுடர் ; 46 . 

முற்றொத்திய ; 45 . 
மின்மினி ; 46 
மிம் மினி ; 23 , 26 , 43 , 45 , 74 . 
மொய்த்துளவன் ; 46 
மொய்த்துளதாற் ; 66 . 
மொய்த்துளவார் ; 9 . 
மொய்த்துளவாம் ; 19 , 21 , 

25 , 29 , 62 , 65 . 
மொய்த்துளவான் ; 44 . 
ஒத்துளவன் ; 63 . 
ஒத்துளவான் ; 23 , 43 . 
ஒற்றுளவான் ; 26 . 

ஒத்துளவால் ; 41 . 
IV புற்றொத்த ; 46 - 

புற்றொத்து ; 41 . 
புற்றொற்ற ; 23 , 43 . 


9104 


1 மின்னார் ; 46 

மன்னார் ; 21 . 
தாள 

ளறவீச ; 46 
தாளறவீசி ; 1 , 2 , 21 , 25 , 29 , 

61 , 65 . 
தானற வீச ; 23 , 26 , 43 , 54 , 

63 , 66 , 70 , 74 . 

கான்றிடவீசி ; 41 . 
II தன்னாருதிரத்துள் ; 46 

தன்னாருதிரதில் ; 23 , 26 , 43 , 


44 . 


பூழியன ; 46 
பூழியபோய் ; 1 . 
பூழியபோல் ; 41 , 63 . 
பூழியின் மேல் : 9 . 
பூமியன ; 19 , 21 , 29 , 44 , 45 , 

65 , 74 . 
பூமியின ; 23 , 26 , 31 , 43 , 61 , 

66 . 
பூமியினே ; 45 , 54 . 


தன்னாளுதிரத்துள் ; 2 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 60 , 61 , 63 , 65 , 
71 . 
தன்னாளுதிரத்தில் ; 54 , 66 , 

70 . 
தன்னாளுதிரத்தின் ; 1 , 9 . 
தந்நாளுதிரத்துள் ; 40 , 41 . 
தன் நாளுதிரப்புனல் ; 74 . 
அழுந்துதலால் ; 46 
அழுந்துவதால் ; 41 , 42 , 45 . 
அழுந்துளதால் ; 29 , 45 , 65 . 
வீழ்ந்து தலால் ; 74 . 


9103 


II விடுமாறு திரட் ; 46 . 

விடுமாருதிரப் ; 65 . 
விடுமாலுதிரப் ; 21 , 41 , 45 , 
61.63 , 66,71 , 74 . 


20 


யுத்த காண்டம் 


III அடுநீளுயிரின்மையின் ; 46- 

அடுநீளுயிரின்மையில் ; 2 , 19 , 

25 , 31 , 61 , 63 . 
அடுநீளுயிரின்மைய ; 41 , 45 .. 
அடு நீளுயிரினயில் ; 66 . 
அடு நீயிரின்னமையின் ; 70 . 
சுடுநீரினினன்மையின் ; 23 , 

43 . 
இடுநீளுயிரின்மையின் ; 41 , 
45 . 


III ஒன்னார் ; 46 

என்னார் ; 44 . 
வெண்குடை ; 46 
வெண்கொடை ; 65 . 
வெங்குடை ; 61 . 
ஒத்தனவால் ; 46 
ஒத்தளதால் ; 1 , 9 , 19 , 21 , 

25 , 29,54,61 , 62 , 65 , 66 . 
ஒத்துளவால் ; 2 , 18 , 23 , 26 , 

40 , 41,43 45 , 60 , 70 , 74 . 
IV செந்நாகம் விழுங்கிய ; 40.42 , 

45 , 52 . 
சென்னாகம் விழுங்கிய ; 46 - 
சென்னாக விழுங்கிய ; 71 . 
திங்களினை ; 46 
திங்களினே ; 54,71 . 
திங்களென ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 44 , 62 , 63 , 65 , 
70 . 


ஆழ்கிலவால் ; 46 
ஆழ்கிலவா ( ம் ) ; 2 , 31 . 
ஆழ்கிலதால் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 65 . 
ஆழ்கில தான் ; 66 . 
ஆழ்கிலவாய் ; 63 . 
ஆழ்கிலவாண் ; 70 . 
ஆழ்கிலவான் ; 40 . 
ஆழ்கினவால் ; 54 . 
ஆழ்சில தான் ; 61 . 
நீக்கிலவால் ; 41 , 45 .. 
நெடுநீரினிடங்கர் ; 46 
நெடுநீரிலிடங்கா ; 31 . 
நெடு நீரிடைவங்கம் ; 41 , 45 , 
52 . 


IV 


9105 


9106 


1 கொடுநீள்கரி கையொடு ; 

46 
கொடுநீள் கரிகைக்கொடு ; 

23 , 26 , 43 , 70 . 
கொடுநீள் கரிதாளொடு ; 1 , 
41 , 45 . 
கொடு நீள் சுரிகையொடு ; 

40 , 45 . 
கொடு திண் கரிகையொடு ; 
74 . 


I கரியுண்ட ; 46 
கரிகண்ட ; 9 , 18 , 19 , 21 , 25 , 
29 , 62 , 63 , 65 , 71 , 74 . 


தாள்குறையப் ; 46 

கைகுறையப் ; 1 , 41 , 45 . 
II படுநீள் ; 46 

படுநீர் ; 41 . 
படுதிண் ; 74 . 
படி நீர் ; 45 . 


களத்திடையுற்றன கார் ; 46 
களத்திடை யுற்றனர்சார் ; 

21 . 
களத்திடை யுற்றகான் ; 45 
களத்திடையற்ற னகார் ; 23 , 

26 , 43-45 , 54 , 71 , 74 . 
களத்திடையிட்டனகார் ; 45 . 
களத்திடையுற்றனகரா ; 31 . 
களித்திடையற்றனகார் ; 70 , 


. 


1 . 


படாகின்றனவால் ; 46 - 
படர்கின்றிலவால் ; 
படி நின்றனவால் ; 54 . 
பரவைக்கிடையே ; 45 . 


II நரியுண்டியுகப்பன; 46 . 

நரியுண்டியுகப்பட ; 60 . 
நரியுண்டியுகப்படை ; 41 . 
நரியுண்டையகப்பிட ; 63 . 


பாட வேறுபாடு 


21 


புரியுண்டவுடற் ; 71 , 74 . 
மரியுண்டவுடின் ; 65 
பொறைமானினவால் ; 46 - 
பொறைமாளினவால் ; 45 . 


9107 


. 


I வாயிற்கனல் ; 46 
வாயிற்கடு ; 1 , 9 , 18 , 40 , 45 , 

60 , 63 . 
வாயிற் கொலை ; 45 . 
வாயிற் சுடு ; 41 . 
வாயிற்றழல் ; 54 . 
வெங்கடு ; 46 
வெங்கனல் ; 1 , 9 , 18 , 49 , 41 
45 , 60 . 


நரியுண்டையகம்பட ; 65 . 
நரியுண்டிையுகப்புடன் ; 54 . 
நரியுண்டயகப்பட ; 1 , 2 , 

9 , 18 , 19,21 , 25 , 29 , 40 , 41 , 
45 , 61 , 62 , 66 , 71 . 
கரியுண்டையகப்படா ; 74 . 
நட்டனவால் ; 46 
நட்டனவா ( விரி ) ; 63 , 65 . 
நட்டனனால் ; 71 . 
நட்டன நாடு ; 74 . 
நண்ணின வால் ; 18 , 40 , 45 , 

52 , 60 . 
நாட்டன நாள் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 

தட்டனனான் ; 41 . 
Hil இரியுண்டவரின்னியம் ; 46 

அரியுண்டவரின்னியம் ; 70 . 
இரியுண்டிய விந்தியம் ; 41 . 
இரியு ண் டிடையின்னியம் ; 

1.8 , 40 , 41 , 45 . 
இரியுண்டிடரின்னியம் ; 45 . 
இரியுண்டிலமிந்தியம் ; 1 , 54 . 
இரியுண்டில விந்தியம் ; 63 , 

71 , 74 . 
இரியுண்டிலரின்னியம் ; 62 . 
அரியுண்டிலவிண்ணியம் ; 2 . 
இரியுண்டிலவின்னியம் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 65 . 
இரியுண்டிலவின்னுயிர் ; 61 , 

66 . 
இட்டிடலால் ; 41 , 45 , 52 . 
விட்டிலதால் ; 46 
விட்டிலவால் ; 61 , 66 . 
விட்டிலரால் ; 41 . 
விட்டிடலால் ; 45 . 

ட்டிடரால் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 29 , 40 , 44 , 54 , 
60, 63 , 65,70,71 , 74 . 

இட்டிலரால் ; 23 , 26 , 43 . 
IV மரியுண்டவுடற் ; 2 , 9 , 18 , 

21 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60 
62. 
வரியுண்டவுடற் ; 46 
அரியுண்டவுடற் ; 23 , 26 , 43 
.44 , 70 . 


வாளியினம் ; 46 - 

வாளியினால் ; 54 , 
II பாயப்பருமக் ; 46 

பாலப்பருமக் ; 61 . 
வீயப்படுமக் ; 54 . 
குலம் வேவனவால் ; 46 
குலம் வெல்வனவால் ; 61 . 
குலம் வேவனவா ; 71 . 
குலம் வேவனதான் ; 54 . 
குலம் வேவனபால் ; 1 , 44 . 
குலம் வேவனமால் ; 2 . 
குலமேவனபோல் ; 26 , 45 , 

70 . 

குலமேய்வனபோல் ; 23 , 43 . 
III வேயுற்றநெடுங் ; 46 

வேயுற்றகொடுங் ! 1 . 
மீவெயிலாம் ; 46 
மீவெயிலார் ; 2 , 9 , 21 , 29 , 

31 , 65 , 66,71 , 74 . 
மீவெயிலாற் ; 23 , 26 , 43 , 44 . 
மிவயினார் ; 18 , 40 , 41 . 
மிவயினான் ; 41 . 
மீன்வயினார் ; 1 . 
மீது புகும் ; 63 . 
மீதுமிரும் ; 54 . 
பேயொப்பன நடிப்பன 
மீவெயிலாம் ; 45 . 


22 


யுத்த காண்டம் 


IV 


IV பேரமறிப்ப ; 46 -- 

பேரமறித்தல் ; 61 , 65 
போகமறிப்ப ; 74 . 


தீயுற்றன போன்ற ; 46 
தீயுற்றன வொத்க ; 2 , 18 , 
21 , 25 , 29 , 31 , 40 , 41 , 44 , 
52 , 54 , 61-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
தீயொத்தன வொத்த ;1,45 . 
தீமொய்த்திடு தீப ( ம் ) ; 45 . 


9109 


I போல்வரலால் ; 46 : 
போல்வரலான் ; 31 . 


தினக்கரியே ; 46 . 
திசைக்கிரியே ; 23 , 43 , 44 , 

70. . 
நிகர்த்தனவால் ; 45 . 


II மாவாளிகள் ; 46 

மாவாளிகல் ; 44 . 


9108 


1 அலை வேலையரக்கரை ; 46 

அலை வேலவரக்கரை ; 74 . 


எண்கணுகித் ; 1 , 9 , 19 , 21 , 

29 , 31 , 62-63 , 65 , 66 , 74 . 
எண்கினுகிரத் ; 46 - 
எண்கினுகிர் ; 41 , 45 . 
எண்கிரை; 45 . 
என்னணுகித் ; 41 . 
அங்கணுகி ; 45 . 
எண்கணுகி ; 45 . 
எண்சணுகிர் ; 4 ) . 
எண்கணுகுத் ( தலமீது ) ; 54 . 


போர் தெறுமா மறவோர் 

46- 
போர் தெறுமாமடுவார் ; 74 . 
போர்தெறுமாமிகவோர் ; 

41 . 
போ றெறு மாமறவோர் ; 2 
போர் தொறுமாமறவோர் ; 
1 , 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 45 , 65 , 71 . 
போதுறு மாமறவோர் ; 31 . 
டோ ( பேர் ) தொறு மாமற 

வோர் ; 70 . 
பேர் தெறுமாமநவோர் ; 41 


II தலை மேன்முடியைத் தரை ; 

46- 
தலை மேலை முடித்தலை ; 41 . 
தலமீது முடித்தலை ; 54 . 
தலைமீதின் முடித்தலை ; 1 . 
தலைமேவு முடித்தலை ; 2 , 18 , 

40, 41 , 45 , 60 , 71 , 74 . 
தலைமேவுமுடித்தொகை ; 63 


1II வன்றலையின்றலைவாழ் ; 

1 
23 , 26 , 40-43 , 45 , 60 , 70 ,. 
74 . 
வன் றலையின் றலைவாம் ; 46 
வன்றலையின் றலைவாய் ; 2 . 
வன்றலையின்றலைவால் ; 54 . 
வன்றலையின்றலையால் ; 45 . 
வன்றலையின்றலைவன் ; 31 . 
வன் றலையின்றிலவாய் ; 45 . 
வன் றலைவிண்டலைவாய் ; 41 . 
வன் றலைவாளமா வாய் ; 44 . 
வன்றலை மின் றலைவாள் ; 71 
வன்றலைமின்னுறுவார் ; 9 , 
19 , 21 , 25 , 29 , 61 , 65 , 66 . 


தள்ளுதலால் ; 46 
தள்ளுதலான் ; 40 . 
தள்ளுதறான் ; 9 , 25 , 29 , 45 , 

65 . 
தள்ளுவதால் ; 45 , 63 , 71 . 


IV 


III புற்றினை ; 46 

புற்றினம் ; 1 , 54 , 62 . 


மாவாளிகளோடு ; 46 
மாவாளிவையோடு ; 65 . 
மாவாழிவையோடு ; 19 ,, 21 , 
29 . 


--- 


- 
- 


பாட வேறுபாடு 


23 


மறிந்தனரால் ; 46 
மறிந்தனராய் ; 61 . 
மறிந்தனவால் ; 19 , 21 , 29 , 

62 , 63 , 65 . 
மறிந்தனவால் ; 1 , 2 , 9 , 18 , 

40 , 41 , 44, 54 , 60 , 71 , 74 . 
மலைந்தனவால் ; 23 , 26 , 43 . 


அங்கங்க மிகு திதயமர்த் 
துறைவாய் ; 44 . 
அங்கங்க மிகுத்தவமாத 
துறைவாய் ; 9 , 23 , 26 , 40 , 
41 , 43 , 60 . 
அங்கங்கள் மிகுத்தவ மாத் 
துறைவாய் ; 21 , 29 , 31 , 41 , 
61 , 62 , 65 , 66 . 
அங்கங்கழி மிகுத்தவமாத 

துறைவாய் ; 19 , 71 . 
அங்கங்கழி மிகுத்தய மாத 

துறைவாய் ; 70 . 
அங்கங்கனிகற்றவமாத்துறை 
வாய் ; 74 . 


9110 


1 அங்கங் கிழியத்துணி ; 46 

அங்கங் கிழியத்துளை ; 44 . 
அங்கங் கிழிவுற்றுளை ; 62 . 
அங்கங்கள் மிகத்துணி ; 31 , 

63 , 71 . 
அங்கங்கள் மிகத்துலை ; 54 . 
அங்கங்கள் மிகத்துளை ; 60 . 
அங்கங்கமிகத்துணி ; 41 , 42 , 
45 . 
அங்கங்க மிகத்துளை ; 40 , 45 . 
அங்கங்கமதிற்றுளை ; 41 . 
அங்கங்கடளித்துணி ; 74 . 
அங்கங்கழுகிற்றுளை ; 23 , 26 , 

43 , 70 . 
அங்கங்கழிவுற்றுளை ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 65 . 
அங்கங் கழிகுற்றுளை ; 2 . 
அங்கங் கழிவுற்றுணை ; 61 . 
அங்கங் கழிவிற்றுளை ; 66 . 


III அங்கங்கிழி ; 46 

அங்கங்கழி ; 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40-42 , 43 , 
45 , 60 , 61 , 66,71 , 74 . 
அங்கங்களி; 63 , 65 . 
அங்கங்கனி ; 41 . 


செம்புனல் பம்பவளைந்து ; 41 , 

45 . 
செம்புனல் 

பம்பவமைந்து ; 
46 
செம்புனல் பம்பவலைத்து ! 1 . 
செம்புனல் பம்பவலைந்து ; 41 

45 . 
செம்புனல் பம்பவமை ; 23 , 

26 , 43 . 
செம்புனல் பம்பவமைத்து ; 
45 , 54 . 
செம் புண லம்பவமைந்து ; 9 . 
செம்புனலம் பவமைத்து ; 2 , 

74 . 
செப்புனலங்கமைந்து ; 18 , 40 


41 , 45 . 


II அங்கங்கிழி குற்றவமர்த்தலை 

வர் ; 46 
அங்கங்கிழி குத்தவமாத் 
துறைவாய் ; 18 . 
அங்கங்குமிகு த் த வமர்த 
துறைவாய் ; 42 . 
அங்கங்கள் மிகுத்த வமர்த் 
தொழில்வாய் ; 41 
அங்கங்கள் மிகுத்தல மற்று 
றைவாய் ; 1 . 
அங்கங்கள் மிகைத்தவமர்த் 
தலை வாய் ; 54 . 
அங்கங்க மிகைத்தவாத் 
துறைவாய் ; 63 . 
ங்கங்க மிகுத்தமர் வாய்த் 
துறைவாய் ; 2 . 


செம்புனலம்பலமைந்து ; 31 . 
செம்புனல்பம்பலமை தது 

42 . 
செம்புனலாயவமைந்து ; 63 . 


IV நிரம்பி ; 46 

நிரம்ப ; 1 . 
அலம்பியதால் ; 46 
அலம்பியவால் ; 45 . 


24 


யுத்த காண்டம் 


அலம்பினதால் ; 54 . 
அலம்பினவால் ; 41 , 


குறைத்தனனால் ; 46 
குறைத்ததனால் ; 41 , 45 . 
குறித்ததனால் ; 41 , 45 . 


9111 


9112 


I வன்றானையை ; 46 

வன்றானைய ; 74 . 
வன்றானையர் ; 41 , 45 


1 மழைகளும் ; 46 

மரங்களும் ; 45 . 


னல் 


மாரியினல் ; 46 

II அலையவெங்கால் பார ; 46 
வாரியினால் ; 45 . 

அலையவெங்கால்வழி ; 41 , 45 . 
அலையவெங்கார்பொர ; 74 . 

லை கொள்வெங்கால்பொர ; 
II முன்றாதையொர் ; 46 

54 . 
மூன்றதையொர் ; 45 . 
அன்றாயிர ; 1 , 2 , 9 , 19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 

அழிந்தவாமென ; 46 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 

அழிந்ததாமென ; 9 , 19 , 21 , 
71 , 74 . 

23 , 25 , 26 , 29 , 43-45 , 54 , 61 

62 , 65.70 . 
தோகொடு மொய்பல தேர் ; அழிந்தவாமென ; 2 . 

46- 
தோகொடுமொய்பலதேர்ப் ; III உலைகொள் வெங்கனல் 
41 , 45 , 52 . 

பொதி ; 46 
மௌலியனந்தனமர்ப் ; 1 , 2 , உெைகாள் வெங்கனலெழும் ; 
74 

45 . 
மௌலியனந்தனமற் ; 54 . 

உலைகொள் வெங் 
மௌலியனந்தனில் மால் ; 9 , 

பொழி ; 45 . 
19 , 21 , 25 , 29 , 61-63 , 65 , உலைகொள்வெங்கனலவி ; 54 . 
66 . 

உலைகொள் வெங்கனவி 
மௌலியனந்தனில்மா ; 23 , 

போல் ; 23 , 26 , 43 , 70 . 
26 , 43 . 

உலையவெங்கனல் பொதி ; 40 , 
மோலியனந்தனில்மா ; 44 . 

உ 

41 , 45 , 52 . 
மோலியனந்தனமர்ப் ; 41 , 45 

உலை வில் வெங்கால் பொதி ; 2 . 
71 . 
மோலியனந்தன மற் ; 70 . 

ஓமமுற்றவால் ; 46 
மோலியனந்தனெழாப் ; 40 , 

ஓமமுற்றவர் ; 23 , 26 , 43 . 
41 , 45 , 60 , 

ஓமமுற்ற தால் ; 9. 19. 21 , 

25 , 29 , 61 , 62 , 65 . 
III பின்றாவெதிர்தானவர் ; 46 

ஓமமுற்றலால் ; 40 . 
பின்றாவெதிர்தாரணி ; 41 , 

உலைகளவெங்கனல் பொதியு 
45 . 
பின்றாரெதிர்தானவர் ; 26 . 

மொத்தவால் ; 41 , 45 . 

IV தலைகளுமுடல்களும் ; 46 
IV எனவெய்து ; 46 

தலைகளுமலைகளும் ; 54 , 
எனவேது ; 65 . 

கலைகளுமுடல்களும் ; 41 . 


பாட வேறுபாடு 


25 . 


சரமும் ; 46 
கரமும் ; 1 , 54 . 
சரங்கள் ; 9 , 19 , 23 , 25 , 41 , 

43 , 45 , 63 , 65 . 


போயவால் ; 41 . 
போனதால் ; 54 . 
போனவால் ; 45 , 63 . 
பொன்றலால் ; 1 . 


9114 


தாவுவ ; 46 
தாவின ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 40 , 41 , 43-45 , 

60-63 , 65 , 66,71 , 74 . 
தள்ளுற ; 45 , 54 . 


9113 


1 தாறுகொள் ; 46 

தாறுகொல் ; 71 , 74 . 
சுமந்து ; 46 

சுமந்த ; 41 , 44 , 45 , 54 , 70 . 
11 முகத்தலை ; 1 , 2 , 9 , 23 , 25 , 

26 , 29 , 31 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60-63 , 65 , 66,70 , 
71 , 74 . 
நெடுந்தலை ; 46 
செந்நிறத் ; 46 
சென்னிய ; 23 , 26 , 43 , 70 . 
சென்னியில்த் ; 61 . 
சென்னிலத் ; 2 , 9 , 44 , 65 , 66 . 


1 துணிப்ப ; 46 
துணிக்க ; 1 , 9 , 19 , 21 , 23 , 29 , 
43-45 , 61-63 , 65 , 66,71 , 
74 . 
துணித்த ; 40 , 45 , 54 . 
சுமந்து ; 41 . 
அறுத்த ; 2 . 
வான்படா ; 46 
வான்படி ; 23 , 43 , 70 . 
வான்கொடி ; 26 . 

வான்றொடர் ; 45 . 
II தலைகடாக்கலால் ; 46 

தலைகளற்றலால் ; 74 . 
தாரணிமுடியெலாந் தகர்ந்து 
சாய்தலால் ; 41 . 


III 


தூறுகள் சொரிந்தபேர் 1 , 2 , 
9 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60, 61 , 
66 , 70 , 71 , 74 . 
தூறுகள் செறிந்தபேர் ; 46- 
தூறுகள் சொரிந்தபோர் ; 65 . 
தூறுகொள் சொரிந்தபோ ; 
23 , 43 . 


III மந்திரமமைய ; 46 

மந்திரத்தமைய ; 54 , 60 . 
மந்தரமறைய ; 65 . 
ஓதிய ; 46 
வைத்தநற் ; 66 . 
வைத்தன ; 61 . 


IV ஆறுகளெழுங்கனல் ; 46 

ஆறுகளருங்கனல் ; 1 , 41 . 
ஆறுகள் முருங்கனல் , 2 , 60 . 
ஆறுகள் முறுங்கனல் ; 40 . 
ஆறுபொற்குடமுடைந்து ; 
54 . 
யாறுகளெழுங்கனல் ; 52 . 
யாறுகண்முருங்கனல் ; 41 , 
45 . 


IV மணிக்குடமுடைந்து ; 46 - 

பொற்குடமுடைந்து ; 1 , 23 , 

26 , 41 , 43-45 , 54 , 70 . 
பொற்குடஞ்சிதைந்து ; 54 . 
போயதால் ; 46 
போயதே ; 41 . 


அவியச்சென்றவால் ; 46 
அவியச் சென்றதால் ; 2 , 9 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 60-62 , 
65 , 66,70 , 71 , 74 . 
அவியச்சென்றதே ; 41 . 
அடைந்துபோனதால் , 54 . 


26 


யுத்த காண்டம் 


9115 


எ ( வெ ) ருவை சண்மறைந் 

தன ; 21 , 65 . 
எ ( வெ ) ருவையுமறிந்தன ; 23 , 

43 . 
மறியுமீர்ந்தவால் ; 46 
( மறிந் . ) யெய்ந்தவாலதால் ; 
63 . 


1 விசும்பிடைத்துணித்த ; 2 , 

18 , 23 , 29, 40 , 41 , 43-45 , 
54 , 60-63 , 65 , 66,74 . 
விசும்பிடைச்சுமந்து ; 46 
விசும் பிடை துணிக்க ; 45 . 
விசும்பிடைத்துணித்தச் ; 21 . 
விசும்பிடைது ணித்துச் ; 31 , 

45 . 
விசும்பிடைத்துணிப்பச் ; 41 , 

45 , 52 . 
விசும்பிடைத்துமிப்பச் ; 45 . 
விசும்பிடைத்தெறித்த ; 9 . 


11 வரிகழல் ; 46 

விரிதலை ; 41 . 


குறிப்புவீய்ந்தவால் ; 40 , 

41 , 60 . 
குறிப்பும்வீய்ந்தலால் ; 26 . 
குறிப்பும் வீய்ந்தவால் ; 2 , 23 

43 , 70 . 
குறிப்புமீய்ந்தவால் ; 45 . 
குறிலும் வீழ்ந்தவால் ; 41 , 45 . 
குறியிழந்ததால் ; 19 , 21 , 25 , 

61 , 62 , 66 . 
குறியிழந்தவால் ; 9 , 29 , 65 . 
குறியும் வீழ்ந்தவால் ; 1 . 
குறியுமீர்ந்தவால் ; 31 , 41 , 

45 . 
குறியுமின்னதால் ; 54 . 
கொறியின்வீய்ந்ததால் ; 71 , 
கொறியும் வீய்ந்ததால் ; 74 , r 


III விழுதலின் ; 46 

விழுதலில் ; 63 . 
விழுந்தலின் ; 45 . 
வீழ்தலின் ; 9 , 19 , 21 , 62 , 66 . 
வீழ்தலும் ; 31,41 , 45 , 52 , 61 . 


9116 


அனலிக்கோக்கிய ; 2 , 9 , 44 
அனலுக்கோக்கிய ; 46 
அனலுக்கோதிய ; 26 , 61 , 66 . 
அனலுக்கோங்கிய ; 63 . 
அனலுக்கொற்றிய ; 45 . 
அனலிக்கோதிய ; 13 , 43 , 70 . 
அனலிக்கோங்கின ; 19 , 21 , 

62 , 65 . 
அனலினோக்கிய ; 40 , 41 , 45 , 

60 . 
அனலினோங்கிய ; 18 
அனலினோங்கியே ; 54 . 
( விழுதலி ) னலிசுதாக்கிய ; 74 . 
மறலித்தோச்சிய ; 41 , 45 . 


1 கழிந்தபேர் ; 46 - 

கழித்தபேர் ; 2 , 41 , 45 , 70 . 
கழித்தவாபேர்; 45 . 
களித்தபேர் ; 40 , 41 , 45 . 
கிழிந்தபேர் ; 41 . 


IV 


எருமைகண்மறிந்தன; 46 - 
எருமை கண்மறிந்தென ; 41 , 

45 . 
எருமைகளறிந்தன ; 61 . 
எருமையுமறிந்தன ; 44 , 70 . 
எ ( வெ ) ருவைகண் மறிந்தன ; 
19 , 54 


குன்றினின்று ; 2 , 9 , 23 , 25 , 
26 , 29 , 40-45 , 54, 60, 61 , 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
குன்றினின் ; 46– 

குன்றினிற்று ; 63 . 
II அங்கடங் ; 46 

அங்கடன் ; 9 , 23 , 25 , 26 , 29 , 

43 , 44 , 70 . 
கழிந்திலர் ; 41 . 
கிழிந்திலர் ; 46 
கிழிந்தில ; 41 . 
கிழிந்துக ; 45 . 
கழிக்கலா ; 61 , 66 . 


யுத்த காண்டம் 


27 ) 


கழித்தலால் ; 23 , 26 , 43 , 44 , 

70 . 
கழித்தவர் ; 2 , 18 , 40 , 41 , 60 . 
கழித்த ; 45 . 
கழித்திலா ; 63 . 
கழித்திலர் ; 41 . 
கழித்தில ; 74 . 
கழிந்ததில் ; 71 . 
கழிந்தில ; 1 . 
கழிந்தவாள்; 31 , 41 , 42 . 
கழிந்தனர் ; 19 , 19 , 21 , 29 , 
65 . 


I காறலத்தொடுதுணிந்து ; 

46 
காறலத்தொடுந்துணிந்து ; 

1 , 61 , 66,71 . 
காறலத்தொடுந்துணித்து; 

63 . 
காறலைக்கரத்தொடும் ; 45 . 
காறலைத்தலத்தொடும் ; 2 , 

18 , 40 , 41 , 45 , 52 . 
காறலை தலத்தொடும் ; 23 , 

26 , 43 , 44 , 70 . 
காறலையொடுந்துணிந்து ; 19 , 

21 , 25 , 29 . 
காறலையொடுந்துமிந்து ; 9 , 

62 . 
காறலையொடுதுணிந்து ; 65 . 
கால்கரத்தொடுதலை ; 41 , 45- 
கால் கரத் தொடுதுணித்து ; 
54 . 


அழியக்காய்கதிர்க் ; 46 
அழியக்காய்கதிர் ; 44. 
அழியக்காய்கணை ; 45 , 61 , 
66 . 


அழிந்த ; 46 
அழித்த ; 2 . 
அழுந்த ; 26 , 
இழந்த ; 31 , 41 , 42 . 
நலித்த ; 45 . 
நளித்த ; 18 , 40 , 41 , 60 . 

கழிந்த; 45 . 
III அங்கடங்கலும்படர் ; 46 

அங்கடங்கலும்பட ; 71 . 
அங்கடங்கலும்படி ; 31 . 
அங்கடங்கழிப்டர் ; 1 , 18 , 40 . 
இருதியாழியின் ; 46 - 

குருதிவண்மிளா ; ( தங் ) ; 74 . 
IV அங்கடங்கினர்தொடர் ; 

46 . 
அங்கடங்கினாதொடை ; 65 . 
அங்கடங்கினர் துடர் ; 42 . 
அங்கடங்கழிபடப் ; 41 , 45 . 
அங்கடங்கிழிபடர் ; 41 , 45 . 
அங்கடர்ந்திழிபடர் ; 41 , 45 . 
பகழியஞ்சினார் ; 46 
பகழியஞ்சினர் ; 1 , 21 , 62 , 
65 . 
பழியினஞ்சலால் ; 41 , 45 . 
பழியையஞ்சினார் ; 63 . 
பகைபையஞ்சினார் ; 54 . 
பகையையஞ்சிலார் ; 45 . 


அழியக்காய்கரிக் ; 9 , 19 , 21 

25 , 29 , 65 . 
அழியக்காய்த்திறக் ; 63 . 
அழிந்தகாய்கதிர்க் ; 54 . 
அற்றகால்கதிர்க் ; 41 . 
ஒழிந்தகாய்கதிர்க் ; 1 . 
துணியக்காய்கதிர்க் ; 2 , 23 , 

26 , 40 , 41 , 43 , 45 , 52 , 70 . 
துணியக்காய்கரிக் ; 18 . 


II தலையுற ; 46 

தலையற ; 2 , 40 , 41 , 45 , 61 . 


மறுக்கம் ; 46 
வருக்கம் ; 41 , 45 . 


9117 
இப்பாடல் 74 - ஆம் பிரதி 
யில் இல்லை . 


கூடினர் ; 46 
கூடினர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 

62 , 65 , 66,71 . 
கூட்டினார் ; 63 . 
கூறினார் ; 61 . 


28 


யுத்த காண்டம் 


புதல்வர்ப் ; 41 , 45 , 52 . 
புதல்வர் ; 46 


III வேறலத்தூன்றினார் ; 46 

வேறலத்தூன்றினர் ; 9 , 18 , 

52 , 62 , 63 , 71 . 
வேறலத் தூன்றின; 40 . 
வேறலத்தூறினர் ; 61 . 
வேறலைத்தூன்றினர் ; 1 , 2 , 

19 , 21 , 25 , 31 , 44 , 54 , 66 . 
வேறலைத்தூறினர் ; 23 , 26 , 
29 , 43 , 65 , 70 . 


போக்கிலார் ; 46 
போக்கிலாத் ; 9 , 23 , 26 , 43 , 

44 , 70 . 
போக்கினார் ; 41 , 45 . 
போக்கிலர் ; 2 , 18 , 19, 29 , 
31 , 40 , 63 , 65 , 66,71 . 


துளங்கு மெய்யினார் ; 46 II தொங்குடற்றோன் ; 46 - 
துளங்கு மெய்கிளர் ; 2 

தொங்கிடறோன் ; 29 , 65 . 
தளங்கு மேனியா ; 54 . 

தொங்கிடற்றோன் ; 19 , 21 , 
துளங்கு மெய்யினர் ; 1 , 9 , 19 , 

25 . 
21 , 25 , 29 , 31 , 44 , 52 , 62 , 

தாங்கிடைத்தோன் ; 45 . 
63 , 65 , 66,71 . 

தொங்கடற்றோள் ; 45 
துளக்க மெய்தினர் ; 61 . 

தொங்குடைத்தோள் ; 1 , 2 , 
விளங்கு மெய்கிளர் ; 23 , 26 , 

18 , 23 , 26 , 31 , 40 , 41 , 43 
43,70 . 

45,70,71 . 
விளங்கு மெய்யினர் ; 18 , 40 , 

தொழுங்குடன்றோள் ; 63 . 
45 , 60 . 

தெங்குடறோள் ; 66 . 

சுருங்குடற்றோள் ; 41 , 45 . 
விளங்கு மேனியர் ; 41 , 45 . 
IV குடரினர் ; 46 

மிசையிருந்து ; 46 
குடரினார் ; 45 . 

மிசைசுமந்து ; 18 , 40 , 41 , 45 . 
குடலவர் ; 45 . 

மிசைச்சுமந்து ; 2 , 71 . 
குடலினர் ; 18 , 31 , 41 , 45,52 . 

மிசைசிதைந்து ; 70 . 

மிசைச்சிதைந்து ; 23 , 26 , 43 , 
நண்ணினார் ; 46 

44 . 
நண்ணினர் ; 45 . 
நண்ணுவார் ; 23, 26 , 43 , 44 , 

III அங்குடற்றம்பியைத் ; 46 
70,71 . 

அங்குடற்றம்பியை ; 41 , 45 . 
அங்குடைத்தம்பியைத் ; 1 , 9 , 

19, 21 , 23 , 26 , 29, 31 , 43 , 
9118 

44 , 54 , 65 , 66,70 . 
அருங்கடற்றம் பியைத் ; 41 , 

45 . 
இப்பாடல் 74 - ஆம் பிரதி ( அ ) வருந்தடத்தம்பியைத் ; 63 . 

யில் இல்லை . 
1 பொங்குடறுணிந்ததம் ; 46 தழுவியண்மினார் ; 46 
பொங்குடற்றுணிந்ததம் ; 41, தழுவியண்மின ; 21 , 25 , 29 , 
45 . 

62 , 65 . 
பொங்குடத்துணிந்ததம் ; 1 . தழுவியண்மினர் ; 1 , 2, 18 , 
பொங்குடணந்ததம் ; 21 . 

60,71 . 
பொங்கடறுணிந்ததம் ; 45 . 

தழுவியன்பினர் ; 63 . 
பொருங்குடற்றுணிந்ததம் ; 

தழுவியான்றன ; 54 . 
41 , 45 . 

தழுவியையமீர்; 61 . 
பெருங்குடறுணிந்ததம் ; 63 . அன்பினாரவர் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


29 


IV 


தங்குடர்முதுகிடைச் ; 46 
தங்குடர்முதுகிடை ; 23 , 26 , 

40 , 43 , 66,71 . 
தங்குடாமுழுதுடற் : 41 . 
தங்குடமுதுகிடைச் ; 65 . 
தங்குடை முதுகிடைச் ; 71 . 
தருங்குடர்முதுகிடைச ; 41 , 
63 . 


பலபடு ; 1 , 21 , 23 , 26 , 43 , 45 , 

70 . 
பலபல ; 46 . 
பலபடக் ; 54 , 63 . 
பலபடும் ; 2 , 18 , 19 , 25 , 29 , 

40 , 41 , 45 , 52 , 65,71,74 . 
பலவொடும் ; 9 . 


சொரியத் ; 46 
சரியத் ; 45 , 54 . 


குழாங்குழாங்களாய் ; 2 , 9 , 

18 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 62 , 
63 , 65 , 66,70,71 , 74 . 
குழாங்குழாங்களா ; 46 
படுங்குழாங்களா ; 41 . 


தள்ளுவார் ; 46 . 
தள்ளுவர் ; 18 . 
தள்ளுவீர ; 61 , 66 . 


IV 


9119 


ஆடின ; 46 
ஆடிய ; 63 . 


1 மூடிய ; 46 

சூடிய ; 41 , 45 . 


அறுகுறை ; 46 
அறுகுறைத் ; 23 , 43 . 
அறுகுற ; 61 . 


நறவுமுற்றிய ; 46 
நறவு முற்றிப ; 40 . 
நறவமுற்றிய ; 41 , 45 , 52 . 


II சாடிகள் ; 46 

சாடியள் ; 63 . 
சாடிய ; 23 , 26 , 43 , 44 , 70 . 
காடிகள் ; 41 , 45 . 


அறுக்குமாக்கைகள் ; 46 
அறுக்குமாக்கைபே ; 29 . 
அரக்கராக்கைகள் ; 41 . 
அரக்கராக்கையே ; 18 , 40 , 
45 , 52 . 
அமைவிலா தன ; 54 . 
இறுக்குமாக்கையே ; 41 , 45 . 
தலையொடியாக்கையே ; 23 , 
43 . 
மறுகுமாக்கைகள் ; 45 . 
மறுகுமாக்கைய ; 63 . 
மறுகுமாக்கையே ; 2 , 9 , 26 , 
41 , 44 , 65 , 70 , 71 , 74 . 
மறுக்குமாக்கையே ; 31 . 


பொரியொடு ; 46 
பொரியொடும் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 63 , 65 . 
அங்கியிற் ; 41 , 45 . 
தகர்ந்து ; 46 
கரந்து ; 41 , 45 . 
சரிதல் ; 41 , 45 . 
தந்து ; 74 . 
தகாத்துத் ; 54 . 
தகாந்த ; 1 . 


9120 


தள்ளுறக் ; 46 
துள்ளுறக் ; 1 . 
காய்தலாற் ; 41 , 45 . 

போலவே ; 41 , 45 . 
III கோடிகள் ; 46 

கோடின ; 74 . 


1 கடுவெனக் ; 46- 
கனலெனக் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 61 , 65 , 66 . 
கலிங்கக்கம்மியர் ; 46 
கலிங்கக்கம்மிய ; 44 . 
கலங்கக்கம்மியா , 45 , 71 . 
கலங்கிக்கம் மியா; 41,45,54 
கழுங்கமம்மியர் ; 41 . 


30 


யுத்த காண்டம் 


11 உடற்பொறை ; :46- 

உயிர்ப்பொறை ; 1 , 2 , 18 , 
40 , 41 , 45 , 60 , 71 , 74 . 


தொடர்ந்த ; 46 
தொடர்ந்து ; 40 , 41 , 45 , 60 . 
தொடரும் ; 74 . 
நுழைந்த ; 54 . 
நோயெனப் ; 46 
நோவெனப் ; 23 , 26 , 43-45 , 
70 . 


III பாலுறுபிரையெனக் ; 46 

பாலுறுபிரையெனப் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 62 , 63 , 65 , 66 . 
பாலுறும்புரையெனக் ; 71 . 
பாலுறுமரையெனப் ; 61 . 
பாலுறு மோரது ; 41 . 
பாலுறுமேரெனக் ; 45 . 


II மாப்படை ; 46 

மாப்புடை ; 19 , 65 . 
III விண்டெறி ; 46 

விண்டெரி; 45 . 
விண்டொடர் ; 41 , 45 . 
விண்டுடர் ; 1 . 
கால்பொர ; 46 
கால்பட ; 2 , 18 , 23 , 26 , 40 , 

41 , 43-45 , 70 , 71 , 74 . 
மறிந்து ; 46 
மறித்து ; 9 , 41 , 54 , 70 . 
வீற்றுறும் ; 46 
வீற்றுறு ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

40 , 45 , 63 , 65 , 71 , 74 . 
வீற்றிரும் ; 41 , 45 . 
வீழ்ந்தனன் ; 41 , 45 . 
வீழ்ந்தன ; 1 . 
வீழ்ந்தது ; 26 . 
வீழ்ந்துறத் ; 44 . 

வீழ்ந்துறு ; 23 , 43 , 70 . 
IV தன்மையே ; 46 - 

தன்மையை ; 2 , 9 , 25 , 29 , 
41 , 44 , 45 , 52 , 62 , 63 , 65, 
66,71 . 


கலந்து ; 46 
கலந்த ; 54 . 
பரந்து ; 9 , 19,21 , 25 , 29 , 61 
63 , 65 , 66 . 


IV வேலுறு ; 46 

மேலுறு ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 41 , 43-45 , 61 , 65 , 66 . 
மேலுறும் ; 71 . 
துணித்து வீழ்த்தினான் ; 46 
துணித்து வீழ்த்தினார் ; 41 . 
துகைத்து வீட்டினான் ; 45 , 54 . 


9122 


I 


ண்டொடும் ; 46 - 
விண்டொடுத் ; 2 . 
விண்டொடு ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 40 , 43-45 , 54 , 
60 , 62 , 63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


9121 


1 கண்டனன்றிசை ; 46 

கண்டனறிசை; 18 . 
கண்டகன்றிசை ; 74. 


நோக்கிக் ; 46 
நெருக்கிக் ; 45 . 


II திடலும்வெம் ; 46 

திடரும்வெம் ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 40 , 41 , 43 , 45 , 54 , 60 , 
70 , 74 . 
துடரும்வெம் ; 44 . 
திடலை ... ; 63 . 
சிந்திய ; 46 
சிந்தின ; 1 . 
சிந்தினர் ; 41 , 45 . 


கண்ணகன் ; 46 
கண்ணகல் ; 40 , 52 . 
கண்களால் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 , 65 , 66 . 


பாட வேறுபாடு 


31 


எஞ்சிய ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

44 , 61 , 62 , 65 , 66 , 71,74 . 
வெஞ்சினர் ; 23 , 26 , 43 , 70 . 


குவையும் ; 1 , 2 , 9 , 18 , 40 , 41 , 

45 , 52 . 
குவையின் ; 46 
தறைபும் ; 61 . 


- 


III வன்றலைகளும் ; 46 

வன்றலையொடும் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 
வெண்டலைகளும் ; 44 . 


IV ஆறுமே ; 46 

ஆறுமீது ; 71 


ஓங்கலைக் ; 46 
ஓங்கிய ; 45 . 


IV 


கடலுமல்லால் ; 46 
கடலுமல்லாது ; 23 , 26 , 41 , 
43-45 , 52 , 70 . 


அன்றி வேறரக்கன் ; 1,41 45 . 
அன்றியோராக்கை ; 46- 
அன்றியோர்யாக்கை ; 9 . 
அன்றி யேயாக்கை ; 2 . 
அன்றியேயரக்கன் ; 23 , 26 , 

44 , 70 . 
அன்றி யென்னரக்கன் ; 44 . 
அன்றி வேறரக்கர் ; 54 . 
என்றியோராக்கை ; 29 . 


ஒன்றுங்கண்டிலன் ; 46 
ஒன்றுங்கண்டிலான் ; 61 , 66 . 
ஒன்றுகண்டிலேன் ; 26 . 
என்றுங்கண்டிலன் ; 74 . 


கண்டிலன் ; 46 
கண்டிலான் ; 61 , 66 , 


9123 


9124 


1 ஆயிர கோடி ; 46 

ஆயிரங்கோடி ; 41 . 


1 உலர்ந்து ; 46 
உலந்து ; 1 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 31 . 


நோன்கழல் ; 46 - 
நுண்டுகள் ; 45 . 


II சிலர் சிலர் ; 46 

சிலர் பலர் ; 63 , 74 . 


11 மாறுபோர் ; 46 

மாறில் போர் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-63 , 65 , 
66,71 , 74 . 
ஒருவன் வாட்கணை ; 46 
ஒருவன் வார்கணை ; 1 
இலக்குவன் கணை ; 54 . 


அடைகின்றார் சிலர் ; 46 
அடைகின்றார் பலர் ; 2 , 23 , 
26 , 43-45 , 63 , 70 , 74 . 


III வெஞ்சின ; 46 - 

வெஞ்சிலை; 71 , 74 . 


II கூறு கூறாக்கிய ; 46 

கூறு கூறாக்கின ; 1 . 
கூறு கூறாயின ; 23 , 26 , 43 . 
கூறு நூறாக்கின ; 71 . 
கூறு நூறாக்கிய; 74 . 
கூறு நூறாயின ; 44 , 45 . 
நூறு நூறாயின ; 70 . 


IV துஞ்சினர் ; 46 

துஞ்சிலர் ; 71 . 
துணையில t ; 46 
துணையலார் ; 66 . 
தொலைவிலார் ; 1 , 41 , 45 . 
துஞ்சினர் ; 54 . 


32 


யுத்த காண்டம் 


எனத் துளங்கினார் ; 46 
எனத்துடங்கிரை 1 , 2 , 18 , 
23 , 26 , 31 , 40 , 41 , 43-44 , 
63,71,74 . 
எனத்தொடங்கினார் ; 45 . 
என்னத் தோன்றினார் ; 54 . 
துளங்கினார் சிலர் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 65 , 66 . 


நந்துறு ; 46 
நன்குறு ; 23 , 26 , 43 . 
தன்குறும் ; 1 , 41 , 45 . 
நண்ணுறு ; 54 . 
நான்கறும் ; 71 . 
நான் குறும் ; 74 . 
தானகும் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

65 , 66 . 
மறந்தானகும் ; 45 . 
மறந்தவன் ; 45 . 
மற்றவன் ; 2, 18 , 40 , 41 , 45 , 
52 , 60 . 


9125 


9126 


1 அவிந்துழைக் ; 46 

அவிந்துழுக் ; 19 , 21 , 29 . 
அவிந்துமுங் ; 26 , 70. 
அவிந்துழு ; 25 , 65 . 
அவிந்துறுங் ; 45 . 
அவிந்துறு ; 23 , 43 . 


II காமாவண்டருப்பையும் ; 46 

காமாவண்டருப்பையின் ; 1 , 


I அடுகளத் ; 46 

இடுகளத் ; 61 , 65 . 
அப்புமாரியால் ; 46 
அப்புமாரியாய் ; 40 . 
அப்புமாரியின் ; 54 . 
அம்புமாரியால் ; 1 , 19 , 21 , 
25 , 45 , 61 , 63 . 


44, 45 . 


காமா வெண்டருப்பையின் ; 

9 , 19, 21 , 29 , 65 . 
காமவெண்டருப்பையின் 

63 , 66 . 
காமவெண்டிருப்பையும் ; 61 . 
காமர்த் திண்டருப்பையின் ; 
23 , 26 , 43 . 
காமத்திண்டருப்பையின் ; 

70 . 
காமர்வண்மண்டிலப் ; 45 . 
காமர்வண்டிரவியக் ; 2 , 40 , 
41 , 45 , 60 . 
சாமர்வண்டிரவியுங் ; 71 . 
காமவண்டிரவியக் ; 74 . 


II உயிருளோர் ; 46 . 

உயிருளார் ; 1 , 23 , 26 , 43 , 44 , 

71 . 
உயிர்களோர் ; 74 . 


III தொக்கனரரக்கனைச் ; 46 

தொக்கனரவரையும் ; 71 . 
துக்கனரரக்கனைக் ; 63 . 


சுற்றுறப் ; 46 
சுற்றினார் ; 45 . 


பிறவுங்கட்டற ; 46 
குலமுங்கட்டற ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
பயக்குலமுங்கட்டற ; 45 . 


IV புக்கதுகவிப்பெருஞ்; 46 

புக்கதுகவிக்குலப் ; 41 . 
புக்கதுவிப்பெருஞ்; 19 , 21 , 

25 , 29 . 
புக்கனகவிக்குலப் ; 1 . 


III வாமமந்திரத் ; 2 , 40 , 41 , 45 , 

52 . 
நாமமந்திரத் ; 46 - 


சேனைப்போர்க்கடல் ; 46 . 
சேனைப்பொற்கடல் ; 54 . 
பொருவில்போர்க்கடல்; 1 , 
41 . 


பாட வேறுபாடு 


33 


9127 


IV மேயின ; 46 - 

மேயென ; 54 . 


கிளரவெம்பினான் ; 46 
கிளாவெம்பினார் ; 23 , 43 . 
கிளம்பவெம்பினான் ; 45 . 


9128 


1 ஆயிரமலருடை ; 46 

ஆயிரங்கோடியின் ; 23 , 41 , 

43 . 
ஆயிரகோடியின் ; 2 , 18 , 26 , 

40 , 44 , 45 , 62 , 70 . 
ஆயிரகோடி யென்று ; 31 , 45 . 
ஆயிரப்பெயருடை ; 63 . 
ஆயிரயாப்படை ; 19 , 21 , 25 , 

61 , 65 . 
ஆயிரமார்புடை ; 9 . 
ஆயிரமார்ப்புடை ; 66 . 
ஆயிரமாருடை ; 45 . 
ஆயிரமலருடை ; 45 . 
ஆயிர முகமுடை ; 45 . 
ஆழிமாப்படை ; 46 
ஆழிமரப்படை ; 45 . 
யாளிமாப்படை ; 65 . 
ஆழியோன்படை ; 45 . 
அடைந்தவப்படை ; 31 , 45 . 
அளவுருப்படை ; 41 , 45 . 
அளவிலப்படை ; 41 . 
அழிவில்வெம் படை ; 41 . 

. 
அளவிலப்படை ; 40 , 45 . 
அளவில் பல்படை ; 2 , 18 , 23 , 
26 , 43 , 44 , 70 . 
அளவில் மாப்படை ; 62 . 


1 மெய் தலைந்து ; 46 
மெய்குலைத்து ; 2 , 18 , 40 , 41 , 

45 , 65,70-71 . 
மெய்க்குலைத்து ; 9 . 
மெய்குலத்து ; 19 , 21 , 25 , 63 , 
74 . 


விம்முறச் ; 46 
விம்முறு ; 54 . 


II செய்கொலைச் ; 46 

செய்தலைத் ; 40 , 71 . 


செய்கைதீயவா ; 1 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 45 , 54 , 61-63 , 65 , 
70 , 71 , 74 . 
சென்ற தீயவர்; 46 
சென்ற தீயவான் ; 45 . 


III மொய்குலத்திறுதியும் ; 46 

மொய்குலத்திறுதலும் ; 2 . 
மொய்குலைத்திறதியும் ; 44 , 

71 . 
மொய் தலைத்திறுதலும் ; 23 , 
26 , 43 , 70 . 


ஏயெனுமாத்திரத்து ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43.45 , 52 , 54 , 60 , 

61 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
II ஏயெனுமளவினின் ; 46 

ஏயெனுமளவினில் ; 31 . 
இற்றகொற்றமும் ; 1 , 2 , 9 , 
18, 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 , 
61 , 63 , 66,70, 71 , 74 . 
அழிந்தகொற்றமும் ; 46 
அழிந்ததென்பதும் ; 41 , 45 . 
இற்றதென்பதும் ; 45 . 
எற்றகொற்றமும் ; 65 . 
கிலைவலித் ; 46 
வரிசிலைத் ; 61 . 
3 


முனிவர் கண்டனர் ; 46 
முனிவர் கண்டவர் ; 2 , 9, 18 , 
23 , 26 , 40 , 41 , 43.45 , 52 , 
60-62 , 65 , 66 , 70, 71 , 74 . 
முனிவர்கண்டிலர் ; 45 . 
முனிவர் தேவர்கள் ; 63 . 
முனிவர்வானவர் ; 54 
முனிவுங்கண்டவர் ; 1 . 
வானவர்கண்டிலர் ; 45 . 


34 


யுத்த காண்டம் 


கைகுலைக்கின்றதும் ; 41 , 45 , 

52 . 
IV கய்தலைக்கின்றதும் ; 46 

கய்கொங்கின்றதும் ; 23 , 43 . 
கை தலை கின்றதும் ; 40 . 
கைதலுக்கின்றதும் ; 41 . 


9129 


1 வேள்வியின் ; 46 . 

வேழ்வியின் ; 40 
ப முடிவிலா; 46 

முடிவில்லா ; 18 . 
III சிறந்த ; 46 

சிந்தை ; 1 , 9 , 19 , 21 , 25 , 29 , 

41 , 45 , 54 , 63 , 65 , 66 , 71 . 
சிதைந்த ; 23 , 26 , 43 , 45 , 70 . 
சிந்தி ; 45 . 


வேலையின் ; 1 , 2 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43-45, 62 , 

63 , 65 , 70 , 71 , 74 . 
II அக்குரோணி ; 46 

அக்குறோணி ; 23 , 43 . 
அக்கோணி ; 18 . 
ஈரைந்தொடோயுமால் 

46 
ஈரைந்தொடோயுமோ ; 9 
ஈரைந்தாடோயுமாள் , 40 
ஈரைந்தொடேயுமால் ; 41 , 

45 , 54 . 
ஈரைந்தொடாயுமால் , 23 , 

43 . 
ஈரைந்தினோடுமட் 

( டெள்ளரும் ) ; 63 
ஒன்றோடொன்பதாய் ; 45 
III எள்ளரு ; 46- 

எள்ளரும் ; 2. 9 , 18. 23 , 26 , 
40 , 43-45 , 54 , 60 , 61 , 63 , 
65,71 . 
எள்ளுறும் ; 1 
அள்ளரும் ; 74 . 


மந்திரத் , 46 
மந்திரக் ; 2 , 19 , 21 , 23 , 26 , 

29 , 43 , 45 , 61 , 70 , 74 . 
IV தேனையும் ; 46 

தேனவும் ; 19 , 21 , 62 , 65 . 
ஏனவும் ; 45 . 
கூனையும் ; 23 , 43 , 44 , 70 , 74 . 
கோனையும் ; 2 , 45 , 61 . 
இனையசெப்பினான் ; 46 
இனையகூறினான் ; 1 , 2 , 23 , 40 , 
41 , 43 , 44 , 61 , 63 , 70 , 71 , 

74 . 
இனைய சொல்லினான் ; 
இனைய கூற்றான் ; 45 . 
இவையியம்பினான் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 65 , 66 . 


வேள்வி நின்றினி ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
54 , 61 , 65 , 70 . 
வேள்விநின் றினிது ; 46 . 
வேள்வியின்றினிது ; 2 , 41 , 

45 . 
வேள்வியின்றினி ; 18 , 40 . 

வேள்வி நாமின்று ; 71 . 
IV பிள்ளைமை ; 46 --- 

பிள்ளமை ; 1 , 18 , 19 , 21 , 44 , 

61 . 
அனையது ; 46 
அனையதும் ; 1 , 9, 19 , 21 , 31 , 

61 , 65 , 66 , 71,74 . 
அன்றது ; 54 . 
பேர் ( போ ) ந்ததால் ; 46 - 
போவதால் ; 45 . 
போயதால் ; 23 , 43 , 74 . 
போவதால் ; 61 . 
பெயர்ந்ததால் ; 54 . 


9130 


1 வெள்ளமையைந்துடன் ; 46 . 
வெள்ளமையைந்துடை ; 1 , 
54 . 
வெள்ளநானூறுடன் ; 41 . 
சேனையின் ; 46 
சேனையோடு ; 61 , 66 . 


பாட வேறுபாடு 


35 


9131 


வென்றி நாடொறும் ; 23 , 

26 , 43 , 44 , 70 , 71 . 
வென்ற நாளொடு ; 45 . 
வேள்வி நாளொடு ; 65 . 


1 தொடங்கிய ; 46 

துடங்கிய ; 4 ) , 61.63 . 65 . 


வேள்வியின்றூம ; 46 - 
வேள்வியின்றூப ; 31 . 
வேள் வியினீம ; 45 
வேள்வியிற்றூம்; 23 , 26 , 43 . 
வேழ்வியின்றூ ம ; 40 . 


IV அடங்கியது ; 46 . 

அடங்கிய ; 23 , 26 , 43 , 44 . 

70 . 
அடங்கினது ; 54 
மடங்கியது ; 2 , 9 , 18 , 19,21 , 

25 , 45 , 61 , 63 , 65 . 
மடங்கிய ; 74 . 


II அடங்கியது ; 46 - 

அடங்கிடாது ; 41 , 45 . 
அடங்கினது ; 74 . 


என்பதற்கு ; 46 
என்பதுக்க ; 1 , 18 , 19 , 21 ,, 
23 , 25 , 26 , 40 , 43 , 44 , 61 , 
63 , 65 , 70 , 71 , 74 . 


அவிந்துளது ; 46 
அமைந்துளது ; 45 . 
என்பதுக்கு ; 54 . 


அமையுமாமன்றே ; 46 
அமையுமாமன் றோ ; 71 . 
அமையு மாமென்றே ; 66,70 . 
ஏதுவாமரோ ; 54 . 


ஏதுவாகுமால் ; 46 
ஏதுவாய்மையால் ; 2 , 9 , 18 , 
19, 21 , 23 , 25 , 26, 29 , 40 , 
41 , 43 , 45 , 61-63 , 66,70 , 
74 . 
ஏதுவாமரோ ; 41 . 
ஏதுவானதால் ; 31 , 41 , 45 . 
ஏதுவானவால் ; 54 . 
எய்துவாய்மையால் ; 65 , 71 . 


( வி ) இடங்கொடு ; 46 
இடக்கொடு ; 45 
( இ ) விடங்கொள்வெஞ்; 2 , 
18 , 23 , 26 , 40 , 41 , 43.45 
54 , 60-62 , 70 . 
நடங்கொள் வெஞ்; 9 , 19,21 , 
29 , 65 , 66 , 71 , 74 . 


9132 


1 அங்கது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 . 

25 , 40 , 41 , 45 , 52 , 60, 62 , 
66 , 70 , 71 , 74 . 
ஆங்கது ; 46 
அங்கிது ; 23 , 26 , 43 , 44 . 


வெஞ்செரு ; 46 
சிலைத் தொழில் ; 1 , 23 , 26 
.43.45 , 70 . 
செருத் தொழில் ; 2 , 9 , 18 , 

19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 45 , 
54 , 60-62,65 , 66,71 , 74 . 


கிடக்க நான் 46 
கிடக்கத்தான் ; 45 . 
கிடக்கயான் ; 9 , 19 , 21 , 25 , 
54 , 61 , 62 . 


வென்றியின் றெனக்கு ; 46 
வென்றி பின்றொரு ; 45 . 
வென்றி நாளொடு ; 2 , 9 , 18 . 
19 , 21 , 25 , 29 , 54 , 60, 61 , 
63. 66,74 . 
வென்றி நாளொடும் ; 40 
வென்றி னாளொடும் ; 1 , 62 . 


மனிசர்க்கு ; 46 . 
மனிதற்கு ; 1 , 2 , 18,19 , 21 , 
23 , 26 , 29 , 40, 43 , 44 , 62 , 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
மனிதர்க்கு ; 9 , 31 , 41 . 
52 , 61 . 


26 . 


புத்த காண்டம் 


ஆற்றலென் ; 46 
ஆற்றலேன் ; 41 , 52 . 
ஆற்றான் ; -18 , 19 , 21 , 40 , 

41 , 45 , 54, 61 63 , 65 , 71 . 
ஆற்றிலன் : 74 . 


சிங்கினன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 40,41 , 44 , 45 , 61 

63 , 65 , 66,70 , 71 , 74 . 
] ] நீங்கினான் ; 46 . 

நீங்கினேன் ; 45 , 52 . 
நீங்கினன் ; 54 . 
சிங்கினள் ; 26 . 
சிங்கினேன் ; 23 , 43 , 52 . 


இயம்பவென் குலத்து ; 46 
இயம்பலென்னினிப் ; 9 , 19, 

21 , 66 . 
இயம்பலேனினிட் ; 29 , 61 , 

65 . 
எண்ணிலென்னவாம் ; 71 . 
நினைக்கிலென்னினிப் ; 41 , 45 . 
நினைக்கிலேனினிப் ; 1 , 23,25 , 

26 , 43 , 44 , 70 . 
நினை தலேனெனாட் ; 63 , 
நினைத லென்ன தாம் ; 74 . 
நினைத்தலென்சினனப் ; 54 . 
நினையிலேனினிப் ; 2 . 
நினைவதென்னினி; 45 , 52 . 
நினைவதென்னினிப் ; 18 , 40 ,. 
41 . 


எளிமை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 61 , 62 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
இழிவு ; 46 
உரையின் ( ல் ) 31 . 
எழுமை ; 63 . 
தேய்வுற ; 1 , 2 , 9 , 18 , 23 26 , 
40 , 41 , 43-45 , 52 , 61 , 63 , 
70 , 74 . 
நேருற ; 46 
சேர்வுற ; 19 , 21,25 , 29,54 , 

65 , 
தேய்வுற ; 66 . 
தேர்வுற ; 71 . 
தேருரை ; 45 . 


IV பொங்குபோர் ; 1 , 2 , 18 , 19 , 

21 , 25 , 29 , 41 , 45 , 52 , 54, 
60 , 61 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
ஓங்குபேர் ; 46 
பொங்குதோள் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 
பொங்குபேர் ; 9 , 40 . 
ஆற்றவென் ; 41 , 45 , 52 . 
ஆற்றலும் ; 46 
ஆற்றலின் , 23 , 26 , 43 , 44 ; 

70 . 
ஆற்றலென் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 

71 , 74 . 
ஆற்றற் கென் ; 18 , 40 , 41 . 
ஆன வன் ; 45 . 
தோளம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 40 , 41 , 45 , 52 , 54 , 60 , 
61 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
ஒளியும் ; 46 
( ஆற்றலு ) மொழியும் ; 52 , 
பொலிவும் ; 23 , 26 , 43 , 44 , 

70 
போன வோ ; 1 , 2 , 18 , 40 , 45 , 

60 , 63 , 71 . 
ஒல்குமால் ; 46 
போனதே ; 70 . 


III இங்கு நின்று ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 52 , 54, 61-63 , 65 , 66 , 
71 , 74 . 


ஈங்குநின்று ; 46 
வீங்குநின்று ; 31 , 45 . 
இவையினை ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54, 61-63 , 65 , 66 , 
71 , 74 . 


இயாவரும் ; 46- 
இவ்வயின் ; 18 . 


பாட வேறுபாடு 


37 


போனதோ ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43-45 , 54 , 61 , 
165 , 66 . 
போனவே ; 41 , 45 , 52 , 74 . 


ஆற்றலன் ; 46 
ஆற்றலென் ; 23 , 26 , 43 , 44 , 

70 . 
ஆற்றிலன் ; 74 . 


9133 


IV இந்திரற் கே பிவன் ; 46 

இந்திரர் கேயிவன் ; 52 . 
இந்திரற் தளிவன் ; 41 , 45 . 
இந்திரற்கே யிவன் ; 45 . 
இந்திரம்கோவிவன் ; 2 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43 , 44 , 54 , 
60 , 61 , 70,71 . 


U வேள்வி ; 46 - 

வேழ்வி ; 40 . 
மடிந்ததாமெனச் ; 46 
மடிந்தவமெனச் ; 71 . 

மடித்தவாமெனச் ; 1 . 
II நினைந்து ; 46 

நினைந்த ; 44 , 70 . 
நான் வருந்தும் ; 1 , 2 , 18 , 23 , 

25 , 40 , 41 , 43 , 52 , 60 , 62 , 
63 , 70 , 74 . 
நொந்திருந்து ; 46 
நான் வருந்து ; 26 . 
யான் வருந்தும் ; 9 , 19 , 21 , 

29 , 44 , 54 , 61 , 65 , 66 . 
இயான் வருந்தும் ; 71 . 


ஏசவோ ; 46 
ஏகவோ ; 74 , 
எண்ணவோ ; 54 . 


9134 


சிற்றியர் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 52 , 54 , 60-63 , 66 , 70 , 

71 , 74 . 
தேய்வு நல் ; -46 
தேய்வு ற ; 45 . 
சித்தியல் ; 1 
ஒற்றியால் ; 65 . 


I என்றவன் ; 46 

என்றது ; 41 . 
என்ற தவன் ; 45 . 
என்றன ; 2 , 54 . 
என்றனன் ; 66,71 . 
என்றின ; 18 , 40 , 41 , 60 , 74 . 
என்றின்ன ; 45 . 
பகர்கின்ற வெல்லை ; 46 
பகர்கின்றவேலை ; 31 . 
இன்னிரும் ; 46 
வல்விசை; } , 2 , 52 . 
வல்விசைக் ; 9 , 18 , 19 , 21 , 23 
25 , 26 , 29 , 40 , 41 , 43.45 , 
54 , 60-63, 65 , 66,71 . 

வில்லிசைக் ; 74 . 
II குன்றொடு ; 46 

குன்றமும் ; 1 , 41 , 45 . 
III பொன்றின ; 46 

பொங்கின ; 23 , 43 . 


SII அமரர் தாம் ; 46 

அமரரும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60 , 62 , 65 , 66 , 70 , 

71 , 74 . 
தேவரும் ; 61 . 


மனிதற்கு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
60 , 61 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
மனிசர்க்கு ; 46 
மனிதர்க்கு ; 31 , 40, 41 , 45 , 
52 . 


IV சிந்தின ; 46 

சிந்திட ; 1 , 18 , 29 , 31 , 40 , 41 , 
44 , 45 , 54 , 60 , 62 , 63 , 65 , 

70 , 71,74 . 
சிந்தவே ; 61 , 66 . 


38 


யுத்த காண்டம் 


IV 


9135 

வீசிய ; 46 

வீரியா ; 19 , 21 , 25 , 29 , 62 . 
1 ஒதுங்கினர் ; 46 

வீரிய ; 65 . 
ஒதுங்கின ; 2 . 

II அரக்கர் வெங் ; 1 , 2 , 19 , 21 , 
ஒதுங்கினார் ; 1 . 

25 , 26 , 29 , 41 , 44 , 45 , 61 . 

63 , 65 , 66,71 . 
புக்குறப் ; 46 - 
போக்கற ; 45 . 

அரக்கர்தங் ; 46 
உள்ளுறப் ; 9 , 19 , 21 , 25 , 29 , கடலின் வீழ்ந்தன ; 46 
62 , 65 . 

கடலின் வீழ்ந்தனர் ; 41 . 
கீழுறட் ; 54 . 

கடலின் வீழ்வன; 45 , 61 , 

63 , 66,71 . 
II பதுங்கினர் ; 46 

கடலினாழ்ந்தன ; 54. 
பதுங்கினார் ; 1 . 

கடலில் வீழ்ந்தன ; 31 . 
நடுங்கினர் ; 46 

III பொழியுமா மழைத் ; 46 
நடுங்கினார் ; 1 . 

பொழியமாயழைத் ; 45 . 
பாய்தலின் ; 46 

படிந்ததன்மைய ; 46 
பாய்தலிற் ; 21 , 23 , 26 , 31 , 

படிந்ததன்மையே ; 1 . 
40 , 41 , 43 , 44 , 61-63 , 65 , 

படியுந்தன்மை ; 2 , 9 , 18 , 
66 , 70 71 , 74 . 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 

41 , 43 , 45 , 54, 61 , 62,66 
III பிதுங்கினர் ; 46 

71 , 74. 
பிதுங்கின; 1 , 66 , 74 . 

படியுந்தண்மைய ; 70 . 
குடருடல் ; 46 
குடலுடல் ; 31 , 61 . 

9137 
உடல் குடர் ; 54 . 
பிளவுபட்டனர் ; 46 

II மரத்தினிற் ; 46- 
பிழம்புபட்டனர் ; 71 . 

மரத்தினின் ; 52 . 
சீற்றமாறினார் ; 18 , 40 , 41 , 
45 , 52 , 54 , 60 , 61 . 

புடைத்தடாத்த ; 1 , 2 19 , 

21,23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
IV சீற்றமாற்றினார் ; 46 
சீற்றமாற்றினான் ; 71 . 

43-45 . 52 , 54 60-62 , 65 , 
சீற்றமாகினார் ; 74 . 

66,71 , 74 . 

புடைத்தரைத்து ; 46 
9136 

புடைத்தடித்து ; 63 . 
உருத்த ; 1 , 2 , 18 , 19 , 23 , 26 .. 

40 , 41 , 43-45 , 52, 60-63 , 
1 கணையொடுங்கவிகள் ; 46 . 

66.70,74 . 
கணையொடுமரிகள் ; 54 . 

உதிர்த்த ; 46 
கணையொடுமுதலர் ; 19 , 21 , உருத்து ; 21 , 25 , 29 , 41 , 54 
25 , 29 , 62 . 

65,71 . 
கணையொடுமுதல்வர் ; 1 , 2 , 
23 , 26 , 40 , 41 , 43-45 , 60 , III அணித்தென ; 46 -- 
61 , 63 , 66,71,74 . 

அணித்தன ; 70, 


உ 


பாட வேறுபாடு 


89 


Iy வரக்கர்தஞ்! 2 , 9 , 18 , 19 , II தடிந்ததோதனதன் ; 46 

25 , 29 , 40 , 41 , 44 , 52, 54 , தடிந்தனை தந்தை ; 23 , 26 , 
60 , 66 . 

43 , 44 , 70 . 
உரைக்கதம் ; 46 
அரக்கதஞ்; 45 . 

III மானமேற் ; 46 
அரக்கன் தன் ; 45 . 

மேனிகழ் ; 70 . 
அவர்க்கதன் ; 45 . 

மேனிகள் ; 23 , 26 , 43 , 44 . 
உரக்கதஞ்; 45 . 
வரக்கர்தஞ் 1 , 21 , 26 , 61 , 

சேனையோடும் ; 46 
63 , 65 , 70 , 74 . 

சேனையோடு ; 26 . 
வரப்பெரும் ; 71 . 

நோக்கிமீது ; 46 
வருக்கர் தம் ; 23 , 43 . 

மீதுநோக்கி , 23 , 26 , 43 . 
வரைக்கதன் ; 45 . 

மீது நோக்கிப் ; 44 , 70 . 
சிறப்பன ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 65 , 74 . 

9139 
உறுவதோர் ; 46 
சிறப்பென ; 2 , 23 , 25 , 26 , 

| பரவையன்ன ; 46 
43-45 , 54 , 60 , 63 , 70 , 71 . 

பரவையின்ன ; 65 . 
சிறப்பதோர் ; 45 . 
சிறப்பவோர் ; 61 , 66 . 

யூகம்புக்குக் ; 46 
திறப்பன ; 45 . 

யூகம்பக்குக் ; 65 . 
யூகமற்றுக் ; 23 , 26 , 43-45 , 

70 . 
மாற்றம் ; 46 
வாய்மை ; 66 . 

யூபம்புக்குக்; 2 , 9 , 31 , 40 , 

41 , 45 , 61 , 66 , 71 , 74 . 
கூறுவான் ; 2 , 40 , 41 , 44 , 45 , II கிடந்தது ; 46 
52 , 60, 61 , 

கிடந்தவர் ; 54 . 
ஓதினான் ; 46 
கூறினான் ;1 , 9 , 18 , 19 , 21 , 23 , கண்டதுண்டோ ; 46 
25 , 26 , 29 , 43 , 54 , 62 , 63 , 

கண்ட துண்டே ; 1 , 2 , 45 . 
65 , 66,70,71,74 . 

கேட்டிலோமே ; 41 , 45 , 52 . 

கேட்டிலாயோ ; 46 
9138 

கேட்டிலாமோ ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
இப்பாடல் , 1 , 2 , 9 , 18 , 19 , 

43 , 45 , 61-63 , 65 , 66 , 70 . 
21 , 25 , 29 , 40 , 54 , 60-63 , 

கேட்டிலே மோ ; 71 . 
65 , 66 , 71 , 74 - ஆம் பிரதி III தொடர்ந்து ; 46 
களில் இல்லை . 

துடர்ந்து ; 65 . 

துடந்து ; 63 . 
I கூறும் ; 46 . 
கூற ; 23 , 26 , 43 , 44 , 70 . 

தன்னைக் 46 

நண்ணிக் ; 26 , 61 , 66,71 . 
ஒன்றுங்கேளாய் ; 46 
ஒன்றுங் கொள்ளாய் ; 23 , 26 , 

துணிய 
நூறி ; 46 
43, 44 . 

கிளைய நூற; 74. 
ஒன்று கேளாய் ; 31 . 

துணிப்பனின்றே ; 45 . 


40 


யுத்த காண்டம் 


IV நடந்ததெப்பொழுது ; 46 

நடந்ததெப்பொழுதும் ; 65 . 
நடந்ததெப்பொழுதே ; 74 . 
நடந்ததெப்போது ; 23, 31 , 

43 . 
கடந்ததெப்பொழுது ; 45 . 
கடந்ததே பொழுது ; 41 . 
வேள்வி ; 46 
வேழ்வி ; 40 . 
முடிந்ததே ; 46 
முடிந்ததெக் ; 74 . 
முடித்ததே ; 21 , 25 , 26 , 29 , 

41 , 45 , 61 , 65 . 
நன்றே ; 46- 
நன்றால் ; 71 . 
நன்றோ; 18 , 40 . 


நீர் நும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 
25 , 29 , 40 , 41 , 45 , 54 , 60 

63 , 66,71 , 74 . 
III நீநின் ; 46 

நீரும் ; 65 . 
நூறின் ; 70 . 
வில்வலி ; 1 , 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 74 . 
வில்வலங் ; 46 - 
மிதவலங் ; 41 . 
மிகுவலி ; 45 . 


IV 


போந்ததெவ் , 1 . 
போந்ததோ; 46 
போந்ததே ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 26 , 40 , 41 , 43-45 , 60 
62 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
போந்ததெப் ; 54 . 


9140 
1 ஏந்தகன்ஞாலம் ; 46 

ஏந்தகல் ஞாலம் ; 21 , 52 , 65 . 
ஏந்து தஞாலம் ; 63 . 
ஏந்தினஞாலம் ; 45 . 


அளவை நன்றே ; 1 . 
உயிருங் கொண்டே ; 46 
அளவையன்றே ; 2 , 18 , 23 , 

40 , 41 , 43-45 , 60 , 74 . 
அளவையன்றோ; 70 . 
அருமையன்ற ; 9 , 19 , 21 , 

26 , 29 , 61 , 62 . 
அருமை நன்றே ; 25 . 
அழகிதல்லாற் ; 71 . 
அழகிற்றன்றே ; 65 . 
கரும நன்றே ; 66 . 
தனிமையன்றே ; 63 . 
பொழுது வாய்பை ; 54 . 


இனிதுறைந்திவரத் ; 2 , 9 , 18 , 
29 , 40 , 41 , 45 , 60 , 66 . 
இனிதுறைந்தியற்கை; 46 
இனிதுறைந்திலரைத் ; 1 . 
இனிதுறைந்திவரைத் ; 21 , 

25 , 41 , 61 , 65 , 74 . 
இனிதுறைந்தவரைத் ; 23 , 

43 , 44,70 . 
இனிதுறவிசையிற் ( றாங்கும் ) ; 

54 . 
ஏத்திடுமலனி ; 71 . 

வரைகளுமினிது ; 63 : 
II பாந்தளிற் ; 46 

பாந்தளின் ; 1 . 
பாததொழிற் ; 61 . 
பெரியதிண்டோட் ; 46- 
பெரிய துண்டோ ; 74 . 
பழியிற் றீர்ந்த ; 46 
பழிதீர்ந்த ; 45 . 
பழியிலானை ; 65 .. 


போனமை பொருந்திற் 
றன்றே ; 9 , 18 , 26 , 29, 61 , 
66 . 
ஆயினும்புதுமையன்றே ; 46 
ஆயினும் புதுமைத்தன்றே ; 
45 . 
ஆயினும் பொருந்திற்றன்றே ; 

62. 
பொய்மையிற் பொருந்திற் 
றன்றே ; 54 . 
பொய்மையும் பொருந்திற 
றன்றே ; 63 . 


பாட வேறுபாடு 


41 


பொய்மையே பொருந்திற் 

றன்றே ; 21 , 25 , 74 . 
பொய்மையோ பொருந்திற் 

றன்றே ; 65 . 
பொன்மையே பொருந்திற் 

றன்றே ; 19 . 
போனவை பொருந்திற்றன் 
றே ; 1 , 2 , 23 , 40 , 41 , 43-45 , 
60 , 70 , 71 . 
போனவை பொருந்திற் 
றம்மா ; 45 . 


IV கண்டு நின்றன் ; 46 

கண்டதுண் டே ; 1 , 71 , 74 . 
கண்டதுண்டோ ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60-63 , 65 , 66 , 70 . 
கண்டிலீரோ ; 54 . 


தனு வலம் ; 46 - 
தனுவலி; 31 . 
அவரொடும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 41 , 43 , 54 , 62 , 
70 . 
அவனொடும் ; 26 , 40 , 44 , 45 , 

63 , 66 , 71 , 74 . 
அவனொடு ; 61 . 


9141 


காட்டிற்றுண்டோ; 46 
தாக்கினாமோ ; 54 . 
தாக்கினீரோ ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


9142 


1 தீயொத்க ; 46 - 

தீயுற்ற ; 65 . 


1 அம்பரத்தமைந்த ; 46 
அம்பியைந்தமைந்த ; 2 , 18 , 

40 , 41 , 45 , 60 , 71 . 
அம்பினுக்கியைந்த ; 23 , 43 , 

44 , 70 . 
அம்புயத்தமைந்த ; 41 , 45 . 
அம்புதந்தமைந்த ; 1 . 
வல்விற் ; 46 

மைந்த ; 23 , 43 , 44 , 70 . 
II செய்த ; 46 . 

செய்தே ; 65 
உதயஞ் ; 46- 
உதையஞ்: 23 , 40 , 43 , 44 , 

54 , 65 , 66 , 71 . 

உதவி ; 61 . 
III 

நம்பியை ; 46 
நம்பியாம் ; 41 , 45 . 
நம்பிதன் ; 45 . 
நம்பிட ; 70 
நம்பியர் ; 44 , 45 . 
வம்பியல் , 65 . 
முதல்வரான ; 46 . 
முதல்வராய ; 61 , 65 . 
முதலவான ; 54 . 
மூவர்க்கு நால்வரான ; 46 
மூவரிக்கு நால்வராய ; 26 , 

44 , 60 , 66 , 70 . 
மூவர்க்கு நால் வனான ; 45 . 
ஐவர்க்கு நால்வரான ; 54 . 


உடலுறச் ; 46 . 
உடனுறச் ; 66 , 70 . 


சோரி ; 46 
சோதி ; 45 . 


II காயத்தும் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43.45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
காயத்தின் ; 46 
காயத்துச் ; 19 . 


செவியினூடும் ; 46 
செவியுமூக்கும் ; 26 , 61 , 62 , 

66 . 
செவிகளூடும் ; 9 , 21 , 25 , 29 . 


42 


யுத்த காண்டம் 


கண்களூடும் ; 46 
கண்களானும் ; 9 , 74 . 
கண்களாலும் ; 1 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 61 , 

62 , 65 , 66,70,71 . 
கண்கடாமும் ; 41 . 
கண்கடானும் ; 2 , 18 , 40 , 45 , 

60 . 
கணைகளாலும் ; 63 . 


III புக்கு ; 46 - 

புக்கும் ; 45 . 
எய்து ; 45 . 
பரப்பச் ; 46 
பரப்பிச் 2 , 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 60 
63 , 65 , 70 , 71 , 74 . 
பலவும் ; 1 , 41 , 45 , 54 . 


யாதோவின்னம் ; 1 , 41 , 45 , 

48 , 52 , 54 , 63 . 
யாதோபின்னும் ; 61 . 

இயாதோவின்னும் ; 74 . 
III வீசநீர் ; 46 

வீசிநீ ; 25 , 29 , 62 , 65 , 70 . 
விரும்புகின்றீரதற்கு நாம் ; 

46 
விரும்புகின்றதற்கு நாம்; 41 , 

48 . 
விரும்புகின்றததற்கு நாம் ; 9 . 
18, 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40, 43 , 44 , 60 , 62 , 63 , 65 , 
66 , 70 , 74 . 
விரும்புகின்றவதற்கு நாம் ; 2 . 
விரும்புகின்றவிதற்கு நாம் ; 

1,71 . 
வெருவிச்சாலக் ; 46 
வெருவிமேன்மேல் ; 9 , 19 , 
21 , 25 , 29 . 


IV மாயப் ; 46 

மாயைப் ; 71 . 
மடியுமன்றே ; 46 
மடியுமன்றோ; 45 . 
மாயுமன்றே ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 44 , 70 , 71 , 74 . 
மாளுமன்றே ; 31 , 41 , 45 , 

52 . 
முடியுமன்றே ; 41 , 45 , 65 . 


IV கூசினோம் ; 1 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43.45 , 48 , 52 , 54 , 60-62 , 
65 , 66 , 70 , 74 
கூசினேம் ! 46 
கூசினம் ; 2 
கூசினாம் ; 63 . 
போதுங்கூற்றினார் ; 46 
போதுங்கூறிநீர் ; 65 . 
நம்மைக்கூற்றினார் ; 31 . 
நும்மைக்கூற்றினார் ; 41 , 45 , 
48 


9143 


குறுக ; 46 
குறுகி ; 61 . 


1 மேலான் ; 46 

மேலோன் ; 48 . 
I ஈசனார் ; 46 

சசனோர் ; 44 . 
மாயோனேமியோ ; 46 
மாயோனேஃகமோ ; 9 , 19 , 

21 , 25 , 62 , 
மாயனேமியோ ; 31 , 44 , 65 , 

71 . 
மாயநேமியோ ; 1 , 70 . 
மாயனெஃகமோ ; 29 . 
யாதோவின்னும் ; 46 
யாதோயின்னும் ; 65 . 


9144 


1 வரங்கணீர் ; 46 

வரங்கணாம் ; 45 . 
II வானவரிற்றெய்வப் ; 2 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 ; 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60 , 62 , 
170 , 71 , 74. 


பாட வேறுபாடு 


43 


வான வரிவிற்றெய்வப் ; 46- 
வான்வரிவிற்பெற்ற ; 1 , 45 . 

வானவராற்றெய்வப் 65 . 
III உரங்களோடு ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 54 , 60 , 63 , 65 , 
66,70,71 , 74 . 
உரங்களும் ; 46 
உன்னியன்றோ ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 54 , 60 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 


துணிந்ததன்னானாண்டது ! 

65 . 
துணிந்ததின்னதுண்டது ; 1 . 
திறம்பினோமோ ; 1 , 2 , 18 , 

40 , 41 , 45 , 52 , 60 . 
திறம்பினாமோ ; 46 
திறம்பினேமே ; 45 . 
திறம்பினேமோ ; 71 . 
திறம்பினோமால் ; 74 . 
திறம்பினோமே ; 65 . 
திறம்பலாமோ ; 23 , 43 , 44 , 

70 . 
திறம்பிற்றாமே ; 66 . 
திறம்பிற்றாமோ ; 9 , 19 , 21 .. 
25 , 26 , 29 , 61 , 62 . 


நின்றதன்றே ; 46 - 
நின்றவன்றே! 45 , 
எண்ணியன்றோ; 45 . 


9145 


உம்மை நாம் ; 46 
உம்மை நாள் ; 65 . 
உம்மை நான் ; 63 . 
உம்மையாம் ; 1 , 9 , 19 , 21 , 
25 , 26, 66 . 


II துடிக்கின்ற நாகப் ; 46 - 

துடிக்கின்றதாகப் ; 41 . 
பாற்கடற் ; 46 
பாம்பணைப்; 61 , 66 . 


IV சிரங்கொளத் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43.45 , 54 , 60.63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
சிரங்களைத் ; 46 
துணிந்ததன்னதுண்டது ; 2 , 

18 , 23 , 40 , 41 , 43-45 , 60 , 
70 , 71,74 . 


III துடிக்கிலராய் ; 46 

துடித்துவராய் ; 19 , 21 , 25 , 

29 , 61 , 62 , 66 . 
துடிப்பினராய் ; 63 . 
தாங்கினும் ; 46 
தாக்கினும் ; 54 . 
சாதல் ; 46 
சாகை ; 1 


IV 


உண்டே ; 46 
உண்டோ; 9 , 19 , 21 , 29 , 54 , 

61 , 65,71 . 
அன்றே ; 44 . 


துணித்துமென்னக்கண்டது ; 

46 
துணிந்ததன்ன கண்டது ; 
துணிந்ததன்ன தின்றது ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 61 , 62 . 
துணிந்ததன்னதின்றிது ; 26 , 
66 . 
துணிந்தசன்மைகண்டதில் 

( ன் ) ; 63 . 
தணிந்ததன்மைகண்டது ; 
54 . 
துணிந்ததன்னாகண்டது ; 45 . 


இருத்திரோ ; 46 - 
எண்ணிருந்து ; 65 . 
என்னிருந்து ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60-63 , 66 , 70 , 71 , 
74 . 
என்னினைந்து ; 54 . 


44 


யுத்த காண்டம் 


இயம்புவிரே ; 46 
எழுகிலீரோ ; 1 , 2 , 9 , 18 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 60-62 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
ஏகலீரோ ; 63 . 

9146 


பொருவாயென்று ; 46 
பொருவாவென்ற ; 63 . 
வாவாயென்று ; 70 . 
வாவாவென்றும் ; 65 . 


| 


விளிக்கின்றான் ; 46 - 
வளிக்கின்றான் ; 65 . 
( இ . விசைக்கின்றான் ; 23 . 
43 , 44 , 70 . 


! 


1 கொல்வென் ; 46 
கொல்வன் ; 23 , 26 , 41 , 43 

45 , 54 , 60 , 65,71 , 74 . 
உன்னைத்தானே ; 46 
உன்னையின்னாட் ; 71 . 
குறித்தொரு ; 46 
இன்றொரு ; 31 . 
என்றொடு ; 45 . 
ஏன்றொரு ; 41 . 


வரிவினாணின் ; 46 
வரிவினாணில்; 1 , 8 , 19 , 21 , 

26 , 29 , 40 , 60-62 . 
வரிவினண்ணி ; 65 . 
வரவுநாணி ; 23 , 43 , 44 , 70 . 
வலியினாணின் ; 54 . 
விரவி நாணின்; 2 . 


சூளுங் ; 46 


சபதங் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
சாபங் ; 26 . 
கொண்ட ; 46 
கொண்டே ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 61 , 62 , 
66,74 . 
கொண்டேன் ; 70 . 
கொண்டு ; 54 , 65 . 

கூறி ; 71 . 
11 சார்ந்துன் ; 46- 

சார்ந்து ; 45 . 
III வல்லையேல் ; 9 , 18 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 40 , 41 , 45 , 62, 
66 . 


IV ஒல்லொலியைய ; 46 

ஒல்லொலியையர்ச் ; 2 . 
ஒல்லை நீயைய ; 23 , 43 , 70 . 
உறுப்பொன்றாமோ ; 46 
உறுப்பொன்றாமே ; 21 , 45 . 
உறுப்புண்டாமே ; 18 , 26 , 45 . 
உறுப்பென்றாமே ; 19 , 25 , 29 . 
உறுப்பென்றுமோர் ; 62 
உறுப்புண்டாமோ ; 9 , 40 , 60 , 

61 , 66 . 
உறுப்புண்டோமோ ; 41 . 


9147 


வல்லைநீ ; 46 . 
வல்லையே ; 2 , 45 , 61 . 
வல்ல நீ ; 41 , 45 . 
வல்லவர் ; 63 . 
வாவாவென்று ; 1 , 18,19,21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-62 , 66 , 71 , 74 . 


1 மூவகையுலகுங் காக்கும் ; 

46 
மூவகையுலகங் காக்கும் ; 48 . 
மூவகையுலகு நின்ற ; 54 . 
மூவகை யுலகுமீன்ற ; 63 . 
மூவகையனவாய் நின்ற ; 9 
மூவகைச் செய்கை செய்யும் ; 

71 . 
மூவகை 

வினையினின்ற ; 2, 
18 , 21 , 23 , 25 , 26 , 2 ) , 40 , 
41 , 43-45 , 60-62 , 66 , 70 , 
74 . 
மூவகைவினையினின்று ; 1 . 
மூவகைவினையினன்றி 65 


பாட வேறுபாடு 


45 


முதலவன் றம்பி ; 46- 
முதலவன் றலைவர் ; 23 , 25 , 

26 , 43 , 45 . 
முழுமுதற்தம்பி ; 2 
முழுமுதற்தலைவர் ; 1,2,9,18 , 

19 , 21 , 29 , 40 , 41 , 44,54 , 
60 , 61 , 65 , 66,70 , 71 , 74 . 
முழுமுதற்றலைவன் ; 45 , 62 , 
63 . 


என்றனன் : 46 
வென்றனன் ; 54 
( ந ) அன்றெனத் ; 63 . 
( நி ) இன்றெனத் ; 71 . 
( நி ) இன்றெனக் ; 74 . 
தருமங் காட்பான் ; 46 
தருமம்போல்வான் ; 2 , 18 , 
23 , 40 , 41 , 43-45 , 60 , 65 , 
70 . 
தவத்தின் மிக்கான் ; 19 , 21 ,. 

25 , 26 , 29 , 61 , 62 , 66 . 
தவத்துமிக்கான் ; 9 . 


பூசல் ; 46 


முன்னாத் ; 1 , 26 , 41 , 54 , 61 , 

66,70,71,74 . 
முன்னாந் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 29 , 40 , 43-45 , 60 , 62 . 
முன்னாள் ; 63 , 65 . 


9148 
1 அனல் ; 46 

அழல் ; 71 . 


II உலகஞ் சேர்ந்தார் ; 46 
உலகஞ்சார்ந்தார் ; 45 , 65 , 

71 , 74 . 
உலகு சேர்ந்தார் ; 1 . 


III யாலரும் ; 46- 

இயாவரும் ; 23 , 43 , 71 . 
காண நின்றார் ; 46 
கான நின்றார் ; 62 . 
காணாநின்றார் ; 1 , 74 
காண்கின்றாய்நீ ; 23,43 . 


அலங்கற்பொற்றோள் ; 46 

அலங்கற்றோளான் ; 41 , 45 . 
II மின்னுகப் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 60 62 , 66,71 , 74 . 
மின்னகு ; 46 
மின்னுகுப் ; 65 . 
மின்னுகு ; 54 . 
மின்னுடைப் ; 63 . 
வெயிலுக ; 46 
நகையுக ; 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-62 , 65 , 66 , 70 , 71 . 
நகைபோய் ; 46 
வெயில் போய் ; 2. 9 , 18 , 19 ; 
21 , 23 , 25 , 26,29,40 , 41,43 , 
45 , 60,62 , 65 , 66,70 , 71 , 
74 . 


இனியிறை ; 46 
இனையிறை ; 60 . 


தாழ்ப்ப தென்னோ; 46 
தாழ்ப்ப தெனச் ; 45 , 65 . 
தாழ்ப்ப தென்னே ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43- 45 , 48 , 60 , 61 , 63 , 66 , 
70,71,74 . 
தாட்பதென்னே ; 1 . 
தாழ்ப்பமுன்னே ; 41 . 


1 


IV 


சரதமன்றோ ; 46 
சரதமின்றே ; 26 , 66 . 
சரதமென்றான் ; 63 , 71 , 74 . 
சரதமென்றே ; 54 . 
சாவதென்றான் ; 65 . 


வீங்க ; 46 - 
வீங்கு ; 2 , 18 , 45 , 46 , 60 . 
நீங்க ; 9 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 44 , 61 , 62,66 . 

நீங்கி ; 65 . 
III முன்னரேவந்திம் ; 46 

முன்னரேவந்து ; 1 , 2 , 54,63 , 

74 . 


யுத்த காண்டம் 


முன்னம்வந்திரந்த ; 41 , 45 . 
முன்னகர்வந்த; 65 . 


மாற்றமொழிகின்றீர் ; 46 
மாற்றமாற்றலன் ; 41 , 45 , 

65,74 . 
மாற்றமாற்றலர்( லா ) ; 19 , 

21 , 25 , 29 , 62 . 
மாற்றமாற்றலால் ; 2 , 9 , 23 , 

26 , 41 , 43-45 , 61 , 66 . 
மாற்றமாற்றலின் ; 18 , 40 , 

41 , 45 , 52 , 60 , 71 . 
நின்றுமாற்றலால் ; 63 . 
நின்றுமாற்றலின் ; 54 . 
மொழிந்தமாற்றம் ; 46 - 
மொழிந் தவார்த்தை ; 54 . 
பொழிந்தவாறது ; 23 , 26 , 

31 , 41 , 43-45 , 70 . 
மொழிந்தவாறீங்கு ; 71 . 
மொழிந்தவாறென் ; 9 . 
மொழிந்தவாறே ; 2 , 18 , 19 , 
21 , 40 , 41 , 45 , 52 , 60-62 , 
65 . 
மொழிந்தவாறேது ; 25 , 29 , 

74 . 
மொழிதனன்றே ; 63 . 
நீயிரென்னை ; 46 
நீங்களென்னை ; 1 , 2,9,18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 , 
என்னை நீங்கள் ; 31 . 

9149 


I மீண்டபோததனை ; 46 - 

மீண்டபோர்த்தனயா ; 65 . 
மீண்டபோரதனை ; 31,74. 
மீண்டுபோர் தன்னை ; 63 . 
மாண்டபோர்ததனை ; 2 . 
மறத்திரோ ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 60-62 , 
66,70 . 
மறத்திரே ; 46 
மறந்திரோ ; 1 , 54 , 63 , 65 , 

71 . 
( ம ) அறிந்திரோ ; 74 

விளிதலவேண்டி ; 46 
விளிதல்வேண்ட ; 54 . 
விஸ்தில் வேண்டி ; 41 . 

வ ( அ )ழிதல் ; வேண்டி ; 63 . 
III ஈண்டவாவென்னா; 46 

ஈண்டபோதுடனாய் ; 54 . 
ஈண்டபோதென்ன ; 63 . 
ஈண்டபோட்டென்னா; 60 . 
ஈண்டவொட்டென்னா; 2 , 

41 , 45 , 52 , 71 , 74 . 
ஈண்டவோட்டென்னா; 40 . 
ஈண்டவோடென்ன ; 65 . 
ஈண்டவோடென்ரை 1 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 43 , 44 , 


. 


IV 


62 , 66 . 


ஈண்டெம்மோடெண்ணா; 26 
ஈண்டெம்மோடென்னோ ; 


61 . 


1 போர்தோறும் ; 46 - 

போர்தேறு ; 65 . 
முடிந்தநீர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 40 , 41 , 43 , 

45,52 , 60 , 65 . 
முடிந்தனீர் ; 46- 
முந்தநீர் ; 54 . 


நின்றீர் ; 46 
நின்றிர் , 19 , 21 . 
நின்ற ; 54 , 65 . 
நின்றாய் , 2 , 23 , 40 , 41 , 43-45 , 

52 , 60 , 66 , 70 , 71 , 74 . 
இத்தனைபேரும் ; 46 
இத்தனைவீரம் ; 54 . 
இத்தனைவீரும் ; 1 , 2 , 26 , 40 , 

41 , 45 , 60 , 63 , 65 , 71 , 74 . 
இத்தனைவோரும் ; 9 , 44 , 70 , 
இக்தனையோரும் ; 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 61 , 62 , 66 . 
அத்தனையேரும் ; 41 . 


முறையிற்றீந்து ; 46 
முறைநீர் ; ... 63 . 
முடிவிற்றந்து ; 54 . 


பாட வேறுபாடு 


47 


பட்டு ; 46 
இன்னம் ; 1 , 29 , 19 , 21 , 23 , 
25 , 40 , 41 , 43-45,52,60 , 
61 , 63 , 65 , 66,70,71 , 74 . 
இன்னும் ; 26 . 
ஈண்டு ; 29 . 
அன்ன ; 54 . 


; 


VI 


மாண்டபோது ; 46 
மீண்டுபோது : 29 . 


விலக்குக ; 46 
விலக்கறக் ; 41 , 45 , 
விலக்கினும் ; 31 , 40 , 41 , 45 , 

54 , 60 , 71 , 74 . 
குரக்கின் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 41 , 43-45 , 60 , 62 , 

63 , 66 , 74 . 
குரக்கின் ; 46 
குரக்கு ; 31 , 45 , 54 . 
குரங்கு ; 41 , 45 , 52 . 
கொற்ற மனிதர் ; 1 , 2 , 9 . 
19 , 21 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 45 , 52 , 60-63 , 65 , 66 , 
71 , 74 . 
கொற்றமுமனிசர் ; 46 
கொற்றமு நீங்கள் ; 23 , 43 , 


III 


44,70 . 


தந்தீயும் ; 46 
தந்துய்யும் ; 41 . 
தந்தீர ; 65 . 
வந்தெய்தும் ; 54 , 63 . 
மருந்து வைத்தனையோ 

மாண ; 1 , 31 , 45 . 
மருந்து வைத்தனிரோமான ; 

46 
மருந்து வைத்தனிரோ 

மீண்டு ; 41 , 
மருந்து வைத்தனையோமான ; 
2 , 23 , 40 , 41 , 43-45 , 52 , 
60 , 63 , 70 , 71 , 74 . 
மருந்து வைத்தனையோ 

மானீ; 18 . 
மருந்து வைத்தனையோ 

மாவன் ; 65 . 
மருந்துவைத்தினிரோமான ; 

9 , 19 , 21 , 25 , 62 . 
மருந்து 

வைத்தினிரோ 
வந்தீர் ; 26 , 61 , 66 . 
மருந்து வைத்தீரோமான ; 
54 . 


கொற்றம் நீங்க ; 45 . 
IV முனிவர் தம்மோடு ; 1 , 2, 9 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 60-63 , 65 , 66 , 
71 , 74 . 
முனிவர் தாமும் ; 46 
காண்பரன்கே ! 46 - 
காண்பாரன்றே ; 44,70 , 
காண்பரின்றே ; 41 , 45 , 54 . 

9151 


1 யானுடை ; 46 

ஆனுடை ; 44 , 65 , 70 . 


பொற்றோள்களும் ; 46 
பொற்றாள்களும் ; 18 . 


9150 
1 மற்றை ; 46 

மற்ற ; 2 , 71 , 74 . 
ஆகவீண்டு ; 46 
ஆகவீண்டும் ; 21 . 
ஆகமீண்டு ; 1 , 2 , 23 , 40 , 41 , 
43-45 , 60 . 


இருக்கவின்னும் ; 46 -- 
இருக்கவின்னம் ; 48 . 
இருக்கவெண்ணும் ; 65 . 
இருக்கவென்றும் ; 70 
இருப்பவின்னும் ; 23 , 43.45 , 
70 . 


II விலக்குவர் ; 46 

விலக்குவார் ; 1 , 9 , 25 , 29 , 
31 . 


II ஊனுடை ; 46 

ஊணுடை ; 25 , 31 . 
ஊனிடை ; 74 . 


48 


யுத்த காண்டம் 


கொல்வேன் ; 48 . 
கொல்வன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 48 , 54 , 60 , 61 , 
63 , 66 , 70 , 71 , 74 . 


9152 


1 


யாவும் ; 46 
இயாவும் ; 23 , 41 , 43 , 45 , 

48, 71 , 
உய்யுமோ ; 46 
உய்யுமே ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 48 , 60-63 , 65 , 70 , 74 . 
ஒளிப்பிலாமல் ; 46 
ஒழிப்பிலாமல் ; 45 , 48 . 
உயிருணாமே ; 45 , 74 . 
உயிருணாலே ; 2 , 18 , 40 , 41 , 

48 , 60 . 
கழுகுணாதே ; 71 
கழுகணாமே ; 23 , 43- 45,70 . 
கழுதணலே ; 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 62 , 65 . 
கழுகுணாவேற் ; 63 . 
கழுதணாவோ ; 1 , 66 . 
கழுதுணாவே ; 61 . 
கழுதுண்ணாவே ; 41 , 48 . 


வேட்கின்ற ; 46 - 
வேட்கென்ற ; 65 . 
வேள்வியின்று ; 

46- 
வேள்வியன்றே ; 63 . 
வேள்வியன்றோ; 1 , 2 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29, 41 , 
43-45 , 60- 63 , 65 , 66 , 70 , 
வேள்வியொன்றே ; 71 , 74, 
வேழ்வியன்றோ; 40 . 


பிழைத்தது ; 46 
பிழைத்தனம் ; 65 . 


வென்றோமென்று ; 46 
வென்றோமன்றே ; 21 . 
வென்றோமென்றே ; 9 , 19 , 
25 , 29 , 62 . 
வென்றோமென்றோ, 66 . 
வேறுமன்றே ; 1 . 
வேறுமின்று ; 41 , 45 . 
வேறொன்றன்றே; 71 , 74 , 
வெல்லுமன்றோ; 61 . 
என்றோமென்காறா ; 65 , 
ஒன்றொன் றன்ன; 63 . 


III குரங்கி ? னாடு ; 46 

குரக்கினோடும் ; 45 , 
கொன்று ; 46 
கொல்வன் ; 71 . 
சென்றவ் ; 46 --- 
செல்லும் ; 26 , 61 , 66 . 
கொன்றும் ; 71 . 
கூறும் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 62 . 
நின்ற ; 2 , 18 , 23 , 40 , 41 , 43 , 

44 , 54 , 60 , 63 , 70 , 74 . 
நின்றவ் ; 31 , 45 . 

நின்று ; 65 . 
IV வானினும் 46 

வானிடைத் ; 18 , 40 , 41 , 45 , 

48 , 60,71 . 
வானிலும் ; 41 , 48, 74. 
தொடர்ந்து ; 46 
தொடர்ந்தும் ; 40 , 45 . 
துடந்து ; 65 . 
கொல் வென் ; 45 , 52 , 65 . 
கொள்வென் ; 46 . 
கொள்வான் ; 45 . 


II வீரம் ; 46 

வீரர் ; 65 , 


கிளத்துவீர் ; 41 , 45 , 52 . 
கிளர்த்துவீர் ; 46 
சிளர்த்துதல் ; 23 , 43-45 , 54 , 

70 . 
கிளத்துதல் ; 18 , 40 , 41 , 

45 , 60 . 
கிளர்த்தது ; 1 , 19 , 21 , 25 , 

29 . 
கிளத்தது ; 41 . 
கிளர்ந்தது ; 9 , 62 , 63 , 65 , 
71,74 . 


பாட வேறுபாடு 


49 


கிளர்த்தல ; 2 . 
கிளாத்துதி ; 26 . 
கிளரித்துதிர் ; 61 , 66 . 


கிளத்தல் வேண்டா; 46 
கிளாத் தலம் மா ; 2 23 , 26 , 

43 45 , 54 , 61-63 , 65 , 70 . 
கிளத்தலம்மா ; 40 , 45 . 
கிளரலம்மா ; 1 , 19 , 21 , 29 , 

66,71 , 74 . 
கிளரவம் மா ; 25 


III தாழ்க்கின்றது ; 41 , 45 , 52 . 

தாட்கின்றது ; 46 


உம்மைத் ; 46 
நுண்மைத் ; 65 . 
நும்மைத் ; 1 , 2 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43 , 45 , 60 , 62 , 
63 , 66,70,71,74. 
நுன்மைத் ; 61 . 


தனித்தனி ; 46 
தனித் தனித் ; 41 , 52 . 


சரங்களாய்த் தோன்று 

மன்றே ; 46 
சரங்களாய்த்தோன்றிற்றன் 

றே ; 31 . 
துடக்குமின்துணிந்ததெல் 

லாம் ; 21 . 
துடருமின்துணிந்தவெல் 

லாம் ; 54. 
துடங்குமின்றுணிந்த தெல் 

லாம் ; 40 . 
துடந்துமின் றுணிந்த தெல் 

லாப் ; 61 . 
தொடங்குமின்துணிந்தெல் 
லாம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 60 , 
62 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
தொடங்கு மின்துணிந்த 
வெல்லாம் ; 44 . 

9153 
1 மற்றெலா நும்மைட் ; 46 

மற்றெலாமும்மைப் ; 63 . 
மற்றெல்லா நும்மைப் ; 48 . 
மற்றெல்லராண்மை ; 65 . 
வாயினாற் ; 46 
வாக்கினாற் ; 45 , 54 . 
சொல்ல ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 
25 , 26,29 , 31 , 40 , 41 , 43 
45 , 48 , 52 , 54 , 60-63 , 165 , 
66,71 , 74 . 

சொல்லன் , 46 - 
II 

மூன்று ; 46- 
மூன்றும் ; 25 , 29 , 31 , 41 , 45 , 

62 , 63 , 65 , 71 . 
முன்னும் ; 45 . 
மீண்டும் ; 44 . 
இரண்டு ; 1 , 2 , 60 . 
இரண்டும் ; 18. 40 , 41 , 45 , 
48 , 52 , 61 , 66 . 
விரைவதுவெல்லற்கொல் 
லாம் ; 46 
விரைவதுவெல்லற்கெல் 

லாம் ; 41 . 
விரைவதுவெல்லக்கொல்ல 
( முற்று ; ) 9 . 


பாறச் ; 46 
சிந்தச் ; 1 , 2 , 18 , 23 , 26 , 40 , 

43 , 45 , 54 , 60 , 63 , 65 , 74 . 
சிந்திச் ; 41 , 71 . 
தள்ளச் ; 9 , 45 , 61 , 66 . 
தள்ளிச் ; 21 , 25 , 29 , 62 . 


IV சூழ்க்கின்ற; 41 , 45 , 52 

சூட்கின்ற; 46 


வீரம் ; 46 
விதிதான் ; 31 . 
விதியார் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 44, 

54 , 60-63 , 65 , 66 , 74 . 
விதியாற் ; 45,71 . 


என்கைச் ; 46 
சூட்சி ; 9 , 21 , 25 , 29 , 61 , 

62,66 , 
செய்கை ; 1 , 2 , 18 , 23 , 26 , 
40 , 41 , 43-45 , 54 , 60 , 63 , 

65 , 71 , 74 . 
4 


50 


யுத்த காண்டம் 


விரைவது வெல்லக் கொல் 
லா ( முற்று ); 18 , 19 , 71 . 
விரைவதுவெல்லக் கொல் 


கடத்திரே நடத்திரோதான் 
45 . 
கிடந்தி ரோகிடந்திரோ 
தான் ; 65 . 


லா , 45 . 


9153 al 


விரைவதுவெல்லக் கொல் 
லாம் ; 40 , 45 , 62 , 63 , 74 . 
விரைவதுவெல்லக்கோலம் ; 

65 . 
விரைவது வெல்லைக் கொல் 

லாம் ( முற்று ) ; 21 . 
விரைவது வெல்லக்கொல் 

லா ; 29 , 31 , 41 , 48 , 52 . 
விரைவது மெல்லக்கொல் 


1 திரண்ட ; 23 

உயர்ந்த ; 29 . 


II போலுமியான் ; 23 

போலும்யான் ; 26 , 45 . 


லா; 54 . 


IV போரெலாம் ; 23 

பேரெலாம் ; 26 , 45 . 


விரைவது வென்னைக்கொல் 
லாம் ; 44 . 
விரைவது வென்னை கொல் 
லாம் ; 23 , 26 , 43 , 70 . 
விரைவதென்னை கொல்லாம் ; 
45 . 
விளைவதுவிளம்பலல்லால் ; 

1 . 
விளைவது விளம்பவீவா ; 41 . 
45 . 


நூறி ; 23 
சூறி ; 29 . 


இறத்தலும் ; 23 
இற்றலும் ; 26 . 


9154 


1 நின்மினென்னா; 46 
என்முனென்னா; 54 . 


III உற்று நான் ; 46 
( மு ) உற்றநான் ; 40 , 45 . 

நிற்கக் ; 46 
நிற்க ; 31 , 40 , 52 . 

நிற்ப ; 45 . 
IV கற்றிரோ ; 46 - 

கிற்றிரோ ; 1 , 2 , 18 , 31 , 40 , 
45 , 52 , 60, 65 . 


நெருப்பெழவிழித்து ; 46 
நெருப்பெழவிளித்து , 65 . 
நெருப்புகவிழித்து ; 54. 


II மின்மின் கொள் ; 46 

மின்னகொள் ; 62 . 
வின்மின் கொல் ; 2 . 
வின்மின் கொள் ; 18 , 40 , 41 , 
44 , 45 , 54, 60 , 65 , 70 , 71 , 
74 . 


இன்னமாண்டு ; 46 
இன்னம்மாண்டு ; 48 , 52 . 
இன்ன முற்றிக் ; 45 . 
இன்னுமாண்டு ; 9 , 18 , 19 , 

21 , 45 , 62 . 
இன்றுமாண்டு ; 40 , 45 , 60 . 
கிடத்திரோ கடத்திரோ 

தான் ; 46 
கிடத்தி ரோ நடத்திரோ 
தான் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 52 , 60-63 , 71 , 74 . 


வீக்கினான் ; 46 
வீக்கினன் ; 63 . 
தூக்கினான் ; 1 , 65,71 . 


வீரப் ; 46 
வீரன் ; 54 . 
வீக்கிப் ; 63 . 


பாட வேறுபாடு 


51 


KII பொன்மின் கொள் ; 46 - 

பொன்மின்கள் ; 63 , 65 . 


மூவகை யுலகமுட்கக் ; 54 . 
63 . 


III 


பொறுத்தான் போர்வில் ; 
46 
பொறுத்தபோரில் ; 65 . 
பொருத்தான் போர்வில் ; 
71 . 


காதினானென்ன ; 46 - 
காதினனென்ன ; 66 . 
காதினானென ; 45 . 
காதினாரென்ன ; 23 , 26 , 43 , 
54 , 63 , 70 . 


IV 


எறிந்தானாணி ; 46 
எறிந்தானாணை ; 63 , 70 , 71 , 

74 . 
எறிந்தானாணில் ; 19 , 21 , 25 , 

29 , 61 , 62 . 
எறிந்தநாணி ; 65 . 


கலங்கினார் ; 46 - 
கயிலையம் ; 1 . 
முனிவரும் ; 23 , 26 , 43-45 , 
70 . 


கயிலையானும் ; 46 - 
கிரியன் மற்றுப் ; 1 . 


9155 


IV 


ஊதினான் ; 46 
ஊதினன் ; 23 , 26 , 43 , 45 , 
70 . 


வானத்து ; 46 
வானில் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 


போதினான்றானுமின்று ; 46 
போதினான்றானு மெல்லை ; 45 . 
போதினான்றானுமெல்லே ; 2 , 

23 , 26, 43 . 
போதினான்முனுமேலே ; 44 , 

70 . 
போனான்றானும் வல்லே ! 1 , 
9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 
41 , 45 , 54 , 60 , 65,71 . 
போதினான்றானும் வல்லை; 61 , 

66 . 
போதினான் முகனும் வல்லே ; 
74. 


மகளிரொண்கண் ; 1 , 2 , 18 , 

19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 60 , 62 , 63 . 
மகளீரொண்கண் ; 46- 
மகளிருண்கண் ; 45 . 
மகளிர்கண்கள் ; 9 . 


பெரும்போரென்றார் ; 46 
பெரும்போரென்றான் ; 70. 
பொரும் போரென்றார் ; 65 . 


I முழுவது 


9156 


, 


முருங்கமுற்றிக் ; 
46 
முழுவது முருங்கமுத்திக் ; 1 . 
முழுவது ழுருங்கமுற்றக் ; 23 , 

26 , 43-45 . 
முழுவது முருக்கிமுற்றக் ; 40 , 

41 , 45 , 52 , 60 , 61 , 66 . 
முழுவது முருங்கி முற்றக் ; 2 , 
9 , 19 , 21 , 25 , 29 , 62 , 65 , 
71 , 74 . 
முழுவது முருகமுற்றிக் ; 41 , 

45 . 
முழுவது மொருங்க முற்றக் ; 
31 , 70. 


1 இழைத்தபேர்யா கந் ; 46- 
இழைத்தபேரியா கந் ; 23 , 25 , 

29 , 41 , 43 , 45, 54, 71 . 
இழைத்த பேயாகந்; 31 . 


யாஞ்செய்த தவத்தினாலே ; 
46 
யாஞ் செய்த தவற்றினாலே ) 
31 , 70 . 


52 


யுத்த காண்டம் 


IV 


யாஞ் செய் மாதவத்தினாலே ; 
41 , 45 . 
பான் செய்த தவத்தினாலே ; 
1 , 2 , 61 . 


உழைத்தது ; 46 
உழைத்துயிர் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 61 , 65 , 66 . 
உழைப்பது ; 31 , 41 . 


I பிழைத்ததேனும் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29, 
40 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
65,66 , 70 , 71 , 74 . 
பிழைத்தலாலே ; 46 


. 


காண்கின்றோம் ; 1 , 2 , 9 , 23 , 
26 , 41 , 43. 45 , 60 , 63,70 , 
71,74 . 
காண்கின்றாம் ; 46 
காண்கின்றார் ; 25 . 
காண்கின்றேம் ; 40 , 45 , 52 
விடுகி 

கின்றார் ; 61 , 66 . 
வீகின்றோம் 

; 

9 . 
வீழ்கின்றார் ; 19,21,29,62 , 
65 . 


வானரம் ; 1,2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 43-45 , 
52 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
இவனினிப் ; 46 
பிழைக்கலாற்றா ; 2 , 9 , 18 , 

25 , 40 , 45 , 52 , 60 , 61 . 
பிழைக்கலாற்றான் ; 46 
பிழைக்கலாற்றார் ; 23 , 26 

43 , 44 , 70 , 74 . 
பிழைக்கலாற்றாது ; 1 , 71 . 
பிழைத்தலாற்றா ; 19, 21 , 29, 

61 , 62 , 65 . 
பிழைத்ததில்லை ; 63 . 


என்றுணங்கினாரும் பருள் 
ளார் ; 2 , 18 , 40 , 44 , 45 , 52 , 
60 . 
என்றணங்கினாரும்பரெல் 

லாம் ; 46 
என்றுவணங்கினாரும்பரெல் 
லாப ; 41 , 45 . 
என்று ட்கினாரும்பருள்ளார் , 
9 , 19 , 21 , 29, 61 , 65 , 66 , 
74 . 
என்றட்கினாருப்பரெல்லாம் ; 

25 , 62 . 
என்றுட்கினரும் பரெல்லாம் , 

63 . 
என்றுடங்கினாரும்பரெல் 

லாம் ; 26 , 70 , 71 . 
என்றொடுங்கினாரும்பரெல் 

லாம் ; 23 , 43 . 
என்றோங்கினரும்பரெல் 
லாம் ; 31 , 41 , 45 . 


III அழைத்ததுவிதியே ; 46 

அழைத்தது விதியோ ; 65 . 
பிழைத்ததுவிதுவே ; 41 , 45 . 


கொல்லென்று ; 1 2 , 9 , 18 , 
19 , 25 , 26 , 40 , 41 , 43.45 , 
52 , 54 , 60-63 , 66 , 70 , 71 , 
74 . 


ஆகும் ; 46 


சொல்லென்று ; 29 , 65 . 


9157 


அஞ்சினாரம்பினோரம் ; 1 , 2 , 
9 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 
45 , 52 , 54. 60-63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
இலக்குவனம்பினாலே ; 46 
இலக்குவனம்பினோரும் ; 41 , 

45 . 
அஞ்சின ரம்பினாலே ; 18 , 19 , 
21,41 . 


ஓசை ; 46 
ஓகை ; 65 . 
ஓதை ; 45 . 
ஆசை , 23 , 43 , 45,70 . 


வீசிச்செவிதொறும் ; 46 - 
வீசச்செவிதொறும் ; 45 . 
வீசச்செவியுற ; 63 . 


பாட வேறுபாடு 


53 


II ஆண்டொழில்மறந்து ; 1 , 2 , 

9 , 18 , 19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 48 , 52 , 60-63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 
ஆண்டொழிலுடனே ; 46 
மாண்டொழிலுடனே ; 41 , 
48 . 


வீழ்ந்தனவீழ்ந்தவெம்மை ; 
26 , 44 . 
வீழ்ந்தனவீழ்ந்தமெய்யே ; 
31 . 
வீழ்ந்தன வீழ்ந்தமென்மை ; 
71 . 
வீழ்ந்தனவீழசென்மேல் ; 45 . 
வீழ்ந்தனவெம்மை பாரும் ; 
70 . 


IV 


கையின் ; 46 
கையில் ; 1 , 9 , 19 , 21 , 23 , 26 , 
29 , 43 , 44 , 61-63 , 65 , 66 , 

70 , 71 . 
மரனுங்கல்லும்; 46 
மரனுங்குன்றும் ; 9 . 
மரமுங்கல்லும் ; 2 , 40 , 60 . 


மாண்டனமென் றயுன்னி ; 
46 
மாண்டனமெனவேயுன்னி; 
2 , 40 , 41 , 45 , 48 , 60 , 63 , 
71 , 74 . 
மாண்டனமென்னவுன்னி ; 
54 . 
மாண்டன மெய்யென் 
றுன்னி ; 1 . 
மாண்டனமென்றோயன்னி ; 

18 . 
மாண்டனமன் றோயென்ற ; 
9 . 
மாண்டன மன்றோவென்ற ; 

19 , 21 , 61 . 
மாண்டனமன்றோவென்றார் ; 
66 . 
மாண்டனமன்ன வென்ற ; 
29 , 65 . 


IIl மீண்டனமறிந்து சோர ; 46 

மீண்டிலமறித்து சோர ; 23 , 
26 , 43 , 44 , 70 . 
மீண்டெனமறிந்து சோர ; 41 , 
45. 43 . 
மீண்டனமறிந்து சோர்ந்து ; 

61 , 66 , 70 . 
வேண்டினமறந்துசிந்தி ; 45 . 
விழுந்தன விழுந்தமெய்யே ; 

46 
விழுந்தன விழுந்த மன் 

மேல் ; 
விழுந்தன விழுந்த 

மெய்ம்மை ; 41 , 48 . 
விழுந்தனவிழுந்த வெம்மை ; 

23 , 43 . 
விழுந்தனவீழமேன் மேல் ; 41 , 

48 . 
விழுந்தனவிழுத லோடும் ; 

63 . 
விளிந்தது விழுந்தமெய்யே ; 
45 . 
வீழ்த்தன வீய்ந்தமேன்மேல் ; 

21 . 
வீழ்ந்தது வீழ்ந்த மேன்மேல் ; 

9 . 
வீழ்ந்தனவீழ்ந்த மேன்மேல் ; 
1 , 19 , 25 , 29 , 61 , 62 , 65 , 
66,74 . 
வீழ்ந்தனவீழ்ந்தமெய்மை ; 
2 , 18 , 40 , 45 , 60 . 


இரிந்தனகுரங்கின்மாலை ; 52 , 
71 . 
இரிந்தது குரங்கின் மாலை ; 

46 
இரிந்தன கவி பின் மாலை ; 18 , 

40, 41 , 45 , 48 , 60 . 
வானரமெவையுமாதோ ; 9 , 
19 , 21 , 25 , 29 , 61 , 62 , 65 , 
66 . 


9158 


I தலைவர் ; 46 

தலையாய் ; 26 . 
அல்லவரிறுதி ; 46 
அல்லவரறுதி ; 19 . 
பல்லவரிறுதி ; 26 , 44 , 66 , 704 


54 


யுத்த காண்டம் 


பற்றும் ; 46 
பற்றி ; 41 , 54 , 61 , 63 , 66 , 

74 . 
மற்றும் ; 45 , 


பேர நுமனாங்கோர் ; 54 . 
போதநுமனாங்கோர் ; 63 . 
போரநுமனாங்கோர் ; 1 , 
கிழித்துக் ; 46 
கீழ்த்துக் 23 , 43 . 
கீண்டு ; 2 . 
பிடிங்கிக் ; 45 . 


II 


9159 


அடப்பருங் ; 61 . 
அடைப்பருங் ; 46 
அடைப்பெருங் ; 1 , 2 , 40 , 45 , 

60 , 71 . 
கடைப்பெருங் ; 23 , 43 , 44 , 

66,70 . 
படைப்பருங் ; 19 , 21 , 29 , 31 , 
162 , 65 . 
படைப்பருங் ; 54 . 
மடைப்பெருங் ; 74 . 
காலக் ; 46 
காலங் ; 70 . 


1 நில்லடா ; 46 

நில்லெடா ; 19 , 21 , 29 , 54 . 

65 . 
நீயடா ; 46 
நீயெடா ; 2 , 9, 18 , 29 , 40 , 

41 , 45 , 54 , 60 , 65 . 
பேசிக் ; 46 
கூறிக், 45 , 54 . 


காற்றாலாற்றலதாகிக் ; 46 
காற்றாலாற்றலராகிக் ; 23 , 

31 , 43 . 
காற்றாலாற்றலாராகிக் ; 1 , 

26 , 44 , 70 . 
காற்றாலாற்றல வாகிக் ; 18 ; 

21 , 40 , 41 , 45 , 60 , 61 . 
காற்றால் மறிப்புண்டதரமும் ; 

54 . 
காற்றால்மறிப்புண்டதாகும் ; 
63 . 
காற்றாலாறலாறாகக் ; 45 . 
காலாலாற்றலவாகிக் ; 9 , 19 , 

25 , 29 , 62 , 65 , 66 , 71 . 
காலால்வாறலாதாகக் ; 74 . 


ப சல்லெடா நின்றதென்னைப் ; . 

2 , 9 , 18 , 19 , 21 , 29, 40, 54 , 
60-63, 65 . 
கல்லடா நின்றதென்னைப் ; 

46- 
கல்லடாநின்றவுன்னைப் ; 23 , 
26 , 43 , 70 . 
கல்லெடா நின்றதென்னே ; 
41 , 45 , 52 . 
கல்லெடா நின்றவுன்னைப் ; 
44 . 
கல்லெடா நின்றவென்னைப் ; 

1 . 
கல்லொடா நின்றதென்னைப் ; 
74 . 


கீறிப் ; 46 
கீறி ; 1 , 2 , 18 , 40 , 45 , 60 , 66 . 


III புடைத்திரிந்து ; 46 

புடைத்திருந்து ; 1 , 61 , 62 . 
உடைத்திரிந்து ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 45 , 60 , 66 . 


போர்க்களத்து ; 46 

பொற்களத்து ; 65 . 
III கொல்லலாம் ; 46 

கொல்லெலாம் ; 54. ! 
என்றோநன்று ; 46 
என்றோநின்று ; 45 . 
என்றோ நின்றோர் ; 9 . 
என்றோ நின்னைத் ; 19,21 , 25 , 
29 , 62 , 65 .. 


IV 


போர நுமனாண்டோர் ; 2 , 9 , 
45 , 61 , 62, 65 , 66,71 , 74 . 
பேர நுமனாண் டோர் ; 46 
போனுமனாண்டோர் ; 52 . 


பாட வேறுபாடு 


55 


கல்லெடுத்தெறியநின்ற ; 45 . 
கல்லெடுத்தேயேவந்த ; 44 . 
கல்லெடுத்துருத்துவந்த ; 23 , 
43 . 


என்றோவன்று ; 61 . 
என்றாய் நன்று ; 71 . 
என்றே நன்று ; 2 , 60 , 63 , 74 . 
என்றே நின்று ; 18 , 40 , 41 , 
45 . 
என்றே முன்னி ; 41 , 45 . 
என்றேயுன்னி ; 1 . 
அன்றேநின்று ; 26 , 70 . 
அன்றே நன்று ; 23 , 43 , 44 . 
அன்றோவன்றாற் ; 66 . 


III உயர்ந்த ; 46 

அமைந்த ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40, 41 , 43 
45 , 60-63 , 65 , 66 , 71 , 74 . 
தோளாற்கு ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 60-63 , 65 , 74 . 
தோளார்க்கு ; 46 


குரங்கென்றாற் 46 
குரங்கொன்றாற் ; 74 . 
குரங்கினார் ; 71 . 


கூடுமன்றே ; 46 
கூடுமன்றோ; 66. 


என்கொலோ ; 46 
என் கொலாம் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43-45 , 54 , 
60 , 61 , 65 , 66,70,71 , 74. 


IV நல்லைபோர்வாவா ; 46 

நல்லையோவாவா ; 26,70 . 
நல்லபோர்வாவா ; 1 , 45 , 71 , 

74 . 
நல்லையே பொரவா ; 40 , 41 , 
45 . 


வலிய தென்னாச் ; 46 
வருவதென்னாச் ; 1 , 2 , 9 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 60 , 61 , 65 , 66 , 71 , 
74 . 
வருவதென்னாம் ; 21 . 
வருவதென்னும் ; 63 . 


நமனுக்கு ; 46 
தமனுக்கும் ; 41 , 45 . 
நமனுக்கோர் ; 1 , 


9160 


IV துணுக்கமுற்றான் ; 46 

துணுக்கங்கொண்டான் ; 23 , 

26 , 43 , 44,70 . 
துயக்கமுற்றான் ; 1 . 


9161 


I உருத்து ; 46 

உருமின் ; 23 , 43 , 44 , 70 . 
வீரருள் ; 46 
வீரரில் ; 1 , 54 . 
வீரனேரே ; 46 
வீரன் முன்னே ; 45 , 54 , 63 . 
வீரநீரே ; 44 , 65 . 
வீரனோடு ; 45 . 


1 விசினன் ; 46 

வீசின ; 21 . 
வீசினான் ; 63 , 74 . 
வீசிய ; 1 , 9 , 23 , 43 . 


வயிரக் ; 46 
அனுமன் ; 26 , 44 . 
நெடிய ; 23 , 43 , 70 . 


II கல்லெடுத்தெரியவந்த ; 46 

கல்லெடுத்தெறியவந்த ; 41 . 
கல்லெடுத் தெரியநின்ற ; 2 , 
9, 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 
41 , 60-62 , 65 , 66 . 


குன்றம் ; 46 
குன்றின் ; 9 
குன்று ; 1 . 





56 


யுத்த காண்டம் 


குன்றை ; 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43-45 , 54 , 61 
63 , 65 , 66,70,71 , 74 . 
வெம்பொறிக் ; 46 
வெறிபொறிக் 18 , 41 , 44 , 45 , 

54 , 60 , 66 . 
வெறிப்பொறிக் ; 2 , 9 , 19, 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
62 , 65 , 70 , 71 , 74 . 
வெறிப்பொறி ; 63 . 


என்னாவருமதன் ; 46 - 
என்னாவருவதன் ; 65 . 
என்னாவன்னதன் ; 54 , 70 . 
என்னவருவதன் ; 1 , 9 , 19 , 

21 , 29 , 62 , 66 . 
என்னவன்னதன் ; 2 , 23 , 26 , 

43 , 44 , 74 . 
என்னவன்ன தின் ; 18 , 40 , 

45 , 60 . 
என்னவன்னவன் ; 63 . 


IV 


குலங்கள் ; 46 
கலங்கி ; 63 . 


கூசின ; 46 
கூசினது ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 44 , 62 , 65 . 


விண்ணின் ; 46 
விண்ணில் ; 2 , 18 , 23 , 26 , 40 , 

43 , 60 , 70 , 71 . 
மின்னில் ; 74 . 


குலைந்ததவ் ; 46 - 
கொலைந்ததவ் ; 23 , 43 . 
குலைந்தன ; 2 , 40 , 60 , 63 . 
குலைந்தனர் ; 45 . 


9162 


11 ஆசையினிமிர்ந்து 

ஆசையினிரிந்து ; 63 . 
ஆசையானிமிர்ந்து ; 74 . 
ஆசையைநிமிர்ந்து ; 71 . 


செல்ல ; 46 . 
சொல்ல ; 74 . 


I குண்டலநெடு ; 46 - 

குண்டல முற , 63 . 
வீச : 46 
வீசி ; 1 , 45 . 


உரு மென்றாகப் ; 46 
உருப்பொன்றா கப் ; 19 , 21 , 


குவிந்த ; 46 
குணித்த ; 1 . 


25. - 


உருவொன்றா கப் ; 41 , 45 , 52 . 


குலவு ; 74 . 


III பூசின ; 46 

பூசிய ; 9 , 19 , 21 , 25 , 29 , 62 , 

65 , 66 . 


II குலுங்கவார்த்து , 46 

குலுங்கவார்த்த ; 1 , 2 , 9 , 41 , 

45 , 61 . 
குலுங்கவார்த்தம் ; 18 , 40,60 , 
நடுங்கவார்த்து ; 23 , 26 , 43 
45,70 . 


பிழம்பிது ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 40, 41 , 43 
45 , 52, 60-63 , 65 , 66 , 71 , 
74 . 
பிளப்பிது ; 46- 
பிழம்பது ; 1 . 
பிழம்பின் ; 41 , 45 . 
பிழம்பித்து ; 26 . 
என்ன வரும தன் ; 25 , 41 , 45 , 
52,61,71 . 


III எறிந்தகுன்றம் ; 46 .. 

எறிந்தகுன்றை ; 40 , 60 . 
எறிந்தகுண்டம் ; 26 . 
எறிந்தான்குன்றம் ; 54 . 
துகளாகி ; 46- 
துகளாக்கி ; 2 , 18 , 23 , 40 , 

41 , 43 , 45 , 60, 61 , 66, 71 . 
துகளாக ; 48 . 


பாட வேறுபாடு 


57 


IV 


கண்டனன் ; 46- 
கண்டனர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 44 , 48 , 54,60- 63 , 65 , 
70 , 71 , 74 . 


III ஏறினவென்ப ; 46 

ஏறின னென்ப ; 26 . 
ஏறினபகழி ; 63 . 
எரிமுகக் ; 46 
எரிமுதற் ; 1 , 2 , 9 , 18 , 19 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 
43-45 , 60 , 62 , 65 , 66 , 70 ; 
71 , 74 . 


கண்டிலரிமைப்பில் கண்ணார் ; 
46 
கண்டிலரிமைப்பில்கண் 
ணால் ; 63 . 
கண்டனரிமைப்பில் கண்ணார் ; 
45 . 


வெம்மை ; 46 - 
வெம்மைச் ; 23 , 43 . 
மெய்ம்மை ; 1 . 


9163 


IV சீறின ; 46- 

சீறிய ; 41 , 45 , 52 . 


1 குன்றம்வாங்கி ; 46- 

குன்றம் வாங்க ; 74 . 
வயிரக்குன்றம் ; 19 , 21 , 25 , 
29 , 61 , 62 , 65 , 66 . 


மறுகுவான் ; 46 - 
மறுகுவன் ; 71 . 
மாறுவான் ; 26 . 
மாருதி ; 54 , 63 . 
வாங்கவான் ; 19 , 21 , 25 , 29 , 
61 , 62 , 65 , 66 . 


தீக்கடு ; 46 
தீய்க்கடு ; 18 , 40 , 70 ; 
விடத்திற்றோய்ந்த ; 46- 
விடத்திற்றாய்த்த ; 1 , 2 , 31 . 

45 . 
விடத்திற்றேய் ; 21 , 25 , 29 , 

63,65 , 
விடத்திற்றேய்த்த ; 45 . 


9164 


மார்பிற்றோளில் ; 46 - 
தோளில் மார்பில் ; 9 . 
வயிரமார்பில் ; 31 , 45 : 


II காறருகாலிற் ; 46 - 

காறருமுதுவிற ; 63 . 
காறுறுகாலிற் ; 31 , 41 . 
காறுறுகாலின் ; 45 . 
காறொ டுகை பிற் ; 23 , 26,43 

45 , 70 . 
காறொருகாலிற் ; 54 . 
தாறுறுகாலிற் ; 45 . 


இப்பாடல் 54 - ஆம் பிரதியில் 

இல்லை . 
1 வெதிரொத்த ; 46 

எதிரொத்த ; 63 . 
வெதிருற்ற ; 23 , 26 , 43 , 44 , 

66,70,71 . 
சிகரக் ; 46 
வயிரக் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 


கையிற் ; 46 
காலிற் ; 23 , 26 , 43-45 , 63 ,. 
70 . 


குன்றின் ; 46 
குன்றம் ; 2 , 23 , 26 , 40 , 41 , 

43-45 , 60 , 63 , 70 , 71 . 
விளங்கலாலும் ; 1 , 18 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
52 , 60 , 61 , 63 , 65 , 70 , 71 . 
விளங்கலானும் ; 46 


கண்ணில் ; 46 
கண்ணின் ; 23 , 26 , 41 , 43-45 . 
கண்ணுற்று ; 2. 45 , 71 , 74 . 


யுத்த காண்டம் 


11 எதிரொத்த ; 46 

எதிருற்ற ; 61 , 66 , 71 . 


கதிரோன் ; 46 
கதிரோடு ; 29, 65 


9165 


இருளைக்கீறி ; 46 
இருளைச்சீறி ; 2 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 60-63 , 65 , 66 , 
71 , 74 . 


இயற்கையாலும் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 40, 41 , 43 , 52 , 60 , 61 , 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
இயற்கையானும் ; 46 


1 அயர்தலோடும் ; 46 

அயர்த்தலோடும் ; 2 . 
முதல்வரானோர் ; 46 
முதல்வரான ; 45 . 
முதல்வரானார் ; 61 , 66 . 
முதலவானோர் ; 1 . 

முதலினோர்கள் ; 54 . 
II காய்சினம் ; 46 

காசினம் ; 19 , 29 , 61 , 62 , 
65 . 


III கதிரொத்த ; 46 

கதிருற்ற ; 71 . 


கற்றை ; 46 
கற்றைக் ; 23 , 40 , 43 . 


கதிரொளி ; 46 - 
கரனொளி ; 41 . 
கானொளி ; 2 , 18 , 23 , 26 , 40 , 

43-45 , 60 , 70 , 74 . 
காணொளி ; 45 . 
கான்றொள் ; 63 , 71 . 
கரவொலி; 41 . 
கவினொளி ; 19 , 21 , 25 , 29 , 

62 , 65 , 66 . 
காலொளி ; 1 . 
தானொளி ; 45 . 


கலந்துளார் தம்மைக் ; 2,9 , 

18 , 40 , 45 , 52 , 54 , 60, 66 . 
கலந்தனர் கதிரோன் ; 46 
கலந்தன னவரைக் ; 63 . 
கலந்துள்ளார் தம்மைக்; 41 , 
கலந்துளோர் தம்மைக் ; 1 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
44 , 61 , 62 , 70 , 71 , 74 . 
கலந்து ளோர் கதிரோன் 

பெற்ற ; 65 . 
காணா; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40, 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 66 , 70, 
71 . 
பெற்ற ; 46 

காணான் ; 45 , 74 . 
III நீயிர்கள் நின்மின் நின்மின் ; 

1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 
40 , 41 , 45 , 52 , 60-62 , 65 , 
66,71 . 
தூயசுக்கிரீவன் வந்து ; 46 
நீயவிர் நின்மின் நின்மின் ; 74 , 
நீயிவண் நின்மின் நின்மின் ; 

70 . 
நீரிவன் 

நின்மின் நின்மின் ; 
23 , 26 , 43 , 44 . 
நீவிர்கள் நின்மின்நின்மின் ; 
54 , 63 . 


காட்டலாலும் ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 

45 , 52 , 60-62 , 65 , 66 , 70 . 
காட்டலானும் ; 46 - 


IV 


செய்மையாலு முதிக்கின்ற ; 
1 , 2 , 18 , 19, 21 , 23 , 25 , 26 , 
29 , 31 , 40 , 41 , 43 , 52 , 60 , 
61 , 65 , 71 , 74 . 
செம்மையானு முதிக்கின்ற ; 

46 
செய்மையானு முதிர்கின்ற ; 
45 . 


பாட வேறுபாடு 


59 


செருவின்வந்து ; 46 
பின்னும் மென்மேல் ; 40 . 
வெகுண்டுமேன்மேற் ; 23, 26 , 
43 , 44 , 70 . 


இருமுறை நெடியவானில் ; 
1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 
40 , 41 , 45 , 52 , 54 , 61 , 62 , 
65 , 66,71,74 . 
தோன்றினன் தோன்றக் 

கண்டு ; 46 
இருமுறை நெடியவாளி ; 63 . 
நும்முடன் நெடிய வானில் 
23 , 26 , 43 , 44 , 70 . 


சேறலும் ; 2 , 18 , 23 , 26 , 40 , 
41 , 43-45 , 52 , 60 , 66 , 70 , 
71 . 
மேவினும் ; 46 
சீறலும் ; 1 . 
சீறினும்; 54 . 
சென்றலும் ; 63 . 
செல்லும் ; 62 . 
செல்லலும் ; 19 , 21 , 25 , 29 , 
65 . 


IV 


போயவனெங்கே நின்றான் ; 
1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
60-63 , 65 , 66 , 70, 71 , 74 . 
தீயவனவனை நோக்கிக் ; 46 
தீயஉனவரை நோக்கிக் ; 41 , 

45 . 
போயவனங்கே நின்றான் ; 54 . 


வெகுண்டு ; 46 
வெகுண்ட ; 2 , 9 , 21 , 25 , 29 , 

54, 65 , 62 , 66,71 . 
வெய்ய ; 23 , 26 , 43 , 44 , 70 


என்றனன் பொருட் செயா 
தான் ; 1 , 2 , 18 , 23 , 25 , 26 , 
40 , 41 , 43 , 45 , 52 , 61,71 , 
74 . 
கனலெனச் சினத்துச் சொன் 

னான் ; 46 
கனலெனச் சினந்து சொன் 

னான் ; 45 . 
என்றனன் பொருட்செய்யா 
தான் ; 9 , 19 , 29 , 44 , 60 , 
62 , 63 , 65 , 66 . 
என்றனன் போருட் செய் 

தான் ; 54 . 
என்பனன் போருட் செய் 
தான் ; 70 . 


11 தொடர்வது ; 46 

தொடர்ந்தது ; 1 . 
குரங்கினைத் தொடர்வ 
துண்டோ ; 46 
குரங்கினைச் சுளிதலுண்டோ; 
71 . 
குரங்கினைச் சுழிவதுண்டோ; 
62 . 
குரங்கினைச் சுளிவதுண்டே ; 


1 , 2 . 


குரங்கினைச் சுளிவதுண்டோ ; 

9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 40, 
41 , 45 , 52 , 60-63 , 65 , 66 , 
74 . 
குரங்கின் மேற் சுளிவ 
துண்டோ ; 23 , 26 , 43 , 44 ,. 
70 . 


9166 


1 வெம்பினர் ; 1 , 2 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54, 60-63 , 65 , 66 , 

70 , 71 . 
வெம்பின ; 46 


III அய் பினை ; 46 

வம்பினை ; 9 . 
என்னே ; 46 . 
என்னைச் ; 9 , 19 , 61 , 65 , 66 . 
போராற்றவல்லான் ; 46 
போதாற்றலன்னான் ; 1 . 
போதாற்றவன்னான் ; 26 . 


பின்னும்யேன் மேற் ; 1,2 , 18 , 
19 , 21 , 25 , 29 , 41 , 45 , 52 , 
54 , 60. 63 , 65 , 66,71 . 


60 


யுத்த காண்டம் 


போதாற்றாவன்னான் ; 44,70 , 
போராற்றவன் னான் ; 71 . 
போராற்றல்வல்லான் ; 29 . 


IV 


சாதிரோ ; 46 
சாதியோ ; 44 . 
சலத்தினென்றான் ; 46 
சலத்தில் நின்றான் ; 45 . 
சலத்திலென்றான் ; 15 . 
சவத்தினென்றான் ; 41 , 45 . 


9167 


1 அவளினும் ; 46 
அவனிலும் ; 9,23 , 41 , 43 , 45 , 
52 , 63 , 66 , 71,74, 


வலியிரோவென் ; 46 
வலியீரோவென் ; 18 , 40 , 74 . 
வலியரோவித் ; 63 . 
வலிய ரோவென் ; 26 , 41 , 52 , 
54 , 65 . 


III இனமுனை தீர்கிலீரோ ; 70 . 

இனுமுனை நீரலீரோ ; 46 
இனுமுனை நீரல்லீரோ ; 48 . 
இனமுன் நீரலீரோ ; 45 . 
இனி முன்னீரல்லீ ரோவேறு ; 

66 . 
இனி மன ( ம் ) நீரலீரோ ; 18 , 

40 ; 60 . 
இனிமுன நீரல்லீரோ ; 9 . 
இனி முனைநீலீரோ ; 1 , 2 , 45 , 

71 , 74 . 
இனிமுனை நீரிலீரோ ; 54 , 63 . 
இனிய முன்னீரலீரோ ; 19,21 , 

25. 29 , 62 , 65 . 
இனியுனை நீரலீரோ; 41 , 61 . 
இனுமுன் நீரலீ ரோ ; 41 . 
வினைமுனிநீரலீரோ ; 31 . 
வினை முனை தீர்க்கலீரோ ; 23 , 

43 . 
வினைமுனை தீர்கிலீரோ ; 

26 , 44 . 
என தமர்க்காற்றுவீரோ; 45 . 
எ ( வெ )வ்வலியீட்டிவந்தீர் ; 

46 
எவ்வலியீட்டிவந்த ; 26 , 44 . 
எவ்வலி கொண்டுவத்தீர் ; 61 , 

66 . 
எவ்வலி துண்டவந்தீர் ; 9 . 
எவ்வலியீட்டவந்தீர் ; 2 , 31 . 
எவ்வலியீண்டவந்தீர் ; 19,21 , 

25 , 29 , 62 , 65 . 
எவ்வலிவீட்டிவந்த; 23 , 43 . 

வேல்வலியீட்டிவந்தீர் ; 74 . 
IV மனிதனைக் ; 1 , 9 , 23 , 26 , 43 . 

44 , 61 , 66 . 
மனிசனைக் ; 46 
மனித்தரைக் ; 29 . 
மனிதரைக் ; 2 , 18 , 19 , 21 , 
25,31 , 40 , 41 , 45 , 48 , 52 , 
54, 60 , 62 , 63 , 65,71,74 . 
காட்டி ; 46 
காட்டித் ; 54, 63 . 
நுந்தமலைதொறும் ; 46 
நுந்தமலையிடை ; 1 , 41 , 45 . 
தந்து மலைதொறும் ; 54, 63 . 


II 


தனுவுளதன்றோ; 46 - 
தனு முன தன்றோ; 2,74 . 
தனுவலமன்றே ; 18 . 
தனிவலமன் றே ; 40, 60 . 
தனுவலமின்றோ ; 41 . 


தோளினவ்வலி ; 46 
தோளிலவ்வலி ; 31 . 
தாளுமவையது ; 54 . 
தோளுமல்வலி ; 23 , 26 , 43 , 
44 , 70 . 
தாளுமவையகல் ; 29 , 65 . 
தோளுமவையல ; 1 , 2, 9 , 18 , 

40 , 41 , 60 , 66 , 71 . 
தோளுமவையிகல் ; 19 , 21 , 

25 , 62 , 74 . 
தோளுமிவைசில ; 63 . 
தோளுமிவையல் ; 45 . 


தவிர்ந்தது ; 46 
தவிர்த்தது ; 63 . 
தவிர்வது ; 54. 


பாட வேறுபாடு 


61 


உருவித்தாவ ; 74 . 
உருவத்தீர்வ ; 19 , 29 , 65 , 70 . 
உருவத்தீர ; 23 , 26 , 43 . 
உருவைத்தீர்வ ; 21 . 


வழிக் கொ ளீரே ; 46 
வழிகொ ளீரே ; 31 . 
வழிகொளீரோ ; 54 
வழிக்கொ ளீரோ , 1,2 , 18,19 , 
21 , 25 , 26 , 29 ; 45 , 60 , 62 , 
70 , 71. 74 . 
வழிக்சொள்ளீரோ ; 9 , 70 . 
வழிக்கொள்வீரே ; 23 , 43 , 48 , 

66 . 
வளிக்களீரோ ; 65 . 


IV 


கோடி கோடி ; 46 
கோடி பாய ; 19 , 21 , 25 , 29 , 

61,62 , 65 , 66 . 
- கோடிாயாட ; 54 . 
கொடியவாய ; 9 . 


9168 


1 என்றுரைத்து ; 46 

என்றவன் ; 45 . 
II குன்றமும் ; 46 

குன்றொடு ; 23 , 26 , 43 , 44 , 54 , 
70 . 


நுழைந்தன ; 2 , 18 , 40 , 41 , 

52 . 
உளைந்தன ; 46 
உளைந்தனர் ; 23 , 25 , 26 , 29 , 

43-45 , 54 , 65 . 
உளைத்தனா ; 45 , 66 . 
உழைத்தன ; 74 . 
உழைத்தனர் , 9 . 
உழைந்தனா ; 19 , 21 . 
உணர்ந்தனர் ; 70 . 
உதைத்தனன் ; 63 . 
உளவென ; 1 . 


மரமும் ; 46 
பரனும் ; 23 , 26 , 43 , 44 , 54 , 

70 , 71 . 
மலையும் ; 9 , 60 . 


. 


வீசிக் ; 46 
வீசக் ; 1 . 
கல்லும் ; 2 , 18 , 23 , 26 , 40,41 , 
43.45 , 54 , 60 , 70 , 71 , 74 . 


வலியுமோய்ந்தார் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29, 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-62 , 
65 , 66,70 , 71 , 74 . 
வலியுமோய்ந்த ; 46 
வலியுமொய்த்தான் ; 63 . 
வலியினுய்த்தான் ; 1 , 41 . 


குறுகினார் ; 46 
குறுகினர் ; 1 , 63 . 
குறுகின ; 40 . 
வீசினர் ; 2 , 18 , 23 , 26,41 , 43 
45 , 60 , 70 , 71 , 74 . 


9169 


குழாங்கடோறும் ; 46 
குழாங்களோடும் ; 41 , 45 . 


III சென்றன ; 46 - 

சென்றனன் ; 41 , 65 . 
உருவித்தீர்வ ; 46 
உருவித்தீர்வது ; 2 , 18 , 40 , 

60 , 63 , 71 . 
உருவித் தீர ; 44 , 70 . 
உருவித்தீர்வோடு ; 54 . 


1 மற்றுன் ; 1 , 2 , 18 , 19 , 21 , 

23. 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 60- 63 , 65 , 66 , 71 , 
74 . 
உன்றன் ; 46 

முற்றுன் ; 41 . 
II விடுகின்ற ; 46 

விடுக்கின்ற ; 1 . 
இடுகின்ற ; 26 . 
வென்றி ; 46 
மற்றிவ் ; 45 . 


62 


யுத்த காண்டம் 


அந்தாவரவு வந்தையனும் ; 

18 , 45 , 60 . 
அந்தாவறவுவந்தையனும் ; 
40 , 41 . 
இந்தாவெனவந்தையனும் ; 

23 , 26 , 43 , 44 , 70 . 
இந்தாலென்று வந்தைய 


னும் ; 45 . 


அவைாயினனியையோர் 
46 . 
அமைவாயினரிமையோர் ; 

74 . 
அமைவாயினனிமையோர் ; 
1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 29 , 40 , 
41 , 45 , 54 , 60 , 63 , 65 , 66 , 
71 . 
அமையாயினனிமையோர் ; 

25 . 
கடிதேறினனிமையோர் ; 23 , 
26 , 43 , 44 , 70 . 


காளமேகம் ; 46 - 
காளைமேகம் ; 70 . 

கானமேகம் ; 62 . 
III இருகின்ற ; 

ருகின்ற ; 46 
அடுகின்ற ; 41 , 45 . 
சுடுகின்ற ; 23 , 26 , 43 , 70 . 
வேள்வி ; 46 
வேழ்வி ; 40 . 
மாண்டதினியவன் ; 46 
மாண்டதினியிவன் ; 60 , 63 , 

66 . 
மாண்டவினியவன் ; 62 . 
மாண்டயினியவன் ; 21 , 25 . 
மாண்டயினையவன் ; 29 . 
மாண்டவரக்கனைத் ; 45 . 
மாண்டாயினியவன்; 65 . 
பிழைப்புறாமே ; 46 
பிழைப்புறாதே ; 9 , 19 , 21 , 

24 , 29 , 62 , 66 . 
IV 

முடுகென்றான் ; 46 
முடுகின்ருன் ; 26,74 . 
மூண்டான் ; 46 
மீண்டான் ; 26 . 

9170 
1 மயங்காமுகமலா நீதான் 

46 
மயங்கமுகமலர்ந்தான் ; 65 , 

66 . 
வயங்காமுனம் வளர்ந்தான்; 

63 . 
11 கடிதேறாய் ; 46 

கடிதேறோய் ; 19 . 

கடிதுயர்வாய் ; 45 . 
III அந்தாகவென்றுவ நீதைய 

னும் ; 46 
அந்தாகவென்றுகந்தைய 

னும் ; 54 . 
அந்தாவதென்றுலந்தேய 
னும் ; 29 . 
அந்தாவதென்று வந்தைய 

னும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 
61 , 63 , 65 , 66 , 71 , 74 . 


1V துறந்தாரவன் ; 1 , 2 , 23 , 26 , 

40 , 43-45 , 52 , 60 , 71 , 74 . 
களைந்தானென ; 46 
களைந்தாரவன் ; 45 . 
தவிர்ந்தாரவன் ; 9 , 61 , 66 . 
தவிர்ந்தாரவர் ; 19 , 21 , 25 , 

29 , 62 , 65 . 
தவிர்ந்தாரவன் ; 9 , 61,66 . 
திறந்தாரவென் ; 70 . 


நெடுஞ்சாரிகை ; 46 --- 
நெடுஞ்சாரியை ; 9 . 
பெரிஞ்சாருகை ; 1 , 45 , 54 . 

63,71 , 74 . 
திரிந்தான் ; 46 
திரிந்தார் ; 19 , 21 , 29 , 62 , 
65 , 74 . 


9171 


1 காராயிரம் ; 46 

காராயினம் ; 63 . 


உடனாகியவெனலாகிய ; 54 . 
உடனாகியதெனலாகிய ; 46 


பாட வேறுபாடு 


63 


உயிர்பெட்பன ; 54. 
உணவேட்டன ; 45 . 
உருவேட்டன ; 65 . 


உடனாயின வெனலாம் வகை; 

1 . 
டனாயினவெனலாயின ; 9 , 
40 , 41 , 45 , 60 . 
உடனாயினவெனலாகிய ; 2 , 
19 , 21, 23 , 29 , 43 , 44 , 61 , 
62 , 65 , 66,70 , 71 , 74 . 
உடனாயினவேலாகிய ; 26 . 
உடலாயின வெனலாயின; 
63 . 


II பிணிபொப்பன பிழையா ; 

46 
பிணியொப்பன பெயரா ; 1 . 
பிழையொப்பன பிழையா ; 
63 . 


III 


கடியோன் ; 46 
கரியோன் ; 2 , 9 , 18 , 21 , 25 , 
29 , 31 , 40, 41 , 45 , 52 , 54 , 
60-63 , 65 , 66 , 71 , 74 , 
கனலோன் ; 23 , 26 , 43 , 44 , 
70 . 


மனமொப்பன கழுகின் ; 2, 
18 , 21 , 23 , 26 , 29 , 40, 41 , 
43-45 , 52 , 54, 60, 61 , 63 , 
65 , 66,70,71 , 74 . 
மழுவொப்பனகழுகின் ; 46 
மழுவொப்பனகழுதின் ; 9 , 

31 , 45 . 
மனமொப்பனகழுதின் ; 1 . 


IV 


தாயொப்பன ; 46 --- 
பேயொத்தன ; 45 . 


II பூண்டதொருயாதேர்மிசை 

46 
பூண்டதொருயர் தேர்மி 
சைப் ; 1 . 
பூண்டதொருயர் தேரின் 
வந்து ; 71 . 
பூண்டதொருயாதோ தனை ; 
63 . 
பூண்டனவொருதேர்மிசை 
61 , 66 . 


சில வெங்கணை ; 1,2 , 18 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 60 , 65 , 66,71 , 74 . 
சிலவாளிகள் ; 46 


துறந்தான் ; 40 , 45 , 52 . 
துரந்தான் ; 46 
தவிர்ந்தான் ; 54 , 66 , 71 , 74 . 
பிரிந்தான் ; 2 , 45 . 


9173 


உயர்ந்தான் ; 46 
உய்த்தான் ; 54 , 63 . 
உருத்தான் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 29, 40 , 41 , 45 , 60- 62 , 
65 , 66,71 , 74 . 
உற்றான் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 

புகுந்தான் ; 1 . 
III நேராயினர் ; 46 

நேராயிரம் ; 40 . 
நிமிரும் ; 46 
நிமிர்ந்தான் ; 45 , 54 . 


I அவ்வம்பினை ; 46 - 
அவ்வம்பையும் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 60-63 , 65 , 66 , 71 , 
74 . 


9172 


அவ்வம்பினின்றுத் தானிகல் ; 

46 
அவ்வம்பினினறுத்தானடல் ; 

2 , 18 , 41 , 44 , 45 , 52 . 
அவ்வம்பினி லறுத்தானிகல் ; 
1 , 9 , 19 , 21 , 23 , 26 , 29 , 31 , 
43 , 60-63 , 65 , 66,71,74 . 


I உயிர்வேட்டன ; 46 

உயிர்வேட்டெனத் ; 40 , 41 . 


64 


யுத்த காண்டம் 


அவ்வம்பினிலறத்தானடல் ; } 

40 . 
அடலம்பினினறுத்தானிகல் ; 
45 . 


மான ; 46 
மானம் ; 41 , 45 , 61 . 


9174 


II எவ்வம்பினி ; 46 

எவ்வமினி; 9 , 
எவ்வம்புள; 61 . 
அவ்வம்பினி; 1 . 


உலகத்துளவென்னும்படி ; 
2 , 9 , 25 , 40 , 41 , 60 , 65 , 66 , 
71 . 
உலகத் துளதென்னும்படி ; 

46 
உலகத்துள வெண்ணும் டி ; 

18 , 19 , 21 , 29 , 74 . 
உலகத்துளவெனினும்படி ; 63 ; 
உலகத்தினி யென்னும்படி ; 
61 . 


I ] I வெவ்வம் பரம் வையந்திசை ; 

1 , 2 , 9 , 18 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 61 , 62 , 65 , 66 , 
70,71 ; 74. 


எவ்வம்பர மெவ்வெண்டிசை ; 
46 
வெவ்வம்பர வமையுந்திசை ; 
54. 
வெவ்வம்பர வையந்திசை ; 
26 , 44 . 
வெவ்வம்பரம்வையத் திசை ; 
63 . 


1 ஆயோனேடும் ; 46 
ஆயோவெனும் ; 9 , 19 , 21 , 

25 , 29,61 , 65 . 
எனலாஞ்சிலவம்பால் ; 46 - 
எனலாயினவம்பால் ; 45 . 
எனபானெனவம்பால் ; 1 . 
எனலாகிய கம்பால் ; 9 , 21 , 

29,54 , 61 , 63 , 65 , 66 . 
எனவாகிடவம்பால் ; 26 . 
என்பானெனவம்பால் ; 2 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43- 45 , 60 , 
70 , 71 , 74 . 
என்னுஞ்சிலவம்பால் ; 31 , 41 

45 , 52 . 
போயோவிடத் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 41 , 45 , 60 , 

61 , 63 , 65,66 . 
I பேபோடிடத் ; 46 - 

போயோடிடத் ; 45 , 52 . 
போயேவிடத் ; 1 . 
போயோய்விடர்; 71 , 74 . 
போயோடெனத் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 
பொறியோவெனமறிபத் ; 
46 
பொறியோவெனமறிஉாத் ; 

23 , 26 , 43.45 , 70 , 74 . 
பொறியோவெனமறையத் ; 
41 , 45 . 
45 . 
பொறியோவெனசிதறி ; 45 . 
பொறிபோடுடன்மறியத் ; 9 , 

பொறியாமெனமறியத் ; 54 , 
III தூயோனும் ; 46 

தாயோனும் ; 40 . 
தொடுத்தானவை ; 46- 
தொடுத்தானிவை ; 61 . 
தடுத்தான் ; 46 
துணித்தான் ; 1 , 41 , 45 . 


மலைவேலைகள் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43,45 , 54 , 61-63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
எவ்வேலைகள் ; 46 


IV வவ்வுங்கடை ; 46 

வௌவுங்கடை ; 18 , 40 . 
வய்யங்கடை ; 41 . 
வையங்கடை ; 45 . 
பொழிகின்றது ; 46 
பொழிகின்றன ; 61 . 


பாட வேறுபாடு 


65 


IV நெடுஞ்சாரிகை ; 46 

நெடுஞ்சாரியை ; 9 . 


தெறுகால்புணர் ; 9 , 19 , 21 , 

25 , 65 , 66 . 
மறவோன் ; 46 
மறவோர் ; 1 . 


9175 


1 நெடுமலையும் ; 46 

நெடுமரனும் ; 41 , 45 . 
பலமலையும் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 62 , 65 . 


பலமரனும் ; 46 
பலமரமும் ; 31 , 41 , 52 , 74 . 
பலமலையும் ; 41 , 45 . 
நெடுமரனும் ; 9 , 19, 21 , 25 , 
29 , 65 . 


கடைகாணும் ; 46 - 
கடைதானும் ; 21 , 29 , 65 . 
இடைகாணும் ; 31 , 41 , 45 , 

63,71 . 
இடைதானும் ; 74 . 


IV கில்லின் முதிர் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 41 , 43-45 , 52 , 
62 , 63 , 65 , 70 
மல்லின் முதிர் ; 46 
மல்லு முதிர் ; 41 , 71 , 74 , 
கல்லும் முதிர் ; 2 , 45 . 
கில்லிம் முதிர் ; 1 , 31 . 
சில்லிமுதிர் ; 9 , 
சில்லுமுதிர் ; 18 , 40 , 60 . 
சில்லும்முதிர் ; 41 , 54. 
தேருஞ்சின ; 46 
தேருங்கவி ; 2 , 18 , 40 , 41 , 

45 , 60 , 71,74 . 
தேருந்தகை; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 , 65 . 
தேருந்திறல் ; 54. 63 . 
தேர்க்கால்களும் ; 61 , 66 . 
தாளும் ; 46 
காலும் ; 2 , 40 , 41 , 45,60 . 
தோளும் ; 54 . 


II சிறுபொடியும் ; 46 

சிறுகொடியும் ; 40 , 41 , 45 , 
52 . 


தெரியாவகை; 46 
தெரியும்வகை ; 63 . 


9176 


புரியச் ; 46 
புரியாச் ; 71 . 
திரியச் ; 9 . 


சென்றன ; 


III நெறிதொறுஞ் 

46 
நெறிதொரஞ் சென்றனன் ; 

19 , 21 , 29 , 65 . 
நெறிதொறு சென்றன; 2 
நெறிமுறை சென்றன ; 18 , 

40 , 41 , 45 , 60 , 61 . 
திசைநெறி சென்றன ; 

9 . 


1 இவனின்னவன் ; 46 

இவரின்னவா ; 54 , 66 . 
இவனின்னவனென்ன ச் ; 
46 
வளின்னவனென்று ; 45 . 
இவனின்னவறிமையாத் ; 18 , 

23 , 26 , 43 . 
இவனின்னனென்றிமை 
யாத் ; 1,2 , 9 , 4 ) . 41 , 43 , 
44 , 45 , 60 , 62 . 
இவனின்னனென்றறியாத் ; 

19 , 21 , 25 , 29 , 63 . 
இவனென்னனென்றிமை 
யாத் ; 71 . 
இவனென்னெனவிமையாத் ; 
74 . 


தெறகால்புரை ; 2 , 18 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43.45 , 52 , 
54 , 60 , 71 , 74 . 
தெறுங்கால்புரை ; 46 
தெறுகார்புரை; 1 , 31 . 


5 


கே 


யுத்த காண்டம் 


9177 


இவரின்னரென்றிமையாத் ; | 

66 . 
இவரின்னரென்றிசை 

யார் ; 54 . 

இனனென்றறிசாத; 65 . 
II செருவீரரும் ; 46 --- 

திருவீரரும் ; ! , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60-63 , 65 , 66 , 71 , 
74 . 


1 விண் செல்கில ; 46 
விண்செல்வன, 1 , 18 , 40 , 41 , 
45 , 60 . 


செல்கின்றன ; 46 
செல்கின்றின ; 41 , 45 . 
செநிைன்றன ; 54 . 


அறிவாகை ; 46 
தெரியவகை ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 26 , 29 , 4 ), 41 , 
43-45 , 54 , 60-53 , 65 , 66 , 
71 . 


திரித்தார்கணை ; 46 - 
திரிந்தால் கணை ; 63 . 
தெரிந்தார்கணை ; 54 . 


சொரிந்தார் ; 46 
சொரிந்தான் ; 63 . 
தெரிந்தார் ; 1 . 


விசிகம்மென ; 46- 
விசிகமென ; 40 . 
விசிகமெனில் ; 45 . 
விசிகம்மெனில் ; 45 . 

பறவைகள் ; 45 . 
11 கணிதம்முறுமெனினேர் ; 

46 
கணிதம் முறுமெனிலோ ; 41 , 

54 , 71 , 74 . 
கணிதம் முறுமனி 3 வார் ; 

2 , 18 , 26 , 31 , 45 . 
கணிதம் முறுமெனலோ ; 63 . 
கணிதம் முறுமெனலோர்; 

45 , 60 . 
கணிதம்முரமெனவோர் 1 . 
கணிதம்முறும் மேலோர் ; 23 , 

43 . 
கணிதம்முறுமியலோர் ; 9,19 , 

21 , 25 , 29 , 61 , 62 , 65 , 66 . 
கணிதமுறுவினையோர் ; 44 . 
கணிதமுறுமெனினோர் ; 45 . 
கணிதமுறுமெனிலோர் ; 40 . 


பா இவரொக்கிலா ; 46 

இவர்சோகிலா ; 41 , 45 . 
இனாநோகிலா ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 
45 , 60-63 , 65 , 71 , 74 . 
இவற்கொப்பிலா ; 54 , 


. 


உவந்தார் ; 46 
உகந்தார் ; 1 , 54 . 
உரைத்தார் ; 48 . 


111 என் செல்கில; 46 

என் செய்கிலன் ; 26 . 


IV பொருவிரையும் ; 46 

பொருவீரரைப் ; 65 . 
பொருகாகள் ; 63 . 
பொருவீரையும் ; 46 
இருவீரையும் ; 63 . 
பொருதாலெனப் ; 46 
பொருதாமெனப் ; 1 , 54 . 
பொருகாலெனப் ; 65 . 
பொருதார் ; 46 
போந்தார் ; 61 . 


கடுங்காலவன் ; 46 
நெடுங்காவலன் ; 40 . 
நெடுங்காலதன் ; 66 . 
நெடுங்காலவண் ; 1 , 9 , 65 . 


இடைசெல்கிலன் ; 46 
இடைசெல்கில ; 1 , 17 , 21 , 

25 , 29 , 62 , 65 , 66 . 
என்னும்படி ; 63 . 


பாட வேறுபாடு 


67 


II நெரிந்தேறின ; 46 

நெறிந்தேறின ; 61 , 62 , 65 , 
தெரிந்தேறின; 23 , 43 . 


உடன்மேல் ; 46 
உடனே ; 2 , 18 , 23 , 25 , 26 , 

40 , 41 , 43 , 60 70,71 . 
... கால் ; 9 
தெறிகால் ; 65 . 
தெரிகால் ; 29 , 21 , 25 , 29 , 
62 , 66 . 


படர்வானிறை ; 46 
படலாநிறை ; 29 , 65 . 
படலானிறை ; 1 , 9 , 19, 21 , 

25 , 63 , 66 , 74 . 
படலாலிகை ; 54 . 
படவானிறை ; 2 , 18 , 23 , 26 . 
40 , 41 , 43-45,71 . 


IV புண் செய்வவனவல்லால் ; 1 , 

2 , 18 , 40 , 45 , 54 . 
புண்செல்வனவல்லால் ; 46 
புண்செல்வனவல்லார் ; 41 . 
புண்செய்குவதல்லால் ; 9 , 
19, 21 , 25 , 29 , 61 , 62 , 65 , 
66 . 
புண்செய்வனவல்லார் ; 31 , 
45 . 


. 


உருமின் ; 46 
உருமிற் ; 18 , 40 , 60 . 
உருமும் ; 1 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43-45 , 54 , 61 , 
65 , 66,71 . 
உருமுச் ; 9 . 
உருமேற் ; 31 , 45 . 


பொருள் செல்வன ; 46 - 
பொருள் செய்குவ ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 61 , 62 , 65 , 66 . 
பொருள் செய்வன : 1 , 2 , 18 , 
31 , 40 , 41 , 45 , 54 , 61 , 71 . 


II சொரிந்தேறின; 46 

சொறிந்தேறின ; 71 . 
துரந்தேறின ; 41 . 


9178 


1 எரிந்தேறின ; 46 

எறிந்தேறின ; 66,70 , 71 . 
இடியாமெனப் ; 46- 
இடியாமென ; 41 , 45 . 
மலையாவையும் ; 1 , 2 , 18 , 

19 , 21 , 25 , 29, 40 , 41 , 45 , 
54 , 61-63 , 65 , 66 , 71 , 74 . 
உலகியாவையும் ; 23 , 26, 
43 , 44 , 70 . 


சுடுவெங்கணை ; 46 
துறந்தேறின ; 71 . 
துரந்தேறின ; 1 , 2 , 18 , 40 , 

45 , 54 , 60 , 63 . 
தொடாந்தேறின ; 9 , 19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 61 , 
62 , 65 , 70 , 74 . 
தொடுந்தாரகை ; 46 
சுடுவெங்கணை ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 70 . 
71 , 74, 


IV 


கரிந்தேறின ; 46- 
கறிந்தேறின ; 71 . 


பொடியாய் ; 46 
பொடியா ; 31 . 
இடியா ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 . 
43 45 , 54 , 60 , 67,70,74 . 
இடியால் ; 1 , 63 , 71 . 
இடியார் ; 45 . 

மையா ; 41 , 45 . 
இடியான் ; 61 , 62 , 65 . 


உலகியாவையும் ; 46 - 
திசையாவையும் ; 54. 
புவியாவையும் ; 66 . 
வெம்புகை ; 46 
வெம்பொறி ; 61 , 66 . 


68 


யுத்த காண்டம் 


9179 


I திசையாவையும் ; 46 - 

மலைகின்றன ; 26 , 54,70 . 
மலைகீண்டன ; 23 , 43 . 
மலை நின்றன; 2 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 60-62 , 
65 , 66,71 , 74 . 


விசைமேல் ; 46 
விசைபோய் ; 45 . 
மிசைபோய்ப் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 61 , 62 , 65 , 66 . 

மிசைமேல் ; 2 , 26,71 . 
IV பொறிவெங்சனல் ; 46 

புகைவெங்கனல் 1 . 


விழுகின்றன ; 46 
விழுகின்றனன் ; 65 , 70 . 
விழுகின் றென ; 45 . 
அழிகின்றன ; 41 . 


இவைகண்டனர் ; 46 
இவைகண்டன ; 29 . 
அதுகண்டனா; 45 . 
அவைகண்டன ; 61 , 65 . 
அவைகண்டனர் ; 63 , 66 . 


புலவோர் ; 46 
புல்லோர் ; 62 , 


இடிவந்து ; 46 
இழவந்து ; 2 , 9 , 19 , 24 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 60-62 , 65 , 
66,71 . 
இழவும் ; 54 . 
வீழ்வந்து ; 63 , 74 . 


9180 


1 மலையுக்கன ; 46 

மலையுக்கின ; 66 , 74 . 
பொறியுக்கன ; 45 , 63 . 


II இடிக்கின்றன ; 46 

அடிக்கின்றன ; 2 , 19 , 21 , 25 , 
29, 65 . 


சிலை நாணொலி ; 1 , 2 , 23 , 26 , 

40 , 43.45 , 52 , 60 , 63 . 
சிறு நாணொலி ; 46- 
நெடுநாணொலி ; 9 , 19,21 , 25 , 
29 , 61 , 63 , 70 . 


பருதிக்கனல் ; 2 , 23 , 31 , 40 , 

41 , 43 , 45 , 52 , 60, 70 . 
பருவக்கனல் ; 46 
பருமக்கடல் ; 71 . 
பருமக்கனல் ; 54 . 
பருவப்புயல் ; 61 . 
மலையுக்கன ; 63 . 


எதிராக் ; 46 
திராய்க் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 44 , 54 , 62 , 65 , 70 , 71 , 

74 . 
எதிரக் ; 31 , 41 , 45 . 
எதிர்ப்பக் ; 45 . 


கதுவுற்று ; 31 , 41 , 45 , 52 , 63 . 
பருகுற்று ; 46 
கருகுற்று ; 9 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43-44 , 61 , 65 , 66 . 


II 


III 


கனல் வெங்கணை , 46- 
கதிர்வெங்கணை ; 65 


உடல்வற்றின ; 46 
உடல்பற்றின ; 31 , 41 , 45 , 

52,74 . 
அடல்வற்றின ; 2 . 


கலிவானுற ; 46 
கலிவானுறை ; 61 , 65 . 
கலிவானுரை ; 41 . 
கலிவானுறு ; 23 , 26 , 43 , 44 , 


மரமுற்றன ; 31 , 40 , 41 , 45 , 

52 , 60 . 
மரமுற்றின ; 46 
மரமிற்றின ; 63 . 
மலை முற்றின; 54 . 


70 , 71 . 


டாட வேறுபாடு 


69 


கனல்பட்டன ; 2 , 21 , 23 , 26 , 
31 , 41 , 43-45 , 52 , 62 , 70 , 
71 . 
கனல்பற்றின ; 46 - 
கடல்பற்றின ; 74 . 
அனல்பட்டன; 40 , 45 . 
தணல்பற்றின ; 19 , 25 , 29 , 

61 , 65 . 
தழல்பட்டன ; 9 , 66 . 


43 , 45 , 52 , 54, 60-62,65 , 
66,71 , 74 . 
திடருற்றது ; 46 
திடர்பட்டன ; 63 . 
திரள்பட்டது ; 44 , 70 . 


பரவைக் தழி ; 46 
பரவைக்குவி ; 54 . 
பரவைப்புவி ; 31 , 41 , 71 . 
பரவைத்திரள் ; 63,74 . 
பரவைக்க k ; 66 . 


உதிரம் ; 46 
உதிரச் ; 31 . 


திரிவுற்றது ; 45 
திரிவு ற்றன ; 2 , 40 , 41 , 45 , 

60 , 63 , 74 . 
திரியுற்றது ; 41 , 45 . 
திரியுற்றன ; 45 . 


III சுடர்பற்றின ; 46 

சுடர்பற்றிய ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29, 43 , 44 , 54 , 61 , 
62 , 65 , 66 , 70 , 74 . 
சுடல்பற்றிய ; 71 . 
சுடர்வற்றின ; 1 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 63 . 
சுடவற்றின ; 2 . 
சுடுவற்றன ; 41 . 
சுடுவற்றின ; 31 . 


9181 


1 அயில் வெங்கணை ; 46 - 
அகவெங்கணை ; 9 , 19,21 , 25 , 

29 , 45 , 61 , 62 , 65 , 66 . 
இயல் வெங்கணை ; 54 . 
இவெங்கணை ; 2 , 18 , 23 , 

26 , 40 , 43 , 44 , 60 , 70 . 
விரிவெங்கணை ; 41 , 45 . 


கறுமிக்கது ; 2 , 18 , 19 , 21 , 
23, 25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 

52 , 54 , 60 , 65 , 70 , 71,74 . 
சுறவுக்கன ; 46 - 
எரியுக்கது ; 31 , 41 . 
சுறமிக் கது ; 26 . 
சுறமிக்கன ; 61 . 
சுறமிக்கனல் ; 66 . 
சுறுமிக்கன ; 63 . 
சுறுமித்தது ; 1 . 
சுறுள் மிக்கது ; 9 , 44 . 


இரு சேனையு மிரியத் ; 46 
வையாவையுமிரியத் ; 45 . 


II திரிகின்ரன ; 46 

திரிகின்றில ; 23 , 26 , 43 , 70 . 
திரள்கின்றில ; 44 . 


துணிபட்டுதிர் ; 46 
துணியப்பட்டு ; 54 . 
துணிபட்டுயர் ; 31 , 41 . 
துனிபட்டுதிர் ; 65 . 


புடைநின்றில ; 46 
புடைநின்றன ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 61 , 65 , 66 . 
இடைநின்றில ; 1 , 41 , 45 . 


கணையின் ; 46 
கலையின் ; 40 , 45 . 


IV திடாபட்டது ; 2 , 9 , 19, 21 , 

23 , 25 , 26, 29 , 31 , 40 , 41 , 


திசைசென்றன; 46 
திசை நின்றன ; 63 . 
சிதறிக் ; 46 
சிதறக் ; 63 . 


70 


யுத்த காண்டம் 


III கரிபொன்றின ; 46 - 

கரிபொங்கின ; 66 . 
கரியொன்றின ; 26 . 


II எரிந்தோடின; 46 

எதிர்ந்தோடின; 45 . 
கரிந்தோடின ; 46 
இரிந்தோடின ; 31 , 41 , 45 . 
விரிந்தோடின ; 45 . 
எதிர்ந்தோடின ; 2 , 40 , 41 , 
60 . 


IV சொரிகின் தன ; 46 

சொரிகின்றது ; 63 . 


பொருசெம்புனல் ; 46 
பொரிசெம்புனல் ; 54 . 

III திரிந்தோடின ; 46 

தெரிந்தோடின ; 41 . 
தொலைகின்றனர் ; 46 
தொலைகின்றன ; 1 , 9 , 23 , 40 , 
41 , 43 , 45 , 52 , 54,71 . 

பிரிந்தோடின ; 1 , 9 , 19 , 21 , 
தொலை நின்றனர் ; 74 . 

29 , 54 , 61 , 62 , 65 , 66 . 

சரிந்தோடின ; 46- 
கொலையால் ; 46 

கரிந்தோடின ; 41 . 
கொலைமா ; 63 . 

செறிந்தோடின ; 41 , 45 
கொலைமால் ; 31 . 

செரிந்தோடின ; 31 . 
தொலையால் ; 54 . 

இரிந்தோமன ; 2 , 18 , 23 , 25 
26 , 40 , 43 , 45 , 52 , 60 , 63 , 

71 , 74 . 
9182 

செறிந்தோடின ; 46 
I புரிந்தோடின ; 46 

இரிந்தோடின ; 31 , 41 , 45 . 
பொரிந்தோடின ; 41 . 
பொரிந்தோடின ; 52 . 

திசைபேல் ; 46 
புகைந்தோடின; 46- 

திகைமேல் ; 1 
பொறந்தோடின ; 70 . 
பொறிந்தோடின ; 1 , 2 , 9 , IV சரிந்தோடின ; 46 - 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 

செறிந்தோடின ; 41 . 
40) , 41 , 43.45 , 54 , 60-63 , 

அரிந்தோடின ; 23 , 26 , 43 , 
65 , 74. 

44 , 70 . 

இரிந்தோடின ; 71 , 74 . 
புகைந்தோடின ; 2 , 9 , 18 , 19 , விரிந்தோடின 1 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 

21 , 25 , 29 , 40 , 45 , 54 , 60 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 

62 , 65 , 66 . 
70,71 , 74 . 
பொரிந்தோடின ; 46 
பொறிந்தோடின ; 45 . 

கருங்கோளரிக்கு : 46 
கடுங்கோளரிக்கு ; 26 . 

கரிந்தோடின ; 41 . 
புகை போய் ; 46 
புகையோடு ; 41 . 
புடைபோய் ; 9 , 19 , 21 , 23 , விடுசரமே ; 46 
25 , 26 , 29 , 43 , 54 , 61 , 62 , விடுவிசிகம் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
65 , 70,71 . 

25 , 29 , 40 , 41 , 45 , 60.62 , 
புடையோய் ; 74 . 

65 , 66,74 . 


பாட வேறுபாடு 


71 


9183 


43 , 45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 66 , 71 , 74 . 
ஏமத்தரு.46 
ஏமத்திரு ; 45 . 


1 பொருப்பொத்தன ; 46 - 

பொருப்பொத்தென ; 74 . 
III விடைமேலவன் ; 46 

விடைமேலயன் ; 61 
விடைமேலவர் ; 45 . 
விடைவல்லவன் ; 45 . 


சிரிப்பொத்தன ; 46 - 
சிரமொத்தன ; 31 , 45 , 
சினமொத்தன ; 1 , 9 , 19 , 21 , 
29 , 41 , 45 , 54 , 61 , 62 , 65 , 
66,71 , 74 . 
நகையொத்தன; 23 , 26 , 43 , 
70 . 


கவசத்திகல் : 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 43-45 , 
52 , 54 , 60 , 65 , 70 , 71 , 74 . 
கவசத்தன ; 46- 
கவசத்தினின் ; 45 . 
அகலத்தனவிருவோர் ; 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 52 , 60 , 62 , 
63 , 65 , 66,70,71,74 . 
ஒருவோரெனவிருவோர் ; 46 
அகலத்தனறிருவோர் ; 65 . 
இகலார்த்தனவிருவோர் ; 45 . 
கலந்தின்னனவிருவோர் ; 1 . 
கனலந்தனவிருவோர் ; 54 . 
கவசத்தன லிருவோர் ; 45 . 


உலகின் ; 46 
உலகில் ; 23 , 43 . 
புவியின் 9 . 


IV வேரொத்தன ; 46 

வேரொத்தனன் ; 54 . 
செருவொத்திகல் ; 2 , 18 , 40 , 

41 , 45 , 52 , 60 . 
வாயொத்தன ; 46 
திறல் மேதகு ; 45 . 
நேரொத்தன ; 54, 71,74. 
வரையொத்தன ; 31 . 
விறல் மேதகு ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 41 , 43-45 , 61 , 
62 , 65 , 66 . 


II பெருந்தோள் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 54 , 60 , 63 , 65 , 
66,70 , 71 , 74 . 
பொருந்தோள் ; 46 


மோன ; 1 , 2 , 9 , 18 , 23 , 25 , 

26 , 40 , 41 , 43-45,52 , 54 , 
62 , 71 . 
மேலென ; 46- 
மேலவன் ; 41 , 74 . 


அரக்கன் ; 2 , 18 , 40 , 41 , 45 , 

52 , 60 . 
நிருதன் ; 46 


வதனத்தன ; 46 
வதனத்தின ; 54 . 


விடுவிசிகம் ; 2 , 9 , 18 , 19 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66,71,74. 
விடுசரமே ; 46 


வயிரத் ; 1 , 2 , 9 , 19., 21 , 23 , 

25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
உயிர்த்த ; 46 
வயிர்த்த ; 41 . 


9184 


III 


1 ஏமத்தடம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 


தாமத் துணைக்; 1 , 2 , 18 , 231 
26 , 41 , 43 , 44 , 54 , 60 , 70 ? 
71 , 74 . 


72 


யுத்த காண்டம் 


தாமத்தன ; 46 
தாமத்திரு ; 9 , 19 , 21 , 29 , 

62 , 65 . 
தாமத்துணை ; 41) , 45 . 


குறங்கோடிரு ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-62 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
மார்பத்தன ; 46 


II அன்னார் ; 46 

இன்னார் ; 31 , 40 , 41 , 45 . 
இன்னா: 1 , 18 , 60 . 
என்னே ; 41 . 
செருவிகளத்தாரென ; 1 , 2 , 
9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 43-45 , 52 , 54 , 60 , 

62 , 63 , 65 , 66,74 . 
செருவொத்தாரென ; 46- 
செருவளைத்தாரென ; 45 . 
செருவிழைத்தாரன ; 71 . 
எடுத்தார்த்தார் ; 46 - 
எடுத் தாற்றார் ; 26 . 
எடுத்தழைத்தார் ; 2,9,18 , 
19 , 21 , 45 , 52 , 60 


சரணத்தன ; 46 - 
சரணத்தின ; 1 , 71 . 


தத்தம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 

54 , 60-62 , 65 , 70 , 71 , 74 . 
தங்காச் ; 46- 
தந்தம் ; 52 . 


III உயிரா ; 46 - 

புரியா ; 9 , 19 , 21 , 25 , 29 , 65, 
66 . 


IV 


கடைக்கண்ணெணக் ; 46 
டைக்கண்ணன ; 9 , 31 . 


IV முன்னாளினில் ; 46 - 

முன்னாளையில் ; 1 , 54 . 


கணைகள் ; 46 
கணைகள் ; 1 , 2 , 9 , 18 , 19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 61 , 62 , 65,71 , 74 . 
கண்கள் ; 31 . 


இரண்டாம்பிறை ; 46 
இருணாட்பிறந்த ; 45 . 


முளைத்தாலென ; 46 
முளைத்தாமென ; 1 , 45 . 
அம்மானை ; 45 . 


9185 


வளைத்தார் ; 46 
விளைத்தார் ; 26 , 45 . 


I எந்நாளினின் ; 46 - 

எந்நாளினில் ; 65 . 
என்னாளினில் ; 40 . 
எந்நாளினில் ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 
44 , 54, 60 , 63 , 65 , 66,71 , 
74 . 


9186 


எத்தான வரெவரே ; 46 
எத்தானவரென்னே ; 1 . 
எத்தானவரிவரே ; 2 , 9 , 18 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
60 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
எத்தானவர்முதலோர் ; 45 , 
54 . 


1 உலகிங்கிவர் ; 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 60-63 , 66,71 , 
74 . 
உலகங்கினர் ; 46 
உலகங்கவர் ; 45 . 
உலகிங்கவர் ; 45 , 70 . 

லகியாவையும் ; 54 . 
உலகெங்கணும்: 1 ; 31 . 
விலகிங்கிவர் ; 65 . 


. 


பாட வேறுபாடு 


73 


சுடரும் ; 46 
வெய்யோன் ; 9 , 19 , 21 , 25 , 
61 , 62 , 65 , 66 . 


II சுடர்வெந்தன ; 46 

சுடர்வெந்தனல் ; 1 . 
சுடர்வென்றன ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 43,61-63 , 65 , 
66,71,74 . 
சுடர்கின்றன ; 18 , 40 , 41 , 

45 , 6 !} 
கடல் வெந்தன ; 41 , 45 


II மானுக்கது ; 46 

மானுக்கன ; 9 , 41 , 65 , 71 , 
மானுக்கின ; 61 , 66 . 
வானுக்கது ; 1 , 54 . 


புலர்ந்தார் ; 46 

முழுவெண்மதி ; 46 - 
புலந்தார் ; 18 , 19 , 21 , 25 , 

நெடுவெண்மதி ; 54 
26 , 41 , 62 , 65 , 66 , 74 . 
புகழ்ந்தார் ; 45 . 

மழையுக்கது வானம் ; 

46- 

மழையுக்கது வானும் ; 71 , 
III ஆகின்றதொரழிகாலம் ; 46 . 

74 . 
ஆகின்றதொரறிகாலம் ; 23 , மழையுக்கன வானம் ; 9 , 18 , 
43 . 

19 , 21 , 29 , 40 , 45 , 60 , 61 , 
ஆகின்றன தொரழிகாலம் ; 

65,71 . 
74 . 

மழையுக்கின வானம் : 66 . 
இதாமன்றென ; 1 , 41. 45 , | III தானுக்கன 2 , 9 , 18 , 21,25 , 

52 , 60 , 70 , 
இதாமென்றன ; 46 - 

29 , 40 , 62 , 63 , 65,71 . 
தாமென்றனர் ; 23 , 26,43 , 

தானுக்கது ; 46 
44 , 70 ; 71 . 

தானுக்கின ; 61,66 . 
தாமென்றவ ; 71 . 
இதாமென்றன ; 40 . 

தலமால்வரை ; 46 
இதாமின்றன ; 9 . 

நெடுமால் வரை ; 63 . 
IV செவிநாணொலி ; 46 

தலையுக்கது ; 46 - 
சிலைநாணொலி ; 18 , 40 , 41 , தலையுக்கன ; 40 , 52 , 63 , 71 , 
45 , 60 . 

74 . 
நுழைய , 46 

தகையுக்கன ; 29 , 65 . 
நுழையா ; 66,74 . 

தரையுக்கது ; 1 , 44 , 45 . 
தரையக்கன 

2.9 18 , 19 , 
9187 

21 , 25 , 41 , 54 , 60 - 62 . 

தரையுக்கின ; 66 . 
1 மீனுக்கது ; 46 - 

மீனுக்கன ; 41 , 45 , 71 . IV ஊனுக்கவெவ் ; 46 
மீனுக்கின ; 61 , 66 , 

ஊனுக்க தெவ் ; 1 , 41 , 45 . 

ஊனுக்கது ; 23 , 26 , 31 , 43 , 
வெயிலுக்கது ; 46 

44 , 54 , 70 . 
வெயிலுக்கனன் ; 9 , 19 , 21 , ஊனுக்கதும் ; 45 . 
25 , 29 , 41 , 62 , 65 . 

ஊனுக்கன ; 2 , 9 , 18 , 19, 21 , 
வெயிலுக்கன ; 71 . 

25 , 29 , 41 , 45 , 52 , 60, 63 , 
வெயிலுக்கின 66 . 

71 , 74 . 
வேலுக்கன ; 

ஊனுக்கனல் ; 65 . 
வேலுக்கின 61 . 

ஊனுக்கின 

. 66 . 


74 . 


74 


யுத்த காண்டம் 


உலகத்தினும் ; 46 
உலகத்தினின் ; 1 . 
உயிருக்கது ; 23 , 26 , 43 . 
உயிருக்கன , 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60 , 
61 , 63 , 65 , 71 , 74 . 
உயிரோடும் ; 45 , 
உயுரோடுடன் ; 31 . 
உயிருக்கின ; 66 , 


கனல்வெங்கணை ; 46 
கனல் வெஞ்சரம் ; 41 , 45 . 
கசீர் வெங்கணை ; 1 , 19 , 21 , 

25 , 41 , 45 , 61 , 65 , 66 , 71 , 
கதிர்வெஞ்சரம் ; 2 , 18 , 23 . 

26 , 40 , 43 , 44 , 63 , 70 . 

கதிர்வெஞ்சன ; 74 . 
IV புக்காகமும் ; 46 

புக்கார்முகம் ; 54 . 
கழன்றோடிட ; 46 
கழன்றாடிட ; 41 , 45 . 
பொழிந்தான் ; 46 
பொருதான் ; 63 . 


9189 


உளவாயினவுயிரும் , 46 
உலகத்தினினெங்கும் : , 

45 . 
உலகத்தினுளெவரும் ; 2 , 18 , 

40 , 41 , 45 , 60 . 
உலகத்தினுளெவையும் ; 52 . 
உலத்ெதுளவெவையும் ; 61 , 

66 . 
உலகத்தினினெங்கும் ; 41 , 

45 
உலகத்தினெவ்வுயிரும் ; 23 , 

26 , 31 , 43 , 44 , 54, 70 . 
உலகத்திலெவ்வுயிரும் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 45 , 62 , 65 . 
உலகத்திலெவ்வுடலும் ; 9 . 
உலகத்திலெவ்வுடலம் ; 63 . 
உளதாகியவுயிரே ; 45 . 


1 தெரிந்தான் சில ; 46 

தெரிந்தான் சிலர் ; 65 . 
தெரிந்தானடர் ; : 45 . 


தேவேந்திரன் : 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 41 , 43 -45 

52 , 61 - 63 , 66,71 , 74 . 
தேர் பூண்டன ; 46 
தெய்வேந்திரன் ; 29 , 40 , 41 
45 , 54 , 60 , 65 . 


9188 


II இரிந்தோடிடத் ; 46 

விரிந்தோடிடத் ; 23 , 26 , 43 . 


1 அக்காலையின் ; 46 
அக்காலையில் ; 1 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 31. 40 , 44 , 61 , 
65 , 66 , 71 , 74 . 


துரந்தோடின ; 46 
துரந்தோடிட ; 2 . 
துடந்தோடின ; 26 , 44 , 60 . 
தொடர்ந்தோடின ; 1 , 9 , 25 , 
31 , 61 , 63 , 66 , 71 , 74 . 


II இளங்கோ ; 46 

இளங்கோன் ; 31 , 71 . 
உடல் செறித்தான் ; 46- 
உடல் செறிந்தாள் ; 54 , 61 , 

74 , 
உடல் செறுத்தான் ; 23 , 26 , 

43 , 44 , 70 , 

உடல் செருத்தான் ; 31 . 
III வளையச்சில ; 46- 

வளையச்சிலை ; 61 . 


இமையோரையுமுன்னாள் ; 

46 
இமையோரையுமந்நாள் ; 41 . 
இமையோரையுமன்னாள் ; 2 , 
18 , 40 , 45 , 60 . 


III அரிந்தோடின ; 46 

இரிந்தோடின ; 1 , 45 , 61 . 


பாட வேறுபாடு 


எரிந்தோடின; 46 
எரிந்தோடுவ ; 1 , 23 , 26 , 43 . 

44 , 61 , 62 , 66,71 , 74 . 
எரிந்தோடுறும் ; 19 , 21 , 25 , 

29 , 41 , 45 , 65 . 
அரிந்தோடுவ ; 45 . 


அவைகோத்தடல் ; 46 
அவைகோரத்தடல் ; 25 , 63 . 
வகைகோத்தடல் ; 66 . 
அவைகோத்திடல் ; 1 . 
இவைகோத்த ; 45 . 


குன்றென்னுமவ நுமன் ; 46 
குணியில்லவன்குணபால் ; 

74. 
குன்றென்னு யவ்வ நுடன்; 41 . 
I பருதிப்படி ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
71 , 74 . 
பருதித் திரு ; 46 
பருதித்திறம் ; 45 . 
பொளவுற்றதை ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 52 , 60 , 61 , 63 , 
65 , 66,71 , 74 
நிறமொத்தவை ; 46 
நிறமொத்த ; 45 . 
நிறமொத்ததை ; 31 . 
மௌகின்றதை ; 54. 
மௌகின்றவை ; 45 . 


IV சொரிந்தானுயர் ; 46 

சொரிந்தானவன் ; 23 , 26 , 

43 , 44 , 70 . 
சொரிந்தானவை ; 1 , 2, 9, 18 , 
19 , 21 , 25 , 29 , 40 , 45 , 54 , 
60- 3 , 65 , 66,71 , 74 . 
நெடுமாருதி ; 46 
அடல்மாருதி ; 63 . 
தோண்மேலினிற்றோன்ற ; 

46- 
தோண்மேலினிற்றொன்றோ ; 
25 . 
தோள்புக்கனதொன்றோ; 1 , 

19 , 21 , 29 , 62 , 65 . 
தோள்புக்கனதொன்றால் ; 

74 . 
தோள்புக்கனதோன்றா ; 2 , 
9 , 18 , 23 , 26 , 40 , 41 , 43 , 
44 , 60 , 61 , 63 , 66 . 


III ஒருதிருக்கினும் பெயரா 

வகை 2 , 9, 18 , 19 , 21 , 
26 , 29 , 40 , 45 , 60 , 63 , 65 , 
66,71 , 74 . 
ஒருதிக்கினு முயராவகை; 
46- 
ஒருதிக்கினுமூராவகை ; 31 . 
ஒருதிக்கிலும் பெயராவகை; 
41 , 52 . 
ஒருதிக்கினும் பேராவகை; 
1,23 , 43 . 
ஒருதிக்கினிபெயராவகை; 

54 . 
தேரினையுதிர்த்தான் ; 46 
தேரினையுதிரப் ; 23 , 26 , 44 , 
70 . 


9190 


IV 


I சொரியக்குணம் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45,52 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 66,71 . 
சொரியும் முயர் ; 46 
சொரியக் குண ; 74 . 


வென்றானெனச் ; 46 
வென்றேனெனச் ; 9 , 19 , 21 , 
25 , 40 , 45 , 61-63 , 65 , 66 . 

9191 
1 அத்தேரழிந்தது நோக்கிய ; 

46 
அத்தேரழிந்ததை நோக்கிய ; 
54 . 


குணிப்பில்லவன்ணபால் ; 

1 , 2 , 18 , 19, 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43-45 , 52 , 54 , 
60 , 61 , 63 , 65 , 66,71 . 


76 


யுத்த காண்டம் 


அந்தேரழிந்தி நோக்கின ; 

74 . 
அந் தரழிந்திடநோக் கினர் ; 
2 , 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 
41 , 45 , 60 , 61 , 63 , 65 , 66 , 


23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60 , 61 , 63 , 65 , 66 , 74 . 
இளங்கோளரி ; 46 - 
ளங்கோளெரி ; 70 . 


71 . 


9192 


அந்தேரழிந் திடதோக்கினன் ; 

23 , 26 , 43 . 
அக்தேரழிந்திடநோக்கிய ; 
45 . 
அத்தேரழிந்திடல் நோக்கிய ; 
1 . 


1 நிலைத்தான் ; 46 

நினைத்தான் ; 26 . 
தரித்தான் ; 1 , 41 , 45 . 
மதித்தான் ; 45 . 


II உவந்தாரவன் ; 45 
உவந்தார் ,முதல் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 25. 40 , 41 , 45 , 60 , 
61 , 65 , 66,74 , 
உவந்தார் முழு ; 23 , 26 , 43 , 

44 ,, 70 
உவந்தார் முகில் ; 71 . 
உகந்தார் முதல் ; 54 . 
உணர்ந்தார் முதல் ; 63 . 
உருமேறென ; 46 - 
உருமென் றென ; 2 . 
முதலோனென; 23 , 26 , 43 , 
44 , 70 . 


சில பகுவாயயில் ; 46 - 
சிலபகுவாயனல் ; 66 . 
சிலபகுவாயிரு ; 62 . 
சில புகுவாயயில் ; 63 . 

சிலை பகுவாயயில் ; 41 , 45 . 
11 விதைத்தானவன் ; 46 
விதைத்தானவை ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 54 , 60-62 , 66,70 , 
71 , 74 . 
விலக்காதமுன் ; 46- 
விலக்காமுதன் , 1 . 
விலக்காக முன் ; 26 , 70 . 
விக்காமுனம் ; 54 . 
இலக்காக முன் ; 23 , 43 . 


முனிந்தான் ; 46 - 
முனித த ; 45 . 


III தத்தாவொரு ; 46 

அத்தாவொரு ; 23 , 43 , 45 , 
65 . 


வருவிமலன் ; 46 
வருநெடியோன் ; 1 , 23 , 26 , 

43.45 54 , 70 . 
வருசடையோன் ; 2 , 40 , 41 , 

45 , 60 , 63 , 71 . 
வருஞ்சடையோன் ; 74 . 
வருமிடலோன் ; 9 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 61 , 65 , 66 . 


தடந்தேரினைத் ; 46 
தடந்தேர்மிசைப் ; 61 , 66 . 
தொடர்ந்தான் சரம் ; 46 - 
துரந்தான் சரம் ; 23 , 26 , 43 , 

44 , 70 . 
பாய்ந்தான் சரம் ; 61 , 66 . 


III 


தலைமேல் ; 46 
தெரிந்தே ; 45 . 


மதத்தாலெதிர் ; 46 - 
மதத்தாலென ; 26 , 74 . 
மதத்தானென ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 60-63 , 65 , 66 , 
71 . 
மதித்தானேன் ; 41 , 45 . 
அடித்தானென ; 70 . 


IV பாய்தலின் ; 46 

பாய்தலும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 


பாட வேறுபாடு 


77 


வருகாலனை ; 46 
வருங்கால னை ; 44 . 


ஒரு காலுறமருமத்து ; 46 
ஒரு காலுறமன்வைத்து ; 61 . 
ஒருகாலுறயனம் வைத்து ; 

66 . 
பொருகாலுறமருமத்து ; 26 . 


IV 


V உதைத்ததாலெனத் ; 46 

உதைத் தானெனத் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43 , 45 , 54 , 60-62 , 
65 , 66,71 , 74 . 
உதைத்தாமெனத் ; 44 . 
தனித்தோர்கணை ; 46- 
தனித்தோர்களை ; 21 . 


19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 45 , 
60-62 , 65 , 66,71 , 74 . 
திரிசின் றதொர் ; 46 - 
தெரிகின்றதொர் ; 2 , 18 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66 , 71 , 74 . 
தெளிகின்றதொர் ; 1 . 
துணித்தேடவன் ; 46 
துணித்தானவன் ; 1 , 2 , 18 , 

19 , 21 , 23 , 26 , 29 , 31 , 40 , 
43 45 , 54 , 60-63 , 65 , 71 . 
துசைத்தானவன் ; 66 . 
அறுத்தானவன் ; 74 . 
மணித்தோளையும் ; 46 
மணித்தேர்தனை ; 74 . 
மணித்தரையும் ; 19, 21 , 

25 , 29 , 65 . 
மணித்தோள்களைத் 1 , 41 , 


45 . 


மார்பிடையுய்த்தான் ; 1 , 2 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43 , 45 , 54 , 60-62 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 
மார்பிடைதைத்தான் ; 46 
மார்பிடை யுகைத்தான் ; 63 . 
மார்பிடை யுறுத்தான் ; 45 . 
மார்பினிலுதைத்தான் ; 31 , 

41 , 45 , 52 . 
மார்பகத்தய்த்தான் ; 9 . 


தொளைத்தான் ; 46 
துளைத்தான் ; 40 , 41 , 45 , 52 , 

66,71 . 
துணித்தான் ; 19 , 21 , 23 , 26 , 
29 , 43 , 65 , 74 . 


9194 


9193 


1 உள்ளாடிய; 46- 

உள்ளோடிய ; 63 . 


இப்பாடல் 9 - ஆம் பிரதியில் 
இல்லை . 


1 கழன்றக் கணைகழிய ; 46 

கடந்தக்கணை கழிய ; 1 , 2 , 18 , 
19, 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66 , 71 , 74 . 

கடந்தக்கணைசழியச் ; 40 . 
III திவசத்தெழு ; 46 

திவசத்தெழும் ; 1 , 63 . 
தீசத் தெடு ; 21 . 
கதிரோனென ; 46 --- 
சுடரோனெனத் ; 1 , 2 , 18 , 


கொழுந்தீயெனவொழுகத் ; 

46 --- 
எழுந்தீயினொடுமிழ்ந்தான் ; 

1 , 41 , 45 . 
கொழுந்தீயினொடுமிழ்ந் 
தான் ; 9 , 18 , 19 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 60 . 
62 , 66,71 , 74 . 
சொடுந்தீயினொடு மிந்தான் ; 

65 . 
கொடுந்தீயினொடுமிழத் ; 63 . 
கொடுந் தீயொடுமுமிழ்த் 
தான் ; 2 . 


78 


யுத்த காண்டம் 


II வடமேருவிற்சலித்தான் ; 

46 
வடமேருவிற்சரித்தான் ; 63 . 


உடறரித்தான் ; 46 
டற்றரித்தான் ; 2 , 44 , 54 , 

60 , 74 . 
உடன் நரித்தான் ; 9 , 18 , 19 , 
21 , 41 , 45 . 


விடுத்தானவை குறியாத்து ; 

26,41 , 45 . 
விடுத்தானவை குறிப்பாத்து 

31 . 
துரந்தானவை குறிபார்த்து ; 

41 . 
துரந்தானவை சுறியால் ; 1 , 

2 , 18 , 21 , 63 , 66 , 71 . 
துரந்தானவை குறியாத்து , 
23 , 25 , 29 , 40 , 43 , 44 , 54 , 
60 , 61 , 65 , 74 
துரந்தானிவை குறியாத்து ; 
0 . 


III தொள்ளாயிரர் ; 46 

புள்ளாடிய ; 31 , 41 , 45 . 
கடும்போர்க்கணை ; 46- 
அயில் வெங்கணை : 59 . 


சுடாபோய் ; 19 , 23 , 26 , 29 , 

43 , 45 , 65 , 70 . 
துதை போய் ; 46 
துறைபோம் ; 41 , 45 . 
சுடர்போல் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
25 , 40 , 41 , 44 , 45 , 52 , 54, 
60-62 , 66,71 , 74 . 


III இறுத்தா னெடும் ; 46 

தரித்தானெடும் ; 1 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 29 , 40 , 41 , 43 , 
44 , 60 , 61 , 63 , 65 , 66 , 74 . 
தறித்தானெடும் ; 45 .. 
தரித்தான் பெரு ; 54 . 
திரித்தானெடும் ; 2 . 


IV விள்ளாநெடும் ; 46 

விள்ளானெஓம் ; 26 . 


சரத்தாலொரு ; 46 
சரத்தால் விரல் ; 54 . 
சரத்தாலொடு ; 65 . 


9195 


நாயகற் கிளையோன் ; 46 
நாகற்கிளையான் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 29 , 40, 43 , 
45 , 54, 60-62 , 65 , 66,71 , 
74 . 


1 மறித்தாயிரம் ; 46 

மறுத்தாயிரம் ; 41 , 45 . 
வடி வெங்கணை ; 46- 
வடிவேற்கணை ; 26 . 
மருமத்தினைமதியாக ; 46 
மருமத்தினில் மதியாக் ; 63 . 
மருமங்கணைமதியாக் ; 45 . 
மருமங்களை மதியாக் ; 2 , 18 , 
19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 45 , 60 , 

62 , 65,71 . 
மருமங்கணைமதியாய்க் ; 74 . 

மருமந்துளை மதியாக் ; 1 , 41 , 
II விடுத்தானவை குறிபார்த்து ; 

46 
விடுத்தானவை குறியால் ; 
41 , 45 . 


IV செறித்தானுடல் ; 46 

செறித்தானுதல் , 9 , 19 , 21 , 

29 , 41 , 54 , 62 , 65 . 
செறித்தானதில் ; 61 , 66 . 
தெறித்தானுடல் ; 63 . 
தெறித்தானு நல் ; 1 . 


சிலபொற்கணை ; 46- 
சிலபோர்கணை ; 2 , 23 , 43 . 
சிலபோர்க்கணை ; 18 , 40 , 60 , 

71 . 
சிலைபோர்க்கணை ; 74 . 


பாட வேறுபாடு 


79 


சிலைதாணறத் தெரித்தான் ; | கவசத்தையிங்குலையாச் ; 46 
46 

கவசத்தையிங் கொலையால், 
சிலை நாணறதெரித்தான் ; 

1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 29 , 40 ; 
31 . 

41 , 45 , 54 , 60 , 71 , 74 . 
சிலநாணறத் தெரிந்தான் ; 
70 . 

II கடுங்கணையாவையும் ; 1 , 2 , 
சிக்கநாணறத் தெறிந்தான் ; 

18 , 19 , 21 , 23 , 26.4 ) , 41 , 
41 , 45 . 

43 , 45 , 60 , 63 , 71 , 74 . 
சிலைநாணுறத் தெரிந்தான் ; 

கொடுங்கணையாவையும் ; 
2 , 18 , 23 , 26 , 40 , 43 , 45 , 

46 
60 . 

கொடுக்கணையாவையும் ; 65 . 
சிலைநாணுறத் தெரித்தான் ; 

சில 

தையாமையுந்தெரிந்தான் 
9 , 19 , 21 , 25 , 45 , 65 , 71 , 

1 , 2 , 19 , 21 , 23 , 25 , 26 , 40 
74 . 

41 , 43-45 , 52 , 60 , 63 , 65 , 
சிலைநாணுறற் றெரித்தான் ; 

66,71 , 74 
41 . 
சிலை நாணையுந் தெரித்தான் ; 

திசையாவையுந்தெரிந் 
1 , 41 , 45 . 

தான் ; 45 

சிதையாமையுந்தெரிந் 
சில நாணுறத் தெரித்தான் ; 
66 . 

தான் ; 9 . 
சிதையானமயுந்தெளிந் 

தான் ; 63 . 
9195 a 

சிலையாவையுந்தெளித்தால் ; 
54 . 


ா மீளாதிடை ; 26 

மீளாதெதிர் ; 23 , 43 . 


IV எடுபாணமும் ; 26 

அடுபாணமும் ; 70 . 


IY வெல்லுத்தரமில்லாமையும் ; 

46 
வெல்லுந்தரமல்லாமையும் ; 
1,2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 54 , 
60 , 62 , 63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


9196 


1 வில்லிங்கிது ; 46 - 
வல்லிங்கிது ; 74 . 


அறிந்தானகமெலிந்தான் ; 

1 , 2 , 18 , 23 , 26 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60 , 63 , 71 , 
74 . 
அறிந்தான றமெலிந்தான் ; 
46 


9197 


எனுமேலவாதனுவே ; 1 , 2 , 
9 , 18 , 19 , 21 ,23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43-45 , 52 , 54 . 
60 , 62 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
அடன் மேலவர்தனு வே ; 46- . 
அயன் மேலவர்தனுவேல் ; 31 
எனுமேலவர்தனுமேல் ; 45 . 


1 அத்தன்மையை ; 46 
அத்தன்மையும் ; 1 , 41 , 54 , 

63 . 
அத்தன்மையை ; 21 . 


II கொண்டயிர்த்தான் ; 46 

கொடயிர்த்தான் ; 1 , 71 , 74 . 


சிறுதாதையுமணுகா ; 46 
சிறுதா தையுமணுகி ; 9 . 


80 


யுத்த காண்டம் 


படை 


II முத்தன் முகநோக்கா ; 46 

முத்தன் முகனோக்கா ; 1 . 
மொழிவான் ; 46 
மொழிந்தான் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 61 , 63 , 65 , 66 , 71 , 


கூற்றின் 

கொதிக் 
கின்றவக் ; 19 , 21 , 25 , 45 , 
62 , 63 , 65 . 
கூற்றின் தனை யொக்கின் 
வக் ; 45 , 


எற 


74 


கொலைவாளெயிற்று ; 46 - 

கொலைவானெயிற்று ; 21 . 
II உலகேழினு மெய்தச் ; 46- 

உலகேழினுமெய்திச் ; 61 . 
உலகேழையுமெய்தச் ; 63 . 


III வென்றானிகல்கண்டாய் ; 1 , 

2 , 41 , 45 , 61 , 66,71 , 74 . 
வென்றானிகல் கண்டால் ; 

46- 
வென்றானிகல் கண்டான் ; 

23 , 26 , 31 , 43 , 63 . 
வென்றானி கல் வென்றாய் ; 18 

40 , 41 , 45 , 52 . 
வென்றானிலைகண்டால் ; 25 . 
வென்றானிலை கண்டாய் ; 9 , 

19 , 21 , 29 , 65 . 
வென்றான்றனிகண்டாய் ; 54 . 
வென்றானடல் கொண்டான் ; 
45 . 


III தலை சென்றுற ; 46 

தலைச் சென்றுற ; 1 , 9 . 
இது தீரெனத் தெரியாக் ; 46 . 
இது தீ ரெனத் தெரியக் ; 45 , 
இது நீ ரேனத் தெரியாக் ; 74 . 


IV தொடுத்தானவன் ; 46 
துரந்தானவன் 

. 

2 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 60 , 61 , 

63 , 65 , 66,71,74 . 
துரந்தானிவன் / 9 . 


IV 


9199 


பித்தன் மனந்தளர்ந் 

தானினிப் ; 46 
பித்தன் மனங்கிளர்ந் 
தானினிப் ; 54 . 
பித்தன் மகன் தளர்ந் 
தானினிப் ; 2 , 9 , 18 , 21 , 23 , 
25 , 26 , 29 40, 41 , 43-45 , 
60 , 65 , 66,70 . 
பித்தன் மனந்தளர்ந் 

தானினிப் ; 19 . 
பித்தன்மயமானானினிப் ; 1 . 
பிழையானெனப்பகர் நீ 
தான் ; 46 
பிழை யானெனச் சொன் 
னான் ; 66 . 


1 அதுவே கொடுதடுத்தான் ; 1 , 

19,21,23 , 25 , 26 , 31 , 41,43 
45 , 52 , 66 , 70 , 71 . 
அதுவே கொடுகாத்தான் ; 

46 -- 
அது ? வ கொடு தவிர்த்தான் ; 
45 . 
அதுவே கொடு பொறுத் 
தான் ; 

2 . 
அதுவே கொடு மடித்தான் , 

45 . 
அதுவே கொடுத்தறுத்தான் ; 
61 , 65 . 


9198 


| 


1 கூற்றின் படி கொதிக்கின்ற 

வக் ; 1 , 2 , 9 . 
கூற்றின்படி கொடுத்தா 
னறக் ; 46 
கூற்றின்படகொதித்தா 
னறக் ; 31 . 


II தொடுத்தானவன் ; 46 

தொடுத்தார்க்கு ; 41 . 
தொடுத்தார்க்கவும் ; 1 , 9 , 
19 , 25 , 29, 45 , 61-63 , 65 , 
66,71 , 


பாட வேறுபாடு 


81 


III கனவெங் கதிரவன் ; 46 

கனல் வெங்கதிரவன் ; 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 43 , 
45 , 60 , 61 , 65 , 66 , 71 , 74 . 
கனலின் கதிரவன் ; 1 , 41,63 . 


அதுவேயுளவென்னாத ; 2 , 

25 , 40 , 54,74 . 
அதுவேதுயுள வென்னாத் ; 18 , 
41 , 45 , 52 , 60 . 
அதுவோவுள வென்னாத் ; 
63. 


துரந்தான் , 46 
தொடுத்தான் ; 41 , 74 . 


கரியான் ; 46 
கரியோன் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 40 , 44 , 45 , 60, 
61 , 65 , 66 , 71 , 74 . 
கரிந்தான் ; 63 . 
கரிவான் 

45 . 
களியான் ; 41 , 45 . 


தொடுத்தமைந்தான் ; 2 , 21 
26 , 45 , 52 , 63 , 70 . 
தொடுத்தமைத்தான் ; 46 
தொடுத்தறுத்தான் ; 1 , 41 , 

45,71 . 
கொடுத்தமைத்தான் ; 23 , 

43 . 
கொடுத்தறுத்தான் ; 44 . 


ز 


IV வெந்திறலிளங் ; 46 

வெந்திற விளங் ; 45 . 


தீர்த்தான் ; 46 
காத்தான் 74 . 


IIT செதுகாப் ; 46 

சதுகாப் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 
தெறுகாப் ; 63 . 
தொடுப்பேனென ; 46 
தொடுப்பேனெனத் , 54 . 
துரப்பேனென ; 
துரவேனென ; 2 , 9 , 19 , 25 , 
29, 40 , 41 , 45 , 60, 61 , 65, 
66 , 71 . 
துரவோனென ; 21 . 
நினைந்தான் ; 46 
திரிந்தான் ;; 54 . 
அமைத்தான் ; 41 . 


9200 


1 என்னாவெடுத்தி சிகப் ; 46 

என்னாவெடுத்திசிகன் ; 9 . 
என்னாவெடுத்தி சிகம் ; 19 , 

21 ,25 . 
என்னா வெடுத்த சிகப் ; 23 , 
43 , 
என்னா வெடுத்தரசுப் ; 63 , 
என்னா வெடுத்தீசன் ; 54 ; 
71 . 
என்னாவெடுத்தெரியின் ; 74 . 
என்னாவெடுத் தெரிவெம் ; 2 . 
என்னாவெழிர்ச்சியின் ; 66 . 
என்னா வெளிச்சியின் ; 61 . 


திசைமுகத்தோன் ; 2 , 9 , 19 , 

40 , 45 , 52 , 54 , 60 , 65 , 66 . 
திசைமுகத்தான் ; 46- * 
சகமுகத்தோன் ; 23 , 26 , 43 , 
44 , 70 . 


IV 


. 


11 காப்பதற்கு ; 46 

காப்பவற்கு ; 63 . 
அதுவேயுளதென்னாத் ; 46 - 
அதுவேயுள தென்னத் ; 71 . 
அதுவேயுள வெனுமா ; 1 . 
அதுவேயுள வெனவே ; 23 , 

26 , 43 , 44 . 
6 


முதுமாப் ; 46 
முதுகாப்படை ; 2 , 18 , 41 , 

45 , 54 , 60 . 
முதுகாய்படை ; 1 . 
துரந்தானினி ; 41 , 45 , 52 . 
துரந்தாலினி ; 46 
துரந்தானனி; 40 . 
துரந்தேனினி ! 2 , 23 , 41,43 
45 , 54 , 70 , 71 , 74. 


82 


யுத்த காண்டம் 


தொடுத்தேனினி ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 61 , 65 . 
தொடுப்பேனினி ; 63 . 


முடிந்தாயென ; 46 
முடிந்தானென ; 40 . 


9201 


ஊனும்மினியுளதாகுமிவ் ; 2 . 
ஊனம்மினியிலதாகவிவ் ; 54 . 
ஊனம்மிலதன்றாதக; 23 , 26 , 
43 , 44 , 70 . 
இளங்கோக் கெனவுரைத் 

தார் ; 46- 
இளங்கோக்சென 

வுரைத் 
தான் ; 2 . 
இளங்கோற்கென வுரைத் 

தார் ; 1 , 31 . 
இளங்கோளரிக் கென்றார் ; 

54 . 
உலகுக்கென வுரைத்தார் ! 
63 . 


1 நின்றார்களும் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 25 , 29 , 40 , 45 , 60 , 
61 , 65 , 66 . 
நிலைநின்றவர் ; 46 - 
நிலைநின்றது ; 31 . 
நின்றார்களின் ; 54 . 
நின்றார்முழு ; 23 , 26 , 41 , 43 
45 , 63,71,74 . 


9202 


II முனிவரரும் ; 46 

முனியவரும் ; 31 , 54 . 
முனிவோரும் ; 41 , 45 . 


1 இறுதித்தலை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-63,71 , 74 . 
இறுமத்தலை ; 46 
உறுதித்தலை ; 65 . 


பிறதவத்தோர்களும் ; 46 
பிறர் தவத்தோர்களும் ; 2 , 

23 , 26 , 43 . 
பிற தவத்தார்களும் ; 65 . 
பிறவறத்தோர்களும் ; 41 , 

45 . 
புறவறத்தோர்களும் ; 1 . 
புறத்தவத்தோர்களும் , 63 . 
அறத்தோர் ; 46 
இமையோர் ; 61 , 66 . 

தவத்தோர் ; 41 , 45 . 
il கோனும் பிறபிற ; 46- 1 

கோனும்பிறர்பிறர் ; 63 
கோனும்முடன் பிற ; 19 , 21 , 
25 ,29 , 62, 65 . 


II ஆழிப் ; 46 - 

வாழிப் ; 23 , 43 . 
கனறன்னொரு ; 46 
கனற்றன்னொரு ; 18 . 
கனறன்னொடு ; 23 , 25 , 26 , 
29 , 31 , 41 , 43 , 52 , 61 , 62 , 
65 . 
சனல் தானொரு ; 54 . 


குலைந்தார் ; 46 
குறைந்தார் ; 63 . 
ஊனம் மினியிலதாகுக ; 46 
ஊனம்மினியுளதாகுமிவ் ; 1 , 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 
45 , 60 , 61 , 62 , 65 , 66 . 


சுடரென்னவுமாகாப் ; 46 
சு - ரென்னவுமாகப் ; 41 , 45 , 

71 . 
சுடரென்னவுமகலப் ; 63 . 
சுடரென்னவுமதர்ப்பப் ; 23 , 

26 , 43-45 , 70 , 

கடலென்னவுமடராப் ; 54 . 
III பாழிச்சிகை ; 46 

பாழித்திசை ; 45 , 54 , 63 , 74 . 
பரப்பித்தனி ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 44 , 45 , 52 , 
60 , 61 , 63 , 65 , 66,71,74 . 


பாட வேறுபாடு 


83 


விரியத்தனி ; 46 
பரப்பிற்றனி; 23 , 43 . 
பாய்வித்தன ; 54 . 
பார்த்தான் ; 46 
பாரா ; 66 . 


மீட்டாம்வகை ; 71 , 74 . 
வீட்டாவகை ; 1 , 19 , 21 , 41 , 
45 , 61 , 62 , 65 , 66 , 70 . 


IV ஆழித்தனி ; 46 

வாழித்தனி ; 1 , 2 , 40 , 71 , 

74 . 
வாழிப்பெரும் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 61 , 62 , 65 , 66 . 


தடுத்தானவன் ; 46 
தடுத்தானல ; 23 , 26 , 43 , 70 . 
தடுத்தாலன ; 63 . 
தடுத்தானவன் ; 40 , 65 , 74. 
தொடுத்தானவன் ; 71 , 
தொடுத்தேனலன் ; 45 . 
தொடுத்தேயிவன் ; 54 . 
முடிந்தானென ; 46 
முடித்தானென ; 23 , 26 , 29 , 
43 , 54 , 70 . 
விளிந்தானென ; 9 . 
விட்டான் ; 46 
விடுத்தான் ; 63 . 


முதனாயகற்கு ; 46 
தனிநாயகற்கு ; 9 , 19 , 25 , 

29 , 61 , 62 , 65 , 66 . 
சிலைநாயகற்கு ; 54 . 


. 


அதுமதித்தான் ; 46 
அதுமறித்தான் ; 54 . 
இதுமதித்தான் ; 45 , 54 , 71 . 
இவைமதித்தான் ; 1 , 41 , 45 , 


III காட்டாதினிக் ; 46 

காட்டாதினி; 45 . 
காட்டாதினக் ; 60 . 
காட்டாதிது ; 19 , 21 , 25 , 29 , 
61 , 65 , 66. 


9203 


I மாட்டானிவன் ; 2 , 9 , 18 , 19 , 

25 , 29 , 40, 41 , 45 , 52 , 54 , 
60-63 , 65 , 66,71 . 
மாட்டானினி ; 46 
மாட்டாதவன் ; 23 , 26 , 43 , 

45,70 . 
மாட்டானிகல் ; 41 , 45 . 
மாட்டானிவை ; 21 . 


கரந்தாலது ; 46 
கரந்தல்லது ; 18 , 40 , 45 , 60 . 
கரந்தில்லது , 41 , 45 . 
கரத்தாலது ; 63 . 
கரத்தாலிது ; 54 , 71 , 74 . 
கரந்தில்லது ; 41 , 45 . 


முதற்போது தன் ; 46 
முற்போது தன் ; 1 , 2 , 31 , 41 . 
முற்போதிவன் ; 54 , 6 
முற்போந்தன ; 71 , 74 . 
முப்போது தன் ; 23 , 26 , 43 , 
70 . 


கருமம்மல தென்னாத் ; 46 
கருமம்மல வென்னாத் ; 1 , 2 , 
9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 
31 , 47 , 43 , 45 , 54 , 61 , 65 , 
66 , 71 . 
கருமம்மயல் வென்னாத் ; 74 . 
கருமம்பல வென்னா ; 45 . 


IV மலரோன் ; 46 . 

முதலான் ; 45 , 54 . 


II மீட்டானலன் ; 46 - 

மீட்டானவன் ; 40 . 
மீட்டாவகை ; 23 , 26 , 29 , 
43 , 45 , 54 , 63 , 74 . 


தொடுப்பேன் ; 46 - 
தடுப்பேன் ; 19 , 21 , 25 , 29 , 
65 . 


84 


புத்த காண்டம் 


9204 


முதலோன் ; 46 
மலரோன் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 45 , 61-63 , 65 , 66 . 


1 நன்றாகுக ; 46 

நன்முகவிவ் ; 66 . 
முதலோன் மொழி ; 46 
முதலோர் மொழி ; 19 , 21 , 

25 , 29 , 61 , 62 , 65 , 66 . 
இமையோர் விழி ; 74 . 
நவின்றான் ; 46 
நவின்றார் ; 74. 


படைதனை மாய்க்கவென்று : 
46 . 
படைதனை மாய்க்கென ; 1 , 
71 . 
படைதனை மாய்ப்பவென்று ; 
54 . 
படை தீர்ப்பாயெனத் ; 45 . 


உரைத்தான் ; 46 
தெரிந்தான் ; 45 . 


I பின்றாதவன் ; 46 

பின்றாதவர் ; 18 , 23 , 40 , 41 , 

43-45 , 60 , 70 , 71 , 74 . 
பின்றாதபல் ; 45 . 


IV 


உயிர்மேற்செல ; 46 
உயிர்மேற்செலல் ; 2 , 21 . 
உயிர்மேறசில ; 65 . 
உயிர்வவ்வுகக் ; 23 , 43 , 44 . 
70 . 
உயிர்மேல்விடல் ; 18 , 40 , 41 , 
45 , 60 . 


துரந்தானவன் நலம் ; 9 , 18 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 54 , 
60 , 61 , 63 , 65,71,74 . 
துரந்தானிவன்நனி; 46 
துரந்தானிவன் வலம் ; 45 . 
துரந்தானலம்வர ; 23 , 26 , 

43 , 70 . 
துரந்தானவன்றனி; 66 . 
துறந்தானிவன் நலம் ; 1 , 44 , 

62 . 
துறந்தோனவன் நலம் ; 21 . 


9205 


ஒழிகென்பது ! 46 
ஒழிகென்பதும் ; 9 , 19 , 21 , 

25 , 65 , 74 . 
ஒழிதென்பதும் ; 61 . 
ஒழியென்பது ; 2 , 18 , 40 , 60 . 
கடிதென்பது ; 23 , 43 , 44 , 

70 . 
பிடியென்பது ; 54 . 
பிடித்தான் ; 46 
பேசி ; 45 . 


III ஒன்றாகவிம் ; 46 

ஒன்றாகவம் ; 71 . 
ஒன்றாகலின் ; 23 , 43 . 
ஒன்றாகவின் ; 26 , 70 . 
ஒன்றாதவ ; 1,9 . 
ஒன்றாதவம் ; 41 , 45 . 
ஒன்றாதவிம் ; 2 , 18 , 29 , 40 , 

41 ,44 , 45 . 
ஒன்றாயவ ; 63 . 


1 தான் விட்டது ; 1 , 41 , 45 , 

48 , 52 , 71 . 
தான் விட்டன; 46 
தான் விட்டனன் ; 2 , 54 , 74 . 
தான்விட்டவம் ; 45 . 
மலரோன் ; 46 
முதலோன் ; 1 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43-45 , 61 , 62 , 
65 , 66 , 71 , 74 . 
படை யெனின்மற்றிடை ; 

46 
படை யெனின்மற்றிவை ; 

41 , 45 . 
படை யெனின் மற்றிது ; 74 . 
படை யெனின் மற்றது ; 63 . 
படை தனைமாற்றிடை ; 54 


பாட வேறுபாடு 


85 


படை யெனமற்றிடை 18 , 
23 , 26 , 31 , 40 , 41 , 43-45 , 
48 , 60 . 


தருமே ; 46 
தகுமே ; 63 . 
தருமோ ; 1 , 44 , 45 , 71 , 74 . 


IV ஊன் விட்டவன் மறம் ; 46 

ஊன் விட்டனமறம் ; 74 . 
ஊன் விட்டவனறம் ; 45 . 
ஊன் விட்டவுமறம் ; 1 , 2 , 9 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
44 , 54 , 65 , 66,71 . 
விட்டிலனென ; 46 
விட்டிலதென ; 54 . 
உவந்தார் ; 46 
உகந்தார் ; 1 . 
உரைப்பார் ; 45 . 
தான் விட்டன வென நின் 

பெங்கணும் 
தானாய் ; 63 . 


றன விசும் 


9206 


I விட்டது மண் ; 46 - 

விட்டது மனை ; 29 , 65 . 
விட்டது மனம் ; 74 . 
விட்டவு மண் ; 45 . 
விட்டது மறவானுடல 

றுமே ; 45 
விட்டது மற வோனுடலி 

துமே ; 41 . 
விட்டது மறவோனுடலி 
றுமே ; 2 , 18 , 40 , 45 , 60 . 
விட்டது மறவோனுடவி 

றுமோ ; 41 , 45 , 63 , 71 . 
விட்டது மறவோனுடன 

றுமே ; 31 , 41 , 65 . 
விட்டது மறவோனுடனி 
றுமே ; 9, 19 , 21 , 23 , 43 , 
44 , 54 , 62 , 66 . 
விட்டது மறவோனுடனி 

றுமோ ; 1 , 45 , 74 . 
விட்டது மறவோனிடனி 
றுமே ; 26,70 . 
விட்டவு மறவோனுடன் 
றுமே ; 45 . 


1 உருமேறுவந்தெதிர்ந்தால 

தன் ; 1 , 71 . 
உருமேறுவந்தெதிர்த்தா 

லதன் ; 46 
உருமேறுவந்தெழுந்தால 

தன் ; 74 . 
உரு மேறுவந்தழிந்தால தன் ; 

44 . 
உருமேறு வந்திழிந்தால தன் ! 
2 , 18 , 19 , 21. 25 , 29 , 40 , 
41 , 60 , 63 , 65 , 70 . 
உடுமேறு வந்திழிந்தால 

தின் 23 , 43 , 66 . 
உருமேறுவந்திழிந்தாலென 

45 . 
உருமேற்று வந்தழிந்தால 


III விட்டுகு ; 46 

விட்டகு ; 23 , 43 , 63 . 
விட்டிடு ; 41 , 45 , 48 , 52 . 
விட்டுயர் ; 45 . 
விட்டுரு ; 65 


தன் ; 26 . 


உருமேறு வந்தளித்தான 


தன் ; 54 . 


உருமேறு வந்திடும் போத 


தீர்ப்பாயெனத் ; 46 
தீர்ப்பானெனத் ; 41 , 45 . 
உலகேழையும் ; 63 . 


தற்கு ; 74 . 


தெரிந்தான் ; 46 
திரிந்தார் ; 74 . 
தீய்க்கும் ; 63 . 
தீர்ந்தான் ; 41 , 45 . 


நெருப்புய்த்தால் ; 46 
நெருப்புய்த்தான் ; 63 . 
நெருப்புகுத்தால் ; 23 . 
நெருப்புருத்தால் ; 43 , 
ஒன்வியுய்த்தால் ; 45 . 


86 


யுத்த காண்டம் 


II இடையொன்றது தடுக்கும் 


படி ; 46 


II வருமாங்கது ; 46 

வருமாங்கனல் ; 63 . 
தவிர்ந்தாலென ; 46 
தவிர்த்தாலென ; 61 , 65 . 
அவித்தானென ; 63 , 


இடையொன்று தொடுக்கும் 


படி ; 31 . 


மறவோன் ; 1 , 2 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60 , 61 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
மலரோன் ; 46 - 


இடையோனெடுத் தொடுக் 

கும்படி ; 23 , 26 , 43 . 
உடையென்றெடுத் தொடுக் 
கும்படி ; 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 54 , 60. 
உடைகென்றெடுத் தொடுக் 

கும்படை ; 71 ; 74 . 
உடையொன்றெடுத் தொக் 

கும்படி ; 63 . 
உடையோனெடுத் தொடுக் 
கும்படி ; 45 , 70 . 
மடையென்றெடுத் தோடும் 
படி ; 9 , 19 , 21 , 25 , 29 , 61 , 
62 , 65 , 66 . 


11 உலகேழையும் ; 46 

உலகேழினும் ; 23 , 26 , 43 , 

44 , 70. 
உலகியாவையும் ; 1 , 41 , 45 , 
71 . 


தீய்க்கும் ; 1 , 25 , 29 , 40 , 41 , 
45 , 52 , 60 , 63 , 65 , 66 , 71 , 
74. 
தீக்கும் ; 46 
தீய்க்க ; 23 , 26 , 43-45 , 62 , 

70 . 
தீர்க்கும் ; 9 . 


செந்தீயுகவெய்தான் ; 46 
அதனாலுறு களிற்றை ; 1 , 2 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 54 , 63 , 70 , 71 , 
74 . 
மதனாலுறு களிற்றை ; 9,61 , 
62 , 65 , 66 . 


IV 


அருமாகனல் ; 46 
அருமால்கனல் ; 74 . 
வருமாகனல் , 1 , 23 , 26 , 43 , 
44 , 62 . 


விசும்பெங்கணும் ; 46 
வானெங்கணும் ; 45 . 


ஆகி ; 46 
அதிர ; 23 , 26 , 43 , 44 , 70 . 


III தொடை யொன்றினைக்கணை 

மீமிசைத் ; 46 
தொடை சென்ரணைப் பன 
போலமைத் ( து ); 54 . 
இடைசென்றமைப் பனபோ 
லமைத் ( து ) ; 66 . 
டைநின்றளிப்பவன் போல 
மைத் ( து ) 63 . 
இடையென்றபையப்பன 
போலிமைத் ( து ) ; 1 . 
டையென்றமைப்பவன் 
போலமைத் ( து ); 9 . 
இடையென்றணைப்பவன் 
போலமைத் ( து ); 2 . 
இடை யென்றிழைப்பவன் 
போலமைத் ( த ) ; 74 . 
இடையொன்றணைப்பவன் 
போலமைத் ( து ) ; 40 , 41 , 45 . 
டையொன்றனைப்பவன் 
போலமைத் ( து ) 18 , 60 . 


9207 


I 


படையங்கது ; 46 
படையாங்கது ; 63 . 


படராவகை ; 46 
பட்டார்வகை ; 65 . 
குலமருமான் ; 46 
குலக்குமரன் ; 63 . 


பாட வேறுபாடு 


87 


போல் தீய்ந்தது ; 63 . 
போற்றீர்ந்தது ; 23 , 25 , 40 , 

43 , 61 , 62 , 65 , 66,71 , 74 . 
போல்வீய்ந்தது ; 54 . 


9208 


1 விண்ணோரது ; 1 , 2 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 54 , 60 62 , 63 , 
66 , 70 , 71 , 74 . 
விண்ணாரது ; 46 
விண்ணாதன ; 65 . 


வீரர்க்கினி ; 46 
வீரற்கினி; 40 , 41 , 45 . 


II ஒண்ணாதன ; 46 

உண்ணாதன ; 1 , 70 . 


இடையொன்றமைப் பன 
போலிமைத்( து ) ; 23 , 26 , 
43-45 , 70 . 
இடையொன்றமைப்பன 

போலமைத் ( து ) 71 . 
விடை சென்றமையவன் 

போலமைத் ( து ) ; 61 . 
விடைநின்றமைப்பவன் 
போலமைத் ( து ) ; 19 , 21 , 
25 , 29 , 62 , 65 . 
துறுவாயினியென்றான் ; 46 
இறுவாயினியென்றான் ; 1 , 2 , 
18 , 23 , 26 , 40 , 41 , 43-45 , 
60 , 62 , 70 , 71 , 74 . 
இறுவாயினியென்னா: 54 . 
இறுவாயெனவிட்டான் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 65 . 
இறுப்பாயெனவிட்டான் ; 

61 , 66 . 

இனிவாயினியென்றான் ; 63 . 
VI விடமொன்று கொடு ; 1 . 

விடையொன்றொரு ; 46 - 
விடையொன்றுகண் ( டு ); 9 , 

19 , 21 , 25 , 29 , 62 , 65 , 66 . 
விடையொன்று கொண் ( டு ) ; 

18 , 61 , 
விடமென்றொரு ; 45 . 
விடமொன்றொரு ; 31 . 
விடமொன்று கண்டு ; 23 , 26 , 

43-45 , 70 . 
விடமொன்று கொண்டு ; 2 , 
40 , 41 , 45 , 52 , 54 , 60 , 63 , 
71 , 74 . 
ஒன்றீர்ந்தது ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 54 , 
60 , 71 , 74 
விடமுற்றென ; 46 
ஒன்றீய்ந்தது ; 9 , 19 , 21 , 25 , 

40 , 44 , 45 , 62 , 63 , 65 , 70 . 
ஒன்றோய்ந்தது ; 61 , 66 . 
போறீர்ந்தது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 29 , 41 , 45 , 52 , 60 . 
விடுவித்தது ; 46 
போன்றீய்ந்தது ; 26 , 44 , 45 , 
70 . 


உவந்தார் ; 46 
உகந்தார் ; 54 . 
உய்ந்தார் ; 66 . 


III கண்ணார் நுதற் ; 2 , 9 , 118 , 19 , 

21 , 40 , 41 , 45 , 52 , 54 , 61 , 
63 , 65 , 66 , 71 . 
கண்ணாநுதற் ; 46 


பெருமானிவர்க்கு ; 26 , 31 , 

40 , 41 , 44 , 45 , 52 , 60 . 
பெருமானவர்க்கு ; 46 
பெருமானவற்கு ; 1 , 9 . 
பெருமானிவற்கு ; 2 , 23 , 41 , 

43 , 45 , 70 , 71 . 
பெருமானிதற்கு ; 54 . 


அரிதோவெனக் ; 46 
அரிதோ விது ; 63 . 


கடைபார்த் ( து ) ; 46 
கடைமா ; 63 . 


IV 


எண்ணாதிவை ; 46 - 
எண்ணாதவை ; 63 . 
எண்ணாதிது ; 9 . 


88 


யுத்த காண்டம் 


என்ணாதிடை ; 19 , 21 , 29 , 

62 , 65 . 
எண்ணாவிது ; 1 . 


III நெடுமாயையினகத்தார் ! 

46 
நெடுமாயையின் காத்தார் , 
74 . 
அகன்மாயையினகத்தார் ; 
63 . 


பகர்ந்தீர்பொருள் ; 46 
பகாந்தீரிது : 9 , 19 , 21 , 29 , 
65 . 


IV 


கேளீரென , 1 , 2 , 9 , 18 , 19 , 
21,29 , 31 , 40 , 41 , 45 , 52 , 
61 , 63,65 , 74 . 
கேணீரென ; 46 
கேளுமென ; 54 . 


கடந்தாரிவர் ; 9 , 23 , 25 , 29 , 
40 , 41 , 43 , 45 , 52 , 60 , 61 , 
65 , 66 . 
கடந்தார்சில ; 46 
கடந்தார்சிலர் ; 2. 74 . 
கடந்தாசிலர் ; 31 . 
கடந்தோர்சிலா ; 1 , 26 , 44 , 

63 . 
கடைந்தோர்சிலர் , 70 . 


இசைத்தான் ; 46 
இசைத்தார் ; 74 . 
இசைப்பான் , 9 , 18 , 19 , 21 , 
29 , 45,65 . 


பழையோர் ; 46 
பழையார் ; 60 . 
பகையோர் , 61 . 


9209 


9210 


1 நாராயண நரரென்றிவர் , 

46 
நாராயணர் நரரென்றிவவர் ; 

1 , 29 , 40 , 60 , 71 . 
நாராயண நரனென்றிவர் ; 

65 . 
நாராயணனரனென்றிவர் ; 
2 , 9 , 23 , 43 , 54 . 


நிவளதாமென 


1 அறத்தாரழிவுள தாமென , 

46 
அறத்தாறழிவுளதாமென 

40 , 41 , 45 . 
அறத்தாற்றழிவுளதா 

மெனில் ; 63 . 
அறத்தாரழிவுளதாமெனில் , 
1 , 9 , 23 , 25 , 43 , 44 , 54 , 61 . 
63 , 65 , 66 , 71 . 
அறத்தாறழிவுளதாமெனில் 

45 . 
அறத்தாரழிவுளத்தா 
மெனில் ; 74 . 


உளராய் நமக்கு , 46 
உளராய் நமர்க்கு ; 41 . 
உளரார் நமக்கு ; 44. 70 . 
உளரால் நமக்கு ; 63 . 


நாராயணனரானென்றிருவ 
(நளாய் நமக்கெல்லாம் ; 44 , 
70 . 


அறிவுந்தொடாந்தணுகாப் ; 
46- 
அறிவுந்தொடாந்தணுக ; 31 . 
அறிவுந்தொடரணுகாப் ; 
63 . 
அறிவான்றுடாந்தணுகாப்பு 
71 . 
அறியும் தொடர்ந்தணு காப் ; 
61 . 


I கடந்தார் ; 2 , 9 , 18 , 31 , 52 , 

54 , 63 , 66 . 
கடந்தோர் ; 46 
கடிந்தார் , 19 , 21 , 25 , 29 , 

40 , 60, 62,71 , 74 . 
தடிந்தார் ; 65 . 


- 


பாட வேறுபாடு 


89 


தெரியார்வகைதிரிவார் ; 1 . 
திரியா வகை திரிவார் ; 54 . 


I புறத்தார் புகுந்தகத்தாரெ 

னப் , 1 , 9 , 21 , 23 , 25 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 , 
61 , 65 , 66 , 70 , 71 . 
புறத்தார்புகுந்தறத்தாரெ 

னப் , 46 
பிறத்தாற் . . த்தகத்தாரெ 
னப் ; 63 . 


9211 


பிறந்தாரது ; 1,54 . 
புகுந்தன்னது ; 46 - 
புகுந்தன்னவை , 2 . 
புகுந்தானது : 23 , 26 , 29 , 

43. 44 , 60 , 70 . 
புருந்தாரது ; 71 , 74 
பிறந்தன்னது ; 31 , 45 . 
பிறந்தன்னவை ; 9 , 25 , 61 , 

62 , 65 , 66 . 
புறந்தாரது ; 411 
மறந்தானது ; 63 . 


1 உயிர் தோறு முற்றுளன்றோத 

திரத் ( து ) ; 46 
உயிர்தோறு முற்றுளாதோத 

திரத் ( து ) : 66 . 
உயிர்தோறும் முளன்றோத் 

திரத் ( து ) ; 41 . 
உயிர்ச்தாறுமுற்றுளர் கோத் 
திரத் ( து ) ; 9 , 19 , 21 , 26 , 
29 , 65 . 
உயிர்தோறுமுற்றுளன் கோத் 

திரத் ( து ) ; 41 , 45 , 74 . 
உயிர்தொறுமுற்றனன் கோதி 
திரத் ( து ) ; 26 , 54 . 


ஒருவன் சினன ; 46 
ஒருவனென ; 23 , 43 . 


புரப்பார் ; 46 
புரப்பான் ; 54 . 
பிறப்பார் ; 63 . 


II அயிரா நிலை ; 46 

அயரானிலை ; 23 , 26 , 43 , 44 , 
70 . 


III மறத்தார் குலமுதல் ; 1 , 41 , 

45 , 52 . 
மறத்தார் முதற் தலம் ; 46 
மறத்தான் முதற்தலம் ; 63 . 


IV திறத்தலாது ; 46 

திறத்தாவது ; 71 . 
திறத்தாலவை ; 18 , 40 , 41 , 

45 , 60 . 
திறத்தாலிது ; 9 , 63 . 
திறத்தார வை ; 1 , 41 . 


உடையானிவன் ; 46 
உடையாதிவன் ; 74 . 
உடையாரிவன் ; 41 . 
உடையாரவர் ; 9 . 
உடையாரிவர் ; 19 , 21 , 25 , 

29 , 41 , 61 , 65 , 66 . 
உடையானென ; 18 , 40 , 45 , 
60 . 


தெரிந்தியாவரும் ; 46 
தெரித்தியாவையும் ; 1 . 
தெரித்தியாவரும் ; 74 . 
தெளிந்தியாவரும் ; 54 . 


அவனிவ்வுலகனைத்தும் ; 46 . 
இவனிவ்வுலகனைத்தும் ; 23 , 

43 , 44 , 54 . 
உலகானவையனைத்தும் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 61 , 65 , 66 . 
உலகியாவையுமனைத்தும் ; 1 , 

45 . 
உலகும்முயிரனைத்தும் ; 71 , 


தெரியாவகை திரிவார் ; 46 
தெரியாவகை தெரிவார் ; 41 , 

71 . 
தெரியாவகை தெரிவான் ; 63 . 


III பிறை ; 46 

புரை : 40 , 52. 70 . 


90 


யுத்த காண்டம் 


எனலாம்வகை ; 46 
எனலாமயை ; 41 . 


சலந்தேறிய ;. 46 
கலந்தான் றனித் ; 54 . 
தலத்தெய்திய ; 23 , 26 , 43 . 
44 , 70 . 


கிடந்தானும் பண்டிவனாங் 

குறை ; 31 . 
கிடந்தாரும் பண்டிவர் நாங் 
குறை ; 41 , 44 , 45 , 60-62 . 
கிடந்தானுமற்றவணீர் 

குறை ; 54 . 
கிடந்தார்கள் பண்டிவனின் 

குறை ; 63 . 
நேர ; 46- 
நேரக் ; 23 , 26 , 43 . 
நேரா ; 1 , 31 , 71 . 
நோகக் ; 70 . 


தலைவன் ; 46 
தலைவர் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
61 , 62 , 65 , 66 . 


IV பயிராததோர் ; 46 

பயிராததோர் ; 40 . 
பயிர்தேர் பொருள் ; 54 . 
பொருளின்னதென்று ; 46 
பொருளின்னதொன்று ; 2 
பொருளின்னவை ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 61 , 62 , 65 , 66 . 
எனிலன்றவன் ; 54 . 


II விடும் பாக்கியம் ; 46- 

விடும் பாய்க்கியம் ; 44 , 54 . 
கொடும் பாக்கியம் ; 23 , 26 , 
43 , 44 , 70 . 


உணர்வீரிது ; 18 , 23 , 40 , 41 , 

43 , 45 , 52 , 60 , 63,71 . 
உணரீரிது ; 46 
உணராவிது ; 54 . 
உணர்வீரது 1 , 2 , 26 , 44 , 70 , 


உடையார்களைக் ; 46- 
உடையார்களைத் ; 18 , 40 , 41 , 

45 , 60 . 
உடையோர்களைக் ; 26 , 44 , 
61 , 63 , 70 . 


74 . 


குலத்தோடற ; 46- 
தவத்தோடற 18 , 40 , 41 , 

60 . 
தவத்தோரட்ட ; 45 . 


தெரிவீரது ; 65 , 66 . 
தெரிவீரிது ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

61 . 
அறிவீரிது ; 41 , 45 . 


III இடும் பாக்கியத் ( து ) 46- 

இடும் பாய்க்கியத் ( து ) ; 54 . 


9212 


காப்பதற்கு ; 46 
காப்பதெற்கு ; 74 . 
காப்பதில் ; 41 . 


கிடந்தாரும் பண்டிவர் நீர் 
குறை ; 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 43 , 45 , 52 , 65 , 66 , 
70,71,74 . 
கிடந் தாரும் பண்டிவர் தீர் 

குறை ; 29 
கிடந்தானும்பண்டிவர் நாங் 

குறை 46 
கிடந்தானும் பண்டிவர் தீர்க் 

குறை ; 45 . 
கிடந்தானும் பண்டிவர் நீர் 
குறை ; 

1 , 18 , 40 , 45 . 


இசைந்தாரென விதெலாம் ; 
46 . 
இசைந்தாரென விதெலால் ; 

74 . 
இசைந்தாரென வெல்லாம் ; 

41 , 66 .. 
இசைந்தானென வெல்லாப் ; 
54 . 
இசைந்தானென வெல்லாம் ; 
63 . 


பாட வேறுபாடு 


91 


இசைந்தோரெனவெல்லாம் ; 

1 . 
இயைந்தாரென விதெலாம் ; 
18 , 29 , 40 , 44 , 45 , 60 . 
இயைந்தாரென வெல்லாம் ; 
9 , 19 , 21 , 25 , 65 . 


மாயையினயரிப்போம் ; 41 . 
மாயையினயிர்த்தோம் ; 21 , 

25 , 29 , 54 . 
மாயையினயிரிப்பால் ; 1 , 45 , 

71 .. 
மாயையினயிர்ப்போம் ; 18 , 
31 , 40 , 41 , 45 , 52 , 60 , 63 , 
74. 
மாய்கையினகத்தோம் ; 66 . 


IV அடும் பாக்கியதொடைச்; 45 . 

அடும்பாக்கியத்துடைச் ; 46 . 
அடும்பாக்கியத்தொடு ; 44 . 
அடும்பாக்கியத்தொடைச் ; 

18 , 19 , 21 , 45 , 52 , 60 , 71 . 
அடும்பாக்கியத்தொடை ; 

23 , 40 , 41 ; 43 , 74 . 
படும் பாக்கிய முடைச்; 1 , 71 . 
படும்பாய்க்கியத்துடைச் ; 63. 
படும்பாய்க்கியத்தொடைச், 
54 . 


II பிறிந்தேமினி; 46 

பிறிந்தோமினி; 1 , 19 , 21 , 
25 , 29 , 31 , 40 , 52 , 54 , 60 , 
63 , 65 , 66 , 74 . 


முழுதையமும் ; 46 . 
முழுதையமெம் ; 9 , 19 , 21 , 

25 , 62 , 66 . 
ழுழுதையவெம் ; 71 . 
முழுதுய்யுமெம் ; 74 . 
முழுதேயுமெம் ; 54 . 


பணித்தமைந்தான் ; 46 
பணித்தமைத்தான் ; 1 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
45 , 54 , 60-62 , 65 , 66,71 . 
பணித்தறைந்தான் ; 74 . 
பணித்துறைத் தான் ; 45 . 


9213 


பெருமானுரை ; 46 - 
பெருமானுன்னுரை; 45 . 
பெருமானிலை ; 63 . 
பிடித்தேம் ; 46- 
பிடித்தோம் ; 1 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43-45 , 52 , 
61 , 63 , 65 , 66,70 . 


1 அறியேமவன் ; 46 
அறியோமவன் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
44 , 54 , 60-62 , 65 , 66 , 70 , 
74 .. 
அறியோமிவன் ; 63 . 
அயர்ந்தேமவன் ; 71 . 
அயர்ந்தோமவன் ; 1 , 41 . 
மாயையினயர்ப்போ ; 2 , 70 . 
மாயையினயிர்ப்பேம் ; 46 
மாயையினகத்தேம் ; 9 , 
மாயையினகத்தோம் ; 61 . 
மாயையினயர்த்தோம் ; 65 . 
மாயையினயர்ந்தேய் ; 45 . 
மாயையிலயிர்ப்பேம் ; 23 , 

26 , 43 . 
மாயையிலயீர்ப்பேம் ; 44 . 
மாயையினயர்ப்பால் ; 41 . 


III எறிந்தேம் பகை ; 46- 

எறிந்தோம்பகை ; 1 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 43 , 52 , 62 , 63 , 
65 , 66,74 . 
எறிந்தோம்வகை ; 45 . 
அறிந்தோம்பகை; 54 . 


முழுதும்மினித்தீர்ந்தேம் ; 

46 
முழுதும்மினித்தீர்த்தோம் . 

41 , 45 , 52 . 
முழுதும் மினிதிருந்தேம் ; 2 , 

31 , 45 , 60 . 
முழுதும் மினிதிருந்தோம் ; 
23 , 40 , 41 , 43 , 44 , 61 , 66 . 


92 


யுத்த காண்டம் 


9214 


முழுதும் மினிதிருக்கோம் ; 
26,70 . 
முழுதும் மினிப் பிரிந்தோம் ; 

63 . 
முழுதும் மினியிருந்தே . } ; 9 , 

71 . 
முழுதும் மினியிருந்தோம் ; 
1 , 19 , 21 , 25 , 29 , 41 , 45 , 
62 , 65 , 74 . 
நாளுமினிதிருந் தாம் ; 54 . 


I வாங்கியவளை ; 46 

வாங்கியவ்வளை ; 71 . 
வாங்கியவடி ; 1 . 
வாங்கியவனை : 62 . 
வாங்கினன் வளை ; 54 . 


இடர் கடந்தேம் ; 46 
டர் கடந்தோம் ; 23 , 26 , 
41 , 43 , 44 , 52 , 54 . 
இடகடந்தோம் ; 70 . 
இடர் கடிந்தேம் ; 40 , 45 , 60 , 

71 . 
இடர் கடிந்தோ ; 63 . 
இடரி கந்தேம் ; 9 . 
இடரி கந்தோம் ; 66 . 
இடர் களைந்தோம் ; 1 . 


II நீயோவிது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 29 , 41 , 43 , 45 , 54 , 
60-62 , 66 . 
நீயோயிது ; 46 
நீயேயிது ; 52,65 . 
தடுத்தாய் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 31 , 40 , 41 , 
43-45 , 60-62 , 65 , 66 , 70 , 


11 . 


தடுப்பாய் ; 46 
தடுத்தோய் ; 29 . 


IV செறிந்தோர் வினைப் ; 46 

செறிந்தோர்வினை ; 40 . 
செறிந்தோர் பகை ; 26 , 44 , 

70 . 
செறிந்தேம் வினைப் ; 9 . 
செறிந்தோம் வினைப் ; 19 , 21 , 

25 , 29 , 54 , 65 , 66 . 
தெரிந்தோம் வினைப் ; 63 . 


பகைவாவெனத் ; 46 - 
பகைவரெனத் ; 40 . 
பகையாமெனத் ; 54 . 
இலையாலெனத் ; 26 , 44 . 
இலையாவெனத் ; 70 . 


எனினினக்கா ரெதிர் நிற் 

பார் ; 46 
எனினினக்காரெதிர் நிகாப் 

பார் ; 41 , 45 , 61 . 
எனினினக்கியா ரெதிர் நிற் 

பார் ; 9 , 19 , 21 , 25 , 62 . 
எனினினக் காரின் கரப்பார் ; 

44 . 
எனினினக்காரினி 

நிகர்ப் 
பார் ; 70 . 
எனினினக்காரெவர் நிகர்ப் 

பார் ; 23 , 43 . 
எனினினக்காரெனில் நிற் 

பார் ; 1 . 
எனினினைக்காரெனில் நிகர்ப் 

பார் ; 26 . 
எனினுனக்காரெதிர் நிகாப் 

பார் ; 74 . 
எனினுனக் காரெதிர் நிற 

பார் ; 63 . 
எனினுனக் காரெவர் நிகர்ப் 

பார் ; 66 . 
எனினுனக்காரமர் நிற்பார் 

45 . 
எனிலுனக் காரெதிர் நிற் 
பார் ; 40 , 60 . 


நெடுந்தேவர் ; 46 
பெருந்தேவர் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 61 , 62 , 65 , 66 . 
முதற்றேவர் ; 54 . 


9213 a 


1 ஈதிங்கிவை ; 45 . 

ஈதங்கவை ; 52 . 


பாட வேறுபாடு 


93 . 


பிறர் யாவரும் ; 46 - 
பிறரியாவரும் ; 41 , 45 . 


எனிலுனக் காரெதிர் நிகர்ப் 

பார் ; 2 . 
III போயோ விசும் படை 

வாயிது ; 46 
போயே விசும்பிடைவாயிது ; 
26 , 45 . 
போயே விசும்படைவாயிது ; 
23 , 41 , 43-45 , 52 , 70 , 71 . 
போமோ விசும்படை 
யிது ; 29 . 
போயோ வியம் படையா 

யிது ; 54 . 
தூயோன் மிசை ; 46 
துயோன் மிகை ; 70 . 
தாயோன் மிசை ; 45 . 
துரந்தான் ; 46 
தூர்ந்தான் ; 70 . 


அடைந்தார்பழுதடையாக் , 
46 
அடைத்தார் பழுதடையாக் ; 
63 . 
அமைத்தார் பழுதடையாக் ; 

1 , 41 , 45 , 54 . 
அமைந்தார் பழுதடையார் ; 


வா 


65 . 


அமைந்தர்ாபழுதடை 
யாச் ; 2 , 9 , 19 , 21 , 25 , 29 , 
41 , 44 , 45 , 60-62 , 66 , 71 , 
74 . 
அமைந்தார் முழுதடை 

யார் ; 26 . 
அமைந்தார் முழு தடை 
யாக் ; 70 . 


9215 


1 சேமித்தனர் ; 46- 

சேமித்தனன் ; 54 
சேமத்தனர் ; 66 . 
சேமத்தினர் ; 45 . 


III காமிப்பது ; 46 

காமித்தது ; 1 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 41 , 43-45 , 62 , 65 , 

66,71 , 74 . 
காமித்தொழில் ; 63 . 
காமத்தது ; 26 , 70 . 


. 


முடி விப்பது ; 46 
முடிப்பாரது ; 26 , 70 . 


இமையோர் தமைச் ; 46 
இமையோர் தனைச் ; 26 . 

மையோர்களும் ; 45 . 
மையோரதைச் ; 19 , 21 , 
25 , 62 . 


சிரத்தேந்திய ; 46 
சிரத் ேதந்தின ; 44 , 70 . 
சிரத்தேந்தினர் ; 26 . 


கரத்தால் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 40 , 41 , 45 , 52 , 54 , 62 , 
65 , 71 , 74 . 
கரத்தார் ; 46 - 


படர்கின்றது ; 1 , 31 , 41 , 45 , 

54 , 63,71 . 
படிகின்றது ; 46 
படாவிப்பது ; 2 , 26 , 44 , 45 , 

70 . 
படாவுற்றிது ; 41 
படர்வுற்றது ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 40 , 41 , 43 , 60 , 61 , 
74 . 
படருற்றது ; 45 , 
படவுற்றிது ; 45 . 
பாவிப்பது ; 65 . 
கண்டான் , 46 

சண்டார் ; 45 . 
IV நேமித்தனி ; 46 

தூமத்தனி ; 26 , 44 , 70 . 


II ஆமித்தொழில் ; 46 

ஆமத்தொழிற் ; 2 , 9 , 19 , 21 , 
25 , 26 , 45 , 54 , 62 , . 63 , 66 , 
70 . 


94 


யுத்த காண்டம் 


II 


நாமத் தனி; 1 , 2 , 9 , 29 , 40 , 

41 , 45 , 54 . 


நீக்குந்தரமல்லாமுழு ; 46 
நீர்க்குந்தரமல்லாமுழு ; 2 . 
நீக்குந்தரமல்லால் ( ன் ) முழு ; 

19 , 21 , 40 , 41 , 60 , 63 , 65 . 
நீற்கின்றதுமல்லாமுழு ; 1 . 


முதலோனென ; 46 --- 
முதலாமென ; 19 , 21 , 25 , 

29 , 41 , 61 , 62 , 65 , 66 . 
முதலானென ; 9 . 
முதல் தா ( றானென ; 1 , 40 , 
45,71 , 74 . 


நினைந்தானெதிர் ; 46 
நினைந்தானது ; 2 , 40 , 41 , 45 

60 . 
நினைந்தானவை ; 1 
நினைந்தான் பகை ; 63 . 
நினைத்தார் துயில் ; 45 . 
நினைந்தான்றுயில் ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
54 , 62 , 65 , 70 , 71 , 74 . 
நடந்தான் ; 46 
கடந்தான் ; 26 , 44 , 63,70 . 
துறந்தான் ; 9 , 18 , 19 , 21 , 

25 , 62 , 65,71,74 . 
துறந்தார் ; 45 . 
நயத்தான் ; 40 , 41 , 45 , 60 . 
நயந்தான் ; 2 , 41 . 
நயவான் ; 23 , 43 , 66 
பிரிந்தான் ; 54 . 


நினைந்தான் ; 46 
நினைத்தான் ; 1 , 9 . 


III மீச்சென்றிலதயல் ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 25 , 29 , 31 , 40 , 41 , 
44 , 45 , 60-63 , 65 , 66 , 70 , 


71 , 74 . 


9216 


வீக்கின்றலதயல் ; 46 
மீக்கன் றில தயல் ; 26 . 
மீச்சென்றில மயல் ; 74 . 
மீச்சென்றிலவயல் ; 54 , 63 . 
மீச்சேறிலதயல் ; 23 , 43 . 
சென்றது விலங்காவலங் ; 46 
சென்றிலவிலங்காவல நீ ; 
41 , 71 . 
சென்றில வீங்காவலங் ; 63 . 


1 தீக்கின்றதிவ் ; 46 

தீய்க்கின்ற திவ் ; 23 , 43 , 74 . 
தீக்கின்ற தெவ் ; 1 . 
தீக்குமினி; 45 . 


உலகேழையும் ; 46 
உலகியாவையும் ; 23 , 26 , 41 , 
43 , 44 , 70 . 


IV 


எனச் செல்வதும் ; 46 
எனச் சென்றலுந் ; 61 , 63 . 
எனச் சேறலும் ; 2 , 9 , 18 , 19, 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 . 
என நண்ணலும் ; 1 . 


கொடுயேல் ; 46 
கொண்டு ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

29 , 43 , 61 , 62 , 65 . 
போய்த்தங்கது ; 46 
போய்ச்சங்கது ; 2 , 23 , 40 , 

43 , 45 , 60 , 61 . 
போச்சங்கது ; 54 . 


வீய்ந்தது ; 2 , 9 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 54 , 60 , 62 , 65 , 70 , 
71 , 74 . 
வீந்தது ; 46 
வீழ்ந்தது ; 1 . 


தெரிந்தான் ; 46 
தெரித்தான் ; 9 . 
தெளிந்தார் ; 26 , 44 , 70 . 
தெளிந்தான் ; 1 , 18 , 23 , 40 , 
41 , 43 , 54 ; 60, 63,71 , 74 . 


பொதுவே ; 46 
போலாம் ; 54 . 


பாட வேறுபாடு 


95 


9217 


1 ஏத்தாடினர் ; 46 

ஆர்த்தாடினர் ; 63 . 
இமையோர்களும் ; 46 
இமையோர்குலம் ; 45 . 
இமையோர்புலம் ; 41 , 45 . 
48 . 


வாளியு முழுவாய்கொடு ; 

46 
வா 

; 
40 , 45 . 
வாலியுமுழுவாயொடு ; 21 , 
புகழ்ந்தார் : 46 
புகழ்ந்தான் ; 26 , 41 , 45 , 48 . 
60 . 


9218 


கவியின்குலமெல்லாம் ; 46 - 
கவியின் குலமெவையும் ; 9 , 

66 . 
அரியின் குல மெல்லாம் ; 63 . 
இருடிக்குலமெவரும் ; 54 . 
இருடியின் குல மெவரும் ; 45 . 


கூத்தாடினவரமங்கையர் ; 1 , 

9 , 19 , 21 , 29 , 61 , 62 , 65. 
கூத்தாடினரரமங்கையர் ; 
46 


I1 இவனன்னது ; 46 

இவனல்லது ; 19 , 21 , 25 , 29 , 
62 , 65 . 
வனன் மறை ; 61 . 
இவனின்னது ; 2 , 18 , 23 , 40 , 
41 , 43 , 45 , 54 , 60,71 . 
முதலேயுடையிறையோன் ; 

46- 
முதலேயுலகுடையோன் ; 23 , 

43 , 61 . 
மு 
முதலேயிடையிறையோன் ; 

29 . 
முதலேயிடையிறையோ ; 65 . 
முதலோயுடையிறையோ ; 
45 . 


குனித்தாடினர் ; 46 
குனிந்தாடினர் ; 41 , 45 , 


தவத்தோர் ; 46 
புகழாக் ; 54 . 
மறையும் ; 45 . 


III காத்தாயுலகு ; 46 - 

காத்தாருலகு ; 26 , 44 , 70 . 
அனைத்தும் மெனக் ; 46 
அனைத்துமெனக் ; 2 , 9 , 40 , 
45 . 


III 


களித்தாடினர் ; 46 - 
களித்தாடின ; 44 , 61 , 65,70 , 
74 . 


என வியவா ; 46 
என நயவா ; 26,70 . 
எனவயவர் ; 65 . 
எனவிசையா ; 54 . 
எனவியவாம் ; 74 . 
எனவெண்ணா; 31 , 41 , 45 . 
எவனென்னினும் ; 46 
எவனென்னினி; 1 , 2 , 9 , 25 , 
40 , 41 , 45 , 54 , 60 , 62 , 65 , 
71 
எவனின்னினி ; 74 
எவனென்னிலும் ; 61 . 
எவனென்னெனில் ; 29 . 
அவனென்னினி ; 70 . 
இவனென்னினி; 26 , 44 , 63 . 
நன்றா தகவினி ; 46 - 
நன்றாகுவதினி; 31 . 


கமலம் ; 46 
கடலப் ; 74 . 
கடலம் ; 26 . 


IV பூத்தானுமம் ; 46 

பூத்தானுடன் ; 2 , 18 , 23 , 26 , 
40 , 41 , 43-45 , 60 , 70 , 74 . 


96 


யுத்த காண்டம் 


அன்றாகுவதினி ; 25 , 62 . 
அயன்றாகுவதினி ; 29 . 
இன்றாகுவதினி; 9 . 
நன்றாகுதினீத் ( து ) ; 54 . 
நன்றாகுதிநீ ; 74 . 
நின்றாகுவதினி; 1 , 26 , 44 , 70 . 


29 , 40 , 41 , 43-45 , 52 , 60 
62 , 65 , 66 , 70 , 74 . 
கடை நாளொரு ; 71 . 


II தீர்ப்பான்படை ; 46 - 

தீய்ப்பான்படை ; 23 , 43 , 74 
தீப்பான்படை ; 1 , 2 , 63 . 
தீப்பான்றிடைத் ; 54 . 


தொடுப் பேன் ; 46 
தொடுத்தேன் ; 65 . 


எண்ணலனென்னாச் ; 41 , 45 : 

52 , 61 , 62 , 66,71 , 74 . 
எண்ணலெனென்னாச் ; 46 - 
எண்ணலெனென்ன ; 60 . 
எண்ணலனென்னச் ; 40 . 
எண்ணலமென்றாச் ; 45 . 
எண்ணிலனென்னாச் ; 2 , 25 , 

65 . 
நன்றலவென்னாச் ; 26 , 44,70 . 


எனத்தெரிந்தானது ; 46 
எனத்தெளிந்தானது ; 

23 . 
43 , 66 . 
எனத்தெளியாவகை ; 63 . 
எனமனத்தோடுறத் ; 41 , 43 . 


IV 


சிவனன் படை ; 46 
சிவன்வெம்படை ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 61 , 66 . 
சிவனின் படை ; 26,31 , 41 , 
44 , 45 , 54 , 65 , 70 . 


தெரியா ; 46 
தெரிய ; 66 . 
தெளிந்தான் ; 63 . 
தெளியா ; 1 , 23 , 41 , 43 , 45 . 


தொடுத்தாருயிர் ; 46 
தொடுத்தானுயிர் ; 65 . 
தொடுப்பேனுயிர் ; 18 , 40 , 
45 , 60 . 


தெரிந்தான் ; 46 
தெளித்தான் ; 41 . 
தெளிந்தான் ; 1 , 2 , 23 , 26 , 
40 , 43 , 44 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 


III மீப்பாவிய ; 46 

மீய்ப்பாவிய ; 40 . 
குலம் வெருவுற்றதிப் 
பொழுதே ; 46 
குலம் வெருவுற்றதப் 
பொழுதே ; 1 , 31 , 41 , 45 . 
குல வெருவுற்றதிப் 
பொழுதே ; 21 . 


9219 


IV 


பாய்ட்பானென ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 26 , 29 , 40 , 41 , 44 , 45 , 
52 , 54, 60-63 , 65 , 71 , 74 . 
மாய்ப்பேனென ; 46 


1 பார்ப்பான்றருமுலகியாவை 

யும் ; 46 
பார்ப்பான்றருமுகில்யாவை 

யும் ; 65 . 
பாப்பான்றருமுலகியாவை 

யும் ; 2 , 23 , 43 , 63 . 
பாப்பன்றரு முலகியாவை 

யும் ; 74 . 
ஒருநாளொரு ; 46 
ஒருகாலொரு ; 2 , 23 , 25 , 26 , 


உலகியாவையு மறுகுற்றன ; 
46 
உலகியாவையுமறுக்குற்றன ; 

1 , 9 , 63 . 
உலகியாவையு மருகுற்றன ; 


41 . 


உலகியாவையு மறுகுற்றது ; 
41 . 


பாட வேறுபாடு 


97 


உயிர் வாவரும் மறுகுற்றன ; எனச் சமைத்தான் ; 45 . 
74 . 

எனச்சமைத்தேன் ; 45 . 
உயிர் யாவையு மறுகுற்றன ; என நவின்றான் ; 45 , 61 , 66 . 

44 , 45 , 65,70,71 . 
உயிர் யாவையு மறுகுற்று III ஆனாலிவன் ; 46 
65 . 

ஆனானிவன் ; 65 , 70 . 
உயிர் யாவையு மறுகுத்தகன் ஆனாலவன் ; 9 , 19 , 21 , 25 , 29 
26 . 

62 , 74 . 
தெரிந்தானுயிர்மறுகுற்றன ; 
54 . 

ஐயம் மிலையென்னா; 46 

ஐயம் மிலையென்றான் ; 65 . 
மயங்கா ; 46 

ஐயம் மிலையென்னா; 40 . 
மயக்கின் ; 54 . 

ஐயம் மிலையுலகின் ; 71 . 
மயங்கி ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , ஐயமிலையென்னா; 1 , 9 , 45 . 
25 , 26 , 29, 40 , 41 , 43-45 , 
61 , 62 , 65 , 66 , 70 , 71 , 74 . 

IV மேனாளுமிதனையேவிடின் ; 

46 

மேனாளுமிதனையோவிடின் ; 
9220 

45 . 

மேனாளுமிதானாலெதிர் ; 2 , 9 , 
1 தானே ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 

19,52,61 , 66 . 
26 , 29 , 31 , 41 , 43-45 , 52 , 

( வே ) ஏனாளுமிதானாலெதிர் ; 
54 , 61 , 63 , 65 , 66,70 , 71 , 

18 , 25 , 40 , 41 , 45 , 60 . 
74 . 

மேனாளுமிதொன்றாலெதிர் ; 
நானே ; 46 

44 . 

மேனாளுறதானாலெதிர் ; 21 . 
தவநாள் பல ; 46 

மேனாளுயிர்தானாலெதிர்; 29 , 
தவநான்பல ; 62 . 

62 . 

மேனாளிலு மிதனா லெதிர் ; 
தவள் நாள்பல ; 65 . 

54 , 63 . 
தந்தான்பல ; 54 . 

மேனாளினு மதனா லெதிர் ; 41 , 

மேனாளினு மறனாலெதிர் ; 45 . 
உழந்தே ; 46 
உழந்தேன் ; 2 , 9 , 25 , 26 , 40 , மேனாளுளு மிதனாலெதிர் ; 1 . 
41, 45 , 54 , 60 , 65 , 70 , 71 . 

மேனாளுறு மிதனாலெதிர் ; 23 . 
உழந்தோன் ; 74 . 

26 , 43 , 70,74 . 

மேனாளூறுமிதனுக் கொரு ; 
உழன்றேன் ; 23 , 43 . 

71 . 
உளதென் ( நானே ) ; 29 , 63 . 

மேனாளுமிதாலே யெதிர் ; 65 . 
II தானேபிறரறியாதது ; 46 

எதிர் நிற்பவரில்லை ; 46 
தானேபிறரறிவுக்கது ; 54 . 
தானே பலரறியாதது ; 31 . 

எதிர் நிற்பவரிலரால் ; 31 . 
தேனே பிறரறியாதது ; 65 . 

தடை செய்தவா மீட்டார் ; 

63 . 
நானே பிறரறியாதது ; 45 , 
66 . 

தடை செய்தவர் மீளார் ; 1 , 

9 , 19 , 21 , 25 , 29 , 41,45 , 61 , 
எனச் சமைந்தான் ; 46 

62 , 66 . 
எனச் சமைந்தேன் ; 23 , 43 , தடைசெய்திவாமீட்டார் ; 
70 . 

54 . 
7 


98 


யுத்த காண்டம் 


தடை செய்தவரில்லை ; 18 . 
தடை வில்லதை யெடுத் 
தான் ; 2 , 40 , 41 , 45 , 52 , 60 , 

74 . 
தடையில்லென விரைவால் ; 

71 . 
தடை யில்லென் வெடுத் 

தான் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 
நடையில்லதை யெடுத்தாள் ; 
65 . 


II சிலைநான்டடம் ; 46 

சிலைநாண்டடத் ; 73 . 
சிலை நாண்னட ; 65 . 
சிக நாணிடம் ; 45 , 54 . 
சிலைமாண்டடம் ; 2 . 
தோண்மேலுறச்செலுத்தா ; 

46 
தோண்மேலுறச்சாய்த் 


தார் ; 65 . 


தோண்மேலுறச்செலுத்தா 
41 . 


. 


9221 


IV 


246 


1 மலர்புனல் ; 46 

மலர்புலா ; 2 . 
மலர்புகள் ; 19 , 21 , 29 , 61 , 
66 . 


எனைத்தாயதொர் ; 46 
எனத்தாயதொர் ; 60 . 
வினைத்தாயதொர் ; 2 , 9 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 41 , 45 , 54 , 
63 , 65,71,74 . 
வினைத்தூயதொர் ; 23 , 43 , 

45 . 
பொருளாலிடை ; 46 
பொருளாலெதிர் ; 1 , 45 , 71 . 
பொருளால்விடை ; 65 . 
தடையில்லதை ; 46 
தடையில்வதை ; 18 . 
தலையில்வதை ; 26 . 


சாந்தமொடவிதூபமும் ; 

46- 
சாந்தமொடவிதீபமும் ; 23 , 
26 , 40 , 41 , 43-45 , 54 , 60 , 
66,70, 71 . 


11 நினைத்தானிவன் ; 46 

நினைத்தானவன் ; 31 . 
இனத்தானிவன் ; 65 . 


9222 


உயிர்கொண்டிவண் ; 46- 
உயிர்கொண்டணை ; 44 . 
உயிர்கொண்டனள் ; 45 . 
உயிர்கொண்டனை ; 1 , 2,9,18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 60-62 , 66 , 70 , 71 , 74 . 
உயிர்கொண்டலை ; 65 . 
உயிர்சிகாண்டினி; 53 , 63 . 
உயிர்கோடனை ; 41 , 45 . 


1 சூலங்களும் ; 46 

சூலங்களை ; 63 . 
மழுவுஞ்சுடு ; 46- 
மழுவுஞ்சுடும் ; 71,74 
மழுவுஞ்சுடர் ; 54 , 
கணையுங்கனல்சுடரும் ; 2 , 9 , 
19 , 21 , 23 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 60-62 , 65 , 66 , 70 , 
71,74. 
கணையுங்கறைசுடரும் ; 46- 
கணையுங்கறைச்சுடரும் ; 45 . 
கணையங்கடற்சுடரும் ; 26 . 
கணையுங்கழற்சுடரும் ; 29 . 
கணையுஞ்சிகைசுடரும் ; 1 . 
கணையுஞ்சுடுகனலும் ; 54 . 
சுடர்வெங்கணையதுவும் ; 63 . 


நிமிர்த்தான் ; 46- 
நிமிர்ந்தான் ; 41 . 
நெஞ்சார் ; 41 . 
நெஞ்சால் ; 1,2 , 9,18 , 19,21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 
71 , 74 . 


பாட வேறுபாடு 


99 


II ஆலங்களுமரவங்களும் ; 46 

ஆலங்களுமயில்வாள்களும் ; 

23 , 26 , 43 , 44 , 70 . 
ஆலங்களுமயில் வேல்களும் ; 
45 . 
அசனிக்குல மெவையும் 

4 ) -- 
அசனிக்குலத்தவையும் ; 9 , 
23 , 25 , 26 , 43 , 44 , 62 , 65 , 
70 . 
அசனிக்குலத்திவையும் ; 29 . 
அசனிக்குலத் தெவையும் ; 2 , 
18 , 19 , 21 , 40 , 41 , 45 , 60 , 
61 , 66 . 

அசனிக்குலமெவையும் ; 45 . 
III பெரும்பேய்ச் ; 46 

பெரும் பேய்க் ; 61 
IV சாலங்களுநிமிர்கின்றன ; 

46 
சாலங்களும் நிமிர்கின்றன ; 

41 , 45 . 
சாலங்களும் நிமிர்கின்றது , 45 , 
சாலங்களுநிமிர்கின்ற தெவ் ; 

1 , 71 . 
கானங்களுமிர்கின்றன ; 61 . 
உலகெங்கணுந்தானாய் ; 

46- 
உலகெங்கணுந்தாமாய் , 

23 , 26 , 43-45 , 65 , 70 . 
விசும்பின் கண் தானாய் ; 45 . 


II சூழிக்கொடுங்கடுங்காற்ற 

தன் ; 46 
சூழிக்கொடுங்கடுங்காற்றி 
தன் ; 41 , 45 . 
சூழிக்கொடுங்காற்றுங் 

கனல் ; 23 , 26 , 43 , 44 , 70 . 
சூழிக்கடுங்கொடுங்காற்ற 
தன் ; 18 , 41 , 45 , 60 . 
சூள்விக்கொடுங்காற்றதன் ; 

63 . 
ஊழிக்கடுங்காற்றதன் ; 61 . 
உடனேவரத்தூர்க்கும் ; 46 
உடனே வரத்துடக்கும் ; 29, 

71 . 
உடனே வரத்துடங்கும் ; 18. 
உடனே வரத்தொடங்கும் ; 
41 , 45 . 
அயலேவரத்தொடர்க்கும் ; 

23 , 26 , 43 , 44 , 70 . 
அயலேவரத்துடங்கும் ; 40 . 
அயலேவரத்தூர்க்கும் ; 41 , 
45 , 60 . 
அயலேவரத்துடக்கும் ; 1 , 2 
9 , 21 , 25 , 54 , 61-63 , 65 
66 , 74 . 


9223 


1 ஊழிக்கனலொருபால் ; 46 
ஊழிக்கன லொருகால் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 62 . 


III ஏழிற்குமப்புறத்தாயுள ; 

46 
ஏழுக்குமப்புறத்தாயுள ; 1 , 2 , 
9 , 18 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 44 , 60 , 63 , 65 , 66 , 
71 , 74 . 
ஏழுக்குமப்புறத்தாயின ; 54 . 
ஒழுக்கும்புறத்தாயுள ; 45 
பெரும்போர்க்கடலிழிந் 
தாங்கு ; 46 
பெரும்போர்க் கடலிழிந் 
தான் ; 65 . 
பெரும் போர்க்கடலிழந் 

தாங்கு ; 1 . 
பெரும்பாற்கடலிழந்தாங்கு ; 

74 . 
பெரும்பாற்கடலிகழ்ந் 

தாங்கு ; 71 . 
பெரும்பாற்கடளழிந் 
தாங்கு ; 45 , 63 . 


தொடர்ந்துடற்றும் ; 46 
தொடர்ந்துருத்தும் ; 23 , 43 . 
தொடர்ந்தற்றும் ; 74 . 
தொடந்துற்ற ; 65 . 
உடன்றுற்றுச் ; 26 , 70 . 
உடனறுத்துச்; 44 . 
புகுந்துடற்றும் ; 63 . 


100 


யுத்த காண்டம் 


பெரும்பேர்க்கடலிழிந் 
தாங்கு ; 31 . 
இடுங்கார்க்கடற்தரங்கத்து ; 


II பரிந்தாரிது ; 46 

பரிந்தாரது ; 1 , 2 , 23 , 26 , 40 , 
43-45 , 60 , 63 , 65,70,71 , 
74 . 
பிரிந்தாரிது ; 21 , 41 , 45 . 


54 . 


பழுதாகிலது ; 46 
பழுதாகிலம் ; 63 . 
பழுதாகிய 18 , 40 , 41 , 45 , 

60 . 
பழுதாகில ; 23 , 26 , 43 , 70 , 
பொழுதாகிலது ; 54 . 


IV ஆழித்தலைகிடந்தாலென ; 

46 
ஆழித்தலைகிடந்தாங்கின ; 
65 . 
ஆழித்தலைகிடந்தாண்ட 

வன் ; 54 . 
ஆழித்தலைகிடந்தாலென ; 

41 , 45 . 
ஆழித்தலைக்கடந்தாங்கென ; 

1 , 41 , 45 . 
ஆழித்தலைகிடந்தாங்கணை ; 
18 , 40 , 60 . 
ஆழித்தலைக்கிடந்தாங்கணை ; 
2 , 41 , 45 . 
ஆழித்தலைகிடந்தாங்கென ; 

23 , 26 , 43 , 44 , 70 , 71 , 74. 
ஆழித்தலைகிடங்கொத்தது ; 
63 . 


இறுவானெனும் ; 46 
இறுவாயெனும் ; 54 . 
இறவானெனும் 65 . 
டையூடுறு ; 63 . 


III நெரிந்தாங்கழி ; 46 

நெரிந்தார்கழி ; 23 , 43 . 
நெரிந்தார்கலி ; 63 . 
நொந்தாங்கின் ; 45 . 

நரிந்தாங்கினி ; 41 . 
நெரிந்தாங்கிழி ; 19 , 25 , 29 . 
நெரிந்தாங்கிழிங் ; 21 . 
நெரிந்தாங்கிரி ; 1 . 


நெடுந்தூங்கிருளடைய ; 

46 
நெடுந்தூங்கிருளகலம் ; 74 . 
நெடுந்தூங்கிருளகலா ; 54 . 
நெடுந்தூங்கிருளிடையே ; 

23 , 26 , 43 . 
நெடுந்தூங்கிருளிடைய ; 44 . 

நெடுந்தூங்கிருளகல 45 . 
நெடுந்தாங்கிருளிடையே ; 
70 . 


; 


குரங்குற்றதுபகருந்துணை ; 
1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43-45 , 60 , 61 , 
63 , 65 , 66,71 , 74 . 
குரங்கற்றது பகருந்துணை ; 

46 
குரங்கிற்றது பகருந்திறன் ; 

54 . 
குரங்குற்றது பகருந்திறன் ; 

63 . 
நெடிதோயதிர்ந்திடவே 
துணை ; 45 . 


9224 


1 இரிந்தார் குல ; 46 - 

இரிந்தார்பல ; 45 . 
இருந்தார்குல ; 19 , 21 , 29 , 

62 . 
நெடுந்தேவர்கள் ; 46 
நெடுந்தேவரும் ; 54 . 


இருடிக்குலத்தெவரும் ; 46 
இருடிக் குலத்தவரும் ; 45 . 
இருடிக்குலத்தோரும் ; 63 . 


நெடிதே ; 46 
நெடிதே ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 31 , 41 , 43-45 , 62 , 
65 , 70 , 74 . 
எளிதோ ; 54 , 63 . 


பாட வேறுபாடு 


101 


IV திரிந்தாரிருசுடரோர் ; 26 , 

54 . 
திரிந்தாரிருசுடரோடு ; 46 
திரிந்தாரிருட்சுடரோடு ; 2 . 
திரிந்தாரிருஞ்சுடரோடு ; 45 , 

66 . 
திரிந்தாரதிர்ந்திடவே ; 41 . 
மூன் றடன்றிசிய ; 46 
மூன்றுடன் தீய ; 65 , 71 , 74 . 
மூன்றையம்றிரிய ; 54 . 


9225 


I பார்த்தானெடும் ; 46 - 
பார்த்தானதன் ; 2 , 18 , 40 , 

60 . 
பார்த்தானது ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 54 , 
61-63 , 65 , 66,71,74 . 
பார்த்தானது ; 44 . 
பார்த்தானெதிர் : 41 , 45 . 


உயிர்கால்வுறுபயத்தால் ; 2 , 

18 , 40 . 
உயிர்காவுறும் பயத்தான் ; 

23 , 43 . 
உயிர்சால்வுறுபயத்தால் ; 

41 , 45 . 
உயிர் தாமுறுபயத்தால் ; 63 . 
உயிர்தாவுறுபயத்தால் ; 74 . 

உயிர்தாவுருபயத்தால் ; 71 . 
II வேர்த்தானிது ; 46 
வேர்த்தானது ; 1 , 23 , 26 , 

43 , 60 , 70. ) 
விலக்குந்தரம் ; 2 , 18 , 21 , 26 , 

40 , 41 , 44 , 45 , 52 , 60 , 70 . 
விலக்குந்துணை ; 46 
விலங்கும்படி ; 29 . 
விலங்குந்துணை ; 65 . 
விலங்குந்தரம் ; 23 , 43 . 
உளதோமுதல்வீரா ; 31 , 40 , 

41 , 45 , 52 . 
உளதோமுதல்வீரர் ; 46 
உளவோமுதல் வீராத் ; 29 . 
உளவோமுதல் வீரர் ; 19 , 21 , 

61 , 66 . 
உளதோஉடல்வீரா ; 41 . 
உளதோமுளவீரர் ; 65 

உளதோவிறல்வீரர் ; 45 . 
III தீர்த்தாவென ; 46 - 

தீத்தாவென ; 1 . 
தீர்த்தானென ; 54 . 
தீர்த்தாவெனில் ; 65 . 
தீர்த்தாலென ; 63 . 


தகைவீடணன் ; 46- 
எதிர்வீடணன ; 2 , 18 , 40 , 

60 . 
அந்தேர்வீடணன் ; 54 . 
நெடுவீடணன் ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 44 , 61-63 , 
65 , 66,71 , 74 . 
நெடுவீணனன் ; 45 . 
உயிர்காலுறப்பயத்தால் ; 

46- 
உயிர்காலுறப்பயத்தான் ; 

70 . 
உயிர்காலுறப்பார்த்தான் ; 

65 . 
உயிர்காலுறுபயத்தால் ; 31 , 

54 . 
உயிர்காமுறப் பயத்தான் ; 

26 . 
உயிர்காமுறுபயத்தால் ; 1 , 

61 , 66 . 
உயிர்கால்முடிபயத்தால் 

19 , 21 , 25 . 
உயிர்காலவுறப்பயத்தால் ; 
9 , 60 . 


அழைத்தான தற்கு ; 46 
அழைத்தானகற்கு ; 61 . 
வளைத்தானதற்கு ; 29 , 54 . 
உரைத்தானதற்கு ; 1,41 , 45 , 

63 . 
சிரித்தான் ; 46 

நகைத்தான் ; 45 . 
IV போர்த்தாரடாக ; 54 . 

போர்த்தாறடர் ; 46 - 
போர்த்தாரடல் ; 1 , 2 , 23 , 
31 , 41 , 43-45 , 65 , 70 . 


102 


யுத்த காண்டம் 


போர்த்தாரடி ; 74 . 
போர்த்தாரறக் ; 26 . 
போர்த்தாருடல் ; 18 , 40 , 41 , 

45 , 60. 
போர்த்தார்வயக் : 9 , 19 , 21 , 
25 , 29 , 61 , 62 , 66 . 


கவி வீரரும் ; 46 
கனிவீரரும் ; 70 . 
தவவீரரும் ; 31 . 
தாணிழல் புகுந்தார் ; 46 - 
தாணிழல்புக்கார் ; 54 . 
தாணிலம்புகுந்தார் ; 71 . 
தாளிணைபுகுந்தார் ; 2 , 18 , 

40 , 41 , 45 . 
தாளினிற்புகுந்தார் ; 19 , 21 , 


அஞ்சற்க ; 41 , 45 . 
அஞ்சாக் ; 2 , 19 , 21 , 25 , 62 . 

அஞ்சொற்கு ; 54 . 
II அவடம்முமக்கு ; 41 . 

அவையம்முமக்கு ; 46 - 
அவையம் முனக்கு ; 29 , 41 . 
அவயமுமக்கு ; 45 , 52 . 
அபையம்முமக்கு ; 41 . 
கபயமுமக்கு ; 2 . 
கபையமுமக்கு ; 70 , 74 . 
கபையமுனக்கு ; 54 , 61 . 
கவயம்முமக்கு ; 45 . 
கவையமுமக்கு ; 1 , 9 , 18 , 23 , 
-25 , 43 , 66 , 70. 
கவையமுனக்கு ; 26 , 63 , 65 . 


நீழலிற் புகுந்தார் ; 23 , 26 , 
43 , 44, 70 . 


9226 


அளித்தோமெனத் ; 46 
எனதோளிணை ; 2 , 9 , 25 , 26 , 

66 . 
எனதோளினை ; 1 , 19, 21 , 61 . 

63 , 70 . 
என்றாளிணை ; 74 . 
என்றோளிணை ; 18,23 , 29 , 40 , 

41 , 43-45 , 54, 69,71 . 
என்றோளினை ; 65 . 


அவயம் முனக்கு ; 41 , 45 . 
சீவையம்முனக்கு ; 46- 
அவையமுனக்கு ; 40 , 
அவயமுனக்கு ; 52 ; 
அபயமுனக்கு ; 2 , 
அபையமுனக்கு ; 9 , 18 , 54 , 

61 , 65 , 66,71,74 . 
அபையம்முனக்கு ; 31 , 41,45 . 


தன்கைத்தலத்து ; 46 
என்கைத்தலம் ; 1,2,9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 
41 , 70 , 71 , 74 . 


அமைத்தான் ; 46 
கவித்தான் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 40 , 41 , 43-45 , 
54, 60.63 , 66, 70 , 71 , 74 . 
குவித்தான் ; 26 , 65 . 


அவயம்மெனும் ; 46 
அவையம்மெனும் ; 23 , 25 , 

43 . 
அவையமெனும் ; 40 . 
அபயமெனும் ; 2 , 66 
அபையமெனும் ; 26 , 31 , 65 , 

71 , 74 . 
அபையம்மெனும் ; 41 . 
அபையம்மென ; 54 . 
அஞ்சேல் ; 46 
அஞ்சல் ; 1 , 9 , 18 , 23 , 26 , 29 , 
40 , 41 , 43.45 , 52 , 60 , 61 , 
63 , 66 , 70 , 
அஞ்சக் ; 65 . 


III உவயம்முறும் ; 45 , 52 : 

உவையமுறும் ; 46 
உபையமுறும் ; 2 , 9 , 29 , 31 , 

40 , 41 , 45 , 54 , 66 , 71 , 74 , 
உலகின்பயம் ;-46 
உலகின்மயம் ; 9 . 
உலகின்வயம் ; 54 . 


பாட வேறுபாடு 


103 


உலகின் பயன் ; 1 , 19 , 21 , 65 , 

71 , 74. 
முகிலின் பயம் ; 65 . 


9227 
1 அப்பொற்படை ; 46 
அப்போர்ப்படை ; 40,41 , 45 . 


மனத்தானினைந்து ; 46 
மனத்தானினைத்து ; 40 , 54 . 


உணர்ந்தேனினி ; 46 
உணர்ந்தானினி ; 1 , 9 , 19 , 21 , 
25 , 26 , 43 , 44 , 54 , 61-63 , 
65 , 70 , 71 , 74 . 
உணர்ந்தோமினி ; 66 . 
உணர்வானினி ; 40 , 41 , 45 , 
60 . 


ஒழியேன் ; 46 
ஒளியேன் ; 40 . 


IV சிவனைம் முகமுடையான் 

படை ; 1 , 31 , 41 , 45 , 52 . 
சிவையன்மனமுடையான் 

படை ; 46 
சிவனின் சியமுடையான் 

படை ; 65 
சிவனின் மனமுடையான் 
படை ; 2 , 40 , 41 , 45 , 60 . 
சிவனின் மலமுடையான் 

படை ; 23-26 , 43 , 44 , 70 . 
சிவனின்வலமுடையான் 

படை ; 74 . 
சிவன் வெம்படையானப் 
படை ; 9 , 21 , 25 , 29 , 61 , 
62 , 66 . 
சிவனை முகமுடையான்படை ; 

71 . 
கிவையின்மனமுடையான் 

படை , 45 , 54 . 
சிவையினவையுடையான் 
படை ; 63 . 


அர்ச்சித்ததை ; 46 - 
அர்ச்சித்துடன் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 61 , 62 , 66 . 
அர்ச்சித்துவந்து ; 23 , 26 , 43 , 

44 , 70 , 71 , 74 . 
அர்ச்சித்தவை ; 31 . 
அமைத்தினிவை ; 1 . 
அமைந்தானிவை ; 41 , 45 . 
அறச்சிந்துவைத்து ; 65 . 
அரிச்சித்துவைத்து ; 2 , 18 , 60 . 
அரிச்சித்ததை ; 54 . 
அருச்சித்துவைத்து ; 40 , 45 . 
கருசித்து வைத்து ; 41 . 
அருச்சித்ததை ; 45 . 
அழிப்பாய் ; 46 
அழித்தான் ; 63 . 
அழிப்பான் ; 65 . 
அமைப்பாய் ; 54 . 
கழிப்பாய் ; 1 . 


II இப்பொற்படை ; 46 

இப்போர்ப்படை ; 40 , 41 . 
தனைமற்றொரு ; 46 
தனைமாற்றொரு ! 70 
தொழில் செய்யலை ; 1 , 2 , 60 . 
தொழில் செய்கிலை ; 46 
தொழில் செய்கலை ; 63 , 71 . 
தொழில் செய்யிலை ; 26 , 44 , 
54 , 65 , 70 . 
செயல் செய்கலை ; 19 , 21 , 25 , 
29 , 61 , 62 , 66,74 . 
செயல் செய்யலை ; 9 , 23 , 40 , 

41 , 43 , 45 . 
III துப்பொப்பதொர் ; 46 

துப்பொப்பதோர் ; 74 . 
துப்பொர்ப்பதொர் ; 44 , 70 , 
71 . 


தொடுப்பேனெனத் ; 46 
தடுப்பேனெனத் ; 62 . 


தெளிந்தான் ; 46 
திரிந்தான் ; 41 . 
தெரித்தான் ; 9 . 
தெரிந்தான் ; 19 , 25 , 29 , 61 , 
62 , 66 . 


104 


யுத்த காண்டம் 


விழுங்கிற்றதொரிமைப்பில் ; 


துப்போர்ப்பதொர் ; 40 . 
துப்போர்ப்பதோர் ; 45 , 


கணை கூட்டினன் ; 46 
படைகூட்டினன் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 62 , 66 . 
படைகூடினன் ; 61 . 


விழுங்கிற்றொருவிமைப்பில் ; 

23 , 43 , 44,70 . 
விழுங்கித்தொருவிமைப்பில் ; 

26 . 
விழுங்கிற்றெனவிமைப்பில் ; 
65 , 


9228 


துரந்தானிடை ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60 , 62 , 66 , 
70 . 
துரந்தானவை ; 46- 
துரந்தானது ; 63,71 . 
துடாந்தாரிடை ; 65 , 
துடாந்தானிடை ; 1 . 
துடாந்தானது ; 74 . 
துறந்தானிவை ; 45 . 


1 விண்ணார்த்தது ; 46 
விண்ணார்த்தன ; 9 , 23 , 26 , 
43.45 , 61 , 66,70 , 71 . 


மண்ணார்த்தது ; 46 
மண்ணார்த்தன ; 9 , 23 , 26 , 
43-45 , 61 , 66 , 70 , 71 . 


தொடரா ; 46 
கிடரா ; 74 . 
படர ; 23 , 26 , 43 , 44 , 70 . 
படரா ; 65 . 


மேலோர் 46 
மேலார் ; 45 , 65 , 71 . 


IV எப்பொற்படையெவையும் 


II கண்ணார்த்தது ; 46 - 

கண்ணார்த்தன ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 61 , 
62 , 66 , 70 , 71 . 


புக 46 


எப்பொற்படையும்புக்குற ; 

9 , 19 , 21 , 25 , 62 . 
எப்பொற்படைதனையும் 

புகழ் ; 63 . 
எப்பொற்படைதனையும்புக ; 

74 . 
எப்பொற்பெரும்படையும் 
புக ; 2 , 18 , 23 , 26 , 41 , 43 
45 , 52, 61 , 65 , 66 , 71 . 
எப்போர்ப்படையெவையும் 
புக ; 41 , 45 . 
எப்போர்ப் பெரும்படையும் 


கடலார்த்தது ; 46 - 
கடலார்த்தன ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 61 , 
62 , 66 , 70 , 71 . 
கலையார்த்தது ; 63 . 


மழையார்த்தது ; 46 
மழையார்த்தன ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 43 , 44 , 61 , 
62 , 66 , 70 , 71 . 
மழையார்த்தலின் ; 74 . 
மடையார்த்தன ; 26 . 
கடலார்த்தது ; 63 . 


புக ; 40 . 


விழுங்குற்ற தொரிமைப் 

பின் ; 46- 
விழுங்குற்றதொரிமைப்பில் ; 
1 , 9 , 19 , 21 , 25 , 40 , 60 , 71 , 
74 . 
விழுங்கிற்றதொரிமைப் 
பின் ; 2 , 61 . 


கேையார் ; 23 , 40 , 41 , 43 , 

45 , 52 , 60 , 66 , 74 . 
ககபோடு ; 46 
கலையோடு ; 45 . 
மழையோடு ; 63 . 


பாட வேறுபாடு 


105 


III எண்ணார்த்தது ; 46 - 

எண்ணார்த்தன ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
61 , 62 , 66 , 71 , 74 . 
எண்ணார்த்தெழும் ; 2 , 54 . 
மறையார்தது ; 40 , 41 , 45 , 

52 , 54 , 60 . 
கவியார்த்து ; 46 
மறையார்த்தன ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 41 , 45 , 61 , 62 , 66 . 
71 , 74 . 
மலையார்த்தது . 2 , 45 , 65 , 
மலையார்த்தன ; 1 , 23 , 26 , 43 , 
44 , 70 . 


பிறரார்த்தவை பெரிதில் ; 

71 . 
பிறவார்த்தது பெரிதால் ; 
18 , 21 , 25 , 29 , 40 , 41 , 60 , 
62 , 74 . 
பிறவார்த்தனபெரிதால் ; 9 , 

23 , 26 , 43 , 44 , 66 , 70 . 
பிறவாத்தது பெரிதால் ; 19 . 
பிறலார்த்தது பெரிதால் ; 63 . 
புறமார்த்தது பெரிதால் ; 41 , 
45 . 
புறமார்த்தனபெரிதால் ; 2 . 
புரமார்த்தது பெரிதால் ; 31 , 
52 , 65 . 


9229 


விசயம் மெனவியம்பும் ; 2 , 9 , 
18 , 19 , 21 , 25 , 26 , 29 , 31 , 
41 , 44 , 45 , 52 , 60-63 , 66 , 
70,74 . 
விசயம்மெனவிசயப் ; 46 - 
விசையாமெனவிசயப் ; 1 . 
விசை மெனவியம்பும் ; 23 , 

40 , 43 . 
விசையுமெனவிளம்பும் ; 65 . 
விசையம்மெனு ; 54 . 


1 இறுகாலையின் ; 46 
இறுகாலையில் ; 1 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43 , 60 , 63 , 

70 , 71 . 
இறுகாலையும் ; 61 . 
உறுகாலையின் ; 65 . 


IV 


பெண்ணார்த்தனள் ; 46 
பெண்ணார்த்தது ; 2 , 18 , 40 , 

54 , 60 , 63 , 65 . 
பெண்ணார்த்ததும் ; 65 . 
எண்ணார்த்தனள் ; 29 , 62 . 


உலகியாவையும் ; 46 
உலகேழையும் ; 61 , 66 . 
அவிப்பானிகல் ; 46 
இயற்பானிகல் ; 63 . 

ப்பாடைல் ; 62 . 
வீப்பாணகல் ; 40 . 
வீய்ப்பாணிகள் ; 2 , 18 , 21 , 
23 , 25 , 29 , 41 , 43-45 , 60 , 
66 . 
வியப்பாணகல் ; 1 , 26 . 
வியற்பானிகல் ; 74 . 


படையை ; 46 
பய்ய ; 65 . 


அறமார்த்தது ; 46 - 
அறமார்த்தன ; 9 , 61 , 71 . 
அறமார்த்ததும் ; 65 , 74 . 
நிறமார்த்தது ; 2 , 18 , 
பண்ணார்த்தது ; 19 , 21 , 25 , 

29 , 62 . 
வறமார்த்தன ; 23 , 26 , 43 , 

44 . 
வறமார்த்தது ; 60 , 63 , 66 , 

70 . 
மறமார்த்தது ; 54 , 65 . 
பிறரார்த்தது பெரிதால் ; 

46 
பிறரார்த்தது பெரிதோ; 45 . 


II வலித்தானது ; 46 - 

அவித்தானவை ; 45 . 
அரிந்தானது ; 63 , 71 , 74 . 
அறுத்தானது ; 54 . 
புரந்தானது ; 41 , 45 . 
புரிந்தாலது ; 21 , 25 , 29 , 61 , 
62 , 66 . 


106 


யுத்த காண்டம் 


புரிந்தாலவை ; 9 , 
புரிந்தானது ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 40 , 41 , 43-45 , 60 , 65 , 
70 . 


அரியாலதும் ; 54 . 
அரியென்னுமது ; 1 , 63 , 71 . 
அரியென்னுமஃது ; 45 . 
அறியாவகை: 2 , 23 , 26 , 29 , 

43 , 44 , 61 , 65 , 70, 74 . 
... யாம் வகை; 41 . 


வாங்கும்படிவல்லான் ; 46 
வாங்குந்தரம்வல்லான் ; 71 , 
74 . 
வாங்குந்தரமல்லால் ; 63 . 


9230 


1 பழுதுற்றது வெனக் கூசுதல் : 


III தெறுகாலனின் ; 46 

தெறுகாலனின் ; 2 , 41 , 65 . 
தெறுகாணிறச் ; 70 . 
தெறுகார் நிறக் ; 23 , 43 . 
தெறுகால்நிறக் : 26 , 44 , 54 . 
தறுகாலினிக் ; 45 . 


கொடியோனும் ; 46 
கொடியானும் ; 2 , 9 , 25 , 26 , 
44 , 45 , 54 , 60 , 65 , 66 , 71 , 
74 
கொடியாது ; 70 . 
கடியானும் ; 1 . 
மற்றது கண்டகம் ; 46 - 
மற்றத் கண்டனன் ; 23 , 26 , 
43 , 44 , 54,70 . 


பழுதுற்ற துவெனக் கூசு 

தல் ; 31 , 63 , 66 
பழுதுற்றனதெனக்கூசுதல் ; 

1 . 
கழுகுற்றது வெனக் கூசுதல் , 

26 . 
முழுதிற்றது வெனக்கூசுதல் ; 
2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 
40 , 41 , 43-45 , 54 , 60 , 62 , 
65 , 70 - 


சிகைவால் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 43-45 , 52 , 
60 , 65 , 66,70 . 
சிதையா ; 46 
-திசைவால் ; 26 . 
தெளியா ; 1 , 41 , 45 , 71 . 


IV அறுகால்வயக் ; 46 

அறுகாலயக் ; 1 
அறுகாம் வயக் ; 23 , 26 , 43 , 

44,54,70,71,74 . 
அறுகாம் ; 41 . 
அறுகாவயக் ; 2 , 31 , 40 , 45 . 
அறுகான்வயக் : 65 . 
அறுகாலையில் ; 45 . 
அறியாவயல் ; 63 
அறியாவயக் ; 9 , 19 , 21 , 25 , 

29 45 , 54 , 62 . 
அறியாவகை ; 66 ; 
மறுகாவயக் ; 18 , 41 , 60 . 
கவிவீரரும் ; 46 
வயவீரரும் ; 45 . 
அரியென்பதை ; 46- 
அரியாம்வகை; 9 , 18 , 19 , 21 , 
25 , 40 , 45 ; 62 , 66 . 


II வெய்வித்தகமுளதன்னது ; 

1 , -31, 41 , 66,71 . 
வெய்வித்தகமுளதென்னிது ; 

46 
வெய்வித்தகவிளைவன்னது ; 

54 . 
வெய்யத்தகமுன தன்னது ; 

63 . 
எய்வித்தகமுளதென்னிது ! 

18 . 
எய்வித்தக முளதன்னது ; 2 , 
9 , 19 , 21 , 25 , 29 , 45 , 52 , 
61 , 62 , 65 
எய்வித்தகவுளவன்னது ; 41 , 


45 . 


எய்வித்தகமுளவன்னது ; 40 , 


45 , 60. 


பாட வேறுபாடு 


107 


எய்வித்தகமுளவின்னது ; 45 . 
எய்வித்தகமுளவென்னிது ; 

45 . 
எவ்வித்தகமுளதன்னது ; 23 , 
26 , 43 , 44 , 70 . 


விறலோர்மிகுவெகுண் 

டோர் ; 45 . 
மிடலோர் திறலோர் : 1 , 2 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 
43.45 , 54 , 60-62,65 , 66 , 


71 , 74 . 


மிடலோர்திறலோ ; 70 . 
கவிவீரர்கள் மிடலோர் ; 63 . 


பிழையாதெனவிசையாக் ; 

46 
பிழையாதெனவரையாக் ; 

63 . 
பிழையாவெனவிசையாக் ; 

23 , 25 , 45 . 
பிழையோவெனவிசை 
யாக் ; 40 , 41,45 . 


II கையோய்விலர் ; 45 , 52 , 66 , 

71 , 74 . 
கய்யோய்விலர் ; 46 
கய்யோய்யிலா ; 66 . 


III கைவித்ககம் ; 23 , 26 , 41 , 43 , 

45 , 52 , 54 , 63 , 66,71 . 
கய்வித்தகம் ; 46 


மலைமாரியின் ; 46 
மலர்மாரியின் ; 1 , 54 , 63 . 
மழைமாரியின் ; 40 , 45 , 60 , 
66 . 


அதனாற்சில ; 46- 
அதனாற்சிலை ; 65 . 


கணைவித்தினனவையும் ; 46 
கணைவித்தினனவைபோய் ; 
54 , 63 , 66 . 
கணைவித்தனனவையும் ; 21 , 

44 , 70 . 
கணையுய்த்தனனவையும் ; 45 

65 . 
கணையேவினனவையும் ; 63 . 


நிருதக் கடல் ; 46 

நிருத்தக்கடல் ; 65 . 
III உய்யாரென ; 46 - 

உய்யோரென ; 2 , 26 , 45 , 65 , 

70 . 
உய்வோரென ; 45 , 54 . 
வடிவாளிகள் ; 46 
வளமாளிகள் ; 65 . 


IV மொய்வித்தகன் ; 46 - 

மெய்வித்தகன் ; 2 , 66 . 
தடந்தோளினும் ; 46 
தடந்தேரினும் ; 65 . 
நுதற்சூட்டினுமூழ்க ; 46 
நுதற்சூட்டினும்மூழ்க ; 40 . 
நுதற்சூட்டினுமொய்த்த ; 66 . 
நுதற்சூட்டினு நுழையா ! 54 . 
நுதற்சுட்டினுமூழ்க ; 23 , 43 . 
நுகசூட்டினுமூழ்க ; 65 . 


சதகோடிகளுய்த்தான் ; 46 
சதகோடி களுய்த்தார் ; 65 . 
சதகோடிகளுகுத்தான் ; 61 . 

சதகோடியினுய்த்தான் ; 54 . 
IV செய்யோனடல் ; 1 , 2 , 9 , 19 , 

, , , 
21 , 25 , 29 , 31. 40 , 41 , 45 , 
52 , 54 , 60 , 61 , 63 , 71 , 74 . 
வெய்யோனயல் ; 46 
வெய்யோன் பலத் ; 65 . 
செய்யோனெனத் ; 23 . 
செய்யோன் ; 26 . 
செய்யோன்றனி ; 44 , 70 . 
செய்யோன் மகன் ; 66 . 
தனிநின்றதன் ; 46 
தனிநின்றன ; 54 . 
தனினின்றன ; 65 . 
அயல் நின்றதன் ; 66 . 


9231 


1 விறலோர்மிகுதிறலோர் ; 

. 


108 


யுத்த காண்டம் 


எதிர்நின்றதன் ; 9 , 18 , 19 , அடியரிற்றொழுது ; 2 , 9 , 18 
21 , 25 , 29 , 62 . 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 
நனிநின்றதன் ; 26 , 44 , 70 . 

40 , 41 , 43 , 45 , 48 , 52 , 54 , 
வருகின்றதை ; 45 . 

60, 61 , 65 , 66 , 71 , 74 . 

அடியரினிரந்து ; 46 
சிறுதாதையைச் ; 1 , 2 , 9 , 18 அடியரிலிரந்து ; 1 , 45 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 அடியரிற்றொழுது ; 63 . 
41 , 43, 45, 52 , 54 , 60 , 63 | III முரசமென்ன ; 46 
65 , 66 , 70 , 71 , 74 . 
சிறுதாதையை ; 46 

முரசமென்னா : 1 , 2 , 18 , 26 , 
41 , 44 , 45 , 48 , 70 , 71 . 


சொத்தான் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 54 , 60-63 , 65 , 
70, 71 , 74 . 
வெறுத்தான் ; 46 
சிறுத்தான் ; 21 . 
சினந்தான் ; 45 . 


இசைத்ததே ; 46 - 
இயைந்ததே ; 19 , 21 , 25 , 29 , 

65 . 
விரைந்ததே ; 23 , 26 , 43 , 44 , 
70 . 


இசைக்கின்றாயைப் ; 46 
இசைக்கின்றானைப் ; 31 . 


9232 


1 தண்டுமேந்தி ; 46 

தண்டமேந்தி ; 71 , 
மனிசரை ; 46- 
மனிதரை ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 48 , 52 , 54 , 60-63 , 
66 , 70 , 71 , 74 . 
மனிதனில் ; 65 . 
நீசரின் ; 1 , 41 , 45 , 48 . 


IV தலையையின்று ; 46 

தலையையன்றாப் ; 63 . 
தைையயன்றோ; 74 . 
தலையையத்தோ ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 41 , 43 , 48 , 
62 , 66 , 70 , 71 . 
தலையையொன்றாய்ப் ; 65 . 
தலையையொன்றோ ; 2 , 18 , 

40 , 41 , 45, 48 , 54 , 60, 61 . 
பழியெனவொழிவென் ; 46 
பழியெனவொழிவன் ; 2 , 54 , 

65 , 74 . 
பழியென்றுமொழியின் ; 45 . 
பழியொடுமொழிவென் ; 

48 , 52 , 60 . 
பழியொடுமொழிவன் ; 40 , 
41 , 45 , 61 . 


முறைமைகூறிப் ; 1 , 41 , 45 , 

48,71 . 
முறையைக்குன்றிப் ; 46 
முறையைக்குனறப் ; 60 . 
முறைமைகுன்றப் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 48 , 52 , 61 , 63 , 66,74 . 
முறைமைகுன்றாப் ; 65 
முறைமைகுன்றிப் ; 29 , 31 , 
54 , 71 . 


9233 


1 வெதும்பினர் ; 46 

வெதுப்பினர் ; 1 . 
விரும்பினர் ; 61 , 66 . 


I பிரட்டரிற்புகழ்ந்து ; 46 

பிரட்டரிற் பிதற்றிப்; 63 . 
பிரட்டரிற்றொழுது ; 9 . 
பிரட்டிரிற்புகழ்ந்து ; 65 . 


ஒதுங்கி ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25, 26 , 29, 31 , 40 , 41 , 43 


பாட வேறுபாடு 


109 


யாண்டும் வைகார் ; 40 , 41 , 

45 , 60 . 
யாண்டும்வெள்காப் ; 31 , 54 , 
63 . 


45 , 52 , 54 , 60 , 62 , 65 , 70 , 

71,74 . 
ஒதுங்க ; 46 
ஆகி ; 61 , 66 . 
வீழ்ந்து ; 46 
வீழ ; 2 , 40 , 41 , 45 , 60 . 
ந்து ; 61 . 


IV 


யாவரே ; 46 
யாவரோ ; 26 , : 41 , 44 , 45 , 70 , 
74 . 


நயக்கற்பாலார் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 23 , 26 , 40 , 41 , 43-45 , 
52 , 61 , 62 , 65 , 70 , 71 . 
பகரற்பாலார் ; 46 
நயக்கப்பாலார் ; 21 ,25 , 29 , 

63 , 66 , 74 . 
மயக்கற்பாலார் ; 45 . 


II வழிபட ; 46 

பழிபட ; 54 . 
உலகமூன்றும் ; 46 
உலகம்மூன்றும் ; 40 . 
உலகமூன்றுன் ; 61 , 66 . 
வந்ததெல்லாம் ; 54 , 
அடிப்பட ; 2 , 9 , 41 , 45 , 52 , 

60 , 70 . 
அடிபட ; 46 
அடிதொழ ; 41 , 45 . 
அடிதொழ ; 66 . 
அடிதொழு ; 61 . 
வந்ததேனும் ; 46 
வனைந்ததேனும் ; 61 . 


9234 


1 நீருளதனையும் ; 46 
நீருளதனையே ; 2 , 9 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-63 , 65 , 66 , 74 . 


மீனென ; 46 
மீனினம் ;. 9, 25 , 41 , 45 , 62 , 
65 , 66 . 


II வீவார் ; 46 

வீவர் ; 9 , 21 , 40 , 41 , 45 , 60 , 

62 , 65 , 66,71 . 
வீய ; 1 , 41 , 45 , 63 . 


1II அழிபடை ; 46 

அழிபடத் ; 65 . 
தாங்கலாற்றும் ; 46 
தாங்கலாற்றாது ; 23 , 43 . 
ஆடவா ; 46 
ஆடவரி ; 23 , 41 , 43 , 45 . 
ஆண்டவரி ; 71 . 
யாண்டும் அஃகாப் ; 1 . 
யாண்டும் வெஃகாப் ; 46 
ஆண்டுவைகாப் ; 15 . 
யாண்டும் ஆகார் ; 45 . 
யாண்டும் ஆகாப் ; 41 . 
யாண்டும் வைகப் ; 26 , 41 , 45 , 

70 . 
யாண்டுவைகப் ; 23 , 43 . 
யாண்டும்வைகாப் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 29 , 61 , 65 , 66 , 
71 , 74 . 


இராவணனோடு ; 46 
இராவணனோடும் ; 40 . 
மீளார் ; 46 
மீளா ; 74 . 


III 


ஊருளது ; 46 
ஊருள; 54 , 71 , 74 . 
ஆருளது ; 9 . 
நேரினை ; 1 . 


ஒருவனின்றாய் ; 46 - 
ஒருவனின்றாம் ; 9 . 
ஒருவனின்றான் ; 54 


110 


யுத்த காண்டம் 


நீயுளை ; 46 
நீயினை ; 61 . 

. 


IV அரசுசெய்வது ; 46 

அரசுசெய்தது ; 63 . 
அரசுசெய்ய ; 23 , 43 . 


உறைய நின்னோடு ; 46 
உறையு நின்னோடு ; 41 , 45 . 
உறைவவுன்னோடு ; 45 . 
உன்னொடெண்ண ; 1 . 
மறையமுன்னோடு ; 54 . 


IV ஆருளரரக்கர் ; 46 --- 

ஆருளராக ; 23 , 26 , 43 , 44 , 

70 . 
ஆருளராகி ; 41 , 61 , 66 . 
ஆருளரருகு ; 54 . 
ஆருனராகி ; 45 . 
நிற்பரர் ; 46 
நிற்பர் ; 1 . 
வீற்றிருக்கவையா ; 46 
வீற்றிருக்கவைய ; 60 . 
வீற்றிருந்ததம்மா ; 71 . 


பலங்கொண்டேயோ ; 46 
பலன்கொண்டேயோ ; 54 . 
பயங்கொண்டேயோ ; 45 . 
பிலங்கொண்டேயோ : 29 , 
61 , 62 , 65 , 66 . 
பிலன் கொண்டேயோ ; 26 . 
பெலங்கொண்டேயோ ; 40 , 
60 , 74 . 
பெலன் கொண்டேயோ: 44 
70 . 
பெலன் கொண்டாயோ ; 23, 
43 . 


9236 


1 தவிசின் மேலோன் ; 46 

தவிசின் மேலான் . 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 43 , 45 
54 , 60-63 , 65 , 66 , 71 , 74 . 


9235 


1 முந்தைநாளுலகம் ; 46 -- 

முந்தநாளுலகம் ; 21 , 23 , 29 , 

43 , 44 , 62 , 65 , 70 , 74 . 
முந்தநாளுலகு ; 23 , 43 , 65 . 


பார்ப்பன ; 46 
பார்ப்பனக் ; 41 , 45 , 52 . 
பாப்பன ; 23 , 43 , 44 . 
பரப்பின ; 54 . 
குலத்துக்கெல்லாம் ; 46 
குலத்துக்கெல்லா ; 21 . 


மூர்த்திவானோர்கட்கு ; 1 , 40 , 
45 , 54 , 60 , 74 , 
மூத்தவானோர்கட்கு ; 46 
முத்தவானோர்கட்கு ; 70 . 
முழுமுதலிமையோர்க்கு 9 , 
19 , 41 , 45 , 61 , 65 , 66 . 
21 , 25 , 29 , 

மூர்த்தி ; 41 . 
I தந்தையார் ; 46 - 

தந்தையாம் ; 65 . 
சாயத்தள்ளி ; 46 

சாயத்தள்ளிக் ; 40 , 41 . 
III ஒருகைக்கொண்ட ; 46 

ஒருகைகொண்ட ; 23 , 26 , 43 , 

54 , 71 . 
இறகக்கொண்ட ; 61 . 


II தலைவனான ; 46- 

தலைவனாய ; 54 , 63 . 
தலைவனானாய் ; 40 , 41 , 45 , 52 , 

60 . 
தலைவனாவாய் ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43 , 44 , 61 , 65 , 66,70 , 71 , 
74 . 


உன்னைவந்து ; 46 . 
நின்னைவந்து ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 61 , 65 , 66 . 


அமரர்தாழ்வார் ; 46 
அமரர்தாழ்வர் ; 1 , 71 . 
அமரர்தாழ ; 63 . 


பாட வேறுபாடு 


111 


74 . 


III மனிதருக்கு ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

9237 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-63 , 66 , 

1 சொல்வித்தும் ; 46 
70 , 71 , 74 . 

சொல்லித்துப் ; 23 , 29 , 41 , 
மனிசருக்கு ; 46 

43 , 44,54 , 70 . 

சொல்லித்தும் ; 31 . 
அடிமையாய்நீ ; 46 - 
அடிமை செய்வாய் ; 1 , 2 , 9 , 

தொல்லித்தும் ; 63 . 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 60 , 61 , 63 , 71 , 

பழித்து நுங்கை ; 46 
பழித்ததுங்கை ; 9 

பழிதந்துங்கை ; 1 , 2 , 19 , 21 , 
அடிமையானாய் ; 45 . 

25 , 26 , 29 , 40 , 41 , 44 , 45 , 
அடிமையாவாய் ; 45 . 

54 , 60-62 , 65 , 70 . 
செல்வமாள்வாய் ; 46 

துணிவித்தோரால் ; 2 , 9 , 23 , 
செல்வமான ; 9 , 19, 21 , 23 . 

25 , 26,41 , 62 . 
25 , 26 , 29 , 41 , 60-63 , 65 , 

துணிவித்தோரார் : 46 
66 . 

துணிவித்தோர் ; 70 
செல்வமான ; 45 . 

துணிவித் தோரா ; 61 , 65 , 
செல்வம் வாழ்வாய் ; 71 . 

66 . 

துணிவித்தோரை ; 31 . 
IV இனியுனக்கு ; 46 

துணிவித்தோராலே ; 41 , 45 . 
இனிது நின் ; 1 , 41 , 45 , 63 . 

துணிவித்தோர்பால் ; 74 . 
இனிதுனது ; 2 

துணித்துப்போக்கி ; 45 . 
இனிதுனது ; 18 , 40 , 41 , 45 . துணித்து நீக்கி ; 54 
இனிதுனக்கு ; 9 , 19 , 21 , 23 , 

துணிந்தோராலே ; 40 , 45, 
25 , 26 , 29 , 41 , 43-45 , 60 , 

52 , 
66 . 

துமிந்தோராலே ; 1 . 
இனியுநின் ; 54 

துமிவித்தோரார் ; 71 
னிதுநின் ; 71 , 74 . 

II எல்வித்தும் ; 46 
என்னோமானம் ! 46 

வெல்வித்தும் ; 1 , 2 , 41 , 45 , 
எண்ணமெந்தாய் ; 1 , 2 , 9 , 

63 , 65 , 66,70,74 . 
18 , 19 , 21 , 23 , 25 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 61 , 63 , 65 , 66 , 

படைக்கையுங்கள் ; 46 
71 , 74 . 

படைக்கையுங்கட் ; 26 . 
எண்ணமெந்தான் ; 26 , 44 . 

படக்கையுங்கள் ; 31 , 70 . 
என்னோமெந்தான் ; 70 

எங்களோடும் ; 46 
அடங்கிற்றன்றே ; 46 

எங்களோடு ; 40 , 45 , 54 , 74 . 
அடங்கிற்றன்றால் ; 1 , 2 , 23 , III கொல்வித்தும் ; 46 
26 , 40 , 41 , 43-45 , 54, 60 , கொல்வித்து ; 45 . 
70 , 71 , 74 . 

கொல்வித்துத் ; 2 , 19 , 21 , 
அடங்கிற்றம்மா ; 63 . 

23 , 25 , 41 , 43, 45, 54 , 62 , 
அடங்கிற்றென்றால் ; 41 , 45 . 

63 , 65 , 74 . 
அடங்குமன்றே; 66 , 

தோற்று ; 46 . 
எண்ணமெந்தாய் ; 45 . 

தோன்றி ; 61 . 


112 


யுத்த காண்டம் 


கூற்றினார் ; 46 

ஆர்த்தியேவிவனை ; 46 
கூற்றனார் ; 23 , 26 , 43.45 . 

ஆர்த்தியோவிவரை ; 54 , 65 . 
கூற்றனோர் ; 45 . 

ஆர்த்யோவனை ; 45 . 
கூத்தனார் ; 44 . 

ஆர்த்தியோவவரை ; 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
IV வெல்வித்தும் ; 46- 

61 , 66 , 70 . 
வெல்வித்து ; 2 , 9 , 19 , 21 , ஆத்தியோவவனை ; 71 , 
25 , 62 , 74 . 

வாழ்த்தியோபவரை ; 63 . 
வாழும் ; 46 

IV தொழுதியோயாதோ ; 46 
வாழ்வும் ; 2 , 25 , 62 . 

தொழுதியோயந்தோ ; 45 . 

தொதியோன்னா; 45 . 
வாழ்வின் வெறுமையே ; 23 ; தொழுதியோயன்னோ; 45 . 
26 , 41. 43-45 . 

தொழுதியோயென்ன ; 63 . 
வாழ்வின் பெருமையே ; 46- தொழுதியோயென்னா; 74 . 
வாழ்வின் வறுமையே ; 45 . 

தொழுதியோவென்ன ; 

23 , 
வாழ்வில் வெறுமையே ; 1 , 2 , 

26 , 43 , 54,71 . 
9 , 25 , 29 , 31 , 40 , 54 , 60 , தொழுதியோவென்னா: 1 , 
61 . 

19 . 
வாழ்வில் வெறுமையோ; 71 . தொழுதியோவென்னாச் , 21 . 
வாழ்வில்வேறுமை ; 65 . 

தொழுதியோவென்னோ; 9 
வாழ்வில் பெருமையே ; 19 , 

25 , 29 , 41 , 45 , 48 , 62 , 62 , 
21 , 62 , 63 , 66,74 . 

65,66 . 
விழுமிதன்றே ; 46 

துணித்தனை ; 46 
விழுமி தன்றோ; 2 , 18 , 23 , துணிந்தது ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
26 , 31 , 40 , 41 , 43-45 , 52 , 

25 , 41 , 48 , 54 , 62 , 63 , 65 , 
60 , 61 , 74 . 

66 , 71 , 74 . 
விழுமித்தம்மா ; 54 . 

துணிந்தது ; 61 , 

விசயத்தோளாய் ; 46 
9238 

லிசையத்தோளாய் ; 23 , 40 , 

43 , 54 , 71 . 
1 எழுதியரணிந்த ; 46 . 

வயிரத்தோளாய் ; 74 . 
எழுதியேடணிந்த ; 26 , 44 , 

9239 
70 . 
II பாயலாகப் ; 46 

1 ஊனுடை ; 46 

ஊனிடை ; 65 . 
பாயலாகாப் ; 65 . 
பாயலாகிப் ; 45 . 
சயனமாகட்டி ; 63 . 

உடம்பினீங்கி ; 46 

உடம்புநீங்கி ; 1 , 19 , 21 , 23 , 
புரண்ட நாள்புரண்டு ; 46 

25 , 26 , 29 , 43 , 45 , 54 , 60 

63 , 65 , 66 , 71 . 
புரண்டுவீழ்ந்தால் ; 54 . 

உடம்பு நீக்கி ; 2 , 9 , 40 , 41 , 
புரண்டு நாட்புரண்டு ; 40 , 60 , 
63, 66,71 . 

45 , 48 , 74 . 

மருந்தினால் ; 46 
Ill ஆர்த்திபோவனை ; 1 , 2 , 31 , மருந்தினில் ; 9 , 25 , 65 . 
40 , 41 , 48 , 52 , 60 , 74 . 

மருந்தினின் ; 41 , 45 , 48 . 


பாட வேறுபாடு 


113 


உயிர்வந்துய்யும் ; 1 , 9 , 19 , VI 

VI வானிடைப் ; 46 
21 , 23 , 25 , 26 , 41 , 43 , 48 , வானுடைப் ; 74 . 
62 , 66,71 . 
உயிர்வந்தெய்தும் ; 46 

புகுதியன்றே ; 46 - 
உயிர்வந்தெய்யும் ; 65 . 

புகுதியன்றோ; 74 . 
உயிர்தந்துய்யும் ; 2 , 74 . 

படுதியன்றே ; 18 , 40 , 41 , 45 , 
48 , 60 . 


உயர் பெற்றுய்யும் ; 40 , 41 , 


II மானுடா , 46 

மானிடர் ; 1 , 2 , 9 , 23 , 25 , 
26 , 29 , 31, 40 , 41 , 43-45 , 
48 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 
71 , 74 . 


மறுக்கினென்றான் ; 46 
மறுக்கிலென்றான் ; 1 , 9 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 48 , 52 , 60-63 , 65 .. 
மறுக்கினென்ன ; 45 
மறக்கிலென்றான் ; 74 . 
மறக்கிலேனால் ; 45 . 
மறத்தினென்றான் ; 54 . 
மறக்கிலென்றான் ; 71 . 


வேந்தைக்கொல்வரே ; 

46 
வேந்தைக் கொல்வாரோ ; 31 , 

54 . 
வேந்தைக்கொல்வதே ; 9,19 , 

21 , 25 , 41 , 48 , 65 .. 
வேந்தைக்கொல்வரென் ; 71 . 


9240 


I அமையக்கேட்ட ; 46 
கேட்டு நின்ற ; 63 . 


அலங்கன்மோலி ; 46 - 
அலங்கன்மவுலி; 19 , 21 , 65 . 
அலங்கன் மௌலி ; 18 , 23 , 26 , 
29 , 31 , 41 , 43 , 45 , 54 , 60 
62 , 74 . 


நீயுமன்னான் , 1 , 2 , 9,19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 . 
45 , 52 , 54 , 60 , 61 , 65 , 66 , 
71 , 74 . 
நீயுமன்னோன் ; 46 

நீயுமன்னாள் ; 63 . 
III துய்க்கத்தகுதியோ ; 66 

துய்க்கத்தகுதியே ; 41 , 45 , 

52 . 
துய்க்கத்தருதியோ ; 26 . 
துய்த்தற்குரியையோ ; 9 . 
துய்த்தற்குறுதியே ; 21 , 25 , 

61 , 62 , 66 . 
துய்த்தற்குறுதியோ ; 19 , 65 . 
துய்ப்பதகுதியே ; 48. 
துய்ப்பதுறுதியே ; 48 . 
துய்யத்துறுதியே ; 41 . 
சரத்தினோடும் ; 46 
சரத்தினோடு ; 21 , 23 , 26 , 43 , 

70 . 
சலத்தினோடும் ; 71 , 74 . 
சிரத்தினோடும் ; 63 . 
சாத்தினோடும் ; 44 , 54 . 
8 


II செவ்விதின் ; 46 - 

செவ்விது ; 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 
26 , 41 , 44 , 45 , 62 , 65,71 , 
74 . 
துளக்கிமூரல் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 62 , 65,71 . 
துளக்கித்தன் பால் ; 46 . 
துளக்கிவீர ; 41 , 45 . 
துளக்கிவீரன் ; 74 . 


தெரிவதாக்கி ; 46 
தெரிவதாகி ; 2 . 
தெரியத்தூக்கி ; 74 . 
திரிவதாக்கி ; 63 . 


யுத்த காண்டம் 


பா விழுமிதைய , 46 --- 

விழுமிதையாக 40 61 65 , 


வாழமாட்டேன் , 6 
வாழ்கமாட்டேன் ; 71 . 
துறப்பதல்லால் 74 . 


விழுமிதமிமா 45 . 


PV இவ்வுறை ; 46- 

அவ்வுரை ; 26 , 


துறந்தினேன்ர 45. -- 
துறத்திலன் 1,2 , 9 , 19 , 21 . 

23. 25. 29 , 49 , 43 , 45 , 54 
60 , 61 , 65 , 66 , 71 , 74 , 


கேட்டியொன்னா 46 
கேட்டியென்ன ; 74 . 


விளங்யாலுற்றான 46 
இயம்பலுற்றான் ; 9 , 19 , 21 . 

25 , 29 , 41 , 62 , 65 , 66 . 
பகர லுற்றான் ; 45 , 74 . 


மெய்ம்மையெய்தும் , 45 
மெய்ம்மையொய்ைைர 1 , 2, 
9 , 19 , 21 , 23 , 25 , 29 , 41 , 
43 , 45 , 54 , 60 , 65 , 66,70 , 
71 , 74 . 
மெய்ம்மைபொய்ம்மை ; 45 , 
52 . 
மெய்ம்மையேதும் , 31 , 45 . 
மெய்மையொய்மை 40 . 
பொய்ம்மைமெய்ம்யை , 26 . 


9241 


1 ஆவதல்லால் , 46 

ஆவதல்லாது ; 1 . 
ஆகவல்லால் ; 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 

44 , 60-63 , 65 , 66,71 , 74 , 
ஆவதல்லான் ; 2 . 


அருநரகு ; 46 
நரகமே ; 45 . 


அமைய நல்கும் ; 40 , 41 , 45 . 

52 . 
அமைய நல்சு; 46 
அமைய நலகு ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 43 , 44 , 60 , 61 , 63 , 66 , 
71 . 
அமையவைகும் ; 9 . 
அமையவஃகும் ; 19 , 21 , 25 , 

29 , 62 , 65 . 
அமைய தாக்கும் ; 45 . 


பொய்மையேது நப்பதல் 
வால் , 46 
ஒன்றுங்கொண்டிலன்மாய் 
வஞ்சம் ; 74 . 
தும்மையேது றப்பதல்லால் ; 
21 , 25 , 62 . 
தம்மையோதுறப்பதல்லால் ; 

65 . 
உம்மையோதுறப்பதம் 
லால் ; 2 , 40 , 41 , 48 , 52 , 60 , 
62 . 
உம்மையே துறப்பினல்லால் ; 

9 . 
மும்மையேது றப்பதல்லால் ; 

19 . 
நும்மதேதுரப்பதல்லால் ; 54 . 
நும்மதேமெய்ம்மையெய் 
தும் ; 45 . 
நும்மையே துறப்பதல்லால் ; 
1 , 23 , 26 , 29 , 63 , 70 , 71 . 


11 மாயாப்பழியொடும் ; 46- 

மாயாப்பழியொடு ; 2 . 
மாயப்பழியொடும் ; 63 . 
மாயநும்மையே ; 74 . 
மாறுப்பழியொடும் ; 45 . 
வாழுமவரொடும் ; 54 . 


IV பிறந்திலேன் ; 46 

பிறந்திலன் ; 1 , 2 , 9 , 23 , 25 , 
29 , 40 , 41 , 43 , 45 , 54 , 60 , 
61 , 65 , 66 71,74 . 


பாட வேறுபாடு 


115 


M கண்டிலர் ; 46 

கண்டிலன் ; 54 . 


பிழைத்தபோதே ; 46 
பிழைத்தபோழ்தே ; 19 , 21 , 

25 , 62 . 
பிடித்த போதே ; 60 . 
இறந்த போதே ; 41 , 45 . 


என்பாலுண்டே; 46 
என்பாலுண்டேல் ; 40 , 71 . 


9242 


நீயிரும் ; 46 
நீவிரும் ; 21 , 23 , 25 , 43 , 54 , 

70 , 74 . 
காண்டிரன்றே ; 46 
காண்டிரன் றோ ; 23 , 26 , 43 , 
44 , 70 , 71 , 74 . 


1 உண்டிலெனறவம் ; 46 

உண்டிலென்றவம் ; 54 . 
உண் டிலனறவம் ; 23 , 40 , 41 , 

43 , 45 , 61 , 63 , 65 , 66,71 . 
உண்டிலன்றவமும் ; 26 , 70 , 
74 . 


IV பெண்டிரின் ; 46 

பெண்டிறம் ; 54 . 


பொய்ம்மையுரைத்திலென் ; 
46 
பொய்ம்மையுரைத்திலன் ; 
41 , 65 , 66 , 71 . 
பொய்மையுரைத்திலன் ; 40 , 
பொய்ம்மையுண்கிலன் ; 63 . 
பொய்ம்மையுணர்த்திலென் ; 

1 . 
பொய்மெய்மையுணர்ந் 
திலன் ; 54 . 
பொய்ம்மையுணர்ந்திலன் 
45 , 74 . 


திறம்பினாரைத் ; 46 
திறம்பினானைத் ; 41 , 45 , 66 . 
திறம்பினோரைத் ; 26,54 , 70 . 
துறந்தது ; 46 
துறப்பது ; 9 . 
பிழையிற்றாமோ ; 46 --- 
பிழையிற்றா மே ; 41 , 45 , 52 . 
பிழைப்பிற்றாமோ ; 29 , 65 , 
71 . 


9243 


II கொண்டிலென் ; 46 

கொண்டிலன் ; 26 , 40 , 41 , 
45 , 65 , 66,71 . 


1 உலகுமேத்தும் ; 18 , 19 , 4 ) , 

41 , 45 , 52 , 60 , 71 . 
உலகமேத்தும் ; 46 
உலகந்தந்த ; 1 , 41 , 45 . 


மாயவஞ்சம் ; 46 
மாயவிஞ்சை ; 9 . 


குறித்திலென்யாரும் ; 46 
குறித்திலென் அவரும் ; 9 . 
குறித்திலென் எவரும் ; 19 , 21 , 

25 , 61 , 62 , 65 , 66 . 
குறித்திலென்யாதும் ; 54 , 

63 . 
குறித்திலனியாரும் ; 40 , 41 , 

45 , 71 . 
குறித்திலனியாதும் ; 45 . 
குறித்திலனிஎவரும் ; 41 , 45 . 


முதலவனவர்க்குமூத்த ; 

46 
முதல்வனேயெவர்க்கும் 

மூத்த ; 40 
முதல்வனேயெவர்க்குமூத்து ! 

2 , 9 , 18 , 41 , 45 , 54 , 60 , 74. 
முதல்வனேயார்க்குமூர்த்தி ; 

23 , 43 . 
முதல்வனேயவர்க்குமூர்த்தி ; 

26 , 44 , 70 . 
முதல்வனிங்கெவர்க்கு 
மூத்த ; 71 . 


116 


யுத்த காண்டம் 


23 
. 


II தேவர் தந்தேவன்றேவி ; 46- 
தேவர்கடேவன்றேவி ; 23 , 

43 . 
காவலன்தேவியன்றே ; 1 , 41 , 
45 . 


23 , 25 , 40 , 43 , 45 , 60 65 .. 
66 . 
நகரத்தைப் ; 26 , 44 , 70 , 74 . 
நகரத்தில் ; 63 . 


9244 


கற்பினிற்சிறந்துளாளை ; 46 
கற்பினிற் பிறந்துளாளை ; 1 , 

41 , 45 . 
கற்பினாற்சிறந்துளான் ; 26 , 
44,70 , 71 . 


I வெம்மையின் ; 46 
பொய்மையின் ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
62 , 65 , 66,70 . 


III நோவனசெய்தல் ; 46 

நோவனசெய்தீர் ; 61 . 
நோவது செய்தல் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 40 , 41 , 45 , 60 , 
65 , 66,74 . 
தோவது செய்தீர் ; 65 . 
உரைப்பநுன்றாதை ; 46 
உரைப்பதுன்றாதை ; 74 . 
உரைப்ப நுன் நுந்தை 45 . 
உரைப்பநும்றாதை ; 23 , 43 . 
உரைப்பநின்றாதை ; 1 , 29 , 

65 . 
உரைப்பனும்றாதை ; 26 , 44 . 
உரைப்பனுன்றாதை ; 19 , 21 , 

25 . 
உரைப்பினும் தாதை ; 70 . 
உரைக்கநானுந்தை ; 54 . 
உரைக்கயானுந்தை ; 71 . 


தருமநோக்கா ; 46 
தருமநோக்கி ; 1 , 23 , 43 , 65 , 

71 . 
தருமநோக்கீர் ; 2 , 9 , 19 , 21 , 
25 , 26 , 40 , 41 , 44 , 45 , 60 
62 , 70 , 74 . 
தருமைநோக்கி ; 54 . 
கருமநோக்கி ; 66 . 
வேட்டதே ; 46 
வேட்டதை ; 2 , 23 , 26 , 43 . 
வேட்டத்தை ; 44 , 70 . 
வீயும் ; 46 
வீழும் ; 45 . 


IV போவெனப் ; 46 

போவென ; 31 , 41. 45 , 52 . 


II உம்மையே ; 46- 

உம்மையைப் ; 63 . 
அம்மையே ; 45 . 
புகழும் பூண்க ; 46 
புகழும்பூண ; 41 , 45 . 
புகழும்பூணத்; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
44 , 52 , 60 , 61 , 63 , 65 , 70 . 
புகழும்பூணாத் ; 74 . 
துறக்கமும் ; 46- 
சுவாக்கமும் ; 1 , 41 , 45 . 


போந்தேனின்று ; 46 
போந்தேனென்று ; 45 . 
போந்தேனின்றுன் , 70 . 
போந்தேன்பின்னை ; 23 , 43 , 
66 . 
பொருந்தேனின்று ; 41 , 45 . 
உரைக்கப்போந்தேன் ; 31 , 
41 , 45 , 52 . 


உமக்கேயாக ; 46 
உமக்கேயாகச் ; 26, 65 , 71 , 
74 . 


நரகதில் ; 46 
நரகினில் ; 1,71 . 
நரகத்தைப் ; 2 , 9 , 19 , 21 , 


III செம்மையிற்பொருந்தி ; 46 

செம்மையிற்பொருந்து ; 31 . 


பாட வேறுபாடு 


117 


அறத்தைத்தேறும் ; 46 
அறத்தைத்தேற்றும் ; 25 . 


சேர்ந்தேன் ; 46 
சேர்ந்தே ; 65 . 


IV 


எம்மையே ; 46 
மெய்ம்மையே ; 23,25,26 , 43 . 


III புறத்தினில் ; 46 

புறத்தின ; 9 . 
புறத்தினிப் ; 2 , 18 , 29 , 40 , 

45 , 60 . 
புறத்தினும் ; 74 . 


பழியும் பூண்க ; 46- 
பழியும் பூண ; 18 , 21 , 23 , 26 . 
31 , 40, 41 , 43-45 , 52 , 60 , 
70 . 


புகழேயாக ; 46 
புகழேயாகப் ; 23 , 43 , 60 , 


71 . 


தரகமுமெமக்கேயாக ; 46 .. 
நரகமேலெமக்காக ; 45 . 


9245 


பழியொடும் ; 46 - 
பழியொடு ; 2 . 


பழியொடும் புணர்க; 46 
பழியொமெபுணரப் ; 21 , 45 , 

, 
74 
பழியொடும் புணர்கப் ; 26 , 

63,71 . 
பழியொடுபுணர்க ; 2 . 


போதச் ; 46 
போகச் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40,41 , 
43.45 , 52 , 60 , 61 , 63 , 71 , 

74 . 
போதக் ; 45 . 


பாவம் வெல்லாது ; 46- 
பாவமெல்லாம் ; 21 . 
என்னுமது ; 46- 
என்னுமீது ; 2 , 66,74 . 
என்பதை , 45 , 71 . 
அறிந்துஞானத் ; 46- 
அறிந்து தானே ; 2 , 18 , 40,41 , 
45 , 60 , 74 . 
அறிந்து நானெத் ; 1 . 
அறிந்து நானே , 23 , 26 , 41 , 

43-45 , 63 . 
அறிந்து யானெத்; 19 , 25 , 29, 

62 . 
அறிந்துயானே ; 41 , 45 . 
அறிதியானே ; 9 . 
அறிந்தியானே ; 66 , 71 . 

அறிந்தியானெத் ; 65 . 
II திறத்தினு மறுமென்று ; 2 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 40 , 41 , 43,45 , 52 , 60 , 
61 , 63 , 65 , 66 , 74 . 
திறுத்தின துறுமென்று; 46- 
திறத்தினுமுறுதி ; 1 , 71 . 
திறத்திறமுறுமென்று ; 9 . 
எண்ணித்தேவர்க்கும் ; 46 
எண்ணித் தேவர்க்குத் ; 41 , 

45 . 
என்னித்தேவர்க்கும் ; 65 . 


IV சிறப்பினிப் ; 46 - 

சிறப்பினில் ; 19 , 21 , 25 , 62 , 


74 . 


சிறப்பினைப் ; 41 , 45 . 


தீர்க ; 46 
தீர்க்க ; 41 , 45 , 65 . 
தக்காய் ; 41 , 45 . 
பெறுக ; 45 . 
போக ; 1 , 2 , 23 , 26 , 40 , 41 , 
43-45 , 60 , 70 , 71 , 74 . 


சீற்றந்தீர்ந்தான் ; 46 
சீற்றந்தீர்த்தான் ; 62 . 
சீற்றமில்லான் ; 31 , 41 , 45 , 
52 . 


118 


யுத்த காண்டம் 


9246 


1 என்கைப் ; 46 

எந்தை ; 19 , 21 , 25 , 62 , 65 . 


கலுழனன்ன ; 46 
ஒருசுணை தெரிந்து ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43-45 , 52 , 62 , 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
ஒருகணைதொடுத்துச் ; 46 
ஒருகணைதொடுத்துச் ; 54 . 
தெறுகணை தெரிந்து ; 2 , 40 , 

45 , 60. 
தெறுகணைதொடுத்துச் ; 61 . 


பிறைமுக ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45 , 54 , 60 . 
பிறைமுகப் ; 46 


IV 


நூக்கினான் ; 46 
நுக்கினன் ; 2 , 74 . 


வாளியொன்றால் ; 1 , 41 , 54 . 
பகழிபெற்றால் ; 46 
பகழிதன்னால் ; 9 . 
பகழியாலே ; 23 , 26 , 43 , 44 . 
பகழியொன்றால் ; 31 , 63 , 71 . 
வாளிபெற்றால் ; 18 , 40 , 60 . 
வாளியென்றால் ; 45 . 


உருமின்வெய்யோன் ; 46 
உருமின்வெய்யான் ; 45 , 74 
அசனியொப்பான் ; 9 , 
21 , 25 , 29 , 41 , 45 , 65 , 66 . 


19 , 


9247 


II அல்லாலப்பால் ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 
43-45 , 52 , 61 , 63 , 65 , 66 , 
70,71 , 74 , 
இல்லையைய ; 46 . 
இல்லையை பா ; 31 . 
அல்லவப்பால் ; 45 . 


1 அன் நென ; 46 

அன்றெவன் ; 41 , 45 . 
அனலென; 54,71 . 
அனலென்ன ; 19 , 21 , 29 , 41 , 

45,52 , 65 , 66 . 
அல்லென ; 74 . 


ஆலமுண்ட ; 46 
ஆலமென்ன ; 9 , 71 , 74 . 


போவதென்னாத் ; 1 , 41 , 45 , 

52 . 
போவையென்னாத் ; 46 
போவெயென்னா; 45 . 
பெறுவதென்னாத் ; 45 . 
பெறுவையென்னாத் ; 41 . 
பெறுதியென்னாத ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 . 
44 , 60-62 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
பெறுதியென்னோ; 70 . 


II முடிவைநோக்கி ; 46 

திறத்தைநோக்கி ; 45 . 


III 


க்கணத்து ; 46 
க்கணம் ; 41 , 45 . 
அக்கணத்து ; 65 . 


III தெறுஞ்சிறைக் ; 46 

தெரஞ்சினக் ; 1 . 


இற்றானிற்றான் ; 46 
இற்றானின்றான் ; 63 . 
இற்றனனிற்றான் ; 45 . 


கலுழனன்னது ; 1 , 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 
62 , 63 , 65 , 66,70 . 


என்கின்ற ; 46 
என்பதன் ; 9 , 19 , 21 , 25 , 41 , 
45 , 65 , 66 . 


பாட வேறுபாடு 


119 


II வேலொன்று ; 46 

காலொன்று ; 54 . 


வெயிலொன்று ; 46 - 
வெயிலொன்ற ; 19 . 


மையோர் காணக்; 46 
இடைபேயீண்டு ; 45 . 
இடையேயீண்டுக் 9 , 19 , 21 , 
25 , 41 , 45 , 66 . 
இடையே தக்க ; 23 , 43 . 

டையே பெய்தான் ; 45 . 
இடையேயெய்த ; 26 , 44 . 
டையேயெய்தக் ; 71 . 
டையேயெய்தா ; 1 . 
டையேயெய்தாக் 74 . 
இடையேயெய்தான் ; 2 , 18 , 
40, 45 , 60 . 
இடையேயெய்திக் ; 63 , 


ஒரு 


விழுவதென்ன ; 46 
விழுந்ததென்ன ; 2 , 9 , 18 , 23 , 
25 , 40 , 41 , 43 , 45 , 60 , 65 , 
66 . 
வீழ்ந்ததென்ன ; 26 , 44 , 70 . 
வீழ்வதென்ன ; 45 , 63 , 71 , 
74 . 


IV 


வள்ளல் ; 46- 
ஐயன் ; 41 , 45 . 


III நாலொன்றும் ; 46 - 

நாலென்ற ; 74 , 
காலொன்றும் ; 40 . 


அக்கணைகண்டம் ! 46 
அதனைக்கண்டங்கள் ; 18 , 40 , 

45 , 61 . 
கணைகளைக்கண்டம் ; 45 . 
கணையினைக்கண்டம் ; 74 . 


மூன்றுமான ; 46 
மூன்றுமாய ; 41 , 66 . 


fox ? 


புவனங்கணடுங்கலோடும் ; 

46 
உலகங்கணடுங்கலோடும் ; 9 , 
19 , 21 , 25 , 41 , 65 , 66 . 


9248 


IV 


1 கோலொன்று ; 46 
கோலொன்றும் ; 74 . 


நூலொன்று ; 46 - 
நூலொன்றும் ; 1 , 23 , 43 , 74 . 


துணிதலோடும் ; 46 ; - 
துணிதல்முன்னே ; 45 . 
துணித்தலோடும் ; 45 . 


வரிவிலானும் ; 46 - 
வரிவிலன்றான் ; 41 . 
வரிவில்வல்லான் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 
45 , 61 , 65 , 66,70,71 . 
விதிலலானும் ; 41 , 45 . 
நுறுக்கிவீழ்த்தான் ; 46 - 
நுறுக்கிவிட்டான் ; 66 , 
நொறுக்கிவீழ்த்தான் ; 63 . 


கூற்றுக்கும் ; 46 
கூற்றிற்கும் ; 23 , 26 , 43 , 60 , 


10 . 


கூற்றிரும் ; 44 . 


9249 


கூற்றமன்னான் ; 46 
கூற்றமன்ன ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 60 , 61 , 65 , 66 , 70 , 71 , 
74. 
கூற்றமான ; 63 . 
கூற்றமென்ன ; 45 . 
கூற்றாமென்ன ; 41 . 


I வேல்கொடு ; 46 
வேல்கொடும் ; 1 . 
வேல் கொண்டு ; 74 . 
வேலொடு ; 41 . 
வேலொன்று ; 31 . 


120 


யுத்த காண்டம் 


ஒருவனோடும் ; 46 
ஒருவனூடும் ; 1 . 


கொல்லலுற்றான் ; 46 
கண்டஞ்செய்தான் ; 31 . 
வெல்லலுற்றான் ; 23 , 26 , 40 , 

43 , 45 , 60 , 61.70 . 
நம்மேலெய்தான் ; 41 , 45 , 
52 . 


என்றொரு ; 46 
என்பதோர் ; 1 , 9 , 41 , 74 . 


வெகுளிபொங்கக் ; 46 
வெகுளிவீங்கக் ; 9 , 19 , 21 , 

25 , 41 , 62 , 65 , 66 . 
வெகுளி தோன்றக் ; 1 , 2 , 18 , 
23 , 26 , 40 , 43 , 45 , 60 , 63 , 
71 , 74 . 
வெகுளிதோன்ற ; 44 , 45 . 
வெகுளிதோன்றாக் ; 41 . 


கொடித்தடந்தேரிற்பூண்ட , 

46 
அவனெடுங் கொடித்தின் 
டேரின் ; 1 , 2 , 18 , 40 , 45 , 
60 , 61 , 74 . 
அவனெடுங் கொடித்தின் 
டேரில் ; 19 , 21 , 25 , 29 , 65 . 
அவனெடுங் கொடித்தின் 
டேரும் ; 9 , 41 , 66 . 
அவனெடுந் தேரின் பூண்ட ; 
45 . 
அவனொடுங் கொடித்தின் 

டேரைப் ; 26 , 44 , 70 . 
வான்றொடுங்கொடித்தின் 

டேரைப் ; 23 , 43 . 
அவனெடுங் ...தேரின் ; 41 . 


IV 


11 காலகொடு ; 46 

கால் கொடும் ; 1 . 
கால்கொண்டு ; 23 , 43 , 45 . 
காலொடு ; 2 , 19 , 21 , 25 , 29 , 

40 , 41 , 45 , 60 . 
காலொரு ; 26 , 44 , 70 . 
காலொன்று . 74. 


பால் கொளும் ; 46 
பால் கொடும் ; 66 . 
பால் கொண்ட , 74 . 


புரவியெல்லாம் ; 46- 
புரவியோடும் ; 41 , 45 , 66 . 
புரவிபாரில் ; 1 , 41 , 45,71 . 


காலிற் கூடிக் ; 46 
காலிற்கூடி ; 40 . 
காலிற்கூட்டிக்; 19 , 21 , 25 , 

26 , 31 , 41 , 62 , 65 , 71 , 74 . 
காலிற்கூட்டக் ; 45 . 


படுத்தினான் ; 46 
பரப்பினான் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 60-63 , 65 , 70 , 71 , 74 . 
பரப்பினன் ; 66 . 


கைதொடர் ; 46 
கைகொடு ; 1 , 41 . 
கையினில் ; 63 . 
கைக்கொடும் ; 74 . 
கடைதொடா ; 45 . 


கனகத்தண்டால் ; 46 
அக்கைத்தண்டால் ; 25 . 


துடிப்புமாற ; 46 - 
துடிப்புமாறு ; 70 . 
துடிப்பும்பாற ; 2 , 40 , 44 , 60 , 

61 . 
துடிப்பும்மாற ; 41 . 
உயிரிற்பாற ; 1 . 
உயிர்ப்பும்பாற ; 71 . 
உயிர்ப்புப்பாற ; 63 . 
உயிர்ப்புமாற ; 74 . 
படியின் மேலே ; 9, 19, 21 , 25 , 
29 , 41 , 45 , 52 , 62 , 65 , 66 . 


III ; கோல்கொளும் ; 46 - 

கோல்கெழும் ; 65 . 
கோல்கொண்ட ; 74 . 


பாட வேறுபாடு 


121 


9250 


IV அழிந்திழிந்தோட ; 46 

அழிந்தழிந்தோட ; 1 , 2 , 19 , 

21 , 41 , 45 , 61 , 74 . 
இழிந்தழிந்தோட ; 18 , 45 . 
இழிந்திழிந்தோட ; 40 . 
வழிந்திழிந்தோட ; 9 . 


1 அழிந்ததேர் மீது நின்றான் ; 

46- 
அழிந்ததேர் மீது நின்றாங்கு ; 

45 . 
அழிந்தவதிதேரின்மே 

னின்று ; 71 . 
அழிந்தனதேரினின்றும் ; 63 , 
74 . 


நோக்கி ; 46 
நோக்கிப் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 
45 , 60-62 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
நூக்கி ; 45 . 
நூக்கிப் ; 25 , 29 , 62 , 65 , 66 . 
தூக்கி ; 41 . 


ஆயிரகோடி ; 46 
ஆயிரங்கோடி ; 18 , 21 , 3 , 

43 , 66 . 
அம்பு ; 2 , 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41,43-45 , 52 , 
60 , 62, 63 , 65,70,71 , 74 . 
அம்பால் ; 46 


II பொழிந்தவன் ; 46 

பொழிந்தனன் ; 45 . 
தோளின் மேலும் ; 46 
தோளின் மீது ; 1 , 41 , 45 . 
அநுமன்மேலும் ; 45 . 


அண்டமுமிரிய ; 46- 
அண்டமும் வெடிக்க ; 41 , 63 . 
அண்டமுமடிய ; 41 , 45 . 
பகிரண்டமிரிய 45 . 
பகிரண்டம் இடிய ; 18 , 40 , 

60 , 61,71 . 
பகிரண்டம்வெடிக்க ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 43 , 62 , 
65 , 70 , 74 . 


9251 


புயத்தின்மேலும் ; 46 
புயத்துமேலும் ; 1 , 74 . 


III ஒழிந்தவர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 52 , 63 , 65 , 70 , 71 . 
ஒழிந்தபேர் ; 46 


1 அனையபோழ்தின் ; 46 

அனையபோழ்தில் ; 19 , 21 , 25 , 

40 , 63 , 74 . 
அனையபோதில் ; 2 , 18 , 60 , 

61 , 65 . 
அனையபோதின் ; 23 , 26 , 29 , 
31 , 41 , 43-45 , 52 , 70 . 


உதிரநீர் ; 46 
உதிரத்தின் ; 63 . 
உதிர்ந்தன ; 74 . 
உதரநீர் ; 45 . 


தேர்கொண்டன்றிப் ; 46 
தேர்கொடன்றிப் ; 9 , 31 , 65 , 
74 . 


வாரியோதம் ; 46 - 
வாரியாக ; 31 , 41 , 45 , 52 . 
வாரிசோரி ; 45 . 
உவரியோதம் ; 2 , 40 , 45 , 61 . 
மாரியோதம் ; 63 . 
மாரியொக்க ; 74 . 


II வெல்லலாகாதென்பது ; 1,2 , 

19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
44 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
புரியலாகாதென்பது ; 46 
வெல்லலாகாவென்பது ; 23 , 
43 , 65 , 66 . 


, 


122 


யுத்த காண்டம் 


பொருளையுன்னிப் ; 19 , 21 , 
25 , 43 , 45 , 52 , 63 , 66 , 70 , 
71 . 
பொருளையுன்னிக் ; 46 

பொருளையுன்னி ; 40 . 
III பார்த்தவர் ; 1 , 2 , 18 , 23 , 26 , 

40 , 41 , 43-45 , 52 , 61 , 63 , 
66,70 , 71 , 74 . 
காத்தவர் ; 46 
பார்த்தனன் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 65 . 
பார்த்தவன் ; 23 , 43 . 
இமையாமுன்னம் ; 46 
இமைப்பின் முன்னம் ; 74 . 
விசும்பிடைப்படர்ந்தா 
னென்னும் ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 40 , 43 , 44 , 52 , 60-62 , 
65 , 66.70 , 71 . 


விசும்பிடைக்கரந்தானென் 
னும் ; 46 
விசும்பிடைபரந்தானென் 
னும் ; 74 . 
விசும்பிடைப்புக்காளென் 
னும் ; 41 , 45 . 
விசும்பிடைப்படர்ந்தா 
ரென்னும் ; 9 . 
விசும்பிடைபடர்ந்தானென் 
னும் ; 2 . 
விசும்பிடைக்கரந்தானென் 
னும் ; 63 . 
விசும்பிடைப்பாய்ந்தா 
னென்னும் ; 1 , 41 , 45 . 


IV மருங்குபுக்கான் ; 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 . 
45 , 60-62 , 65 , 66,70,71 . 
மருங்கு சென்றான் ; 46 - 


27. இந்திரசித்து வதைப் படலம் 


9252 


I கரந்தானென்பார் ; 46 
கரந்தானென்ன ; 9 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 41 , 44 , 45 , 52 , 
60 , 61 , 63 , 70 , 74 . 
கரந்தானின்னம் ; 2 . 
கலந்தானென்ன ; 41 , 65 . 
வஞ்சனை ; 46 
வஞ்சினை ; 74 . 
என்பார் ; 46 
என்றார் ; 74 . 


கண்ணிடையகலநோக்கி ; 
45,72 . 
கண்ணிடையாகநோக்கி ; 

63 . 
கண்ணுடைக்கலக்கநோக்கி ; 
2 . 
கண்ணுடைக்கலக்கம் 
நோக்கி ; 45 . 


உழக்குங்காலை ; 46 
நினைக்குங்காலை ; 63 . 
வழங்குங்காலை ; 1 , 31 . 
விளக்குங்காலை ; 65 . 
விளைக்குங்காலைப் ; 74 . 


| கண்ணிடைக்கலங்கிநோக்கி ; 

66 . 
கண்ணிடைச் கலக்கனோக்கி ; 

46 . 
கண்ணிடைக்கலக்கணோக்கி ; 

1 , 21 . 
கண்ணிடைக்காக்கநோக்கி ; 
9 , 23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60 , 61 . 
கண்ணிடைக்கலக்குனோக்கி ; 


III புண்ணிடை ; 46 

புண்ணுடை ; 1 , 2 , 9 , 18 , 23 , 
26 , 40 , 41 , 43 , 45 , 54, 60 , 
61 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 


யாக்கைச்செந்நீர் ; 46 
யாக்கை செந்நீர் ; 23 , 40 , 43 , 

45 , 60 , 62 , 63 , 71 . 
யாகச் செல்லும் ; 74 . 


25 . 


பாட வேறுபாடு 


123 


இழிதரப்புக்கு ; 46 - 
அழிதரப்புக்கு ; 1 , 74 . 
இழிதரப்புகுந்து ; 9 , 19 , 25 , 

29 , 45 , 66 . 
இழிதரப்புழுங்கி ; 45 , 65 . 


அம்புதோன்ற ; 9. 21 , 25 , 29 , 

41 , 45 , 61 , 62 , 66 . 
அம்புயென்னை ; 18 , 19 . 
வடிவந்தோன்ற ; 23 , 26 , 43 , 

70 
வடிவு தோன்ற ; 44 . 
வம்பதற ; 45 . 


IV 


எண்ணுடை ; 46- 
எண்ணிடை; 21 , 41 , 52 , 74 . 


சொன்னான் ; 46 
சொல்வான் ; 45 . 


அறவித்தது ; 46 
அறைந்தன ; 1 , 2 , 18 , 19,21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 60-62 , 
66 , 61 , 74 . 
அயர்ந்தன ; 26 , 44 , 65 , 70 . 
அயர்ந்தனை ; 23 , 43 . 
அறிந்தன ; 54 , 63 . 


1 தொடங்கிய ; 46 

துடங்கிய ; 40 ; 71 , 74 . 


முற்றப் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 44, 
45 , 48 , 54 , 60 , 62 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
முற்றும் ; 46 
முற்றிப், 41 , 45 . 
முற்றுப் ; 40 , 41 , 45 , 52 , 


பெற்றிலாத் ; 46 
பெற்றிலா : 45 . 
பெற்றில்லாத ; 45 . 
பெற்றிலாய் : 2 . 


அழிவில்யாக்கை ; 46 
அழிவிலியாக்கை ; 41,45 . 
அயர்வில் ஆக்கை ; 1 , 26 , 40 , 

45 , 54 , 60 , 65 , 66,70,71 . 
அயர்வில்யாக்கை ; 2 , 9 , 18 , 
19 , .21 , 23 , 25 , 29 , 41 , 43 , 
44 , 61 , 62 , 
அனைய ஆக்சை ; 62 . 

ஐயவாட்கை ; 74 . 
III நடுங்கினபோலச் ; 46- 

நடுங்கினைபோதச் ; 66 . 
நடுங்கினை மனமும் ; 41 , 45 , 

48 , 54 . 
நடுங்கினபோலச் ; 65 , 74 . 
நடுங்கின மனமும் ; 63 . 


தொழினின்றோண்மேல் ; 

46 
தொழினின்றோள்கள் ; 48 . 
தொழுலுந்தோண்மேல் 1 , 2 , 
19 , 23 , 25 , 26 , 41 , 43 , 54, 
63 , 65,70 , 74 . 
தொழிலுன்றோண்மேல் , 9 , 
21 , 29 , 40 , 45 , 60 , 62 , 66 , 
71 . 


சாலத்தளர்ந்தனை ; 46 - 
சாலக்கலங்கினை ; 74 . 


IV 


படங்குறை ; 46 
படங்குழை ; 54 . 
அரவமொத்தாய் ; 46- 
அரவகுமொக்கு ; 74 . 


II அடங்கிய ; 46 

அடங்கின ; 65 . 


9254 


அம்பேயென்னை ; 46 
அம்பேதோன்ற ; 2 , 40 , 45 , 

60 , 71 , 74 . 
அம்பிற்றேற : 1 , 41 , 45 , 54, 

63 . 
ஆம்பிற்றேற்ற ; 65 . 


1 மாயை ; 46 
மகயம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 54 , 
60-63 , 65 , 66, 71 . 


124 


யுத்த காண்டம் 


IV தாழ்விலாப் ; 46 

தாழிலாப் ; 44 . 


படைகள் ; 46 
பகழிகள் ; 63 . 


துடைக்கச் ; 46 
துடைத்துச் ; 2 . 
துடக்கச் , 26,70 . 
தொடக்கிச் ; 45 . 
தொடங்கச் ; 45 . 
தெரியச் ; 71 . 
சுற்றி ; 46. 
சுற்ற ; 21 , 

சொல்ல ; 71 . 
II வேள்வியைச் ; 46- 

வேள்விமைச் ; 61 . 
வேழ்வியைச் ; 1 , 2 , 9 . 


தொடுத்தனென் ; 46 
தொடுத்தனன் ; 41 
விடுத்தனன் ; 45 . 


9255 


I நிலஞ்செய்து ; 46- 
நிலஞ்செய்த ; 45 . 


நூறி ; 46 .. 
நூற ; 40 , 45 , 60 . 
வெகுளியால் ; 46 
வெகுளியாய் ; 9 . 


செய்து ; 46- 
செய்த ; 2 , 9 , 45 , 65 , 66 , 71 . 


வீங்கி ; 46 
பொங்கி ; 45 , 54 . 


நெடியவன் ; 46 
நெடியமால் ; 2 , 26 , 40 , 41 , 
45 , 48 , 52 , 60 , 61 , 66,74 . 


III ஆள்வினை ; 46 - 

ஆழ்வினை ; 41 , 45 . 
ஊழ்வினை ; 63 . 


ஆற்றறன்னால் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 31 , 40, 41 , 45 , 

52 , 54 , 60, 61 , 66,71 . 
ஆற்றலாற்றான் ; 46 


[ I போயிற்றென்றால் ; 1 , 2 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 49 , 
41 , 43 , 44 , 45 , 48 , 52 , 54 , 
60-62 , 65 , 66,70 , 71 , 74 . 
போவதானான் ; 46 
போயதென்றால் ; 63 . 
போயிற்றன்றால் ; 9 , 45 . 
போனதென்றால் ; 45 . 


வலியதுண்டோ ; 1 , 2 , 18 , 
19, 21 , 23 , 25 , 31 , 40, 41 , 
43-45 , 48 , 52 , 60-63 , 66 , 
70,71,74 
வலியதுண்டே ; 46 - 
பகாவதென்னை ; 54 . 


ஆற்றறன்னான் ; 65 . 
உற்றவின்னாள் ; 63 . 
மாற்றறன்னால் ; 23 , 26 , 29 , 

43 , 44 . 
புக்கு ; 46- 
துடங்கி ; 1 , 2, 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 44 , 
54 , 60-63 , 66,71 , 74 . 
தொடங்கி ; 41 , 45 , 52 . 
நின்றான் ; 46 
யார்க்கும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-63 , 66 , 

71 , 74 . 
யானும் ; 45 . 


III பாவத்தாலே ; 46 

கொடுமையாலே ; 1 . 
தீமையாலே ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 41 , 54, 62 , 65 , 66 . 
வலியினாலே ; 63 . 
வினையாலீன்டோர் ; 45,71 . 
வினையினாலே ; 23,26 , 43 , 44 , 


70 . 


பாட வேறுபாடு 


125 . 


கொடும்பகை ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 45 , 48 , 52 , 60 , 63 , 65 , 
66,71 , 74 . 
கொடும் பழித் ; 46 
கொடும்பழி ; 9 , 23 , 41 , 43 , 
70 . 


முன்பாய் ; 2 , 63 . 
முன்பு ; 45 , 54 . 
என்பால் ; 41 , 66 . 
மொய்ம்பன் ; 65 . 
மொய்ம்பா ; 26 . 
மொய்ம்பால் ; 23 , 43 . 


II விட்டிலன் ; 41 , 45 , 52 , 65 , 

66 . 
விட்டிலர் ; 46 


தேடிக்கொண்டோம் ; 26 , 

40 , 45 , 54 , 60 , 61 , 65 . 
தேடிக்கொண்டேம் ; 46 - 
தேடிக்கொண்டாய் ; 1 , 2 , 
21 , 25 , 29 , 31 , 41 , 45 , 52 , 
63 , 66,71 , 74 . 
தேடிக்கொண்டோ ; 18 , 
தேடிக்கொண்டோய் : 19 . 
கூடிக்கொண்டாய் ; 9 . 


உலகையஞ்சி ; 46 
உலகைமிஞ்கி ; 26 . 
உலகமிஞ்சி ; 70 . 
உலகமுய்ய ; 63 . 


வென்று மீண்டேன் ; 46 
இன்று மீண்டேன் ; 66 . 
மீண்டுபோ நிதேன் ; 45 . 


IV சலஞ்செயின் ; 46 

சலஞ்செயில் ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 44 , 
71 . 
சலஞ்செய்து ; 74 . 
சலஞ்செய்யில் ; 1 , 63 , 66 . 
உலகம் ; 46 
உலகு ; 1 . 
இலக்குவன் ; 46 
இலக்குமன் ; 26 . 
முடிப்பன்றானே ; 46 
முடிப்பன் என்றான் ; 74 . 
முடிக்குந்தானே ; 1 , 2 , 9 , 21 , 
23 , 25, 26 , 29 , 31 , 40, 41 , 
43-45 , 54 , 60 , 62 , 65 , 71 . 


III கிட்டியபோதும் ; 46 

கிட்டியபோது ; 1 , 9 , 21 , 23 , 
25 , 29 , 41 , 43 , 44 , 60 , 62 , 
66,70 , 71 . 
காத்தார் ; 46 
காத்தான் ; 45 , 52 , 54 , 65 . 
காத்தன் ; 41 , 66 . 


கிளர்ப்பானல்லன் ; 66 . 
கிளரவல்லார் ; 46 
கிளரவல்லாற் ; 63 , 74 . 
கிளரவல்லர் ; 23 , 43 , 44 . 
கிளரவல்லான் ; 41 , 45 , 52 . 
கிளர்வரல்லார் ; 9 . 
கிளர்வரல்லாச் ; 41 . 
கிளர்வாரல்லா ; 2 . 


9256 


I முன்ன முதலவன ; 46 
முன்னமுதல்வன்றன் ; 23 , 

26 , 43 , 44 . 
முன்னமுதலவன் ; 54 . 
முன்னே முதலவன் ; 71 . 
எல்லாமுதலவன் ; 45 . 
என்மேல் ; 31 , 41 , 45 , 52 . 
முன்பா ; 46 
முன்பால் ; 9 , 21 , 25 , 29 , 41 , 
62 , 71 , 74 . 


IV வலியினாலே ; 46 

முனையனாலே ; 62 . 
முனையிலன்னார் ; 2 , 19 , 21 , 

25 , 29 . 
முனையிலன்னான் ; 41 , 66 . 
கோறலைத் ; 46 
தொடங்கிய ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 41 , 66 . 
கொல்வது ! 63 . 


126 


யுத்த காண்டம் 


கலக்கிவென்றான் ; 46 
கலக்கும் வேலான் ; 65 , 
கலங்கவென்றான் ; 63 , 70 , 


துணிந்து நின்றான் ; 23 , 26 , 

41 , 43 , 45 , 52 , 54 . 
துணித்து நின்றார் ; 46 
துணித்து நின்றார் ; 45 . 
துணித்து நின்றான் ; 65 . 
சொல்லற்பாற்றோ; 9 , 19,21 , 
25 , 29 , 41 , 66 . 


9258 


9257 


| எயிற்றிள ; 46 

எயிற்றன ; 40 . 
எயிற்றுள ; 65 . 


1 ஆதலான் ; 46 
ஆதலால் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 

, 
23 , 25 , 29,41 , 43 , 44 , 52 , 
54 , 60-63 , 66 , 70 , 71 , 74 . 


நிலவுதோன்றப் ; 23 , 31 , 41 , 

43 , 45.52 . 
நிலவுமெய்த ; 46 
நிலவுமெய்தப் ; 40 , 41 , 45 , 

60 , 62 . 
நிலவுவீச ; 2 , 63 , 74 . 


அருளலை ; 46 
அருளிலை ; 65 . 


ஆசைதானச் ; 46 
ஆசைதானே ; 2 . 
அறத்தின்வந்த ; 19 , 21 , 25 . 
29 , 62 , 74 . 


II குலுங்கநக்குப் ; 46 

குலுங்கநக்கான் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 29 , 41 , 45 , 62 , 65 , 
66 . 
துளங்கநக்கான் ; 26 , 44 , 70 . 
துலுங்கநக்கான் ; 63 . 


11 சீதைபால் ; 46 

சீதையை ; 74 . 


போர்க்கினி; 46 
போக்கினி ; 41 , 


விடுதியாயின் ; 46 
விடுதியாகி ; 71 . 
விடுதியாகில் ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 
60 , 62 , 63 , 66,70 , 74 . 


அனையவர் ; 46 
அனையவன் ; 65 . 
அன்னவர் ; 41 , 45 , 48 , 60 , 
61 . 


ஒழிதிபோலாம் ; 46 - 
ஒழிதிபோல ; 41 . 
ஒழிதல் போலாம் , 9,19 , 21 , 

25 , 29 , 41 , 62,71 , 74 . 
ஒழிநீபோத ; 23 , 41 , 43 , 45 , 

52 , 60 , 61 , 66 . 
ஒழிநீபோக ; 18 . 
ஒழிவபோலாம் ; 26 , 70 . 
ஒழிதிபாலாம் ; 63 . 


சீற்றந்தீர்வர் ; 46 
சீற்றந்தீர்வார் ; 9 , 54 . 
சீற்றந்தீர்வான் ; 65 . 
சீற்றந்தீர்ந்து , 31 , 41 , 45 , 
48. . 


III செய்த தீமையும் ; 46 - 

நீ செய்தீமையும் ; 54 . 
IV உனரத்தேனென்றான் ; 46 

உரைத்தேனென்றான் ; 29 . 


III மயங்கினை ; 46 

மயங்கின ; 65 . 
மயங்கினன் ; 44 . 
மனிசன்றன்னை ; 46 - 
மனிதரைக்கண்டு ; 2 . 
மனிதன்றன்னை ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43-45 , 54 , 62 , 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 


பாட வேறுபாடு 


127 


மனமுமஞ்சி ; 18 , 45 , 44, 52 , 
60 , 61 . 


II பின்னை யோர் ; 46 

பின்னையே ; 23 , 41 , 43 , 45 , 


48 , 66 . 


அஞ்சினை ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 41 , 43 , 44 , 54 , 62 , 

65,66,70,71 , 74 . 
அஞ்சக ; 46 


நின்றோர் ; 9 , 41 , 45 , 52 , 71 . 
நின்றார் ; 46 


மதித்தனை : 63 . 
ருந்திகள் : 18 , 41 , 45 , 42 , 
60 , 51 . 


வென்றனர் ; 46 
வென்றன ; 74 . 
வென்றவா ; 2 , 41 , 48 . 
வென்றவர்ப் ; 41 , 45 , 48 , 52 . 
வென்றினிப் ; 23 , 43 , 66 . 
இப்பகை ; 63 . 
பிற்பகை ; 26 , 44 , 70 . 
பின்றலர் ; 45 . 


வருந்தலைய ; 46 
வருந்தலையா ; 26 , 44 , 54,70 . 
அஞ்சலையா ; 65 . 


IV சயங்கொடு ; 46 - 

சயங்கொண்டு ; 63 . 


தருவெனின்றே ; 46 . 
தருவெநின்றோர் ; 65 . 
தருவனின்றே ; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 60-62 , 
66,71,74 . 
வருவனின்று ; 63 . 


பெயாவரென்றும் ; 46 
பெயர்வதென்றும் ; 45 . 
பெயாவாரென்றும் ; 2. 
பெயர்ப்பரென்றும் ; 63 . 
முடிப்பாரென்றும்; 26 , 44 , 
70 . 


மனிசரைத் ; 46 - 
மனிதரைத் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
66,70,71 , 74 . 


III உன்னை நீ : 46 

உன்னிநீ ; 74 
இன்ன நீ ; 2 , 31 , 41 , 45 , 48 , 
60,61 . 

ன்னம் நீ ; 40 . 
இன்னை நீ ; 45 . 
முன்ன நீ ; 63 , 65 . 
முன்னை நீ ; 29. 62 , 70 . 
முன்னையே ; 66 . 


9259 


அவரைவென்று ; 46 - 
வென்றி கொண்டு ; 66 . 


தருதியென்று ; 46 
தருதுமென்று ; 54 . 


1 முன்னையோரிறந்தார் ; 46 
முன்னையே ாரிறந்தோர் ; 1,9, 
19 , 21 , 25 , 26 , 41 , 45 , 52 , 
54 , 62. 70.71 . 
முன்னையேயிறந்தார் ; 23 , 43 , 

66 
என்னையோரிறந்தார் ; 54 . 


இப்பகைமுடிப்பர் ; 46 
இப்பகைமுடிப்பார் ; 2 . 
முடித்தமாதருவர் ; 23 , 43 , 
66 . 


உணர்ந்து மன்றால் ; 46 
உணர்ந்துமல்ல ; 9 . 
உணர்ந்துமல்லேன் ; 63 . 
உணர்ந்து மன்னால் ; 74 . 
உணர்ந்துமின்றால் ; 2 , 18, 

40 , 41 , 45 , 48 . 
உணர்ந்துமின்னல் ; 60 . 
உணர்ந்து மென்றால் ; 70 . 


128 


யுத்த காண்டம் 


உணாதுமன்றால் ; 66 . 
உணர்த்துமென்றால் ; 54 , 65 . 


பேரப்பேரக் ; 9 , 66 . 
போதப்பேராக் ; 19 , 25 , 62 
மூன்றும் பேராக்; 63 . 


II காதையென் ; 46 

காதலென் ; 54 . 
புகழினாடு ; 46 
புகழினோடும் ; 63 . 
நிலைபெற ; 46 
நிலை பெற்ற; 45 . 
நிலைபெறும் ; 54 , 63 . 


IV நோக்கியானித்நெடும்பகை ; 

46 
தோக்கியன்றால் நடும் பகை ; 
19 , 21 , 29 . 
நோக்கியன்றே நெடும்பகை ; 
41 , 48 . 
நோக்கியன்றோநெடும்பகை ; 

62 . 
நோக்சிடன்றோவிப்பகை ; 9 . 
நோக்கி நானிந்நெடும்பகை ; 
1 , 2 , 18 , 26 , 31 , 45 , 60 , 
61 , 63 , 65 , 70 , 71 , 74 . 
நோக்கிநானித்நெடும் 
பகைக்கு ; 45 , 54 . 
நினைந்துநானிங்கிப்பகை ; 
23 , 43 , 66 . 
தேடிக்கொண்டேன் , 46 
கொண்டதென்றான் ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
45 , 48 , 60-63 , 70 , 71 , 74 . 
கொண்டதெல்லாம் ; 45 . 
கொண்டிருந்தேன் ; 65 . 
என்றதெல்லாம் ; 45 , 54 . 


Iil மொக்குளன்ன ; 46 

மொக்குளென்ன ; 31 . 


யாக்கையை ; 46 - 
ஆக்கையை ; 40 . 
வாக்கையை ; 1 , 23 , 26 , 31 , 

43 , 45 , 60 , 65 , 66,70 . 
வாட்கையை ; 54 . 
வாழ்க்கையை ; 63 . 


9260 


IV திண்டோளுண்டாய் ; 46 

திண்டோளுண்டால் ; 2 , 18 , 

40 , 45 , 63,70,71 . 
திண்டோளுண்டே ; 26 , 44 . 
திண்டோள் பெற்றும் ; 54. 
திரண்டோளுண்டாய் ; 61 . 
திரடோளுணடால் ; 41 , 45 , 

48 , 52 , 60 . 
தோளுண்டாக ; 41 , 45 . 
தோளுந்தீய ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 43 , 62 , 66 . 


1 பிள்ளாய் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 48 , 52 , 54 , 60-63 , 
65 , 66,71 , 74 . 
மைந்த ; 46 
மைந்தா ; 41 . 
பின்னர்; 70 


9261 


உலகெலாம் ; 46 - 
உலகொடு ; 63 . 


1 வென்றிலென் ; 46 
வென்றிலன் ; 18 , 23 , 33 , 40,1 

43 , 66,71 . 
வென்றிலேன் ; 48 . 
வேண்டிலன் ; 45 . 


பெயரப்பேராக் ; 46 
பெயரப்பேர்க்க ; 65 . 
பெயர்க்கப்பேரா ; 45 . 
பெயரும்பேராகக் ; 26 . 
பேரப்பேராக் ; 23 , 29 , 43 , 
44 , 54 , 74 . 


என்றபோதும் ; 46 
என்றபோது ; 65 . 
நின்றபோதும் ; 74 . 


பாட வேறுபாடு 


129 


யானும் ; 46 
இயானும் ; 23 , 41 , 43 , 45 . 
நானும் ; 18 , 40 . 
சொல்ல ; 63 . 


மாள்வார் ; 46 
மாள்வர் ; 1 , 2, 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 40, 44 , 45 , 52, 
60 , 61 , 63 , 66 , 70 , 71 . 


9262 


1 விட்ட னன் ; 46 

விட்டனென் ; 45 , 52 . 


II நின்றுளென் ; 46 - 

நின்றனன் ; 9 , 19 , 21 , 23 , 25 

29 , 43 , 66 . 
நின்றவன் ; 41 , 45 , 48 . 
நின்றதே ; 63 . 
நின்றிலன் ; 74 . 
நின்றிலோம் ; 65 . 
நின்றுளன் ; 18 , 26 , 31 , 40 , 
41 , 44 , 48 , 54 . 


சீதை; 46 
சனகி ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 40 , 41 , 43-45 , 54 . 
60 , 62 , 63 , 66 , 74 . 


என்னலும் ; 46 
என்றலும் ; 2 , 18 , 31 , 41 , 45 . 
48 , 52 , 54 , 60 , 62 , 63 , 65 , 
71 , 84 . 
என்னினும் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
29 , 43 , 66 . 


மற்றவ்விராமன் பேர் ; 46 
மற்றவ்விராமன் பெயர் ; 71 . 
மற்றவிராமன்பேர் ; 18 , 25 , 

29 , 60, 62 , 63 , 65 , 74 . 
மற்ரையிராமன்பேர் ; 2 , 9 , 

21 , 23 , 43 , 54 , 66 . 
இந்தவிராமன் பேர் ; 26 , 70 . 
நிற்குமாயின் ; 46 
நிற்குமாகில் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 31 , 40 , 43 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 . 
நிற்குமாகின் ; 48 . 


III பொன்று தல் ; 46 

பொன்றுவது ; 2 . 


I சட்டுவதல்லால் ; 46 

கட்டு தலல்லால் ; 26 , 65 , 70 . 
பின்னையானெக் ; 46 
பின்னைப்பொருளெனக் ; 41 . 
என்னை யானெனக் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 
48 , 52, 60, 62 , 70, 71 . 
என்னையரசெனக் ; 61 . 
என்னை யாரெனக் ; 26 , 44 , 

63 . 
என்னையுளரெனக் ; 74 
என்னைப்பொருளெனக் ; 23 , 

43 , 45 , 66 . 
நம்மையாரெனக் ; 65 . 
கருதுவாரோ ; 46 
கருதுவாரே ; 26 , 45 , 70 . 


ஒரு காலத்தும் ; 46 - 
ஒரு காலத்துத் ; 1 , 9 , 41 , 45 , 
48 , 52 , 54 , 74 . 


தவிருமோ ; 46 
தவறுமோ ; 26 , 44 , 70 . 


பொதுமைத்தன்றோ; 46 
பொதுமைத்தன்றே ; 71 . 
புதுமைத்தன்றோ; 23 , 43 , 
54 . 


III பட்டனன் ; 46 

பட்டனென் ; 45 , 52 . 


IV இன்றுளார் ; 46 

இன்றுள்ளார் ; 18 . 
9 


எளிமையில் ; 46 
ஏழைமைப் ; 63 . 
எளிமையின் ; 52 . 


130 


யுத்த காண்டம் 


IV விடுவதென்றான் ; 54 

விடுவதுண்டோ ; 45 , 52 , 63 . 


9262b 


படுகிலேன் யான் ; 46 
படுகிலேன் நான் ; 2 , 9 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 31 , 45 , 62 , 
66 . 
படுகிலேன் நால் ; 18 . 
படுகிலேனால் ; 40 , 60 . 
படுகிலேனியான் ; 23 , 43 . 
படுதல் செய்யேன் ; 63 . 
படுதிலேன் நான் ; 74 . 


I பாலினன் ; 54 

பாலன ; 63 . 
பாலன்ன ; 45 , 52 . 


II 


ஆசைத்தவிருமோ ; 54 
ஆசைதவிடுமோ ; 45 , 52 , 63 . 


IV . எட்டினோடு ; 46 

எட்டுமோர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 44 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 . 


தவமிலாதாய் ; 45 , 52 , 63 . 
தவமிலாதோய் ; 54 


இரண்டுமான ; -1 , 2 , 9 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40, 41 , 
43-45 , 48 , 52 , 60-63 , 65 , 
70 , 71 , 74 
இரண்டுமாய ; 46 - 


III முன்னில்லார்கள் ; 54 

முன் நில்லார்கள் ; 52 . 
முன்னில்லார் ; 45 . 


IV 


வாணலாய் ; 52 , 63 . 
வாணலன் ; 54 
ஆணலாப் ; 45 . 


திசைகளை ; 46 
திசைதனை ; 71 . 


19263 


வென்றேன் ; 46 
வென்றான் ; 65 . 
காண்டேன் ; 4 ) , 41 , 45 , 
52 , 60 , 


1 நீநின்னிருக்கையைத் ; 46 
நீநின்னிருக்கையில் ; 45 . 
நீயுன்னிருக்கையைத் ; 26 , 44 
70 . 


9262 a 


1 மங்கையை ; 45 , 52 , 63 . 

மங்கைதன் ; 54 
மூக்கரிந்த ; 54 

மூக்கறுத்த ; 45 . 
II கட்டைமானிடவா ! 54 

கட்டமானிடவா ; 45 , 52 , 

63 . 
யாவரால் ; 54 
யாவேரே ; 52 . 


III எல்லியுங்கழித்தி ; 46 

எல்லியுங்கழித்தில் ; 70 . 
எல்லியங்கழித்தி ; 74 . 
எல்லியிங்கிருத்தி ; 54. 
எல்லையுங்கழித்தி ; 65 . 
எழுந்து பேழ்வாய் ; 46 
எயிற்றுப்பேழ்வாய் ; 1 , 2 , 9 
19 , 21 , 23 , 25 , 26 , 29, 31 , 
40, 41 , 43 , 45 , 54 , 60, 63 , 

65 , 66 , 71 , 74 . 
IV முனிந்தாலன்னான் ; 46 

முனிந்தாலன்ன ; 54 . 
முனிந்தானன்னான் ; 21 , 29 , 
முனிந்த தன்னான் ; 23 , 26 , 43 , 
44 , 63 , 66.70 . 


III மறுக்கலாமோ ; 63 . 

மறக்கலாமோ ; 54 
விலக்கவல்லார் ; 52 . 


பாட வேறுபாடு 


13 


40 


முனிந்ததென்ன ; 2 , 18 , 

41 , 45 , 60 . 
முனிந்தவன்னான் ; 41 . 


வருகதேர் ; 46 
வருவதர் ; 21 , 25 , 29 , 62 . 


தருகவென்றான் ; 46 
வருகவென்றான் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 31 , 41 , 44, 
45 , 54 , 63-65 , 70,71 . 
விரைவினென்றான் ; 23 , 41 , 
43 , 45 , 66 . 


பின்னர்மேலவை ; 45 . 
பின்னுநல்லவாக் ; 70 , 71 , 74 . 
பின்னு நல்லவர்; 45 . 
பினனுநல்லவா; 40 , 60 . 
பின்னுநவைவரக் ; 1 
பின்னுநவைவராக் ; 2 . 
பின்னுமவைவரக் ; 26 , 44 . 
பின்னை நல்லன ; 63 . 
போது நல்லவா ; 9 . 
போது நல்லவாக் ; 19 , 21 , 
25 , 29 , 62 , 66 . 
போது வவைவரக் ; 23 , 43 . 
காண்டியென்னா; 46 
கான்டியென்ன ; 2 . 


9264 


I எழுந்தவன் ; 1 , 2 , 18 , 19 , 

21 , 23 , 25. 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 63 , 66,70 , 71 , 

74 . 
எழுந்தனன் ; 46 


IV மொழிந்து தன் ; 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 31 , 49 , 41 , 
43 , 45 , 52 , 60-63,66,71,74 . 
மொழிந்தனன் ; 46 
தேர் மேல் ; 46 - 
தேர்போய் ; 1 , 9 , 63 , 74 . 
ஏறினான் ; 46 
ஏறினன் ; 1 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 45, 
52 , 60-62 . 


11 ஒழிந்தருள்சீற்றம் ; 46 

ஒழிந்தன சீற்றம் ; 70 . 
ஒழிந்தருசிறியேன் ; 63 . 


சொன்னவுறுதியைப் ; 46 
சொன்னவுரையது ; 71 . 
சொன்னாலுறுதியைப் ; 54 . 


பொறுத்தியான் போய்க் ; 
41 , 45 , 52 . 
பொறுத்தியானோ; 46 
பொறுத்தியானே ; 23 , 43 . 
பொறுத்தியென்னாக் ; 63 . 


9265 
1 படைக்கலம் விச்சை ; 1 , 2,9, 

44 , 70 . 
படைக்கலம் விஞ்சை ; 21 , 25 , 

63 , 65 , 66 . 
படைக்கலவிஞ்சை; 46 
யடைக்கலவிச்சை ; 45 . 
மற்றும் ; 46 
மற்றுப் ; 41 , 45 . 
பலவும் ; 46 
பகலும் ; 18 , 19 , 21 , 29 , 
தன்பால் ; 46 

தம்பால் ; 23 , 43 . 
11 அடைக்கலமாகத் ; 46 

அடைக்கலமாக ; 9 , 19 , 21 , 
25 , 29 . 


III கழிந்தனென் ; 46 

கழிந்தனன் ; 40 , 41 . 
அழிந்தனன் ; 26 , 70 . 


பின்னாரல்லவாக் ; 46 
பின்னர் நல்ல வா ; 41 , 45 , 

52 . 
பின்னர் நாவலா; 41 . 
பின்னர் நவை வரக் ; 65 . 


132 


யுத்த காண்டம் 


23 , 25 , 26 , 29 , 40 , 41.43 , 
45 , 54 , 60-63 , 66 , 71 . 
பிரிவினில் ; 41 , 45 . 


அடைக்கலமென்ன ; 1 , 2 , 

18 , 23 , 26 , 40 , 41 , 43-45 
52 , 54 , 60-63 , 65 , 66 , 70 . 
71 , 74 , 
தேவரளித்தன ; 46 - 
தேவரளித்தனன் ; 74 . 
ஈசனளிதன ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 52 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 


கலுழப்போனான் ; 46 
கலுழ்ந்துபோனான் ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 54 , 60-62 , 66 , 
70,71 , 74 . 
கலிழ்ந்துபோனான் ; 1 . 
கழிந்துபோனான் ; 2 , 41 , 63 .. 
கவிழ்ந்து போனான் ; 65 . 


9266 


எல்லாம் வாங்கிக் , 46 
சேரவாங்கிக் ; 74 . 
தர்மேலாக்கி ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 36 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 60-63 , 66 , 
70 , 71 . 
தேவராலும் ; 63 . 
பலவும்வாங்கிக் ; 45 . 


1 எழுந்தனர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

( 23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 66 , 
70,71,74 . 
அழிந்தனர் ; 46 
எழுந்தன ; 26 . 


III தொழில் வேட்டோர்க்கு ; 

46 
தொழில் வேட்டார்க்கு , 1 , 
9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 31 , 
60-63 , 66,74 , 


கொடுத்தனன் ; 46 
கொடுத்தபின் , 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 60-62 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 


II விலங்கலந்தோள ; 46 
விலங்கலந்தோளாம் ; 29 , 

54 . 
விலங்கலந்தோளாய் ; 1 , 2 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 31 , 40 , 
41 , 43 , 45 , 52 , 60-63 , 65 , 
66 , 70 , 71 . 
விலங்கலந்தோளின் ; 74 . 
அலங்கலந்தோளாய் ; 26 , 
44 . 


கொடியோன் ; 46 
கொடியன் ; 66 , 


IV 


கடைக்கணான் ; 46- 
கடைக்கண்ணான் ; 60 . 


ன்னைப்பிரிகலம் ; 46 
நின்னைப்பிரிகிலம் ; 2 , 9 , 19 , 
21 , 25 , 29, 31 , 40 , 60 , 63 , 
66 . 
நின்னைப்பிரிகுவம் ; 62 . 
நின்னைப்பிரியலம் ; 70 . 
நின்னைப்பிரியிலம் ; 26 , 44 . 


} 


நோக்கி ; 46 .- 
நோக்கிப் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 66 , 71 , 
74 . 


இருக ag ; 46 
பரிவினால் ; 1 , 74 . 
பிரிவினால் ; 2 , 9 , 18 , 19 , 21 , 


விளிதுமென்னா; 46 
விளிதுமென்று ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29,40 , 41 , 
43, 45 , 52 , 54 , 60 , 62, 66 , 
70,71,74 . 


பாட வேறுபாடு 


133 


விளிதுமென்ன ; 41 , 45 . 
விளிந்து மென்னும் ; 43 . 
யாதும்காமின் ; 45 . 


நோக்கித்தம் வாய் ; 46 
நோக்நிந்தன்வாய் ; 31 . 
நோக்கித்தன்பால் ; 74 . 
நோக்கித்தம்பாய் ; 61 . 


KII தொடர்ந்தார் நம்மை ; 46 - 

தொடர்ந்தார்நம்மை ; 65 
தொடர்ந்தோர்தம்மை ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 43 , 66 . 


II உயிர்ப்பார் ; 46- 

உயிர்ப்பர் ; 74 . 


காமின் யாதும் ; 46 
காமியாதும் ; 65 . 


வெருவலுற்றுக் ; 46 
வெருவலுற்ற ; 26 , 31 , 40 , 41 , 

44 , 45 , 52 , 60 , 61 , 70 . 
வெருவல்மேயும் ; 29 . 
வெருவவுற்றுக் ; 65 . 
வெருவல்மேவும் ; 19 , 21 , 25 . 
ஆகிமேயும் ; 41 , 45 . 
ஆகிமேவும் ; 23 , 43 , 65 . 


IV 


கலங்கலிரின்றே ; 1 , 9.21, 
23 , 25 , 31 , 43 , 45 , 52 , 60 , 
62 , 74 . 
கலங்கலிரினிமேல் ; 46 
கலங்கிலீரினிமேல் ; 63 , 66 . 
கலங்கிலீரின்றே ; 2 , 18 , 19 , 

26 , 40 , 44 , 61 . 
கலங்கினரென்றே ; 65 . 


III 


கணங்குழைமகளிர் ; 46 
கணங்குழைமகளீர் ; 25 , 44 , 

54 , 60 , 62 , 66,71 , 74 . 
கணங்குவள் மகளீர் ; 65 . 


மனிசரைக் ; 46- 
மனிதரைக் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
43-45 , 52 , 60-63 , 65 , 66 , 

70,71 , 74 . 
மனித்தரைக் ; 41 . 


இரைத்தவர் ; 46 

ரைத்தவாட் ; 2 . 
ரைத்துவர் ; 65 . 
நிரைத்தவர் ; 63 . 
சைத்தவர் , 29 . 


கடைக்கணென்னும் ; 46 
கடைக்கணேற்றும் ; 74 . 


கடப்பலன்றான் ; 46 
கடப்பரென்றான் ; 60 . 
கடப்பனென்றான ; 1 , 2 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 31 , 40 , 
43 , 61 , -63 , 71 , 74 . 
கடப்பெனென்றான் ; 52 , 65 , 
கடப்பேனென்றான் ; 41 , 45 . 
கடிமினென்றான் ; 26 . 
-கடிவனென்றான் ; 44 , 45 . 


IV அணங்குறை ; 46 . 

அணங் தடை ; 31 , 41 , 45 , 

52 , 63 . 
அணங்குலை ; 41 , 45 . 
அணங்குறு ; 71 . 
அணங்குழை ; 2 . 


9267 


நெடுவேல் ; 46 
அயில்வேல் ; 74 . 


வாழ்த்துவார்தன் ; 46 
வாழ்த்துவார்கள் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 43-45 , 60-63 , 66,70, 
71,74 . 


அமர்கடந்து ; 46 
அமர்க்கடந்து ; 74 . 
அரிதில் ; 46 
அரிதின் ; 52 . 


134 


யுத்த காண்டம் 


9268 


1 ஏயினன் ; 46- 

ஏயினான் ; 63 . 
ஏயவன் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

29 , 62 , 70 . 
ஏவினன் ; 60 . 


ஒன்றுமென்பான் ; 46 
ஒன்றுமென்றான் ; 9 . 
ஒன்றுமென்ன ; 63 . 
ஒன்றுபென்னா; 71 , 74 . 
ஒன்றுமென்னும் ; 45 . 
ஆகுமென்பான் ; 40 , 41 , 45 , - 
60 . 


இன்னனாக ; 46 
இன்ன தாக ; 23 , 41 , 43 , 66 . 


IV தேரின் பேர் ; 46 

தேரின்டோர் ; 26 , 74 . 
கேட்டான் ; 46- 
கொண்டான் ; 41 , 54 . 

. 


எடுத்தவில்லான் ; 46 
எடுத்தவில்லன் ; 1 , 2 , 9 , 18 , 

19, 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43-45 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
70 , 71 . 
எடுத்தவில்லின் ; 54 . 


9269 


II சேயிரு ; 46 

சேயிரும் ; 23 , 43 , 60 . 
சேயின ; 74 . 


1 குன்றிடைநெரிதர ; 46- 
குன்றுகணெரிதர ; 63 , 71 , 

74. 
குவடுருள் ; 45 
குவடுரு ; 63 . 
குலமுருள் ; 65 . 


வீடண ; 46- 
வீடணன் ; 1 , 65 . 
வீடணா; 2 , 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 41 , 43-45 , 52 , 63 , 71 , 
74 . 


தியோனப்பால் , 46- 
தீயோனிட் பால் ; 26 . 


III போ யினன் ; 46- 

போயீனன் ; 63 . 


முடுகுதொறும் ; 46 
முகடுதொறும் ; 2 , 9, 25 , 26 , 
29 , 40 , 41 , 44 , 45 , 54 , 60 
63 , 70 , 71 , 74 . 
முகடுதறு ; 65 . 
முகடுதுறும் ; 1 , 21 . 
முகடுதோறம் ; 31 . 

மகடுதொறும் ; 45 . 
II பொன்றிணி ; 46 - 

பொன்றணி ; 65 , 74 . 
கொடியானதிடியுருமின் ; 46 - 
கொடியின திடியுருமின் ; 1 , 
2 , 23 , 41 , 43 , 44 , 45 , 52 , 
63,6566,70,71,74 . 
கொடியினருமென் ; 41 , 45 . 
அதிர்குரல் ; 46 
பொதிர்குரல் ; 40 , 41 , 45 , 
60 . 


ஆதல் வேண்டும் ; 46 
ஆகவேண்டும் ; 1 , 54 , 63,71 . 
ஆகல் வேண்டும் ; 19 , 21 , 25 , 

29 , 62 . 
ஆதல் ஒன்றும் ; 40, 41 , 45 , 
60 . 


புரிந்திலன் ; 46 
புரிந்திலல் ; 60 . 
புரிந்தலன் ; 31 . 
புரித்திலன் ; 41 , 45 . 
புந்திலன் ; 54 . 


முரல்வது ; 46 - 
முதல்வன ; 1 . 
முதிர்வது ; 41 . 
புரிவது ; 63 . 


- 


பாட வேறுபாடு 


135 


III மின்றிரள் ; 46 

; 
45,71 . 
மின்றணி ; 65 . 
மின்றிரி ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 44 , 45 , 66 , 74 . 
பின்றிணி ; 60 . 
வன்றிரி ; 63 . 


நெடுங்கரியிரிதர ; 46 
நெடுங்கதிர்திரிதர ; 63 , 71 , 

74 . 
நெடுங்கதிரிரிதர ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 31 , 41 , 43 , 45 , 65 , 
66 . 
நெடுங்கடறிரிதர ; 26 , 44 . 
நெடுங்கிரியிரிதர , 45 , 61 . 
எதிர்கவிகுலமும் ; 46 
எதிர்கவியினமும் ; 45 . 
கவியின்குலமும் ; 19 , 21 . 


சுடரது ; 46 
விரிகடல் ; 41 , 45 . 
விரிசுடர்; 18 , 40 , 41 , 45 , 60 , 
61 . 


கடல்பருகும் : 46 
பருகுமவ் ; 41 , 45 . 
வருவதெனச் ; 46 
விருளதெனச் ; 54 . 


II குடர்மறுகிட ; 2 , 18 , 23 , 26 , 

31 , 40 , 41 , 43-45 , 52 , 60 . 
குடன்மறுகிட ; 46 
குடன்மறிகிட ; 48 . 
கடர்மறுகிட , 61 . 


IV சென்றது ; 46 

சென்றன ; 65 . 


பலைகுலைய ; 46 
மலையுலைய ; 41 , 60 , 61 . 
உடல்குலை ; 45 . 
உடல்குலைய ; 41 . 
உங் குலைய ; 2,74 . 
நிலை குலைய ; 1 , 31 , 41 , 45 . 


உலகிரியத் ; 46 
உலகுலையத் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 62 , 
66 , 70 . 


நிலங்குழியொடு ; 46 
நிலங்குழிபடு ; 42 . 
நிலங்கிழியொடு ; 21 . 
நெடுங்குழியொடு ; 40 , 41 , 
44 , 45 , 60 , 61 , 63 , 65,74 . 


உறு தனியிரசம் ; 46- 
உறுதிறலிரதம் ; 40 , 41 , 60 , 

61 . 
உறுதிறனிரதம் ; 45 . 
உறுவதொர் தனியிரதம் ; 63 . 
74 . 


கிழிபட ; 46 
வழிபடும் ; 2 , 


9270 


வழிபடரும் ; 46 
வழிபடரும் ; 74 . 
உலகுலைய : 1 , 2 , 9 , 19 , 23 , 

25 , 29 , 43-45 , 62 , 65 , 66 , 
70 . 
நிலைகுலைய ; 40 , 60 , 61 . 
பழிபடரும் ; 41 , 


1 உலகுலைய ; 40 , 41 , 45 , 52 , 

60 , 61 , 63 , 71,74 . 
நிலைகுலைய ; 46 
உலகிடைய ; 31 , 41 , 45 . 
உலகுய்ய ; 48 . 
மதி குலைய ; 66 . 
மதி கொலைய ; 23 , 43 . 
திசைகுலைய ; 70 . 


III இடமறுகியபொடி ; 46 

டமறுகியபடி ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 31 , 40 , 41 , 44 , 45 , 
60.62 , 65 . 


136 


யுத்த காண்டம் 


இடமறுகிடவடி ; 23 , 43 , 66 . 
இடிமறுகியபொடி ; 63 . 


பகலுறவருவன ; 41 , 45 . 
விருள்பகல் வருவதொர் ; 74 . 


பகையிரதம் ; 46 
தனியிரதம் ; 54 , 65 , 71 , 74 . 


9271 


முடுகிடவுமிருளுளதென ; 

41 , 48 , 52 . 
முடுகிடலும்மிருளுளதென , 

46 
முடுகிடமிருளுளதென ; 45 . 
முடுகிலுடலுமிருளுளதென ; 

31 . 
முடிவிலுடலுயிருவளதென ; 
19 , 21 , 25 , 26 , 29 . 
முடிவிடனுமிருளதென ; 54 . 
முடிவிடலுமிருளுளதென ; 1 , 

2 , 62 . 
முடியிடனுமிருளுளதென ; 
63 . 
முடியிலுறவிதுவெது வௌ ; 
9 , 23 , 63 , 66 . 
முடிசிதறவிடருமிளுழ ; 65 . 
படவிடலுமிருளுளதென ; 
71 , 74 . 


1 ஆர்த்தது ; 46- 

ஆர்த்தன ; 45,71 . 
அனிகமுடன் ; 46- . 
அனிகமுடன்று ; 21 , 40 , 41 , 

45 , 61 , 65 . 
வெருவினர் 46 .. 
மறுகினிர் ; 63 . 


ii வேர்த்தது ; 46- 

வெயர்த்தன ; 71 . 


எழுமிகலரவின் ; 46 
விழுமிகலரவின் ; 23 , 43 . 


வெருவலொடும் ; 46 
வெருவலோடு ; 40 . 
தரையிடை ; 45 . 
அலம்வரலால் ; 46 
அலம் வரலா ; 9 . 
அலய வரலும் ; 41 , 45 . 
அலமரலும் ; 40, 60 , 61 . 


ill படமறுகிட , 45- 

படமிறுகுட ; 54 . 
எதிர்விரவியதவ் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 41 , 44 , 45 , 
48. 52 , 60 , 62 , 63 , 65 , 74 . 
எதிர்பரவியவன் ; 46 
எதிர்பரவியபண் : 31 . 
எதிர்விரவியதிண் ; 54 . 
எதிர்விரலிருள் ; 41 , 45 . 
மிகபரவியவண் ; 23 , 43 , 66 . 
விரவதிர்கவிருள் ; 71 . 


சிதறினன் ; 46 
சிந்தினன் ; 41 , 45 . 
அடுதொழிலோன் ; 46 
அடு தொழிலான் ; 9 . 
அடுதிறலோன் ; 45 . 


III தீர்த்தனும் ; 46 

தீர்த்ததும் ; 74 


விருள்பகலுறவரு ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43-45 , 48 , 52 , 60 , 62 , 63 , 

65 , 66 . 
பகலிருள்வருவன ; 46 
பகல்படவருமொரு : 71 . 
பகலுறவருவது ; 26, 70 . 
பகலிரவுறவரு ; 54 . 


முடுகி ; 46 - 
முடுகி ; 65 . 
முடுகு ; 54 . 


IV புரிதலும் ; 46 --- 

புரிவதும் ; 26 . 
புரிதர ; 54 . 


பாட வேறுபாடு 


137 


உலகுகடும் ; 46 
உலகநெடும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 . 
43 , 45 , 60 , 62 , 66,70, 71 , 

74 . 
உலகைநெடும் ; 63 . 
இலகுகடும் ; 41 . 


அளவிலதக்கனுமக் ; 45 . 
அவ்வளவழகனுமக் ; 40 , 41 , 

61 . 
உரைசெய்வழகனுமக் ; 1 , 2 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
41 , 43 , 44 , 54 , 60 , 62 , 63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 


சிகையனல் ; 46 
சிறையனல் ; 19 , 21 . 
செறியனல் ; 26 , 44 , 70 . 
திசையனல் ; 63 . 
நிறையனல் ; 23 , 43 , 66 . 


III வரிசிலையுவதலையக் ; 46 

வரிசிலையுலைகுலையக் ; 31 . 
வரிசிலை குலைகுலையக் ; 2 . 


நிலவரையின் ; 46- 
நிலவரையில் ; 41,45 , 52 , 63 . 
நிலவரையும் ; 18 , 41 , 60 , 61 . 


பொதுளியதால் ; 46 
பொருயைதால் ; 44 . 


9272 


IV உருமுறழ்தின் ; 46 

உருமுறழ்க் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 54 , 63 , 71 , 


74 . 


1 அமலனை ; 46- 

விமலனை ; 54 , 65 . 


விறல் கெழுபோர் 46- 
விறகெழுபோர் ; 65 . 
விறல்கெழுதிண் ; 74 . 


உருமுரறி ; 44 . 
தெறுகணை ; 46 
தெறிகணை ; 65 . 
சிதறினனால் ; 46- 
சிதறிடலும் ; 1 , 9 , 19 , 21 , 23 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 60-62 , 66 , 70 , 71 , 74 . 


9273 


இனியிடை ; 46- 
இனியறை ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 54 , 62 , 63 , 66 . 
இடையினில் ; 2 . 
விடலுளதேல் ; 46- : 
விடலுளதோ ; 74 , 
விடலுறதேர் ; 26 . 


11 சூடலை துறுமலர் ; 46- 

சூடலை நறுமலர் ; 26 , 71 . 
சூடலர்துறுமலர் ; 74 . 
டலாதொறுமலர் ; 63 . 


1 ஆயினவளவையினன் முக ; 

46 
ஆயிரமளவினவனன்முக ; 1 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
44 , 54 , 66,70 , 71 , 74 . 
ஆயிரமளவினவயின் 

முக ; 60 , 
61 . 
ஆயிரமளவினவவன் முக ; 40 . 
ஆயிரமளவினவனவின ; 63 . 
ஆயிரமளவில்லவனன் முக 2 , 
65 . 
ஆயிரமளவிவன்னன் மக ; 9 . 
ஆயிரமளவனவனன்மிக ; 54 . 
ஆயிரவளவினவயின் முக ; 41 , 
45 , 52 . 


தாழுதனன ; 46- . 
தொழுதவன் ; 2 . 
தொருதனன் ; 74 . 


அவளவிலழகனுமக் ; 46 
அளவில தழகனும்மக்; 31 . 


188 


யுத்த காண்டம் 


ஆயிரவளவினவன் முக ; 45 
ஆயிரவளவையினனன் முக ; 
18 , 62 . 


அவன்விட விவன்விடலும் ; 
46 
உன்விடவிவன்விடவத் ; 1 , 
2 , 9 , 19 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 61 , 62 , 65 , 
66,71 , 74 .. 
அவன் விடவிவன் விடவித் ; 

60 . 
அனல்விடவிவன்விடவத் ; 21 
அவன் விடுகடுவிடமச் ; 45 . 
இவன்விடவவனும்விடத் ; 
63 . 


ஏயின; 46- 
சொரிவன ; 1 , 2 , 23 , 41 , 43 , 

54 , 65 . 
இருமழை ; 46 
இருமுகில் ; 63 . 
விடுமழை ; 26 . 
இருமழைபோல் ; 1 , 2 , 41 

65,71 . 
பொழிவன போல் ; 46. 

னமழை போல் ; 54 . 
சொரிவன்போல் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 45 , 
60-62 , 66 , 70 , 74 . 


9274 


II தீயினு மெரிவன ; 46- 

தீயினுமெரியன ; 61 
தீயனுமெரிவன ; 62 . 
உயிர்பருகச்சிதறின ; 46- 
உயிர்பருகிச்சிதறின ; 40 , 65 . 
உயிர்பருகக்கவிமுசு; 31 , 45 . 


1 அற்றனவனல் ; 46 

அற்றனரனல் ; 9 
அற்றவன் அனல் ; 41 . 
நிருதன்வழங்கு ; 46 
நிழிதன்விடும் ; 9 , 45 , 54 . 
நிருதாவழங்கு ; 23 , 43 . 
நிருதன்விளங்கு ; 63 . 


கவிகளொடின நிருதர் ; 46- 
கவிகளோடினநிருதர் ; 41 . 
நிருதரொடிவைசிதறிப் ; 45 . 
நிருதரோடி வைசிதறி ; 31 . 


அடலரியின் ; 46 - 
அரிய விளம் ; 1 , 2 , 31 , 

41 , 45 , 65 . 
அரியினினம் ; 41 . 
அரியினிளம் ; 40 , 60 , 61 , 63 , 

70 , 71 , 74 . 
விரவியிளம் ; 19 , 21 , 23 , 25 , 

29 , 43 , 44 , 66 . 
வெருவியிளம் ; 9 . 


1II போயினதிசை நிறையப்; 2 , 

9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 42-45 , 52 , 54, 
60.63 , 65 , 66 , 70 , 71,74 . 
திசைதிசையனநிறையப் ; 

46 
திசை திசையனனிரையப் ; 
--41 , 45 . 
போயினதிசைதிசையப் ; 1 
ஏயினதிசைநிறைப்; 41 . 


II 





முடிவிலர் ; 46- 
முடியிலர் ; 44 . 


முடிகியவனுடல் ; 46 
முடுகவனுடல் ; 1 , 2 , 54 . 
முடுகியவனுடல் ; 23 , 43 . 
பொதிகுருதிகள் ; 46 
பொதிர்குருதிகள் ; 40 , 41 , 

60 , 71 , 74 . 
பொழிகுருதிகள் ; 9 , 23 , 25 , 

26 , 41 , 43 , 54 , 62 , 65 , 66 . 
பருகினகோண்டு ; 46 
பருகின கண்டு; 22 , 43 , 66 . 


1V ஏயினர் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43-45 , 52 , 54 , 
60-63 , 66,71 , 74 . 


பாட வேறுபாடு 


139 


விடமனையான் ; 46- 
விட நினைவான் ; 2 , 18 , 10 , 

45 , 60 , 61 . 
இடமறிவான் ; 23 , 43 , 63 , 
66 . 


Ill ஒளிகினர் ; 46 

ஒளிர்கிளா ; 1 . 
கவச நுழைத்துறுகில ; 46- 
கவசமிகந்துறுகில ; 1 , 23 , 26 , 

43 , 44 , 70. 
கவசமிகவுறுகுறை ; 2 . 
கவசமிழந்துறுகில ; 9 , 23 , 43 , 

54 , 63 , 66 . 
கவசமிழந்துலைகியல்; 25 . 
கவசமிழந்துலகில ; 62 . 
கவசமிழிந்துலகில ; 19 , 21 . 
கவசமிகுந்துறுகில ; 74 . 
கவசதுகழ்ந்துறுகில ; 71 . 


கவசமுமழிவுபடத் ; 46 
கவசமுமணிவு படத் ; 19 . 
சுவசம்தழிவுபடத் ; 1 , 9 , 26 , 

44,54,71,74 . 
கவசமதிழிவுபடத் ; 65 . 


தெறுகிலவீமனுடல் ; 46 
தெறுகிலவனுமனுடல் ; 41 , 

52 . 
தெரிகிலவநுமனுடல் ; 23 , 
26 , 43 . 


II தூயினனயின் முக ; 46 

தூயினனலமிக ; 71 . 
தூயனனின முக ; 65 . 
தூவினனயின் முக ; 63 . 
ஏயினனிருதன் ; 45 . 


தொளை பட ; 46 
திரள்பட ; 41 , 45 . 
துளை பாட ; 23 , 26 , 40 , 41 , 43 , 
45 , 52. 54 , 63,71 . 


IV புற்றிடை ; 46 - 

புற்று டை ; 1 . 
புற்றுறை ; 45 , 63 . 
பற்றிடை ; 40 . 


நுழையநெடும் ; 46 
நுழைய நெடு ; 60 . 
நுழையுநெடும் ; 21 , 29 , 63 , 
66 . 


விழிடனல் ; 46- 
விழிகனல் ; 31 , 41 , 45 , 52 . 
விழிபுனல் ; 40 , 54 , 61 . 

ழிபுனல் ; 1 , 2 , 41 , 45 , 63 , 
65 , 71 , 74 . 


சொரியமுனிந்து ; 46 
சொரியமுகந்து ; 40 , 41 , 45 . 


பொருசரம் ; 46 
பொருகணை ; 9 , 19 , 21 , 23 , 
29 , 43 , 65 , 66 . 


III ஏயினனிருதனது ; 46 

ஏயின நிருதனது ; 2 , 9 , 23 , 
25 , 40 , 41 , 43-45 , 52 , 71 . 


அவனவை ; 46 
அவையவன் ; 9 , 19 , 21 , 23 , 
29 , 43 , 65 , 66,74 . 


எரிகணைதான் ; 46 
எரிகணைதாம் ; 45 


உணர்கிலனால் ; 46 
உணர்கலனால் ; 74 . 
உணர்குனனால் ; 2 . 


9275 


டனில ; 46 
இடனிலை ; 45 . 

டனிலம் ; 74 . 
இடநில ; 2 , 65 . 
இடநிலை ; 54 . 
இடமிலை ; 63 . 
இவனுடல் ; 23 , 26 , 43 , 66 


1 


ளையவன் ; 46 
இளவலும் ; 23 , 43 , 66 . 
அனையான் ; 9 , 19 , 21 . 


140 


புத்த எண்டம் 


படுவன ; 46 
படுகில ; 23 , 43 , 66 . 
அடுவன ; 74 


அருமையென; 71 , 
இவன்விறல் ; 9 , 21 . 
இவனைய ;ை 21 . 
இவினையெனா; 19 , 25 . 
விறங்கொலென ; 23 , 43 , 66 
வெலவரிதால் ; 63 . 


YI ஓய்வுரவன ; 46- 

ஓய்வுறுவனல் ; 45 


உரறினர் ; 46 .. 
உளரினர் ; 29 . 
உற்றனர் ; 65 . 
ஊறினர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 66 


வெயிலினும் ; 46 
வெயிலினின் ; 45 , 
வெயிலின ; 74. 
என வெயில் ; 9 , 29 . 


அனலுமிழ் ; 46 


உவகையினால் ; 46- 
உவகையினார் , 1,54 , 65 , 71 , 
74 . 


9276 


வெயிலினுமலலுமிழ் ; 46 
வெயிலினுமிளவதோர் ; 65 . 
வெயிலினுமிளிர்வதோர் ; 40 . 
வெயிலினும்மிளிர்வதார் ; 
1 , 2 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
41 , 43 , 44 , 54 , 60 , 62 , 66 , 
71 . 
வெயிலினும்மிளிர்வதோர் ; 

45 . 
லெயிலின் மிளிர்வதோர் ; 74 . 
வெயிலினும் விளைவதோர் ; 

63 . 
எனவெயில்மிளிர்வதோர் ; 
9 , 29 . 


வில்லினின் ; 46- 
வில்லினில் ; 1 , 2 , 8 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 44 , 
54 , 63 , 65 , 66,70, 71, 74 . 


அயில் விரைவில் ; 46 
அயில்விரவில் ; 65 . 
அயிரவிறச் ; 74 . 


வெல்லுதல் ; 1 , 2 , 45 , 54 , 71 , 
வலிதர ; 46- 
வலி தரல் ; 31 , 41 , 45 , 52 . 
அரிதிவன் ; 23 , 43 , 66 . 
அரிதிகல் ; 74 . 
அரிதர ; 26,70 . 
அரிதரல் , 44 . 
இவன்வலி ; 63 . 
வலிதா ; 45 . 
விரல் கொல்வது ; 45 . 
வெலவரிது ; 19 , 21 , 25 , 29 . 
வெல்லுவது ; 65 . 


II செல்லென ; 46- 

செல்கென; 54, 
சொல்லென ; 45 . 
சொல்லெனும் ; 63 , 
கொல்லென் ; 66 . 


அரிதெனலால் ; 46 
அரிமையினால் ; 1 , 54. 
அரிமையென ; 26 , 44 , 65 , 

70 
அரியதெனா; 45 . 
அருமையினால் ; 2 , 40 , 41 , 

; , , 
-5 , 60 , 61 . 


மிடல்கொடு ; 46 
முடுகினன் 1 , 2 , 41 , 54 , 65 , 

71 . 
கடவினன்மற்றது திசை; 

46 . 
கடலினன்மற்றது திசை; 74 . 
கடவினனால் மற்றது ; 19 , 
21 , 25 . 


பாட வேறுபாடு 


141 . 


அவனது முற்றிசைமுகன் ; 2 , 
அனையதுமற்றிசைமுகன் ; 1 , 
54,71 . 
அனையதுமற்றது முகன் ; 65 . 
அனையது முற்றிசை ; 41 . 
முடுகினது முற்றிசை; 45 . 


நடுவிருது ணிபட ; 46 --- 
உடலிருதுணிபட ; 1 , 41 , 45 , 
உடறிருதுணிபட ; 65 . 
துணிபடமுறைமுரை ; 

2 . 
உரறினனால் ; 46 
உடலினனால் ; 1 , 23 , 26 , 43 . 
உடறினனால் ; 21 , 25 , 31 , 45 , 

54 , 65 , 71 . 
உடனினனால் ; 70 . 
உதவினனால் ; 41 , 45 . 
இடறினனால் ; 44 , 74 . 
சிதறினனால் ; 2 . 
நூறினனால் ; 66 . 


முகன்மகனுதவியதால் ; 46 
முகனமுன முதவியதால் ; 

65 . 
திசைமுகனுதவியதால் ; 21 , 

25 . 
மகன் முதலுதவியதால் ; 2 , 

54 , 71 . 
மகன் முதலுதவினதால ; 1 . 


I 


III எல்லினும் ; 46 . 

எல்லிய ; 26 . 
எல்லியும் ; 1 , 2 , 65,71 . 
எல்லியை ; 9 , 18 , 19 , 23 , 25 , 
29 , 40, 41 , 43-45 , 60-62 , 
66,70,74 . 


ஆணியினிலையென ; 46- 
ஆணியினிலையவன் ; 1 , 18 , 
40 , 45 , 52 , 60 , 61 , 63 , 74 .. 
ஆணியினிளையவன் ; 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 43 , 45 , 
54 , 62 , 65 , 66 . 
ஆணியினிலயவன் ; 41 . 
ஆணியினிலையிவன் ; 71 . 
ணியென்னிளையவன; 45 .. 


எதிர்வது கண்டு ; 46 
வருவதுகண்டு ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 
44 , 52 , 54 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
வருவனகண்டு ; 63 , 
வருவதுகாண் ; 45 . 


எழுவகை ; 46 
எடுவகை ; 26 . 


விசிக நுழைந்து ; 46 
விசிக நுழைத்து ; 41 . 
அழிபடு செம் ; 1 , 2 , 9, 26, 
41 , 44 , 45 , 52 , 54 , 65,70 , 
71,74 . 
அழிமடுசெம் ; 46 
அழிபடும் ; 19 . 
அழிவுபடும் ; 21 , 23 , 25 , 29 , 
40, 41 , 43 , 45 , 60 , 61 , 63 , 
66 . 

அடுபடுசெய் ; 41 . 
II நிலமுற ; 46 - 

நிலமுட ; 63 . 
உலறிடவும் ; 46 
உரறிடவும் ; 19 , 21 , 25 , 62 . 
உரடிடவும் ; 9 . 
ஊறிடவும் ; 23 , 43 . 
ஒல்கிடவும் ; 45 . 
தொடுகணை ; 46 
விடுகணை ; 31 . 


முனிவர்கடம் ; 46 
முனிவர்தரும் ; 41 , 45 . 
முனிவரர்தம் ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-62 , 66,70 , 
71 , 74 . 
முனிவெரர்தம் ; 65 . 


IV சொல்லினும் ; 46 

சொல்லினு ; 71 . 
சொல்லென ; 9 . 


142 


யுத்த காண்டம் 


19 , 21 , 25 , 29 , 31 , 40 , 44 , 
60 , 63 , 70 , 71 , 74 
தேருளதேலிவன் ; 2 . 


விடுவன ; 46 
தொடுவன ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23, 25 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 54 , 60 , 66 , 70 , 71 , 
74 . 
தொடுபவன் ; 63 , 65 . 
தொடுவன ; 41 . 


III . கடுகின ; 46 . 

கடுகினன் ; 63 . 
கடுகிட ; 2 . 
கடுகென ; 63 . 


வலிதொலையானெனுமது ; 

46 
வலிதொலையானெனுமிது ; 2 

18 , 40 , 41 , 63 . 
வலிதொலையாதிதுவது ; 45 . 
வலிதொலையாதெனுமது ; 

41 
வலிதொலையாதெனுமிது ; 1 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43,61 , 62 , 65 , 66,70,71 , 
74 
வலிதொலையாரெனவிது ; 
54 . 


மருமகனடுகணைவன் ; 46 - 
மருமகனெரிகணையன் ; 54 . 
மருமகனெரிகணையின் ; 45 . 
மருமகனடுகணையின் ; 31 , 41 , 

45 , 52 . 
மருமகன நகணைவான் ; 45 . 
மருமகனேரிகணைவன் ; 1 , 2 , 
9 , 18 , 23 , 40 , 41 , 43 , 61 , 
71 , 74 . 
மருகனதெரிகணைவன் ; 63 . 
அவனியினெரிகணைவன் ; 65 . 
வழிமகனெரிகணைவன் ; 26 , 

44 . 
வழியினன் னெரிகணைவன் ; 

21 , 25 , 29 . 
வழியெனனெரிகணைவன் ; 
19 . 


70 


தெரிவுறவுணருறுவான் ; 

46 
தெரிவுறவுணர்குறுவான் ; 
23 , 26 , 43 , 44 , 60 , 63 , 70 , 
74 . 
தெரிவுறவுணர்வுறுவான் ; 1 , 

2 , 54 , 66,71 . 
தெரிகுறவுணருறுவான் ; 21 , 

29 . 
தெரிகுறவுணர்வுறுவான் ; 

9 , 25 . 
தெரிகுறவுணர் குறுவான் ; 

40 , 41 , 45 . 


IV தூணியையுருமுறழ் ; 46 - 

தூணியினுருமுறழ் ; 40 , 41 , 

45 , 60 , 61 . 
தூணியினொருமுறழ் ; 74 . 
சிதறினனால் ; 46 
தொடருதலும் ; 9 , 19 , 21 , 
25 . 


II போருறுபுரவிகள் ; 46- 

போருளபுரவிகள் ; 63 . 
போரறுபுரவிகள் ; 41 , 45 . 
போரருபுரவிகள் ; 41 , 45 . 


9278 


படுகிலவால் ; 46 
படுகில தன் 40 , 45 , 60 . 
படுகிலதான் ; 70 
படுகிலதிண் ; 1 , 2, 9 , 19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43-45 . 
54 , 62 , 62 , 63 , 66 , 71 , 74 . 
படுகிலவார் ; 31 . 


1 தேருளதெனினிவன் 46- 
தேருளதெனிலவன் ; 23 , 43 , 

54 , 66 . 
தேருளதெனிலிவன் ; 9 , 18 , 


புனைபிணிதுணிகில ; 46 
புனைபிணிதுறுகில ; 41 , 5 . 


பாட வேறுபாடு 


143 


9279 


புனைமணிதுணிகில ; 9 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 43 , 62 , 66 , 
71 . 
புனைமணிகிலவது ; 19 . 
புனைமணிதுணிகள் ; 74 . 
புணிதுணிகிலவது ; 1 , 2 , 26 , 

40 , 44 , 45 , 60 , 61 . 
மிணிதுணிகிலவது ; 54 . 
தன்பிணிதுணிகில ; 41 , 45 . 


I உய்வினை ; 46 

கைவினை ; 45 . 
தைவினை ; 74 . 
நைவினை ; 40 , 41 , 45 , 60 , 61 . 


தூண்டானுலத்தலில் ; 46 
தூண்டாதுலத்தலின் : 2 , 9 , 

45,52 , 66,71,74 . 
தூண்டாவுலத்தலின் ; 21 . 
தூண்டவுலத்தலின் ; 29 . 
தூண்டானுலத்தலில் ; 45 . 


பொருகணையால் : 46- 

வதுகணையால் ; 41 . 
III பெரிதி தன் ; 46 

பெரிதுதன் ; 2 , 25 , 29 . 
பெரிததன் ; 41 . 
பெரிதற ; 74 . 
பெரியதன் ; 26 , 44 , 70 . 
பேரிது ; 54 . 


தவத்தைநண்ணி ; 46 
தவத்தை நண்ணா; 71 . 
தவத்தையுன்னி ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 43. 66 . 
பயத்தைநண்ணி ; 45 . 


நிலைமையனத் ; 74 . 
நிலையையெனத் ; 46- 
நிலைமையெனாத் ; 54 . 


II அய்வினை நலிய ; 46 

உய்வினை நலியும் ; 74. 
ஐவினை நலிய ; 41 , 42 , 45 , 
52. 70 , 71 . 
நைவினை நலிய ; 63 . 


தெரிபவன் ; 46 
தெரியவன் ; 74 . 


நைவான் ; 46 
நைவார் ; 74 . 


ஒருசுடுதெறுகணையால் ; 46 
ஒருசுடு தெரிகணையால் ; 31 . 
ஒருதெறுசுடுகணையால் ; 1 , 2 , 
18 , 26 , 40 , 41 , 44 , 45 , 54 , 
60 , 70 , 71 , 74 . 


அறிவிற்கும் ; 46 
அறிவிற்கு ; 45 . 
அறிவுக்கும் ; 63 . 


உவமையாகி ; 46 --- 
உவமையாதி ; 74 . 

உவகையாகி ; 21 . 
III அமைந்த ; 46 - 

அமைந்து ; 63 , 74 . 


IV சாரதிமலைபுரை ; 46 - 

சாரதிமலையுரை ; 21 . 
இடுதலு நிலை திரிய ; 46 
இடுதலும் நிலைதிரிய ; 41 , 45 . 
இடுதலு முறைதிரிய ; 40 , 45 , 

52 . 
இடுதலும்முறைதிரிய ; 41 , 

45 . 
இடுதலுமுறை திரியா ; 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 43 , 62 , 66 . 
இடுதலுமுறையிடுவான் ; 61 . 
இடுதலுமுறை தெரிவான் ; 1 , 

2 , 26 , 44 , 63 , 70 , 71 , 74 . 
இடுதலுநிலை தெரியா; 31 . 


காமம் விற்கின்ற ; 46 
காமம்விறகினில் ; 66 . 
காமம் வேகின்ற ; 54 . 
ஆர்க்குமிவர்க்கு ; 63 . 
ஆகுமிவற்கென ; 74 . 
விரகிற்றோலாப் ; 46 
விரகிற்றோயும் ; 9 , 23 , 9, 43 , 
62 , 66 . 


144 


யுத்த காண்டம் 


அள்ளினனம்பு ; 45 . 
அள்ளியேபறிக்குந் ; 23 , 43 . 
66 . 


விரகிற்றோராப் ; 2 . 
விரகிற்றோராம் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
விரகிற்றோயாப் ; 31 , 63 , 74 . 
விரகிற்றோலும் ; 21 . 
விரைவிற் றோராப் ; 1 , 54 . 
விரைவிற்றோயாப் ; 71 . 
விரைவிற்சோரப் ; 41 . 
விளைவதோராப் ; 45 . 


தன்பேராகமே ; 46 
திண்டோளாகமே ; 63 . 
திண்பேராகமே ; 45 . 
ஆவமாக : 46- 
ஆர்வமாக ; 74 . 


III 


IV மகளிர் ; 46 

மகளீர் ; 74 . 


அனுமன் ; 41 , 52 . 
அநுமன் ; 46 


மற்றையோர் ; 46 
மற்றுளோர் ; 74 . 


கற்பும்போன்றதப் ; 46- 
கற்பும்போன தப் ; 60 . 
கற்புட்போன்றதப் ; 54 , 63 , 

71 . 
கற்பேபோன்றதப் ; 31 , 41 , 

45 . 
பொலம் பொற்றிண்டேர் ; 

46 
பொலன் பொற்றிண்டேர் ; 
71 , 74 . 
பொலன் கொடிண்டோ ; 
9 , 21 , 23 , 25 , 29 , 43 , 62 , 
66 . 
புலன்பொற்றிண்டேர் ; 26 . 
புலம் பொற்றிண்டேர் ; 1 , 
63 . 


மற்றிண்டோண்மேல் ; 46 
மறத்திண்டோண்மேல் ; 63 . 
மாத்திண்டோண்மேல் ; 40 , 
41 , 45 . 
அமர்த்திண்டோண் மேல் ; 
60 . 


IV பகழி தூவி ; 46 

பகழிதூண்டி ; 18 , 26 , 40 , 41 
.45 , 54 , 60, 61 , 70 . 


9281 


9280 


1 துள்ளுபாய் ; 46 

துள்ளுமா ; 63 . 
துள்ளுவாம் ; 74 . 


1 வீரரென்பார்கட்கெல்லாம் ; 

46 
வீரரென்பார்களெல்லாம் ; 
9 , 74 . 
வீரனென்பார்கட்கெல்லாம் , 
44 , 45 , 54 , 60 , 63 , 66 , 70 . 
வீரனென்பார்களெல்லாம் ; 
2 . 


துள்ளுவான் ; 1 , 41 , 45 , 54 . 
துள்ளுவெம் ; 71 . 
புரவித்தேரும் ; 46- 
புரவித்திண்டேர் ; 45 , 71 . 
முறைமுறை ; 46- 
முறையுறத் ; 63 . 


முன்னிற்கும் வீரர் ; 46 
முன் நிற்கும் வீரர் ; 52 . 
முன்னிற் கம்மற்றவ் ; 45 . 
மற்றிந்தவீரர் ; 2 . 
இனிமற்றிவ்வீர ; 1 , 66 . 
இனிமற்றிவ்வீரர் ; 9 , 18 , 19 , 
21 , 40 , 41 , 45 , 60-63 , 70 , 
71 . 


II அள்ளினன்பறிக்கும் ; 46 

அள்ளினபறிக்கும் ; 2 . 


பாட வேறுபாடு 


145 


இனிமற்றவீரர் ; 23 , 26 , 43 , 

44, 54 , 74 . 
இனிமற்றிவீரர் ; 25 , 29 . 


உணர்விற்சோராத் ; 2,9 , 
23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
54 , 60-62 , 71 . 
உணர்விற்சோரார் ; 46 
உணர்விற் சேராத் ; 1 , 74 . 
உணர்வின் சோராத் ; 52 . 
உணரச்சேரத் ; 63 . 


II பேரரென்பார்களாகும் ; 46 
பேரரென்பார்களாகப் ; 1 , 9 . 
19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43 , 60-62 , 71 . 
பேரரென் பார்களாக ; 63 . 
பேரரென்பார்களாகிப் ; 31 , 

74 . 
பேரனென்பார்களாகப் ; 2 , 

44 . 
பேரரென்பார்கட்கெல்லாம் ; 

54 . 
பேரரென்பார்களல்லால் ; 

41 . 
பேரெனன்பார்களாகப் ; 45 . 
பேரென்பார்களாகப் ; 45 . 
போரென்பார்களல்லால் ; 
45 . 


IV தீரனென்று ; 46 

தீரனென்று ; 2 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 54 , 
63 , 71 . 
செப்பிச்சிந்தினார் ; 46 
செப்பிச்சிந்தினர் ; 1 , 9, 21 , 

25 , 29 , 62 , 66,71 . 
பேசிச்சிந்தினார் ; 31 , 41 , 42 , 

45 , 45 , 52 . 
பேசிச்சிந்தினர் ; 23 , 40 , 43 , 

44 , 60 , 61 , 70 , 74 . 
ஏத்திச்சிந்தினர் ; 63 . 
பொற்பூ ; 46 
பொற்றார் ; 71 . 


9281a 


பெற்றியிப்பெற்றித்தாமே ; 
29 . 
பெற்றியிற்பெற்றித்தாமே ; 

46 
பெற்றியிற் பெற்றித்தாமோ ; 
62 . 
பெற்றியிற் பெற்றிற்றாமே ; 
42 . 
பெற்றியப் பெற்றித்தாமே ; 
71 . 
பெற்றியம்பெற்றிதாமே ; 74 . 
பெற்றியின் பெற்றித்தாமே ; 
52 . 
வெற்றியிற் பெற்றநாயச் ; 63 . 


1 அச்செனலாக ; 23 - 
அச்செனவாக ; 44 , 45 . 
அச்சென்றவாக ; 26 . 


II மாரியெண்ணலாந்தகவுந் 

திப் ; 23 
மாரிக்கெண்ணிலாத்தகவுந் 
தந்திப் ; 26 . 
மாரிக்கெண்ணிலாத்தகவுந் 
தத்திப் ; 29 . 
மாரிக்கெண்ணிலாத்தகவுந் 
தந்தீப் ; 45 . 
மாரியெண்ணிலாத்தகவுந் 
தந்திப் ; 70 . 
மாரியெண்ணிலாத்தகவுத் 
தந்திப் ; 44 . 


III சூரென்றுரைக்கற்பாலார் ; 

46 . 
சூரரென்றுரைக்கற்பாலான் ; 

66 . 
சூரரென்றுரைக்கப்பாலார் ; 
9 , 21 , 60 , 62 , 74 . 
சூரனென்றுரைக்கற்பாலார் ; 
2 , 23 , 25 , 26 , 43 , 44 , 54 , 
70 . 
10 


III பச்செனுமரத்தவாறு ; 45 . 

பச்செனுமாத்தவாறு ; 23 
பச்செனுமிரத்தவாறு ; 26 . 


146 


யுத்த காண்டம் 


IV போரிலாற்றல் ; 23 

போரிணற்றல் ; 26 ; 29 , 44 , 
45,70 . 


9282 


1 எய்தவன் ; 46. 
எய்தன ; 1 , 2 , 9 , 18 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 48 , 54 , 
61-63 , 66 , 70 , 71 ; 74 . 
எய்தனன் ; 45 . 


இமைப்பொன்றில்லான் ; 31 . 
அயாந்திலானென்று ; 45 . 
முடிக்கின் றல்லான்; 18 , 40 , 
41 , 45 , 48 , 60 , 61 . 
முடிக்கின்றில்லான் ; 2 . 
மொய்க்கின்றில்லான் ; 1 , 9 , 

19 , 29 . 
மொய்க்கின்றானை ; 66 . 
மொய்க்கின்றாலென்று ; 41 . 
மொய்க்கின்றில்லோன் ; 63 . 
மோய்கின்றில்லான் ; 21 , 25 . 
மோய்கின்றில்லேன்று ; 71 . 
மோய்கிலானென்று ; 23 , 43 , 
44 . 
மோய்கிலானென் ; 26 : 
எய்த்திலாதான் ; 54 . 


பறித்தவனென்மேல் ; 46 
பறித்தவனெம்மேல் ; 2 . 
பறித்தவன்றன் மேல் ; 63 . 
பறித்திலனென்மேல் ; 54 . 
பறித்திவ்னென் மேல் ; 1 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40, 
41 , 43 , 45 , 48 , 52 , 60 , 62 , 
66 . 
பழித்தவனென் மேல்; 41 . 
பழித்திவ னென் மேல் ; 18 . 


IV . அய்யனும் ; 46 . 

ஐயனும் ; 23 , 26 , 41 , 43-45 , 

48 , 52 , 63,71 , 74 . 
எஞ்சும் ; 46 
ஆற்றும் ; 63 . 
ஆற்றவென்றான் ; 45 . 
ஆற்றலென்றார் ; 74 . 
ஆற்றவென்றான் ; 41 , 45 . 
இயற்றலென்றான் ; 54 


9283 


II கய்தடுமாறாது ; 46 

கய்தடுமாறான் ; 23 , 43 , 66 . 
கை தடுமாறாது ; 40 , 41 , 45 , 
52,71 , 74 . 
உயிரினம் : 46 
உயிரின்று ; 48 , 74. 
உயிரின்றும் ; 1 , 2 , 21 , 25 , 41 , 

45 , 60 , 61,71 . 
உயிரின்னும் ; 40 , 
உயிரினும் ; 26 , 45 ; 48 . 
உயிர்நின்று ; 41 , 45 , 48 , 54 . 
உயிர்நின்றும் ; 9 . 
கலங்கலின் ; 23 , 43 , 66 . 
கலங்காயாக்கை; 21 , 25 , 41 , 

48 , 52 . 
கலங்காதியாக்கை ; 45- 
கலங்காதாக்கை; 31 , 63 . 
மமையான்கண்கள் ; 23 , 43 , 
66 . 


I கடாவி ; 46 

கடாவ ; 18 . 
கடாவா ;, 19 . 
வானில் ; 46 
விண்மேல் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60-63 , 70 , 71 , 74 . 
விண்ணில்; 54 . 
செல்லினும் ; 46- 
செல்கினும் ; 74 . 
செய்யும் ; 46 

செய்த : 63 . 
II கடந்து ; 46 

கடிந்து : 54 . 


II இளைப்பொன் றில்லான் ; 

46 
இளைப்பொன்றில்லன் ; 74 . 


பாட வேறுபாடு 


147 


மாயம் ; 46 
மாபை ; 2 , 18 , 21 , 23 , 25 , 

29 , 40 , 41 , 43-45 , 60-62 , 
66,70 , 74 . 


வெல்வான் ; 2 , 9 , 18 , 19,211 
23 , 25 , 40 , 41 , 43-45 , 6 ) 
63 , 70 , 74 . 


9284 


புணர்க்கினும் : 46 
புணர்த்தினும் ; 31 , 74 . 
புணர்க்கும்போயக் ; 46 - 
புணர்க்கும் அப்பால் ; 2 , 23 , 
40 , 41 , 43 , 45 , 60 , 61 , 66 . 
புணர்க்குமம் பால் ; 45 . 


| வேந்தற்கு ; 46 
வேத்துக்கு ; 40 , 41 , 45 , 60 , 

61 . 
வேந்தன் ; 45 . 


இளையவன் ; 46 
இளையவற்கு ; 45 . 


III காரினைக்கலந்து ; 1 , 9, 19 , 21 , 

25 , 26 , 29 , 41 , 45 , 54 , 63 , 
71 . 
காரினைக்கடந்தும் ; 46 - 
காரினைக்கடந்து ; 2 , 31 , 40 , 

41 , 44 , 45 , 52 , 60 , 61 , 70 . 
காரினைக்கரந்து ; 74 . 
காரினிற்கரந்து ; 23 , 43 , 66 . 


இயம்பவின்னே ; 46 
இயம்பலென்னே ; 63 . 
இயம்பவின்றே ; 41 , 45 . 
இயம்பவொன்றே ; 41 , 45 . 
விளம்பவின்னே ; 26 . 


காண்டி ; 46– 
காண்டீ ; 25 . 
காண்டீர் ; 74 . 
காட்டி ; 45 . 


II பொன்றுவதல்லாலப்பால் ! 

46- 
பொன்றுவதல்லாலன் ; 31 
45 . 
பொன்றுததல்லாலப்பால் ; 
26 , 44 , 70 . 
பொன்றுதலல்லாலப்பால் ; 

14 . 
பொன்றுவந்தறிந்ததப்பால் ; 
63 . 


IV 


வீர ; 46 --- 
வீரன் ; 54 . 
வீரமே ; 63 . 


மெய்ப்பகலினல்லால் ; 46 
மெய்பகலினல்லால் ; 41 . 
மெய்ப்பகலிலல்லால் ; 2 , 31 , 

40 , 60 . 
மெய்ப்பகரினல்லால் ; 63 . 


போக்குமுண்டோ ; 46 
போகமுண்டோ; 63 . 


விளிகிலன் ; 46 
விளிந்திலன் ; 23 , 43 . 
விழுகிலன் ; 74 . 


III செல்லுமென்றே ; 46 

செல்லுமன்றே ; 1. 2 , 9 , 18 , 
23 , 40 , 41 , 43 , 45 , 52 , 54 , 
60,61 , 71 . 
செல்லுமாகில் ; 74 . 
செல்லுமின்றே ; 63 . 


இருளின் ; 46 - 
இருளில் ; 2 , 9 , 18 , 19,29 , 40 , 

60 , 63 , 70 , 71 , 74 . 
இரவில் ; 23 , 43 . 


தெறுகணை ; 46 
தெரிகணை ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 41 , 44 , 45 , 60 , 
63 . 


வெய்யோன் ; 46 
வெல்வன் ; 29 ; 


149 


யுத்த காண்டம் 


வலியிற்றீர்ந்தான் ; 1 , 2 , 9 , 
21 , 25 , 29, 41 , 43.45 , 52 , 
61-62 , 66 , 71 , 74 . 
வலியிற்றீர்ந்தால் ; 46 
வலிதிர்றீர்ந்தால் ; 54 . 
வலிதிற்றீர்ந்தான் ; 23 , 43 . 
வயிற்றீர்ந்தான் ; 63 . 


கதிர்களாலும் ; 46- 

கதிர்களானும் ; 29 . 
III சிறப்பினும் ; 46 - 

சிறப்பெனும் ; 1 , 74 . 
சிறப்பொடு ; 31 , 41 , 45 . 
விசைப்பினும் ; 2 . 
விசையினும் ; 40 , 41 , 45 , 52 , 
60, 61 . 


IV இப்பொழுதே ; 46 

இப்பொழுது ; 74 . 
இப்போதே ; 41 , 45 , 52 . 
இப்பொழுது ; 21 . 
விளம்புமெல்லை ; 46 
விளம்பலுற்றான் ; 1 , 2 , 26 , 

41 , 45 , 54,71 , 74. 
விளம்பும் வேலை ; 18 , 21 , 23 , 
25 , 29 , 40 , 41, 43 , 45 , 60 
63 , 66,70. 


வெய்யோன ; 46 
மெய்யோடு ; 1 , 2 , 26 , 40 , 

41 , 44 , 45 , 52. 60 , 61 . 
மெய்யோர் ; 54 . 


IV உம்பரின் ; 46- 

உம் பரிச் ; 63 . 


9285 


செல்கின்றானோத்து ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40, 41 , 43.45 , 52 , 54 , 60 , 
61 , 63 , 63 , 66,70,71 , 74 
சென்றானோடொத்து ; 46- 


1 செம்புனற்சோரிச் ; 46 

செம் புனற்சோரி; 31 , 60 . 
திசையுறச் ; 46- . 
நிறையுறச் ; 1 , 


உதித்தனன் ; 46 .. 
உதிக்கின்றான் ; 40 , 60 , 61 . 


செறிகையாலும் ; 46- 
சேறலாலும் ; 1 , 2 , 29 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 60, 61 , 63 , 
66,70,71,74 . 
சேறலானும் ; 23 , 43 . 
சேர்க்கலானும் ; 9 . 
செல்லலானும் ; 21 , 62 . 


அருக்கனுப்பால் ; 46 
அருக்கனப்பால் ; 41 . 
அருக்கனிப்பால் ; 54 . 
அருக்கனும்பர் ; 63 . 
அரக்கனப்பால் ; 23 , 43 , 45 . 
அரக்கனும் பால் ; 26 , 40 , 60 , 
61 , 74 . 
கதிரோனுப்பால் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 62 , 66 . 


9286 


II அம்பெனவுற்ற ; 46- 

அம்பரற்றுற்ற ; 45 . 
அம்பினதுற்ற ; 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 
70 . 
அம்பினத்துற்ற ; 44 . 
அம்புடற்றுற்ற ; 40 , 41 , 45 , 

60 , 61 , 
அம்புறத்துற்ற ; 63 . 
அம்பெனத்துற்ற ; 1 , 2 , 31 , 
41 , 45,71 , 74 . 


I விடிந்தது ; 46 

விடிந்தன ; 23 , 43 . 


பொழுதும் ; 46 
பொழுது ; 1 , 23 , 40 , 41 , 43 

45 , 54, 10, 61 , 63 , 71 , 74. 
கங்குல் ; 66 . 


149 


பாட வேறுபாடு 


வெய்யோன் ; 46- 
மாலை ; 66 . 
விளங்கினன் ; 46 
விளங்கினான் ; 2 . 


முழங்கினர் ; 46 
முழங்கினது ; 2 , 40, 41 , 45 , 

60 , 61 . 
முழங்கியது ; 1 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 54 , 62 , 66 , 
71 . 
முழுங்கினதும்பர் ; 74 , 
அமரரெல்லாம் ; 63 . 
உம்பர்முற்றும்; 46 


உலகமீதா ; 46 - 
உலகமீ தாய் ; 9 , 18 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60 , 
66 . 
உலகமீதால் ; 54 , 74 . 
உதயநீதி ; 63 
உலகின்மீதாய் ; 23 , 43 . 


9287 


1 சூலத்தண்ணல் ; 46 

சூலத்தந்தணன் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 41 , 43 , 45 , 52 , 

54 , 60 , 61 , 74 . 
ஆலத்தண்ணல் ; 40 . 


I விடுஞ்சுடர் ; 46 - 

இடுஞ்சுடர் ; 40 , 52 . 
அரக்கரினிருளும் ; 46 
அரக்கராமிருளும் ; 2 , 31 , 40 , 

41 , 52 , 61 . 
அரக்கருமிருளும் ; 45 . 
அரக்கராயிருளும் ; 60 . 
இராக்கதிரிரவி ; 63 . 
அரக்கரெல்லாரும் ; 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 ,62 , 66 , 70 . 


அருளினீந்த ; 46 
அருளினீய்ந்த ; 2 , 25 , 54 , 71 . 
அருளியந்தத் ; 74 . 
அருளிலீய்ந்த ; 63 . 
அருளினேய்ந்த ; 70 . 


வீயக் ; 46 
வீய ; 45 . 


IV 


வீரவிதரணை ; 46 
வீரவிதானம் ; 23 , 43 . 
வீரவீதான ; 44 . 
விரனின்னானை ; 63 , 


III மாயச்செய்கை ; 46 

மாயவாழ்க்கை ; 2 . 
மாயர்செய்கை ; 26 , 29 . 


வீடணன் ; 46 
வீடணை ; 74 . 


குறைந்து தன்ற ; 46 
குறைந்து குன்றி ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 43 , 62 , 66 . 
குறைந்து நின்றான் ; 45 , 63 . 
குறைந்து முன்ன ; 74 . 
கரைந்து குன்ற; 41 , 45 . 
முடிந்தனன் ; 46 
முடிந்தனர் ; 9 , 45 . 
மடிந்தனன் ; 74 . 


விளைவதோர்வான் ; 46 
விளைவதோரான் ; 70 . 
விளையதோர்வான் ; 1 . 
இனையதோர்வான் ; 63 . 


IV 


9288 


I புரவிவீயா; 46 
புரவிவீயாப் ; 1 , 2 , 29 , 40 , 
63 , 71 , 74 . 


அரக்கனென்னா; 46 
அரக்கனென்ன ; 21 , 23 , 25 , 
26 , 29 , 43-45 , 62 , 63 , 66 , 
70 . 
அரக்கரென்ன ; 9 , 19 , 45 . 


பல்லியல் ; 46 
பல்லியச் ; 21 , 23 , 25 , 29 , 


150 


யுத்த காண்டம் 


40 , 41 , 43 , 45 , 52 , 60 , 62 , 
66 . 
பல்லியம் ; 2 . 
பல்லியில் ; 45 , 


வயிரமிட்ட ; 46- 
வயிரமிட்டான் ; 74 . 
வபிரமீட்ட ; 2 , 41 , 45 . 
வயிரமீட்டால் ; 1 , 54 . 
வயிரமொட்டால ; 9 , 21 , 29 , 

44 , 62 , 66,71 . 
வீரன்லிட்டான் ; 63 , 


IV 


சில்லிபாரின் ; 46 
சில்லி தானும் : 45 . 
சில்லிபாரும் ; 40 , 63 , 66 , 70 . 
சில்லிபாரில் ; 52 . 
சில்லிபாருள் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 45 , 62 , 71 . 
சில்லிப்பாரும் ; 40 , 63 , 66 , 

70 . 
சில்லிப்பாரு ; 60 , 61 . 
சில்லிப்பாருள் ; 41 . 
சில்லியாருள் ; 1 , 41 , 45 . 
சில் லியாருன் ; 54 , 74 
சில்லிற்பாரு ; 2 . 


அச்சினோடாழி ; 46 
அச்சிடனோாணி ; 2 , 40 , 41 , 

45 , 60 , 61 , 
அச்சினோடாளி ; 74 . 
ஆணிநீக்கி ; 46 
ஆணினீக்கி ; 31 . 
ஆழிநீக்கி ; 2 . 
ஆணை நீக்கி ; 40 , 41 , 45 , 60 
நாணி நீக்கி ; 66 


9289 


ப நிச்சயமற்று ; 46 

நிச்சயமன்றி ; 40 , 41 , 45 , 60 , 
61 . 


நீங்காவென்பது ; 46 
நீங்காதென்பதை ; 9 , 21 , 25 , 

29 , 31 , 45 , 62 , 66 . 
நீங்காதென்பது ; 1 , 2 , 23 , 

40 , 41 , 45 , 54 , 71 , 74 . 
நீங்கானென்பது ; 26 . 


1 தேரின் கட்டு ; 1 , 2 , 9 , 21 , 23 , 

25 , 29 , 40 , 41 , 43- 45 , 52 , 
54 , 60, 62 , 63 , 70, 71 . 
தேரின் மட்டு ; 46 
தேரின் கட்டும் ; 74 
தேருக்கட்டு ; 66 . 


II விச்சையின் ; 46 --- 

விச்சைவின் ; 44 . 
கணவனானான் ; 46 - 
கணவனான ; 9 , 23 , 26 , 29 , 
40 , 41 , 43- 45 , 54 , 60 , 63 , 
66 . 


வின்மையால் ; 46 

46 -- 
வண்மையால் ; 41 , 45 , 63 . 
வன்டையால் ; 1 , 2 , 18 , 31 , 

40 , 41 , 45 , 54 , 60 , 61 . 
வின்மையால் ; 44 . 
விறலினால் ; 71 . 


ஆற்றலவாயவன்றே ; 46 
ஆற்றலவாளவன்றே ; 45,54 , 

71 
ஆற்றலாதசன் றவன்றே ; 
23 , 43 , 66 
ஆற்றலாறானவன்றே ; 18 , 
40 , 61 . 
ஆற்றலாவாயவன்றே ; 60 . 
ஆற்றலாவானவன்தே ; 1 . 
ஆற்றலாற்றானவன்றே ; 26 , 
44 . 
ஆற்றறான் அகன்றவன்றே ; 
21 , 25 , 29 , 62 
ஆற்றறானான போதும் ; 74 . 
ஆற்றிலதானவன்றே ; 9 . 
மாறலாறானவன்றே ; 2 . 
மாறலாறான போதும் ; 63 . 
அற்றவாறானவன்றே ; 41 , 
45 . 


மேன்மையான் ; 9 , 21 , 23 , 

26 , 43 , 44 , 66 . 
மேன்மையால் ; 29 . 


பாட வேறுபாடு 


151 


II திணிநெடுமரமொன்று ; 46 
திணிநெடுமரமென்று ; 45 . 

. 
திணிநெடுமாவொன்று ; 23 , 

26 , 43 . 
திணியொடுமரமொன்று ; 

41 . 
தணிநெடுமரமென்று , 63 . 


45 , 54 , 60 . 
பறவைபோன்ற ; 71 . 
பறவையேபோல் ; 9 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 , 66 . 
பறறையேபோல ; 19 . 
பரவையெல்லாம் ; 63 . 


9290 


1 தட்டினின்றும் ; 46 

தட்டினின் றங்கு ; 23 , 43 . 
தட்டி நின்றும் ; 74 . 
தட்டுநின்றும் ; 1 , 2 . 


வாண்மழுத்தாக்கச்சிந்திப் ; 

16 
வாண்மழுத்தாக்கச்சிந்த ; 

29 , 70 , 
வாண்பழுத்தாக்கிச்சிந்த ; 
19,21 , 25 , 62 
வாண் மழுத்தாக்கிச்சிந்தப் ; 
45 . 
வாண்மழுத்தாக்கிச்சிந்திப் ; 
23 43 . 
வாண்மழுதகரச்சிந்திப் ; 63 . 
வான் பழுக்காகச்சிந்திப் ; 74 . 


அங்குள்ள ; 46 
அங்குள ; 9 , 74 . 
ஆங்குள ; 1 , 2 , 21 , 40 , 52 , 

54, 60 , 61 , 63 . 
ஆங்குள்ள ; 41 , 45 . 
வரங்களில் ; 41 . 


IV 


பணைநெடு ; 46 
பணையொடு ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 29 , 40 , 41 , 43 , 45 , 60 
63 , 70 , 71 , 74 


படையை ; 46 
படைகள் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 71 , 74 . 
சணைகள் ; 26 , 44 , 45 . 


நீங்கப் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 25 , 
26 , 40 , 41 , 43-45 , 52 , 60 

61 , 66,71 , 74 . 
நீங்கிப் ; 46 
நீங்க ; 31 . 
நீங்கா ; 41 , 63 . 
நீக்கி ; 45 . 
நீந்தப் ; 45 . 


II மொழிந்தனன் ; 46 

மொழிந்தவை ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 29, 40 , 41 , 
43 , 45 , 52 , 54 , 60- 63 , 74 . 


வள்ளல் ; 46 
வீரன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54, 60-63 , 71 , 74. 


பாங்குறு ; 46 
பாங்குறை ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 60-62 , 
70 , 61 . 
பாங்குறைப் ; 1 , 2 , 23 , 43 , 

74 . 
பாங்குறும் ; 45 . 
வாங்குறு ; 31 . 
வாங்குறைப் ; 63 , 66 . 


துணித்துப்போக்க ; 46 - 
துணித்துப்போக ; 25 , 29 . 
துணித்துட்போக்கி ; 54 , 63 . 
துணிந்து போக்க ; 21 , 25 . 


பறவைபோல ; 46 
பறவைபோலும் ; 2 , 40 , 41 , 


III மொழிந்ததோ ரளவின் ; 1 , 

2 , 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29, 
43-45 , 54 , 61-63 . 
மொழிந்திறாவகையில் ; 46 . 


152 


யுத்த காணடம் 


மொழிந்ததோரளவில் ; 40 
41 , 70 , 71 , 74 . 
மொழிந்ததோரளவில் ; 60 
மொழிந்திருவகையில் ; 45 . 


முட்டினானுலகம் ; 46 . 
முட்டினானுலகை ; 21 , 
முட்டினனுலகம் ; 1 , 26 , 44 , 

54 . 
முட்டினதுலகம் ; 41 , 45 . 
முடினனுலகம் ; 74 . 
மூட்டினானுலகம் ; 40 , 41 . 


IV கிழிந்தனவென்ன ; 46 

கிழிந்தனவென்னும் ; 74 . 
கிழிந்தனயென்ன ; 19 . 
கழிந்தனவென்ன ; 21 , 25 , 
29 , 62 . 


செல்லுவான் ; 46 
செல்லுமாம் ; 63 
சொல்லும்வான் , 29 . 
திசைகளோரார் ; 46 
திசைகளோராச் ; 2 , 9 , 29 , 

31 , 41 , 63 . 
திசைகளோரார் ; 54 , 74 . 
திசைகளெல்லாம் ; 23 , 43 . 
திசையுளோரார் ; 41 . 
திசையுளோரார் ; 45 . 
உடல்கள் சிந்திப் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 31 , 43 , 44 , 
54 , 60 , 62 , 71 , 74 
உடல்கள்சிந்தப் ; 46 
உடலம்சிந்தப் ; 40 . 
உலடம்சிந்திப் ; 18 , 41 , 45 , 

61 . 

அறத்தைச்சிந்திப் , 63 . 
IV புல்லினார் நிலத்தை ; 46 - 

புல்லினார் நிலத்து ; 9 . 
புல்லினார் நிலத்தின் ; 23 , 43 , 
புல்லினார் நிறுத்து ; 63 . 
புல்லினோர் நிலத்தை ; 21,25 . 
நின்ற ; 46 
நின்று : 26 , 31 , 41 , 44 . 
45,76,74 : 


9291 


I. மல்லின்மாமாரி ; 46- 

மல்லினாலமைந்த ; 23 , 43 . 
மல்லிமாமாரி ; 31 . 
மல்லன்மாமாரி ; 45 , 
அன்னதோளினான் ; 46 
அன்னதோளனான் ; 45 . 
வண்ணத்தோளினான் ; 23 , 
43 . 


மழையின் வாய்ந்த ; 46 
மழையின் வாய்த்த ; 41 , 45 . 
71 . 


II . கல்லின்மா ; 46 . 

கல்லிமா ; 61 . 
வரத்தினால் ; 46 . 
வரத்தினான் ; 63 . 
சொரியுங்காலைச் ; 46 
சொரியுங்காலை ; 71 
சொறியுங்காலைச் 74 . 
பொழியுங்காலைச் ; 45 , 54 , 


வானரவீரர் ; 46 
வானரர்வீரர் : 60 . 
வானரப் பொருநர் ; 23 , 43 . 
பொருகவலீரர்; 26 . 
பொருகவி வீரர் ; 44 , 70 . 
போகார் ; 46 
போல்வார் ; 1 , 2 , 40 , 41 , 45 , 
( பொல்லார் ) 

54,60 , 61 , 71 , 74 
போந்தார் ; 31 . 
எல்லாம் ; 9 , 18 , 19 21 , 23 , 
25 , 26 , 29, 43 , 45,62, 63 . 


9292 


III செல்லும்வான் ; 1,2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 31 , 41 , 43 , 
52 , 60-62 , 71 . 


1 காண்கிலன் ; 46 - 

காண்கில ; 31 , 41 , 45 . 


பாட வேறுபாடு 


153 


சேண்கலந்தொளித்து ; 46 
சேண்கலந்தொழித்து ; 
25 , 54, 71 . 
சேண்கரந்தொளித்து ; 63 . 
சேண்கரந்தொழித்து ; 74 . 


மாறுபோய் ; 46- 
மாயம் போய் ; 18 , 19 , 21 , 25 , 

29 , 41 , 45 , 60-62 , 66 . 
மாயமோ ; 23 , 43 . 


செய்கையால் ; 46 
இயற்கையால் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 62 , 66 . 
செயற்கையால் ; 1 , 41 , 45 , 

54 . 
செயலினைத் ; 2, 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 


மலையுமாற்றல் ; 46 - 
மறிந்தவாற்றால் ; 65 , 
மறையமாற்றல் ; 54 . 
மறையுமாற்றால் ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
44 , 45 , 60-63,71 . 
மாறுமாற்றால் ; 1 . 
மறையுமாற்றர் ; 45 , 74 . 
அறிந்தவாற்றால் ; 23 ; 43 . 


திசைகளெங்கும் ; 46 
தெளிந்து நோக்கி ; 2 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


III மாண்கலந்தளந்த ; 46 - 

மாண்கலந்தமைந்த ; 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 45 , 60 , 66 . 
மாண்கலத்தனந்த ; 54 . 
மாண்கரந்தளந்த ; 63 . 


11 குறைந்தனன் ; 1 , 18 , 26 , 31 , 

40 , 41 , 45 , 52 , 54 , 60, 61 , 

71 . 
குறைந்தன ; 46 
குறைந்தவன் ; 9 , 19 , 21 , 23 , 
26 , 29, 43 , 62 , 66 . 


இருண்டமேகம் ; 46 

ரண்டமேகம் ; 63,74 . 
குருதிக்கொண்மூ ; 46 
குருதிகொண்மூ ; 31 . 
கருதிக்கொண்மூ ; 63 , 70 . 


முழுதும் வௌவ ; 46 
முழுதும் வௌவி ; 1 , 2 , 18 , 
26 , 31 , 40 , 44 , 54 , 60 , 61 , 
70 , 71 , 74 . 
முடிவின் வௌவ ; 19 , 21 , 25 , 

29 . 
முழுதும் வவ்வி ; 41 . 


III உறைந்துனது ; 46 - 

மறைந்துளது ; 1 . 


நின்றானுருவினை ; 46 
நின்றான்வடிவினை ; 1 , 41 , 45 , 
54,71 . 


IV ஏண்கலந்து ; 46 

ஏண்கரந்து ; 63 . 
ஏவினான் ; 46 
ஏவினன் ; 23 , 43 , 44 , 74 . 

டைவிடாமல் ; 46 
இடவிடாமல் ; 63 . 


IV நிறைந்தமன் ; 46 

நிறைந்தன ; 45 . 
நிறைந்தவன் ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 60 , 62 , 63 , 66 , 
70,71 , 74 . 


9293 


1 திசைகளெங்கும் ; 46 
திசைகளெல்லாம் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 2 . 


காணாவினையதோர் ; 46 
காணானினையதோர் ; 54 . 
காணவினையதோர் ; 61 . 


154 


யுத்த காண்டம் 


9295 


நினைப்பனானான் ; 9 , 19 , 23 , 
25 , 29 , 41 , 43-45 , 60 , 66 , 
70,71 . 
நினைவதானான் ; 46 
நினைவனானான் ; 2 . 
நினைப்பதானான் ; 18 , 21 , 40 , 
62 . 


I வெவ்வாய்ச் ; 46 

வெய்ய ; 63 . 
வெறுவாய்ச் ; 18 . 
வௌவாச் ; 9 . 
சுடுகணை ; 46 -- 
சுடுங்கணை ; 60 . 


9294 


1 மற்றத்திண்ணியோன் ; 46 
மற்றத்திண்ணிய ; 54 . 
மற்றித்திண்ணியோன் ; 66 . 
மற்றைத்திண்ணியோன் ; 63 . 
கொற்றத்திண்ணியோன் ; 
19 , 21 , 25 , 29 , 62 


படுதலோடும் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 
54 , 61 , 70 , 71 , 74 . 
விடுதலோடும் ; 46 
அடுதலோடும் ; 45 . 
பாய்தலோடும் : 23 , 43 , 66 . 


திரண்டதோளாம் ; 46- 
திரண்டதே ளான் ; 2 
திரண்திடண்டோள் ; 1 , 41 , 
54 , 66 , 71 . 


III வேவோன் ; 46 

மேகவான் ; 9 , 31 , 61 , 63 , 70 . 
மோகவான் ; 1 , 2 , 3 , 26 , 41 , 
43 , 45 54 , 66,71 . 


II ஒழியாது ; 46 

ஒழியால் ; 74- 


வரிசிலை யொன்று ; , 46 
வடிக்கணையொன்று ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 54 , 60-62 , 66 , 
70 , 71 , 74 . 
வடிக்கணைவிரைவின் ; 66 . 


கடுங்காலெற்ற ; 46 
கொடுங்காலெற்ற ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 41 , 43 , 
45 , 52 . 
கொடுங்காலெற்றி ; 61 . 
கொடுங்காறெற்ற ; 29 . 
கொடுங்கால்பற்ற ; 1 , 2,70 , 
71 , 74 . 
கொடுங்கால்பற்றி ; 44 . 
கொடுங் காலெற்றி ; 60 . 
கொடுங்கோளற்று ; 63 . 


IV மணிப்பூணோடும் ; 46- 

மணியினோடும் ; 74 . 


வில்லொடு ; 46 
வில்லொடும் ; 40, 41 , 45 , 52, 
74 . 


நிலத்து வீழ ; 46 
நிலத்துவீழ்ந்த ; 23 ; 25 . 
நிலத்தும் வீழ ; 74 . 
நிலத்தில் வீழ ; 2 , 31. 70 . 
நிலத்தின்வீழ ; 9 , 26 , 44 , 71 , 
நிலத்தின் வீழ்ந்த ; 19, 21 , 29 , 
62 , 66 . 


விளியுநாளின் ; 18 , 26 , 43 , 

45 , 60 , 61 , 66 , 74 , 
விளித்த நாளின் ; 46 - 
விளிந்த நாளில் ; 45 . 
விளியும் நாளின் ; 41 - 
விளியும் நாளில் ; 52. 
விழியினானிம் ; 2 . 
விழியுநாளில் ; 66 . 
விரியுநாளில் ; 63 . 
முடிந்த நாளின் ; 1 . 
முடிந்த நாளில் ; 54 . 
முடியுநாளில் ; 23 , 43 , 45,71 


பாட வேறுபாடு 


155 


வானவர் ; 46- 
மாருதம் ; 54 . 


II மாகவான் ; 46 - 

மாகமான் ; 63 . 
மாகுவான் ; 23 , 43 . 
விழுந்தது ; 46- 
வழிந்தது ; 31 . 
விசித்தது ; 45 . 
வீழ்ந்தது ; 1 , 9 , 23 , 26 , 43 , 
45 , 54 , 


வீழாச் : 46 
வீழ்கச் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 45,71 , 74 . 
வீழச் ; 18 , 23 , 40, 43 , 45 , 

54 , 60 , 61,63 , 66 . 
வீழ்ந்தென ; 45 


IV காய்த்திட்ட ; 46 

காசத்திட்ட , 18 , 40 , 45 , 54 , 

60 , 61 . 
வீழ்ந்த தென்ன ; 46- 
வீந்தவென்ன ; 71 
விழுந்ததென்ன ; 9 . 


9296 


II சந்திரன் வீழா ; 46 

சந்திரன் வீழ ; 18 , 31 , 40 , 

41 , 44 , 45 ; 54 , 60 , 61 , 63 . 
சந்திரன்வீழ்க ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 62 , 66,71,74 . 
சந்திரன்வீழ்ந்தென ; 45 . 
தகர்ந்து வீழா ; 46 
தகர்ந்து வீழ ; 18 , 31 , 40 , 45 , 

54 , 60 , 61 , 63 . 
தகாந்து வீழ்க ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 
62 , 71 . 
தகர்ந்து வீழ்க ; 44 . 
சாய்ந்து வீழ்க; 66 . 


1 பிறையைப்பற்றி ; 46- 

பிறையைக் கவ்விக்; 54 . 

மதியைப்பற்றிக் ; 74 . 
II கடித்தது போலக் ; 46 - 

கடித்ததுவென்னக் 45 , 54 . 
கோலவிரல்களால் ; 46 
கால்விரல்களால் ; 45 . 
கையில் விரல்களால் ; 45 , 54 . 
கையில் விரல்களால் ; 63 . 
சையின் விரல்களால் ; 71. ! 
இறுகக்கட்டி ; 46- 
இறுகக்சவ்விப் ; 23 , 26 , 43 , 
66 . 
இறுக்கக் கட்டிப் ; 45 . 


III இந்திரசித்தின் ; 46 

இந்திரசித்தன் ; 9 , 44 , 60 . 
இற்றிடை வீழ்ந்தது ; 46 
இற்றிடைவிழுந்த ; 40 , 41 , 

42 , 45 . 
இற்றினிவிழுந்த ; 41 , 45 . 


IV 


எரிதிரமனைய ; 46 
எந்தரபனை !; 63 . 


Il1 பரமுங்கல்லும் ; 46- . 

மானொடுகல்லும் ; 45 . 
குரங்குந்துஞ்ச ; 46- . 
குரங்குதுஞ்ச; 9 , 23 , 26 , 41 , 
43 . 


வாழ்ச்கை ; 46 
வாட்கை ; 42 , 54 , 74 . 
வாட்கைக்கு ; 63 . 
யாக்கை ; 44,70 . 


9297 


1 அந்தரமதனின் ; 46- 
அந்தரந்தன்னின் ; 54 . 


உகந்தெனென்றார் ; 46 
உகப்பதுண்டோ ; 54 . 
உகப்பதென்னே ; 18,40 , 45 , 
60 , 61 . 


156 


யுத்த காண்டம் 


2 


உகந்தேனென்றான் ; 41 . 
உகந்ததென்றார் ; 1 
உவந்ததென்றார் 2 , 41 , 42 , 
உவந்ததென்னே ; 74 . 
உவந்தனென்றார் ; 31 
உரைப்பதென்னாம் ; 66 . 
எண்ணமென்றார் ; 63 
விருந்ததென்றார் ; 44 , 70 . 
உவப்பதென்றார் ; 62 . 
உவப்பதென்னோ; 23 , 43 . 
உவப்பதென்னை ; 9 , 29 , 41 , 
71 . 
உவப்பனென்றார் ; 21 . 


கரியதென்னும் ; 1,2 9 , 18 
19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 44 , 
54 , 60,61 , 71 
கரியதென்றோதும் ; 63 . 
மனத்தினான் ; 46 . 
மனத்தனான் ; 74 . 
நிறத்தினான் ; 31 , 41 , 45 , 63 . 


வயிரமன்ன ; 46 
வயிரமன்னன் ; 18 . 
வயிரத்தின்டோள் ; 45 . 
வயிரமென்னும் ; 63 . 


9298 


IV கய்யறத் ; 46. 

கையறத் ; 41 , 45 , 52 . 
தலையற்றார்போல் ; 46- 
தயற்றாப்போல் ; 66 , 70 . 


1 மொய்யற ; 46 

மொய்யுற ; 54 . 
மொய்யுறு ; 45 . 


கலங்கினார் ; 46- 
கலங்கினான் ; 1 , 2 , 70 . 
கலங்கினர் ; 66 . 


மூர்த்தியன்ன, 46 
மூர்த்தியான ; 26 . 
மூர்த்தியென்னும் ; 45 . 


நிருதர்கண்டார் ; 46 
நிருதர்கண்டே ; 45 , 54 . 
நிருதர்எல்லாம் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 63 , 
66 . 


மொய்ம்பினான் ; 46- 
முன்பினால் ; 1 . 
முன்பினான் ; 18 , 40 , 41 , 45 . 


9299 


அம்பினாலப் ; 46 
அம்பினாலே ; 23 , 26 , 43 , 66 , 

71 , 74 . 
அம்பினாற்ற ; 44 . 
அன்பினாலப் ; 63 . 


1 அரியின் வெள்ளம் ; 46 

அரியின்சேனை ; 29 . 


II சேனையாவரும் ; 46 

சேனையாவையும் ; 23 , 26, 43 
63 , 66,71 , 74 . 


II பொய்யறச் , 46 

பொய்யறம் ; 44 , 70 . 
புதல்வன் ; 46 
மைந்தன் ; 63 . 


III மய்யறக் ; 46 

மையறச் ; 41 , 45 , 52 . 


III கொன்னகக் ; 46 - 

பன்னகக் ; 45 . 
மன்னகக் ; 45 . 
மன்னகக் ; 9 , 19, 25 , 26 , 29, 

54 , 66,74 , 
வன்னகக் ; 23 , 43 . 
பல்லால் ; 46 
காலால் ; 2 , 18 , 40 41 , 45 . 
60 . 


கரிதென்றெண்ணும் ; 46 
கரிய தெண்ணும் ; 45 . 
கரியதென்னும் ; 45 . 


பாட வேறுபாடு 


157 


மானக்குன்றால் ; 46 
பரியகுன்றால் ; 45 . 
வயிரக்குன்றால் ; 63 . 


பகையின் கொற்ற ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 62 , 66 . 
பகையிற்றோன்ற ; 41 , 44 , 45 , 

60 , 61 . 
பகையிற்றோன்று ; 63,71 , 74 . 


1v பொன்னெடு ; 46 

பொன்னுடை ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


ஏற்றிற்றன்றே ! 46- 
ஏற்றிவிட்டார் ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


IV . மூலங்கொண்டுணரா ; 46 

மூலங்கொண்டுணரான் ; 63 , 

71 , 74 . 
மூலங்கொண்டுணர்ந்த ; 2 . 
மூலங்கொண்டாளை ; 66 . 
மூலங்கொண்டானை ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 43 , 62 . 


9300 


1 மேகக்கருமையான் ; 46 

மேகக்கருமைவான் ; 45 . 
மேகங்கருமையான் ; 45 . 
வேகக்கருமையான் ; 66 . 
செம்மைகாட்டும் ; 46 . 
செம்மல்காட்டும் ; 1 . 


நின்னைமுடித்தன்றி ; 46 
இன்னம் முடித்தன்றி ; 9 , 
19 , 21 , 23, 25 , 29 , 43 , 62 , 
66 . 
என்னமுடிந்தன்றி ; 71 , 74 . 
என்னமுடிந்தன்றி ; 63 . 


II அமரர்கோனருளிற்பெற்ற ; 

46 
அமரர்கோனருளினீய்ந்த ; 2 . 
அண்ணல்பாலருளிற்பெற்ற ; 
45 . 


முடியேனென்றான் ; 46 
முடியே னென்பான் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 44 , 45 , 54 , 62 , 

70 , 71 , 74 . 
முடியேனென்னா; 18 , 23 , 40 , 
41 , 43 , 45 , 60 , 61 , 66 . 


9301 


I காற்றென ; 46 
காற்றென்ன ; 1 , 2 , 18 , 45 , 
60 , 61 . 


III எறிவலென்று ; 46 

எறிவலென்னாத் ; 45 . 
எறிவனென்று ; 1 , 2 , 9 , 18 , 
23 , 25 , 31 ,40 , 41 , 43, 44 , 
54 , 60-62 , 66 , 70 , 71 . 
எறிவேனென்று ; 19 , 29 , 62 . 
எறியவென்றும் ; 63 . 
தோன்றினான் ; 46 
தோன்றினன் ; 18 , 40 , 45 , 

60 . 
தோற்றினான் ; 2 . 


உருமேறென்னக் ; 46 - 
உருமேறன்னக் ; 19 . 
கனவெனக் ; 46 - 
கனலென்னக் ; 1 , 2, 9, 18 , 

40 , 41 , 45 , 60, 61 . 
கல்லெனக் ; 74 . 


பகையிற்றோற்ற ; 1 , 2 , 41 , 

45 , 54 . 
பகையின்றோற்ற ; 46- 
பகையின் றோன்ற; 40 . 


கடைநாளுற்ற ; 46 
கடைநாளுண்ணும் ; 45 . 
கடைநாளுன்னும் ; 45 . 
கடைநாட்காணும் ; 9 , 19 , 
21 , 25 , 29, 62 , 66 . 


தை 


158 


; 
யுத்த காண்டம் 
கடைநாள்காணும் ; 23 , 43 . வணங்கற்பால ; 46 - 

வணங்கற்பாலாம் ; 63 . 
II கூற்றமோர்சூலம் ; 1 , 2 , 

ணங்கற்பாலான் ; 41 , 45 , 
18 , 19 , 23 , 25 , 26 , 29 , 40 , 

48 . 
41 , 43 , 45 , 52 , 60 62 , 66 , 

வணங்கற்பாலோர் ; 1 , 44 , 
71 , 74 . 

54 , 71 , 
கூற்றெனவுருவு ; 46 . 

வணங்கற்பாலோன் ; 40 , 45 , 
கூற்றெனவுருவம் ; 63 . 

60 , 61 . 
கூற்றெனசூலம் ; 54 . 

வணங்கப்பாலோன் ; 2 , 18 . 
கூற்றவெஞ்ஞலம் ; 70 . 

வணங்கப்பாலோர் ; 74 . 
கூற்றம் வெஞ்சூலம் ; 44 . 

11 இறையவன் ; 46 
கூற்றனவுருவ ; 31 . 
கூற்றுமோர் சூலம் ; 21 . 

இறையவனே ; 63 . 
குறு கியதென்னக் ; 46- 

இராமனென்னும் ; 46- 
குறுகுறுதென்னக் ; 41 . 

இராமனெனின் ; 45 . 
குறுகுவதென்னக் ; 1 , 54 . 

இராமன் தானே ; 45 . 

இராமனென்னின் ; 41 , 48 . 
III தோற்றினான தனைக் ; 46- 

இராமனேயன் ; 31 . 
தோற்றினான் ரன்னைக் ; 1 , 2 , 

இராமயேய ; 18 . 
9,18 , 23 , 25 , 40, 41 , 43-45 , 

இராமனேயந் ; 1 ; 23 , 25 , 29 , 
54 , 60 , 61 , 66 , 70 , 71 . 

40, 41 , 43 , 45 , 48, 54 , 60 
தோற்றினானவனைக் ; 74 . 

62 , 70 , 71 . 
தோற்றினன்றன்னைக்; 19 , 

இராமயேயால் ; 74 ,, - 
21 , 29 , 62 . 
தோற்றினனென்னக் ; 63 . 

மூர்த்தியென்னிற் ; 1 , 2 , 9 , 

18, 19 , 21 , 23 , 29, 31 , 40 , 
காணாவினித்தலை ; 46 . 

41 , 43-45 , 48 , 60 , 63 , 71 , 
காணாதினித்தலை ; 2 . 

74 . 


துணிக்குங்காலம் ; 46 
துணிக்குங்காலை ; 41 . 


III பிறையெயிற்றவனைக் ; 1 , 2 ., 

9 , 41 , 44 , 45 , 48 , 54,71 . 
பிறையெயிற்றிவளைக் ; 46- 
பிறைவாய்வாளி ; 46 
பிறைவாய் அம்பு ; 71 . 


IV 


இனைய செய்தான் ; 46 
இனையச்செய்தான் ; 41 , 52 . 

னைய சொன்னான் ; 63 . 
இதனைச் செய்தான் ; 45 . 
இன்ன செய்தான் ; 9 . 
இனிது செய்தான் ; 44 , 70 . 

9302 


IV நிறையுற ; 46- 

நிறைவுற 1 , 2 , 9 , 25 , 40 , 
41-45 , 48 , 60 , 66 , 71 , 


உலகெலாம் ; 46- 
உலகினை : 63 . 


| மறைகளே தேறத்; 46 
மறைகளே தேடத் ; 63 . 
மறைகளேற்றுதற்குத் ; 74 . 


நிறுத்தி ; 46 ... 
நிறுத்த; 23 , 31 , 41 , 43 , 45 , 
48 , 63 , 66 . 


பாட வேறுபாடு 


159 


9303 


II பற்றிய ; 46 

பற்றில ; 19 , 21 , 25 , 29 . 


1 நெற்றியின் ; 46 . 

நெற்றினன் ; 63 . 
வாயுவும் ; 41 . 
நெருப்புக்கண்ணான் ; 46 
நெருப்புக்கண்ணான் ; 9 ; 29 , 
45 , 66 . 
நெருப்பின் கண்ணன்; 63 . 


உடனிறை ; 46 
உடனுறை ; 1 . 

லுறு ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 41 , 45 , 54 , 62 , 66 . 
உடலுறும் ; 23 , 43 . 

--லுறை ; 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 61 , 70 , 71 , 74 . 

உடல்நின்ற ; 63 . 
III ஏற்றி ; 46 

ஏற்றில ; 19 , 21 , 25 . 


II மற்றை ; 46 

மற்ற ; 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 
45 , 60 , 62 , 63 . 


III சென்றவன் ; 46 

சென்றனன் ; 45 . 


காலக்காற்றான் ; 46 - 
காலக்காற்றின் ; 63 . 
காலக்காலால் ; 9 , 19 , 21 , 25 , 

66 . 
காலாற்காற்றுன் ; 70 . 


சிரத்தைத்தள்ளிப் ; 46 
சிரத்தைச் சிந்திப் ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


IV அமரர்சிந்தப் ; 18 , 29 , 41 , 45 , 

60 , 61 , 74 . 
மாரிசிந்தப் ; : 46 - 
மரிதூவப் ; 26 . 
அமரர் தூவப் ; 9 , 19 , 21 , 23 , 

25-43 , 62 , 66 . 
வானோர்சிந்தப் ; 1,31 , 41 , 45 , 
48 , 52 , 71 . 


IV சுற்றிய ; 46 

அற்றொரு ; 9 , 45 . 
இற்றொரு ; 1 , 2 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 . 
45 , 48 , 54 , 60-62 , 66 , 71 , 
74 . 
மற்றதோர் ; 63 . 
புயல்வீழ்ந்தென்ன ; 46 
காளமேகம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 
45 , 48 , 54, 60-63 , 66 , 71 , 
74 . 


பொலிந்ததப் ; 46 
பொழிந்ததப் ; 63 . 
புகுந்ததப் ; 1 , 2 , 41 , 45 , 54 , 

71 , 74 . 
போந்ததப் ; 40 , 41 , 45 , 48 , 

60 , 61 . 
போயதப் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


வீழ்ந்தது ; 46 - 
வீழ்ந்தன ; 23 , 43 . 
வீழ்ந்தென ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 26 , 40 , 41 , 45 , 48 , 
54 , 60-63 , 66 , 71 , 74 . 
வீழ்ந்தென்ன ; 29 . 
சோரன்யாக்கை ; 46 
சோரன் இயாக்கை; 41 , 45 . 
சோரன்வாக்கை ; 74 
வீரன்யாக்கை ; 31 . 
வீழ்ந்ததியாக்கை ; 1 , 2 , 41 , 
45 , 48 , 61 . 


1 அற்றவன் ; 46 

அற்றன ; 74 . 


அண்டமுற்றணுகா ; 46 
அண்டத்தையணுகா ; 1 , 2 , 
41 , 45 , 54 . 


160 


யுத்த காண்டம் 


வீழ்ந்தயாக்கை ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
48 , 54 , 60-63 , 66,71 . 


1 விண்டலத்திலங்கு ; 46- 
விண்டலத்திலங்கும் ; 25 . 
விண்டலத்திலங்கும் ; 63 . 
விண்டலத்தியங்கு ; 1 , 41 , 

14 . 
விண்டலத்திரண்ட ; 18 
விண்டலத்திரண்டு : 40 , 60 , 
61 . 


தழலொரும் ; 46 
இரவிதானிம் ; 54 . 
அருவித்தாடி ; 46 
அருவித்தானிம் ; 2 . 
அருவித்தார் ; 19 , 21 . 
இரவிகாம் ; 1 , 44 . 
இரவிதாய ; 9 , 25 , 26 , 29 , 

66 . 
இரவித்தாய் ; 41 . 
இரவித்தாழ ; 70 . 
இரவித்தாழும் ; 63 . 
இரவித்தானம் ; 40 , 41 , 52 , 
61 . 
இரவித்தானும் ; 60 . 
இரவிக்காமர் ; 23 , 43 . 


இரண்டொடும் ; 46 ... 
இரண்டென ; 1 , 2 , 9 , 18 , 19 
21 , 25 , 29 , 31 , 40 , 41 , 54 , 

60-62 , 70 , 74 . 
இரண்டுடன் ; 23 , 26 , 43 , 66 
71 .. 


மின்னு வீகம் ; 46 
மின்னும் வீசும் ; 9 , 19 , 21 , 23 
25 , 29 , 41 , 43 , 54 , 62 , 63 , 
70 . 
மின்னின்வீசும் ; 2 , 18 , 41 , 

60 , 61 . 
11 துணைகளோடும் ; 46 

துணைகளோடும் ; 74 . 


IV விழுந்ததென்ன ; 46 

விழுவதென்ன ! 9, 19 , 21 , 

25 , 29 , 41 , 62, 74 . 
வீழ்ந்ததென்ன ; 2 , 18 , 26 , 
31 , 40 , 52 , 60 , 63 , 66 , 70 , 
71 . 
வீழ்வதென்ன ; 1,23 , 43 , 44 , 
54 . 


வீழ்ந்தது தலையும் ; 1 , 2 , 18 , 
23 , 26, 29 , 40 , 52 , 71 , 74 . 
விழுந்தது தலையும் ; 46 
வீழ்த்ததுவுடலும் ; 63 . 


9306 


குருசிச்செங்கேழ்ச் ; 46 
குஞ்சிச்செங்கேழ் ; 23 , 43 , 

71 , 74 . 
குஞ்சிச் செங்கட் ; 41 . 
குஞ்சிசெங்கட் ; 31 . 
குஞ்சி செங்கேழ்ச் ; 1 , 40 . 
குருதிச்செங்கேழ்ச் ; 54 . 


1 உயிர்புறத்தற்றகாலை ; 2 , 19 

21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 54, 60. 61 , 62 , 66, 71 , 
74 . 
உயிரிறப்புக்ககாலை ; 46 
உயிர்புறத்துக்ககாலை ; 9, 44 , 

63 , 70 . 
உயிர்ப்புறத்துற்றகாலை ; 60 . 


III கதிரின்கற்றைத் ; 1, 2, 9, 19 , 

21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 52, 54, 60.63 , 66 , 70, 
71 , 74 . 
சுதிரோன்செக்கர்த் ; 46 
தழையொடும் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 44 , 52 , 54 , 60-63 , 66 , 
70, 71 , 74 . 


உண்ணின்ற ; 46 
உண்ணுற ; 74 . 
உண்ணிறை ; 9,19 , 21 , 23 , 
25 , 26, 29,41 , 43 , 45 , 54 , 
61 , 66 . 


பாட வேறுபாடு 


161 


உணர்வினோடும் ; 46 
உணர்வின்னோடும் ; 31 . 


செல்லாதிவ் ; 63 , 71 , 74 . 
களித்ததேவர் ; 46 
களிக்குந்தேவர் ; 45 . 
களித்துத்தேவர் ; 41 , 45 . 


II செயிரறு ; 46 

செயிர்ப்புறு ; 44 , 70 , 74 . 
செயிருறு ; 9 , 23 , 25 , 29, 43 , 
62 . 


III எல்லாரும் ; 46 

எல்லோரும் ; 74 . 


அந்தக்கரணமும் ; 46 
அற்றக்காலமும் ; 63 . 
அற்றைக்கரணமும் ; 2 , 40 , 
41 , 45 , 60 , 61 , 74 . 


வீசி ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 42 , 43 , 45 , 62 , 66 . 
நீக்கி ; 45 


சிந்துமாபோல் ; 46 
சிந்துமாப்போல் ; 74 . 


ஏறிட ; 46 
ஏறட ; 1 , 44 , 65 . 
நின்றதோர் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 63 , 66 , 
71 , 74 
எழுந்தவா ; 45 . 


III அயிலெயிற்று ; 46 

அயிற்றெயிற்று ; 44 . 


ஆன்ற ; 46 
ஆற்ற ; 2 , 18 , 19 , 21 , 29 , 40 , 

41 , 44 , 61 , 74 . 
ஆற்றல் ; 1 , 9 , 23 , 25 , 26 , 

41. 43 , 54 , 66 . 
ஆனார் ; 63 . 
ஏற்ற ; 45 . 


ஆர்த்தபோது ; 46 - 
இயற்கைநோக்கில் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66,71 . 
இயர்கைநோக்க் ; 63 , 74 . 


IV கொல்லாத ; 46 - 

சொல்லாத ; 29 . 


IV இரிந்தனர் ; 46 

இரிந்தன ; 54 . 
படையும் விட்டார் ; 46 
படையும் இட்டார் ; 9 , 19 , 
21 , 25 , 71 . 
படையும் இட்டே ; 66 . 
படைகள் இட்டார் ; 63 . 
படையினீட்டம் ; 54 . 


விரதத்தார்தம் ; 46 
விரதத்தாரம் ; 65 . 
வீத்தாரும் ; 63 . 
வீரத்தார்தம் ; 74 . 


9308 


9307 


1 முதல்வன்மற்றை ; 46 

முதல்வன்மற்ற ; 63 . 
முதல்வர்மற்றை ; 1 , 31 , 44 , 
70 , 71 , 74 . 


1 வில்லாளரானார்க்கு ; 46 

வில்லாளரானோர்க்கு ; 44 , 
மேலவன் ; 46 
மேலாளன் ; 44 . 


11 முதல்வராய ; 46 

முதல்வரான ; 65 . 
முதலாயுள்ள ; 63 . 


II செல்லாதவ் ; 46 

செல்லாத ; 1 , 2 , 19 , 21 , 25 , 

54 , 65 , 66 . 
11 


புலவர்பாரில் ; 46 
புலவரானார் ; 44 , 70 . 


162 


யுத்த காண்டம் 


புலவரானோர் ; 2 , 18 , 40 , 41 , 
45 , 54 , 60-62 , 65 , 74 . 
புலவரெல்லாம் ; 9 , 19 , 23 , 25 , 
29 , 43 , 63 , 66 . 
புலவர் நேரா ; 1 . 
புதல்வரெல்லாம் ; 21 . 


II சிறந்தது ; 46 

சிறந்தன ; 9 , 19 , 21 , 25 , 29 . 
சிரத்தவாகிப் ; 46 
சிரத்தராகப் ; 70 . 
சிரத்தராகிப் ; 1 , 2 , 18 , 31 . 
40 , 41 , 44 , 45 , 54, 60 , 61 , 
71 , 74 . 
சிரத்தைவாரிப் ; 63 . 


III தோன்றி நின்றார் ; 46 

தோன்ற நின்றார் ; 1 , 2 , 18 , 
19 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 65 , 66,70 , 74. 
தோன்றுகின்றார் ; 31 . 
தோற்றநின்றார் ; 63 . 


III அதனின்மற்றப் ; 1 , 19 , 21 

25 , 29 , 31 , 41 , 44 , 45 , 52 , 
54 , 71 , 74 . 
அதனின்மற்றைட் ; 46 
அதனின்வந்த ; 2 , 18 , 40 , 41 , 

45 , 60-62 . 
இவர்தம்மற்றப் ; 63 . 


நெஞ்சர் ; 46 
நெஞ்சார் ; 1 , 54 . 
நெஞ்சால் ; 23 , 43 . 


VI கரந்திலரவரை ; 46 

கரந்தில அவரை ; 2 . 
கரந்திலரவர்தம் ; 23, 26 , 43 , 

66 . 
துரந்திலரவரை ; 70 . 


IV கவிகளெல்லாம் ; 46- 

கவியுமெல்லாம் ; 2 , 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 . 


9310 


யாக்கை ; 46 
யாக்கைக் ; 60 . 
ஆக்கை ; 23 , 43 . 
யாரும் ; 54 . 
ஓக்கக் ; 63 , 71 , 74. 


I ஆக்கை பினின்று , 46 
ஆக்கையினின்றும் ; 71 . 
ஆக்கையினிற்று : 1 , 2 , 54 . 
ஆக்கையினற்று ; 45 . 
ஆக்கையை நீத்து ; 31 . 


டன ; 46 


கண்டன ; 
கண்டனா ; 74. 
கண்டனன் ; 63 . 
கண்டிலா ; 44 , 45 , 70 . 


குரங்கும் ; 46 
குரங்கு ; 9 , 18 , 23 , 40 , 41 , 
43-45 , 60, 61 , 63 , 70, 71 . 


அரக்கன்றன்றலையை ; 46- 
அரக்கன் செந்தலையை ; 18 , 
40 , 41 , 45 , 52 , 60 . 
அரக்கன் செய்தலையை ; 41 . 
அரக்கன் சேதலையை; 54. 
அரக்கன் சேய்றலையை : 1 , 
2,9 , 13 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43, 44 , 48 , 62 , 63 , 66 , 70 , 
71 , 74 . 


9309 


1 அழிவெனும் ; 46 
அழிவென்பது ; 40 , 41 , 45 , 

61 . 
அறிவென்பது ; 60 . 
அறிவெனும் ; 70 . 
மழிவெனும் ; 25 , 44 . 


II உள்ளங்கூர்ந்த ; 46 . 

உள்ளங்கூர ; 70 . 
துள்ளுகூத்தன் ; 63 . 
துள்ளுங்கூத்தன் ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25, 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 60-62 , 66,74 . 


பாட வேறுபாடு 


163 


தூசி செல்ல ; 9 , 18 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 52 , 60-63 , 66 . 
தூசுசெல்ல ; 46 
தூசுகொல்ல ; 70 . 
தூக்கிச்செல்ல ; 74 . 
தூது செல்ல ; 41 , 45 . 


II ஓங்கியமுடியன் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 45-42 , 52 , 54, 60 , 61 , 
63 , 66 , 70 , 71 , 74 . 
ஓங்கியவுவகை ; 46 
ஓங்கியவுவகை; 45 . 
ஓங்கிய முகத்தன் ; 41 . 
ஓங்கியமுடியின் ; 65 . 


III மேக்குயாந்து ; 46 

மேற்குயர் ; 1 , 9,71 . 
மேக்குவார் ; 44 . 
அள்ளியே ; 41 , 45 , 52 . 
அள்ளினர் ; 46 
அள்ளின ; 1 , 21 , 25, 29 , 31 , 

62 . 
அளவினர் ; 23 , 43 . 

டைவிடா ; 2 , 45 . 
இடைவிடார் ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


திங்கள் ஒளிபெறு; 18 , 40,41 , 

45 , 52 , 60 , 61 . 
ஊறுமுள்ளத்தன் ; 46 
ஊருமுள்ளத்தன் ; 31 . 
திங்கட்கொளிர்கின்ற ; 1 , 2 , 

41 , 45 , 54, 65 , 71 , 74 . 
திங்கள் ஒளிர்கின்ற ; 9 , 19 , 
21 , 23, 25 , 26 , 29 , 43 , 44 , 
62 , 66,70 . 
திங்கள் ஒளிகின்ற; 63 . 


தொடர்ந்துவீசும் ; 46 
வீசுகின்ற ; 2 , 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


IV 


பந்தர் நீழல் ; 46 
பந்தநீழல் ; 74 . 
பந்தனீழல் ; 31 . 
அனுமன்மேல் ; 52 . 
அநுமன்மேல் ; 46 


முகத்தன் உள்ளால் ; 1 , 2 , 9 . 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54 , 60-62 , 71 . 
உம்பர்க்காகத் ; 46 
மகத்தான் உள்ளால் ; 65 . 
முகத்தன் உள்ளி; 23 , 26 , 43 . 
66 . 
மூகத்தன்உள்ளாய் ; 41 . 
முகத்தின் உள்ளால் ; 63 , 70 , 
74 . 


9311 





1 தோளன் ; 46 

தோளான் ; 74 . 


வாங்கி பதுயரன் ; 1 , 2 , 9,18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 ; 52 , 60-62,65,66 , 
70,71 . 
தேங்கியகடலை ; 46 
வாங்கியதுயரம் ; 63 . 
வாங்கியதுயரின் ; 74 
வாங்கிய தூயான் ; 54 . 


பழியன் ; 46 
பழியின் ; 19,21 , 25. 29 , 44 , 

54 , 62 , 63, 65 66,70,74. 
விழியன் ; 2 , 18 , 40 , 45 , 52 , 

60 


மீதுற்று ; 1,2 , 9 , 18,19,21 , 23 , 
25 , 29,40 , 41 , 43.45 , 52 , 

54 , 60-63 , 66 , 70 , 71 . 
மேன்மேல் ; 46- 
மீதூற்று ; 74 . 


மீப்போய்வளர்கின்ற : 1 , 2 , 
9. 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43-45 , 52 , 60 
63 , 65 , 66 , 70, 71 
முன்னாட்டிரித்தவன் ; 46 
மீய்ப்போய்வளர்கின்ற ; 54 , 
74 . 


164 


புத்த காண்டம் 


கறையென ; 46 
பகையென ; 65 . 


புசழன்வந்துற்று ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 60-62 . 66 , 
70,71 , 74 . 
சேய்செங்கையால் ; 46 
புசழின்வந்துற்று ; 54 , 63 


IV 


ஓக்கிய ; 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
தாங்கிய ; 46 
ஏங்கிய ; 1 , 25 . 


என்மேல்வந்து ; 46- 
இரண்டும் என்தோள் ; 1 , 2 , 
9 , 18 , 19 , 21 , 25 , 40 , 41 , 
45 , 60-62,71 . 
இரண்டுதோளும் ; 26 , 66 . 
இரண்டுதோளப் ; 29 , 
யாண்டும் என் தோள் ; 23,43 

45 , 54 , 63 , 65 , 70,74. 
I போகதென்றகம் ; 46 

போகா என்றகம் ; 1,2 , 9 , 19 
21 , 23 , 26 , 25 , 26 , 29 , 41 , 
43-45 , 54 , 62 , 66 . 
போகாவென்றென்றேன் ; 
63 . 


உவகையாளன் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23,25 , 26 , 29. 40 , 
41 , 43.45 , 52 , 54 , 60-63 , 

65 , 66 , 70 , 71 , 74 . 
குரிசில்பற்றிக் ; 46 
இந்திரன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 
70,71 , 74 . 
கொணர்திடும் ; 46 - 


புலம்புகின்றேன் ; 46 
புழுங்கிநைந்தேன் 45 . 
புழுங்குகின்றேன் ; 18 , 40,41 , 
60 , 61 . 


கரைக்கலுற்றான் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 . 
தலையைக்கண்டான் ; 46 
இனைய சொள்னான் ; 1 , 23 , 
41 , 43 , 44 , 54 , 65 , 70 , 74 . 
இனைய சொல்வான் ; 2 , 45 . 
உரைக்க சொன்னான் ; 66 . 
உரைப்பதானான் ; 18, 40,41 , 
45 , 52 , 60 , 61 , 71 . 


III வில்லியாஒருவர் ; 2 , 18 , 40 , 

41 ; 52 , 60 , 61 . 
சொல்லிய சருமம் ; 46 
சொல்லியதில் தன் ; 25 . 
வில்லியதில கம் ; 45 . 
வில்லியர் திலகம் ; 1 , 9 , 41 , 

45 , 74 . 
வில்லியர் ஒருவர் ; 40 . 
வில்லியர்தில தம் ; 65 . 
வில்லியயர்தில தன் ; 19 , 21 , 

23 , 26 , 29 ;: 43 , 44 , 62 , 70 . 
வில்லியர்திலகன் ; 45 ; 54 , 66 , 

71 . 
வில்லியா இருவர் ; 63. 
நல்கக் ; 46- . 
நல்காத் 65 . 
வந்து ; 23 , 43-45 , 
துடைத்துறும் ; 2 , 18 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 41,52, 60-62 . 
துளக்கற்றுத் ; 46 
துவக்கற ; 31 . 
துடைத்துற ; 44 , 45 . 


9312 


1 எல்லிவான் , 46- 

எல்லிவாழ் ; 1 , 2 , 9,19,21,26 , 

29,41,45 , 54,26.66 , 
எல்லிவான் ; 23 , 40 , 41 , 43 , 
45 , 63 , 71 , 74 . 


மதியினுற்ற ; 46 
மதிய முற்ற ; 2 . 


பாட வேறுபாடு 


165 


துடைத்துறு ; 1 , 9 , 23 , 43 , 

45 , 65 , 70 , 71 , 74 . 
துடைத்தென்றன் ; 26 , 66 . 
தீர்ந்தனன் ; 63 . 


வெறுமை ; 2 , 9 , 18 , 19 , 21 , 
26 , 29 , 40 , 41 , 52 , 60-63 , 

66,70 . 
துயரம் ; 46 
வறுமை ; 74 . 
வெம்மை ; 1 , 25 , 45 , 54 , 65 . 
71 . 


சிறுவன் செம்மல் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
66 , 70 , 71 , 74 . 
இலங்கைகாக்கும் ; 46 

சிறுமன் செம்மல் ; 65 . 
II புன்றலைக்கள்வன் ; 46 - 

வென் றலைத்து என்ன ; 19,2 , 
வென்றலைத்து என்னை ; 1 , 21 , 
9 , 18 , 23 , 26 , 40 , 41,43-45 , 
52 , 54 , 60-63 , 66,70 . 


25 , 29 , 41 , 45 , 74 . 


TV 


பெறுதற்குண்டோ ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 26 , 29 , 31 , 41 , 45 , 
54 , 62-63 , 66,71 , 74 . 
பெறுதற்துண்டே ; 46- 


ஆர்த்துப்போர்த்தொழில்; 1 
2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 26 , 
29 , 40 , 41 , 43-45 , 52 , 54 , 
60-63 , 66 , 70 , 71 . 
பெற்றபுதல்வனை ; 46 - 
ஆர்த்து போர்த் தொழில் ; 
74 . 


குறையினிச் ; 46 
குறையில்லை ; 2 . 
குறையினில் ; 74 . 


சிறுமையாதோ ; 46 
சிறுமையாதே ; 9 . 


கடந்தவெய்ரேயன் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43.45 , 52 , 54 , 60 . 
62,66,70 , 71 , 74 . 
இளவல் வீழ்த்த ; 46 
படர்ந்த வெய்யோன் ; 63 . 


9313 


1 சென்றலை ; 71,74 , 

தென்றலை ; 46 


தொட்டோர் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 63 . 
சூழ்ந்த ; 46 
தொட்டார் ; 1 , 2 , 23 , 41 , 
43-45 , 54 , 65 , 70 , 71,74 . 
தாட்டோன் ; 18 , 26 , 40 , 
41 , 45 , 52 , 60-62 , 66 . 


II தன் றலை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

25 , 40 , 41 , 45 , 52 , 54 , 60 

63 , 66,70,71,74 . 
வன்றலை ; 46 
இன்றலை ; 41 , 45 . 
எடுப்பக்கண்டு ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 25 , 40 , 41 , 44 , 45 , 
52 , 54 , 60-63 , 66,70,71 , 
74 . 
எடுத்து நீமுன் ; 46 
தானவர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 40 , 41 , 44 , 45 , 52 , 
54 , 60-63 , 66 , 70 , 71 , 74 . 
வருதலால் ; 46 
தலைகள்சாய ; 1 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 40, 41 , 44 , 45 , 52 / 
54 , 61 , 62, 66,70,71 . 


-சேயருள் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 23 , 

25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60.63 , 66 , 71 , 74 . 
திண்மதில் ; 46 
தேவருள் ; 41 , 45 . 
சேயிருள் , 44 , 70 . 
சேரருவ ; 65 . 


166 


யுத்த காண்டம் 


வானரேச ; 46 

உரைத்தனர் ; 46 
வானர்சாய ; 23 , 26 , 29 , 43 . உரைத்தனன் ; 31 . 
தலைகள்சாய்ப்ப ; 2 , 63 , 74 . 
கலைகள்சாய ; 60 . 

உவகைமிக்கார் ; 46 

உவகைமிக்கான் ; 31 . 
IV எடுக்கலானேன் ; 46 

எடுத்தேன் இன்றே ; 26 , 66 . 
எடுத்தேன் இன்னத் ; 70 . 

9315 
எடுத்தேன் இன்னம் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 

1 மனத்தினன் ; 46 - 
41 , 43-45 , 54 , 60-63 , 65 , 

மன்னன்மா; 1 , 2 , 18 , 40 , 41 , 
71 , 74 . 

45 , 60-62 . 

மன்னுமா ; 41 , 45 , 65 . 
இனிக்குடையெடுப்பேன் ; 
46 

மாயத்தோனைச் ; 46 

மாயத்தோளைச் ; 63 . 
தனிக்குடையெடுப்டேன் ; 1 , 
23 , 25 , 29 , 43 , 44 , 60-62 , II சரதம்போர் ; 46 
65 , 70 . 

சரதம் போய்; 74 . 
சனிக்குடையெடுப்பன் ; 2 , 

சரதப்போர் ; 41 . 
9 , 18 , 19 , 21. 26 , 40 , 41 , 
54 , 63 , 66 , 71 , 74 . 

மீளும் தருமமே ; 46 
இனிக்குடையெடுப்பன் ; 31 , மீளும் தருமமது ; 74 . 
41 , 45 . 

மீளத்தருமமே ; 1 , 19 , 21 , 
இனிக்குடையெடுப்பென் ; 

25 , 29 , 31 . 
52 . 

தாங்கவென்பான் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 25 , 26 , 29 , 31 , 
9314 

40 , 41 , 44 , 45 , 52 , 54 , 60 

63 , 70 , 71 , 74 . 
1 இப்பாடல் ; 1 , 2 , 9-11 , 18 , 

தாங்குகென்பான் ; 46 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 54 , 

தாங்கவென்றான் ; 65 . 
60-63 , 65 , 66 , 71 , 74 - ஆம் 
பிரதிகளில் இல்லை . 

III உயிரினோடும் ; 46 

உய்வானோடும் ; 41 , 45 . 
ill எடுக்குந்தாராய் ; 46 
எடுத்தாராய ; 23 , 43 . 

தன்னுடை ; 46 
எடுத்ததாராய் ; 44 . 

தன்னுடைய ; 45 . 
தேவரை ; 46- 

மீட்சிநோக்கம் ; 46 - 
தேவரைக் ; 23 , 43 , 44 , 70 . 

மீட்சி நோக்கிப் ; 63 . 

மீட்சிபார்க்கும் ; 1 . 
வென்றான் றீய ; 46 

வரவைநோக்கும் ; 45 , 54 . 
கறுவியோட்டும் ; 23 , 43 , 44 , IV பரதன் போன்றிருந்தான்! 
70 . 

46 

பரதன்போல் இருந்தான் ; 
IV நீயென்று ; 46 

1 , 9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 
என்றென்று ; 23 , 43 , 44 , 70 . 63 , 65 , 70 , 71 , 74 . 


பாட வேறுபாடு 


167 


பரிசைப்பார்த்து ; 54 . 
பரிசைப்பார்த்தான் ; 46 - 
பரிசுபார்த்தான் ; 1 , 52 . 
படியைப்பார்த்தான் ! 45 , 
63 . 
ன்மைபார்த்தான் ; 23 , 43 
45 . 


பார தோர்வார் ; 46 - 
யாரே தேர்வார் ; 41 , 45 , 54 . 
ஆர தோர்வார் ; 1 . 
இயாவர் தோவார் ; 70 , 74 . 
இயாவதோர்வார் ; 23 , 43 . 
இயாரதோர்வார் ; 45 . 
ஓர்வதோரார் ; 65 . 


9316 


9317 


1 வன்புலம் ; 46 

வல்புலம் ; 19 . 


1 விழுந்திழி ; 46 
விழுந்தழி ; 18 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 41 , 44 , 45 , 52 , 54,65 , 
66,70 . 
விழுந்தழு ; 63 . 


கடந்து மீளும் ; 46 
கடந்து வீழும் ; 74 . 
கறந்து வீழ்ந்த ; 65 . 


வைத்தமாகத் ; 46 
வைத்தமாலை ; 23 , 43 , 54 . 
வைத்த காதல் ; 45 , 63 . 


களிப்டம் வீங்க ; 46- 
களிப்பும் வீங்கி ; 26 , 65 , 66 . 
களிப்பு வீங்க ; 40 . 
கழிப்பு வீங்க , 60 


II தன்புல நயனம் , 46 

தன்புலனயனம் ; 29 . 


II வந்த வீரன் ; 46 

நின்ற வீரன் ; 1 , 2 , 45 , 54 , 
71 . 


III அழுகணீர்கொல் ; 46 - 

அழுகையே கொல் ; 23 , 43 , 

44 , 70 . 
அழுதநீர் கொல் ; 65 . 
அழி கணீர் கொல் ; 2 , 19 , 21 , 

26 , 29 , 40 , 41 , 45 , 60-62 . 
அழி கண்ணீர் கொல் ; 9 , 71 . 
இழிகணீர் கொல் ; 18 . 


III கொழுந் தெழுஞ் செக்கர் ; 

46 
கொழுந் தெழுஞ் செக்கர்க் ; 

41 . 
கொழுந் தெழுஞ் சுடரின் ; 

63 , 65 , 66 . 
கொழுந்தெழுசுடரின் ; 1,9 , 

19 , 21. 25 , 29 , 54 , 62, 71 . 
கொழுந்தழி சுடரின் ; 2 , 18 , 

23 , 40 , 41 , 43 , 45 , 60 , 70 . 
கொழுந்தெரிசுடரின் ; 41 , 45 . 
கொழுந் தெழு மயிரின் ; 74 . 


ஆனந்தவாரி ; 46 
ஆனந்த மாரி ; 60 . 


IV என்புகள் ; 46- 

என்புற ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45,54,60-62,65 , 66,71 , 74 . 


உருகிச் சோரும் ; 46 
உருகிச் செல்லும் ; 65 . 
கருணை கொல் ; 46 
கருணையால் ; 23 , 43 , 45,70 . 


கற்றை வெயில்விட, 31 , 41 , 
45 , 52 . 
கற்றைக் குழாங் கொள் ; 

46- 
கற்றைக் குழாங்கள ; 2 . 
கற்றைக் குழாங் கொளும் ; 
71 . 
கற்றைக் குழாங் கொள் ; 41 . 


168 


புத்த எண்டம் 


எயிற்றின் கூட்டம் ; 1 , 2 , 9 , II தேவர் ; 46 
18 , 19 , 21 , 23 , 25, 26 , 29 , தெய்வச் ; 63 . 
31 , 40 , 41 , 43-45 , 52 , 54 , 
60-63 , 65 , 66,71 , 74. 

செய்கையை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
எயிற்றினீட்டம் ; 46 

21 , 23 , 25 , 2629,31.40 , 41 , 
43-45 , 48 , 54 , 60-63 , 66 , 

70 , 71 , 74 . 
IV அழுந்துற ; 46 - 

செங்கையை ; 46 
அழுந்துறக் ; 2 , 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 

செய்கையை ; 65 . 
இழுத்தும்; 63 . 

செய்த ; 46 - 
எழுத்துற ; 66 . 

செய்யாக் ; 63 . 
மடித்தபேழ்வாய்த் ; 46 

|| 

IV கொகையினை ; 46 - 
மடித்துப் பேழ்வாய்த் ; 4,63 . 
மடிந்த பேழ்வாய்த் ; 65 , 74 . 

குலையினை ; 74 . 
கடித்த பேழ்வாய்த் ; 2 , 18 , 
40 , 41 , 45 , 60 , 61 . 

ஒன்று முரைத்திலன் ; 46 

ஒன்றுங் குறித்திலன் ; 2 . 
தலையடி ; 46 

என்று முரைத்திலன் ; 21 . 
தலையுறை ! 41 , 45 . 

களிப்புக்கொண்டான் ; 46 
தலையொடு ; 74 . 

களிப்புட்கொண்டான் ; 2 . 
உறையொன்றாக ; 1 , 2 , 18 , 
19, 21 , 23 , 25 , 26, 29 , 31 , 

9319 
40 , 41 , 43.45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66,70 , 71 , 74 . 

1 காளமேகத்தைச் ; 46 
இறையொன்றாக ; 46 

காளமேகத்திற் ; 2 , 9 , 18 , 19 
அடியொன்றாக ; 41 . 

21 , 25 , 40 , 41 , 60-62 , 74 . 
உறையொன்றாக ; 9 . 

காளமேகத்தின் ; 1 , 23 , 26 , 

43 , 54 , 65 , 66 , 70,71 . 
9318 

காளமேகத்துச் ; 29 , 45 , 63 . 

கரியகுன்றின் ; 1 , 2, 9 , 18 , 
1 கொற்றவை ; 46 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
கொற்றகை; 74 . 

40, 41 , 43 , 45 , 52 , 60 , 61 , 
கொற்றத்தைத் ; 63 , 

65 , 66,70,71 . 
தழீ இய பொற்றோள் ; 46 

கரியகுன்ரம் ; 46 
தழீ இயப்புத்தோள் ; 65 . 

கனகக்குன்றின் ; 45 63 , 74 . 
தழிய பொற்றோள் ; 14 . 
1 மலையின் நோக்கு ; 46 - 

1 தம்பிமார்பில் ; 46 
மலையினை நோக்கி ; 63 , 65 . 

உம்பிமார்பில் ; 63 . 
நின்ற மாருதி ; 46 

II உதிரச்செங்கேழ்ச் ; 46 
மற்ற மாருதி ; 9 , 19 , 21 , 25 , உதிரச்செங்கேழ் ; 25 , 29 . 
29 , 62 . 

உதிரச்செங்கேட் ; 54 , 
மற்றை மாருதி ; 26 , 66 . 

உதிரச்செங்கட் ; 74 . 
மந்த மாருதி ; 54 . 

உதிரச்செக்கர் 63 : 


1. 


பாட வேறுபாடு 


169 


IV தழுவினன் ; 46 - 

மார்பு ; 9 , 19 , 21 , 25 , 29 , 45 , 
தழுவினான் ; 65 . 

54 . 
தழீஇயினன் ; 26 , 66 . 

. 
தழுவிநின்று ; 31 , 45 . 

II வீக்கிய ; 1 , 2, 9 , 18 , 19, 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
தனித்தொன்றில்லான் ; 46- 

43 , 45 , 52 , 54 , 60-63 , 66 , 
இனை சொன்னான் ; 31 , 45 . 

71 , 74 . 
தடக்கையார ; 45 . 

தூக்கிய ; 46 
தளிர்த்ததோளான் ; 54 . 
தழித்தொன்றில்லான் ; 63 . 
தழீத்தொன்றில்லான் ; 1,2 கவசபாசம் ; 46 
தழும்பொன்றில்லான் ; 74 . 

கவசப்பாசம் ; 1 , 9 , 54 , 71 . 
தீதொன்றில்லான் ; 23 , 43 , 

கவசம்பாசம் ; 2 , 18 , 19 , 21 , 
44 , 70 . 

25 , 26 , 31 , 62 , 63 , 65 , 74 . 

ஒழித்தது ; 46 
9320 

அழித்தது ; 1 , 2 , 31 , 65 , 71 . 

அளித்தது ; 74 
இப்பாடல் , 1,2 , 9-11 , 18 , 19 நெகிழ்த்தது ; 9 , 19 , 21 , 23 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 

25 , 26 , 29 , 43 , 54 , 63 , 66 . 
44 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 - ஆம் பிரதிகளில் இல்க . 

விரைவினீக்கித் ; 46 

விரகினீக்கித் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
1 கம்பமதத்துக் ; 46 

21 , 23 , 25 , 26, 29 , 31 , 40 , 
கம்பமதமாக் ; 31 . 

41 , 43 , 45 , 54 , 60-62 . 

விரவினீக்கித் ; 74 . 
II என்றகங்குளிர்ந்தேன் ; 41 , III பகழிக்; 46 
45 , 48 , 52 . 

பகழி ; 63 . 
தன்றெனக்குளிர்ந்தேன் ; 
46 

தடிந்தபுண் ; 46 
என்றுளங்குளிர்ந்தேன் ; 31 . தடிந்தபின் ; 19 , 21 , 29 . 

தடிபினல் ; 25 . 
III மறையோன் ; 46 

கடிந்தபுண் ; 74 . 
மறைபொன் ; 31 . 

தழும்புமின்றிப் ; 46 - 
9321 

தழும்புமீன்றப் ; 65 . 

IV போக்கினன் ! 46 
1 தூக்கிய ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , போக்கினான் ; 18 , 61 . 

25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 62 , 63 , 66 , 70 , தோளினொற்றி ; 46 
71,74 . 

தோளினொத்தி ; 1 . 
வீக்கிய ; 46 

தோளினெற்றி ; 70 . 
தூக்கின ; 45 . 
தூக்கினன் ; 18 , 60 , 61 . 

9322 
மார்பைச் ; 46 

1 திலகநின்னால் ; 46 - 
மார்பில் , 1 , 2 , 18 , 26 , 40 , திலதநின்னால் ; 19 , 25 , 45 , 
41 , 60 , 61 ; 66,71,74 . 

66 . 


170 


யுத்த காண்டம் 


ஈதென ; 46 
இதுவென ; 63 . 
வாதென ; 29 . 


திலகந்தன்னால் ; 74 . 
திலதனிநின்னால் ; 71 . 
திலகா நின்னால் ; 31 . 
அன்றிகலனுமன் ; 46 
அன்றிகல நுமன் ; 45 . 
அன்றித்தவனுமன் ; 18 , 40 
41 , 48 , 60 . 


விளம்பிமெய்ம்மை ; 46 
வினம்பிமென்மை ; 23 , 43 , 
44 
விளம்பிப்பைம் பொன் ; 26 , 
66 . 
விளம்பிவெம்மை ; 74 . 
விளம்புமெய்ம்மை ; 41 , 48 . 


II அன்றுவேறோர் ; 46 - 
அன்றுமற்றோர் ; 1 , 2 , 18 , 23 , 
25 , 40 , 41 , 43 , 45 , 48 , 60 , 
65 , 71 . 
அன்றிவேறோர் ; 31 . 
அன்றிமற்றோர் ; 54 , 63 , 74 . 
சிறப்புமன்று ; 46 
சிறப்புமன்னு ; 44 . 
சிறப்பாலன்று ; 71 . 
சிறப்பினன்று ; 63 
செயலமன்று ; 23 , 26 , 43 , 66 . 


IV மார்பன் ; 46 

மார்பர் ; 2 , 9 , 18 , 40 , 41 , 45 , 

48 , 60:62 , 74 . 
வீரர் ; 63 . 


இருந்தனன் ; 46 
இருந்தனர் ; 2 , 9 , 18 , 40 , 41 , 
45 , 48 , 63 , 74 . 


III தந்தவென்றி ; 1 , 9 , 18 , 19 , 

21 , 23 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 54 , 60 , 61 66,71 . 
தந்தவெற்றி ; 46 
அறிந்தவெற்றி ; 63 . 


இனிதின் ; 46 
இதனின் ; 23 , 43 . 
இராமன் ; 1 , 2 , 54 , 65 . 


28 . 


இராவணன் சோகப் படலம் 


9323 


1 ஓதரோதன ; 46 

ஓதாரா தமர் ( பா ) ; 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
45 , 60 , 62 , 66 . 
ஓதரோதரம் ; 23 , 41 , 43 , 45 . 
ஓதரோ தமவ் ; 63 . 
ஓதரோதந்தம் ; 41 , 44 , 70 . 
ஓதரோமதா ; 41 . 
ஈதரோதந்த ; 65 . 


II பூதரோதரம் ; 46 

பூதரோதனம் ; 2 , 41 45,71 . 
பூதரோதனா ; 54 . 
பூதரோந்தரம் ; 41 . 
புக்கெனப் ; 46 
புக்கன ; 23 , 43 
போர்த்திழி ; 46 
போர்த்திறு ; 45 . 
போர்த்திறு ; 1 
போர்த்துறும் ; 41 
போர்த்தொழி ; 60 . 
போர்க்கலும் ; 45 . 
போக்கலும் ; 41 
போக்கரு ; 31 , 45 
போக்கறு ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 44 , 62, 63 , 66 , 70 , 71 . 


-ந்துளார் ; 18 , 23 , 40 , 41 , 
43-45 , 52 , 60 , 70 , 74 , 
கடந்துராய்ப் ; 46 
கடந்துயர் ; 26 , 66 . 
கடிதுராப் ; 65 . 


பாட வேறுபாடு 


174 


போக்கறும் ; 23 , 41 , 43 , 74 . 
போகவெம் ; 54 
போய்த்துறு ; 2 , 65 . 
பொய்த்துள; 41 . 


அரக்கியர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40, 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
65 , 66,71 , 74 
அரக்கரை : 46 


[ II சீதரோதக் ; 46 

சீதரோதத் ; 74 . 


குருதித்திரை யொரீஇத் ; 

46 
குருதித்திசை யொரீஇத் ; 18 , 

40 , 41 , 45 , 60 . 
குருதிக்கரை யொரீஇத் ; 65 . 
திரையெனச் சோரியின் ; 74 . 


மொய்த்தழ ; 46 
மொய்த்தனர் ; 65 . 
மொய்த்தெழ ; 41 , 45 , 63 . 
மொய்த் தொழி ; 41 . 
மொய்யழ ; 74 . 


9 . 


VI தூதரோத வெங் ; 46 

தூதரோடினர் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 ,-45 , 52 , 54 , 60-63 , 65 , 
66,70,71,74 . 


VI இலங்கையிற்றாதையைச் ; 

46 
இலங்கையிற்றாதையிற் ; 1 , 
2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 40 , 
41 , 43 , 45 , 60-62 . 
இலங்கையில் மன்னனைச் ; 
45 . 

லங்கையினிப் பகை ; 41 . 
இலங்கையில் தாதையைச் ; 
52 . 


சேர்ந்துளார் ; 46 
செந்துளார் ; 41 . 
செப்புவார் ; 63 , 
சேர்ந்துளான் ; 26 . 


காலிற்றுனைந்துளார் ; 46 - 
தாதையிற் சொல்லுவார் ; 1 , 
2 , 19 , 21 , 23 , 25 , 29 , 31 , 
41-45 , 54 , 60-62 , 65 , 70, 
71 , 74. 
தாதையிற் ( ன் ) சொல்லு 
வான் ; 9 , 18 , 26 , 40 , 41 , 
45 , 52 , 66 . 
தாதைக்குச் சொல்லுவார் ; 

63 . 
தாதை சொல்லுவார் ; 45 . 


9325 


1 


வாயு மனமுந்தம் ; 46 
வாயு மன முந்தன் ; 23 , 43 , 

65 , 74 . 
வாயுந்தம் பாதமும் ; 2 . 
வாயு முகமும்தம் ; 54 . 


9324 


1 அன்றிலங்கரும் ; 46 

அன்றிலங்கிரும் 66 . 
பேடைகள் ; 46 
பேடுகள் ; 65 . 


பாதமும் ; 46 
மா ( ஆ ) கமும் ; 45 

நெஞ்சமும் ; 2 . 
II நடுங்குவார் ; 46- 

நடுங்குவ ய் ; 65 . 

நடுங்கி மற்று ; 45 . 
III ஆயினனுன் ; 46 

ஆயினனும் ; 41 , 48 . 
ஆயினனின் ; 9 , 21 , 26 , 54 , 
62 , 65 , 66 . 


II முன்றிலெங்கும் ; 46 - 

முன்றிலங்குப் ; 2 , 18 , 21 , 44 , 

63 , 65 , 70 , 74 
முன்றிலோங்கும் ; 1 . 
முற்றிலெங்கும் ; 31 . 


172 . 


யுத்த காண்டம் 


இன்றெனச் ; 46 - 
இன்றெனாச் ; 71 : 
என்றெனச் ; 74 


ஈடு நுண்ணிடையார் ; 9. 21 , 
25 , 29 , 41 , 45 , 62 . 


IV சொல்லினார் ; 46 - 

சொல்லுவார் ; 18 , 40 , 45 , 
60 , 66 . 


மற்றும்யாவரும் ; 46- 
மற்றுமியாவரும் ; 41 , 45 . 
மற்றியாவரும் ; 23 , 26 , 40 , 
41 , 43.45 , 54 , 63 , 66 , 70 , 
71 , 74 
மற்றையாவரும் ; 65 . 


துளங்குவார் ; 46 
துளங்கினார் ; 1 , 2 , 25 , 41 , 45 , 

48 , 54 , 62 , 71 . 
துடங்கினார் ; 9 , 21 , 29 , 65 , 

74 . 
துடங்குவார் ; 44 , 70 . 
தொடங்கினார் ; 41 . 
தொடங்குவார் ; 45 . 


III வீடுமினறிவ்வுலசென ; 46 

வீடுமின்றியுல கென ; 29 , 63 . 
வீடுமின்னிவ்வுல கென ; 65 . 

டுமிவ்வுலகம் மென ; 74 . 
வீடுமன்றிவ்வுலகென ; 26,44 , 

45 , 66 , 70 . 
வீடுமென்றிவ்வுலகென ; 23 , 
43 . 


9326 


விம்முவார் ; 46 
விம்முவர் ; 65 , 71 . 
விம்மியே ; 45 . 
விம்மினார் ; 41 , 45 , 63 , 74 . 


1 மாடிருந்தவர ; 46 

மாடிருந்தவவ் ; 26 , 66 . 
மாடிருந்த தவ் ) 66 . 
மாடிருந்தனர் ; 1 , 2 , 9 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 44 , 46 , 60 , 
61 , 65 
மாடிருந்தன ; 18 , 54 , 70 , 
மாடிருந்த ; 74 . 


IV 


சிந்தியொளித்தனர் ; 46 
சிந்தியொளித்தால் ; 41 , 45 . 
சிந்தியொளித்தலால் ; 74 . 
சித்தியொளித்தவால் ; 45 . 
அஞ்சியொளித்தனர் ; 1 , 2 , 
66,71 . 


9327 


மாதவர்வானவர் ; 46 
மாதவமற்றவர் ; 63 . 
வானவாமாதவர் ; 1 , 2 , 9 , 

18 , 21 , 25 , 26 , 31 , 44 , 45, 
60-62 , 65 , 66,70,71 . 
வானவர் மாதர்கள் ; 40 . 
வானவாமாதர் ; 41 . 
வானவர்மாதரார் ; 41 , 45 , 

52 . 
வானவர்தானவர் ; 45 , 54 . 
வானரமாதர்கள் ; 74 


1 புகைதீவிழி ; 46 

புகைதூவிழி ; 23 , 43 , 66 . 
விழி தீபுகை ; 74 . 


II தடற்று ; 41 , 52 , 60 , 

தடக்கை ; 46 
தடத்து ; 40 , 45 , 61 . 


II ஆடல் நுண்ணிடையார் ; 46 

ஈடில் நுண்ணிடையார் ; 1 , 2, 
23 , 25 , 40 , 41-45 , 54 , 63 , 
65 , 66,70,71 . 
ஈடி நுண்ணிடையார் ; 18,60 . 
ஈடி நின்னுடையார் ; 74 . 


தருந்தூதரை ; 46 
தரு தூதரை ; 1 , 2 , 9, 18 , 41 , 

45 , 52 , 54 , 60-52 , 65 . 
தடந்தூதரை ; 45, 570,74 ,, 
தகுந்தூதரை 294Y 


பாட வேறுபாடு 


173 : 


III மிடற்று ; 46 

மிடற்றில் ; 2 , 44 , 65 , 66 . 
வீசலுறாவிழுந்தானரே 46 
வீசலுறாவிழுந்தாரரோ ; 41 , 

45 , 71 . 
வீசலுறவிழுந்தானரோ ; 54 , 

62 , 65 . 
வீசலுருவிழுந்தனரோ ; 18 , 

60 , 61 . 
வீசலுருவிழுந்தாரரோ ; 21 , 


வளர்ந்தவன் ; 45 . 
வளர்ந்துவன் ; 31 . 
வளர்ந்துமண் ; 74 . 
வளந்து மண் ; 63 . 
வளந்துவான் ; 65 . 
வளந்துவன் ; 44 , 70 . 


வீசலுற்றான் விழுந்தானரோ ; 
41 , 45 . 
வீசலுற்றேவிழுந்தானரோ ! 
9 . 
வீசலொடும் விழுந்தான 
ரோ ; 26 . 
வீசலெரடும் விழுந்தாரரோ ; 
23 , 43 , 66 . 
வீசறவேலிளுந்தானரோ ; 74 . 
வீசியுறவிழுந்தானரோ ; 63 . 


II காய்ப்புறுந்தறு ; 1 , 71 . 

காய்ப்புறுந்துறு ; 2 , 54 . 
காய்ப்புறுந்தொறும் ; 46 
காய்ப்புறுந்கெறு ; 9 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 62 . 
காய்ப்புறுத்தறு ; 63 . 
காய்ப்பறந்தெனு ; 26 , 66 . 
காப்பிறந்தறு ; 41 , 45 . 
காப்புறுந்தொறும் ; 45 . 
காப்புறுந்தொறு ; 41 . 
காப்புறுந்துறு ; 65 . 
சாய்ப்புறந்தறு ; 74 . 


IV கடற்பெருந் : 46 

கடற்கருந் ; 41 , 45 . 
திடங்பெருந்; 54 . 
சோரவே ; 46 
சிந்தவே ; 54 . 
சேரவே ; 41 , 45 . 
கொண்டுளான் ; 45 . 


கண்ணிடைக்காந்தியும் ; 

46. 
கண்ணிடைக்காட்சியு 

( மோய்ப் ) ; 74 . 
கண்ணுறுங்காந்தியும் ; 44 . 
கண்ணுறுங்காதியும் ; 70 . 
கண்ணழற்காந்தியும் ; 2 . 
வானிடைக்காந்தியும் ; 41 , 
45 . 


9328 


I பிறந்துமுயிர்ப்பின் ; 46 
பிறந்து முயிர்ப்பும் ; 1 , 2 , 41 , 

45 . 
பிறந்துமுயிர்ப்பு ; 9 , 31 , 41 , 

45 , 71 . 
பிறழ்ந்து முயிர்ப்பின்; 29 
பிறந்து தவுயிர்ப்பன் ; 44 , 70 , 
பிறந்தவுயிரின் ; 74 . 


III பிறந்திவ்வுலகைப் ; 46 

பிறங்கிவ்வுலகைப் ; 45 . 
பிறங்கிவ்வுலகம் ; 41 . 
பிறங்கிவுலகைப் ; 9 , 21 , 23 , 

43 
பிறங்கியுலகம் ; 25 , 26,5 62 , 

66 
பிறங்கியுலகைப் ; 63 , 71 , 74 . 
பிறந்துவுலகைப் ; 18 . 
பிறந்தவுலகைப் ; 65 . 


பொதியும் ; 46 
பொதிய ; 41 , 45 . 


வளர்ந்தும் வான் ; 1 , 18 , 41 , 

45 , 52 , 54 , 60 , 61 . 
வளர்ந்தும்வன் ; 46 
வளர்ந்துவான் ; 2 , 40 , 41,45 . 


IV தீய்ப்பிறந்துளது ; 46 

தீய்ப்பிறந்துள ; 41 , 45 . 


174 


யுத்த காண்டம் 


IV வெம்பினான் ; 46 - 

விரும்பினான் ; 41 , 45 , 63 . 


9330 


தீய்ப்பிறந்ததும் ; 63 . 
தீப்பிறந்துளது ; 18 , 41 , 45 . 
இன்றெனச் ; 46 
அன் நென ; 41 , 45 . 
அன்றெனச் ; 1 , 2,65 , 71 , 74 . 
செய்ததால் ; 46 - 
செய்கையால் ; 41 , 45 . 
சென்றதால் ; 23 , 26 , 41 , 43 , 

45 , 66 . 
சென்றவால் ; 9 , 21 , 62 . 


1 சீற்றமும் ; 46 

நீற்றமும் ; 63 . 
ப துன்பும் ; 46- 

துன்பம் ; 66 . 
அன்பும் ; 31 , 41 , 45 . 


9329 


பிறழ்ந்திட ; 46 
பிறங்கிட ; 26,31 , 41 , 45 , 66 . 
பிறந்திட ; 44 , 70 , 71 , 74 . 
பிழிந்திட ; 1 , 2 , 9,21, 25 , 29 , 
41 , 54 , 63 , 65 . 


1 பாரும் பேர்ந்து ; 46 
பாரும்போன்று ; 45 . 
பாரும் வெந்து ; 63 . 


III எரிபுரை ; 46 - 

எரிபுகைக் ; 65 , 74 . 


II பிறங்கிவலம் ; 46 

பிறங்கியலம் ; 18 , 40 , 41 , 45 , 

52 . 
பிறங்கவலம் ; 63 , 71 . 
பெயர்ந்துவலம் ; 23 , 43 , 66 . 
பெயர்ந்தீடற ; 21 . 
பெயர்ந்தீடுற ; 46 ) 
பெயர்ந்தீண்டுற : 65 . 
பெயாத் தீண்றே ; 2 , 41 , 45 , 
54 . 


IV ஓடியதூற்றுநீர் ; 46 

ஓடியதூறின ; 41 . 
ஓடிய தூன்றின; 41 . 
ஓடியதூற்றநீர் ; 65 . 
ஓடின தூற்றுநீர் ; 31 , 44 , 65 , 

70 . 
ஓடினவூற்றுநீர் ; 23 , 26 , 43 , 

63 , 66 , 74 . 
ஊறின தூற்றுநீர் ; 45 . 
ஊறினவூற்றுநீர் ; 21 , 25 , 29 , 
40 , 60-62 . 


II உடம்பிறங்கிக் ; 46 

உடம்பிறக்கக் ; 2 . 
உடம்பிறங்கக் ; 1 , 18 
உடம்பிறங்கிக் ; 45 . 
வி ( இ ) டம் பிறங்கக் ; 63 . 


கிடந்துழைத்தோங்குதீ ; 
46 
கிடந்துளைத்தோங்குதீ ; 66 . 
கிடந்துதைத்தோங்குதீ ; 18 , 

40 , 41 , 60 , 6i . 
கிடந்துமைத்தோங்குதீ ; 41 , 
45 . 
கிடந்துழைந்தோங்குதீ ; 54 . 
கிடந்துளதோங்குதீ ; 23 , 43 . 
கடந்திழைத்தேங்கு தீ ; 63 . 


9331 
1 கடித்த ; 46 

அடித்த ; 18 . 
கற்குலம் ; 46 
கைக்குலம் ; 41 . 
கண்ணற ; 46 
கண்ணுற : 2 , 41 , 45 , 54 , 63 , 

65,74 . 

கட்டற ; 23 , 43 . 
I உருமென ; 46 

உருமுற ; 31 , 45 . 


பாட வேறுபாடு 


175 


III கைத்தலமம் ; 46 

கைத்தபத்தம்மல் ; 23 , 40 , 

41 , 43 , 45 , 52 , 70 . 
கைத்தலத்தாற்றரை , 45 . 
கைத்தலந்தம்மலை ; 18 . 


நானுளனோவனும் ; 9 , 21 , 

26 , 31 , 41 , 45 , 48 . 
நானுளனாவனும் ; 48 . 
யானுளனோ வெனும் ; 2 , 63 , 

65 
யானுளவோவெனும் ; 

44 , 70 . 
யானுளனாயெனும் ; 1 , 71 , 
74 . 


IV வெடிக்க ; 1,2, 18. 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 , 63 , 65 . 
பொடித்த ; 46 


பொங்கினமீச்செல ; 46- 
பொங்கின மீச்சென ; 25 . 
பொங்கினமீச்செல்வன் ; 44 , 
70 . 


IV வெம்மையான் ; 46 

வெம்ரையாய் ; 41, 45 . 
வெம்மையால் ; 48 , 65 . 


9332 


9333 


1 மைந்தவோவெனும் ; 46 - 
மைந்தனே பெனும் ; 44 45 , 
70 . 


மாமகனே ; 46 
வாழ்மகனே ; 74 . 


I போயிற்றன் றோ வெனும் ; 

46 
போயிற்றன்றேயெனும் ; 60 , 
போயினதோவெனும் ; 1 , 2 , 
9 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 . 
45 , 54 , 62 , 65 , 66 . 
போயினவோவெனும் ; 
45 , 71 . 


II எந்தையோ ; 46 - 

எந்தையே ; 2 , 23 , 44 , 60 , 
61 , 65 , 66,70 . 


என்னுயிரே ; 46 
எம்முயிரே ; 66 . 
என் மகனை ; 41 , 45 , 48 , 60 , 

61 . 
இன்னுயிரை ; 54 . 


II அரந்தைவானவர் ; 46 - 

அரந்தைவானரர் ; 41 , 45 . 
அரந்தையானவர் ; 74 . 


III பாற்கடற் ; 46 

பார்க்கடல் ; 41 . 


II உந்தினேனுகன / 45 . 

முந்தினேனுனை ; 46 
முந்தினேனுன்னை ; 21 , 29 , 

62 . 
முந்தினேனினி ; 26 , 66 . 
முந்திலேனுனை ; 65 . 
முந்தினாயினி; 2 , 23 , 43 . 


IV நிரந்தரம்பகை; 46 

நிரந்தவன்பகை ; 71 . 
நிரந்தவான்பகை ; 1 , 2 , 41 , 

45 , 65 . 
நிரந்தவான்வகை ; 45 . 


நானுளனேயெனும் ; 41 , 45 , 

48 . 
நானுளனோவெனும் ; 46 
நானுளெனேயெனும் ; 52 . 


நீங்கினரோ ; 46- 
நீங்கினதோ ; 54 . 
நீக்கினரோ ; 41 , 45 . 
நீக்கினதோ ; 65 . 


176 


யுத்த எண்டம் 


9334 


II திசையிடம் ; 9 , 21 , 23 , 25 . 

26 , 29 , 41 , 43.45 , 52,63 . 
66 , 70 , 74 . 
திசையிடைப் ; 46 
திசையிடை ; 1 , 2 , 45 , 61 . 
திசையிறை ; 65 . 
திசைதொறும் ; 54 . 


இப்பாடல் , 26 , 66 - ஆம் பிரதி 

களில் இல்லை. 
1 நேமியங்கையனும் ; 9 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62,71 , 74 , 
தேமியு நீங்கினார் ; 46 
நேமியுநீங்கினர் ; 45 . 

விண்டுவும் நீங்கிளர் ; 45 , 70 . 
II மாறு ; 46 

மாறில் ; 45 . 
மறைத்துளார் ; 46 
மறந்துளார் ; 9 , 21 , 23 , 43 , 

63 , 70 , 71 , 74 
மறிந்தனர் ; 65 . 


புக்கனர் ; 46 
புக்கன ; 18 , 40 , 41 , 44 , 45 , 
52 , 61 , 65,70 . 


III சார்கில ; 18 , 31 , 40 , 41 , 45 , 

52 , 60 , 65 
சார்கிலர் ; 46 
சார்கிலை ; 1 , 2 . 
சார்வது ; 54 . 


II நீக்கினராயுவணத்தினோடு ; 

46 
நீங்கினராயுவுணர்த்தி 

னோடு ; 44 , 54 , 60 , 61 . 
நீங்கினராபுட னக்தினோடு ; 

14 . 
நீங்கினனாயினுணர்த்தி 
னோடு ; 70. 


சார்குவ ( தூன ) ; 46 
சார்குவ ( வூன) ; 41 , 45 . 
சார்குவர் ( தூன ) ; 74 . 
சார்கில ( தூன ) ; 54 . 
சாருவ ( தூன ) ; 1 . 
சாருவா ( ரூன ) ; 23 , 43 . 
ஆகுவ ( தூன) ; 29 . 
தானவானவரார்சிலர் 
சார்குவா ( னூன ) ; 63 . 


IV 


மானிடர் ; 18 , 26 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 61 , 63 , 66 , 70 , 


74 . 


IV ஏதியுலாவுவரென்னுமால் ; 

46 
ஏறியுலாவுவரேயெனும் ; 

48 . 
ஏறியுலாவுவரோவெனும் ; 

74 . 
ஏறியுலாவுவர்சேயெனும் ; 

41 . 
ஏறியுலாவுமுலாவுமே ; 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 . 
ஏறிலாவுவரென்னுமால் ; 2 . 
ஏறிலாவுமுலாவுமே ; 9 . 
ஏறியுலாவுவரென்னுமால் ; 
44,71 . 


மானுடர் ; 46 
மானுடன் ; 41 , 45 . 
மானிடர்கள் ; 41 , 45 . 
மானிடன் ; 9 , 21 , 29 , 62 . 
மானவர் ; 54 . 


9335 


வென்றிகொண்டோ 
வெனும் ; 46- 
வெற்றி கொண்டோ 
வெனும் ; 21 , 226 , 29 , 62 , 
66,74 . 
வெற்றிகொண்டேமெனும் ; 
45 . 


1 வானவரீட்டமும் ; 46 

வானமுமற்றுமப் : 65 . 


பாட வேறுபாடு 


177 


9336 


இரக்கமுற்று ; 46 
இரக்கமுற்றும் ; 45 . 
இரக்குமுற்று ; 41 . 


1 கிளர்த்தினர்பொய்யொரு ; 

26 , 29 , 44 . 
கிளத்தினவாறொரு ; 46 
கிளத்தின பொய்யொரு ; 65 , 

66 , 71 , 74 . 
கிளத்தின போயொரு ; 41 , 

45 . 
கிளர்த்தினர்பொய்யொரு ; 
1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 25 , 43 , 
45 , 54 , 60 . 
கிளத்தினர்வாறொரு ; 41 , 45 , 

62 , 63 . 
கிளத்தினர் போயொரு ; 40 . 
கிளர்த்தினவாறொரு ; 41,45 . 
கிளர்த்தினர்போ யொரு ; 70 . 


II அயர்க்கும் ; 46 

உயிர்க்குங் ; 9 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 41 , 43 , 62 , 66 . 
அழைக்கும் ; 45 . 
பரக்கும் ; 18 , 40 , 41 , 61 . 
வியர்க்கும் ; 54 . 


II கட்டமானிடன் ; 18 , 23 , 25 , 

29 , 31 , 40 , 43-45 , 52 , 60 , 
62,63 , 65 , 71,74 . 
கட்டமானுடன் ; 46 
கட்டன்மானிடன் ; 26 , 60. 
கட்டி மானிடன் ; 45 . 


வியர்க்கும் போய் ; 46 
வியக்கும் போய் ; 41 , 45 . 
வியாக்குமால் ; 48 . 
வெயர்க்கும் போய் ; 71 . 
அமைக்கும்போய் ; 70 . 
அழைக்கும் போய்; 41 . 
அயாக்குமால் ; 66 . 
அயிர்க்குமால் ; 21 , 23 , 25 , 

29 , 43 , 62 , 63 . 
அயிர்க்கும்போய் ; 9,154 . 
அழும்பரக்கும் மழைக்கும் ; 

போய் ; 45 . 
III விழிக்குமுகிழ்க்கும் ; 46 

விழிக்குமுருழ்க்கும் ; 60 , 61 . 
விழிக்குமுழக்கும் 54 , 65 . 
மேனியால் ; 46 
மேனியை ; 41 . 


கொல்லவென் ; 46 
கொல்லவுன் ; 44 , 70 . 


III பட்டொழிந்தனனே ; 46 

பட்டொழிந்தனனோ. 9 , 21 , 
26 , 29 , 41 , 45 , 54 , 65 , 66 . 


IV 


பன்முறை ; 46 
பான்முறை ; 41 , 45 . 


நிலத்தையுருளும் ; 46 
நிலத்தையுரக்கும் ; 65 . 
நிலத்தையுறமும் ; 45 , 
நிலத்தையுறமும் ; 41 . 
நிலத்திலுருளும் ; 18 . 
புரளுமால் ; 46 
புரக்குமால் ; 65 . 


IV விட்டழைக்கும் ; 46 

இட்டழைக்கும் ; 23 , 43 . 


9337 


9338 


1 இருக்குமிரைக்கும் ; 46 
இருக்குமிரங்கும் ; 9 , 21 , 25 , 

26 , 29 , 62 , 63 . 
இருக்கும் நடக்கும் ; 40 , 41 , 

44 , 45 , 48 , 52 , 60 , 61 , 70 . 
இரக்குமிரைக்கும் ; 65 . 
இரைக்குமிருக்கும் ; 74 . 


1 அய்யனே ; 46 

ஐயனே ; 41 , 45 . 
ஓர் தலை ; 1 , 2 , 9, 18 , 21 , 23 , 
25 , 26 , 31 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60-63 , 65. 66 , 74 . 
ஓாசிரம் ; 46 


12 


பாட வேறுபாடு 


179 


T 


ஓர்தலை ; 9 , 18 , 25 , 26 , 29 , 

40 , 41 , 45 , 52 , 60-62 , 66 . 
ஓர்சிரம் ; 46 


9340 


காட்டிக் கொல் ; 26 , 66 . 
காட்டலையோ ; 1 , 44 , 65 . 
ஓர் தலை ; 46 
ஓர் சிரம் ; 29 , 31 , 41 , 44 , 45 
1 , 2 , 65 - ஆம் பிரதிகளில் , 
இப்பாடலின் 2 , 3 - ஆம் 
அடிகள் முறையே 3,2- ஆம் 
அடிகளாக மாறியுள்ளன . 


இப்பாடல் , 21 , 25 , 62 - ஆம் 
பிரதிகளில் இயக . 


9341 


இப்பாடல் , 9,26 , 31 , 62 , 66 
ஆம் பிரதிகளில் இல்லை . 


I ஏலும் ; 41 , 45 , 52 . 

மேலும் , 46 
கோலம் ; 41 . 
காட்டினெறிந்த ; 46 
காட்டித்துரந்த ; 41 . 
காட்டி வெறிந்த ; 25 . 
காட்டிலெறிந்த ; 40 , 41 , 45 , 

60 , 61 , 63 , 66,71 . 
காட்டியெறிந்து ; 9 , 18 , 23 , 

43 , 44 , 54 , 74 . 
காட்டிலெறிந்தனை ; 1 , 2 , 65 . 


1 துஞ்சினால் கொல் ; 46 
துஞ்சும் போதும் ; 1 , 18 , 44 , 

63,74 , 
துஞ்சும் போது ; 2 , 23 , 40 , 
41 , 43 , 45 , 52 , 54.60 , 61 , 
70 , 71 . 
துஞ்சு போது ; 65 . 


படையெலாம் ; 46 
படைக்கெலாம் ; 41 , 45 , 52 . 
மீண்டநின் ; 1 , 2 , 18 , 65 . 


துணை பிரிந்தேனெனும் ; 

46 
துணைப் பிரிந்தேனெனும் ; 
44 , 54 , 60 , 61 , 70 . 
துணையிருந்தேனெனும் ; 1 . 
துணையிருந்தென்னுமவ் ; 65 . 
துணையிழந்தேனெனும் ; 23 , 
43 . 


II எனும் வாரலையோ ; 46 . 

எனும வரலையோ ; 61 . 


III தோலுங் காட்டித் ; 46 

தோலும் காட்டிற் ; ( துரந்த ) 

2 . 
ஏலுங் காட்டில் ; 41 . 
மேலுங் காட்டித் ; 71 . 
கோலங் காட்டித் ; 41 . 
துரந்தனை மீண்டநின் ; 9 , 29 , 

45 . 
துரந்தனை மீண்டு நின் ; 46 
துரந்தனை மீனநின் ; 45 . 
துரந்த படையெலாம் ; 1 , 2 , 

65 

துரந்தன மீளநின் ; 44 . 
IV கோலம் ; 9 , 18 , 23 , 43 , 45 , 

54 , 60 , 63 , 66 , 71 , 74 . 


III நெஞ்சு நோவ ; 46 

நெஞ்சினொன்று : 23 , 43 . 

நெஞ்சினோவ ;44 . 
IV அஞ்சினேனென்று ; 46 

அஞ்சிானனென் ; 23 , 41 , 43 , 

71 , 74 . 
அஞ்சிலே னென்று ; 63 . 


ஓலம் ; 46 


காட்டிலையோ ; 46 
காட்டிலை கொல் ; 9 , 54 , 63 . 


அரற்றுமங்கோர் தலை ; 46 
அரற்றுமங் கோர் சிரம் ; 44 , 
70 . 


180 


யுத்த காண்டம் 


அருமகனே யெனும் ; 23 , 41 , | HI மாதவருச்சியின் ; 46 -- 
43 , 71 , 74 . 

மாதவவுச்சியின் ; 40 , 41 . 
அஞ்சினேனென் எமகனே மாதவருச்சியில் ; 31 . 
பெனுமங்கோர் தலை ; 45 . 

மாதவனுச்சியில் ; 70 . 

மாதவனுச்சியின் ; 18 , 44 . 
9342 

மாதவர் வைத்தன ; 1 , 2 , 65 , 
மாதவர் வைத்தென ; 41. 

மாதவர் வைத்தவன் ; 9 , 21 , 
1 காகமாடு ; 46 

41 . 
காகமாடும் ; 63 , 71 . 

மா தவர் வைத்தவுன் ; 26 , 
காகமோடு ; 26 , 66 . 

66 . 
தாகமாடு ; 18 . 

மாதவர் வைத்தனர் ; 54 , 

மாதவர் வைத்ததின் ; 63 . 
களத்திடைக் ; 46 

மாதலர் சூட்டுவர்; 71 . 
களத்திது ; 71 . 

மாதவ வைத்தவன் ; 23 , 43 , 
களத்தினிற் ; 9 

62 , 74 . 

மேவுறவைத்தவன் ; 45 . 
காண்பெனோ; 46 
காண்பரேல் ; 71 . 

வைத்ததின் ; 46 
காண்பனே ; 1 , 2 , 21 , 23 , 25 , உச்சிபில்; 1 , 2 , 9 , 23 , 26 , 41 , 
26 , 41 , 43 , 54 , 60, 62 , 63 , 

43 , 45 , 54 , 60 , 63 , 66,74 . 
65 , 66 , 74 . 

உச்சியின் ; 21 , 62 , 65 . 
காண்பனேற் ; 3 , 18 , 31 , 40 , உ பரும் ; 71 . 

41 , 44 , 45 , 61 . 
காண்பா ; 41 , 45 . 

IV நாண்மா ரென்னுமற்ற ; 

46 
ப பாக சாதனன் ; 1 , 2 , 9 , 18 , தாண்மல ரோவெனும் : 63 . 

23 , 25 , 26 , 40 , 41 , 43-45 , சூடுவ ரென்னு மற்று ; 71 . 
52 , 54 , 61 , 63 , 66 74 . 
யாகசாதன் ; 46 

ஓர் த ;ை 46 

ஓர் சீரம் ; 44 , 70 . 
மோலி பறித்திட ( ஓகை ) ; 

ஒரு தலை ; 45 . 
71 . 
மௌலியொடும் பொறித் 

9343 
( தோதை ) ; 46 
மௌலியோடும் பொறித் 

இப்பாடல் , 54 ஆம் பிரதி 
( தோதை ) ; 41 . 
பௌலியோடும் பறித் 

பில் இல்லை . 
( தோகம் ) ; 41 . 

1 சேலியற்கணியக்காதம் ; 
மௌலியொடும் பறித் 

46 
(தோகை ; 1 , 2 , 9 , 21 , 23 , சேலியற்கணியக்கர் தன் ; 61 . 
26 , 31 , 43 , 45 , 52, 54 , 60 , சேலியற்கணித்தேவர்தம் ; 
61 , 65 . 

1 , 2 , 41 , 65 . 
மோலிவொடும் பறித் 

சேலியற்கணிதேவர்தம் ; 45 . 
( தோலக ) ; 18 , 44 , 45 , 70 . சேலிபற்கணிற்றேவாதம் ; 9 , 
மோலியோடும் பறித் 

21 , 23 , 25 , 26 , 43 , 62 , 63 , 
( தோன.க ); 40 . 

66 , 74 . 


பாட வேறுபாடு 


181 


கேட்டுக் ; 46 
காட்டிக் ; 63 . 


சேலியற்கணம்தேவர்தம் ; 29 . 
சேலியற்கண்ணியர்தேவர் ; 

41 . 
சேலியன்றகண்தவாதம் ; 
71 . 


தேவிமார் ; 46 
தேவியர் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 62 , 63 , 65 , 
66,71,74 . 
தேவியார் ; 45 . 


குலுங்கித்தம் ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 48 , 
52 , 60 , 61 , 63 , 71 , 74 . 
குலுக்கித்தம் ; 46 
குலுங்கத்தம் ; 23. 43 . 
குலுக்கித்தன் ; 70 . 
குலுங்கித்தன் ; 65 . 
குறுக்கித் தன் ; 44 . 


I மேலினித் தவிர்கிற்பர் கொல் 

46 
மேலினித்தவிாகிற்பகொல் ; 

65 . 
மேல்விதிர்க்கவிதிர்ப்பர் 
கள்; 25 , 29 . 


IV தாலியைத்தொடல் ; 46 - 

தாலிபைத்தொட ; 65 . 
தாலியைத்தொடர் ; 44 , 70 . 

பாலியைத் தொடும் ; 26 , 66 . 
தாலியத் தொடல்; 63 . 


தா 


மற்றோர் தலை ; 46 
மற்றோர்சிரம் ; 44 , 45,70 . 
அங்கோர்தலை ; 71 . 


9344 


மேல்விதிர்க்கப்படரார் ; 41 . 
மேலியலத்தவிற்கிறபர் 

கொல் ; 45 . 
மேலியல்த்தகர்கிற்பாகொல் 

44 , 70 . 
மேலியற்கைவிடத்திற் ; 26 , 

66 . 
மேலினிக்கைவிதிர்ப்பா 

கொல் ; 23 , 43 . 
வேல் விதித்து விழிப்பர் 

கொல் ; 9 . 
வேல்விதிர்க்கதிற் ( ப் ) பர் 

கள் ; 21 . 
வேல்விதிர்ப்பின் 
விழிப்பவும் ; 62 . 


1 கூற்ற முன்னெதிர் : 46 
கூற்றமுன்னுயிர் ; 2 . 
கூற்று முன்னுபிர் ; 54 . 
சீற்றமுன்னெதி ; 41 , 45 . 


. 


வந்தயிர் ; 46 
வந்தெதிர் ; 2 , 54 . 


கொள்வதோர் ; 46 
கொல்வதோர் ; 9 , 29 . 


II 


வீரநின் ; 46 
வீரனின் ; 21 , 25 . 
வீரநும் ; 45 . 
வீரனும் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

44 , 60 , 61 , 65,70 . 
வீரனுன் ; 41 . 
படர்வதோர் ; 26 , 66 . 


உடைத்தன் றெனையும் 

மொளித்து ; 46 
உடைத்தன் றெனையும் 
மொழித்து ; 40 , 41 , 60 , 61 , 
70 . 
உடைத்தன்றெனையு 
மொழித்து ; 45 . 
உடைத்தான்றனையும் 

மொழித் ( தோற்றம் ) ; 63 . 
உடைத்தன்றெனவு மொழிந் 
( தோற்ற ) ; 65 . 


III கோலவிற்தரல் ; 46 

கோலும்விற்றொழில் ; 63 . 
கோலும்விற்குரல் ; 74 . 
கோலுவிற்குரல் ; 41-; 


182 


யுத்த காண்டம் 


உடைத்தவறெனுமோர் 
தலை ; 9 , 21 , 23 , 25 , 26,29 , 43 , 

62 , 66 . 
உடைத்தோவெனுமோர் 
தன் ; 45 , 71 , 74 . 


போர்க்களம் புக்கனன் ; 46 - 
போர்க்களம்புக்கன ; 65 . 
போர்க்களம்புக்கினன் ; 74 . 
போர்க்கள நன்மகன் ; 63 . 
பொற்களம் புக்கனன் ; 41 . 
பொற்களன்புக்கனன் ; 45 . 


III ஏற்ற ; 46- 

ஏற்றம் ; 21 , 23 , 26 , 43 , 62 . 
ஏற்றும் ; 74 . 


உற்றனை ; 46- 
உற்றன ; 65 . 


IV நன்மகன்றன தாக்கையை ; 

46- 
தன் மகன் றனதாக்கையை ; 
41 , 45. - 
தன்மகனதுயாக்கையை ; 45 . 
தன்ன தாக்கையைத்தான 
உன் ; 63 . 


எல்லையில் ; 46 
எண்ணிலா ; 45 . 
என்னையில் ; 63 . 


நாடுவான் ; 46 
நாடியே ; 45 . 


IV உரைக்குடங்கோர்தலை ; 18 , 

40 , 41 , 45 , 52 , 60 , 61 . 
அனழக்குமடங்கோர்த ; 
46- 
அழைக்குமங்கோர்சிரம் ; 45 . 
அவழக்குபோர்தலை ; 45 . 
அன் க்குமென்றோர் தலை ; 63 . 
அழைக்குமற்றோாதன் ; 9 , 

21 , 25 , 62 . 
அரற்றுமங்கோர்தலை ; 65 , 
71 . 
அரற்றுமங்கோர் சிரம் ; 44 , 
70 . 


1 தேவரேமுதலாகிய ; 46 

தேவரேமுதலாகின ; 65 . 
தேவரே முதலாயின ; 1 , 2 . 
தேவர்கோன்முதலாகிய ; 

23 , 26 , 43 , 66 . 
தேவர்கள் முதலாகிய ; 41 . 
சேவகர் ; 46 
தேவர்கள் ; 18 , 21 , 23 , 26 , 
40 , 43 , 45 , 61 , 62 , 66 . 


9345 


II பாவரும்முடனே 

தொடாந்து ; 46 
ஏவரும்முடனதொடர்ந்து ; 
1 , 2 , 21 , 25,26 , 31 , 40 , 41 , 
44 , 45 , 60-63 , 65 , 66 , 70 ; 
71,74 . 
ஏவரும்முடனேதுடந்து ; 65 . 
ஏவரோடுமுடனுறைந்து ; 9 ; 
ஏவராமுடனேதொடாந்து . 
23 , 43 . 


1 ஏங்குகின்றானெழுந்து : 46 

ஏங்குகினன்றானெழுந்து ; 44 . 
ப மாத்திரத்தோடினனூழி ; 

46 
மாத்திரையோடினனூழி ; 
45 . 
மாத்திரைத்தோடித்தூழி ; 

41 . 
III வானன்ன ; 46 

வானவர் ; 63 
வார்கழல் ; 65 . 
மேருவிற் ; 63 . 


III மூவகைப்பேர் ; 46 

மூவகைப்பெயர் ; 63 , 
மூவரோடும் ; 9 . 
உலகின் முறைமையும் ; 

41 , 45 , 52 . 
உலகமுறைமையும் ; 46 


பாட வேறுபாடு 


183 


உலகமுறைமையும் ; 18 , 40 , 

41 , 44 , 45 , 61 , 65 , 70 . 
உலகொருமூன்றொடும் ; 9 . 


புக்கொளித்தவால் ; 46 - 
புக்கொளித்ததால் ; 63 . 
புக்கொளித்தன ; 21 , 25 , 26 , 

29 , 62 , 66 . 
புக்கொளித்தவர் ; 65 . 
புக்களித்தவால் ; 74 . 


IV 


IV ஏவதாகுமென்று ; 46 

ஏவதாகுமின்று ; 
யாவதாகுமென்று ; 29, 31 , 

41 , 44,70,71 , 74 . 
யாவதாகுமின்று ; 1 , 2 , 18 , 21 

40 , 41 , 45 , 60-63 . 
ஆவதாகுமென்று ; 26 . 
ஆவதாகுமின்று ; 54 , 66 . 
போவதாகுமின்று ; 65 . 
போவரே கொல் ; 9 . 


கழுதும் ; 46 
கழுகும் ; 21 , 23 , 26 , 29 , 41 , 

43,45 , 63 , 66 , 74 , 
அழுதும் ; 65 . 


புள்ளும் ; 46 
பேயும் ; 23 , 26 , 29 , 43 , 62 , 

66,74 . 
போயும் ; 21 , 


9348 


எண்ணி ; 46 
என்ன ; 1 , 2 , 18 , 21 , 26 , 40 , 
41 , 45 , 54. 60 , -63 , 65 , 66 , 
71 , 74 . 
முறையெனும் ; 9 . 
இரங்குவார் ; 46- 
இரங்கினார் ; 74 . 
இரங்குவார் ; 65 . 
பொம்மலால் ; 9 . 


இப் பாடல் 9.ஆம் பிரதியில் 
இல்லை . 


1 கோடி கோடி ; 46 -- 

கோடி கோடிக் ; 41 , 45 , 52 . 
கோடி வெள்ளக் ; 45 . 


9347 


கூட்டமும் ; 46 
ஈட்டமும் ; 1 , 21 , 23 , 26 , 29 , 
43,62,65 , 66 . 


இப் பாடல் 9 - ஆம் பிரதியில் 

இல்லை . 
1 சில ; 46 

சிலர் ; 23 , 43 , 44 , 70 . 


அன்பின போன்றடி ; 41 , 45 , 

52 . 
அன்பினர் போன்றடி ; 46 
அன்பினர் பொன்னடி ; 74 . 
அன்பினவனடி ; 45 . 


II அரக்கர்தமாக்கையும் ; 46 

அரக்கர்தனாக்கையும் ; 

26 , 66 . 
அரக்கரதாக்கையும் ; 1 , 21 , 
23 , 29 , 41 , 43 , 45 , 62 , 71 , 
74 . 


11 தூங்கின ; 46 

துலங்கின ; 40 . 


III ஓடையானையும் ; 46 

ஓடையொண்கர : 61 . 
ஓடையொண்கரி ; 18 , 40 , 41 , 
45 , 60 . 


[ I 


-ழுதவானைப் ; 46- 
உழுதயானைப் ; 2 , 41 , 45 , 52 , 

71 , 74 . 
உழுதியானைப் ; 70 . 


உருட்டினான் ; 46 
உழக்கினான் ; 1 , 18 , 21 , 23 , 
25 , 26 , 40 , 4143-45 , 60 , 
61 , 63 , 66,71,74 . 


184 


யுத்த காண்டம் 


IV 


நாடினான்றன் ; 46 
நாடினான்றம் ; 61 . 
மகனுடனாளெலாம் ; 46 
மகனுடனாடலால் ; 74 . 
மகனுடனாடுவான் ; 41 , 45 . 
மகனுடனண்ணியே ; 21 , 23 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


தே 


தோள்வளையும்கணைப் ; 21 , 
29 , 41 , 45 , 52 , 62 , 63 . 
தோள்வளையும் பொழி ; 

46- 
தோள் வளையும் பொழிற் ; 

65 . 
தோள்வளையும்புழைப் 

44 , 70 . 
தோள்வளையும் விரற் ; 9 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43 , 45 , 60 , 
61 , 66 . 
திண்புயக்கையொடு ; 71 , 


9349 


புட்டிலும் ; 23 , 43 , 71 , 74 . 
புட்டிலோடு ; 46 
புட்டிலொடு ; 45 . 


1 மெய்கிடந்த ; 46 

மெய்கிடந்து ; 41 , 44 , 45 , 70 . 
மெய்கடந்து ; 1 , 2 , 18 , 23 , 
26 , 40 , 41 , 43 , 61 , 63 , 65 , 
66,71,74 . 
பொய்கிடந்த ; 45 . 
பொய்கடந்த ; 45 . 
நீர்விழ ; 46 
நீர்விட ; 21 , 29 , 62 . 
நீருக ; 9 , 18 , 31 , 40 , 41 , 45 , 

48 , 52 , 60 , 61 , 71 , 74 . 

நீருக்க ; 63 . 
II நெய்கிடந்த ; 46 

நெய்கடந்த ; 1 , 2 , 18 , 31 , 
40 , 45 , 61 , 71 . 


I1 அங்கதங்களும் ; 46 

அங்கதங்கமும் ; 44 . 
அங்கதந்தரும் ; 74 . 


அம்புமிலங்கிட , 18 , 23 , 25 , 

40 , 41 , 43 , 45 , 52 , 60 , 61 . 
அம்புமலங்கிட ; 46 
அம்புமலம்பிட ; 41 , 45 . 
அம்பு மலப்பிட ; 9 . 
அம்புமடங்கிட ; 44 , 70 . 
வில்லுமலங்கிட ; 71 . 


கனல்புரை ; 46 
கனற்புரை ; 2 , 31 . 
கனல் பொதி ; 9 , 29 , 62 . 
கனல் பொரு ; 23 , 26 , 41 , 43 , 

45 , 66 . 
கவை பொதி ; 21 . 


III வெண்கணாகம் ; 46 

வெங்கணாகம்; 18 , 23 , 41 , 

43 , 52,66,70 . 
வெங்கதங்கள் ; 63 . 


III மூரிமாக் ; 46 

மூரிவிற் ; 9 , 21 , 25 , 26 , 29 , 

62 , 66 , 74 . 
மூரியாய் ; 45 

மூழிமாக் ; 65 . 
IV கய்கிடந்தது ; 46 

கைகிடந்தது ; 18 , 41 , 45 . 


எனப் பொலி வெய்யகை; 9 , 

21 , 23 , 29, 43 , 62 , 66 . 
எனப்பொலிமெய்யதைச் ; 46 
எனப்பொலி மெய்யகைச் ; 

65. 74 . 
எனப்பொலிமெய்க்கை 
கயைச் ; 18 , 40 , 41 , 45 , 52 , 
60 , 61 . 
எனப்பொலிகின்றகை ; 44 , 

70 . 
எனப்பொலிகின்றகை 
யைச் ; 45 . 


9350 


1 பொங்கு ; 46 

பொங்க ; 44 . 


பாட வேறுபாடு 


185 


எனப் பொலிகின்றதைச் ; 31 , ] IV 

41 , 45 . 
உருமெனவெய்யகைச் ; 63 . 
சிரஞ் சேர்த்தினான் ; 46 
சிரஞ் சேத்தினான் ; 65 . 
சிரத்தேற்றினான் ; 63 . 


IV 


முற்றுநாளின் விடு ; 46- 
முற்றுநாளினடு ; 74 , 
முற்று நாளில் விடு ; 1 , 9 , 18 , 
21 , 23, 25 , 26 , 31 , 43 , 44 , 
48 , 61 , 63 , 66 . 
முற்றநாளின் விடு ; 2 . 
நெடுமூச்சினான் ; 46 
நெடுமூக்கினான் ; 45 . 
விடுமூச்சினான் ; 74 . 


9351 


9352 


I கய்கண்டான் ; 46 - 
கைகண்டான் ; 41 , 45 . 
கண்டன ; 46 
கண்டனன் ; 1 , 2 , 26 , 31 , 45 , 

65 , 66 . 
கண்டென ; 41 , 44 , 45,52 , 

54 , 63,70,71 . 
போன்ற ; 45 . 
போன்றவ ; 60 , 61 . 
போன்றவம் ; 40 , 41 . 
போன்றன ; 18 . 


I கழுத்தினில் ; 46 - 

கழுத்திடைச் ; 45 . 
கழுத்திறச் ; 18 , 40 . 
கழுத்தினாற் ; 65 . 

கரத்தினிற் ; 54 . 
II சூட்டும் ; 46 

சூடும் ; 1 , 45 , 54 , 63 , 65 , 71 , 

74 . 
சூழும் ; 41 , 45 . 
சுழல்கணோடு ; 46 
சுழற்கணோடு ; 31 . 
சுடர்க்கணில் ; 23 , 26 , 43,62 , 

66 . 
சுடர்க்கண்ணில் ; 9 . 
சுடர்க்கணோடு ; 1 , 2 , 44 , 54 , 

63 , 65 , 70 , 74 . 

சுடர்க்கண்ணோடு ; 45 . 
III ஒற்றும் மோக்கும் ; 9,66 . 

ஒற்றுமோர்ந்திட்டு ; 46 
ஒற்றுமோந்திட்டு ; 31 , 41 , 

45 , 48 . 
ஒற்றுமோந்துள் ; 40 , 41 , 52 , 

60, 61 . 
ஒற்றுமோர்ந்துளது ; 18 . 
ஒற்றுமோக்கும் ; 1 , 2 , 21 , 23 , 
26 , 43 , 54 , 62 , 63 , 65 , 71 , 
74 . 
ஒற்றும் சோரும் ; 41 , 45 . 


II அதன் ; 46 

அதின் ; 23 , 26 , 40 , 43 , 60 , 

61 , 66 . 
பின்னை ; 9 . 


III பெய்கண் ; 46 

பொய்கண் 63 . 


பெருந்திரை ; 46 
பெரும்புனல் ; 41,71 . 


IV 


உருகுமுளைக்குமால் ; 46 
-ருகுமுழைக்குமால் ; 40 , 41 , 
45 , 48 , 52 , 54 , 60 , 61 . 
உருகும் வெதும்புமால் ; 63 . 
உறுளுமுணக்குமால் ; 44 . 
உறுளுமுரக்குமால் ; 70 . 


மெய்கொண்டார்திரை ; 63 . 
66,71 . 
மொகய்ண்டார்திரை , 46 - 
மெய்கண்டாரலை ; 45 . 
உய்கண்டார்திரை; 40 , 41 , 
45 , 61 . 
ஒய்கண்டார்திரை ; 1 , 9 , 23 , 
26 , 43 , 65 . 
ஓய்கண்டோர் திரை; 2 . 
ஒய்கண்டாரிலை ; 41 . 


186 


புத்த காண்டம் 


மய்கண்டார்திரை ; 18 . 
பொய்கண்டார் திரை ; 41 . 
பொய்கண்டார்கணை ; 21,29 , 
62 . 
மெல்கண்டார் திரை ; 45 . 
வெய்கண்டாரழில் ; 79 . 
வெய்கண்டாரெழில் ; 44 . 


அழுத்தியவாக்கையின் ; 41 , 

42 . 
அழுத்தியயாக்கைடன் ; 45 . 
அழுந்தியாக்கையன் ; 45 . 
அழுந்தியயாக்கையில் ; 44 , 

70 . 
அழுந்தியவாக்கையை ; 9,29 , 

62 
அழுந்தியவாக்கையில் ; 23 , 

26 , 43 , 56 . 
அழுந்தியவாக்கையின் ; 1 , 

2 , 41 , 54 . 
பழுதிழியாக்கையின் ; 61 . 


வேலைடை மூடவே ; 46 
வேலைமுடுக்கிவான் ; 45 . 
வேலை முடுக்குவான் ; 63 . 
வேலை முடு தவான் ; 74 . 
வேலையில் ஓட்டுவான் ; 1 , 2 , 

65 . 
வேலை பில் போக்குவான் ; 21 , 

25 , 29 , 41,62 
வேலையின் ஓடுவான் ; 41 . 
வேலையின் ஓட்டுவான் ; 9 , 18 , 

23 , 40 , 41 , 43 , 45 , 54 , 61 . 
வேலை பின் ஓ.வே ; 26 , 44,66 , 

70 . 
வேலையின் முட்டுயான் ; 71 . 
வேலையின் மூட்டுவான் ; 45 . 


III அப்புமாரின் ; 46 

அப்புமாரி ; 44 . 
அப்புமாரில் ; 1 , 2 , 65,70 . 
அப்பும்மார்பில் ; 41 , 45 , 52 . 
அப்புமார்பில் ; 21 , 23 , 26,29, 
40, 43 , 54 , 60-63 , 66 , 71 , 
74 . 
அப்பும் வாரி ; 31 . 


IV அப்புமானுற்றது ; 46 

அப்புமாருற்றது ; 74 . 


9353 


1 அழுந்திய ; 46 

அழுத்திய ; 18 , 29 , 31 , 40 
42 , 61 , 65,74 . 


உற்றாரரோ ; 46 
உற்றாமரோ ; 74 . 
உற்றானரோ ; 44 , 63 , 70 . 


மார்பைத்தன் ; 46 
மார்பைத்தான் ; 2 . 

9354 
மார்பத்தன் ; 23 , 43 . 
மார்பத்தை ; 63 

1 மார்பிற் ; 46 
மார்பினன் ; 9 , 21 , 29 , 62 . 

மார்பின் ; 52 . 
மாரைத்தன் ; 41 , 45 . 
க்கையை ; 44 , 70 . 

II மூர்ச்சிக்குமோக்கும் ; 46 - 
11 அழுதிழியாக்கையின் ; 46 

மூர்ச்சிக்குமேங்கும் ; 41 , 45, 
அழுதிழியாக்கையன் ; 41 . 

71 , 74 . 
அழுதிழியாக்கையை ; 21 . 
அழுதிழியாக்கையில் ; 18,40 , | III வெங்கதிரோடுேைகழையும் ; 
60 . 

46- 
அழுத்தளியாக்கையின் ; 

வெங்கதிரோடுலகியாவை 
65 . 

யும் ; 45 , 54 . 
அழுத்தியவாக்கையில் ; 31 . 

வெங்கதிரெண்டுலகேழை 
63 . 

யும் ; 60 . 


பாட வேறுபாடு 


187 


மூவகைப்பேருலக முறைமை 


செங்கதிரோடுலகேழையும் ; 

9, 26 , 29 , 70 , 
பைங்கதிரோடுலகேழை 
யும் ; 41 , 45 , 74 . 


யும் ; 65 . 


IV கறிக்கும் ; 46 

கறிக்கு ; 21 , 


வாயினிட்டு ; 46 
வாயிலிட்டு ; 1 , 2 , 9, 18 , 31 , 
40 , 41 , 44 , 45 , 52 , 61 , 63 , 
65 , 66 , 70, 71 , 74 . 


IV போவதேகொல் ; 46 - 

போவதெனும் ; 45 . 
போவதேனும் ; 41 
போவரேகொல் ; 21 , 25 , 26 , 

66 , 74 . 
போவரோகொல் ; 63 . 
பொம்மலான் ; 46 
பொம்மலால் ; 1 , 2 , 21 , 26 , 

41 , 45 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
பொம்மலார் ; 40 , 41 , 45 , 60 , 

61 . 
பொங்கினான் ; 45 . 


இன்ரெனச் ; 46 
என்றனெக் ; 18 , 31 , 40 , 60 , 
61 , 63 , 70 . 


9356 


காந்துவான் ; 46- 
காந்துமாள் ; 41 , 45 , 52 . 


9355 


I கண்டிலன் ; 46 

கண்டிலென் ; 74 . 
காதிய ; 9 , 18 , 23 , 25 , 26 , 41 , 

43-45 , 60 , 62 , 66 , 70 . 
காந்திய ; 46- 
காந்தியம் ; 52 . 


இப்பாடல் 9 - ஆம்பிரதியில் 
இல்லை . 


மானிடன் ; 23 , 26 , 41 , 43 

45 , 52 , 62 , 66 . 
மானுடன் ; 46 . 
மானிடரி ; 1 , 2 , 18 , 25 , 31 , 
40 , 41 , 45 , 60 , 61 , 63 , 65 , 
71 , 74 . 


II இயம்பியமூர்த்திகள் ; 71 . 

இடம் மின்றிநின்றவன் ; 46 
இடம்மின்றி நின்றவர் ; 31 . 
இடனறிகின்றலா ; 29 , 44 . 
இடனறிகின்றிலார் ; 70 . 
உடனறிகின்றிலா ; 1 , 2 . 
உடனறிகின்றவர் ; 26 , 41 . 
உடனறிகின்றிலம் ; 54 . 
உடனறிகின்றிலார் ; 65 . 
உடனுறைகின்றவர் ; 23 , 43 , 

45 , 62 , 66 , 74 . 
உடனுறைநின்றவர் ; 21 , 25 . 
உடன்றிரிகின்றிலர் ; 40, 41 , 

45 , 52 , 60 , 61 . 
உடன்திரிகின்றிலர் ; 45 . 


II கொண்டிறந்தனன் ; 46 

கொண்டிறந்தனர் ; 1 , 2 , 18 , 
31 , 40 , 41 , 45 , 60 , 61 , 63 , 
71 , 74 . 
கொண்டகன்றனக் ; 41 , 45 . 
என்பதும் ; 46 
என்பது ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
60-63 , 65 , 66 , 71 , 74 . 


HI மூன்றொடும் ; 1 , 2 , 18 , 21 , 

23 , 26 , 29 , 40 , 41 , 43.45 , 
52 , 60-63 , 66 , 71 , 74 . 
மூன்றுடன் ; 46 


III புண்டிறந்தன ; 46- 

புண்டிறந்தனன் ( இன ) ; 9 , 
40 , 44 , 65 , 74 . 


188 


யுத்த காண்டம் 


புண்டிறந்ததன் ; 31 . 


நெஞ்சன் ; 46 
நெஞ்சம் ; 9 , 18 , 40 , 41 , 45 , 

63 . 
நெஞ்சள் ; 66 . 
நெஞ்சின் ; 25 , 62 . 


மலையுமேயெளியவோநான் ; 

45 . 
மலையுமேயொழியவென்னா; 

63 . 
மலையுமேயொழியவே நான் ; 

65 . 
மலையுமேயொளிய தென் 

னால் ; 71 
மலையுமேயெளியவென்னா; 

31 , 41 . 
மலையுமேயெளியவாயான் ; 
41 . 
மலையுமே வெளியவாயான் ; 

45 . 
மலையுமேயெளியவோ நான் ; 
18 , 40 , 41 , 48 , 52 , 61 . 


பொருமலன் ; 46 
பொருமலின் ; 63 . 
பொருமிலன் ; 29 . 


IV விண்டிறந்திட ; 46 

விண்டிறந்தென ; 9 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
விண்டிறந்திற ; 41 , 45 . 


9357 


-- 


1 நிலை புமாதிரத்து ; 46 

நிலையுமாத்திரத்து ; 41 . 
நிலையின் ( ல் ) மாதிரத்து ; 1 , 
2 , 18 , 23 , 29 , 40 , 41 , 43 , 
48 , 52 , 62 , 65,71 , 74 . 
நிலையின் ( ல் ) மாத்திரத்தில் ; 

9 , 26 , 66 . 
நிலையின் மாத்திரத்தில் ; 54 . 
நிலையின் மாத்திரத்து ; 45 . 
நிலையின்மாதிசையின் ; 63 . 


பறித்தற்கு ; 18 , 23 , 40 , 41 , 

43-45 , 52 , 60 , 61 . 
மறிதற்கு ; 46 
மனிதர்க்கு ; 41 . 
மனிதற்கு ; 2 , 74 . 
பறித்தற்கும் ; 70 . 
மறித்தற்கு ; 1 , 9 , 21 , 25 , 26 , 
29 , 41 , 45 , 54 , 62 , 63 , 65 , 
66,71 . 
மறித்ததற்கு ; 48 , 


மறுவில் ; 9 , 18 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 43-45 , 48 , 52 , 
62 , 66 . 
மறிந்த ; 46 
மறித்த ; 41 , 65 . 
அறிவின் ; 60 . 
மனிதன் ; 45 , 54 , 71 , 74 . 
மனிதர் ; 63 . 


யானையும் ; 46 - 
ஆனையும் ; 26 . 
கண்ணான் ; 9 , 45 . 
கண்ணன் ; 46 

கண்ணோன் ; 21 , 29 , 62 . 
II மலையுமேவெளியவோ நான் ; 

45 . 
மலையுமேயெளியவே நான் ; 

46 
மலையு மேயெளியவேயான் ; 9 , 

21 , 25 , 26 , 29 . 
மலையுமேயெளியவேதான் ; 

2 . 
மலையுமேவெளியதென்றால் ; 
74 . 


மைந்தன் ; 46 
மைந்தா ; 63 . 


III கொண்டாரவருடலோடும் ; 

46- 
கொண்டாரவனுடலோடும் ; 
63 . 


பாட வேறுபாடு 


189 


சார ; 71 . 


கொண்டாரவர்தலையோடு ; II பொரியுணவுலகம் ; 46 
26 , 66 . 

பெரியுணவுலகை ; 70 . 
கொண்டாரவருயிர் தாங்கி ; பொரியுண்ணவுலகம் ; 1 , 2 
18 , 23 , 43 . 

63 , 65 . 
கொண்டாரெனவுட 
லோடும் ; 41 . 

பொதுவறப் ; 46 
கொண்டாரெனவுடல் 

பொதுவுறப் ; 65,70 . 
தாங்கி ; 40 , 41 , 45 , 60 , 61 . 
கொண்டானவனுடலோடும் ; 

புரந்தேன் போலாம் ; 46- 
71 , 74 . 

புரந்தபோலாம் ; 9 . 
கொண்டானென்புடலோ 

புகுந்தேன்போலாம் ; 1 , 41 , 
டும் ; 70 . 

45 . 

புகுந்தேன் போல ; 65 . 
தங்கப் ; 46 
தாக்கப் ; 41 , 45 . 

III அரியுணும் ; 46 
தாக்காப் ; 45 . 

அரியுண்ணும் ; 1 , 2 . 
தாங்கப் ; 1 , 2 , 9 , 21 , 25 , 29 , 

மரியுண்ணும் ; 65 . 
65 . 
தாங்கிப் ; 41 , 63 , 70 , 74 . 

மெளலி; 46 
நிற்கப் 23 , 26 , 43 , 66 . 

மோலி ; 18 , 26 , 40 , 45 , 60 , 
நின்ற ; 18 , 41 . 

61 , 66,70,71 . 
IV புலையனேனின்னும் ; 46 

இழந்தவென் ; 46 
புலையனேனெனினும் 40 , 

என்மகன் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
41,60 , 61 . 

54 , 60-62 , 65 , 66 , 7 ( 71 . 
புலையனே இன்னம் ; 1 , 2 , 45 . 
புலையினேயின்னம் ; 65 . 

மதலையாக்கை ; 46 
போலும் போலும் ; 46 

அழிந்தயாக்கை ; 9 , 25 , 26 , 
போலும் போலாம் ; 31 . 

29 , 40 , 41 , 45 , 60-62 . 

அழிந்தவாக்கை ; 18 , 21 , 23 , 
ஒருவன் போலும் ; 71 . 

43 . 
ஒருவன் போலாம் ; 45,74 . 

அழிந்தேயாக்கை ; 66 . 

இழந்தயாக்கை ; 71 . 
9358 

இழந்தவாக்கை ; 1 , 54 , 70 . 

இறந்தயாக்கை ; 2 . 
I எரியுணவளகை ; 46 

இறந்தவாக்கை ; 65 . 
எரியுணவாகை; 31 . 
எரியுண்ணவளகை ; 1 , 2 , 63 , | IV நரியுணக் ; 46 
65 . 

நரியுண்ணக் ; 1 , 2 , 54 , 63 . 
எரியுளவளகை ; 70 . 

65 . 


இந்திரனிருக்கை; 46 
இந்திரரிருக்கை ; 45 . 
இந்திரர்திருக்கை; 41 . 
இந்திரனியற்கை ; 65 . 
இந்திரனுலகம் ; 45 . 


ஊணினாயுணும் ; 46 
ஊணினாயுண்ணும் ; 1 , 2 , 63 , 

65 . 
ஊணினாயினும் ; 74 . 
ஊணினானுணும் ; 41 , 45 . 


190 


யுத்த காண்டம் 


9360 


உணவு : 46 
உணர்வு ; 65 . 


9359 


1 பகைமேற்புக்கென் ; 46- 
பகை மேற்கொண்டென் ; 
45 , 71 . 
பகைமேற் கொண்டோன் ; 
74 . 
வகை மேற் புக்கென் ; 29 . 


புத்திரனோடும் போனார் ; 

46 
புத்திரனோடு போனார் ; 48 . 
புத்திரனோடு மற்றோர் ; 45 . 
புத்திரரோடும் போனார் ; 1 , 
9 , 21 , 41 , 44 , 45 , 62 , 65,70 , 
71 , 74 . 


இப்பாடல் , 70 - ஆம் பிரதி 

வில் இல்லை . 
II செந்தொக்குஞ்; 1 , 2 , 21,29 

31 , 45 , 62 , 65 , 71 , 74 . 
சிந்தொக்கும் ; 46 
செந்துற்ற ; 26 
செந்தேற்குஞ்; 41. . 
செந்தோங்குஞ்; 41 . 
தெந்தொக்குஞ்; 9 . 
தந்துற்ற ; 23, 43 , 66 . 
சொல்லினார் ; 46 

சொல்லினோர் ; 65 . 
III வந்துற்றம் ; 46 

வந்துற்றென் ; 1 , 40 , 61 . 
வந்துற்றங் ; 74 . 
காட்டென்று ; 46 
காட்டென ; 71 . 
காட்டென்றெம் ; 65 . 
காட்டென்றென் ; 26 . 
காட்டொன்று ; 41 . 
மருங்கு ; 46 
மருங்கில் ; 23 , 41 , 43 , 45 , 48 , 
52 , 66 . 


II விளிந்து ; 46- 

இழிந்து ; 74 . 


ஒன்று மமர்க்களத்தாரும் ; 
46 
ஒன்றுமமாக்களத்தியாரும் 

9 , 21 . 
ஒன்றுமாகளத்தாரும் ; 41 . 
45 . 


மருகு ; 65 . 


மயங்கி ; 63 . 


வீழ்ந்தால் ; 46 
வீழ்ந்தார் ; 65 . 


இவனும் ; 46 
இன்றும் ; 70 . 
இன்னம் ; 1 , 2 , 9 , 21,29 , 31 , 

41 , 45 , 62 , 65 , 71 , 74 . 
வந்து ; 23 , 26,41 , 43 , 45 , 61 , 
66 . 


IV மாண்டிலரினிமற்று ; 46 

மாண்டிலரினி வேறு ; 1 , 41 , 

45 , 60 , 71 . 
மாண்டிலரினி மேல் ; 65 . 
மீ ( ஈ ) ண்டிலரினிமற்று ; 74 . 
மீ (ஈண்டிலரினி வேறு ; 70 . 


IV அந்தொக்க வரற்றவோ ; 

46 
அந்துற்ற வரற்ற வா ; 9 , 21 , 
23 , 43 , 62 . 
அந்துற்ற வாற்றலோ ; 29 . 
அந்தொற்ற வரற்றவோ ; 

44 . 
வந்தொக்க வரற்றவோ ; 63 . 
வந்தொக்க வாழ்கிலேன் ; 65 . 
வெந்தொக்க வாற்றவோ ; 
26 , 40 , 41 , 45 , 60 , 61 , 66 , 
71 , 74 . 
என் சொற்றவரற்றவோ ; 45 . 


வாழ்க்கை ; 46 
வாட்கை ; 31 , 65 . 


பாட வேறுபாடு 


191) 


நான் ; 46 
யான் ; 26 , 66 . 


ஆடல் கொண்டேன் ; 46 
வென்றதையா ; 54 , 63 . 
வென்றவையா ; 71 , 74 . 
வெற்றி கொண்டேன் ; 40 , 

41 , 45 , 60 , 61 . 
வென்றி கொண்டேன் ; 26 , 
66 . 


ஒருத்தி நீரால் ; 46 
ஒருத்தி தன்னால் ; 45 . 
ஒருத்தி நின்றாள் ; 41 . 
ஒருத்தி நேரால் ; 2 , 41 . 
ஒருத்திமாலால் ; 9 , 21 , 62 , 

63 . 
ஒருத்திமேலால் ; 54 . 
ஒருத்தியாலே ; 23 , 26 , 29 , 
43 , 66 . 


III 


9361 


எனக்கு நீ ; 46 
எனத்தனி ; 21 . 


ஏங்கியேங்கி ; 46 - 
இரங்கியேங்க ; 18 , 40 , 41 , 
44 , 45 , 60 , 61 . 
நீங்கியேங்கி ; 41 . 


IV உனக்குநான் ; 46 

நினக்கு நான் ; 45 . 


இப்பாடல் , 70 - ஆம் பிரதி 

யில் இல்லை . 
1 சினத்தொடுங் கொற்ற 

முற்றி ; 46 
சினத் தொடுங் கொற்ற 

முற்ற ; 31 , 41 , 45 , 52 . 
சினத்தொடு கொற்ற முற்றி ; 

40 , 60 , 61 . 
சினத்தொடு கோபமுற்றி , 

45 . 
கினக் கொடுங் கொற்ற 
முற்றி , 2 , 9 , 23 , 26 , 43 , 65 , 
66 , 71 , 74 . 
சினக்கொடும் போரால் 
முற்றி ; 63 . 


செய்வதானேன் ; 46 
செய்வதானே ; 9 , 21 , 25 , 26 , 

29 , 44 , 62 , 65 , 66,74 . 
செய்வதென்னில் ; 1 , 2 . 
செய்வதென்னின் ; 41 . 
செய்தேனண்ணி ; 65 . 


என்னின் யார் ; 46- 
என்னில்யார் ; 2 , 9 , 21 , 25, 
26 , 29 , 40 , 44 , 62, 65 , 66 , 
74 . 
என்னிலியார் ; 63 
எண்ணிலார் ; 41 , 45 . 


இந்திரன் செல்வமேவி ; 46 
இந்திரன் செல்வமேவ ; 31 , 
41 , 44 , 45 , 48 , 52 . 
இந்திரன் செல்வத்தேவி ; 

21 , 29 , 62 . 
இந்திரன் செல்வத்தேறி ; 63 , 
74 . 
இந்திரன் செல்வந்தேறி ; 45 . 
இந்திரன் செல்வம் வௌவி ; 

23 , 26,43 , 66,71 . 
இந்திரன் செல்வன் றேவி ; 

18 , 40 , 41 , 54 , 60 , 61 . 
இந்திர செல்வன் றேவி ; 9 . 


உலகத்துள்ளார் ; 46 
உலகிலுள்ளார் ; 74 
உலகினுள்ளார் ; 40 , 41 , 45 , 

60 , 61 . 
உயர்ந்தோரையா ; 71 . 
ஒருவர்உள்ளார் ; 9 , 21 , 25 , 

29 , 62 , 63 , 66 . 
ஒருவர் உள்ளன் ; 26 . 


9362 


I நின்றேனேரிழை ; 46 

நின்ற னேரிழை ; 9 . 
மேவி நேரிழை ; 54 ; 


1 பன்னி ; 46 

சொல்லி ; 74 . 


192 


யுத்த காண்டம் 


எடுத்தழைத்து ; 46 
எடுத்தமைத்து ; 45 . 
எடுத்தணைத்து ; 63 . 
எடுத்திளைத்து ; 45 . 


புண்படத்திரந்து ; 45 . 
புண்படத்துறந்து ; 18 , 40 , 

60 , 61 , 70 . 
புண்களைத்திறந்து ; 
புண்படாதுரந்து ; 44 . 


1 அரற்றி ; 46 

அமைத்து ; 41 . 
தாங்கி ; 45 . 


III பொன்புனை ; 46 

பொன்புரை ; 1 , 2 , 54 , 65 . 


கண்டவர் ; 46- 
கண்டனர் ; 63 . 


புலம்பும் ; 46 
புலம்பு ; 1 , 2 , 21 , 25 , 65 , 70 . 
புலம்பப் ; 9 , 41 , 45 . 


IV திக்கு ( ம் ) ; 46 

திசையும் ; 18 , 40 , 45 , 60 , 61 . 


மார்பினீருளைப் ; 46 
மார்பினீரலைப் ; 41 , 45 , 70 . 
மார்பிலீருளைப் ; 1 , 2 , 18 , 40 , 
60.61,65 . 
மார்பிலீரலைப் ; 44,71,74 . 
தந்த மீருளைப் ; 23 , 26 , 43 , 66 
அன்பினீருனைப்; 21 , 29 . 
போக்குவாரும் ; 46 
போக்கின்றாரும் ; 65 . 
பிடுங்கின்றாரும் ; 26 . 

புடுங்கின்றாரும் ; 66 . 
ப பண்கள்புக்சலம்புநாவை ; 

46 
பண்கள் புக்குருவுநாவை ; 44 . 
பண்கள் புக்குருவுநாவை ; 70 , 
பண்கள் புக்குலவு நாவை ; 

1 , 2 , 54, 65,71 . 
பண்கழிப்புருவநாவைப் ; 74 . 
பெண்கள் புக்கலம்பு நாவை ; 
31 . 
பெண்கள் புக்கருகிநாவை ; 

61 . 
பெண்கள்புக்கிரங்கி நாவை ; 

41 . 
பெண்கள் புக்குருகிதாவை ; 

40 , 45 , 60 . 
மண்களிற் புக்கு நாவை ; 

9 , 18 , 29 , 62 , 63 . 
மண்களின் முட்டி நாவை ; 26 , 

66 . 
மண்களை முட்டி நாவை ; 23 , 
43 . 


9363 


1 சூலகின்றாரும் ; 46 
சூர்கின்றாரும் ; 9 , 26 , 29 , 31 , 
41 , 70 , 74 . 
சூழ்கின்றாரும் ; 45 . 
சுகிர்கின்றாரும் ; 63 . 


தடிகின்றாரும் ; 1 , 2 , 9 , 31 , 

40 , 41 , 45 , 52 . 
தடிக்கின்றாரும் ; 46- 
கடிக்கின்றாரும் , 44 , 61 , 70 , 

14 
கடிகின்றாரும் ; 18 , 40 , 45 , 

60 . 
கழிக்கின்றாரும் ; 21 , 23 , 26 , 
29 , 43 , 62 , 66 . 


I புண்கொளத்திறந்து ; 46 
புண்கொளத்திறந்தும் ; 21 , 

29 . 
புண்படத்திறந்து ; 1 , 2 , 41 , 
45 , 54 , 65 . 


உயிரொடுபறிக்கின்றாரும் ; 

46 
உயிரொடும்பறிக்கின்றாரும் ; 

1 , 65,71 . 
உயிரொடும்பறிக்குவாரும் ; 

44 , 70 . 
உயிரொடு பிடுங்குவாரும் ; 
9 , 18 , 29 , 41 , 45 , 60 , 62 . 


பாட வேறுபாடு 


193 


9364 


1 திண்டோள் ; 46 
தோளான் ; 1 , 2 , 41 , 44 , 54 , 

65,70,71 . 
வீரன் ; 9 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 61.63 , 66,74 . 


மைந்தன் றன் ; 46 
மைந்த நீள் ; 71 . 


II போதலைப் ; 46 - 

போதலர் ; 40 , 41 , 44 , 45 , 61 , 

70 . 
போதலாற் ; 1 , 2 , 41 , 65 . 
போகலா ; 18 . 


புரிந்தடாக்கை ; 46 
புரிந்ததியாக்கை ; 65 . 
துறந்தயாக்கை ; 18 , 40 , 41 , 
44 , 45 , 61 , 70 . 


உயிரொடும் பிடுங்குவாரும் ; 

40,61 . 
உயிரொடுமடுங்குவாரும் ; 

31 . 
பரிவொடு பிடுங்குவாரும் ; 74 . 
மயிரொடும்பிடுங்குவாரும் ; 

9 , 18 , 29 , 62 . 
மயிரொடும்பிறங்குவாரும் ; 

63 . 
வாய்நின்றுபறிக்கின்றாரும் ; 

66 . 
வாய் நின்று பிடுங்குவாரும் ; 

23 , 26 , 43 . 
VI எண்களிற் பெரியரந்த : 1 , 2 , 

54 , 65 . 
எண்களிற்பெரியவாற்றார் ; 

46 
எண்களிற்பெரியவாற்றால் , 

31 . 
எண்களிற்பெரியரிந்த ; 

18 , 40 , 41 , 45 , 60 , 61 . 
எண்களிற்பெரியாரிந்த ; 70 . 
புண்களிற் பெரியதாய ; 63 . 
பெண்களாய்ப் பிறந்தார் 

பட்ட ; 26 , 66 . 
பெண்களிற்பிறந்தார்பட்ட 

23 , 43 . 
பெண்களிறபெரியாரிந்த ; 44 . 
பெண்களிற் பெரியோர் 

பட்ட ; 9 , 21 , 29 , 62 . 
பெண்களிற்பெரியோரந்தப் ; 

71 , 74 . 
இருந்துயர் ; 46 
அருந்துயர் ; 9 , 26 , 66 . 
பெருந்துயர் ; 71 , 74 . 
மனந்துயர் ; 63 . 
பொறுக்கலாதார் ; 1 , 2 , 31 , 

40 , 65 , 71 . 
பொறுக்கலாற்றார் ; 46 
பொறுக்கிலாதார் ; 18 , 41 , 
44 , 45 , 54 , 60 , 61 , 63 , 70 , 
74 . 
பெருக்கலாதார் ; 65 . 
பேசலாமோ ; 9 , 23 , 26 , 43 , 

66 . 
13 


பொறுத்தனன் ; 46 - 
பொறுத்தனா ; 65 . 
பொருதவன் 45 . 


புகுதக்கண்டார் ; 46 
புகுதக்கண்ட ; 9 , 74 . 
புகுந்தக்கண்டார் ; 26 . 
போகக்கண்டார் ; 41 . 
போதக்கண்டார் ; 40 , 41,45 , 

54 , 71 . 
போதக்கண்ட ; 1 , 2 , 18 , 44 . 
60 , 61 , 65 , 70 . 


III வேலையன்ன ; 46 - 

வேலையுள்ளார் ; 18 , 40 , 45 , 

60 , 61 . 
வேலையென்ன ; 9 , 21 , 23 , 26 , 

43 , 45 , 62 , 63 , 66,71 , 74 . 
வேலியுள்ளார் ; 44 . 
வேலியன்ன ; 70 . 


கண்களால் ; 46 
கண்கணால் ; 31 . 
அரற்றினர் ; 7 ) . 
ஒலித்தனர் ; 9 , 21 , 23 , 26 , 
29 , 43, 62 , 66,74 . 


194 


யுத்த காண்டம் 


ஒலிநகர் ; 63 . 
ஒழித்தனர் ; 45 . 


உகுத்தவெள்ளக் ; 46 
உகுத்தகண்ணின் ; 23 , 26 , 

43 , 66 . 
புகுத்தவெள்ளம் ; 45 . 


V1 ஓடியாடற்கருங்கடல் 46 

ஓடியாறாய்க்கருங்கடல் ; 45 . 
ஓடியாடிக்கருங்கடல் ; 

62 , 65 . 
ஓடியோடிக்கருங்கடல் ; 63 . 
ஓடிப்பார்சூழ்கருங்கடல் ; 

18 , 40 , 45 , 60 , 61 . 
ஓடிமானக்கடலையும் ; 23 , 26 , 

43 , 66 . 
ஓடிவட்டக்கருங்கடல் ; 71 . 
மடுத்ததன்றே ; 46 
மறுக்கிற்றன்றே; 45 . 
கடந்ததன்றே ; 23 , 26 , 43 , 
66 . 


வீழ்ந்து புரளவளவொப்ப ; 

46 
வீழ்ந்துபுராவனவென்ன ; 
63 . 
லீழ்ந்து புரள்வதோப்ப ; 74 . 
வீழ்ந்தரற்றுமாபோல் ; 45 . 
ஒல்க ; 46 
ஒல்லைக் ; 9 , 41 , 45 , 65 . 
மாழ்க ; 71 . 

எல்லைக் ; 54 . 
IV கோவியல்கோபிற்புக்கான் ; 

46 
கோவியல்கோயில்புக்கான் ; 

1 , 2 , 9 , 31 . 
கோவியல் கோயிற்புக்காள் ; 
23 , 43 , 44 . 
கோவியல் கோயில்புக்கார் ; 
45 . 
கோவியல்புக்கதான ; 21 , 29 , 
கோவியல்கோவில் புக்கான் ; 
65 . 
கோவியங்கோயில்புக்கார் ; 
41 . 
கோவிடன் கோலபுக்கான் , 
70 . 
கோவுறைகோயில்புக்காள் ; 
66 . 
கோவுறைகோயில்புக்கான் ; 
26 . 
கோவியல்கோயிற்புக்குக் ; 
62 . 


9365 


1 ஆவியின் ; 46 

ஆவியில் ; 31 . 
முதல்வராய ; 46 
முதல்வரான ; 21 , 29 , 62 , 

முதலவான ; 9 , 26 , 66 . 
II சுற்றிச் 46 

சுற்றச் ; 23 , 26 , 41 , 43-45 , 

63 , 66,70 . 
மேற்றளிர்க்கை சேர்த்தி ; 

46 
மேற்றளிர்க்கைசேத்தி ; 

18 , 65 . 
மேற்றிரட்கைசேர்த்தி ; 63 . 
III ஓவியம் வீழ்ந்து ; 46 

ஓவியமழுது ; 45 . 
ஓவியம் முழுதும் ; 63 . 
ஓவியம் வந்து ; 26 . 
ஓவியம் வளர்ந்து ; 66 . 


நீரிக்குமிழிக்கண்ணான் ; 46 
நீர்க்குமிழிக்கண்ணார் ; 41,45 . 
நீர்குமிழிக்கண்ணாள் ; 44 . 
நீர்க்குமிழிக்கண்ணாள் ; 
66,70 . 
நீர்குழியக்கண்ணான் ; 
41 , 62 . 
நீர்க்குழியக்கண்ணாள் ; 
21 , 23 , 29 , 43 . 
நீர்கொழிக்கும்கண்ணாள் ; 26 
நீர்க்கொழிக்கும் கண்ணான் ; 
60 . 
நீருமிழுங்கண்ணான் ; 63 . 
நீர்குழீ இயகண்ணான் ; 9 . 


பாட வேறுபாடு 


195 


9365a 
1. துயரினர் ; 52 

துன்பினர் ; 45 . 
IV , ஒத்தாள் ; 52- 

ஒத்தார் ; 45 . 


9365 b 


II கோடித் ; 52 

கோடி ; 45 . 


நிலத்தொடுமதுவேயன்று ; 
1 , 18 , 23 , 43 , 44 , 60 , 61 , 
63 , 70 . 
நிலத்தொடுமது வேயன்றி ; 

41 . 
நிலத்தொடுமது வேயென்று; 
40 , 45 . 
நிலத்தொடுமது வேயென்ன ; 

2 . 
நிலத்தொடு மஃதேயன்று ; 

41 . 
நிலத்தொடுமஃதேயன்ன ; 
66 . 
நிலக் தொடுமஃதேயன்ன ; 
9 , 21 , 26 , 29 , 62 . 
நிலத்தொடுமாடல் 
கொள்ள ; 71 . 
நிலத்தொடுமாதுவையன்று ; 

65 . 
நிலந்தொடாவணிந்தாள் 
மீன்போல் ; 74 . 


IV சோர்ந்தாள் ; 52 

சோர்ந்தார் ; 45 . 


9366 


I பாரங்காறொடக் ; 46 
பாரக்காறொடக்; 54 . 

பாரக்கற்றொடங் ; 65 . 
11 குரும்பையைப் ; 46- 

குரம்பையைப் ; 21 . 
புடைக்கின்றாள் போற் ; 46 
புடைப்பார் போலக் ; 63 . 


IV மருங்கலு முண்டு 

டென்ன ; 46 
மருங்குலுமுண்டுண்டென்று ; 

2 , 54, 65 . 
மருங்குலுமுண்டுண் 
டென்னா; 63 , 74 . 
மருங்குலுமுண்டோ 

வென்ன ; 31 , 41 , 45 . 
மருங்குலுண்டுண்டென் 
னும் ; 41 . 
மருங் தமுண்டுண்டுண் 
டென்ன ; 21 , 29 . 


. 


முலை மேற் ; 46 
முலையிற் ; 9 , 18 , 29 , 40 , 41 , 
45 . 


வந்தாள் ; 46 
வீழ்ந்தாள் ; 9 , 18 , 21 , 26 , 
29 , 45 , 62 , 63 , 66 . 


III அருங்கலச் சும்மைதாங்க ; 

46 
அருங்கலத் தளிர்பொற் 
பாதம் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 26 , 
29 , 40 , 44 , 54 , 60-63 , 65 , 
66,70 , 71 , 74 . 
அருங்கலத்தளிர்பொற் 

பாதம் ; 45 . 
அருந்தலை தளிர்ப்பொற் 

பாதம் ; 41 . 
அருள்கலத்தளிர்ப் பொற் 
பாதம் ; 41 . 


9367 


இப் பாடல் , 9 , 18 - ஆம் பிரதி 
களில் இல்லை . 


I 


அகலல்குலன்றிச்சற்றே ; 
46 . 


கையடழலின் மேல் ; 46 .- 
கையடணலின் மேல் ; 1 , 31 , 
41 , 45 . 


196 


யுத்த காண்டம் 


கையள் அனலையே ; 41 , 
கையடணலையே ; 2 , 65 . 
கைகடழலின்மேல் ; 41 . 
கையாடணலினை ; 23 , 43, 

44 , 70 . 
கையாடழலின்மேல் ; 40 , 41 , 

60 , 61 
எக்கடழலின்மேல் ; 41 . 
மக்கள் தழலின்மேல் ; 63 . 


1 , 2 , 23 , 29 , 40 , 41 , 43-45 , 
61 , 62 , 70 . 
கூர்ங்கணையுயிரைக்கூட்ட ; 

45 . 
கூங்கணையோடுங்கூட ; 

63 . 
கூாங்கணைபாயச்சோர்ந்து ; 

71 . 
கூன்கணையுயிரைக்கூட ; 41 , 
65 . 


IV 


1 நிலையின் மேன் மிதிக்கும் ; 

46- . 
நிலையின் மேற்பதைக்கும் ; 

1 , 2 , 41 , 45. . 
நிலனின் மேற்பதைக்கும் ; 
26 , 66 . 


மயில் ; 46 
மலை ; 29 . 
மைந்தன்மேல் ; 46 
மான்மகள் ; 40 , 45 , 60 , 61 , 
66 . 


9368 


தாளளேக்கத்தானிறைந்த ; 

41 , 48 , 52 . 
தாளணேசத்தானிறைந்த ; 

46. 
தாளணேசத்தானெகிழ்ந்த ; 

71 . 
தாளளொக்கத்தானி 

றைந்த ; 41 . 
தாளாளேக்கத்தானி 
றைந்த ; 1 , 2 , 21 , 26 , 29 , 
40 , 44 , 45 , 60 , 61 , 63 , 66 , 
74 . 
தாளாளொடுக்கத்தாணி 
றைந்த ; 23 , 43 , 70 . 
தாளாள் துளக்கத்தானி 

றைந்த : 65 . 
தாளான் நேசத்தானி 
றைந்த ; 31 . 
நெஞ்சள் ; 46 
நெஞ்சன் ; 26 . 
நெஞ்சாள் ; 2 , 45 , 63 , 74 . 
நெஞ்சின் ; 23 , 43 , 44 , 70 . 


உணர்வுமில்லள் ; 46 
உணர்வுமில்லாள் ; 40 , 45 . 

60 , 61 , 71 . 
உணர்வுமில்லை ; 1 , 2 , 21 , 26 , 
29 , 31 , 41 , 44 , 45 , 62 , 63 , 
65 , 66 . 
உயிருமில்லாள் ; 74 . 
உயிரிலள் ; 46 
உயிரிலன் ; 18 , 26 , 65 . 
உயிரிலாள் ; 74 . 
கொல்லோவென்னப் ; 46 
கொல்லன்றுன்னப் ; 26 , 63 ,. 

66 . 
கொல்லென்றெண்ணப் ; 1 , 

2 , 9,21 , 29 , 45 , 62 , 65,71 . 
கொல்லென்றெண்ணி ; 41 , 

45 . 

என்கொலென்னப் ; 41 , 45 . 
I யாக்கை ; 46 

இயாக்கை ; 41 , 44 , 45 . 
ஆக்கை ; 31 , 63 . 
பேசலள் பில்கியாதும் ; 9 , 21 , 

26 , 29 , 66 . 
பேசலள் விம்மியாதும் ; 46 
பேசலள் விலகியாதும் ; 45 . 
பேசலள் பிறங்கியாதும் ; 41 , 
45 . 


III குறித்த ; 46 

குளித்ச ; 74 . 


கூர்ங்கணையுயிரைக் 
கொள்ள ; 46 
கூர்ங்கணையுயிரைக்கூட ; 


பாட வேறுபாடு 


197 


அயாத்தனனரிதிற் ; 26 . 
அயாத்தவளரிதிற் ; 31 , 45 . 
அயர்த்தவளரிகிற் ; 74 . 
அயர்ந்தன ளரிதிற் ; 41 , 45 . 
அயிர்த்தில ளரிதிற் ; 41 . 
அயிர்ந்திலளரிதிற் ; 45 . 


9369 


பேசலள் பிறிதொன்று 

யாதும் , 1 , 2 , 41 , 45 . 
பேசலள் பிறு தியாதும் ; 71 . 
பேசலளல்ல தியாதும் ; 

40 , 
41 , 45 , 52, 60 , 61 . 
பேசலள் அலதியாதும் ; 45 . 
பேசலள் இலதியாதும் ; 45 . 
பேசலள் வலதியாதும் ; 18 . 
பேசலள் புல்லியாதும் ; 45 , 

74 . 
பேசள விலங்கியாதும் ; 31 . 
பேசிலள் பில் பொதும் ; 23 , 

43 , 44 , 70 . 
பேசிலள் பிறங்கியாதும் ; 63 . 
பேசிலள் பிறிதொன்று 

யாதும் ; 65 . 
பேச்சிலன் புல்லியாதும் ; 74 . 


1 கலையினாற்றிங்களென்ன ; 

46 
கலையினாற்றிங்களன்ன ; 2 , 63 , 

65 . 
கலையினாற்றிங்கள்போல ; 

31 , 41 , 45 , 48 , 52 . 
கலையறாத்திங்க ளென்ன ; 9 . 
கலையிலாத்திங்களென்ன ; 

26 , 6.6 
கலையினிற்றிங்களென்ன ; 45 . 
கலை புலாந்திங்களென்ன ; 21 , 
29,62 . 


II வியர்த்திலள் ; 46 

வொர்த்திலள் ; 1 , 2 , 9 , 18 , 
23 , 29 , 43 , 44 , 61 , 63 , 65 . 
70 , 74 . 


நெடிதுபோது ; 46 
நெடிது போதும் ; 1 , 2 , 9 , 31 , 

65 , 17,74 . 
நெடிதுபோல ; 63 . 
நெடிது நேரம் ; 48 . 
நெடியதியாதும் ; 45 . 
நெடிபபோது ; 23 , 43 , 44 , 

70 . 
நெடியபோதும் ; 41 , 45 . 


காலத்தேயுன் ; 46 - 
காலத்துன்கைச் ; 26 , 66 . 
காலத்தென்ன ; 31 , 45 . 
காலத்தைய ; 9 , 21 , 29 , 41 , 

45 , 48. 62 . 
காலநின்கைச் ; 23 , 43 , 44 , 

70 . 
காலனின்கை ; 45 . 


ii தவமுன் ; 26 , 41 , 52 , 66,74 

தவமுஞ் ; 46 


விம்மலள் ; 46 - 
விம்மலால் ; 63 . 
விம் மலாள் ; 74 . 
லிம்மினள்; 18 , 41 , 45 , 48 , 
61 . 


III ஆக்கை ; 46 

யாக்கை ; 21 , 29 , 62 , 74 . 
காண வெத்தவம் ; 45 - 
காணத்தவ மென்ன ; 71 . 


மெல்லமெல்ல ; 46 
மெள்ள மெள்ள ; 9 , 18 , 21 , 
26 , 40 , 41 , 45 , 60-62 , 66 . 


IV அயர்ந்திலளரிதிற் ; 46 

அயர்த்திலளறிவிற் ; 1 , 2 . 
அயர்ந்தனளரிதிற் ( ன் ) ; 18 , 
40 , 45 , 52 , 60 , 61 , 66 . 


IV நிலை பிலா வாழ்வை பின்னும் ; 

46 
நிலையிலா வாழ்வையின்னம் , 
2 , 9 , 23 , 31 , 41 , 45.45 , 48 , 
63 , 65 . 
நிலையில் வாழ்வு தன்னை ; 
26,65 . 


198 


யுத்த காண்டம் 


கால ; 46 


உலையிலாவுலகமூன்றிற்கு ; 

29 , 62 . 
உலைவிலாவுலக மூன்றிற்கு ; 
21 . 


காலை ; 18 , 40 , 41 , 44 , 45 , 48 , 

54 , 60 , 61,70 . 


III மொய்டனே ; 46 

மொய்யறா; 45 . 
மெய்யனே ! 1 , 2 , 45 . 


நின்முகம் ; 46 
திருமுகம் ; 63 . 
முக்கலம் ; 26 . 
முகநலம் ; 9 , 21 , 29 , 66 . 
முகலைப் ; 45 . 


நினைவேனோ நினைவிலா 

தேன் ; 46 - 
நினைவேனோ நினைவிலாதே ; 

1 . 
நினைவனோ நினைவிலாதாள் ; 

65 . 
நினைவனோ நினைவிலாதான் ; 
45 . 
நினைவனோ நினைவிலாதேன் ; 

40 , 41. 45 , 48 , 60. 61 . 
நினைவனே நினைவிலாதேன் ; 

23 , 43 , 44 , 70. 
நிணைப்பரோ நினைவிலா 
தார் ; 9 , 26 , 66 . 
நினைப்பனோ நினையிலா 
தேன் ; 63 
நினைப்பனோ நினைவிலா 
தேன் ; 2 . 
நினைப்பனோ நெறியிலா 
தேன் ; 45 . 


கண்டிலாதேன் ; 46 -- 
கண்டயானின்று ; 71 . 
காணேனின்னம் ; 63 . 


IV 


உய்வெனே ; 46 
உய்வெனோ; 52 . 
உய்வனே ; 18 , 21 , 61 , 66 , 

70 , 71 , 74 . 
உய்வனே ; 9 , 23 , 31 , 41 , 43 , 
45 , 48 , 63 . 


9370 


மூன்றுக்கு ; 46 
மூன்றில் ; 48 . 
முன்றில் ; 41 . 
மூன்றிற்கு ; 1 , 9 , 18 , 21 , 23 , 
: 26 , 40 , 43 , 44 , 60 , 61 , 66 , 
70 , 71 . 


1 அரும் பெறலமிழ்தே யாழிக் ; 

46 
அரும்பெறல் மருந்தே 
யாழிக் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 26 , 
29 , 40 , 41 , 43-45 , 48, 54 , 
60 62 , 65 , 66 , 70 , 71 . 
அரும்பெறல் மருந்தே 
யாகிக் ; 74 . 
அரும் பில மருந்தேயாழிக் , 
6 . 


செருவலோனே ; 46 
செருவல்லோனே ; 44,70 , 

71 , 74 . 
செருவலானே ; 23 , 43 , 48 , 
63 , 65 . 
சிலைவலானே ; 48 . 
சிக வலோனே ; 9 , 18 , 26 . 
29 , 40 , 41 , 45 , 60 , 61 , 66 . 


9371 


II பழுவனே யென்றவர் வலி ; 

46- 
மழுவனேயென்றவ்வகை! 

65 . 
மனேயென்றிவர் வலி ; 
18 , 40 , 41 , 44 , 45 , 48 , 52 , 
60 , 61 . 
மழுவலான மென்றவர் ; 54 . 


I தாளரிச்சதங்கையார்ப்பத் ; 

46- . 
தாளரிச்சதங்கையார்க்கும் ; 
1 , 2 , 9 , 40 , 41 , 48 . 
நாளணியணிந்து பெல்ல ; 45 . 


பாட வேறுபாடு 


199 


தவழ்கின்றபருவந்தன்னில் ; 
46 
தவழ்கின்றபருவத்தேயும் ; 

31 , 45 . 
பருவத்தேதளிர்க்கை 
தன்னால் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
23 , 40 , 41 , 43-45 , 48 , 54, 
60 , 61 , 70 , 71 , 74 . 
பருவத்தேதளிர்க்கைதம் 

மால் ; 63 . 
பருவத்தேதடக்கைதன்னால் 

26 , 66 . 
நடக்கின்றபருவத்தேயும் ; 
45 . 


முன்றிலின் முறையினோடு ( ம் ) 
1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 45 , 
48 , 52 , 54 , 61 , 63 , 65 , 70 , 
71 , 74 . 
முன்றிலின் எவரும் போற்ற ; 

26,66 . 
முன்றினில் முறையினோடி 

29.74 . 
வாழ்த்திடமறுகினேகி ; 31 , 
45 . 


IV 


ப கோளரியிரண்டு பற்றிக் ; 

46- 
கோளரியிரண்டும் பற்றிக் ; 

63 , 65 , 71 , 74 . 
கோளரியாண்டும்பற்றிக : 21 . 
நாளணியணிந்துமேவ ; 31 . 


மீளுற ; 46 
மீளரி ; 9 , 26 , 63 , 66 , 71 , 74 . 
மீளரு ; 41 , 45 , 52 , 
மீளரும் ; 18 , 31 , 40 , 48 , 61 . 
மீளிரு ; 41 . 
மீளிரும் ; 1 , 2 , 23 , 43 , 54 , 70 . 
யாளரி ; 29 . 
வாளரி ; 21 , 62 . 


கொணர்ந்தனை கொணர்ந்து 
கோபம் ; 46 
கொணர்ந்தனை கொணர்ந்து 
கோமுன் ; 41 , 48 . 
கொணர்ந்தனை கொணர்ந்த 
கோமுன் ; 41 , 48 . 
கொணர்ந்தனை கொணர்ந்த 
கோபம் ; 41 . 
கொணர்ந்தனைகொடிய 
கோபம் ; 9 , 21 , 26 , 29 , 62 , 


இன்னும் ; 46 
இன்னம் ; 9 , 21 , 26 , 29 , 31 , 
41 , 45 , 48 , 52, 62 , 63 , 66 , 
74 . 
காண்பெனோவிதியிலாதேன் ; 

46- 
காண்பெனேவிதியிலாதேன ; 
45 . 
காண்பேன்விதியிலாதேன் ; 

48 . 
காண்பனமதியிலாதேன் ; 29 . 
காண்பனேவிதியிலாதேன் ; 
18 , 23 , 40 , 41 , 43 , 44 , 60 . 
61 , 70 . 
காண்பனேமதியிலாதேன் ; 

21 , 62 . 
காண்பனோவிதியிலாதேன் 

26 , 31 , 41 , 48 , 63 , 66 . 
காண்பனோவிளிவிலாதேன் ; 

71 . 
காண்பனோவிளைவிலாதேன் ; 
74 . 


66 . 


கொண்டவைகொணர்ந்து 
கோபம் ; 63 . 
கொண்டனை கொணர்ந்து 
கோபம் ; 45 , 71 , 74 . 
நடக்கின்றபருவத்தேயும் ; 
31 . 


III மூளுறப்பொருத்திமாட ; 

46 
வாளரிக்கண்ணினார்கள் ; 31 , 
45 . 


9372 


முன்றிலின்முறையினோடி ; 
46 


1 அம்புலியம்மவா ; 46 
அம்புலியம்மவோ ; 2 . 


200 


யுத்த காண்டம் 


அம்புலியம்மாவா ; 41 , 45 , 

48 , 60 . 
அம்புலியாடவா ; 45 . 


அழைத்தலுமவாவென் 
டிங்கள் ; 46 
அழைத்தலுமாவின்றிங்கள் ; 
63 . 
அழைத்தாலும்விரைவெண் 
டிங்கள் ; 65 . 


அஞ்சினேன்மருங் ததண்ண ; 

62 . 
அஞ்சினம்மருங்குதண்ண ; 65 . 
அஞ்சினன் மருங்கு நண்ண ; 

18 , 40,44 , 41,45 , 52 , 60,70 . 
அஞ்சினமருங்கி நண்ண ; 74 . 
அஞ்சுவனண்ணாவென்ன ; 

63 . 
மறுத்திடாமருங்குநின்ற ; 48 . 
மறுத்திடாமருங்குனின் 
முன் ; 41 . 


III வம்புறுமறுவைப் ; 46 - 

வம்புறுமலைவைப் ; 62 . 
வம்புறுமூயலைட் ; 45,74 . 
வம்புறு முலையைப் ; 63 . 
வம்பறும் மறுவைப் ; 23 , 43 , 
44 , 52 , 70 . 


I இப்பாவந்தானையஞ்சல் ; 

46- 
அம்படன்றாதையானை ; 66 . 
அம்பிஉன்றாதையானைக்கு ; 
23 , 43 . 
அம்பி உன்றாதையாக்கைக்கு ! 
63 . 
அம்பு உண்தாதையானை ; 21 . 
அம்புவன்றாதையானை ; 2 . 
அம்பு என்றாதையானை ; 65 . 
அம்புநின்றாதையானைக்கு ; 

74 . 
நம்பவுன்றாதையானைக்கு ; 

18 , 60 . 
நம்பவுன்றாதையானை ; 29 . 
54 . 
நம்புவுன்றாதையாணைக்கு 
40 , 41 , 45 , 48 , 52 . 
நம்பவுன்றாதையாணை ; 9,41 , 
45 , 48 . 
நம்பி உன்றாதையானை ; 62 . 
நம்பி உன்றாதையானைக்கு ; 
44,70 . 
நம்புவன்றாதையானை : 1 . 
நம்புநின்றாதையானை ; 71 . 
நம்புஉன்றாதையானை ; 26 . 


முயலெனவாங்கும் ; 46 - 
முயலெனவாங்கு ; 1 . 
முயலெனவாங்கா ; 71 . 
முயலனவிரங்கும் ; 29 . 
முசலெனவாங்கும் ; 45 . 
மறுவெனவாங்கா ; 45 , 74. 
மறுவனவாங்கும் ; 63 . 


வண்ணம் ; 46 
வாக்கை ; 26 . 
வாழ்க்கை ; 41 , 45 , 48 . 
வாட்கை ; 1 , 2, 9 , 18, 21 , 
23 , 29 , 40 , 41 , 43.45 , 48 , 
54 , 60-63 , 65 , 66,70 , 71 , 
74 . 


IV 


பெருங்களிறே ; 46 
பெருங்களியிற் ; 9 . 
பெருங்களிப்புக் ; 63 . 
பெருங்களியே ; 45 . 
பெருமானே ; 23 , 43 , 44 , 70. 


எனவிருகரத்தினேந்தி ; 46 
எனவிருகரத்திலேந்தி ; 31 . 
எனவிருகரத்தினின்ற ; 48 . 
எனவிருகரத்தினின்றான் ; 41 , 

45 . 
அஞ்சிநின்மருங்கு நண்ண ; 
1 , 2 , 9 , 21 ,23 , 26 , 29 , 43 , 
54, 61 , 66,71 . 


காண வேசற்றேன் ; 46 
காணவேக்கற்றேன் ; 54, 74 . 
காணஏற்றெதிர் ; 9 . 
என்ன வேசற்றேன் ; 74. 
என்னஏக்கற்றேன் ; 45 . 


பாட வேறுபாடு 


201 


எழுந்திராயோ ! 9 , 18 , 23 , 
29 , 40 , 41 , 43 , 48 , 52 , 60 . 
62 . 
எழுந்திராயே ; 46 


மருள ; 9 , 18 , 21 , 26 , 29 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 60-62 , 66 , 
70,71 , 74 . 


9373 


1 அரக்கிமார்கள் ; 46 - 
அரக்கிமாதா ; 23 , 41 , 43 

45 . 
அரக்கர்மாதர் ; 18 , 21 , 40 , 
41 , 45 , 60 . 


தன்னால் ; 46 
நீநின் ; 18 , 26 , 40 , 41 , 45 , 

54 , 60-61 , 65 , 70 . 
நீயும் ; 1 , 29,21 , 29 , 41 , 45 , 

65 . 
நீயுன் ; 23 , 43 , 44 , 62 , 66 , 

70 . 
நின்றாய் ; 71 
நின்றார் ; 74 . 


ஏழைமாதா ; 46 
ஏழைமார்கள் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 , 63 . 
ஏனைமாதர் ; 41,45 , 65 . 


I முயற்கறை ; 41 . 

முயற்கரை ; 46 
பயிலாத் ; 46 
அல்லாத் : 23 , 43 , 44,70 . 
இலாத ; 18 , 26 , 40 , 41 , 45 , 

60 , 61 , 63 , 66,71,74 . 
மலராத் ; 1 , 2 , 41 , 45 , 65 . 
மெலிந்த ; 9 , 21 , 29 , 41 , 45 , IV 
62 . 


மலரணை ; 46 
நளிர்முகம் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
23 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 60.62,65 , 66 , 70, 71 , 
74 . 
அருள் முகம் ; 63 . 
அமளிமீதே ; 46 
காட்டி நல்காது ; 63 . 
காட்டி நல்காய் ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-62 , 65 , 66 , 70 . 
காட்டிலாதாய்; 71 , 74 . 
உறங்குவாயோ ; 46 
உறங்குவாயே ; 63 . 
பொருதலசினாயோ ; 46 
பொருதல்கினாயே ; 70 . 
பொறாதல்கினாயோ ; 31 . 
பொருதஞ்சினாயோ ; 21 , 29 , 

41 , 45 , 62 , 63 , 71 , 74 . 
பொரவஞ்சினாயே ; 65 . 


முருக ; 46 
முருகா ; 23 , 43 , 44 , 70 . 
முழுக ; 41 . 
முழுது ( ம் ) ; 18 , 40 , 45 , 52 , 

60 , 61 . 

மூற்க ; 65 
III மயக்கிய ; 46 

நயக்கினர் ; 66 , 
நயக்குநர் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 

23 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 60 , 61 , 65,70 , 71 , 74 . 
நயக்குரை ; 63 . 


9374 


1 மூன்றினோடும் ; 46 

மூன்றினேடும் ; 41 . 
II புக்கபோர் ; 46 

புக்கபேர் ; 44 , 70 . 
நின்றவென் ; 46 
நின்றவன் ; 1 , 2 , 18 , 23 , 41 , 
43 , 44 , 48 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 70 . 


முயக்கம் ; 46 
அவரும் ; 65 . 
அவருள் ; 1 , 2 . 
அருள , 63 . 


202 


யுத்த காண்டம் 


போலாம் ; 46- 
போல ; 54 . 
போல்வாய் ! 45 


II மக்களில் ; 46 

மக்களின் ; 23 , 26 , 43 , 66 . 
மக்களுள் ; 63 . 


ஒடித்தலும் ; 41 . 
எடித்தலும் ; 48 . 
ஒடித்தவும் ; 44 , 70 . 
ஒடியலும் ; 74 . 
ஒடிவதும் ; 18 , 40 , 41 , 45,48 , 

54 , 60 , 61 . 
ஒழிதலும் ; 63 . 


கொல்ல ; 46 
சேர்ப்ப ; 65 . 


மாள்பவன் ; 46 - 
மாள்வதே ; 1 , 2 , 9 , 21 , 23 , 
26 , 41 , 43 , 45 , 48 , 62 , 63 , 
65 , 66 , 70 , 71 , 74. 
வாழ்வதே ; 40 , 41 , 48 , 60 , 
61 . 


போலும்ம்மா; 46 
உளதேயம்மா ; 1 , 2 , 40 , 41 , 
45 , 48 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
71 , 74 . 
உளவேயம்மா ; 9,18 , 21,26 , 

29 , 44 , 62 , 66,70 . 
உளவேயம் ம ; 23 , 43 . 


9375 


மான ; 1 , 2 , 9 , 21 , 23 , 26,41 , 
43 , 45 , 48 , 62 , 63, 65 , 66 , 
70 , 71 , 74 . 
வான ; 46 


1 டஞ்செரி ; 46 

மஞ்சரி ; 41 , 45 . 
மஞ்செரி . 48 . 
உற்றதென்ன ; 46 
உற்ற தன்ன; 9 . 


IV 


உக்கிட ; 46 
உக்கமென் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
23 , 26 , 29 , 40 , 43 , 45 , 48, 
54 , 66-62 , 65 , 66 , 71 , 74 . 
உக்கமேல் ; 44 . 
உக்கவென் ; 41 , 70 . 
உக்குமென் ; 41 , 48 , 63 . 


II . மனிசர் ; 46 

மனிதர் ; 2 , 40 , 41 , 45 , 48 , 

52 , 61 , 65 , 71 , 74 . 
மனிதன் ; 1 , 9, 18 , 21 , 23 , 26 , 

31 , 41 , 43 , 45 , 48 , 54 , 63 
66 . 


அனுவொன்று : 46 
காதல் ; 63 . 
காலால் ; 1 , 2 , 9 , 18, 21 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 48 , 
54 , 60-62 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


விளிந்ததே ; 46 
விளிந்தவா ; 41 , 45 , 48 . 
விழிந்ததே ; 26 , 29 . 
மீண்டதில்லை ; 46 
மீண்டவில்லை ; 1 , 2 , 65 . 


ஓடி ; 46 


III அஞ்சினே னஞ்சினேனிசி ; 


வேரோடு ; 1,2 , 9 , 18 , 21 , 23 , 

26 , 29 , 40 , 41 , 43-45 , 48 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


அஞ்சினே னஞ்சினேனச் ; 9 , 
18 , 31 , 40 , 41 , 44 , 45 , 48 , 
52 , 60-62 , 70 , 71 . 
அஞ்சினே னஞ்சியென்னச் ; 


உதைத்தது ; 46 
ஒடிதலும் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 
26 , 41 , 43 , 48 , 62 , 65 , 66 , 
71 . 


33 


அஞ்சினேனஞ்சிச் செய்த ; 


பாட வேறுபாடு 


203 


அஞ்சினே னடுங்கினேனச் ; 

41 , 45 . 
அஞ்சின னஞ்சினேனிச் ; 21 . 
அஞ்சினனஞ்சினேனச் ; 1 , 2 , 
29,74 . 


ரங்க நோக்கி ; 40 , 45 , 60 , 

61 , 71 , 74 . 
ஏங்கியேங்க ; 41 , 65 , 70 . 
ஏங்கிநோக்க ; 1 , 2 , 44 . 


அமிழ்தாற் செய்த ; 46 
அமிர்தாற் செய்த ; 41 . 
அமிழ்திற் றோய்த்த ; 41 , 45 . 
அமிழ்திற் றோய்ந்த ; 48 . 
அமுதாச் செய்த ; 1 . 
அமுதாம் சேத ; 65 . 
அமுதாற் செய்த ; 1 , 8 , 21 , 
23 , 26 , 29 , 40, 43-45 , 52 . 
60-63 , 66 , 70 , 71 , 74 . 


இத்துயா நமர்கட்கு ; 46 
இத்துயர் எங்கட்கு ; 9 , 21 , 

23 , 26 , 41 , 43 , 62 , 65 , 66 . 
இத்துயர் எமர்கட்கு ; 1 , 2 . 

31 ,40 , 41 , 45 , 60 , 61 , 63 . 
இத்தகையாங்கட்கு ; 54 . 
இத்தகை நமர்கட்கு ; 45 .. 
உய்த்துயர் நமர்கட்கு ; 44 . 
உய்த்துயிர் எமாகட்கு ; 70 . 


IV 


நஞ்சினாலிலங்கை ! 46 
நஞ்சினானிலங்கை ; 71 . 
நஞ்சினை நயந்த; 54 . 


II பொன்றழைத்தனைய ; 46 
பொன்றழைத்தினைய ; 29 , 

62 . 
பெதன்றிளைத்தினைய ; 70 . 


வேந்தனாளையித் ; 46 
வேந்தனாணையித் ; 70 . 
வேந்தும் நாளையித் ; 2 , 9 , 26 , 

29 , 62 , 66 . 
வேந்த நாளையித் ; 63 . 
வேந்து நாளையித் ; 21 , 41 , 

45 , 48 , 65 . 
வெந்து நாளைவித் ; 41 , 45 . 


புகுந்த தென்ன ; 46 
புகுந்ததந்தோ ; 9 , 21 , 23 , 

26 , 29 , 43 , 45 , 62 , 66 . 
புகுந்ததென்னின் ; 45 . 
புகுந்ததோ தான்; 41 . 
புகுந்தவந்த ; 1 , 2 , 65 . 
புகுந்தவென்னா; 71 . 


III வன்றழைக் கல்லினெஞ்சின் 


கையனன்றோ; 46 
தகையதவறோ; 41 , 48 , 65 . 
தகைமைத்தன்றே ; 9 , 21 , 

45 , 62 . 
தன்மையன்றோ; 26 , 66 . 


வன்றழைக் கல்லி னெஞ்சி ; 

1 , 2 , 63 , 65 . 
வன்றழைக் கல்லு நெஞ்சி ; 


9376 


1 என்றழைத்து ; 46- 
என்றுரைத்து ; 45 . 


வன்றழைக் கரும்பொனெஞ் 

சின் ; 45 . 
வன்றழைக்கள்வி நெஞ்சில் ; 
21 , 23 , 26 , 29 , 43. 66 . 
வன்றளைக்கள்வி நெஞ்சில் ; 9 . 
வன்றளைக்கள்வி நெஞ்ச; 41 . 
வன்றளைக் களவி னெஞ்சின் ; 

45 . 
வன்றளக் கள்வி நெஞ்சில் ; 
62 . 


இரங்கியேங்க ; 46 
இரங்கியேங்கி ; 31 , 63 , 66 . 
இரங்கிநோக்கி ; 41 , 54 , 65 , 
70 . 
ரங்க நோக்கி ; 41 . 
இரங்கல் கேட்டாங்கு ; 45 . 


வஞ்சகத்தாளை ; 46 
ஞ்சகத் தோளை ; 2 . 


204 


யுத்த காண்டம் 


கொன்றிழைத் திடுவே 
னென்னா; 46 
கொன்றிழைத் திடுவெ 
னென்னா; 45 , 52 . 
கொன்றிழைத் திடுவ 
தென்ன ; 2 . 
கொன்றிழைத் திடுவ 
னென்னா; 1 , 29 , 40 , 41 , 60 . 
63 . 
கொன்றிழைத் திடுவ 

னென்ன ; 26,66 . 
கொன்றழித் திடுவனென்னா; 

31 . 
கொன்றழித் திடுவெ 
னென்னா; 45 . 


வணங்கி நின் புகழ்க்கு ; 46 - 
வணங்கி நின் புகழ்க்கும் ; 45 . 
வணங்கியுன் புகழ்க்கு ; 1 , 2 . 

40 , 44 , 45 , 60 , 61 , 63 , 70 . 
வணங்கியுன் புகட்கு ; 31 . 
வணங்கினன் புகழ்க்கு : 23 , 

43 , 62 . 
வணங்கியுங்கட்கு ; 65 . 
உன் புகடனக்கு; 54 . 


ஓடினனரக்கர் கோமான் ; 1 , 
2 , 23 , 26 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 60, 61 , 66,70. 
ஓடினானரக்கர் கோமான் ; 

46 
ஓடினரரக்கா , கோமான் ; 44 . 
இனையன கிளர்த்தலுற்றான் ; 
29 . 
ஓடினரரக்கர் கோமான் ; 63 . 
ஓடினன் கொடியனாள் பால் ; 
41 . 


மன்னா; 46- 
மன்ன ; 23 , 26 , 43 . 
மன்னோ ; 44. 70 , 
அன்றோ ; 44 , 70 

அன்றோ; 45 . 
IV அடுத்ததென்னா; 46 

அடுத்ததென்ன ; 40 . 
அணைந்ததென்னா ; 63 . 
உற்றதென்றே ; 41 , 48 . 
உற்றதென்ன ; 26 , 45 , 60 , 61 

66 , 71 . 
உற்றதென்னா; 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 , 43 , 44 , 62 , 65 , 70 , 
74 . 
உறுவதென்னா ; 41 , 48 . 
கிளத்தல் ; 46 
கிளர்த்தல் ; 44 . 
கிளக்கல் ; 18 , 40 , 41 , 48 , 60 , 

61 . 
கிளரல் ; 41 . 


9377 


1 உயர் பெரும் ; 46 

உயிர் பெரும் ; 74 - 


9378 


பழியையுச்சி ; 48 , 52 . 
பழியினுச்சி ; 46 
பழியினுச்சிச் ; 1 , 23 , 43 . 
பழியேயுச்சி ; 41 , 48 . 
பழியையுச்கிச் ; 41 , 45 . 


1 சூழ்ந்த ; 46 

சூழ்ந்து 45 . 
நீண்ட ; 1 , 2 , 48 , 65 . 
நீண்டு ; 41 , 45 . 
நீண்ட ; 46 
சூழ்ந்த : 1 , 2 , 48 . 
சூழ்ந்தப் ; 65 . 
சூழ்ந்து ; 41 . 

நீங்கா ; 21 , 29 . 
II வானப்பரப்புளதனையும் ; 

46.-- 


II அடியின் ; 46 

அடியில் ; 2 , 9 , 23 , 26 , 43 , 

63 , 65 , 66,70 . 
வீழ்ந்து ; 46 
வீழ்ந்தே ; 54 . 


பாட வேறுபாடு 


205 . 


74 . 


ஆகப் பரப்புளதனையும் ; II வெள்ளிய மருப்புச் ; 46 
54 . 

வெள்ளிய மருப்புஞ்; 19 . 
காயப் பரப்புளதனையும் ; 1 , வெள்ளிய பொருப்புச் ; 45 . 
2 , 9 , 18 , 23 , 26 , 40 , 43 , 48 , வெள்ளியம் பொரும்புச் ; 21 ,. 
60 , 61 , 66 . 

26 , 31 , 61 , 62 , 66 , 70 . 
காயாப் பரப்பினதனையும் வெள்ளியம் பொருப்புஞ்; 
41 , 45 , 48 . 

44 . 
காயாப் பரப்புளதனையும் ; 

63 , 65 . 
காலின் பரப்புளதனையும் ; 

விசயத் தொள்வாள் ; 46 

விசயவொள்வாள் ; 2 , 9 , 18 , 
21 . 
காலின் ; 46 . 

23 , 26 , 29, 40 , 41 , 43-45 , 
நீரின் ; 74 . 

48 , 60-63 , 65 , 66,70,71 , 

வீரவொள்வாள் ; 1 , 
III பேராப் பெரும் பழி பிடித்தி ; 

46 
பேராப் பெரும் பழி பிடித்த 

III வள்ளிய மருங்குற் ; 46 
44 , 70 . 

வள்ளிய மருங்கிற் ; 48 . 
பேராப் பெரும் பழி 

வள்ளியம் மருங்குற் ; 52 . 

வள்ளியு மருங்குற் ; 70 . 
பிடித்துப் 74 . 
பேராப் பெண் பழி பிடித்தி ; 

வள்ளி நுண் மருங்குற்; 63 , 

71 , 74 . 
2 . 
பெற்ற பெரும் பழி பிடித்தி 
9 , 21 , 23 , 26 , 43 , 62 , 66 . 

மாதர் ; 46 - 
மாயாப் பெரும் பழி 

மாது ; 44 , 70 . 
பிடித்தி ; 31 , 41 , 45 . 

VI கொள்ளுமேயாவிதானே ; 
IV வென்று ; 46 

46 
வென்றுன் ; 70 . 

கொள்ளுமேதானவாவி 

26, 44 , 66,70 . 
உள்ளாய் ; 46 

கொள்ளுமோதானவ் வாவி ; 
உள்ளால் ; 41 , 45 , 48 . 

1 . 
போலாம் ; 44 , 70 . 

கொள்ளுமோதானவாவி ; 2 . 
18 , 21 , 23 , 29 , 40 , 43 , 45 , 
60 , 61 . 

கொள்ளுமோதானவ் வாவி ; 
9379 

9 , 41 , 45 . 

கொள்ளுமோதானல்லாவி ; 
1 தெள்ளரும் ; 46 

48 . 
தெள்ளிய ; 45 , 71 , 74 . 

கொள்ளுமோ தூன்று வாவி ; 

65 . 

கொள்ளுமோவாவி தானே ; 
திசைக்கை யானை ; 46 

71 . 
திசைக் கண் யானை ; 23 , 31 , 

41 , 43 , 45 , 52 . 
திசைக்கண் யானை ; 26 , 66 . 

நாணத்தாற் ; 46 . 
திசை கண் யானை ; 48 . 

மானத்தாற் ; 74 . 


206 


யுத்த காண்டம் 


9380 


கமலத்தோனும் ; 46 
சமலத்தானும் ; 40 . 


IV 


1 மங்கையைக் ; 1 , 2 , 18 , 23 , 

26 , 40 , 41 , 43 , 45 , 48 , 52 , 
54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 70 . 
மங்கையர் ; 46- 


செங்கையும் ; 46 
செங்கைகள் ; 44 , 70 . 
செங்கையைக் ; 2 . 


குலத்துளாளைத் தவத்தியை ! 

46 
குலத்துவாளைவரத்தியை ; 70 . 
குலத்துளானைத்தவத்தியை 
26 . 


உன்னைச் ; 46 
நின்னைச் : 9 , 23 , 26 , 29 , 43 , 
63 , 66,71 . 


முனிந்துவாளால் ; 46 
முனிந்துவாளிச் ; 65 . 
முனிந்துவாளிற் ; 1 , 2 , 9 , 21 , 
23 , 26 , 41 , 43 , 48 , 62 , 66 , 
74 . 
வானில் கொன்றாய் ; 45 . 


கிறியனென்னா; 46 
சிறியனென்றோ; 45 . 
சிறியனென்றே ; 26 , 66 . 
சிறியையென்னா; 1 , 2 , 9 , 18 , 
23 , 40 , 41 , 43-45 , 48 , 60 
62 , 70 , 71 , 74 . 


9381 


II இன்றிக்கொன்றான் ; 46 

இன்றிக்கொன்றாய் ; 41 . 
இன்றிக்கொன்றாற் ; 40 , 41 , 

45 , 48 , 52 , 70 , 71 , 74 . 
இன்றிக்கொன்று ; 21 , 29 . 
அன்றிக்கொன்றாற் ; 65 . 


1 வானினெறியன்று ; 46 
வானநெறியென்று ; 1 , 2 , 65 , 

71 , 74 . 
வானநெறியென்று ; 31 . 
வீரனெறியன்று ; 9 , 23 ; 43 . 
வீரதெறியன்று ; 21 , 26 , 29 , 
66 . 


நீதியன்று ; 46 - 
புறத்தினின்ற ; 18 , 40 , 41 , 

45 , 48 , 54 , 60 , 61 , 63 , 70 . 
புறத்து நின்ற; 1 , 2 , 29 , 31 , 
41 , 45 ; 65 , 71 , 74 . 


குலத்துக்கேதக்கானென்று ; 

46 
குலத்துக்கேதக்காதென்று ; 

65 . 
குலத்துக்கேதக்கதென்று ; 

31 , 45 . 
குலத்துக்கேதகையே 

னென்று ; 45 . 
குலத்துக் கதக்கதென்ன ! 
45 . 
குலத்துக்தத்தக்கனென்று ; 
23 , 43 , 63 . 
குலத்திற்கேதகையனென்று ; 
44,70. 


தலத்தியல்பன்று ; 46 
தவத்தியல்பன்று ; 44 . 
குலத்தியலன்று ; 63 . 
தரும மேலதுவுமன்று ; 46 
தருமமேயதுவுமன்று ; 41 . 
தருமமேயன்று தக்க; 1 , 2,18 

44 , 63 , 65 , 70 . 
தருமமேயன்றுதக்காய் ; 9 . 
தருமமேயன்று தக்கார் ; 21 , 

29 . 
தருமமேயன்றுதச்கான் ; 23 , 
26 , 43 , 66 . 


III கங்கையஞ்; 46- 

கங்கையின் ; 74 . 


சென்னியானும் ; 46 
சென்னியோனும் ; 44 , 70 . 


பாட வேறுபாடு 


207 


9382 


தமமேயன்றுதக் கோர் ; 74 . 
தருமமேலன்று தக்க ; 40 , 41 , 

45 , 61 , 61 . 
தருமமேவெதுவுமன்று , 31 , 
கருமமேயன்று தக்க ; 41 , 48 . 
கருமமேலன்று தக்க; 45 . 


1 எறிந்துபோய் ; 46 
எறிந்தனை ; 18 , 40 , 41 , 

45 , 48 , 52 , 60 , 61 , 70 . 
எறிந்தபின் ; 9 , 19 , 21,29 . 
எறிந்திடின் ; 23 , 26 , 43 , 66 . 


II மரபின்வந்து ; 46 

மரபின்வந்த ; 21,41,45,48 , 62 . 
மரபில்வந்த ; 31 , 74 . 
மரபில் வந்து ; 2 , 40 . 
மரபுவந்து ; 1 , 70 . 
மரபும்வந்து ; 44 . 
மார்பின்வந்த : 29 . 
மார்பின்லந்து ; 18 . 


இராமன்றன்னை ; 46 
மனிதர்தம்மை ; 2 , 23 , 26 , 

43 , 66 . 
மனிதன்றன்னை ; 1 , 9 , 18 , 19 , 
21 , 29 , 40 , 41 , 44 , 45 , 48 , 

60-62 , 65,70,71 . 
II வென்று மீண்டு ; 46 

வென்றுபின் ; 41 . 
வென்று பின்பு ; 48 
வென்றபின் ; 9 , 19 , 21 , 29 , 

62 , 63 . 
எய்தினை 
எய்தினால் ; 71 . 
சென்று நீ ; 31 , 45 . 
வேதனை ; 9 , 29 . 
வேதினை ; 19 , 21 , 62 . 


விரதம் ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 

26 , 31 , 40 , 41 , 43-45 , 48 , 
60-63 , 65. 66 , 70 , 71 , 74 . 


மரபு ; 46 


பூண்டாய் ; 46 - 
பூண்டார் ; 29, 41 , 45 , 48 , 

62 , 63 , 74 . 
பூண்ட ; 18 , 26 , 66 . 


IV 


வலத்தியல்பன்று ; 46 - 
வலத்தியலன்று ; 63 . 
பலத்தியல்பன்று; 31 , 41 , 45 , 
48 . 


வெதும்புவாயோ ; 46 
விளம்புவாயே ; 4 , 48 . 
வென்றபின் துயரந்தன்னால் 
வெந்து வெந்துருகுவா 
யோ ; 23 , 26 , 43 , 66 . 


III பொன்றினள் ; 46- 

பொன்றினாள் ; 23 , 43 , 66 . 


மாயாப்பழி கொள ; 46 
மாயாப்பழி கொடு ; 26 , 41 , 

45 . 
மாயாப்பழிகொண்டு ! 9 , 21 , 
23 , 29 , 43 , 45 , 62 , 66 , 71 , 
74 . 
மாயாப்யழிபொடு ; 65 . 
மாயப்பழிகொள ; 41 , 45 . 
மாயாப்பழிகொண்டு ; 48 . 


என்றே ; 46 
இன்று ; 18 , 40 , 41 , 44 , 48 , 

60 , 61 . 
இன்றே ; 52 . 
என்று ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 48, 62 , 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 


மறுகுவாயோ ; 46 
மன்னுவாயோ ; 9 , 21 , 23 , 
26 , 29 , 43 , 45 , 62 , 66 , 71 , 
74. . 


புரவல ; 1 , 18 , 21 , 40 , 41 , 

45 , 48.52 , 60-62,71,74 . 
போவர்கள் ; 46 
புரவலல் ; 63 . 


208 


யுத்த காண்டம் 


புரவலன் ; 2 , 9 , 19 , 29, 44 , 

65,70 . 
புகலுநின் ; 23 , 26 , 43 , 66 . 
புகழ நின் ; 45 . 


II மன்னவன் ; 46 

மன்னவர் ; 44 , 70 . 


புதல்வன் தன்னை ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 48 , 52 , 60-63 , 65 , 
66 , 70 , 71 , 74 
அவர்தாமல்லால் ; 46 


மாற்றலர் ( லா ) ; 1 , 2 , 9 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43.45 , 52 , 
60 , 65 , 66 , 70 . 
மாற்றலார் ; 46 
மாற்றலாம் ; 63 . 
மாற்றலால் ; 74 . 


IV கொன்றவர் தம்மைக் கொல் 

லக் : 9 , 18 , 19 21 , 26 , 29 , 
40 , 41 , 44 , 45 , 48 , 52 , 60 
63 , 66,70,74 . 
வென்றிடமுடியாதென்னும் ; 

46 
கொன்றவர்தம்மைச் 

சாலக் ; 1 , 2 , 65,71 . 
கொன்றவர் தன்னைக் கொல் 
லக் ; 23 , 43 : 


வலியிற்கொண்ட ; 

23. 26 
40 , 43-45 , 60 , 63 , 66,70 . 
வலியாற்கொண்ட ; 46 
வவியாற் கொன்ற ; 1 . 
வலிதின் ( ற் ) கொண்ட ; 31 , 
41 , 45 , 52 . 


III சின்னமுமவர்கடங்கள் ; 46 

சின்னமுமவர்கடத்தம் ; 9, 18, 
19 , 21 , 29, 40 , 41 , 52 , 60 , 
74 . 
சின்னமுமவர்கடந்தம் ; 1 , 2, 

41 , 71. . 
சென்னியுமவர்கடங்கள் ; 23 , 
26 , 43 , 45 , 66 . 


சினைபோலுமென்றான் ; 9 , 
19 , 21 , 23 , 26 , 29, 41 , 43 , 
45 , 48 , 62 , 66 . 
வீரமோ விளம்பவென்றான் ; 

46 
வீரமோ விளம்பலென்றான் ; 

41 , 45 , 48 . 
கூசிக் கொல்லவென்றான் ; 

1 , 2 , 65,71 . 
கூசிக் கொள்கவென்றான் ; 
18 , 40 , 41 , 44 , 48 , 52 , 60 , 
61 , 63 , 70 , 74 . 
கூசினைசாலவென்றான் ; 41 , 
48 . 


சிரமும் ; 46 
சிரசும் ; 29 . 


அன்றிச்சேரேன் ; 9 , 19 , 21 , 

23 , 26 , 29 , 43 , 44 , 66 . 
அன்றிச்சேர்கேன் ; 46- 
அன்றிச்சேர்த்தேன் ; 1 , 2, 18, 
40 , 41 , 60 , 61 , 65 , 70,71 , 
74. 
அன்றிச்சேர்த்தோன் ; 63 . 
அன்றிசேரத் ; 41 . 
அன்றிமீளேன் ; 31 , 41 . 
அன்றிமீள்கேன் ; 45 . 


9383 


1 எடுத்த ; 46 

எடுத்துக் ; 70 . 
மீண்டு ; 46 
மீண்ட ; 1 , 2 , 9 , 19, 21 , 23 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 63 , 65 , 
66,71,74. 
மீண்டான் ; 41 . 


IV தொன்னெறி ; 52 . 

தன்னரும் ; 46 
துன்னெறித் ; 9, 41 . 
துன்னெறி ; 40 , 60 , 61 . 
துன்னெரி ; 1 , 2 , 65 . 
தொன்னெறித் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


209 


தயிலத்தோணி ; 46 
தயிலத்துணி; 2 . 
வளர்த்துமின் 46 
சேர்த்துமின் ; 63 . 


என்னச்சொன்னான் ; 46 
மகனையென்றான் ; 45 


29. படைக்காட்சிப் படலம் 


9384 


19 , 21 , 23 , 26 , 29, 40 , 43 , 
44 , 52 , 60-62 , 65 , 66 , 70 . 
பத்தியினடைந்த ; 45 , 71,74. 
பத்தியினிடைந்த; 41 , 63 . 
பத்தியினெழுந்த ; 54 . 


1 அனைத்துத் ; 46 
அனைத்தும் ; 63 , 74 . 

அனைத்தித் 26 . 
II பொத்திய ; 46 

பொத்தியா ; 18 , 31 . 
தானை ; 46 
சேனை ; 71 . 
தம்மை ; 9 . 


இட மிலை ; 46 
இடமிலைப் ; 31 . 
இடமில்லை ; 60 , 61 . 


கொணரிய போய ; 46 - 
கொணரிய போன ; 1 , 2, 9 , 
18 , 19 , 23 , 26 , 29 , 31 , 40, 
43-45 , 54, 62 , 63 , 65 , 66, 


பணியெனென்றார் ; 1 , 2 , 18, 
40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 65 , 
71 . 
பணியிதென்றார் ; 46 
பணியதென்றார் ; 45 . 
பணிய என்றார் ; 63 . 
பணியெ ( யே ) தென்றார் ; 9 , 

19 , 21 , 29 , 74 . 
பணித்தியென்றார் ; 23 , 26 , 

43 , 44 , 66 . 
தலத்தில் என்றார் ; 70 . 


70 . 


9385 


குனரிய போன ; 74 . 
II ஒத்தன ரணுகி ; 46 

ஒத்தன ரணுக ; 9 , 18 , 19 , 
21 , 26 , 29 , 31 , 40, 41 , 45 , 
60 , 66 . 
ஒத்தின ரணுகி ; 70 . 
ஒத்தின ரணுக ; 23 , 43 . 
வணங்கினர் ; 46 
வணங்கினார் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 43 , 44 , 66 , 70 , 
71 , 74 . 
வணங்கினோர் ; 65 . 
விலங்கினார் ; 63 . 
இலங்கையுன்னூர்; 46 

லங்கையுன்னூர்ப் ; 41 , 45 , 
இலங்கையன்னூர்; 19 , 21 . 

29 . 

இல்லையன்னூர் ; 65 . 
[ V பத்தியினமைந்த ; 46 - 

பத்தியினடந்த ; 1 , 2 , 9 , 18 , 


1 ஏம்பலுற்றெழுந்த ; 46 

ஏம்பலுற்ரெழுதும் ; 41 , 45 . 
ஏம்பலுற ரெயிற்று ; 45 . 
ஏம்பலுற்றிருந்த ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 43 . 
எவ்வுழி ; 46 
எவ்வழி ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 62 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 


எய்திற்றென்றான் ; 46 
எய்திற்றென்னக் ; 1 , 2 , 18 , 
23 , 26 , 40, 41 , 43 , 45 , 60 , 
61 , 65 , 66,71 , 


14 


210 


யுத்த காண்டம் 


II விண்ணுற ; 46 - 

விண்ணிடை ; 18 . 


II உயர்ந்த கையா ; 46 
உயர்ந்த கையார் ; 1,2,9 , 19 , 

, 
21 , 25 , 29 , 54 , 70 , 71 , 74 . 
எழுந்த கையர் ; 18 , 40, 41 , 
45 , 60 , 61 , 63 . 


நடக்கின்றாரு மிதித்தனர் ; 

46 
நடக்கின்றாரும் விதித்தனர் ; 

70 
நடிக்கின்றாரு மிதித்தனர் ; 
41 , 45 . 


கூறலாமோ ( வாம்புனற் ) ; 

46 

கூறலாமோ ( யாம்புனற் ) ; 74 . 
H இறுதியின் ; 46- 

இறுதியில் ; 18 , 23 , 43 , 54 , 
61 , 63 , 70 . 


ஏகவேகக் ; 9 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 62 , 66 . 
ஏகமேன் மேல் ; 46 
ஏகவேகிக் ; 63 . 
ஏகமண் மேல் ; 45 . 
ஏகிமேன்மேல் ; 41 , 45 . 


IV 


வளர்ந்ததென்னத் ; 46 
வளர்ந்ததென்னாத் ; 41 , 45 , 

52 . 
வளந்தென்னத் ; 63 . 
வளைந்த தென்னத் ; 45 . 
தானைக்குலகிடந்தானில் ; 

46 
தானைக் தலகிடந்தானல் ; 26 . 
தானைக்குல நடந்தாலிது ; 54 . 
தானைக்குலகிடமில்லை ; 1 , 2 , 

31 , 41 , 45 , 52 , 65 , 66 . 
தானைக்குலகிடந்தா ( தர ) 

மில் ; 18 , 40 , 41 , 45 , 60,61 . 
தானைக்கிடமிலைத் தலத்தின் ; 

23 , 43 , 44 , 70 . 
தானைக்கிடமில்லைத் 

தலத்தில் ; 63 . 
தானைக் குலங்கிடந்தன்னில் ; 

29 . 
சேனைக்குலங்கிடந்தானில் ; 
74 . 


III கண்ணுறலரிது ; 9 , 23 , 26,43 , 

66 . 
கண்ணுறலரிமை ; 65 . 
கண்ணுறலருமை ; 19 , 21,25 , 

29 , 41 , 45 . 
கண்ணுற வருமை ; 46 
கண்ணுற வருமைக் ; 31 . 
கண்ணுற வரிமை ; 63 


காணக் 2 , 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 65 , 66 , 
74 . 
காணாக் ; 46 


முடிவிற்கார்போல் ; 46- 
முடிவிற்கார் போய் ; 45 . 
முடிவில் தார் போல் ; 44 
இறுதிக் கார்மோ ; 65 . 
இறதிக்கார் போல் ; 2 , 41 , 


என்றார் ; 46 
என்றான் ; 41 


45 . 


9386 


1 வளாந்தமாத் ; 46 

வளர்ந்தமா ; 40 , 54 . 
வளர்த்த மாத் ; 45 . 
வளத்தமாத் ; 44 , 70 . 
மண்ட ; 46- 
மண்டி ; 44 . 


IV எண்ணுற வரியசேனை ; 46 - 

எண்ணுற வரியதானை ; 19, 

21 , 23 , 43 . 
எண்ணுறலரிய சேனை ; 1,2 , 

41 , 44 , 63 , 65, 70 , 71 . 
எண்ணுறலரிய - தானை ; 9, 25, 

26, 29 , 45 , 66 . 
எண்ணறலரிய சேனை ; 63 . 


பாட வேறுபாடு 


211 


எய்தியது ; 46 
எய்திய ; 65 . 
எய்தின ; 1 , 2 , 71 . 


9387 


1 வாட்டனின் ( ல் ) ; 46 - 
வாட்டனை ; 2 , 31 , 41 , 44 , 45 , 

63 , 65,70 . 
வாட்டானை ; 1 . 
வாட்டுணை ; 9. 19 , 21 , 23,25 , 
26 , 29 , 43 , 54 , 62 66 . 


இடிப்பது முழக்க மாட்டா ; 
23 , 43 . 
இடியது முழங்கமாட்டா ; 
26 , 66 . 
இடியொடு முழக்கமாட்டா ; 
41 , 45 , 71 . 
விடியொடு முழக்க 

மொட்டா ; 63 
இடிப்பொடுமுழக்கமாட்டா 

46 
இடிப்பொடு முழக்க 
மாட்டார் ; 61 . 
இடிப்பொடு முழக்க 
வொட்டா ; 41 , 45 . 
இடிபடுமுழக்கவீட்டா ; 21 . 
இடிபடுமுழக்கம் வீட்டா ; 25 . 
இடிபடும் முழக்கம்வீட்டா; 

45 . 
இடிப்பெதிர்முழக்கமாட்டார 
41 . 
இடிப்பெதிர் முழங்க 
மாட்டா ; 18 , 40 , 41 , 45 , 
52 , 60 . 


வயங்க : 18 , 3 , 40-42 , 44 

45 , 52 , 60 , 70 
மயங்க ; 46 
மயங்கா ; 19 , 21 , 25 , 29, 65 . 
மயங்கு ( ம் ) ; 54 . 
வயங்கு ( ம் ) ; 41 , 45 , 61 . 
வயங்கா ; 1 , 2 , 9 , 23 , 26 , 41 , 
43 , 45 , 65,74 . 


மின்னா மழையதின் ; 46 - 
மின்னா மழையதில் ; 18 , 31 , 

40 , 44 , 54 , 60 , 61,71 . 
மின்னா மழையதன் ; 1 , 65 . 
மின்னு மழை பதின் ; 21 , 62 . 
மின்னு மழையதன் ; 19 , 25 , 

29 . 
மின் னோ மழையதின் ; 9 , 23 , 
26.41 , 43 , 45 , 66 , 74 . 


III உரைப்பதென்னை ; 9 . 

உவமையில்லை ; 46 
உவமையென்ன ; 21 , 25 . 
உவமையென்னை ; 19 , 26 , 29 , 
66 . 


வேலை மீச் ; 46 
வேலை மேல் ; 40 , 41 , 45 . 


இருளமாட்டா ; 46 
இருளமாட்டார் ; 41 , 45 , 65 . 
இருளை மாட்டா ; 2 , 23, 43 , 
63 . 


II முரசினார்ப்பை ; 46 
முசினார்ப்பின் ; 23 , 26 , 43 , 

66 . 
முரசினார்வை ; 65 . 
இடிப்பொடு முழக்கவெ 

(லெட்டா; 9 . 
இடிப் பெட்டு முழங்கமாட்டா ; 

41 , 54 . 
இடிப்பொடு முழக்கம் 
வீட்டா ; 19 , 45 . 


சென்ற தென்ன ; 26 , 45 , 74 . 
சென்றவென்னின் ; 46 
சென்ற வென்னில் ( ற் ) ; 1 , 2 , 
18 , 40 , 41 , 44 , 45 , 54 , 61 , 
65 , 71 . 
சென்ற தென்னில் ( ன் ) ; 9 , 19 , 

21 , 25 , 29 31 , 48 , 63 . 
சென்ற சென்னி ; 41 , 45 .. 
சென்றதென்னத் ; 66 . 
செல்வதென்ன : 45 . 


IV தீட்டிய ; 46 

தீட்டரும் ; 71 
நீட்டிய ; 41 , 45 , 62 . 


212 


யுத்த காண்டம் 


படையுமாவும் ; 46 

தொடர்ந்து சுற்ற ; 46 
படையுமியாவும் ; 65 . 

தொடர்ந்தசுற்றி ; 23 , 26 , 
தேரும்மாவும் ; 41 . 

41 , 43 , 45 , 54 , 62 , 65 , 71 , 
தேரும்படையும் ; 45 . 

74 . 

துடர்ந்துசுற்றி ; 66 . 
யானையும் ; 46 

துடர்ந்து சுற்ற ; 63 . 
இயானையும் ; 41 , 42 , 45 , 63 . 
ஆனையும் ; 44 , 65 , 70 . III இறையுமீனும் ; 46 - 
பரிகளும் ; 54 . 

இறையும்மீனு ( ம் ) ; 40 , 52 . 
கரிகளும் ; 45 . 

இறையமீனு ( ம் ); 25 . 
தேரும் ; 46 

நீங்கின ; 46 
படையும் ; 41 . 

நீங்கினா ; 29 , 63 , 71 . 

நீங்கிட ; 23 , 26 , 43 , 66 . 
செல்ல ; 2 , 9 , 18 , 21. 25 , 29 , 
31 , 40 , 41 , 45 , 48 , 52 , 54 , 

நீங்கினும் ; 65 . 

நீக்கிட ; 41 , 45 . 
60 , 61 , 63 , 65,70. 
செல்லா ; 46 

நிமிர்ந்து நின்றான் ; 52 , 54 . 
சென்ற ; 23 , 26 , 43 , 45 , 66 . 

நிமிர நின்றான் ; 46- 
துன்னி ; 45 . 

நிமிர நின்ற 18 , 40 , 41 , 60 , 

61 . 
9388 

நிமிரநின்முன் ; 71 . 

நிமிர்ந்து சென்றார் ; 41 , 45 . 
1 போய்ப்போய் ; 46 - 

நிமிர்ந்து சென்றான் ; 63 , 74. 
போம் போய் ; 45 . 

நிமிர்ந்து நின்றார் ; 31 , 41 , 42 , 

45 . 
ஒன்றினொன்றாதுங்க 

நிமிர்ந்த தென்றால் ; 9 , 19, 

21 , 25 , 26 , 29 , 66 . 
ஒன்றினொன்றொதுங்க 
வுற்ற ; 40 . 

நிமிர்ந்த தென்றான் ; 23 , 43 . 
ஒன்றினொன்றொதுங்கா 

IV அலரியுமுந்து ; 46 
வுற்ற ; 41 , 45 . 
ஒன்றினின்றொதுங்கலுற்ற ; 

அலரியுமுந்தும் ; 19 . 

அலரியுமுவந்து ; 66 . 
2 . 
ஒன்று போலொதுங்கலுற்ற ; 

அலரியின் முழுதும் ; 54 . 

அலரியின் முந்து ; 44 , 70 . 
54 . 

செல்லுமாறு ; 46 
II தொலைவரும் ; 46 - 

செல்லும்பரிசு ; 21 , 23 , 25 , 
தலைவரும் ; 41 , 45 . 

26 , 29 , 41 , 43 , 62 . 
கொலைவரும் ; 21 . 

செல்லுபரிசு ; 9 , 66 , 74 . 
தலைவரும் ; 54 . 

நீத்தஞ்சியப்பால் ; 46- 
தானை மேன்மேல் ; 46 

நீத்தஞ்சிற்றப்பால் ; 54 . 
தானையின்மேல் ; 41 , 45 . 

நீத்தகன்ற தப்பால் ; 23 , 26 , 
தானை தன்மேல் ; 1 , 2 , 41 , 45 

43 , 66 . 
65 . 

9389 
தானைவிண்மேல் ; 9 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 63 , 1 மேற்படா ; 2 , 9 , 19 , 21 , 23 , 
66,70,71 . 

25 , 29, 43 , 44 , 65 , 70 . 


லுற்ற ; 46 


பாட வேறுபாடு 


213 


இடத்திடைக் ; 31 , 41 . 
கடத்திடைக் 45 , 54 . 


மேற்பட ; 46 
மேற்படி ; 63 . 
மேற்படு ; 71 . 
முட்டி ; 46 
மூடி ; 1 , 2 , 44 , 45 , 65 , 70 . 


காலன்றானே ; 46 - 
காணவாங்கிச் ; 9 , 2 , 25 , 26 , 
29 , 41 , 45 , 66 . 


IV சேர்ப்பதுபோன்றதியாண் 


டும் ; 46 


விளங்கி நீண்ட ; 1. 2 , 18 , 23 , 

43 , 44 , 54 , 63 , 71 , 74 . 
விளங்கி விண்ட ; 46 
விளங்கி நின்ற ; 41 , 45 . 
முழங்கி விண்ட ; 21 , 25 , 29 , 
62 . 


11 தாற்பெரு ; 46 

நாற்பெரும் ; 1 , 19 , 21 . 


இலங்கையூர் ; 46 
இலங்கைமேல் ; 54 . 
இலங்கையுள் ; 71 . 


நடக்குந்தானை ; 46 
நடக்குந்தாணை ; 45 . 
நடந்ததானை ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 54, 
63 , 66,70 . 


III கார்ப்பெரும் ; 41 , 45 . 

கார்க்கரும் ; 46 . 
கார்த்தடம் ; 2 , 40 , 52 . 
காற்றடம் ; 1 , 18 , 41 , 45 , 

54 , 61 , 65 . 
காற்பெரும் ; 9 , 19 , 21 , 23 , 
T 25 , 26 , 29 , 43 , 62 . 


சேர்ப்பதுபோன்றதி 

யாண்டு ; 60 . 
சேர்ப்பது போன்ற 

யாண்டும் ; 71 . 
சேர்ப்பதுபோலயாண்டும் ; 

23 , 43 . 
சேர்ப்பது போன்றதி 
யாண்டும் ; 18 , 19 , 21 , 25 , 
29 , 40 , 41. 45 , 52 , 54 , 61 . 
கோற்பது பொன்றாதி 

யாதும் ; 63 . 
தோற்பதுபோன்றதி 

யாண்டும் ; 65 . 
சுமைபொறாதுலகமென்ன ; 

46 
சுமை பொறாதுலகமன்னோ; 
41 . 
சுமைபொறாதுலகமென்று ! 
9 , 41 , 45 . 
சுமைபொறாதுலகமென்றார் ; 
2 . 
சுமைபெறாதுலகமன்றே ; 54 . 
சுமைபெறாதுரகமென்னா; 
63 . 
சுமைபெறாதுலகமூன்றும் ; 

19 . 
சுமைபெறாதுலகமென்றும் 

21 , 25 , 29 . 
சுமைபெறாதுலகமென்று ; 

41 , 45 
சுமைபெறாதுலகமென்ன ; 

1 , 54, 60 . 
சுமைபெறாதுலகமென்றார் 

65 . 
சுமைபெறாமன்னோவென்ன 

45 . 
சுமைபெறாதுலகமென்றான் ; 
70 , 71 . 


கடலை ; 46 
கடலு ( ம் ) ; 63 , 


மற்றோர் ; 46 
வேறோர் ; 9 . 


இடத்தினிற் ; 9 . 
இடைக்கிடை ; 46 
இடைத்திடை ; 26 , 74 . 
இடைத்திடை ; 18 , 19 , 21 , 
23 , 25 , 40 , 43-45, 52 , 60 , 
61 , 63 , 66,70,71 . 


214 


யுத்த காண்டம் 


சிமைபோறாதுலகமென்றான் ; 

44 . 
சி ைமபொறாதுலகமென்ன ; 
23 , 43 . 


உற்ற ; 46 
உற்றது ; 26 , 63 , 65 , 66,71 . 


9390 


[ நெருக்குடை ; 46- 
நெருக்கிடை ; 18 , 61 , 65 . 
நெருக்கிய ; 63 . 
நெருக்குடன் ; 26 , 66 . 
நெருக்குண்ட ; 54 . 
நெருக்கொடு ; 23 , 43 . 
வாயிலூடு ; 46 
வாயினூடு ; 70 , 74 . 


அண்டங்களனைத்தினுள்ள 
46 
அண்டங்களனைத்திலுள்ள ; 

1 , 63 , 71 . 
அண்டங்களனைத்துமுள்ள ; 
2 , 23 , 26 , 43 , 54 . 
அண்டங்களனைத்துமுள்ளம் ; 
66 . 
அண்டங்களானைமுள்ள ; 65 . 
கண்டங்களனைத்தினுள்ள; 
41 , 45 . 


புகுமெனின் ( ல் ) ; 46 
புகுமென ; 54, 65 . 


IV கருக்கிளர் ; 1. 2 , 9 , 18 , 19 . 

21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 60 , 61 , 65 , 66 ,. 70, 
71 , 74 . 
கருக்ருல ; 46 
ஒருங்கடன் ; 46 
ஒருவழி ; 41 . 
ஒருவழிக; 45 . 
கலந்ததென்ன ; 46 
கலந்ததென்றான் ; 1 . 
கவர்ந்ததென்ன ; 65 . 


I இருக்குமத்துணையே ; 1 , 2 , 

18. 40 , 41 , 45 , 52 , 65. 70 . 
இருக்குமித்தன்மை ; 46 
இருக்கு மத்தன்மை ; 9 . 
இருக்கு மத்தனையே ; 41 , 44 , 

45,60 , 61 . 
இருக்கவத்தன்மை ; 19 , 29 , 

41 , 45 . 
இருக்கலாந்தன்மை ; 63 . 
இருக்குமத்தனை ; 54 . 
இருக்கவிற்றன்மை ; 31 . 
இருக்கலத்தன்மை ; 25 . 
அருக்கவத்தன்மை 21 . 
மதிலினுக்கு ; 46 . 
மதிலுக்கும் ; 9, 19 , 21 , 25 , 

26 , 29 , 41 , 45 , 62 , 66 . 
எய்தி ; 46 
ஏறி ; 26 , 66 . 


9391 


1 அரக்கர் ; 46 

அரசர் ; 65 . 


அரக்கன திலங்கை ; 46 
அரக்கரதிலங்கை ; 1 , 2 , 40 , 

41 , 44, 45 , 61 , 65 , 70 . 
அரக்கரவிலங்கை ; 54 . 
அரக்கரவ்விலங்கை ; 63 , 71 . 

ரக்கணத்திலங்கை ; 41 , 
45 . 


கோனுமணிகொள்கோபுரத் 

தினெய்திப் ; 46 
கோனுமணிகொகோபு 

ரத்து நிற்க 31 . 
கோனுமர ( மா ) சனத்தூணி 

புக்கான் ; 2 , 44 , 65 ,70 . 
கோனுமாசனத்திருக்கையுக் 

கான் ; 41 , 45 . 
கோனுமாசிலத்தா ( தரணி ) 
புக்கான் ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 
கோனுமாகிலத்தாணியும் 
மூன் 19 , 21 , 23 , 25 , 29 , 
43 , 66 . 


பாட வேறுபாடு 


215 


9392 


கோனுமரசினத்தாணிபுக் 
கான் ; 1 , 54 , 71 , 74 . 
கோனுமரசினத்தாணியும் 
முன் . 9 . 
கோனுமாசிலாத் தாணியுற 

நான் ; 26 . 
கோனுமாசிலாற்றாரணியுற் 


றாற் ; 63 . 


1 ஒன்றினின்றுமாறொரு ; 

46 
ஒன்றினின்றுமற்றொரு ; 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 61 , 66 , 74 . 
ஒன்றினின்றமற்றொரு 70 . 
ஒன்று நின்றுமற்றொரு ; 63 . 
திசைமேன்மண்டி ; 46- 
திசைமேலண்டி ; 70 . 
திதைமேன்மண்டி ; 21 . 


II பொதுவுற ; 46 

பொதுவற ; 25 . 


II செல்வதன்ன ; 1 , 2 , 26 , 29 , 

41 , 45 , 52 , 65 , 66 , 70 , 71 . 
செல்வதென்ன ; 46- 
செல்வதென்னத் ; 40 , 41 , 45 , 
61 , 63 . 


நோக்கலுற்றான் ; 46 
நோக்கலுற்றே ; 54 . 
நோக்கலான்போய் ; 63 . 
நோக்கலாகாது ; 26 , 66 . 
நோக்கில்லான் ; 71 . 
நோக்குகில்லான் ; 74 
நேர்க்ககல்லால் ; 19 , 21 , 25 , 

29 . 
நோக்கினல்லால் ; 9 , 41 , 45 . 
நோக்கிலுற்றான் ; 63 . 
ஒருநெறி ; 46 
ஒருமுறை ; 9 . 
ஒருவழி ; 18 , 23 , 40 , 41 , 43 , 
45 , 60 , 61 , 63 . 


உணர்வுகூடா ; 26 ; 66 . 
உணர்வுகூட்டி ; 46- 
உணர்வுகூடி ; 41 , 45 . 
உணர்வுகூட்ட ; 40 , 52,61,63 . 
உணர்வுகூட ; 19 ; 23 , 25 , 29 , 

41 , 43 , 45 , 70 , 71 , 74 . 
ஒருங்குகூட ; 41 , 44 . 
ஒழுங்குகூட ; 45 . 
ஒழுங்குகூடி ; 41 , 45 . 


III வேதவேதாந்தம் ; 46 - 

வேதவேதங்கள் ; 19 , 21 , 25 , 
29 . 


ii காண்பனென்னும் ; 46 - 

காண்பெனென்னும் ; 44 , 52 . 
காண்பதென்று ; 63 . 
காண்பானென்னும் ; 9 , 19 . 
வேட்கையான் ; 46 
வேட்கையால் ; 45 , 63 . 
வேட்கையன் ; 23 , 26 , 43,66 . 
பொருளினை 9 . 


IV அணிகடோறும் ; 46 
கணிகடோறும் ; 19, 21 , 25 , 
29 . 


வேலையேழும் ; 46 
வேலை நான்கும் ; 74 . 
வேதநான்கும் ; 45 . 

விரிக்கின்றார்போல் ; 9 . 
IV ஒருங்கு ; 46 

ஒழுங்கு ; 40 . 


வரன்முறை ; 46 
பன்முறை ; 31 , 45 . 
காட்டிச் சொன்னார் ; 1 , 2 , 9 . 
19 , 21 , 23 , 29 , 31 , 41 , 43 . 
45 , 54 , 63 , 65 , 66 , 70 , 71 , 
74. 
காட்டிச்சென்றார் ; 46 
காட்டிச் சொல்வார்; 18 , 45 , 
52 , 60 , 61 . 


பேதையிற் ; 46 
பேதையர்; 1 , 2 , 44 , 65 . 


216 


யுத்த காண்டம் 


9394 


காட்டிச்சொல்வான் ; 40 . 
நோக்கி சொல்வார் ; 41 , 45 . 


9393 


1 குசையின் ; 46 

குசைவின் : 63 . 


I தீவினின் ; 46 
தீவினில் ; 2 , 9 , 18 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43 , 54 , 60 
63 , 66,70,71 , 74 . 


தீவினின் ; 46 
தீவினில் ; 1 , 2 , 9 , 25 , 26 , 29 , 
31 , 40 , 44 , 54 , 60, 61 , 66 , 
70 , 71 , 74 . 


தானவர் ; 46 
தாபதர் ; 18 , 19 , 1 , 23 , 25 , 
26 , 40 , 41 , 43-45 , 60 , 61 , 
66,70 , 74 . 
சமைத்த ; 46 
சமைந்த , 54 
சமையாத் ( தியாகத்திற் ) ; 63 . 


கூற்றுக்கும் விதிக்கும் ; 46 
கூற்றிற்கும் விதிக்கும் ; 1 , 44 , 

60 , 61 , 63 , 65 , 66,70 , 71 . 
கூற்றிற்கும் விதித்த ; 2 . 
கூற்றையும் விதிக்கும் ; 54 . 
கொடியகற்றிற்கும் ; 9 , 18 , 

26,66 . 
கொடியகூற்றுக்கும் ; 19 , 21 , 

25 , 29 . 
இவாகொடுங்கூற்றின் ; 41 , 
45 . 


11 பிறந்தியைந்தவர் ; 46 

பிறந்திசைந்தவர் ; 9 , 21 , 54 , 

63 . 
பிறந்திட்டவர் ; 23 , 26. 43 , 

66 . 
பிறந்தியைத் தவர் ; 31 . 


11 வசையும் ; 46 

விசையும் ; 65 . 


தேவரையெல்லாம் ; 46- 
தேவரைமேனாள் ; 41 , 45 . 
இமையவரெல்லாம் ; 9 . 


HI மோகத்திற்பட ; 46 

மோகத்திற்புக ; 1 , 2 , 18, 40 , 
41 , 44 , 45 , 54, 60 , 61 , 65 , 
70,71,74 . 
மோகத்திற்புர ( ம் ) ; 63 . 


வன்மையும் ; 46 
மெ ( மே ) ன்மையும் ; 1 , 18 , 
40 , 41 , 44 , 45 , 54, 60 , 61 , 
63 , 65 , 70 , 74 . 
மெய்மையும் ; 2 . 
துன்பமும் ; 23 , 26 , 43 , 66 . 
வளர்ப்பவர் ; 1 , 2 , 9 , 18 , 21 . 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60, 61 , 65 , 66, 
71 , 74 . 
வளர்த்தவர் ; 46 
வளப்பவர் ; 63 , 70 . 


முடித்தவர் ; 46 
முடிந்தவர் ; 45 , 


VI எனவிரித்தார் ; 46 

எனவிரிந்தார் ; 65 . 
என விசித்தார் ; 45 . 
எனவிசைத்தார் ; 45 . 
எனவிசைத்தான் ; 54 , 
எனவிதித்தார் ; 41 , 45 , 60 , 
61 . 


வான நாட்டுறைவோர் ; 1 , 2 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 40 , 
43 , 45 , 54 , 60-62 , 65 , 66 , 
71 , 74 . 
வான நாட்டுறைவார் , 46 
வான நாடுறைவார் ; 71 . 
வானவற்கிறையோர் ; 44 , 
70. 


பாட வேறுபாடு 


217 


[ II இசையும் ; 46 - 

இசைவும் , 21 . 


மையாப் ; 46 
யையாப் ; 2 , 18 . 
அமையாப் ; 70 . 


, 


IV விசையந்தாமென ; 41 , 45 , 

52 . 
விசையந்தாளென ; 46- 
விசயந்தோளென ; 41 , 45 . 
விசையதோளென ; 19 . 
விசையுந்தோளென ; 65 . 
விசையம் நானென ; 41 , 45 . 
விசையந்தானென : 9, 18, 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 60-63 , 66 , 70 , 
14 . 


I அழிதரப் ; 46 . 

அதிதரப் ; 40 . 
பொரு தார் ; 46 
பொருதோர் ; 63 . 


III வரந்தர ; 46 

வரங்கொண்டு ; 45 . 
நிமிர்ந்தார் ; 46 

நிமிர்வார் ; 41 , 45 . 
IV 

காட்டுறு ; 46 
காட்டெரி ; 74 . 
காடுற ; 9 , 18 , 19 , 21 , 23 
25 , 26 , 31 , 41 , 43. 45 , 52 , 
60-62 . 
காடுறை : 45 . 


நிற்பவா; 46 
நின்றவர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 74 . 
உவகைமிக்கு ; 41 , 45 . 
இவர்நெடுவிறலோய் ; 46- 
இவர்நெடுவிறலோர் ; 1 , 21 , 
29 , 70 . 
இவர்நெடும்விறலோய் ! 63 . 
எழுத்தனர்விறலோய் ; 41 , 
45 . 


9396 


9395 


I தீவினின் ; 46 

தீவினில் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 26 , 
29 , 31 , 40 , 43 , 44 , 54 , 60 
63 , 66 . 


1 தீவினின் ; 46 
தீவினில் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 40 , 43 , 44 , 54 , 
60 , 61 , 63 , 65 , 66,70 . 
இவர்பண்டையமரர்க்கு ; 

46 
இவர்பண்டையமரர் ; 74 . 
இவர் பண்டையமரில் ; 63 . 
இவர்கள்பண்டமரர்க்கு : 9 , 

23 , 26 , 29 , 43 
இவர்பண்டவமரர்க்கு ; 25 . 
இவர்பண்டவ்வமரர்க்கு ; 41 , 

45 . 

இவர்கள்பண்டமரர் ; 45 . 
II என்றைக்கும் ; 46 --- 

ஒன்றக்கும் ; 70 . 
கொன்றைக்கோன் ; 63 . 
என்றிட ; 46 
எனவட ; 9 , 18 , 19, 21 , 23 , 
25 , 29 , 40. 41 , 43 , 45 , 60 , 
63 , 66 , 74 


வர்கள் பண்டு ; 46 
இவர்பண்டும் ; 1 , 2 , 44 , 65 , 

70 , 74 . 
இவர்பண்டு ( விமையாப் ) ; 

54 . 
இவர்படை ; 63 . 
இவரிடம் ; 18 , 40 , 41 , 45 , 60 , 

61 . 
இவரிடை ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 . 
இவர்தொல்லை ; 71 . 


18 


யுத்த காண்டம் 


9397 


எனும்வட ; 71. - 
என்றபொன் ; 45 . 
அலறிட ; 70 . 
ஆமென்னும் ; 41 , 45 , 
ஆம்வட ;41 , 45 , 52 . 


III 


1 குன்றினில் ; 9 , 19 , 21 , 25 . 

• 26 , 29 , 63 , 66 . 
தீவினின் ; 46 
தீவினில் ; 1 , 23 , 41 , 43 , 54 . 

70 . 
குன்றினின் ; 41 , 52 . 
குன்றிடை ; 18 , 40 , 41 , 45 , 
61 . 


குரைகடலிடவறக் ; 46 
குரைகட லிடலுறக் ; 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 62 , 
74 . 
குரைகடலிடலுறற் ; 23 , 43 , 

66 . 
குரைகடலிடலுறு ; 70 . 
குரைகடலிடலுற்ற ; 41 , 45 . 
குரைகடலிடலுற்றுக் ; 65 . 
குரைகடலிடவுற்றக் ; 2 . 
குரைகடலிடவுற்றிக் ; 1 . 
குரைகடலிடவுற்றார் ; 71 . 
குரைகடலிலுமக் ; 63 . 
குரைகடலிடவுறு ; 44 . 
குரைகடலிடையுற ; 41 , 45 . 
குணக - லிடவுற்ற ; 54 . 


வெள்ளிபண்பழிந்தோர் ; 

46 
வெள்ளிபண்பழித்தோர் ; 
1 , 2 , 19 , 21, 26 , 29 , 31 , 41 , 
45 , 61 , 74 . 
வெள்ளிபண்பழித்தே; 40 , 
41 , 45 , 60 . 
வெள்ளிபண்பழித்த; 65 , 66 . 
வெள்ளிபண்பழித்தே; 45 . 
வெள்ளிபண்பளித்தோர் ; 

54 . 
வெள்ளிபண்பழியாக் ; 23 . 

43 , 44 , 70 . 
வெள்ளிபண்பரித்தோர் ; 9 . 
வெள்ளிபண்டளித்தோர் ; 

45 . 
வெள்ளிபெண்பழித்தோர் ; 
25 . 
இவாவெள்ளிபண்டோர் ; 
71 . 


குலைந்தோர் ) 46 
குலைத்தோர் ; 45 . 
குணத்தார் ; 54 . 
குணத்தோர் ; 74 . 
குயத்தோர் ; 41 . 
குலத்தோர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 40. 41 , 44 , 60 
63 , 65 , 70 . 
அமரர் ; 71 . 
கொடியோர் ; 23 , 26 , 43 , 66 . 





HI குவளக் ; 46 

குவளைக் ; 1 , 2 , 9 , 25 , 26 , 29 , 
41 , 44 , 45 , 52 , 54 , 60-63 . 
65,60,71 , 74 . 


IV தவிரும் ; 46- 

தருதும் ; 54 .. 
தீரும் ; 9 , 21 , 23 , 25 ; 26 , 29 , 
41 , 43 , 45 , 63 , 66 . 


இரந்திடத் தீர்ந்தோர் . 46 
இரந்திடத்தீர்ந்தார் ; 1 , 2, 9 . 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 43 , 45 , 54 , 60 , 61 , 63 . 
இரந்திடத் தீர்ந்தான் ; 65 . 
இரந்திடத் தவிர்ந்தரர் ; 45 
இரந்தடந்தீர்த்தார் ; 74 . 


ண்ணியங்கு ; 46 - 
கண்ணியோர் ; 2 , 19, 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 ; 41 , 43 
45 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
கண்ணியோன் ; 54. 
கன்னியொர் ; 1 . 


கூட ; 46 
கூடா; 65 . 


பாட வேறுபாடு 


219 


II அவளிந் ; 46- 

அவனிற ; 54 .. 


II மாருதமூாவதோர் ; 46 

வாருதமுரல்வதோர் ; 2 , 41 , 


மாருதமுறுவதோர் ; 41 , 45 . 


தோன்றினரையிரு ; 46 
தோன்றினரையை ( யிரு ) 41 , 
45 . 
தோன்றினருயிரு ; 41 , 45 . 
தோன்றினரளப்பில் ; 45 . 


கிரியதில் ; 31 , 41 , 45 , 52 , 63 . 
கிரியினில் ; 46 
கிரியினின் ; 18,61 . 
கிரியிதில் ; 41 , 
கிரியதன் ; 29 . 
கிரியதின் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 43 , 62 . 


நொய்தின் ; 46- 
நொய்தில் ; 1 , 2 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26. 29 , 31 , 40 , 43 , 
44 , 61-63 , 65 , 66 , 70,71 , 
74 . 


IV திவளப் ; 46 - 

துவளப் ; 41 , 45 . 


வறள்படத் ; 46- 
வறள் தரத் ( ளதாதி ) ; 1 , 2 , 

41 , 45 , 54 . 
பாழ்படத் ; 41 , 45 . 


வாழ்வோர் ; 46 
வாழ்வார் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 

44,54 , 60- 63 , 65 , 66,70,74 . 
III அந்தகாலத்தவ் ; 46 

அந்தகாலத்தார் ; 70 . 
அந்த காலத்த ; 21 , 54 , 63 , 
66 . 
அந்தகாலத்தர் ; 44 . 
அந்தகாலத்தில் ; 45 . 
அந்த காலத்தொடும் ; 41 , 45 . 
அந்காரத்த ; 25 , 26 , 29 . 
அந்தகாரத்தவ் ; 19 . 
அந்தகாரத்தும் ; 28 , 40 , 60 , 

61 . 
அந்தகாரத்தொடு ; 52 . 
அந்தகாரத்தொடும் ; 41 , 45 . 


தேக்கினர் ; 46 
தேக்கிய ; 23 , 26 , 43 , 45 , 66 . 
செருக்கினர் ; 44 , 70 . 


சிலநாள் ; 46 
சிறு நாள்; 1 , 2 , 18 , 40 , 60 , 

63 . 
சிறு நாண் ; 65 . 
சின்னாள் ; 41 , 45 . 

வனாண் ; 54 . 
திறத்தோர் ; 26 , 45 , 66 . 
திறலோர் ; 23 , 43 . 


சில 


ஆலகாலத்துடன் ; 46 
ஆலகாலத்தொடும் ; 1 , 2,9 . 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29, 
40 , 41 , 43 , 45 , 54 , 63 , 65 , 
66 , 71 , 74 . 
ஆலகாலத் தொடு ; 52 , 
பிறந்தோர் ; 46- 
பிறந்தார் . 1 , 2 9 , 18 , 19 , 
21 , 23 , 43 , 44 54 , 63 , 66 , 
71 , 


9389 


1. கந்தமாதனமெல்பதிக் 

46 
கத்தமாதனமெனும்பதிக் ; 

26 . 
கந்தமாருதமென்பரிக் ; 41 , 
45 , 
சந்தமாருதமேனுமக் 63 . 


IV அரக்கரெண்ணிறந்தவர் ; 

46 
அரக்கரெண்ணிறந்தனர் ; 
40 , 41 , 45 , 60 , 61 . 


220 


யுத்த காண்டம் 


I நிலையம் ; 46 

நிலயம் ; 45 , 52 . 


அரக்கரெண்ணிறந்தவர் ; 

65 , 70 , 71 , 74 . 
அரக்கரெண்ணிறைந்தனர் ; 

18 , 63 . 
அரக்கரெண்ணிற்றத்தவர் ; 
41 , 45 . 
அரக்கரண்ணறிந்திலம் ; 

41 , 45.52 . 
அரக்கரென்றந்தவர் ; 19 . 
அரக்கரென்றிறந்தவர் ; 29 . 
அரக்கரென்றிசைத் தவர் ; 9 . 
அரக்கரென்றியைந்தவர் ; 

21 , 25 . 
அரக்கர்களாமென ; 23 , 26 , 
43 , 66 . 


சாகரத் தீவிடை ; 46 
சாகரத் தீயிடை ; 41 . 
சாகரத்திடையி -ை ; 18 , 40 , 

45 , 60 , 61 . 
சாகமாந் தீவிடை ; 63 . 
சாகமாந் தீவினில் ; 71 . 
சாவகத் தீவிடை : 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 . 
நிற்கும் ; 46 

நிறகில் ; 41 , 45 . 
II குலையுமிவ் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 54 , 60-63 , 66 , 
70 . 
குலையுமெவ் ; 46 
குலையுமவ் ; 29 . 
குறையுமிவ் ; 65 . 
கூறி ; 46 
கறும் ; 45 .. 
கூற : 18 , 40 , 41 , 45 , 61 . 
கவி ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
43 , 66 . 


இறைவ ; 46 
இறைவா ; 63 . 
இவர்கள் ; 19,21 , 25 , 29 . 
இ ( வி ) சைத்தார் ; 23 , 26 , 43 , 
66 . 


9399 


1 மலையம் ; 46 

மலயம் ; 41 , 45 , 52 . 


பொதிய மாமலையதின் ; 46 
பொதிய மாத்தீவினில் ; 1 , 2 , 

41 , 45 , 65 . 
பொதிய மாதீவினில் ; 54 . 
பொதியத்திலுறையுமிம் ; 71 . 
பொதியமல்லாததிம் ; 19,21 , 

25 , 29 , 62.) 
பொதிய மல்லாததின ; 26 , 

66 . 
பொதியமத் தீவிலிம் ; 23 , 43 . 
பொதியமில்லாதது ; 74 . 
பொதியிலர் தீபிடை ; 41 . 
பொதியிலா தீவிடை ; 45 . 
பொதியினல்லாதினி; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 . 
பொதியினில்லாததம் ; 63 . 
பொதியினில்த் தீவினில் ; 44 , 
70 . 


IV உலைவிலீரிதின் ; 1 , 26 , 54 , 

66 . 
உலைவிலீரிதில் ; 46 
உலைவிலீரிதன் ; 2 . 
உலைவலீரிதல் ; 71 
உலைவிலீரதில் ; 44 . 
உலைவிலரிதில் ; 41 , 45 . 
உலைவிலீரினிது ; 9 , 

23 , 25 , 29 , 43 . 
உறைவிலீரிதன் ; 65 . 
உறையுமென்றிரந்திட ; 46- , 

றையுமென்றிரைந்திட ;41 . 
உறையுமென்றிடவவர் ; 63 . 
உறைவிடமென்றிட , 2 , 41 , 

65 . 
உறைந்திடுமென்றிட ; 18,60 , 

61 . 
உறைத்திருமென்றிடம் 40,45 . 


பாட வேறுபாடு 


221 


9400 


தீவிடை ; 46 
தீவினில் ; 63 , 71 , 74 . 


9401 


1 மூக்கரக் ; 46 

முட்கரக் ; 26 , 66 . 
முற்கரக் ; 9 , 18 , 21 , 25 , 41 , 
45 , 54 , 60-62 , 70 . 


முசுண்டி ; 46 
முசுண்டிச் ; 25 , 44 , 63 . 
முசுண்டா ; 45 . 


II சாபத்தரிந்நின்ற ; 1 , 2 . 

சாபத்தரிந்திரன் ; 46 
சாபத்தரென நின்ற ; 41 , 45 , 

52 , 54 . 
சாபத்திரிந்நின்ற ; 65 . 
சாவகரிந் நின்ற ; 11 . 
சாதகரென நின்ற ; 9 , 63 . 
சரமதரென நின்ற ; 19 , 21 , 

25 . 
சாகத்தரென்கின்ற ; 23 , 43 . 
தாமதரென்கின்ற ; 66 . 
தாமதரென நின்ற ; 29 . 
தாமதரித்திரன் ; 26 . 
தாபதரென்கின்ற; 44 . 
தாபதரென நின்ற ; 74 . 


1 பண்டுதம் ; 46 

பண்டு தன் ; 18,71,74 . 
பெருந்தம் ; 1 , 2 . 
வலியால் ; 46 

வலியார் ; 63 . 
II புறநிலைப் பெரும் ; 46 - 

புறநிலைக்கரும் ; 9 , 19 , 21 , 25 , 

29 . 
புறநிலைத் தரும் ; 23 , 26 , 43 . 
புறநிலத் தரும் ; 1 , 18 , 40 , 
41 , 44 , 54 , 61, 65 , 66 , 70 , 
71 , 74 . 
புறநிலந் தரும் ; 2 , 41 , 45 . 
புறலியைத் தரும் ; 63 . 
புடை நிலந்தரும் ; 45 . 


மால்வரைப் ; 46- 
வாளநீள் ; 71 . 


பொருப்பின் ; 46 
பொருப்பில் ; 23 , 43 , 63 , 71 , 
74 . 


தலைவர் ; 46 
தலையா ; 29 . 


III கடனாலொடு ; 1 , 2 , 9 , 18 , 19, 

21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 

43. 45 , 61 , 63 , 66,71 , 74 . 
கடனாலொரு ; 46 


மூன்றுக்கு நாதர் ; 46 
மூன்றிற்கும் நாதர் ; 1 , 2 , 9 , 

44 , 62 , 66,70 . 
மூன்றிற்கும் நாய்கர் ; 54 . 
மூன்றிற்கு நாதர் ; 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
63 , 65,71 . 


III சிறையிட்டயனிரந்திட ; 46 

சிறையிட்டவரிரத்திட ; 9 , 

25, 26 , 29, 44 , 66 , 71 , 74 . 
சிறையிட்டவனிரந்திட ; 19 , 

21 , 23 , 43 . 
சிறையிட்டவனிவந்திட ; 45 . 
சிறையிட்டவானிரந்திட ; 63 . 
சிறைவிட்டயனிரந்திட ; 65 . 
விட்டோர் ; 46 . 
விட்டார் ; 1 , 2 , 9 , 18 , 19,21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 43-45 , 
60-63 , 65 , 66,70,71,74 . 

விடுத்தார் ; 45 . 
[ V இறலியப் ; 46 

இறலியம் ; 23 , 31 , 43 . 
இறலியின் ; 71 , 74 . 
இறலியைப் ; 41 , 45 . 


IV புக்கரப் ; 46 

புட்கரப் ; 23 , 43 , 66,71 . 
புற்கரப் ; 9 


299 


யுத்த காண்டம் 


தீவிடையுறைபவர் ; 46 
தீவிடையுற்றவர் ; 1 , 41 , 45 , 

65 
தீவினிலுறைபவர் ; 23 , 43 . 


9402 


வகையாய் ; 46 
வகையால் ; 41 , 45 . 
புவன ; 46 
புவனப் ; 1 , 2. 
புவனம் ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 61 , 62 , 70 , 74 . 
பாதாளத்து ; 46 
பாதளத்து ; 1 , 65 . 
என ; 46 
என்று ; 63 . 


| வேதாளக் ; 46 

வேதளக் ; 1 . 


III 


பணிப்ப ; 46 
பணிக்க; 1 , 2 , 18 , 40 , 41 , 45 , 
54 , 60 , 61 , 65,71 . 


IV 


கரத்திவாபண்டு புவியிடம் ; 

46 
கரத்திவர்பண்டுஉலகிடம் ; 

18 . 
கரத்திர்பண்டிவ்விடம் ; 1 . 
கரத்திவர்பண்டிவ்வுலகிட ; 

65 . 
கரத்திவர்பண்டிவ்வுலகிடம் ; 

2 , 41 , 45 , 54 , 63 , 70 , 71 . 
கரத்தீவர்பண்டுபுவியிடம் ; 

41 , 45 . 
கரத்தீவர்பண்டுலகிடம் ; 23 , 

29 , 40 , 43 , 44 . 
கரத்தீபர்பண்டுல கிடம் ; 26 , 

66 . 
காத்தீவுபண்டுல கிடம் ; 19 , 

21 , 25 , 74 . 
கரத்தீவிடையுறைபவர் ; 9 . 


நாதா ; 46- 
நாதர் ; 1 . 


விரிவு ; 46 
விரிவும் ; 23 , 26 , 43 . 
விரியும் ; 54 . 


II போதாதுந்தமக்கெழு ; 46 . 

போதாதேபுக்தமக்கெழு ; 2 . 
போதா ( தர் ) புக்குமக்கெழு ; 
1 , 9 , 19 , 21 , 25 , 26 , 29, 41 , 
44 , 45 , 63 , 66 . 
போதாம்புக்குமக்கெழு ; 

71 , 74 , 
போதாபுக்குமற்றெழு ; 18 , 

23 , 40 , 41 , 43 , 45 , 60 , 61 . 
போதாபுக்குளக் கெழு ; 65 . 
போதாளப்புகுமெழு ; 45 . 
போதாளப்புக்குமெழு ; 41 , 

54 . 
போதாவுக்குமற்றெழு ; 70 . 


இருந்துனக்கன்பினாலிவன் ; 

46- 
இருந்துனகருத்தினினவண் ; 

41 , 45 . 
இருந்துனக்கரிதினினவன் ; 
41 , 45 . 
இருந்தவரிவர் நினக்குமேல் ; 

54 . 
இருந்தவனுனக்கரிதினின் ; 

70 . 
இருந்தவருனக்காரினி ; 65 . 
இருந்தவருனக்கரிதினின் ; 1 , 

2 , 44 . 
இருந்தனரன்பினாலிவண் ; 41 , 
45 . 
இருந்தனருனக்கரிதினின் ; 

18 , 40 , 60 , 61 . 
இருந்தனருன தன்பினால் ; 71 . 
இருந்தாருளக்கன்பினால் ; 74 . 
இருந்தாருளத்தன்பினால் ; 

19 , 21 , 25 , 29 , 62 . 
இருந்தாருளக்கன்பினின் 
26 . 
இருந்தாருனக்கன்பினால் ; 9 , 

63 . 
இருந்தாருனக்கன்பினின் ; 
66 . 


பாட வேறுபாடு 


223 


இருந்தார் நினக்கன்பினால் ; 
31 . 
இருந்தாரன்பினாலிவண் ; 41 , 
45 . 


குடிப்பார் ; 46 
குடிப்பர் ; 9 , 19 , 25 , 26 , 29 , 
66 . 


IV 


தடந்தார் ; 46 
அடைந்தார் ; 41 , 45 . 
இடைந்தார் ; 41 , 45 , 


இருணிறத்தவர் ; 46- 
இருணிறத்திவர் ; 26 . 
இருதிறத்தவர் ; 54 , 63 . 
எரிநிறத்தவர் ; 74 . 


9403 


ஒருத்தரேழ் ; 46 
ஒரு வரேழ் ; 1 , 2 , 41 , 45 , 65 , 

71 . 
ஒருவரே ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40, 43 , 54, 60 . 
62 , 66,74 . 
ஒருகையேழ் ; 63 


1 நிருதி ; 46 - 

நிருதர் ; 2 . 
புதல்வர் நின் ; 46 
புதல்வர்உன் ; 54 . 
புதல்வநின் ; 63 . 
புலவநின் ; 65 . 
குலத்துக்கு ; 46 . 
குலத்திற்கு ; 63 . 


நேர்வர் ; 19 , 21 , 23 , 25 , 29 , 

43 , 52 , 66 . 
நேரே ; 46 


மலையையும் ; 46 
மலையினை ; 2 , 18 , 40 , 41 , 44 , 

45 , 60 , 61 , 65 , 70, 71 . 
மலையெலாம் ; 74 . 
உலகினை ; 23 , 43 . 
உலகெலாம் ; 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 . 
உல கெல்லாம் ; 66 . 
உலகையும் ;, 41 , 45 . 
எடுப்பார் ; 46 
எடுப்பர் , 26 , 66 . 


11 தேவரகட்கெனத்தக்க ; 1 , 2 , 

9 , 18 , 19 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 44 , 45 , 52. 65,71 . 
தேவர்களெனத்தக்க ; 46- 
தேவர்கள்தேவனத் ; 63 . 


9404 


பண்பினர்யானைக் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60-62 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
பண்பினர்பானக் ; 45 
பண்பினர்பாரம் ; 54 . 
பண்பினாபானக் ; 31 . 
பண்பினரியானைக் ; 25 . 


1 பாரணைத்த ; 46 - 

பாரணத்த ; 63 . 
பாரணைந்த ; 41 , 45 . 
பார்மணந்த ; 41 , 45 . 
டாரெடுத்த ; 2 . 
பன்றியை ; 46 
பன்றியின் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
29 , 43 , 62 , 66 . 


-- 


III , பெற்றிலரேற் ; 46 

பெற்றிலராழ் ; 2 , 41 , 65 , 71 . 
பெற்றலராய்க் ; 31 . 
பெற்றிலராழ் ; 1 . 
பெற்றிலரெனில் ; 41 , 45 . 
பற்றிவாய்க் ; 44 . 


அன்பினாற்பார்த்த ; 46 
அன்பினாற்பாத்த ; 70 . 
அன்பினாற்பார்க்கும் ; 41 , 45 . 
பண்பினாற்பார்த்த ; 40 . 


224 


யுத்த காண்டம் 


கொம்பினாற்படக் ; 25 . 
கொம்பினாற்பட்ட ; 19 , 21 , 

23 , 26 , 29 , 43 , 66 . 
கோட்டினாற்பட்டான் ; 
9 , 62 . 


நிறுத்தினனிவர்வரவஞ்சி; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 
45 , 66 . 
நிறுத்தினன் சூடினர்வாகை ; 
41 . 


9405 


I மறக்கண் ; 46 

மறக்க ; 44 . 
மலையெனவிந்நின்ற ; 46 
மலையெனவிந்நிற ; 21 . 
மலையெனவன்னின்ற 65 . 
மலையெனவின்னின்ற ; 
66,71 . 
மலையெனவிண்ணின்ற ; 18 , 
41 , 45 , 63 . 
மலையிவரென நின்ற ; 74 . 


காரணத்தினன் ; 46 
காரணத்தினில் ; 1 , 2 , 9 , 31 , 

63 , 65 . 
காரணத்தினார் , 70. 
காரணத்தினால் ; 71 , 74 . 
காரணத்தினின் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
ஆதியிற்பயந்தபைம் ; 46 

தியர்பயந்தபைங் ; 9 , 18 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 60-62 , 
66 . 
ஆதியான் பயந்தவெங் ; 41 , 
45 . 
ஆதியாமந்தவெங் ; 2 . 
ஆகிய நயந்தவெங் ; 65 . 
ஆதியின்பயந்தபைம் ; 
45 , 52 . 
ஆதியா நயந்தவெங்; 44 . 
அனாதியார் நயந்தவெங் ; 70 . 
அனாதியாநயந்தவெங் ; 1 . 

னாதியர்பயந்தபைங் ; 63 . 
நாகியர்பயந்ததிக் ; 71 . 

நாசியாபயந்தபைங் ; 74 . 
i திசைதொறும் ; 46 

திரைதொறும் ; 65 . 
பொருவில் ; 19, 23 , 25 , 26 , 

29 , 62 . 
புலரா ; 46 
புலர ; 74 . 


41 , 


I கீழிலாப்பாதலத்து ; 46 

கீழிலாரசர் தலத்து ; 41 . 
கீழிலார்பாதலத்து ; 1 , 2 . 
கீழிலார்சாதலத்து ; 65 . 
கிழிலாசலத்து ; 45 . 
கிழிலாரசாதலத்து ; 45 . 
கீழலவிராதலத்து ; 54 . 
கீழிலாத்தராதலத்து ; 31 . 
கீழிலாச்சிராசலத்து ; 71 . 
கீழிலபாதலத்து ; 19 , 21 , 25 , 

29. 
கீழிலவிரா தலத்து ; 44 . 
கீழிலாவிராதலத்து ; 63 , 70 . 
இகலோர் ; 46 
அரக்கா ; 44 , 70 . 
விறலோர் ; 1 , 2 , 19 , 21 , 25 , 
29,41 , 45 , 54 , 63 , 65 . 


IV நிறுத்தியதிவர்வரவஞ்சி ; 1 , 

2 , 18 , 40 , 41 , 61 , 62,71 , 
74 . 
நிறுத்தியே சூடினர்வாகை ; 

46 
நிறுத்திய சூடினாவாலக; 70 . 
நிறுத்தியதீர்வரவஞ்சி ; 31 . 
நிறுத்தியர்திவர்வரவஞ்சி ; 
63 . 


III அறக்கண்டுஞ்சிலன் ; 46 - 

அறக்கண்டுஞ்சிலா ; 45 . 
அறக்கண்டுஞ்சிலர் ; 41 . 
அறக்கண்டுஞ்சலன் ; 1 , 23 , 

26 , 31 , 43 , 66 , 70 , 71 . 
அறக்கண்டஞ்சினன ; 63 . 
அறக்கொடுஞ்சொலால் ; 54 . 


பாட வேறுபாடு 


225 


சினத்தொடுந் : 23 , 26 , 41 , 
43 , 45 , 66,74 . 


ஆயிரம்பணந்தலை ; 46 
ஆயிரம் நனந்தலை ; 41 , 45 . 
ஆயிரனனந்தலை ; 74 
ஆயிரநனந்தலை ; 41 , 45 . 
ஆயிரம் தலையுள ; 63 . 
ஆயினனந்தலை ; 1 , 2 , 9 , 18 , 
46 , 60. 62 , 65 , 70 , 71 . 
ஆகியனனந்தலை ; 25 , 26 , 29 . 
ஆகிடனனந்தலை ; 19 , 21 , 66 . 


முளைத்தோர் ; 46 
முளைத்தார் ; 63 . 
முளைத்த ; 54 
முகத்தோர் ; 62 . 


III கூளிகட்கு நல் ; 46 

கூளிகட்குடன் ; 63 . 


IV தீர்த்தனன் ; 46 

தீர்ந்தவன் ; 23 , 26 , 43 , 66 . 
தீர்த்தனர் ; 2 . 


உடன்பிறந்தார் பெருங் ; 46 
உடன்பிறந்தோர்பெருங் 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
54 , 66 , 74. | 
உடன்பிறந்தோரிவர் ; 71 . 
பிறந்ததோர்பல ; 63 . 


உறைகின்றது ; 46 
உணர்கின்றது ; 4 , 18 , 40 , 41 , 

60 , 61 . 
உணர்விடம் ; 45 . 
உடைவிடம் ; 65 . 
உலகினில் ; 74 . 
உறைவிடம் ; 1 , 2 , 41 , 54 , 
71 . 


IV வாளெயிறிமைக்கவும் ; 46 

வாளெயிற்றிமைக்கவும் ; 63 , 
66,70 . 
வாளேற்றிமைக்கவும் ; 65 . 


வருவார் ; 46 
வருவோர் ; 31 , 70 . 


இவர்தொடாந்தொறுக்க ; 

46 
இவர் நடந்தொறுக்க ; 19 , 23 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 62 , 
66,74 . 
இவரவர் பொறுக்க ; 18 . 
இவரவர் ஒறுக்க ; 40 , 60 , 61 . 
வரவு நடந்தொறுக்க; 41 . 


9407 


1 . 


9406 


1 பாவந் ; 46 

பாபந் ; 9 , 18 , 25 , 29 . 
காலமே ; 46 
நாளையிற் ; 9 , 71 . 
நாண்முதல் ; 23 , 43 , 45 . 


II தீவ ; 46 

தீபந் ; 9 , 18 , 25 , 26 , 29 , 40 , 
54.. 


1 கண்ணுதல் கரட்டிய ; 46 

கண்ணுதலாட்டிய ; 71 , 74 . 
காலை ; 46 --- 

காலம் ; 19. 
I மூளமுற்றிய ; 46 

மூளமுட்டிய ; 63 . 
மூளிமுற்றிய ; 65 , 74 . 
மூளை முற்றிய ; 44 , 60 , 61 . 
சினக்கடுந் ; 46 
சினக்கொடுந் ; 9 , 19 , 21 , 25 , 

:29 , 31 , 41 , 45 , 62 , 63 , 71 . 
15 


முழைத்துணை ; 46 . 
முழைதொறும் ; 1 , 2 , 41 , 44 , 

45 , 54 , 65 , 70 . 
முழையெனத் ; 9 . 
முடையெனத் ; 41 , 45 . 
முறைமையாம் : 41645 . 
முறையையாம் ; 31. - 


226 


யுத்த காண்டம் 


எனத்தறுகண்ணர் ; 46 
எனத்தெறுகண்ணர் ; 41 , 45 , 

52 . 
எனதெறுகண்ணர் ; 31 . 
எனத்தெறுங்கண்ணர் ; 1 , 2 , 

41 , 45 , 54 . 
எனத்தெறுங்கண்ணார் ; 44 , 

70 . 
எனத்தொறுக்கண்ணர் ; 65 . 
தெறுகின்றகண்ணர் ; 29 , 45 , 

66 . 
தெறுகின்றகண்ணார் ; 9 , 19 , 

21 , 23 , 25 , 43 , 62 , 63 , 74 . 
தெறுக்கின்றகண்ணர் ; 26 . 
தெறுசுடர்க்கண்ணர் ; 18 , 

40 , 41 , 45 , 60 , 61 . 
தெறும்சுடாக்கண்ணர் ; 71 . 


நான்முகனகத்திடை ; 71 . 
நான்முகனுலகுள ; 41 , 45 . 
நான்முகனுகத்திடை ; 19 , 

21 , 25 , 29 , 62 . 
நான்முகனுகத்தின் முன் ; 9 . 
நான்முகன் முகத்திடை ; 18 , 

40 , 44 , 60 , 61 , 63 , 70 . 
நான்முகன் முதலிடை ; 1 , 2 , 
41 , 45 , 54 , 65 . 


உலகெலாம் ; 46 
உயிரெலாம் ; 41 , 45, 63 , 71 . 


தீப்பான் ; 46- 
தீய்ப்பார் ; 65 , 70 . 
தீய்ப்பான் ; 23 , 43 , 63 , 71 , 

74 . 
தீர்ப்பான் , 9 , 18 , 19 , 21 , 25 , 
29, 40, 54 , 60-62 . 


111 கோவம் ; 46- 

கோபம் ; 9 . 


தாயையும் ; 46 
தாதையை ; 63 . 
தம்மையும் ; 1 , 2 , 65 , 70 . 


உயிருணும் ; 46 
உயிருண்ணும் ; 1 , 2 , 18 , 26 , 

48 , 54 , 61 , 63 , 65 , 70 . 
கொலை செயும் ; 45 . 


II ஏற்றமா நுதல் ; 46 

ஏற்றகான்மறை ; 63 . 
ஏற்றதாண்மற்ற ; 54 ... 
ஏற்ற நான்மற்ற ; 1 , 2 , 9 , 18 , 
19, 21 , 25 , 29 , 40 , 44 , 60 
62 , 65 , 70 , 71 , 74 . 
ஏற்ற நாள்மமற்றவ்; 41 , 45 . 
ஏற்றநாள்மற்றெவ் ; 41 . 
ஏற்ற நாண்மற்றை ; 23 , 26 , 
43 , 66 . 


கொடியோர் ; 46- 
கொடியார் ; 1 , 71 , 74 . 


IV சாவம் ; 46- 

சாபம் ; 9 . 


விழியிடைத் ; 46 - 
எரியிடம் ; 63 . 
எரியிடை ; 41 , 45 . 
எரியொடும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40, 41 , 
43-45 , 54 , 60-62 , 65, 66 , 
70 , 71 , 74 , 


வடதிசை மேல்வந்து , 46 
இவர்வட திசையினிற் : 71 . 
சார்வார் ; 46 . 
சார்வோர் ; 19 , 21 , 25 , 26 , 
29, 31 , 63 , 66 . 


இவரால் ! 46 
இவர்கள் ; 26 , 66 . 


9408 . 
1 ஆகியவைம்முகன் , 46 
ஐம்முகத்திறையவன் ; 
26 , 43 , 66 . 


III கூற்றமாகிப்பண்டு ; 9 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 43 , 66,74 . 
கூற்றமாகிய 46 

கூற்றமாதிய ; 44 
- கூற்றமாகப்பண்டு ; 71 . 


23 , 


பாட வேறுபாடு 


227 


உதித்துளரெனக் கொடும் ; 

19 , 21 , 26 , 29 , 66,71 . 
கொம்பினைம்பாலுடைக் 

46 
கொம்பினைம்பாலிடை ; 
41 , 45 . 
கொம்பினைம்பாலிடைக் 
40 , 52 , 60 . 
கொம்பினைப்பாலுண்ட ; 65 . 
கொம்பின ம்பாலுடைக் ; 41 , 


தொலைவுறத்தொலைப்பார் ; 

19 , 21 , 25 , 29 , 66 . 
தொலைவறத்தொலைப்பார் ; 

26 . 
தொலைவுறத்தொகப்பா 9 . 
வலியெலாந்தொலைப்பார் ! 

23 , 43,71,74 . 
என்பவருவரால் ; 46 - 
என்பவரிவரால் ; 40 , 52 , 61 , 

62 . 
என்பவருளரால் ; 63 . 
எனப்பரிவரால் ; 18 , 60 . 
எனவருவரால் ; 70 . 


45 . 


உதித்துளாரெனக்கொடும் ; 

9 . 
உதித் களோரெனக் கடும் ; 

23 , 43 . 
உதித்துளோரெனக்கொடும் ; 

25 . 
கொள்கையைமாலுடைக் ; 
54 . 


9409 


தொழிலாம் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43,71,74 . 
கொடுமை ; 46- 
கொடுமைக்கு ; 18 , 40 , 45 , 

52 , 60-62 . 
தொழிலா ; 26 , 66 . 


மார்பிடைச் ; 1. 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 44 , 
45 , 54 , 60-63 , 65 , 66 . 
மார்புழைச் ; 46 --- 
மார்பினிற் ; 23 , 34 , 41 , 43, 
45 , 71 . 


படப்பண்டு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
44 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 

71 , 74 . 
படவன்று ; 46 
படபண்டு ; 41 , 45 . 


1 தோற்றினாரிவர் ; 9 , 19 , 21 , 

23 , 29 , 43 , 71 , 74 . 
ஊற்றமாகிப்பண்டு; 46 
ஊற்றமாகப்பண்டு ; 1 , 2, 

54 , 65 , 70 . 
ஏற்றமாகப்பண்டு ; 18 , 40 , 

; , 
41 , 45 , 52, 60-62 . 
தோற்றினார்கள் தம் ; 26 , 66 . 
போற்றினாரிவா ; 25 . 


II வேலையேழன்ன ; 46 - 

வேலை யேழன; 19 , 21,25, 29 . 
வேலையேழெனக் ; 41 , 45 . 
வேலையேழென்ன ; 41 . 
வேலையேயன்ன ; 18 , 40 , 41 , 
45 , 52 , 60 , 61 , 71 . 


. 


வலியெலாம் ; 9 , 19,21 , 25 , 

26 , 29 , 66 . 
உதித்தனர் ; 46 
உதித்தவர் ; 41 , 45 . 
உதித்துளர் ; 1 , 70 . 
உதித்துளோர் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 54 , 60 62 . 
வானவர் ; 23 , 43 , 71 , 74 . 


தோன்றிய வீரர் ; 46 
தோன்றினவீரர் ; 19 , 25 , 29 , 

63 . 
தோன்றின வீர ; 21 . 
தோன்றினரிவாகள் ; 23 , 26 . 
43 , 66 . 


228 


யுத்த காண்டம் 


9410 


III சூலமேந்திமுன் ; 46 

சூலமேந்தியும் ; 1 , 2 , 29 , 41 , 

45 , 63 , 65 , 70 . 
சூலமேந்திய ; 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 . 


1 தீயிடை; 1 , 2 , 41 , 45 , 63 , 65 . 

தீயினை ; 46 
தீயினில் ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
60.62 , 66 , 74.70 . 
தீயென்று ; 44 , 
தீயென ; 54 . 


நின்றவர் ; 46 
நின்றனர் ; 1 , 41 , 45 , 65 , 70 . 
கரத்திவர் ; 19 , 21 , 25 , 29 , 

62 . 
கரத்தினர் ; 9 , 23 , 26 , 43 , 66 , 

71,74 , 
கையினர் ; 18 , 40 , 41 , 45 , 
54 , 60 , 61 . 


இந்நின் றதொகையார் ; 46 
இந்நின்ற தொகையா ; 2 , 26 , 
62 , 74 . 
இந்நின்ற தொகையோர் ; 
31. 63 . 
ந்நின்ற தோகை ; 29 . 
இந்நின்ற கொடியார் ; 70 . 
இந்நின்ற கோடி ; 44 . 
இவரிவர் தொகையாய் ; 71 . 
நின்றவித் தொகைப்பேர் ; 
54 . 


கான்றமாகடுவை ; 46 
கான்றமாக்கடுவை ; 2 , 40 , 

52 . 
கான்றவக்கடுவை ! 46 . 
கான்றமைக்கடுவை ; 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 66 , 74 . 
கான்றமாகடுவைத் 
( திடவதி ) ; 18 , 41 , 45 , 60 , 
61 . 
கான்றவெங்கடுவில் ; 71 . 
ஈன்றமாக்கடுவை ; 63 . 


II இடவத்தீயிடை ; 46 

இடவத்தீயினில் ; 7I . 
( வி ) இடவைத்தீயிடை ; 2 , 
19 , 21 , 25 , 29 , 63 . 
விடவத்தீயிடை ; 9 , 41 , 45 , 

66 , 70 . 
விடவத்தீயினில் ; 54 . 


VI ஆலகாலத்தின் ; 46 

ஆலகாலத்தும் , 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43 , 45 , 54 , 60-63, 
65 , 66 , 70 , 71 . 
ஆலகாலமும் ; 41 , 45 . 
அமிழ்தின்முன் ; 46 
அமிழ்தினும் ; 41 , 45 , 65 , 71 . 
அமிர்தமும் ; 41 , 45 . 
ஆமிர்தினிற் ; 74 . 
அமுதினும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
43 , 54 , 60-63 , 66 . 
அமுதொடும் ; 41 , 45 . 
பிறந்தபோரக்கர் ; 46 
பிறந்தபோரக்கர் ; 31 , 41 , 

45 , 63 , 65 . 
பிறந்தபோலரக்கர் ; 41 , 45 . 
பிறந்தவாளரக்கா 9 . 


எழுந்தவரிவரின ; 46 
எழுந்தவரிவரினம் ; 45 . 
எழுந்தவரிவகன ; 31 . 
எழுந்தவரிவர்கண ; 41 , 45 , 

52 . 
எழுந்தவரிவர்விறன் ; 9 , 19 , 

25 , 26 , 29 , 66 . 
எழுந்தவரிவரிவர் ; 1 , 21 , 23 , 

29 , 41 , 43 , 45 , 70 , 71 , 74 . 
II தடவித் ; 46 

தடவத் ; 2 , 18 , 25 , 26 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 61 , 

65 , 66 , 70 , 71 , 74. 
தடவுத் ; 45 . 
தட நவத்; 45 
தடவைத் ; 1 , 41 , 63 . 


பாட வேறுபாடு 


229 


9410 a 


தீநிமிர் ; 46 
தீநிகர் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 

40, 45 , 60-62 , 66 . 
தீயின ; 63 . 
தீயென ; 31 , 41 , 44 , 45 , 52 , 

54 , 70 , 74 . 


III மேலையாமண்டத்து ; 52 

மேலையாயண்டத்து ; 45 . 


விறலால் ; 52 . 
விரலால் ; 45 . 


IV கொடுஞ்சமர் ; 52 . 

வெஞ்சமர் ; 45 . 


9411 


குஞ்சியர்சங்கரன் ; 9 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 66 . 
குஞ்சியரிவருவா ; 46 
குஞ்சியரிவர் வரத் ; 1 . 
குஞ்சியரிவரிவர் ; 2 , 65 . 
குஞ்சியரிறையவர் ; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 . 
குஞ்சியருவர் ; 52 , 
குஞ்சியர் தனிப்போர் ; 71 . 
நிமிர்ந்தகுஞ்சியரிவர் ; 44 , 

54 . 
நிமிர்ந்தகுஞ்சியருவர் ; 31,41 . 

45 . 
நிமிர்ந்தகுஞ்சியிலிவர் ; 70 . 
நிமிர்ந்தகுஞ்சி பினுயா ; 63 , 
நிமிர்ந்தவர் தறுகணர் ; 41 , 

45 . 
நிமிர்த்தவரிமையவர் , 74 . 


| இனையர் ; 1 , 2 18 , 19 , 23 , 

26 , 29 , 31 , 40 , 41 , 43-45 , 

52 , 54 , 61 , 63 , 65 , 66,71 . 
எனையா ; 46 
இனையன் ; 21 . 
என்பதோர் ; 46 
என்பதொன்று ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 40 , 41 , 44 , 45 , 54 , 60 
62 
என்பதென்று ; 21 , 25 , 26 , 

29 , 66,71,74 . 
என்பதென் ; 23 , 43 . 
என்பவர் ; 63 . 


தடந்தேர் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 71 , 

74 
தனித்தேர் ; 46 
தனித்தோ ; 45 . 
தனித்தோர் ; 65 . 


IV கடவத்தீந்த ; 46 

கடவத்தீய ; 54 . 
கடவத்தீய்ந்த ; 18 , 44 , 60 . 
கடவத்தீர்ந்த ; 70 . 
கடவைத்தீந்த ; 19 , 29 . 
கடவைத்தீய்ந்த ; 21 , 25 . 
கடவைத்தீர்ந்த ; 63 . 
சுடவத்தீந்த ; 41 . 


அளவிலரைய ; 46 - 
அளவிலராலவ ; 31 . 
இந்திரற்கேயும் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 54 , 60 63 , 65 , 

66,70,71 , 74 . 
II நிறைந்த ; 1 , 9 , 18 , 23 , 26 , 

40 , 41 , 43 , 45 , 52 , 54 , 61 , 
63 , 66,71 . 
நினைந்த ; 46 
நினைத்த ; 45 . 

வரம்பிலர்நிறைந்த ; 45 . 
III பெருவரங்களும் ; 46 

பெருந்தவங்களும் ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 25 , 40 , 41 , 44 , 45 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


தோன்றிய கழலோர் ; 46 
தோன்றிய கழலார் ; 23 , 26 , 

43 , 66 . 
தோன்றின கழலோர் ; 65 . 


230 


யுத்த காண்டம் 


எ 


தவங்களும் ; 46 
வரங்களும் ; 1 , 2 , 18 , 23 , 40 , 
41 , 43-45 , 54 , 6 ) -63 , 65 , 

70 . 
வரம்பில ; 9 , 19 , 21 , 25 , 66 , 
74 . 


ஒருகைகொண்டெற்றி ; 46 - 
எற்றிடே மீண்டு ; 70 . 
எற்றியே மீண்டும் ; 44 . 
ஒருகையோடெற்றி ; 18 , 40 , 

41 , 52 , 60 , 61 . 
ஒருகைபோடொற்றி ; 45 . 
முன்கைசொடெற்றி ; 41,54 . 
முன்கை கொண்டெற்றி : 45 . 
முன்கையாலெற்றி ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 43 , 66 , 71 . 
முன்கையோடுடற்றி ; 65 . 
முன்கைடோடெற்றி ; 1 , 2 , 
41 , 45 , 62 , 63,74 . 


விளம்பின் ; 46 
விளம்பில் ; 1 , 2 , 18 , 23 , 31 , 
40 , 43 , 44 , 54 , 60 , 63,70 , 
71 , 74 . 
வீசும் பின் ; 9 , 41 , 45 . 


IV பேருகமாயிரத்தளவினும் ; 

46 
பேருகமாயிரமளவிலும் ; 65 . 
பேருகமாயிரஞ் செல்லினும் ; 


II வருவர் ; 46 

மருவர் ; 40 . 


பேர்கள் நாவாயிரத்தளவி 


னும் ; 63 . 


மற்றினிப் ; 9 , 18 , 19 , 21 , 23 
25 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
60 , 61,66,71 , 74 . 
மாறினிட் ; 46 
மற்றினி ; 54 . 
என்னினி ; 41 , 45 . 


அடங்கா; 46 
அடங்கார் ; 18 , 41 , 45 . 


9412 


ஒருவரேசென்றவ்வுறுதிறற் ; 
46- 
ஒருவரே சென்றவுறுதிறம் ; 
40 . 
ஒருவரே சென்றவவுருவுறு ; 
74 . 
ஒருவரேசென் றவ்வுறுபல ; 

71 . 
ஒருவரேசென்றிவ்வுறுதிறற் ; 
41 , 45 . 
ஒருவரேகிச் சென்றுடவற 
வக் ; 26 , 66 . 
ஒருவர் சென்ற விவ்வுறுதிறற் ; 
63 . 


பகாவதென் ; 46 
பகர்வது ; 41 , 45 . 
வானவர்க்கரி ; 46 
வானவர்க்கரியும் ; 60 . 
வானவர்வணங்கு ; 25 , 26 . 
வானவாவணங்கும் ; 9 , 21 , 

23 , 29 , 43 , 66 . 
வானவர்வணங்குறீ இநிரப் 


பும் ; 45 . 


11 இருவரென்றவர்தம்மையும் ; 

46- 
இருட்ரென்பவர்தம்மையும் ; 
2 , 41 , 45 , 65 . 
இருவர் தம்மையுமுன்கை 
யோடு ; 44 , 70 . 


IV திருவவென்றனர் ; 46 

திருவைவென்றனர் ; 41 , 45 . 
நிருபவென்றனர் ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 60-62 , 66,71 , 74 . 
செப்பும் ; 46 
இடம்பும் ; 74 . 
நிகழ்த்தும் ; 18 , 23 , 40 , 41 , 

43, 45 , 52 , 60 , 71 . 
நிரப்பும் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 , 66 . 


பாட வேறுபாடு 


231 


9413 


1 எத்துணைத்திதற்கு ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 25 , 29 , 41 , 44 , 45 , 
65 , 66,70,71,74 . 
எத்திறத்திதற்கு ; 46 
எத்திறத்தது ; 40 . 
எத்துணைத்திறத்தது ; 41 , 45 . 
எத்துணைத் திறத்து ; 18 , 40 . 
எத்துணைத்திறந்து ; 63 . 
எத்துணைக்கிவர்க்கு ; 23 , 43 . 


IV இப்படைக்கு ; 46- 

அப்படைக்கு ; 63 . 
எண்சிறிதென்றனர் ; 46 
எண்சிறிதென்றனன் ; 70. 
எண்சிறிதென்றுரை ; 66 
எண் அரிதென்றனர் ; 41 , 45 . 
எனச்சிறிதென்றனர் ; 65,71 . 
பெயர்ந்தார் ; 46 
பெயர்ந்தோர் ; 71,74. 
பெயர்த்தார் ; 23 , 26 , 29,43 , 
70 . 
பெய்ந்தார் ; 19 . 
பெரியோய் ; 54 . 


இயன்ற ; 46 
இயன்றவர் ; 31 . 


9413 a 


II அத்திறத்தினை ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 29 , 31 , 41 , 
43-45 , 52 , 54 , 61-63 , 66 , 
70 , 71 . 
இத்திறத்தினை ; 46 


1 ஆதியம் ; 52 

ஆதியாம் ; 45 . 


II வெள்ளம் மொய் ; 52 

வெள்ளமொ ; 45 . 


அறைதிர் ; 46 
அறைதி ; 1 , 41 , 44 , 45 , 54 , 

66 , 70 . 
அறிதிர் ; 2 . 


9414 


செய்வவர்கள் ; 46 
செயவர்க்கர் ; 26 , 54 . 
செய்வாரவர்கள் ; 41 , 45 . 


III ஆயிரமுளதென ; 46 

ஆயிரமாமென ; 23 , 26 , 43 . 
ஆயிரம்மென; 41 , 45 . 
ஏழுநூறாமென ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 40 , 41 , 44 , 45 , 
54 , 60 , 65 , 70 . 
ஏழு நூறாயிரம் ; 63 . 
ஐயிருநூறென ; 71 , 74 . 
பத்து நூறாமென ; 9 . 
உரைத்தார் ; 46 
உரைப்பர் ; 2 , 9 , 23 , 26 , 40 , 

43 , 44 , 54 , 71 . 
உரைப்பார் : 1 , 18 , 31 , 41 , 

45 , 60 , 65 , 70 , 74 . 
உரைத்திடுவர் ; 41 , 45 . 
இ ( வி ) சைப்பர் ; 19 , 21 , 25,29 
என்பார் : 63 . 


1 கொணருதிரென்பால் ; 46 
கொணருதியென்பால் ; 1 , 2 , 

54 , 65 , 70 . 
கொணருதிர்பண்பால் ; 41 , 
45 . 
கொணர்குதிரென்பால் ; 41 , 
45 . 
குணருதிர்பண்பாற் ; 63 . 
பரிவுடனென்பால் ; 23 , 26 , 

43 , 66 . 
II கிடைத்து நானவர்க்கு : 46 
கிடைத்தியானவாக்கு : 9 , 19 

21 , 25 , 29 . 
கிடைத்திரியானவர்க்கு ; 23 

43 , 66 . 
கிடைத்து நாளவர்க்கு ; 41 , 

44 , 45 . 
கிடைத்தநானவர்க்கு ; 18 , 

65,70,74 . 
கிடைத்தநாளவர்க்கு ; 2,40 , 
60 . 


232 


யுத்த காண்டம் 


இடைத்தநாளவர்க்கு ; 45 . 


தொடர்ந்தார் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 61 . 
தொடர்ந்த ; 46 
துரந்த ; 54 . 


கிளத்தி ; 46 
கிளர்த்தி ; 25 , 29 , 41 , 44 , 45 , 
54 , 63 , 66 , 70 , 74 . 


II அடைத்த ; 46 

அடுத்த ; 1 , 2 , 26 , 29 , 65 , 66 , 

70 , 71 , 74 . 
அடுத்து ; 41 , 44 , 45 , 54 . 


II நாயகரெவரும்வந்து ; 46 

நாயகரொருங்குவந்து ; 

23 , 43 . 
உடனெழுந்தெவரும்வந்து ; 
9. 19 , 21 , 25 , 29 , 66 . 


விளம்பினன் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60 , 
61 , 63 , 65 , 71 , 74 . 
விளம்பினான் ; 46 
விளம்பிப்பின் ; 23 , 26 , 43 , 

66 . 
விளம்பினர் ; 65 . 


III பொலன்றாள் ; 46 

பொலந்தார் ; 70 . 
பொலந்தாள் ; 18 , 21 , 25 , 
54 , 60. 61 , 63 , 65 . 


அளவளாயமைவுற்று ; 46 
அளவளாயமைவித்து ; 63 . 
அளவளாயுவந்தே ; 18 , 40 , 

41 , 45 . 
அன்னவரமைவுற்று ; 65 . 


IV மோலியின் ; 46 

மோலியர் ; 41 , 45 , 71 . 
மோலியன் ; 18 . 
மௌலியர் ; 1 , 2 , 23. 43 , 54 , 

74 . 
மௌலியாம் ; 65 . 
மௌலியின் ; 9 , 21 , 25 , 26, 
29 , 63 , 70 . 


IV உடைத்த ; 46 

உடைத்தோ ( தொ ) ர் ; 
41 , 45 , 63 . 


இயற்றவென்றுரைத்தான் ; 

46 
இயற்றுவென்றுரைத்தார் ; 
65 . 
இயற்றெனச் சொன்னான் ; 
41 , 45 . 
இயற்றெனவுரைத்தான் ; 9 


பேரொலி; 46 
பேரொளி; 9 . 
பேரெழில் ; 41 , 45 . 
பெயரொலி ; 70 . 
வானினை ; 46 . 
விசு } பிடை ; 1 , 44 , 70 . 
விசும்பின்மேல் ; 19 , 21 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 54 , 63 , 
66 , 74 . 
விசும்பினில் ; 71 . 
விசும்பினை ; 2 , 9 , 23 , 41 , 45 , 
65 . 


9415 


முட்ட ; 46 
முடங்க ; 41 , 45 . 
மூட ; 65 . 


9416 


1 திசைதொறும் திசை 

தொறும் ; 46 
தினதொறும் திசை 
தொறும் ; 40 . 
துறைதொறுந் துறை 
தொறும் ; 45 . 


1 அனையர்யாவரும் ; 46 
அனையரியாவரும் ; 25 , 41 , 45 
63 . 


பாட வேறுபாடு 


233 


நோக்கினன் ; 71 . 
விரும்பின் ( ன ) ; 41 , 45 . 
வாழ்வென ; 63 . 


அருகுசென்று ; 46- 
மருங்கு சென்று ; 70 . 
விரவிற்சென்று ; 26 . 
விரைவிற்சென்று ; 66 . 
அடிமுறை ; 46 
அடியுற ; 19 , 21 , 25 , 26 , 29 , 

41 , 44 , 45 , 60 , 62 , 63 , 66 . 
அடிமுடி , 18 , 40 , 41 , 45 , 54 , 
61 . 


நிரம்பி ; 46 
நிரம்பும் ; 65 . 
நிரப்பி ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 
23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-62 , 66 , 70 . 

நிறைந்த ; 71 . 
- IV வலியரே ; 46 

வலியரோ ; 1 , 2 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 . 
45 , 60 , 61 , 63 , 66 , 70,71 . 
வலிய வா ; 54 , 65 . 


II வினைய ( ம் ) ; 46 

வினையின் ; 1 , 2 , 54 . 
மேவினரினிதினங்கு ; 46 
மேவின்னருகினங்கு ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43-45 , 60, 61 . 
மேவினனருகிணங்கு ; 41 , 45 . 
மேவினனருகிணங்கு ; 41 , 45 , 
மேவின்னருகில் நன்கு ; 66 . 
மேவியரினிதினங்கு ; 1 , 54 . 
மேனியரினிதினிங்கு ; 2 , 63 , 

65 , 70 . 
மேனிபோரினிதினங்கு ; 41 
45 . 


9417 


1 திண்புயனியுளை ; 46- ~ 

திண்புயனீயுளைத் ; 31 . 
திண்புய முயர்ந்துள ; 41 , 45 . 

புயமாயிரம் ; 18 , 19 , 21 
23 , 25 , 40 , 41 , 43 , 45 , 60 , 
62 , 66,74 . 


திண்புயம்யாமுளம் , 41 , 70 , 
நின் புயம்யாமுளம் ; 1 , 2 , 29 , 

44 , 45 , 54 . 
நின்புயமியாமுளம் ; 63 . 
நின்புயம்மயருளம் ; 65 . 
நின்புயனீயுளை ; 41 . 
நின்னருளுளத்வம் ; 71 . 


II நினையுநல்வரவாகநும் ; 

18 , 40 , 41 , 45 , 52 , 60 , 61 . 
நினைய நல்வரவாகநும் ; 46 
நினையின் நல்வரவாகநும் ; 9 , 

19, 25 , 41 , 45 , 54 , 62 . 
நினையு நல்வரவரசனும் ; 1,20 . 
நினையு நல்லவவரசனும் ; 70 . 
நினையுமல்லவர் வாழ்கநும் ; 
63 . 
நினையுமல்லவாளரக்கனும் ; 

74 . 
நினைவினல் தரவாகநும் ; 66 . 
நினைவினல் வரவரக்கனும் ; 

23 , 43 , 
நினைவினலிவரவரசனும் ; 26 . 
நிலையில் நல்வரவாகநும் ; 44 . 
நினையுமன்னவாமுகந் 

தொறும் ; 41 , 45 , 71 . 
வரவென் ; 46 
வரன்முறை ; 1 , 2 , 23 , 43 , 
54 , 65 , 70 , 74 . 


தவவரம் ; 46 
தவம்வரம் ; 1 , 18 , 40 , 54 , 60 

61 , 63 , 70 
தவம்வரப் ; 65 . 
வரங்களும் : 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 45 , 62 , 66 . 
உளவரம் ; 71 , 74 . 


II முடிப்பதற்கொன்றோ ; 46- 
முடிப்பதற்கென்றோ; 41 , 45 , 

74 . 
முடிப்பதற்கன்றோ; 65 , 66 . 


யுத்த காண்டம் 


பெரிதும் ; 46 
போதும் ; 74 . 
பெரு ; 23 , 26 , 43 , 45,66 . 


ப இயல் ; 1 , 9 , 18 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 40 , 41 , 44 , 45 , 52 , 

54 , 61 , 63 , 65 , 66 , 70 , 71 . 
இரிய ; 46 
இரிடத் ; 45 . 
பிரியல் ; 74 . 


III 


யாது ; 46 
இயாது ; 63 . 


கண்டனம் ; 46 
கொண்டனம் ; 9. 19 , 21 , 25 , 
29 , 62 , 66 . 


பகைபிறிதில்லை ; 46 
பகைமறித்தில்லை ; 65 . 
வினைபிறிதில்லை ; 63 . 


காரணமருளென ; 46 
காரணம் பொருளென ; 74 . 
காரியமருளென ; 9 . 
அனையவரிசைத்தார் ; 46 
( வி ) இனையவரிசைத்தார்; 1 , 

2 , 65 . 
எனவவரிசைத்தார் ; 63 , 74 . 
இசைத்தனரனையார் ; 9 . 
ளையவருரைத்தார் ; 41 , 45 


IV 


IV அரியதென்னெமக்கு ; 46 

அரியதென்னமக்கு ; 1 , 18 , 
19 , 25 , 40 , 41 , 45 , 60 , 61 , 
63 , 66,70 . 
அரியவென்னெடக்கு ; 41 . 
அரிதெனாவெழக்கு ;74 . 
அரிதெனோவெமக்கு : 71 . 
அரியதென்னது ; 65 . 
அரியதேதெமக்கு ; 54 . 


காதலிற் ; 46 
காதலாற் ; 63 . 
பிறந்துள ; 46 
புகுந்துள ; 1 , 2 , 9 , 18 , 19,21 , 
23 , 26 , 29 , 41 , 43-45 , 524 
54 , 60 , 61 , 63 , 66.70 , 71 , 
74 . 


என்றனரவன் ; 46 
என்றனரிவன் ; 25 . 
என்றபின்னவன் ; 45 . 
அறிவார் ; 46 
அறிவான் ; 26 , 66 . 
அறியார் ; 54 . 


பரிசெலாம் ; 46 
பரிசவன் ; 1 , 41 , 54 . 
பரிசினைச் ; 65 . 
பரிசெனத் ; 70 . 
பொருளெலாம் ; 9 , 21 , 23 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 66 . 


. 


9418 


தெரித்தான் ; 46 
தெரிந்தான் ; 41 , 63 , 70 . 
செப்பும் ; 41 , 45 , 54, 65 . 


9419 


I நின்மாங்கிருந்தார் ; 46 

நுன்பருங்கிருந்தார் ; 41 , 45 . 
உன்மருங்கிருந்தார் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 
43 , 44 , 61 , 63 , 65 , 66 , 70 , 
71 . 
அருகிருந்தாரும் ; 41 , 45 . 


1 கும்பகன்னனொடு ; 46 
கும்பகர்னனோடு ; 61 , 


II பேதுறாதவா ; 46 

போதுறாதவர் ; 29 , 65 , 74 . 


குலத்தின் ; 46 
குலத்து ; 54 . 
குலத்துன் ; 65 . 
கொன்றார் ; 63 . 


பாட வேறுபாடு 


235 


வாங்கவோர் ; 45 . 


i வென்றார் ; 46 

வென்றோர் ; 31 , 54 . 


III சிறுமனிசரே ; 46 

சிறமனிதரே ; 41 , 45 , 48 , 52 , 

71 . 
சிலமனிசரே ; 19 . 
சிலமனிதரே ; 1 , 2 , 9 , 18 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 54,60-63,66,74 . 


வாங்கி 46- 
வாரி ; 1 , 2 , 9 , 18 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 40 , 41 , 43.45 , 48 , 
52 , 54 , 60 , 63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 


III அலைகொள் ; 46 

அலைகள் ; 21 , 54 


IV நம்பு ; 44 , 70 . 

நம்ப ; 46 
நம்பர் ; 1 , 2 . 
நக்கார் ; 46 
நக்கான் ; 41 , 45 , 63 . 
நவின்றார் ; 9 , 44 , 45 , 70 , 71 . 


வேலையைக்குடிக்கவன்று ; 

46 
வேலையை அழைக்க வென்று ; 

60 . 
வேலையை இழைக்சவன்று 

18 , 41 , 45 . 
வேலையை இறைக்கவன்று ; 1 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
41 , 43-45 , 61 , 62 , 65 , 66 , 
70 , 71 . 
வேலையை நக்கவென்று; 63 . 
ஏழையுமிறைக்கலன்று ; 54 . 


9420 


1 உலகச் ; 46 

உலகைச் : 1 , 2 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
48 , 52 , 54 , 63 , 65 , 66,70 . 


அழைத்ததுமலரோடு ; 46 
அழைத்ததைமலரோடு ; 63 . 
அழைத்தது நாரோடு ; 71 . 
அழைத்தது நாரோர் ; 74 . 
இளைத்ததுமவ்ரோடு ; 65 . 


உச்சிநின்று ; 46 
உச்சிநேர் ; 74 . 
உச்சிமேல் ; 41 , 45 . 
உச்சியின் ; 19 , 21 . 
எடுக்ககன்றோரேழ் ; 46 
எடுக்கவன்றே ரெண் ; 71 . 
எடுக்க நின்றோரேழ் ; 63 . 
எடுக்கவேயன்றே ; 26 . 
எடுக்கவேயன்ரேழ் ; 23 , 43 . 
எடுக்கவொன்றோரேழ் ; 41 , 


IV கோதுமக் ; 46 

கோதித்தன் ; 21 , 29 . 
கோதித்தின் ; 9 , 19 , 25 , 66 . 
கோலித்திண் ; 63 . 
கொய்துணும் ; 54 . 
ஏவக்கொல் ; 46 - 
ஏவகொல் ; 1 , 23 , 43 . 
ஏவலோ ; 71 . 
ஏவற்கோ ; 63 . 

. 


45 . 


எடுக்கவோவன்றென் ; 74 . 
எடுக்கவோவன்றேழ் ; 9 , 19 , 
21 , 25 , 29 . 


9421 


II வேரொடும் ; 46 

வேரொடு ; 1 . 
வாங்கவன்று ; 46 
வாங்கவன்று ; 40 , 44 , 60 , 
63 . 


இப்பாடல் 74 ஆம் பிரதியி . 
இல்லை . 


1 கையெறிந்து ; 46 

கையறைந்து ; 26 , 66 . 


236 


யுத்த காண்டம் 


கைமறித்து ; 18 , 40 , 41 , 61 . 
கைம்மறித்து ; 45 . 


அன்னதோர்நரர்வலியரென் 
( றேயவர்க்கு ) ; 40 , 41 , 45 , 
52 . 


இடியுருமேறென ; 46 
இடியுருமாமென ; 41 , 45 . 
இடியுருவாமென ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
உருமிடியேறென ; 54 . 


நக்க ; 46 - 
நக்கா , 54 . 
நக்கு ; 41 , 45 , 52 . 
நகைக்க ; 63 . 


யாவதென் றறைந்தான் ; 

46 
யாரெனவறைந்தான் ; 54 . 
யாதெனவறைந்தான் ; 

31 , 41 , 45 . 
வலியரென்றறைந்தான் ; 41 , 

45 , 63 , 
வலி யென்னென்றறிந்தான் ; 

9 , 19 , 21 , 25 , 29 , 62 . 
வலியனென் றறிந்தான் ; 44 . 
என்னெனவறைந்தார் ; 23 , 
43 . 
என்னெனவறைந்தான் ; 
26 , 66,70 . 


II மின்னும் வெள்ளெயிற்று ; 

46- 
மின்னும் வாளெயிற்று ; 9 , 19 
21 , 23 , 25 , 29 , 41 , 43 , 45 , 
52 , 61 , 66,71 
மின்னுவாளெயிற்று ; 18 . 


9422 


II என்பவன் ; 46 - 

என்றவன்; 41 , 45 . 


1 மற்ற ; 46 

மற்றவ் ;. 52 . 
கேட்டலும் ; 46 
கேட்டது (ம் ) ; 19 . 


புட்கரத் ; 46 
புக்கரத் ; 31 . 
புட்கலத்; 2 , 41 , 45 . 
புக்குலத் ; 1 . 


II மனிதர தூற்றமும் ; 46 

மனிதர் தமூற்றமும் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 43 , 44 , 63 , 
66,70 . 
மனிதர்தாளூற்றமும் ; 65 . 


[ il தலைவர்தம் ; 46 

தலை வரும் ; 63 . 


IV அன்னமானுடரார்வலி; 46- 

அன்னமானுடாதம்வலி ; 

41 , 45 . 
அன்னமானிடரானவர் ; 63 . 
அன்னமானிடனானவன் ; 44 . 
அன்னமானிடன்யார்வலி; 

65 . 
அன்னமானிடர்யாரவர் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 45. 62 . 
அன்னமானிடர்யார்வலி; 

1 , 2 , 71 . 
அன்னமானிடர்வலியவை ; 

23 , 26 , 43 , 66,70, 
அன்னமானிடர்தம்வலி ; 

31 , 41 , 45 . 
அன்னதோரார்வலி பரென் 
( றேயவாக்கு ) ; 18 , 60 , 61 . 


தகைமையும் ; 46 
கொடுமையும் ; 63 , 65 . 
தன்மையும் ; 62 . 
தளை மையும் ; 18 , 40 , 41 , 44 , 

45 , 61 , 70, 74 . 
வலிமையும் ; 1 , 2 , 41 , 45 , 71 . 
வலி புநாம் ; 54 . 
கூறக்கிற்றும் ) ; 41 , 45 , 52 , 

63 . 
கூறிக ( கிற்றும் ) ; 46- 


பாட வேறுபாடு 


207 


கூற ( கிற்றும் ); 18 , 40 , 45 , 61 . 
கூறற் ( கிற்றும் ) ; 54 . 
கறும் ( கிற்றம் ) ; 1 , 2 , 44 , 65 , 

70 , 74 . 
கூறும் ( சுற்றக் ); 74 . 
கூறு (கிற்றும் ) ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 71 . 


அன்றேகடலனைத்தும் ; 

46 
அன்றேகடலலேழும் ; 1 , 2 , 

44 , 65 , 70 
அன்றேயுலகனைத்தும் ; 9 . 
அன்றேழ்கடலனைத்தும் ; 19 , 

21 , 25 , 29 , 41 , 45. 
அன்றோகடலனைத்தும் ; 71 . 
என்றேகடலேழும் ; 54 . 
என்றேகடலனைத்தும் ; 66 . 
என்றேழ்கடல்மலையே ; 74 . 


IV கேட்டிரால் ; 46 

கேட்டிரேல் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 , 65 , 70 . 
கேட்டிரே ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

29 , 41 , 44 , 45 , 66 . 
கேட்டிலேர் ; 54 . 
கேட்டிரன்று ; 74 . 
கேட்டிரோ ; 23 , 43 , 63 . 


II ஊழிக்காலெனக் ; 46 
ஊழிக்காற்றெனக் ; 45 , 65 , 

74 . 
ஊழிமாவெனக் ; 71 . 
வாலியென்போனை ; 46 --- 
வாலியென்பானை ; 44 , 70 . 
வாலியென்றொருவன் ; 63 , 
65 . 


என்றவன் ; 46 
என்றனன் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
70,71 . 
இன்னன ; 74 . 


III ஏழுகுன்றமும் ; 46 

ஏழுகுன்றையும் ; 1 , 18 , 40 , 
41 , 45 , 54 , 61 , 63 , 65 , 70 , 
71 , 74 . 


கிளத்துவான் , 46 
கிளர்த்துவான் 63 , 65 , 70 . 
இசைந்தவாறு ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 43 , 66 . 
உணர்த்துவான் ; 44 , 45 . 


இந்தாள் ; 46 
அந்நாள் ; 62 . 
இன்னான் ; 63 . 


IV 


கிளர்ந்தான் ; 46 
கிளந்தான் ; 31 . 
இசைப்பான் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
துணிந்தான் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 70 71 , 74 . 


பிளந்தயிர் ; 46 
பிய்த் துயிர் ; 41 , 52 . 
திறந்துயிர் ; 74 . 
குடித்தோர்பகழி ; 46 
குடிப்பதோர்பகழி ; 63 , 65 . 


9424 


9423 


1 ஆழி ; 46 

ஆளி ; 65 . 


I பரியதோளுடை ; 46 
பரியதோளுடைச் ; 23 , 43 , 
63 , 71 , 74 . 


நீரறிதிர் ; 46 
நீரறிதி ; 31 . 
நீயறிதி ; 63 . 


விராதன்மாரீசனும் ; 46 
விராதமாரீசனும் ; 1 , 2 . 
வீரன்மாரீசனும்; 9 . 


பாட வேறுபாடு 


239 


முழங்கோதை ; 46 
முழங் கோசை; 23 , 43 , 62 . 
முழக்கோசை ; 18 , 19 , 60 , 

66 . 
முழக்கோதை ; 9 , 25 , 26 , 29 , 
41 , 44 , 61 , 63 . 


நிறைந்தது போலாம் ; 46 
நிறைந்தது புலாமெய் ; 63 , 
நின்றது போலாம் ; 9 , 19,21 , 
25 , 29 , 41 , 45 , 62 , 74 . 


[ V 


ஏயுமும்மை ; 46 
ஏயமும்மை ; 18 , 19, 25 , 26 , 

29 , 41 , 45 , 61. 70. 
மேயமும்மை ; 63 . 


9426 


1 பெருவெள்ளமுண்டு ; 46 

பெருந்திங்களுண்டு ; 70 . 


லங்கையினவில் : 46- 
இலங்கையினணவில் , 18 
இல 

லங்கையின்றீவில் ; 54 . 
இலங்கையிலமைந்த ; 23 , 26 , 
43 , 66 . 


நூன் மார்பினர் ; 46 
நூன்மனித ரே ; 1, 2 , 41 , 45 , 

54 , 65,71 . 
நூறேழுநூறு ; 9 . 
நூன்மனிதர்வந்து ; 44 . 
நூறமையவந்து ; 63 . 
நூறம் மவந்து ;41 , 45 , 70 , 
நூரம் மவந்து ; 31 . 
நூன் மார்பா வந்து ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 . 


II தீயின் ; 46 

தீயில் ; 18 , 40 . 
தீய ; 9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 
41 , 45 , 66 . 


எய்தவிலிரண்டால் ; 46 
எய்தவில்லிரண்டால் ; 45,70 . 


9427 


போரரக்கர்தம் ; 46 
போரரக்கர் தன் ; 65 . 
போரிராக்கதச் ; 23 , 26 , 43 , 

66 . 
பேரரக்கர்தம் ; 31 . 


கொற்றவெஞ்சிலைக் ; 46 
கொற்றவெஞ்சினச் ; 1 , 2 , 
54 , 65 . 


சேனையச்சேனை ; 46- 
சேனையுஞ்சேரப் ; 2 , 41 , 45 , 

65 . 
சேனையைச் சேனை ; 29 , 41 , 
45 , 54 , 60 . 
சேனையைச்சிதைத்துப் ; 63 . 


III அந்தகன்புரம்புக ; 46 - 

அந்தகன் ஊர்புக ; 63 . 
அந்தகன்புரம்புக்கு ; 1 , 25 , 

29 , 62 . 
அந்தகபுரம்புக்கு ; 19 , 23 , 26 , 
43 , 60 , 66 , 
அந்தகபுரம்புக ; 9 , 18 , 41 , 

45 , 61 . 
அந்தகம்புரம்புக ; 21 . 


கும்பகன்னனுங்கள் 
கோமான் ; 46 
கும்பகன்ன நுங்கள் 
கோமான் ; 19 
கும்பகன்னனுடன் 

கோமான் ; 70 . 
கும்பகன்னனுமுங்கள் 
கோமான் ; 18 , 21 , 23 , 25 , 
26 , 43 , 61 , 62 . 
கும்பகன்னனும் விறற் 

கோமான் ; 63 . 
கும்பகனன்னுங்கள் 

கோமான் ; 1,9 . 
கும்பகனன்னெங்கள் 
கோமான் , 2 . 
கும்பகனுங்குலக்கோயான் ; 
54 . 


240 


யுத்த காண்டம் 


9428 


கும்பகர்ணன்னுங்கள் 
கோமான் ; 41 , 45 . 
கும்பகனுங்கள் கோமானும் ; 
65 . 


1 தானையென்றுண்டது ; 46 
தானையென்றமைந்தன ; 45 . 


11 மக்களும் ; 46 

மைந்தரும் ; 18 , 40 , 41 , 45 , 
52 , 60 , 61 . 


தானையொன்றுண்டது ; 31 . 
தானையைறுண்டது ; 45 . 
தானையை தூண்டது ; 41 . 


பிரகத்தன் ; 46 
பிதிர்களும் ; 19 , 21 , 25 , 29 . 
பிதிர்க்களும் ; 9 . 
பிதுக்களும் ; 41 , 45 
பிறக்குல ; 63 . 
பாகத்தனும் ; 1 , 2 . 


I கூடலச்சேனையிவ் ; 46 

கூடலச்சேனையில் ; 45 . 
கூடலச்சேனையின் ; 1 , 2, 18 , 
21. 23 , 25 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60 , 62 , 63 , 
65, 66 , 70 , 71 . 
சூலச்சேனையிவ் , 74 . 


முதலினர் ; 46 
முதலின ; 65 . 
முதலிய ; 31 , 41 , 45 , 52 , 61 , 

62 . 
முதலிபர் ; 18 , 40 , 60 . 


மற்றதற்கின்றுகுறித்த; 46 
மற்றிதற்கின்றுகுறித்த ; 1 , 
45 , 63 , 71 , 74 . 
மற்றதெற்கன்று குறித்த ; 2, 
41 . 
மற்றி தற்கென்றுகுறித்த ; 54 , 
மற்றிற்றதின்றுறுத்த; 65 . 


பிறரும் ; 46 
பிறவும் ; 71 . 


III 


III இந்திரசித்தொடு ; 46 

இந்திரசித்துடன் ; 23 , 26,43 , 


66 . 


IV இற்றைநாள்வரை ; 46 

இற்றநாள்வரை ; 26 , 


பானுமற்றிவனுமே ; 46 
யானுமற்றவனுமே ; 41 , 45 . 
யானுமற்றிவருமே ; 31 , 41 , 

45 , 52 . 
இவனுமற்றியானுமே ; 1 , 2 , 

9 , 65,71 . 
இல்லைமற்றியானுமே ; 54 . 


காலச்செய்கையால் ; 46 
காலச்செய்கைநீர் ; 1 , 2.9. 
18 , 21 , 23 , 25 , 29 , 31 , 40 . 
43 , 44 , 52 , 54 , 60 , 61 , 65 , 
66 , 70,71 , 74 . 
காலைச்செய்கைநீர் ; 63 . 
நீர்வந்திராயினக் ; 46- 
அறிந்திலிரேலிதக் ; 71 , 74 . 
நீர்வந்துளீரினித் ; 41 , 45 . 
நீர்வந்திலீரெனத் ; 41 , 45 . 
நீர்வத்திலீரேல ; 45 .. 
வந்தலீரேலதக் ; 1 , 54 . 
வந்திலராகிலக் ; 31 
வந்திலிரேலதக் ; 2 , 41 , 65 . 
வந்திலிரொலித்தக் ; 63 . 
வந்தி லீரெனத்தக்க ; 44 . 
வந்துளதினிதக்க ; 9 , 19 , 21 , 

25 , 29 . 
வந்துளீரினிதக்க; 18 , 23 , 26 , 
40 , 43 , 52 , 60 , 61 , 66 . 


இருந்தேம் ; 46 
இருந்தோம் ; 1 , 2 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60-63 , 65 , 66 , 70 . 


பாட வேறுபாடு 


241 


கழலோர் ; 46 
தக்க ; 41 , 45 . 


அரக்கனை ; 18 , 25 , 26 , 44 , 54 
60 , 61 , 65 , 70 . 


IV சேனையின் ; 9 . 

செய்கையும் ; 46 
செய்கையச் ; 2 , 19, 21 , 25 , 

29 , 44 
செய்கையைச் ; 1 , 41 , 45 , 54, 

65,70,71 . 
சேனையும் ; 41 , 45 . 
செய்வினைச் 9 . 
கவிப்பெரு ; 46 
கவிப்பெரும் ; 31 , 41 , 45 . 
செய்கையின் ; 65 . 
சேனையின் ; 1 , 2 , 18 , 19, 21 , 
23 , 25 , 26, 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54, 60-62 , 66, 70, 
71 , 74 . 
தெரிந்தில ; 63 . 


நிலத்தொடுந்தேய்த்துப் ; 

46 
நிலத்தொடுதேய்த்துப் ; 19 . 

நிலத்தொடுந்தேய்த்தும் ; 41 . 
III தூதுரைத்தேகிய ; 46 

துதுரைத்தேக்கியே ; 44 . 

தூதரைப்போக்கிய ; 63 . 
VI கருகுசேனைமாக் ; 1 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 54 , 65 , 70 . 
கருதுசேனையாம் ; 46 
கருதுசேனைமாக் ; 2 , 31 , 41 , 

44 , 45 , 62 , 63 , 66, 71.71 
கருதுசேனையும் ; 18 , 40 , 41 , 

45 , 52 . 
கருதுசேனையின் ; 74 . 


கடலையும் ; 46 
கடலுமா ; 48 . 
கடலுமாக் ; 41 , 45 . 


செய்கையும் ; 9 , 18 , 19 , 23 , 
25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
60-62 , 66 , 74 . 
சேனையும் ; 46 
செய்கையைத் ; 1 , 2 , 44 , 54 , 

65 , 70 , 71 . 
சேனையைத் ; 31 . 


கடலையுங்கடந்து ; 46 - 
கடந்தது கடிதின் ; 1 . 
கடந்தது கடுகி ; 44 . 


9430 


தெரிவீர் ; 23 , 43 , 62 . 
தெரிக்கின் ; 46 
தெரிக்கில் ; 1 , 2 , 18 , 31 , 40 , 
41 , 44 , 45 , 52 , 54 , 60 , 63 , 
70 , 71 , 74 . 
தெரிகில் ; 65 . 
தெரிப்பீர் ; 9 , 19 , 25 , 26 . 
தெரிப்பேம் ; 66 . 


1 கண்டிலீர்கொலாம் ; 46 

கண்டிலீர்கொலம் ; 21. , 
கண்டிலீர் கொலோ ; 41 , 45 . 
கடலினை ; 46 
கடலையும் ; 63 . 


9429 


மலைகொண்டு ; 46-11 
மலை கொடு ; 1 , 2 , 9 , 31 , 41 , 
44 , 45 , 54 , 63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 


I மலங்கெரி ; 46- 

மலக்கெரி ; 41 , 45 . 
மயங்கெரி ; 63 . 


II அக்கனை ; 46 

அரக்கரை ; 2 , 63 , 74 . 
16 


II போர்செய ; 46 

போர்செய்த ; 41 , 45 . 
போர்செய்வான் ; 25 , 26 , 62 . 
போர்வல ; 54 . 


243 


யுத்த காண்டம் 


வானரரியற்றிய ; 46 
வானரமியற்றிய ; 9 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 63 , 
66 . 


II மருந்தொருநொடியின் ; 46 

மருந்தொரு நொடியில் ; 1 , 2 , 

9 , 18 , 21 , 23 , 25 , 29 , 40 , 
41 , 43.45 , 52 , 54 , 61 , 63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 
மருந்தொன்றுநொடியில் ; 
45 . 


II விளைத்ததவ் ; 18 , 41 , 44 , 45 , 

52 , 71 , 74 . 
விளைத்தவா ; 46 
விளைத்தவ ; 1 , 60 , 65 , 70 . 
விளைத்தது ; 9 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 66 . 
விளைத்தலில் ; 63 . 
விளைத்ததிவ் ; 40 
விளைத்தவ ; 1 , 60 , 65 , 70 . 
விளைந்தவ ; 2 . 
விளைத்தவர் ; 41 . 


IV மேருவிற்கு : 46 

மேருவுக்கு ; 9 , 18 , 25 , 29 , 40 , 
52 , 60 , 61 , 63 , 65 , 66 . 


வெல்கநீர்வெல்க ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 40 , 41 , 45 , 
52, 54 , 60 , 61 , 63 , 65 , 66, 
70,71,74 . 
வெல்கநீவெல்க ; 46- 
வெல்கநீர்விலக ; 65 . 
வெல்கநீர்தோற்க ; 63 . 
வெல்ல நீர்வெல்க ; 29 . 


அப்புறங்குதித்தே ; 23 , 26 , 

43 , 45 , 66 
அப்புறங்குதித்து ; 46 - 
அப்புறங் குதித்து; 31 , 45 , 74 . 
அப்புறங்குறுசி ; 63 . 


V1 முது மொழிப்பதம் ; 46 

முதுமொழிப்படி ; 63 . 
முதுமொழிப்பலன் ; 41 , 45 . 


9431 


1 இயற்கையோர் ; 46 
இயற்கையோ ; 2 , 63 . 
இயற்கையொர் ; 41 , 45 . 


சொல்லினென் ; 45 , 52 . 
சொல்லினன் ; 46- 
சொல்லினம் ; 19 , 21 , 25 , 26 , 

29 , 66 . 
சொல்லினர் ; 63 . 


இருந்தவத்தியைந்தாள் ! 

46 
இருந்தவத்திசைந்த ; 26 , 66 . 
இருந்தவத்திசைந்தாள் ; 9 , 
இருந்தவத்தூயாள் ; 45 . 
அருந்தவத்தியைந்தாள் ; 19 , 
21 , 25 , 29 , 60 , 63 . 
அருந்தவத்திசைந்தாள் ; 54 . 
இருந்தவத்தூயார் ; 41 . 
இயைந்தவத்தியைந்தாள் ; 
44 . 


என்றுரைமுடித்தான் ; 46 
என்றுரைமுடிந்தான் ; 45 . 
என்றவன்முடித்தான் ; 1 , 45 , 

54 , 65,71 . 
என்றிவன் முடித்தான் ; 2 , 
என்றனன் முடித்தான் ; 9 . 
என்றுரை முடித்தான் ; 19 , 
21 , 25 , 26 , 29 , 63 , 66 . 


9432 


I இயற்கைதீர் ; 46 

இயற்கை : 65 . 


கற்புடைப்பத்தினி; 46 
கற்புடைப்பத்தினிப் ; 45 . 


1 இவரெல்லாமடிய 46 
இலரெலாமடிய ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-62 . 


பாட வேறுபாடு 


243 


அலரெலாமடிய ; 26 , 41 , 66 . 
அவரெல்லாமடிய ; 45 . 
இவரெலாமடிவித்து ; 63 . 


பொருத்தியே ; 70 . 
பொருதிலம் ; 45 
பொருகிலம் ; 41 . 


அ என்ன காரணம் ; 46 

என்னகாரணத்து ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
63 , 66 . 


என்றான் ; 46 
என்றால் ; 65 . 
நின்றான் ; 70 . 


IV 


இருந்ததென்று ; 46 
இருந்தனை ; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 66 . 
இகழ்ந்ததென்று ; 1 , 2 , 44 , 

54 , 70 , 71 , 74 . 
என்றனன் ; 65 . 


அன்னதேலினி; 46 
அன்னதேயினி; 1 , 2 , 18 , 19 , 

21 , 23 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60 , 61 , 66,71 , 74 . 
அன்னதேயிலன் ; 65 . 


அமையுமெங் ; 46 
அமர்த்தொழில் ! 65 . 


இசைத்தான் ; 46 
இகழ்ந்தான் ; 65 . 
உரைத்தான் ; 74 . 
என்றான் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
29, 41 , 43 , 45 , 63 , 66 . 


III நோக்கினான் ; 46 

நோக்கிநான் ; 9 . 
நோக்கினன் ; 1 , 2 , 18 , 40 , 

41 , 45 , 65 , 71 , 74 . 
நோக்கினென் ; 52 . 
கண்டியாம் ; 41 , 45 . 


கடனஃதென்றான் ; 46 
இனிச்செய்யும் கடமை ; 65 . 
கடனஃதன்றோ; 41 . 
கடமையதென்றான் ; 18 , 21 , 

25 , 29 , 40 , 41 , 60-62 , 74 . 
கடமையதென்றார் ; 9 , 45 . 
கடமையவென்றான் ; 41 , 45 . 
கடமையதன்றோ ; 71 . 
கடமைய ஃதன்றோ; 45 . 
கடமையஃதென்றான் ; 31 , 41 , 

45 , 52 . 
கடமையஃதன்றே ; 2 . 
கடமையு மென்றான் ; 41 , 45 , 
கடமையுமஃதே ; 63 . 
கடகுளதன்றோ; 44 , 70 . 
கட மையீதென்றான் ; 23 , 26 , 

43 , 66 . 
கடமையுமீதே ; 45 . 
கடனகுதன்றோ; 1 . 
கட்டமையன்றோ; 54 . 


நாணினில் ; 46- 
நாணினன் ; 1 , 9 , 25 , 29 , 40 , 

41, 44 , 45 , 63.65,74 . 
நாணிலன் ; 2 , 18 , 19 , 21 , 61 , 

70 . 
நாணிலார் ; 66 . 
நாணினால் ; 23 , 26 , 41 , 43 , 

52 . 
நாணினான் ; 54 . 
நானின்னம் ; 71 , 


9433 


பொருதிலன் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 65 , 66 . 
பொருந்திலேன் ; 46 
பொருந்திலன் ; 2 , 74 . 
பொருகிலன் ; 1 , 40 , 41 , 45 , 

61 , 71 . 
பொருதிலேன் ; 9 , 31 , 41 , 
45 , 52 , 54 . 


இப்பாடல் 65 ஆம் பிரதியில் 

இல்லை . 
1 இம்முது மகன் ; 46 
அம்முதுமகன் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 60 , 70 . 
வன் முதுமகன் ; 74 . 


244 


யுத்த காண்டம் 


முயற்சி ; 46 
முறமை ; 26 . 
முறைமை ; 23 , 43 , 66 . 


இந்திரசித்தனை ; 23 , 26 , 43 , 
இந்திரசித்தினை ; 66 . 


I 


என்பவடனே விட்டம் ; 46 
என்பவுடனைவிட்ட ; 1 . 
என்பவடனை விட்டு ; 
என்பவடனைவிட்டிம் ; 41 . 
என்பவடன்னை விட்டு ; 63 . 
அன்பவடனைவிட்டம் ; 61 . 


மாய்வித்தல் ; 18 , 40 , 41 , 45 , 

52 , 60 , 61 . 
யாண்டினிக் ; 46 --- 

வாண்டினிக் ; 41 , 45 . 
ஆண்டினிக் ; 1 , 2 , 63 , 70 . 

யாவையும் ; 25 . 
இயாண்டையில் ; 21 , 29 . 
எவ்வழிக் ; 9 . 
யாண்டையில் ; 71,74. 
யாண்டினம் ; 54 . 


மணிதரைத் ; 46 
மனிதரைச் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

44 , 45 , 52 , 45 , 60 , 61 , 71 . 
மனிதரைப் ; 45 , 70 . 
அவர்களைத் ; 63 . 


சேர்தல் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

52 , 54 , 61 , 71 . 
திருத்தல் ; 46 
சேர்த்தல் ; 44 , 45 . 
பெருந்தல் ; 45 , 70 . 
திருத்தி ; 63 . 


கண்டும் ; 2 , 18 , 40 , 41 , 45 , 

52 , 61 . 
காண்டும் ; 46 
காண்கும் ; 48 . 
காண்மே ; 41 , 45 . 


9434 


இப்பாடல் 65 - ஆம் பிரதியில் 
இல்லை . 


III ஆதியின் றலை ; 46 

ஆதியின்றனை ; 31 . 
ஆதியன்றலை ; 1 , 63 . 
செயத்தக்க ; 54 . 
செய்யத்தக்கது ; 46 
செய்தக்கது ; 1 , 41 , 45 . 


இனிச்செய்வதழிவால் ; 1 , 2 , 

9 , 63 , 71 , 74 . 
இனிச்செயலழிவாக ; 46 
இனிச்செயலறிவாம் ; 66 , 
இனிச்செயலிழிவால் ; 41,45 , 
இனிச்செயவதிழிவால் ; 19, 

21 , 25 , 29 . 
இனிச்செயிலழிவாம் ; 26 . 
அனிச்செயலழிவால் ; 44 . 


I விட்டமாயினும் ; 46 - 
விட்டமாதரை ; 1 , 31 , 41 , 

45 , 54, 70 , 74 . 
விட்டம்மாதரை ; 44 . 
விட்டம்மாதினை , 9 , 18 , 21 , 
23 , 25 , 26 , 41 , 43 , 45 , 61 , 
62 . 
விட்டமாதினை ; 2 , 19 , 29 , 

40 , 41 , 60 , 66,71 . 
விட்டுமாதினை ; 63 . 


IV 


இந்திரசித்தையும் ; 1 , 2 , 9 , 
18 , 21 , 25 , 29 , 40 , 41 , 44 , 
45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 70 , 
71 , 74 . 
இந்திரசித்தையாம் ; 46 


மாதினை ; 46 
ஆயினும் ; 18 , 40-41 , 45 , 60 

61 . 
ஈகினும் ; 23 , 26 , 43 , 66 , 71 . 
ஈயினும் , 1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 
29 , 31 , 41 , 44 , 45 , 54 , 63 , 
70 , 74 . 
வீயினும் ; 41 . 


பாட வேறுபாடு 


245 


வெஞ்சமம் ; 46 
வெஞ்மர் ; 19 , 23 , 25 , 26 , 29 , 

43 , 62 , 63 , 66,74 . 
வஞ்சமர் ; 21 . 


கடமை ; 46 
கடனே ; 23 , 43 , 45 , 66 . 


9435 


11 பெறுகிலம் ; 46 

பெறுகிலெம் ; 52 . 


[ என்றெழுந்தனன் ; 46 
என்றெழுந்தனர் ; 9 , 18 , 40 , 

41 , 45 , 52 , 54, 61 , 65 . 
என்றெழுந்ததன் ; 26 . 


பழியால் ; 1 , 2 , 9 18 , 21 , 23 , 
25 , 26 , 29, 40 , 41 , 43-45 , 

52 , 54 , 60 , 61 , 67 , 71 , 74 . 
பழிப்பால் ; 46 


இராக்கதர் ; 46 
இராக்கதிர் ; 31 . 
இராவணன் ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 44 , 66 . 


III முட்ட ; 23 , 43 , 44 , 70 . 

முட்டி ; 46 - 


குலத்தொடு ; 46- 
குலத்தையும் ; 41 , 45 . 


இருத்திநீ ; 46 
இருத்தினிர் ; 31 . 
இருக்க நீ ; 41 , 45 , 52 . 


முடிக்குவதல்லால் ; 46 
முடிக்குவதொல்கா ; 71 . 
முடிகுவதல்லால் ; 1 , 26 . 


| சில்லுடல் ; 46 

சில்லுடைக் ; 41 , 45 . 


IV கட்டமத்தொழில் ; 46 

கட்டமத் தொழில் ; 45 . 
கட்டமர்த் தொழில் ; 19, 63 , 

71 , 74 . 
கட்டமைத்தொழினிச் ; 
- 45 . 
கட்டமாத்தொழிலினிச் ; 41 . 
கட்டமைத்தொழில் ; 18, 23 
40 , 41 , 43 , 45 , 70 . 


குருதி ct ; 46 
குருதியும் ; 1 , 2 , 9 , 18 , 19,23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45. 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 

74 . 
குறுதியும் ; 31 . 


செருத்தொழில் ; 46 - 
அமர்த்தொழில் ; 1 , 2 , 54 . 
இனித் தொழில் ; 9 , 18 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
இனிச்செருச் ; 63 . 
இனிச்செயல் ; 74 . 
இனிச் செயும் ; 71 . 
இத்தொழில்; 19. 
செருச்செயும் ; 29 . 


II வென்றுமீளுதும் ; 46 - 

வென்றுமீள்குது ; 71 . 
வென்று மீள்குதும் ; 9 , 21 , 23 

26 , 29 , 41 , 43 , 45 , 66 , 74 . 
வென்றி மீள்குதும் ; 25 . 
கொன்றுமீளுதும் ; 41 , 45 . 
வெள்குது மேல் ; 46 
வெள்குவ தென் ; 1 , 2 , 9 , 18 , 
23 , 26 , 40 , 43 , 45 , 54 , 
60-63 , 65 , 66,70,71 , 74 . 
வெள் குவந்தோள் ; 19 , 214 

25 , 29 , 44 . 
வெஃவதென் ; 31 , 41 . 
வெகுள்வதென் ; 41 , 45 . 
வெள்குவதன் ; 41 , 45 . 
வெள்குவமேல் ; 45 . 


இனிச்செயும் ; 46 - 
செருச்செயும் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 


246 


யுத்த காண்டம் 


. 


மிடலில்லாப் ; 46 

உரைத்தனர்போனார் ; 46 
கொற்றவவென்றார் ; 41 , 45 . இராவணன் புகன்றான் ; 63 , 
மிடலியலாப் ; 65 . 

71 , 74 . 

எனப்புகன்றனரால் ; 9 . 
IV குலமாதுமென்று ; 46 

என்றவர் புகன்றார் ; 1 , 2 , 18 . 
குலமின்றினி; 18 , 40 , 41 , 45 , 23 , 40 , 41 , 43-45 , 54 , 60 
60 . 

65 , 70 . 
குலமென்றனர் ; 71 . 

என்றனர்புகன்றார் ; 31 . 
குலமென்றனன் ; 63 , 74 . 

என்றனர்போனார் ; 41 , 45 . 
குலமென்றினி ; 1 , 2 , 23 , 43 , 

கேளெனப்புகன்றார் ; 26 . 
44 , 54 , 61 , 62 , 65 , 70 . 

போர்க்கெனப்புகன்றார் ; 19 , 
குலமென்றனி; 31 . 

21 , 25 , 29 . 
குலமொன்றவே ; 41 , 45 . 

போர்க்கெனப்புகன்றான் ; 
குரங்கெளிதிது ; 19 , 21 , 25 , 

66 . 
26 , 29 , 66 . 
குரங்கெளிதுபோர்க்கு ; 9 . 

30. மூலபலவதைப் படலம் 
9436 

III ஆனமற்றவர் ; 46 - 

ஆனமற்றிவர் ; 19 , 29 . 
[ சேனையை ; 46 

ஆனவப்பெயர் ; 18 , 40 , 41 , 
தானையை; 1 , 9 , 19 , 21 , 23 , 

45 . 
25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 66 . 

மானிடப்பெயர் ; 1 , 2 , 44 , 45 , 

65 , 70 , 71 , 74 . 
வழிசென்று ; 46 

மானுடப்பெயர் ; 54 . 
வழிச்சென்று ; 9 , 19 , 25 , 26 , யானமற்றவர் ; 21 , 23 , 26 , 
29, 62 , 63 , 66 . 

66 . 

பானவப்பெயா ; 61 . 
ஊனறக்குறைத்து ; 46 
ஊனறக்கடித்து ; 29. 
ஊனறக்குமைத்து ; 71 . 

கோறிகெரன் றறைந்தான் ; 
ஊனறத்தடிந்து ; 23 , 26, 43 , 

18 , 40, 41 , 45 , 52 , 61 . 
45 , 66 . 

கோறிரென்றமைந்தான் ; 
ஊனறக்குறைத்து ; 45 . 

46 
ஊனிறக்கடிது ; 19 , 21 , 25, 

கோறிரென்றமைத்தான் ; 
62 . 

23 , 43 , 45 . 
ஊனிறக்கடித்து ; 9 . 

கோறிரென்றழைத்தான் ; 
ஊனுறக்குறைத்து ; 2 , 41 . 

26 . 

கோடியென்றமைந்தான் ; 
யிருண்பன் ; 46 

44 . 
உயிருண்ப ; 44 

கொன்றிரென்றமைந்தான் ; 
உயிருண்பென் ; 45 , 52 . 

74 . 

மடித்திரென்றமைந்தான் ; 
பரியோய் ; 46- 

2 , 54 . 
விர்போய் ; 1 , 2 , 23 , 26 , 43 , மடித்திரென்றமைத்தான் ; 
63 , 70 , 71 . 

1 , 65 , 71 . 


II 


247 


பாட வேறுபாடு 


IV கிரிகளை ; 46 

கரிகளை ; 18 , 41 , 45 , 60 , 61 . 
கிரியினை ; 44 , 70 . 
கிளைகளை ; 45 . 


வினயமுற்றநம் ; 26 , 66 . 
வினையமுற்றி நம் ; 23 , 43 . 
வினையைமற்றிலை ; 63 . 


மூலமாத் ; 46 
மூலமத் ; 31 , 71 . 
மூலமாம் ; 45 . 
வீரமாத் ; 44 , 70 . 


வாள் கொண்டு ; 46 
வாட்கொண்டு ; 31 , 41 , 45 . 
வாள் கொடு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
44 , 54 , 60 , 62 , 70 , 71 . 
வாளொடும் ; 63 . 
வான் கொடு ; 45 , 61 . 
வேரொடும் ; 41 , 45 . 


விரைவோடு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 . 
விரவோடு ; 46 


9437 


IV இனையா ; 1 , 2 , 9 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 65 . 

ளைய ; 46 
இனைவா ; 26 , 66 . 


ரவுகென்று ; 46 
ஏவுகின்று ; 60 . 
ஏவுகண்டு , 26 . 
ஏகென ; 41 , 45 . 


| எழுந்து தம் ; 46 

எழுந்து தன் ; 19 , 29 . 
எழுந்துதாம் ; 18 , 40 , 60 , 61 . 
ஊாதிமேலேறிக் ; 46 
ஊர்திபோலேறிக் ; 
ஊர்திபோயேறிக் ; 1 , 2 , 18 , 
40 , 45 , 60 , 61 , 63 , 65 , 
70 . 
ஊர்தியைவேறிக ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 43 , 62 , 66 , 74 . 
ஊர்தியையேற்றிக் ; 29 . 
இரதமேலேறிக்; 41 , 45 , 52 .. 
இரதம்போயேறிக் ; 41 . 


9438 


1 ஏவியப்பெரும் ; 46 
ஏவியப்பெரு ; 40 . 
ஏவிய பெரும் ; 41 , 45 . 
ஏவியம்பெரும் ; 26 , 44 . 


I கனைகடற்பெரும் ; 46 

கனைகடி பெரும் ; 41 , 45 . 
கனை திரைக்கடற் ; 41 , 45 , 52 . 


சேனையைத் ; 1 , 2 , 26 , 41 , 44 , 

54 , 63 , 65 , 66,70,71 . 
தானையைத் 46 
சேனைமேல் ; 9 , 18 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 60-62 , 
74 . 


சேனையைக் ; 46 - 
சேனையில் ; 23 , 26 , 43 , 66 . 


கலந்தது ; 46 - 
கலந்தனர் ; 23 , 26 , 43 , 66 , 
71 . 


தானும் வேட்டு ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54 , 60-62, 65 , 
66 , 70 , 71 . 
தானும்விட்டு; 46 


II வினையமற்றிலை ; 46 

வினையமற்றினி ; 54 . 
வினையமற்றிது ; 65 . 
வினையமுற்ற ; 45 . 


II தேவர் ; 46 

தேயர் ; 21 . 


248 


யுத்த எண்டம் 


குழுவின் ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
61-63 , 65 , 66 , 70 . 


தேய்த்தவன் ; 46- 
தேய்த்தவம் ; 19 . 
துய்த்தவன் 41 , 45 . 
செயிர்த்தவன் ; 41 , 45 . 
சில்லியம் ; 46 

சில்லியன் ; 61 . 
I முனிவரும் ; 46 

தேவரும் ; 63 . 
அமரரும் ; 45 . 
கலங்கப் ; 46 
கலங்க ; 40 . 
காணப் ! 74 . 


ஈண்டியதென்பரால் ; 46 
ஈண்டியதென்னத்தன் ; 63 . 
நீண்டியதென்பரால் ; 41 , 45 . 
குவலயமுழுதும் ; 46 
குவலைய 

முழுதும் ; 23 , 40,43 , 
63 . 


IV 


IV பூவை வண்ணத்தன் ; 46 

பூவைவண்ணன்தன் ; 41 , 45 . 
ஒருபுறம் ; 46 
ஒருதிறம் ; 41 , 45 . 


தழுவிவிண்ணையும் ; 46- 
தழுவிமண்ணையும் ; 1 , 2 , 45 , 

65,71 . 
தழுவுவிண்ணையும் ; 19 , 29 , 

; , 
62 . 
தழுவுமண்ணையும் ; 54 . 
தழுவும் விண்ணையும் ; 74 . 
திசையையும் ; 46 
மண்ணையும் ; 21 , 29 , 74. 
விசும்பையும் ; 45 , 54, 65 . 
விண்ணையும் ; 1,2,71 . 
தடவுமாத்தானை ; 46 
தடவுமத்தானை ; 18, 40 , 45 , 

, 
52 , 63 . 
தடவுமாந்தானை ; 41 . 
தழுவுமத்தானை ; 44 , 70 . 


9439 


1 யானைமேல் ; 46 - 

யானையென் ; 44 
ஆனைமேல் ; 21 , 29 , 62 . 


9440 


அணிமுரசெற்றி ; 46 
பெருமுரசெற்றி ; 54 . 
மணிமுரசெற்றி ; 44 . 
மணிமுரசெற்றி ; 31 , 40 , 41 , 

45 , 52 , 61 , 70. 

மணிமுரசேற்றி ; 41 , 45 , 70 . 
11 துறைதொறும் ; 46 

துறைதுலும் ; 65 . 
துறைதறை ; 41 , 45 . 
திசைதொறும் ; 2 , 63 . 
விளித்தலும்வல்லைக் ; 46 
விளித்தலும் வல்லை ; 40 . 
விளிக்கலும் வல்லைக ; 45 . 
விழித்தலும்வல்லைக் ; 63 . 


| அடங்கும் ; 46 
அடங்கு ; 18 , 40 , 42 , 54 , 60 , 
61 , 71 . 


வேலைகள் ; 46 - 
வேலையுண்டு ; 63 
வேலையும் ; 71 . 
அகத்தகன் மலையும் ; 46 
அகத்தன மலையும் ; 1 , 9 , 18 . 
19 , 21 , 29 , 40, 42 , 44 , 54 , 
61 , 63 , 65 , 70, 71 , 74 . 
அகத்துள மலையும் ; 23 , 26 , 

66 . 
அசத்துள மலைகள் ; 41 , 45 . 


II குழுவி ; 46 

குழுவில் ; 2 . 
குழுவும் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


249 


I மன்னுயிர் ; 46 

உன்னுயிர் ; 41 , 45 . 


குறளுருத் ; 46 
உறறொரு ; 1 , 2 , 41 , 65 . 
உற்றொடு ; 45 . 


அனைத்துமவ் ; 46 
அனைத்துமால் ; 41 , 45 . 
அனைத்தையும் ; 1 , 2 , 18 , 19 , 
23 , 40, 41 , 43-45 , 54 , 60 , 
61,65 , 66,70 . 


வரைப்பிடை ; 46 
வரப்பிடை ; 1 . 
வரப்பில் ; 19, 21 , 25 , 29 . 
வரம்பில் ; 26 
வரப்பிலவ் ; 66 . 
வரையிடை ; 70 . 
வானிடை ; 63 . 


தன் மையினல்லால் ; 41 , 45 , 

52 . 
தன்மையினவரால் ; 46 
தன்மையின்வரலால் ; 31 . 
தன்மையரல்லால் ; 18 , 44 , 

60 , 61 . 
தன்மையவல்ல ; 41 . 
தன்மை பவல்லால் ; 1 , 2 , 9 , 

23 , 43,71 . 
தன்மையவல்லார் ; 54 . 
தன்மையவல்லை ; 65 . 
தன்மையவானால் ; 19 , 21 , 

26 , 29 , 45 , 62 , 66 
தன்மையரல்லார் ; 45 , 63 , 
தன்மையாலல்லால் ; 40 , 41 , 
45 , 70 , 74 . 


அவைபோல் ; 46 
அவைபோய் ; 41 . 
அவர்போய் ; 45 . 
அவர்போல் ; 41 , 45 , 71 . 
வகைபோல் ; 66 . 


9414 


I அடங்குமேமற்றப்; 46 

அடங்குமேமற்ற ; 41 . 
அடங்குமென்றவப் ; 63 . 
அடங்குமேமற்றைப் ; 9 , 41 , 

45 . 
அடங்குமேமற்றிப் ; 26 , 66 . 


1 தின்றரும் ; 46 

தீண்டரும் ; 70 , 74 . 
பருகி வேறமைந்த ; 46- 
பருகிவென்றமைந்த ; 31 . 
பருகியேறமைத்த; 65 . 
வோரொடுமாந்து ; 45 . 
வேரொடும் ஆர்ந்து ; 9 , 26 . 
வேரொடும் அறிந்து ; 19 , 21 , 

62 , 66 . 
வேரொடும்பருகி ; 74 . 
II வெம்பாவத்தை ; 46 - 

அரும் பாவத்தை ; 9 , 19 , 21 , 
26 , 29 , 45 , 66 . 


பெரும்படை ; 46 
பரப்பிடை ; 23 , 43 , 44 , 70 . 


அரக்கர் தம் ; 19 , 21 , 23 , 29 , 

41 , 43 , 44 , 52 , 63 , 70 . 
இரும்படை ; 46 
அரக்கரது ; 18 , 26 , 40 , 45 , 

60 , 61 , 66,71 . 


IV 

அடங்குமாயவன் ; 46 
அடங்குமாய்வதற்கு ; 41 , 45 . 
அடங்கமாய்வதற்கு ; 1 , 65 . 
அடங்கு மோமற்றவன் ; 45 , 
மடங்கமாய்வதற்கு ; 2 . 


iil நிறத்துக்காரன்ன ; 46 

நிறத்துக்காரண ; 65 . 
நிறத்துக்காரெனும் ; 41 , 45 . 
நிறத்திற்காரன்னன் ; 25 , 45 , 

54 , 61. ) 
நிறத்திற்காரணன் ; 60 . 
நிறத்திற்காரென்ற ; 9 , 19 , 

. 
21 , 23 , 26 , 29 , 31 , 41 , 43 
45 , 62 , 63 , 66,70,71 . 


* 


250 


யுத்த காண்டம் 


நெருப்புக்கு ; 46 
நெருப்பிற்கு ; 23 , 41 , 43-45 , 
63 , 70 . 


மகரங்கள்வாயிட்டு; 46 
மகரங்கள் வாய்விட்டு; 54 . 
கரங்கள்வாய்விட்டுற ; 63 . 
கரங்களால் வாயிட்டு ; 23 , 
43-45 . 


நெருப்பாப் ; 46 
நெருப்பாய்ப் ; 19 , 21 , 26 , 29 , 
31 , 40 , 41 , 45 , 48 , 52 , 
60-63 , 66 , 71 . 
நெருப்பால் ; 45 . 
நெருப்பர் ; 23 , 43 , 44 , 70 . 


விழுங்கித் ; 46 
விழுங்கத் ; 70 . 


ili தூண்டுவான் ; 46 - 

தூண்டுவார் ; 40 , 41 , 45 , 60 , 
61 . 


IV புறத்துப் , 46 

புறத்தம் ; 1 , 41 , 45 , 52 . 
புறத்தில் ; 18 , 40 , 44 , 45 , 60 , 
61 , 63 , 70,71 . 


VI மூண்டவான்மழை ; 46 

மூண்டபோன்மழை ; 1 . 
மூண்டமாமழை ; 31 , 41 , 45 . 
மூண்டுவான்மழை ; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 , 63 . 
பூண்டவான்மழை ; 23 , 43 , 
71 . 


பொங்கிய : 46 
போகிய ; 41 , 45 . 


பாகியர் ; 46 
பங்கிய ; 65 . 


புகழ்வார் ; 46 
புகழ்வான் ; 65 . 
புகழ்வோர் ; 45 , 63 . 


உரித்துவிடுத்து ; 46 
புரிந்துடுத்து ; 23 , 41 , 43 , 45 . 
புரித்துடுத்து ; 70 . 
முரித்துடுத்து ; 40 , 41 , 45 , 60 . 
விரித்துடுத்து ; 19 , 21 , 26 , 
29 , 66 . 


9442 


உலா 


1 தாள்களால் ; 1 , 18 , 23 , 41 , 

43 , 45 , 54,60 
தோள்களால் ; 46 
கால்களால் ; 2 , 9 , 19 , 21 , 
26 , 29, 41 , 45, 61 , 62 , 65 , 
66 . 


உலாவருமூர்க்கர் ; 46 
உலாவருமுதியர் ; 9 , 25 . 
உலாவருமிதியார் ; 26 . 
உலாவருமுருவர் ; 2 , 41 , 45 , 

74 . 
உலாவருமுனிவார் ; 45 , 66 . 
உலாய்வருங்கொடியோர் ; 

71 . 
உலாய்வருமுதியர் ; 19 , 21 , 

29 . 
உலாய்வருமுதுவர் ; 70 . 
உலாய்வருமுரவா ; 54 . 
உலாய்வருமுருடா ; 44 . 
உலாய்வருமுருவர் ; 1 , 23 , 

41, 43 , 45 , 63 , 65 . 
உலாய் நடைமுயல்வார் ; 18 , 
* 40 , 41 , 45 , 60 , 61 . 


வேலையைப் ; 46 - 
வேலையப் ; 63 . 


ப வேண்டுமீனொடு ; 46 
வேண்டு மீனொடும் ; 23 , 43 . 

45 , 70 , 71 . 
வேண்டி மீனொடும் ; 63 . 


பாட வேறுபாடு 


251 


9443 


III மேல்வரைப்படர் ; 46 - 

மேல்வரைப்படாக ; 19 , 21 . 
மேல்வரிப்படா ; 18 . 


1 பரலென ; 46 

போலென ; 31 , 45 . 
மானின ; 74 . 
மானென ; 41 , 45 . 
மாலினி ; 63 . 
யாவையும் ; 9 , 19 , 21 . 


கலுழன் ; 46 
காலும் ; 63 . 


மழைக்குலம் ; 46 
வகுத்தணி ; 26 , 66 . 
வரைக்குலம் ; 71 , 74 . 
வளைத்ததை ; 9 , 19 , 21 . 


வன்காற்றெனும் ; 46 
வன்காற்றிலும் ; 18 , 40 . 
வெங்காற்றினும் ; 1 , 2 , 9 , 

45 , 54 , 60 , 62 , 65 . 
வெங்காற்றனல் ; 19 , 21 , 23 , 

26 , 29 , 43 , 61 , 66 . 
வெங்காற்றெனும் ; 44 , 70 , 

71,74 . 
வெங்கூற்றென ; 63 . 


சிலம்பாக் ; 19 , 21 , 23 , 40 , 
41 , 43 , 45 , 52 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 70 . 
சிலம்ப ; 46 
சிலம்பக் ; 41 , 42 , 45 . 
சிலம்பா ; 1 , 2 , 44 . 
சிலம்பாய்க் ; 9,71 . 
சிலம்பின் ; 26 , 66 . 
மால்வரைக்குலமானவை 
யாவையும் வளைத்தவை 
சிலம்பாக் ; 29 . 


விசையோர் ; 46 
விசையார் ; 45 . 
வெய்யார் ; 45 
வெய்யோன் ; 19 , 21 , 26 , 29 , 

62 , 63 . 
வெய்யோர் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 
40 , 41 , 43 , 45 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 70 , 71 , 74 . 


| காலவரைப்பெரும் ; 1 , 2 , 9 , IV பிணித்தாலன்ன ; 46 

19 , 21 , 26 , 29 , 40 , 41 , 43 பிடித்தாலன்ன ; 1 , 2 , 23 , 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 

43 , 63 . 
70 , 71 , 74 . 

பிணைத்தாலன்ன ; 9 , 19 , 21 , 
கால்வரைக்குலம் ; 46 

26 , 29 , 40 , 45 , 61 , 66 , 71 , 

74 . 
கிலம்புகொண்டசைத்த ; 
46- 

நடையார் ; 46 
பாம்பு கொண்டசைத்த ; 9, 

நடையர் ; 2 . 
21 , 23 , 26 , 40 , 41 , 43 , 45 , 
60-63 , 66 . 
பாம்கொண்டிசைத்த ; 1 , 2 , 

9444 
19 , 29 , 44 , 52 , 54 , 62 , 65 , 
70 , 71 , 74 . 

1 தன்மைய ; 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
பைங்கழலார் ; 46 - 

52 , 54 , 60-62 , 66 . 
பைங்கழலோர் ; 19 , 21 , 26 , 

தன்மையின் ; 46- 
29 , 62 , 66 , 71 , 74 . 

தன்மையர் ; 65 . 
வெங்கழலார்; 1 , 2 , 65 . 

தன்மையூன் ; 63 . 
வெங்கழலோர் ; 23 , 43 , 44 , தனிமையை ; 1 , 41 , 45 , 70 , 
70 . 

7 !, 74 . 


252 


யுத்த காண்டம் 


விடாபர் ; 1 , 2 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 31 , 41 , 45 , 52 , 62 , 

63 , 65 , 66,71 . 
விடாயார் ; 46 


9445 


ஊன்முறைதப்பிடின் ; 31 , 

41 , 45 , 52 . 
ஊண்முறைதப்பினவ் ; 46 
ஊண்முறைதப்பிடின் ; 41 , 

45 . 
பிடித்திடில்வாய்திறந்து ; 63 . 
ஊன்முறை தப்பினவ் ; 41 , 

45 
ஊன்பிழைத்தப்பினவ் ; 2 . 
ஊன்பிழைத்துளதெனின் ; 

9 , 18 19 , 21 , 26, 29 , 40, 
41, 45 , 60-62 , 66,70 . 
ஊன் பிழைத்துளவெனின் ; 1 , 

41 , 45 , 54 . 
ஊன்பிழைத்துளவெனில் ; 

23 , 43, 44 , 66,70,71 . 
உடனே ; 46 
ஒருங்கே ; 9 , 19 , 21 , 26 , 29 , 
62, 63 , 66,71,74 . 


1 மந்தரமுதலிய கிரிகளை ; 46 
மந்தரமுதலினாற்கிரிகளை ; 1 , 

2 , 23 , 41 , 43-45 , 65 , 70 . 
மந்தரகிரிகளேமுதலிய ; 45 , 


54 . 


உருவ ; 46 
உருவம் ; 41 , 45 . 


II எறிந்துவேனிலை ; 46 

எறிந்து வேல் நிலை ; 21 . 
எறிந்துவேனுனைக் ; 45 . 
எறிந்தவேனிலை ; 54 , 65 . 
எறிந்தவேனுனைக் ; 41 . 


II மண்ணினின்ற ; 1 , 2 , 18, 21 , 

23 , 40 , 41 , 43-45 , 52 , 54 , 
60 , 61 , 63 , 70,71,74 . 
பண்ணினின்ற ; 46 
மண்ணிநின்ற ; 29 , 65 . 


இந்துவால் யாக்கை ; 46 
இந்துவாலியாக்கை ; 23 , 25 , 
41 , 43-45 , 70, 71 . 
இரிந்து மாலியாக்கை ; 63 . 


மால்யானையை ; 46 
மாலியானையை ; 41 , 45 , 63 , 
70 . 


பசியார் ; 46 
பசியர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 29 , 
71 . 


ப தீர்வுறு ; 46 

தீர்வு றும் ; 1 , 2 , 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 62 , 
66,70 , 71 , 74 . 
தீவுறும் ; 65 . 
தாவுறும் ; 63 . 
மலைகளைச் ; 46 
மலையெனச் ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


III தண்ணினீர் முறை , 46 

தண்ணிநீர்முறை ; 29 . 
தண்ணீரின்றியே ; 45 
தண்ணெனீர் முறை ; 54 , 65 . 


IV வாரிவாய்ப் ; 46 

வானின் வாய்ப் ; 2 , 41. 45 . 


IV அறைந்து ; 46 

அறைந்த ; 61 . 


பிழிந்திடும் ; 46 
பெய்திடும் ; 40 , 41 , 45 , 60 , 

61 . 
போட்டிடும் ; 54 . 


கற்றமாத்தண்டினர் ; 46 
கற்றைமாத்தண்டினார் ; 23 , 

43 . 
கற்றமாத்தாண்டினர் ; 63 . 
கற்றமாத்தண்டினர் ; 61 . 


பாட வேறுபாடு 


253 


தரித்திடில் ; 46- 
தரிக்கில் ; 41 
திரித்திடிற் ; 41 , 45 . 
தெரித்திடில் ; 23 , 43 . 
பிடித்திடில் ; 1 , 54 , 63 , 71 . 


ஆர்ப்பார் ; 46- 
ஆர்ப்பா ; 52 , 65 . 

9446 
1 சுடர்மழு ; 46 

அடர்மழு ; 40 . 
ஏந்திடில் ; 1 , 2 , 9 , 19 , 215 
23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-62, 65 , 66 , 71 
74 . 
எறிந்திடில் ; 46 
ஏத்திடில் ; 70 . 
வாங்கிடில் ; 41 , 45 . 
சுடர்வாள் ; 46 
குடர்வாள் ; 54 . 
சூர்வாக ; 23 , 40 , 43.45 , 60 , 

61 , 70 . 
மூரி ; 41 . 


தாங்கின் ; 46 
தாங்கில் ; 1 , 2 , 19 , 23 , 26 , 
29, 43 , 44 , 54 , 62 , 63 , 65 .. 
66 , 70 , 71 , 74 . 
தாங்கி ; 21 . 
தரிக்கில் ; 18 , 40 , 45 , 60 , 61 . 


IV காலன் ; 46 - 

தாலன் ; 21 . 


தால ; 65 . 


கடப்பார் ; 46 
கடுப்பார் ; 45 . 


9447 


I கோலும்வெஞ்சிலை ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 29 , 31 , 
40 , 41. 43-45 , 54, 60-63 , 
65 , 70 , 71 , 74 . 
கோலவெஞ்கிலை ; 46- 


பிடித்திடில் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
45 , 52,54 , 60-63,65 , 66,71 . 
பிடித்தலில் ; 46 
பிடித்தவில் ; 45 . 
கொற்ரவேல் கொள்ளின் ; 

46 
கொற்றவேல்கொள்ளில் ; 1 , 
2 , 23 , 31 , 40 , 43 , 44 , 54 , 

60 , 61 , 63 , 65 , 70 , 71 , 74 . 
கொற்றவேல் ஏந்திய ; 9 , 19 , 

21 , 25 , 26 , 29,62 , 65 . 


| ஒருவரேவல்லர் ; 46 - 

ஒருவர்வேண்டுவர் ; 41 . 
ஒருலகத்தினை ; 46- 
இவ்வுலகத்தினை ; 26 , 66 . 
வெல்ல ; 46 
அண்ண ; 41 , 45 . 
உண்ண ; 1 , 2 , 9 , 19, 21 , 23 , 
25 , 26 , 29, 40 , 41 , 43-45 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 


III சாலவன் றண்டு; 46 

சாலவான் றண்டு ; 9 , 23 , 31 , 

40 , 41 , 43 , 45 , 52 . 
சாலவாழ்தண்டு ; 19 , 21 , 25 , 

26 , 29 , 66 . 
சாலவான் தண்டு ; 41 , 45 . 
தாலவான்றண்டு ; 

63 . 


II இருவர்வேண்டுவர் ; 46 

இருவர்வேண்டுவது ; 18 , 19 , 
21 , 23 , 29 , 40 , 41 , 43-45 , 

54 , 61 , 65 , 70 , 71 , 74 . 
இருவர் வேண்டுமேல் ; 26 , 66 
ஏழுலகத்தையுமிறுக்கத் ; 

46 
ஏழுலகத்தையுமிறுக்கித் ; 45 . 
ஏழுலகிற்றையுமிறுக்கில் ; 
41 , 45 . 
ஏழுலகத்தினையிறுக்கத் ; 65 . 


254 


யுத்த காண்டம் 


ஏழுலகத்தினையிறுப்பற்று : 

54 . 
ஏழுலகத்தினையியக்கித் ; 44 , 

70. 
ஏழுலகத்தினையருப்பர் ; 26 , 

66 . 
ஏழுலகத்தினையிறுக்கில் ; 1,9 , 

19 , 29 , 62 , 74 . 
ஏழுலகத்தினையிறுப்பல ; 23 , 
43 . 


அத்தனைமால்கரி ; 46 
அத்தனைவெங்கரி ; 71 . 
மார்கரியத்தனை ; 9 . 
விரிஞ்சன்றனண்டத்தின் ;63 . 
விரிஞ்சன்றனண்டத்து ; 1 , 

2 , 41 , 44 , 45 , 54 , 65 . 
விரிஞ்சன்றனண்டத்தின் ; 

70,74 
விரிஞண்டனண்டத்து ; 31 . 


II நாகமெத்தனை ; 46 

நாகமத்தனை ; 1 , 41 , 44 , 70 . 


III திரிவரேலுடன் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-63 , 65 , 
66 , 60 , 71 . 
திரிவரேலுடல் ; 46 
நெடுநிலஞ்செவ்வே ; 46 
நெடுநிலஞ்செயவே ; 63 . 
மலைநெடுஞ் செவ்வே ; 71 . 


அத்தனை ; 46- 
நளிர்மதித் : 1 , 2 , 54 , 65 . 
நளிமணித் ; 41 . 
தளிர்மணித் ; 3 , 41 . 
நளி மலர்த் ; 70 
நளிர்மலர்த் ; 44 . 


IV வருவரேலுடன் ; 46 

வருவரேலவல் ; 19 , 21 , 25 , 

26 , 29 , 66 
வருவரேலகன் ; 41 , 60 , 61 , 

70 . 
வருவரேலகல் ; 40 . 
வருவரேல்வரத் ; 45 . 
வருவரேற்கன ; 18 , 23 , 43 . 
வருவரேற்கனை ; 1 , 2 , 41 , 44 , 
45 , 54 , 65 . 


தேர் நனிநாளப் ; 46 
தேர்களும் நானா; 41 . 
தேர்களும் நானாப் ; 31 ; 41 . 
தேர்களும் நானாப்ப் . 2 , 65 . 
தேர்மகுநர்ளாய்ப் ; 71 . 

தாகைகளாம் நானாய்ப் ; 44 . 
தொகைகளாய் நானா ; 70 . 

தாகைகளும் நாளாய்ப் ; 54 . 
தோள்களும் நாளாய்ப் ; 1 . 
நளிமணித்தேர்கள் ; 21 . 
நளிர்மணித்தேர்கள் , 9 , 18 , 
19 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60-63 , 66 . 
தளிர்மதித்தடந்தேர் ; 74 . 


கடல்களும் ; 46- 
தொடர்ந்து பின் ; 19, 21 , 25 , 
26 , 29 , 45 , 66 . 


தொடர்ந்து பின்வருமால் ; 

46 
கிரிகளும் வருமால் ; 19 , 21 , 

25, 26 , 29 , 45 , 66 . 
நடந்து பின்வருமால் ; 2 , 41 , 
45 , 65 . 


III போகமுற்றின ; 46 

போகமுற்றன ; 9 . 
போகமுற்றிய ; 44 , 70 . 
போகமுற்றியது ; 71 . 
போகமெத்தனை , 18 , 19 , 23 , 
25 , 26 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
60 , 61 , 66 . 


9448 


1 மேகமெத்தனை 46 

மேகமத்தனை ; 41 , 45 . 


எத்தனை ; 46 
எத்தினை ; 74 . 
அத்தனை ; 18 , 23 , 26 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60 , 61 , 66 . 


பாட வேறுபாடு 


255 


புரவியென்றிசைத்த ; 74 . 
புரவியென்றிவற்றின் ; 19 , 
21 , 25 , 29 . 


அத்தனை 
புரவி ; 46 
புரவிகளுலக ; 19 , 25 . 
புரவிகளுலாத்து ; 23 , 26,43 , 

66 . 
புரவியினீட்டம் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
போசுமுற்றியமற்றியமெத் 
தனையத்தனை புரவி ; 29 . 


II பன்னு பல்லணம் ; 1 , 2 , 19 , 

21 , 25 , 29 , 40 , 45 , 52, 60 , 
61 , 70 . 
பன்னுபல்லண ; 46 
பன்னு பல்லடை ; 71 , 74 . 
பன்னுபல்லடைப் ; 45. 
பன்னுபல்வடப் ; 41 . 
பன்னுபல்வணப் ; 41 . 
பன்னுபலிவணப் ; 45 . 


IV 


ஆகமுற்றன ; 9 . 
ஆகமேலன ; 46 
ஆகமெத்தனை ; 18 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 60- 63 , 66,71 , 74 .. 
ஆகமுற்றின ; 41 , 45 , 
ஆகமுற்றிய ; 41 , 45 . 
எத்தனை ; 46 
அத்தனை ; 21 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 44 , 45 , 52 , 60 62 , 74 . 


அத்தனையனிகம் ; 46 
அத்தனை அவதி ; 1 , 2 , 63 , 65 , 

70,71 . 
அத்தனையானை ; 54 
அத்தனை அரக்கர் ; 9 . 
அவன் படைஅவதி ; 18 , 40 , 
45 , 52 , 60 , 61 . 
அவன் படையனிகம் ; 41 , 
அரக்கர் தமமமைகி ; 19 , 21 , 

23 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
அரக்கர்தம்மாதி ; 74 . 
யானையின் அவதி ; 31 , 45 . 
யானையின் யனிகம் ; 41 . 


மருமமற்றுறுப்பொடு ; 29, 

40 , 45 , 52 , 60 , 61 , 70 . 
மருமமற்றுறுப்பொடு ; 46 
மரும் மற்றுறுப்பொடும் ; 63 . 
பரும மற்றுறுப்பொடும் ; 1 . 
பகு மாற்றுப் பொடு ; 2 
பருமமற்றிவற்றொடு ; 23,43 . 
பருமமற்றிவங்றொடும் ; 26 , 

29 , 66 . 
பருமமற்றுறுப்பொடு ; 45 . 
பருமத்தினிவற்றோடும் ; 19 , 

21 , 25 . 
பருவமுற்றுறுப்பொடு ; 41 , 

45 . 
யாவுமற்றுறுப்பொடு ; 74 . 


III பொன்னும் ; 46 

பொன்னில் ; 9 , 19 , 21 , 29 . 


9449 


நன்னெடுமணியுங்கொண்டு ; 
46- 
நன்மணியுங்கொண்டது ; 26 . 
நன்மணியுங்கொண்ட ; 66 . 
மின்னு நன்மணியுங் 
கொண்ட ; 23 , 43 , 45 . 


1 இன்ன தன்மைய ; 45 - 

இன்ன தன்மையை ; 63 . 
இன்னதன்மையது ; 54 . 
ன்ன தன்மையா ; 70 . 


அல்லதுபுனைந்த ; 46 
அல்லது புணர்ந்த ; 26 , 66 . 
அல்லது பொலிந்த ; 63 . 


யானைதேர் ; 46 
ஆனைதேர் ; 9 , 65 , 66 . 


IV 


இவுளியென்றவற்றின் ; 46 
இவுளியென்றவற்றின் ; 1 . 


சின்னம் ; 46 
வின்னம் ; 23 , 43 , 


256 


யுத்த காண்டம் 


உள்ளனவில்லன ; 46 - 
உள்ளனவல்லன ; 31 , 65 . 
உள்ளனவல்லவே ; 9 . 
உள்ளனவில்லவே ; 19 , 21 , 

25 , 26 , 29 , 66 . 
உள்ளனவில்லையம் ; 71 . 
இல்லன உள்ளவே ; 23 , 43 . 
இல்லனவல்லன ; 1 , 2 , 41 , 
44 , 45 , 54 , 65 , 70 . 
அல்லனவல்லன ; 40 , 41 , 45 , 
60 , 61 . 
அல்லனவல்லன ; 41 . 


துப்புதிர்ந்தன்ன ; 45 . 
துப்புதுற்றன ; 19 , 26 , 66 . 
துப்புநீர்த்தன ; 18 , 40 , 41 , 

44, 45 , 52 , 54 , 60 , 61 , 70 . 
துப்புறச்சினந்து ; 45 . 
துப்புறச்சினத்து 41 . 
துப்புறைத்தன ; 65 . 
துப்பதுற்றன ; 9 , 21 , 25 , 29 . 
துப்பதொற்றன ; 23 , 43 . 


தூளியின் ; 46 
உற்றன ; 41. 45 . 


மெய்ம்முற்றும் ; 46 
ஏ முற்றும் ; 1 , 2 , 40 , 44 , 54 , 

60 , 61 , 63 , 65 , 70 , 74 . 
கவைமுற்றும் ; 71 . 
முழுமுற்றும் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 45 , 66 . 


படலமீத்தூர்ப்பத் ; 46 
படலமீத்தூர்த்தல் ; 63 . 
படலமீ தூர்ப்பத் ; 70,71 . 
படலைமீ தூர்ப்பத் ; 9 , 19 , 21 , 
23 , 29 , 40 , 43 , 44 , 54 , 60 
62 , 66 . 
படலைமீ தூர ; 9 , 25 , 26 . 
படலைமீத்தூர்ப்பத் ; 70 , 71 . 
தூளியின்படலம் ; 41 , 45 . 


தெரிந்தால் ; 46 
தெரிந்தான் ; 41 , 45 . 
தெரிக்கில் ; 71 . 
தெரியில் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 45 , 66 . 
தெரியின் ; 9 . 


III தப்பில் ; 46 

தப்பக ; 41 , 45 . 


9450 


கார் நிறம் ; 46 
கார்மதம் ; 9 , 25 . 
தவிர்ந்தது ; 46 
தவிர்ந்துள ; 45 . 
தணிந்தது ; 9 , 25 . 


தழுவ 46 
தழுவு ; 18 , 21 . 

. 


[ எழுந்திரைந்தேக ; 46 

இரைத்தெழுத்தேக ; 74 . 
எடுத்திரைத்தேக ; 1 , 2, 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43 , 44 , 54 , 60-62 , 
66 , 70 , 71 . 
எடுத்திரைத்தேகல் ; 63 . 
எடுத்துரைத்தேக ; 45 , 65 . 
மேலெழுந்த ; 46 
மேலெழுந்து ; 1 , 2, 41 , 44 , 
45 , 54 , 63 , 65 , 71 , 74. 


VI உப்பு நீங்கியது ; 46 

உப்புநீங்கிய ; 23 , 40 , 43 , 63 , 
66. 


ஓங்குநீர் ; 46 
ஓங்கலை ; 23 , 43 . 
ஓங்கொலி ; 71 , 74 . 
வீங்கலை ; 46 
இலங்கலை ; 66 . 
விலங்கலை ; 1 , 2 , 21 , 41 , 45 , 
54 , 65 . 


II துப்புதிர்த்தன்ன ; 1,2,71,74 . 

துப்புதிர்ந்தன ; 46 
துப்புதிர்த்தன ; 63 . 


பாட வேறுபாடு 


257 


வீங்குநீர் ; 23 , 43 , 71 . 

25 , 26 , 43 , 62 , 63 , 65 , 66 , 
வீங்கொலி; : 18 , 40 , 41 , 44 , 

74 . 
45 , 52 , 60 , 61 , 63 , 70 . 

வாயில் கடழுவி ; 9 . 

வாயில்கடோறும் ; 41 , 45 . 
9451 

9452 
1 வானோர் ; 46 
வரமும் ; 45 . 

1 கடப் பொறா; 46 

கடம்பறா ; 65 . 
II நிரம்ப ; 46 

கடம் பெறா; 74 . 
நிரம்பி ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29, 43 , 45 , 62 , 66 , 74. 

பரிமிடைகாலாள் ; 45 . 

பரிமிடை கடல்கள் ; 46 
III உலைவுறாவகை; 46 

பரிமிடை கடறன் ; 1 , 2 , 31 , 
உலையுறாவகை; 9 , 61 . 

44 , 54 , 65 
உலைவிலாதவேர் ; 65 . 

பரிமிடைக்கடறன் ; 70 . 

பரிமிடைக்கடவப் ; 41 , 45 . 
ண்டுபண்டுமிழ்ந்த பேர் ; 

பரிமிடைக்காலாள் ; 41 , 45 . 
46- 

பரிபடைகடற்றன் ; 41 , 45 . 
உண்டுமிழ்ந்தருள் செயும் ; 23 , 

பரியிடைகடல்கள் ; 45 . 
26 , 43 , 66 

பரிலிடைகடகூப் ; 18 , 40 , 52 , 
உண்டுமிழ்ந்தளந்த பேர் ; 

60, 61 , 63 , 74 . 
41 , 45 . 

பரியிவைகடவப் ; 71 . 
உண்டுமீண்டுமிழ்ந்த பேர் ; 1 , 

பரியொடுந்டப்ப ; 23 , 43 . 
2 , 41 , 45 , 65 . 

பரியொடுநடப்பப் ; 26 , 66 . 
ஒருமைத் ; 46 

II படம் பொறாமையின் ; 46 
உவ்மை ; 41 , 45 . 
உவமைத் ; 1 , 2 , 18, 19 , 21 , 

படம் பெறாமையின் ; 74 . 
25 , 29 , 31 , 40 , 60-62 . 

111 விடம் பொறாதிரி ; 46 
உவகைத் ; 44 , 54 , 70 , 74 . 

விடம் பொறாதினி; 23 , 43 . 
உவகைமற் ; 63 . 

விடப் பெறாதிரி ; 70 . 
IV தலைவன்வாயொத்த ; 29 , 31 , 
40 , 41 , 45 , 52 , 54 , 60 , 61 , 

குரங்கினம் ; 1,2 , 9 , 18 , 21 , 
63 , 65 , 66 , 74 . 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
தலைவன் வாயொத்தது ; 46 

43-45 , 54 , 66 , 70 . 
தலைவனே ஒத்த ; 23 , 41 , 43 , 

குரக்கினம் ; 46 
45 , 74 . 
தலைவன்வாயொக்க; 40 , 41 , IV இடம் பொறாமையின் ; 46 
45 , 60 ; 61 , 

இடம்பொறாமையிற்று ; 18 , 

19 , 21 , 25 , 29 , 40 , 60-63 , 
லங்கையின் ; 46 

70 . 
இலங்கையில் ; 63 . 

இடம்பொறாமையுற்று ; 31 , 

41 , 45 , 52 . 
வாயில்கடருவ ; 46 

இடம்பொறாமையிற்று ; 41 , 
வாயில்கட்ழுவ் ; 19 , 21 , 23 , 

45 . 
17 


258 


யுத்த காண்டம் 


வடதிசையிறுத்த ; 46 
வடகரையிறுத்த ; 41 , 45 , 52 . 


9453 


இப் பாடல் , 44 , 70 - ஆம் 

பிரதிகளில் இல்லை . 
வேலிசுற்றிட ; 18 , 23 , 29 , 40 . 

41 , 43 , 48 , 52 , 60 , 61 . 
வேலிசுற்றிடை ; 46 
வேலிசுற்றிடைக் ; 74 . 
வேலைசுற்றிடை ; 2 , 41 . 
வேசுைற்றிட ; 41 , 45 . 
அகில் சுற்றிடை ; 19 , 21 , 25 , 
29 . 


விதியும் ; 46 
விதியும் வெவ் ; 46 
வெவ்வினையுமே மள்ளர் ; 46 
வெவ்வினையுமேமள்ளதி 29 . 
வெவ்வினையுமேமன்ன ; 

9 , 19 , 25 . 
வெவ்வினையுமேமன்னி ; 21 , 

23 , 29 , 43 , 62 . 
வெவ்வினையும் வேறுள்ள ; 41 , 

45 . 
வெவ்வினையு மேயென்னத் ; 

63 . 
வினையும் வேறுள்ளாம் ; 65 . 


IV 


வகுத்தமைத்த ; 46 
வகுத்தமைந்த 2 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 43 , 54 , 62 , 
63 , 66 , 71 , 74 . 


தோழமாமதில் ; 46 
தோழமாமதிள் ; 61 . 
தோழமாகிய ; 41 , 45 . 
தோழமால்வரை; 62 . 
தோழர்மாமதில் ; 29 . 
தோழிமாமதில் ; 41 , 45 . 
ஏழுமாமதில் ; 23 , 43 . 
வீழமால்வரை; 9 , 19 .. 
வீழுமால்வரை ; 21 , 23 , 
25 ,-29 . 


1 வேலையுமிடுவன் ; 46- 

வேயுமிடுதிரை ; 1 , 2 , 18 , 
29 , 40 , 41 , 45 , 54 , 60, 61 , 
63 , 65 . 
வேலையுமிருந்திறல் ; 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 . 
வேலையுமிமவலை ; 26 . 
வேலையுமெழுதிறல் ; 71 . 
வேலையினிகாதரு ; 23, 43 . 
வேலையையிடுதிறல் ; 74 . 
அரக்கரையினமா ; 46 
அரக்கரேயினமாய் ; 9 . 
அரக்கராயின்மா ; 74 . 
அரக்கராயினவர் ; 71 . 
இராக்கதரினமா ; 26 , 66 . 
இராக்கதரினமாய்;. 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 62 . 

பரவையேயினமாய் ; 63 . 
Ir வாழி ; 46 

ஊழி ; 63 , 71 . 


இலங்கைமால் ; 46- 
இலங்கைமா ; 1 , 2 , 41 , 65 . 
இலங்கைமேல் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 31 , 62, 63 . 
இலங்கைவிட்டு ; 23 , 43 . 
வேட்டமேற்றொடர்ந்தான் ; 

46 
வேட்டமேற்றொடர்ந்தார் ; 

1 , 2 , 41 , 45 , 48 , 52 . 
வேட்டைமேற்றொடர்ந்தார் ; 

18 , 41 , 45 , 60 . 
வேட்டைமேற்றுடாந்தான் 
23 , 43 . 
வேட்டைமேற்றொடர்ந் 

தான் ; 61 , 66 . 
வேட்டையிற்றொடர்ந்தான் , 

54. 
வேட்டைபொற்றொடர்ந் 

தார் ; 63 . 
வேட்கைவிட்டெழுந்தார் ; 
19, 21 , 25, 29 , 2 . 


: 


காலனும் ; 46 
காலமும் ; 9 , 19 21 , 23 , 25 , 
26 , 29, 43 , 45 , 63 , 66. 


பாட வேறுபாடு 


259 


எழுந்தபோல் எழுந்த ; 23,43. 
நடந்தனறொடர்ந்தான் ; 9 . 
தொடர்ந்திட வந்தார் ; 
31 , 41 , 45 . 


பொதிர்த்ததுமேன் மல் ; 45 . 
பொலிந்தது மேன் மேல் ; 

40 , 45 , 52 . 
பொலிந்தது மென்மேல் ; 
1 , 2 , 8 , 41 , 44 , 54 , 60 , 61 , 
65 , 70 . 


9454 


9455 


1 மீனது ; 46 - 

மீனத்து ; 41 , 45 , 70 , 74 . 
மீன்குலம் ; 71 . 


ஆர்ந்தவோசையோ ; 46 
ஆர்ந்தவோசை பேர் ; 65 . 
அலங்குதேர் ; 46 - 
ஆழியின் ; 1 , 2 , 65 . 
வயங்குதேர் ; 44 , 54 , 70 
ஆழியின திர்ப்போ; 46 
ஆழியினார்ப்போ , 18 , 40 , 45 , 

, 
ஆழியினதிர்வோ ; 19 , 21,23 , 
25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 
62 , 63 , 66,70 , 71,74 . 
அலங்குதேருதிரக் ; 65 . 
அலங்குதேரதிர்வோ ; 

1 , 2 , 9 . 
II கார்த்திண் ; 46 

காற்றின் ; 44 , 74 . 


II முழங்குகின்றது ; 46 - 

முழங்குகின்றமர் ; 19,21 , 23 , 

25 , 26 , 43 , 62 , 66 . 
முழங்குவெண்டிரை ; 71 . 
முரிதிரைப்பரியது ; 46 
முரிதிரைப்பரிசது ; 70 . 
முதிர்திரைப்பரியது ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 25 , 29 , 62 . 
முதுதிரைபரியது ; 40 . 
முது திரைப்பரியது ; 41 , 45 , 

60 , 61 . 
முது திரைப்பரியின ; 23 , 26 , 
43 , 66 . 


மால் கரி ; 46 
மாகரி ; 1 , 2 , 19,21 , 25 , 26 , 
29 , 62 , 66 , 70 , 74 . 


1I நெருக்கினால் ; 46 

நெருக்கினில் ; 66 
நெருக்கிடை ; 26 . 
நோக்கினால் ; 63 , 


III பேரொலிகலிப்பது ; 23 , 41 , 

43 , 45 , 52 . 
பேரொலிகளிப்புறும் ; 46 
பேரொலிகலியது ; 1 , 2 , 40 , 

44 , 60 , 70 , 74 . 
பேரொலியதெனாலி ; 71 . 
பேரொலிக்கலியது ; 18 , 19 , 

21 , 25 , 29 , 61 , 62 , 66 . 
பேரொலிக்களியது ; 42 . 
பேரொலிக்கலியது ; 9 . 
பேரொலிகலிப்பது ; 41 , 45 . 


புழுங்கி ; 46 
புழுக்கி ; 1 , 2 . 
புழுங்கு ; 41 , 45 , 


IV 


வேர்த்த ; 46 
ஓர்த்த ; 18 . 
வெயர்த்த ; 71 . 


நிருதப் ; 46 
நிருதர் ; 19 , 21 , 29 , 41 , 42 , 
44 , 45,62 , 63 , 66 , 70,71,74 . 


பொடித்ததுமென்மேல் ; 46 - IV வெஞ்சினச்சுறவது ; 46 
புடைத்தது மென்மேல் ; 26 , வெஞ்சினச்சுறவற ; 18 , 45 , 
66,71 . 

60 , 61 . 


260 


யுத்த காண்டம் 


வெஞ்சினச்சுறவதன் ; 63,74 . 
வெஞ்சினச்சுறவின ; 26 , 66 . 
வெஞ்சினச்சுறவதின் ; 41,45 . 
வெஞ்சினச்சுறவதைப் ; 71 . 
வெஞ்சினச்சுறவின ; 23 , 43 . 
வெஞ்சித்தரக்கரால் ; 41,45. 
நெஞ்சினச்சுறவற ; 40 . 


பசும்புற்றிண்சடல் ; 45 . 
பசும் புற்றண்டலை ; 41,45 
மிதித்தலின் ; 46 - 
மிதித்தன ; 65 
மிதித்ததோ ; 63 . 
விதித்தலின் ; 40 , 45 , 61 . 


கரிபடுமதத்தின் ; 46 
கரியமேசத்தின் , 65 . 
படுகரிமதத்தின் ; 9 . 


நிறைப்படைப்புணரி ; 46 
நிறைபடை புணரி ; 12 . 
நிறைப்படைப்புணரி ; 41 . 
நிறைப்புடைப்புணரி ; 44 . 
நிறைபுடைப்புணரி ; 41 , 45 , 

52 . 
நிறைப்படப்புணரி ; 18 , 21 , 

29 , 41 , 45 , 54 , 60 , 61 . 
நிறப்படைப்புள்ளி ; 40 . 
இடைப்பட்ட புணரி; 41 , 45 . 

டைப்படப்புணரி; 63 , 74 . 
குறைப்படைப்புணரி; 41,45 . 
படைநெடும்புணரி ; 71 . 


III அளறுபட்டு ; 46 

அழலுடட்டு ; 65 . 
அழுந்து பட்டு ; 9 , 41 . 
அன்றுபட்டு ; 18 , 21 . 
அமிழுமாலடங்க ; 46 
அழிந்தியிட்டுளதால் ; 19,21 , 

23 , 25 , 43, 62 . 
அழியுமாலடங்க ; 31 , 41 . 
அழியுமென்றஞ்சி ; 54 . 
அழுந்துபட்டழிந்து ; 2, 65 . 
அழுந்துப்ட்டழியும் ; 18 , 40 , 
44 , 45 , 60, 61 , 63 , 70, 71 , 
74 . 
அழுந்திவிட்டுளதால் , 26,29 , 

66 . 
அளறுபட்டழியும் ; 9 . 


9456 


1 தசும்பிற்பொங்கிய 46 

தசும்பு பொங்கிய; 9 . 
தசும்பியங்கிய ; 63 . 


IV 


கிடந்ததவ் ; 46 
கிடந்தது ; 23 , 26 , 43 , 65 , 66 . 


அரக்கர் தந்தானை ; 46 
இராக்கதத்தானை ; 23 , 26 , 

40 , 43 , 60 , 61 , 66 . 
இராக்கதர் தானை ; 1 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 31 , 41 , 44 , 45 , 
54 , 62 , 63 , 65 , 70 , 71 , 74 . 


விலங்கன் மேல் ; 46 
விலங்கின் மேல் ; 23 , 43 . 


9457 


I பசும்புற்றண்டலம் ; 41 , 45 , 

52 . 
பசும்பொற்றிண்டலம் ; 

46 
பசும்பொற்றிண்கடல் ; 18 , 
40 , 60 , 61 . 
பசும்பொற்றிண்டிறல் ; 63 , 

65 . 
பசும்பொற்றிண்டிரல் ) 31 . 
பசும்பொற்றிண்டில ; 70 . 


1 படியைப் ; 46 

படையைப் ; 71 . 
II முடியைப் ; 46 

முடியப் ; 66 . 


III . விடியப் ; 46 - 

விடியைப் ; 21 . 
இடியைப் ; 63 . 


பாட வேறுபாடு 


261 


வெடியப் ; 18 , 40 , 41 , 52 , 61 , 

71 , 74 . 
வெடியைப் ; 1 , 2 , 31 , 44 , 54 , 

65 , 70 . 


உருவமெலாம் ; 29 . 
உயிரெலாம் ; 26 , 66 . 


பார்ப்பதோர் ; 46- 
பார்த்ததோர் ; 2 , 41 , 45,65 . 
பார்த்தனர் ; 74 


இராக்கதஉருவா ; 46 
இராக்கதஉருவாய் ; 18 , 25 , 

29 , 31 , 40 , 44 , 54 , 61 , 61 . 
இராக்கதர் உருவா ; 1 , 2 , 9 , 

19 , 66 . 
இராக்கதர்உருவாய்; 21 , 23 , 
43. 63 , 65 , 70 , 71 . 


வள்ளிடை ; 46 
வெள்ளிடைக் ; 2 . 
வெளியிடைக் ; 74 . 


கண்டிலர் ; 46 
கண்டில ; 63 . 
மிடைந்த ; 46 
விரிந்த ; 9 , 19 , 21 , 23 , 25,26 , 
29 , 43 , 62 , 66 . 


II அலகில்பல்படை ; 46- 

அலகில்பல்படைப் ; 41 . 
அலகிலாப்படை ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 
அலசில்பல்படை ; 74 . 


எழுந்தவோ ; 46 
எழுந்தவே ; 65 . 
எழுந்ததோ ; 31 , 45 , 63 . 


TV 


பார்த்தனர் ; 46 . 
பார்த்தன ; 65 . 


வேர்த்தனர் ; 46 
வேர்த்தன ; 41 , 45 , 65 . 
வெயர்த்தனர் ; 71 . 
குலைந்தார் ; 46 
குலங்கள் ; 9 . 


III விலகினீர்த்திரை ; 46 

விலகுநீர்த்திரை ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 25 , 26 40 , 41 , 44 , 
45 , 52 , 54 , 60-62 , 65 , 66 , 
70,71 . 
இலகுநீர்த்திரை ; 23 , 41 , 43 , 
45 . 


9458 


வேலையோர் ; 46 
வேலையோடு ; 18 , 40 , 41. 45 , 
63 . 


I உலகினமலா ; 46 

உலகினாமலாது ; 2 , 71 . 
உலகினாமவாம் ; 29 . 
உலகினாமலர் ; 70 . 
உலகினாவலா ; 65 . 
உலகினால் வரும் ; 9 , 63 . 
உலகினாமம் ; 19 . 
உலகினாசையும் ; 25 . 
உலகினா முரு ; 21 . 

லகின்மால்வரை ; 41 , 45 . 
உலகினார்வரும் ; 74 . 
உலகிலுள்ளவவ் ; 23 , 26 , 43 , 
66 . 


ஏழும்போய் ; 46 
ஏழுமே ; 9 . 
ஏழுமெவ் ; 19 , 21 , 29 . 
ஏழு மெம் ; 25 
ஏழுநம் ; 23 , 26 , 43 , 66 . 


விதியால் ; 46 
விதியில் ; 74 . 
வினையால் ; 19 , 21 , 29 . 


உருவெலாம் ; 46 - 
உருவமே ; 63 . 


IV புலை கொள் ; 1 , 2 , 31 , 41 , 45 , 

65 , 70 , 71 . 
புலைகள் ; 46 


252 


யுத்த காண்டம் 


அகில் ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 60-63 , 66 . 
அலகொள் ; 41 , 45 . 


ப கரியவை ; 19 

கரியிவை ; 63 . 


வல்லுருப் ; 46 - 
வல்லுரு ; 71 . 
யஎலுயிர் ; 44,70 . 
பல்லுரு ; 2 , 18 , 23 , 43,74 . 
பல்லுருப் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 60-63 , 
66 . 
புல்லுகப் ; 65 . 


யானையும் அடங்கி : 45 . 
ஆளியுமடங்க ; 19 
ஆளியுமடங்கல் ; 74 . 
ஆவியுமடங்கி ; 41 . 

ஆளையுமடங்கி ; 52 . 
III முற்றும்போய் ; 41 , 45 , 52 . 

முடிக்குவம் ; 19 
முற்றுவா ; 63 . 
முடிவுறுமென்ன ; 41 , 45 , 52 
இன்றெனமுடுகி ; 19 

அரக்கர்மேன்முடுகி ; 63 . 
IV சென்றதவ் ; 19 

சென்றவ ; 21 . 
சென்றத ; 26 . 
இராக்கதப்டரவை ; 19 
இராக்கதப்புணரி ; 63 . 


பொடித்தனவோ ; 46 
பொடிந்தனவோ ; 1 , 65 . 
படைத்தனவோ ; 9 , 18 , ( 
21 , 23 , 25 , 26, 29 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60-63 , 66 , 74 . 
எடுத்தனவோ ; 71 . 


9459 


எனப்புகன்றார் ; 1 , 2 , 44 , 54 , 

65 , 70 , 71 . 
என்று புகன்றார் ; 46 
என அயிர்த்தார் ; 9 , 18 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 61-63 , 66 . 
இவன்வயிர்த்தார் ; 19 . 
எனப்பொலிந்தார் ; 41 , 45 . 


I நஞ்சடை ; 46 - 

ஞ்சுண்ட ; 40 , 41 , 45 , 60 
61 . 
நஞ்சுடை ; 63 . 


9458a 


1 மூன்றின் ; 21 , 23 , 41 , 43 , 45 

52 , 66 . 
மூன்று ; 19 


நூற்றினோடாயிரம் ; 41 , 45 , 

52 , 63 . 
நூறினோடாயிரம் ; 19 - 
நூறினோடாயிர ; 23 , 43 . 
மூன்று நூறாகிய ; 74 . 


வானவர் ; 46 
நண்ணும் ; 54 . 
தம்ப ; 46 
நம்பா ; 9 , 19 , 21 , 25 , 62 , 63 . 

66 . 
நம்பால் ; 23 , 26 , 29 , 43 . 

வானவர்கள் ; 54 . 
ப உறைவிடம் ; 46 

உறைவிடம் ; 71 . 

றிகிலமுயிரைப் ; 46- 
உணரலமுயிரைப் ; 45 . 
உணரலாமுயிரைப் ; 41 . 
ணர்விலமுயிரைப் ; 63 . 
உணர்கிலாமுயிரைப் ; 54 . 
எவ்விடமுயிரைப் , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43,62 , 66. 


உளவென வெள்ளம் ; 41 . 
வெள்ளத்தின் மூலம் ; 19- 
மூள்கூனவெள்ளம் ; 52 . 
முளவனவெள்ளம் ; 45 . 


பாட வேறுபாடு 


263 


ப பிடுங்கி ; 46 

Il இருபதிற்றிரண்டு ; 46 - 
பிடிங்கி ; 23 , 43 . 

இருபதிற்றுரெண்டு ; 61 . 
ண்குவர் ; 46 
உண்குவார் ; 9 , 23 , 43 , 65 . 

என்னாம் ; 46 ; 
ண்ணுவர் ; 71 . 

என்னா; 40 . 
யாரிவர் ; 46 

111 நிருதரைக்கொல்வது ; 46 
இயாரிவர் ; 19 , 21 , 23 , 25 , 

நிருதரைக்கொல ; 23 , 26 , 43 , 
41 , 43 , 45 , 70 , 71 . 

66 . 
இவரவர் ; 65 . 

நிருதரைக்கொல்ல ; 54 . 
இவரிவர் ; 2 . 

இடம் பெற்றோர் ; 1 , 2 , 18 , 
பெருமை பண்டறிந்தார் ; 1 , 

23 , 26 , 40 , 41 , 43-45 , 60 , 
2 , 9 , 40 , 45 , 52 , 60 , 61 , 65 . 

61 , 63 , 65 , 66,70,71 , 74 . 
பெருமைபண்டறிவார் ; 46 

இடம்பெற்றார் ; 46 
பெருமைபண்பிழைத்தார் ; 

இடம்பெறா ; 31 , 41 , 
62 . 
பெருமைகண்டறிந்தார் ; 41 , 

டையினின் றன்றோ; 46 
44 , 45 , 54 . 

அடியில் நின்றன்றோ; 21 , 23 , 
பெருமைகண்டறிவார் ; 71 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
74 . 

இடையினின்றனனனோ; 31 . 
பெருமையிற்பிழைத்தார் ; 

நிலையில் நின்றன்றோ; 41 , 45 . 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43, | Iy 
45 , 66 . 

IV பொருவது ; 46 - 

பொருவர் ; 65 . 
IV எம்பலி ; 46 
எங்குலம் ; 41 , 45 . 

கண்டுதன் ; 46 
என்றனர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

கண்டுதம் ; 18 , 19 , 21 , 23 , 25 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 

26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
43-45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 

60-63 , 65 , 66,70,71 . 
65 , 66 , 70 , 71 , 74 . 

கண்டு நம் ; 31 . 
என்றவர் ; 46- 
ஓடுவான் ; 46 - 

9461 
ஓடுவார் ; 44 , 63 , 65 . 
முயல்வார் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

1 என்றிறைஞ்சலும் ; 46 
21 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 

என்றிசைத்தலும் ; 44 , 45 , 

70 . 
45 , 52, 54 , 60 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 

இருண்மிடற்று ; 46 
முயன்றார் ; 46 

மணிமிடற்று ; 9 , 18 , 19 , 21 , 
முயல்வான் ; 23 , 43 . 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 

43.45 , 57 , 60-63 , 66 , 70 . 
9460 

II ஒன்றுமஞ்சலீர் ; 46 
1 ஒருவரைக்கொல்ல ; 46 - 

ஒன்றுமஞ்சலிர் ; 41 . 
ஒருவரைக்கொல ; 26 . 

என்று மஞ்சலீர் ; 31 . 


264 


யுத்த காண்டம் 


Iil நீக்குமக்கொற்றவன் ; 46 - 

நீக்குமக் கொற்றவர் ; 45 . 
நீக்குமகொற்றவன் ; 18 . 
நீக்குமிக்கொற்றவன் ; 21 . 
26 45. 54 . 


பெருங்கடல் ; 46 
பெரும்படை ; 1,2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 60-63 , 65 , 66 , 
71 , 74 . 


இக்குலமெல்லாம் ; 46 
இக்குழுவெல்லாம் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 43 , 45 , 62 , 
65 , 66 

அக் தழுவெல்லாம் ; 26 . 
IV விதிதந்ததாம் ; 46 

விதிதரத்தாமு ; 41 , 45 . 
புகன்றான் ; 46 
புகன்றார் ; 29 . 
புகல்வான் ; 45 . 


பயங்கொண்டு , 46 
பயங்கொடு ; 21 , 23 , 29 , 43 , 

62 . 
பயத்திடை ; 18 , 40 , 41 , 45 

60 , 61 . 
பயத்தொடு ; 1 , 2 , 41 , 45 , 
71 , 74 . 


மறுகிக் ; 46 --- 
மறுகி ; 18 . 
வெருவி ; 41 . 
வெருவிக் ; 45 . 


9462 


IV 


யார்த்திலதிரிந்தது ; 46 - 
பார்த்திலவிரிந்தது . 1 , 2 , 44 , 
54,71 / 
பார்த்திலாதிரிந்தது ; 31 . 


1 புற்றினின்று ; 46 

புற்றினின்றும் ; 74 
புற்றினின்ற ; 29 .. 
புற்று நின்று ; 45 . 
வல்லரவினம் ; 46 
பல்லரவினம் ; 1 , 2 , 18 , 23 , 
40 , 41 , 43. 45 , 60 , 61 , 63 , 
70,71,74 , 
நல்லரவினம் ; 65 


9463 


-- 


II இற்றது ; 46 

அற்றது ; 21 . 
உற்றது ; 74 . 


1 அணையின் ; 46 

அணையை ; 44 . 
மேற்சென்ற ; 46 
மேற்சில ; 31 , 41 , 70 . 
மேற்சிலர் ; 9 , 19, 21 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 ,-45 , 62, 66 . 
மேற்செல ; 44 . 
மேற்செலும் ; 74 . 


எனவிரைந்து ; 46 - 
எனநினைந்து ; 9, 19 , 21 , 23 , 

25 , 26 , 29, 43 , 62 , 66 . 
எனவிரித்து ; 65 . 
எனவிரிந்து ; 31 . 


சிலகில ; 46 : 
அணைகொளா ; 44, 70 . 
சென்றன ; 31 , 63 . 
செட்றனர் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 


இரிதருமெலிபோல் ; 46 
இரிதருமேல் போல் ; 29 . 

இரைதருமென்போல் ; 65 . 
III மற்ற ; 46 - 

மற்றை ; 31 , 52, 63 . 


வாழியை ; 46 - 
ஆழியை ; 19 , 25 , 26 , 29 , 40 , 
66 , 70 . 


பாட வேறுபாடு 


265 


நீந்தப் ; 46 
நீந்திப் ; 44 , 70 . 
நீத்தப் ; 74 . 


மலை முழைபுக்கவம் ; 44 
மலை முழைபுக் கவர் ; 45 , 
மலைமுழைபுக்கவும் ; 63 , 70 . 
மலை முழைபுக்கினர் ; 66 . 
சில முழைபுக்கன ; 2 . 
பல முழைபுக்கன ; 41 . 
பல முறைபுக்கன ; 45 . 


I தேடின ; 46 

தேடினர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 66 , 
தேறின ; 63 . 


சிலசில ; 46 
சிலர்சிலர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 62. 66 . 


பலவால் ; 46 
பலரால் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43-45 , 62 , 63 , 
66 . 


9464 


நீந்தினபோன ; 46 
நீந்தினபொறாத ; 41 , 45 . 
நீந்தினபொறா தார் ; 41 , 45 . 
நீந்தினர்போனார் ; :9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 
நீந்தினர்போன ; 41 , 45 . 
நீக்கினபோன ; 71 . 


I அளித்தது ; 46 

அழித்தது ; 21 , 70 , 71 . 
அழிந்தது ; 54 . 


[ II துணைகளோடும்புக்த ; 46 

துணைகளோடுபுக்கு ; 19, 21 , 
25 , 52 , 54 , 65 , 
ணைகடோறும்புக்கு ; 41 , 
45 , 63 . 
துளைகளோடும்புக்கு ; 74 . 


நமக்குயிர் ; 46 
நம்முயிர் ; 2 , 41 , 45 , 65 . 
பேருயிர் 41 , 45 . 
அடைய ; 19 , 18 , 19 , 21 , 23 . 

25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52,60-63 , 66 , 70 , 71 , 


அழிவான் ; 46 
அழிவால் ; 41 . 
அழிய ; 2 , 41 , 45 , 54 , 65 . 
உடைய ; 45 . 


I1 


அழுந்தின ; 46 
அழுந்தினர் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 41 , 43 , 45 , 62 , 66 . 
சிலசில ; 46 
சிலர்சிலர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 66 . 
தோன்றாப் ; 46 . 
தோன்றாய் ; 65 . 
பணைகளறின ; 46 
பணைகேளறினர் ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 


என்றுரைத்த ; 46 
என்றுரைத்துப் ; 2 , 41 , 45 

63 , 65 . 
என்றுரைத்தார் ; 9 , 18 , 23 , 
25 , 26 , 40 , 43-45 , 60-62 , 
66,70 . 


IV 


III செல் தவர்; 46 

செல்குவ ; 2 , 41 , 45 . 
செல் குறும் ; 71 . 


மலை முழைபுக்கன ; 46 
மலைமுழைப்புக்கன ; 52 . 
மலை முழைபுக்கனர் ; 9 , 19 , 
21 ,23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 62 . 


விசும்பினும் ; 46 
விசும்பிலும் ; 18 
விசும்பினூடு ; 41 , 45 . 
விசும்பெனும் ; 74 . 


266 


யுத்த காண்டம் 


இறைவனை ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60-62,70 , 74 . 
இறைவரை ; 46 
இறைவன்பின் ; 63 . 


என்றனபோதோன் ; 46 
எவரனபோக்கென் ; 19,70 , 

71 . 
என்றனர் போக்கென் ; 2 , 23 , 
25. 29 , 41 , 43 , 45 , 62 , 65 , 
66,74 . 
என்றனர்போதோன் ; 9 , 31 . 
என்றனர்போர்க்க ; 18 , 45 , 
60 , 61 . 
என்றனர்போக்கெனப் ; 21 , 
26 , 44 . 
என்றனர் போர்க்கப் ; 40 . 
என்றவாபோர்க்கப் ; 41 . 
என்றினில் போக்கென் ; 1 . 
என்றினிப் பூக்கொண்டு ; 54 . 
ஏறினவோதான் ; 41 , 45 . 
இன்றினிப்போக்கென் ; 63 . 


நின்றனர் பின்றார் ; 46 
நின்றனர் பிரிந்தார்; 31 , 41 , 

45 . 
நின்றனர்பிரிந்தே ! 45 . 
நின்றிலர் பின்றாது ; 9 . 


III 


IV 


மற்றையோர்யாவரும் ; 46 
மற்றையோரியாவரும் ; 

45 , 61 , 
மற்றையர்யாவரும் ; 9 , 19 , 

21 , 25 , 26 , 29,66 . 
மற்றையவரி பாவரும் ; 23,43 . 
மறையவரியாவரும் ; 63 . 
வேலையைக் ; 46- 
வேலையும் ; 1 , 2 , 9 , 18 , 19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 - 
45,52 , 54, 60 - 62 , 66,70 , 
71 , 74 . 


IV 


படைத்த ; 46 
படைத்துத் ; 1 , 44 . 
பரந்தனர் ; 1,2 , 9 , 19,21,23 , 
25 , 26 , 29, 40 , 41 , 43.45 , 
52 , 54 , 60-6 , 66.70 , 71 . 
பாய்ந்தனர் ; 46 - 
அடைத்தனர் ; 63 . 
அடைந்தனர் ; 74 . 
பாத்தனர் ; 65 . 
என்றன ; 46 - 
என்றனர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40, 41 , 43 
45,54 , 60-63 , 66 , 70,74 . 
ஓடினர் ; 65 . 
சென்றன ; 41 , 45 
சென்றனர் ; 41 . 


கடந்தனர் ; 46 
கடந்தது ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
29 , 40 , 41 , 44 , 45 , 52 , 54 , 

60 - 63 , 70, 71 , 74 . 
கடந்து ; 25 . 


9466 


9465 


1 அங்கதனவனும் ; 46 
அங்கதன்றானும் ; 9, 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 54 , 60-62 , 66 . 
அங்கதன் சாம்பன் ; 74. 


1 இக்கொடும்படை ; 46 
இக்கொடும்பகை ; 41 , 45 . 
இயம்புதியென்றான் ; 46 

இயம்புதியென்னா; 54 . 
II மெய்க்கடுந்திறல் ; 46 
மெய்க்கடும்படை ; 19 , 25 , 26 , 

29 , 62 , 66 . 
மெய்க்கொடும்படை ; 9 , 21 , 

23 , 41 , 43 . 
மெய்க்கொடுந்திறல் ; 31 , 45 , 

52 , 71 . 
மெய்க்கொடுந்தொழில்; 74 . 


I பிரியகிற்றிலா ; 46- 

பிரியகின் றிலா; 63 . 


யுத்த காண்டம் 


267 


வீர ; 46 
வீரா ; 2 , 9 . 
வீரன் ; 41 , 45 . 
வீட ; 21 . 
திக்கனைத்தினும் ; 46 
திக்கனைத்திலும் ; 63 . 
தீயோர் ; 46 
தீயோன் ; 18 , 40 , 60 . 
உறைவோர் ; 41 , 45 . 
புக்கழைத்திடப் ; 46 
புக்கழைத்தது ; 31 , 41 , 45 . 
புக்கடை ந்திடப் ; 41 , 45 . 
புக்கமைத்திடம் ; 19 , 21 , 25 , 
29 


முழவில் மற்றவன் ; 71 . 
வாழிமற்றவண் ; 41 . 
வாழிமற்றவர் ; 44 
வாழிமற்றவை ; 45 . 
வாழிமன்னவன் ; 31 . 
வாழிபெற்றவர் ; 41 , 45 . 
மூலமாத்தானை ; 46 
மூலமார்த்தானை ; 31 . 


III 


IV 


முன்வருவ ; 46 
முன்வகுத்த ; 2 , 9 , 19 , 21 , 23 . 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
முன் வருவார் ; 63 . 


IV 


புகுந்துளது ; 46 
புகுந்தது ; 31 , 41 . 
புகுந்ததிவ் ; 45 . 
புகுந்தன ; 9 . 


ஆழிவேறினி ; 46 
ஆழி வேறினிப் ; 65 . 
ஆழி வேறிலை ; 41 , 45 . 
ஆழிமற்றினும் ; 63 . 
ஆழி மேலினி ; 54 . 
வாழிவேறினி; 9 , 18 , 19 , 23 , 

25 , 26 , 29, 43 , 60 , 62 , 66 . 
வாழி வேறினிப் ; 1 , 2 . 
வாழியப்புறத்து ; 71 . 


9467 


1 ஏழெனப்படும் ; 46 

ஏழெனப்படு ; 2 . 
கீழுளதலத்தினின்று ; 46 
கீழுளதலத்து நின்று ; 1 , 63 . 
கீழுலகத்தினின்று ; 9 , 21 , 25 , 

26 , 66 . 
கீழுலகத்து நின்று ; 19,29,62 . 
கீழுளகத்தினின்று ; 23 , 43 . 


அப்புறத்தில்லை வாளரக்கார் 

46 
அப்புறத்தினுமில்லையரக்கா ; 
63 . 
அப்புறத்தினில்லை வாளரக் 

கர் ; 41 , 45 . 
அவரவதில்லை வாளரக்கா ; 

70 . 
இனியில்லை யரக்கரானவர் 

கள் ; 71 . 
புறத் திலையரக்கராய்வரு 
வார் ; 1 , 2 , 65 . 


ஏறி ; 46 
ஏற்றி ; 54 . 


I புகுந்தது முளதால் ; 46 

புகுந்ததுமுளவால் ; 9,41,45 . 
படுவதுமுளதால் ; 63 . 


9468 


1 வாழிமற்றவன் ; 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60 , 62 , 63 , 66 . 
வாழிமற்றிவண் ; 46 
தாழில்மன்னவன் ; 1 . 
தாழில்மற்றவன் ; 65 . 


I ஈண்டிவ்வண்டத்துள் ; 46 
ஈண்டிவண்டத்துள் ; 19 , 21 , 

25 . 
ஈண்டிவ்வண்டத்தில் ; 1 , 2 , 
18 , 40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 
65 , 70 . 


பாட வேறுபாடு 


ஈண்டிவ்வண்டத்தின் , 23 , 43 , 

63 . 
ஈண்டி வண்டத்து ; 26 . 
ஈண்டிவ்வந்துள ; 41 , 45 . 
சண்டிவ்வந்துளது ; 41 , 45 . 
ஈண்டவண்டத்தில் ; 54 . 


11 வந்தது ; 46 

வந்தனர் ; 23 , 26 , 43 , 66 . 


தீவினை ; 46- 
தீவினைப் ; 31 . 


முன்னின்று ; 46 
இன்னின்று ; 63 . 
பின்னின்று ; 9 , 23 , 25 , 26 , 
29 , 31 , 41 , 43 , 45 , 48 , 62 , 
66 . 
டனை நின்று ; 41 , 45 . 


என்கின்றதெனவிதிமதியார் ; 

74 . 
என்கின்றதென்மதிவிதி 

யால் ; 9 , 19 , 25 , 26 , 29 , 62 . 
என்கின்றதென்மதிவிதியார் ; 

1 , 2 , 23 , 43 , 54 , 66 . 
என்கின்றதென்மதிவலியார் ; 

63 . 
என்கின்ற தென்வமதிவிதி 

யார் ; 18 , 60 , 61 . 
என்கின் றவென்மனமதி 

யால் ; 44. 
என்கின்ற வெனமனவிதி 

யால் ; 70 . 
என் தென்னொன்மதவிதி 

யால் ; 45 . 
என்பதென்னோன்மதவிதி 

யால் ; 41 . 
என்பதெனவமதிவிதியால் ; 

40 . 
என்பதெனவமதிவிதியார் ; 

40 . 
என்பதெனவவமதிவிதியால் ; 

45 . 
வீழ்கின்றதென்மதிவிதியால் ; 
21 . 


. 


முடுக ; 46- 
முடுக்க ; 9 , 18 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 48 , 

52 , 54 , 60-62 , 66,70 . 
முடுகி ; 63 . 


III 


மாண்டுவீழுமின்று ; 46 - 
மாண்டுவீழுமென்று ; 70 . 
மாண்டுபோமினி ; 71 . 
மாண்டுவந்தது ; 21 . 
மாண்டுவீடுமன்று ; 44 . 
மாண்டுவீழ்கின்றார் ; 23 , 43 . 
மாண்டுவீழ்கின்றது ; 9 , 25 , 

26 , 29 , 62 , 64,74 
மாண்டு வீழ்பவர் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
மாண்டுவீழுவது ; 63 . 
மாண்டுவிழுமிது ; 19 . 
மாண்டுவீழுதும் ; 31 . 
என்கின்றதென்மதிவலியூழ் ; 

46- 
என்கின்றதன்மதிவிதியால் ; 

31 . 
இவையெலாமாண்டிட விதி 

யார் ; 71 . 
என்கின்றதெனமதிமதியார் ; 
65 . 


IV தூண்டுகின்றதென் ; 46 

தூண்டுகின்றன ; 31 , 44 . 
தூண்டுகின்றனர் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43 , 45 , 54 , 60-62 , 
65 , 66 , 70 , 74 . 
தூண்டுகின்றனன் ; 41 , 45 , 

63 , 71 . 
அடிமலர்தொழுதவன் ; 46 
என்றடிதொழு தனன் 1 , 2 , 
9, 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 
41 , 45 , 54 , 60-62 . 65 . 
என்றடிதொழுதிவை ; 

26 , 43 , 66 . 
அடிமலர் தொழுதிவை ; 45 . 
என்றடிதொழுதவன் ; 31 , 

71 . 
என்றடி தொழுதனன் ; 

41 . 
44 , 63 . 
என்றிடிற்றொழுதனன் ; 70 . 


23, 


யுத்த காண்டம் 


269 


9469 


சென்றுசேனையை ; 18 , 40 , 
41 , 45 , 52 , 60 , 61 . 


1 முறுவலும் ; 46 

முழுவலும் ; 44 . 
சீற்றமுங்கிளரக் ; 46 

சீற்றமுங்கிளராக் 63 . 
II காட்டுகின்றனென் ; 46 

காட்டுகின் றனம் ; 23 , 43 , 

70 
காட்டுகின்றனன் ; 29 , 40 , 

41 , 45 , 65,71 . 
காட்டுகின்றனேன் ; 41 . 


சிறைசிறைகெ டுவீர் ; 18 , 40 , 

41 , 45 , 52 , 60 , 61 . 
சிறிகிறை கெடுவீர் ; 46 
சிறிதினம் கெடுவீர் ; 41 , 45 . 
சிறிதுறை கெடுவீர் ; 44 . 
சிறிதிமை கெடுவீர் ; 65 . 
செறிதுரைகெடுவீர் ; 70 . 


II கேட்டபின் ; 46 

கேட்டுப்பின் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23. 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 . 


III ஓட்டின் மேற்கொண்ட ; 46 

ஓட்டமேற்கொண்ட ; 2 . 
ஓட்டமேற்சென்ற ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 . 
ஓட்டிமேற்கொண்ட ; 23 , 43 . 


நீங்குமின் ; 46 - 
நீங்குவன் ; 65 . 
எனச்சொல்லி ; 46 
எனச்சொலி ; 9 , 23 , 43 . 
எனச்சென்று ; 54 . 
நேர்வான் ; 46 
நேர்வார் ; 65 . 


தானையைப் ; 46 
தானையை ; 41 , 45 . 
தானே தன் ; 54 . 


பயந்துடைத்து ; 46 

உரங்கொடுத்து ; 41 , 45. ! 
IV மீட்டிகொல்லென ; 46 

மீட்டியாலென ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 . 
மீட்டியென்றனன் ; 44 , 70 . 
மீட்டிபோயென ; 54 . 
மீட்டுக்கொள்கென ; 31 , 41 , 
45 . 


III ஒன்றுங்கேட்கிலம் ; 46 

ஒன்றுங்கேட்கலம் ; 63 . 
ஒன்றுங்கேட்டிடும் ; 45 . 
ஒன்றுகேட்கிலம் ; 19 , 61 , 74 . 


என்றதக் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40, 41 , 43 , 45 , 52 , 
60-62 , 66,71 , 74 . 
என்றனர் ; 46 
என்றன ; 2 , 31 , 41 , 44 , 45 , 
54 , 65 , 70 . 


ஓடினன் விரைந்தான் ; 46 
ஓடினன்விரைந்து ; 31 , 41 , 
45 . 
ஓடினன்விரைந்தே ; 23 , 26 , 

43 , 44 , 66 . 
ஒடினான்விரைந்தான் ; 54 . 


குரக்கினமுரையால் ; 46 
குரக்கினமுரையா ; 23 , 43 . 
குரக்கினமுறையால் ; 9 , 41 , 

63 . 
குரங்கினமுரையால் ; 2 , 18 , 

40, 45 , 74 . 
குரங்கினமுறையால் ; 19,21 , 
25 , 29 , 54 , 62 , 65 . 
குரங்கினமுரையார் ; 26 , 66 . 
குரங்கினமோட் ; 71 . 


9470 


1 சென்றுதானையை ; 46 
சென்றதானையை ; 44 , 45 . 
சென்றசேனையை ; 41 , 45 . 


270 


பாட வேறுபாடு 


YI 


படைப்பெரும் ; 46 
பெரும்படைத்; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 63 , 66 . 


நீயவரை ; 46 
நீவாரை ; 41 , 45 . 
நீரவரை ; 41 , 45 . 


9471 


I மீண்டுவேலையின் ; 19,29,41 , 

44 , 45 , 63 , 70 . 
மீண்டவேலையின் ; 46 
மீண்டவேலையில் ; 1 , 2 , 65 . 
மீண்டும் வேலையின் ; 18 , 40 , 
45 , 60 , 61 . 


IV செய்வதென் ; 46 . 

செய்வதென்று ; 54 . 
செய்குவது ; 23 , 26 , 43 , 66 . 
செய்குவதே ; 61 . 
என்றுரைகூறினர் ; 46 
என்றுரைகூவினர் ; 26 . 
என்றிவைகூறினர் ; 19 , 29 . 
என்றிவைகூறினன் ; 21 , 25 , 
62 . 
என்றனர் கூறினர் ; 41 , 45 . 
என்றனர் இவையிவை ; 63 . 
இடைநின்று கூறினர் ; 54 . 


வடகரை ; 46 
வடதிசை; 9 , 26 . 
வடவரை ; 41 , 45 . 


ஆண்டொரு வெற்பின் ; 46 
ஆண்டொருவெற்பில் ; 31 , 
44 , 65 . 
உண்டொருவெற்பில் ; 63 . 


மறுப்பார் ; 46 
மறுப்பான் ; 21 . 
மறுத்தார் ; 45 . 
வலித்தார் ; 26 , 66 . 
வளத்தார் ; 23 , 43 . 


9472 


II ஈண்டினார்களை ; 46 

ஈண்டி நார்களை ; 65 . 
ஈண்டினோர்களை ; 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 40 , 43 , 44 , 60 
63 , 74 . 


என்குறித்து ; 46 
ஏகுறித்து ; 70 . 


இரவுற்றதென்று ; 70 . 
இரிவுற்றதென்றான் ; 46 
இரிவுற்றதென்னா; 2 , 65 . 
இரிகின்றதென்றான் ; -41 , 45 . 
இரிகின்றிரென்னா; 74 . 
இரிவுற்றீரென்றான் ; 9 , 18 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
45 ; 60-62 , 66 . 
இரிவுற்றீரென்னா; 23 , 43 . 
ஈயுற்றதென்றான் ; 63 . 


1 உள்ளவனுள நாள் ; 46 
உள்ளவனுளநாட் ; 19 , 21 , 
25 ; 60-63 , 65 , 70 , 71 , 74 . 
ள்ளவன் முனநாட் ; 26, 66. 
உள்ளவன் முனே நாட் ; 23 , 43 , 
145 . 
உள்ளவனொருநாள் ; 9, 45. 

உள்ளவுன்னு நாட் ; 18 . 
[ I செருவினுற்றவை ; 46 - 

செருவினுற்றன ; 45 . 
செருலுற்றவ ; 65 . 
செருவிலுற்றவை ; 31 , 70 . 
செருவிலுற்றன; 1 , 2 , 9 , 18, 
19, 21, 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-44 , 54 , 60 63 , 66 , 
71,74 . 


III ஆண்ட நாயக ; 46 - 

ஆண்டநாயகக் ; 21 . 
ஆண்ட நாயகன் ; 18 , 26 . 


கொற்றவை ; 46 
கொற்றவன் ; 65 . 
கொற்றமர் ; 23 , 43 . 
கொற்றவை ; -44 , 54 .. 


யுத்த காண்டம் 


271 


மறத்தியோ ; 46 
அறத்தியோ ; 65 . 
மற்றதியோ ; 62 . 


தடுத்து நின்றெய்வார் ; 46 
தடுத்து நின்றெய்தார் ; 41 , 

45 . 
கண்விழித்தெய்வார் ; 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 
காத்து நின்றெய்வார் ; 9. 


தெரியின் ; 46 
தெரியில் ; 1 , 2 , 18 , 21.40 , 41 , 

44 , 45 , 54 , 60 , 61 , 70 , 74 . 
தேரிற் ; 9 , 19 , 23 , 25 , 26,29 , 
43 , 62 , 63 , 66 . 


9473 


III பொருவில் ; 46 

பொருளில் ; 23 , 43 . 


மற்றவரிற்றிலர் ; 46 . 
மற்றவர்நிற்றிர்பின் ; 1 , 71 , 

74 . 
மற்றவர் நிற்றிபின் ; 54 . 
மற்றவா நிற்றிலர் ; 41 , 45 . 
மற்றவரற்றிலர் ; 45 . 
மற்றவரிற்றிவண் ; 9 . 
மற்றவணிற்ற பின் ; 44 , 70 . 
மற்றவன் நிற்றிரபின் ; 18,40 , 

60 , 61 . 
மற்றவன் நிற்றிவர் 19 , 21 , 

25 , 29 , 62 , 63 . 
மற்புயத்தியரெதிர் ; 26 , 66 . 
மற்றவருற்றவர் ; 65 . 
மற்றவருற்றனா ; 2 , 41 , 45 . 
மற்றிவரிற்றிவர் ; 23 , 43 . 


1 புரங்கடந்தவப் ; 46 

புரங்கடிந்ததப் ; 44 . 
புரங்கடிந்தவ ; 70 . 
புரங்களெய்தவப் ; 63 . 
முதலிய புலவோர் ; 46 - 
முதலிய புலவர் ; 63 . 
முதலிய பலவோர் ; 41 . 

முதலவரவர்தம் ; 1 , 2 . 
II அளிப்பவர்யாவரும் ; 46 

அளிப்பவரியாவரும் ; 41 , 45 . 
III கரந்தடங்கினர் ; 46 

கரங் கடந்தனர் ; 74 . 


யாரொடும் பொருவார் ; 46 
இயாரொடும் பொருவார் ; 

41 , 45 . 
யாரொடும் பொருவீர் ; 18 , 

40 , 44 , 60 , 61 , 70 , 71 . 
யாவரோபொருவார் ; 63 . 
ஓடுவாபொருவா ; 65 . 
எதிர்நின்று பொருவார் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 62 . 
எதிரேநின்று பொருவார் ; 23 , 
43 . 
நின்று போர்பொரு வார் ; 26 , 
66 . 


னியற்றவ்வரக்கரைக் ; 
46 
அவர்மற்றிவ்வரக்கரைக் ; 1 , 

71 . 
அன்றியவ்வரக்கரைக் ; 63 . 
இன்னமுற்றவக்கரை ; 70 . 
இயாரினியரக்கரைக் ; 41 , 45 . 
இனிமற்றவரக்கரைக் ; 44 , 

54 . 
இனிமற்றிவ்வரக்கரைக் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 62 , 66,74 . 
இனிமற்றிவ்வுலகினைக் ; 18 , 

40 , 41 , 45 , 60 , 61 . 
IV அமர்செயும் ; 46 

அமர்செய்யும் ; 9 . 
அமர்செய்வா ; 23 , 26 , 43 , 

66 . 
அமர்செய்வார் ; 63 . 


VI 


யாவரைக் ; 46 
யாவரைக் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 66 . 


மானுடர்கொல்லாம் ; 46 
மானுடர்கொல்லோ ; 2 , 41 , 
45 . 


212 


பாட வேறுபாடு 


மானிடாகொல்லாம் : 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
43 , 44 , 54 , 60-63 , 66 , 70 , 
71 . 
மானிடர்கொல்லோ ; 65 . 


IV வீழுமா ; 46 

வீழுமார் ; 54 . 
விழுமோ; 21 . 
வீழமர் ; 61 . 


9474 


1 உருத்திரனோடும் ; 46 
உருத்திரரோடும் ; 9 , 41 , 44 , 
45 , 54 , 70 


செய்யவல்லரேல் ; 46 
செய்யவல்லரே ; 9, 18 , 25 , 

40 , 4 , 60 , 61 . 
செய்யவல்ல மே ; 45 . 
செய்யவல்லரெவ் ; 21 . 
செய்யவல்லரோ ; 20 , 41 , 

45,63,74 . 
செய்யவல்லவோ ; 41 , 45 . 
செய்யவல்லரேல் ; 26 , 44 , 66 , 
70 . 
அமாசெய்வரே ; 54 . 


I ஆழியானுமற்று ; 46 

ஆழியானுற்ற ; 21 . 
ஆழியாயின் மற்று ; 65 . 
அயனொடு ; 46 
அயனொடும் ; 23 , 26 , 43 , 60 , 

61 , 66 . 
அரனொடு ; 21 . 
அயனுமப் ; 41 , 45 . 
அயனுடன் ; 63 . 
அமரரும் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 
54 , 65,70,71 . 


வென்றியினன்றே ; 46 
என் பின் நன்றே ; 18 , 60 , 61 . 
எனப்பினன் றே ; 40, 41 , 45 . 
வென்றி பினன்றே ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 65 , 70 . 
வென்றிபினன்றேல் ; 44 , 54. 1 
வென்றிபினன்றோ; 71 , 74. 
வெற்றிடினன்றே ; 2 . 
வென்றியன் றன்றே ; 23 , 43 , 
வென்றியொன்றன்றே ; 26 , 
66 . 


புரந்தரனவனும் ; 46 
புரந்தரன்றானும் ; 74 . 
வானவர்கோனும் ; 23 , 26 , 
43 , 45, 66 . 


9475 


I மற்றிவ்வெழுபது ; 46 - 

மற்றிங்கெழுபது ; 66 . 
மற்றெழுபது ; 54 . 


III சூழவோடினர் ; 31 , 41 , 52 . 

சூழுமோடினர் ; 46 
சூழுமோடினால் ; 1 , 2 , 9 , 18 , 
40 , 41 , 44 , 45 , 54, 60 , 61 , 
70. 
சூழவோடினால் ; 19 , 21 , 23 , 
25 , 26, 29 , 41 , 43 , 45 , 63 , 
65 , 66 . 
சூழவோடினும் ; 71 . 
சூழியோடினால் ; 74 . 


ஒருவன் ; 46 
ஒருவர் ; 41 , 44 , 45 , 70 , 71 , 

, 
74 . 


ஒருவரைக் ; 46 
ஒருவனைக்; 1 , 18 , 40 , 41 , 45 , 
52 , 60-62 . 


II தேவரின்வலியமோ ; 46 

தேவரில்வலியமோ ; 63 , 70 . 
தேவரிற்பெரியமோ ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43-44 , 
62 , 66 , 74 . 
தேவர் தம் வலியமோ ; 61 . 
அவர் கம்மின்வலியமோ ; 18 , 
40 , 41 , 45 , 60 . 


கொன்று தந்தோளால் ; 46 
கொண்டுடன்தோளால் ; 74 . 


பாட வேறுபாடு 


273 


உடையிடப்போதுமோ 
யூகம் ; 21 . 
உய்கவும்போதுமோயூகம் ; 
70. 
உய்யுமோயோய்விலா 
உலகம் ; 63 . 


சிறியேம் ; 46 
சிறியோம் ; 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 60 
63 , 66 , 74 . 
சீறி ; 65 . 
சீறின் ; 1 , 2 , 44,70 . 

சீரின் ; 41 , 45 . 
II முன்னிப்பாரெலாம் ; 46 

முன்னிப்பாரகம் ; 1 , 2 , 19 , 
23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-62 , 65 , 66 . 
முன்னிப்பாரசனைப் ; 44 . 
முன்னிப்பார்தனைப் ; 70 . 
முன்னற்பாரகம் ; 71 , 74 . 
முன்னிற்பாரகம் ; 21 , 25 . 
முன்னைப்பாரெலாம் ; 41 , 45 . 


9476 


1 கையுநாலைந்தென்று ; 46 - 

கையுநாலைஞ்சென்று ; 63 . 
கைகள் நாலைந்தென்று ; 23 , 
26 , 43 , 66 . 
கையினாலைந்தென்று ; 70 . 


முறை நின்று ; 46 
உடன் நின்று ; 63 . 
முன்னின்று ; 65 


VI பார்த்து நின்று ; 46 - 

பார்க்கில் மற்று ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 
71 , 74 . 
பார்க்கின் முற்று ; 63 . 


உறையிடப் போதுமோயூகம் 
19 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
52 , 60-62 , 66,71,74 . 
உறையிடக்குறையுமிவ் 

யூகம் ; 46 - 
உறையிடக்குறையுமே 

யோதம் ; 1 , 2 , 54 . 
உறையிடக்குறையுமோ 

யூகம் ; 31 , 41 , 45 . 
அறையிடக்குறையுமோ 

யூகம் : 41 , 45 . 
உறையிடக்குறையுமிவ் 

ஊகம் ; 41 . 
உறையிடப்போதுமோ 

ஊகம் ; 9 . 
உறையிடப்போதுமோ 

யூகம் ; 18 . 
உறையிடைக்குறையுமோ 

யோதம் ; 45 , 65 . 
18 


11 ஓயுமுள்ளத்தேம் ; 9 , 31 , 40 , 

41,52 , 60 . 
ஓயுமுள்ளதே ; 46 
ஓயுநெஞ்சினன் ; 41 , 45 . 
ஓயுநெஞ்சினம் ; 1 , 2 , 41 , 44 , 

45 , 54 . 
ஓயுநெஞ்சினில் ; 74 . 
ஓயுநெஞ்சினேம் ; 71 . 
ஓயுமுள்ளத்தே ; 61 . 
ஓயுமுள்ளத்தோம் ; 19 , 21 , 

23 , 25 , 26 , 29, 43 , 62 , 66 . 
ஒயுமுள்ளதோம் ; 45 . 
ஓயுமுள்ளத்தோர் ; 63 , 
நோயு நெஞ்சினம் ; 65 . 
ஒருவன் மற்றவன்வந்திங் 

குற்றார் ! 46 
ஒருவன் மற்றிவணீல் 
வந்துற்றார் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 62 . 
ஒருவன் மற்றிவண்வந்திங் 
குற்றார் ; 40 , 41 , 45 , 52 , 60, 
61 . 
ஒருவன் மற்றிவன்வந்திங் 

குற்றார் ; 65 . 
ஒருவன் மற்றிவர்வந்திங் 

குற்றார் ; 2 , 41 . 
ஒருவன்மற்றிவரின்வந் 

துற்றார் ; 63 . 
ஒருவனங்கனில்வந்துற்றார் ; 
41 . 


274 


யுத்த காண்டம் 


ஒருவளிங்கவனில் வந்துற்றார் 

45 . 
அவர்கள்மற்றிங்குவர் 
துற்றார் ; 66 . 
இவர்கள் மற்றிங்கு 
வந்துற்றர் ; 23 , 26 , 43 . 


கும்பகன்னனென்றுள்ள ; 31 . 
கும்பகன்னனென்றொருவன் ; 

41 , 45 . 
கும்பகன்ன னென்பவன் ; 9 , 
19 , 21 , 23 , 26 , 29, 43 , 62, 
63 , 66 , 71 , 74 . 


III ஆயிரந்தலை ! 46 

ஆயிரங்கரம் ; 41 , 45 . 
ஆயிரங்கையர் ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43.45 , 54 , 60 63 , 65 , 66, 
70,71 , 74 . 
ஆயிரங்கர ; 41 , 45 . 
அதற்கிரட்டிக்கையா ; 46 
அஞ்நூறு தலையர்கள் ; 70 . 

. 
அஞ்ஏறுதலையினர் ; 61 . 
ஐஞ்ஞறுதலையினர் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 44 
45 , 54,60 , 62 , 63 , 65 , 71 , 
74 . 


மற்றிங்கொருவன்கைக் 
கொண்ட ; 46 
மந்றிங்கொருவன்கைக் 

கொண்ட ; 61 . 
மற்றிங்கொருவர்கைக் 
கொண்ட ; 1 , 2,71 . 
மற்றங்கொருவர்கைக் 
கொண்ட 65 . 
மற்றங் கொருவன்கைக் 
கொண்ட ; 63 . 
ஒருவன்கையிற் கொண்ட ; 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43 , 62 , 66,74 . 
அங்கவன்கையிற்கொண்ட 
41 , 45 . 


ஐஞ்நூறுதலையரிந்த ; 23 , 26 , 

43 ,66 . 
ஐந்நூறு தலையினர் ; 41 . 


ஐயா ; 46 


ஐயா 23 , 26 , 43 , 66 . 


IV பாயும் வேலையில் ; 46 

பாயும் வேலையின் ; 52 , 74 . 
பாயும் வெண்டிரைப் 71 . 
பாயல் வேலையில் ; 71 . 
மாய வேலையில் ; 41 , 45 . 
கூலத்து மணலினும் ; 46 
கூலத்தின் மணலினும் ; 66, 

70 . 
கூலத்தின் மனனுறும் ; 63 . 
பரவை நுண்மணலினும் ; 71 . 


II மிடுக்கிலன் ; 46 

மிடுக்கிலம் ; 18 , 40 , 41 , 45 , 

52 , 60 , 61 , 70 . 
மிடுக்கிலது ; 63 . 
மிடுக்கிலான் ; 1,54 . 
மிடுக்கலன் ; 60 . 
வலியிலது ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

62 , 74 . 
வலியிலம் ; 23 , 26 , 43, 66 . 
அவன் செய்ததறிதி ; 46 - 
அவன் செய்ததிறுதி ; 1 . 
அவன் செய்ததறிதும் ; 31 . 
அவள் செய்தவறிவை ; 41 , 45 . 

இவன் செய்ததறிதி : 18 . 
IV நம்பி நீயுமுன் ; 46 

நம்பி நீயுன்றன் ; 1 , 2, 18 , 19 , 
21 , 40 , 41 , 45 , 54 , 60-62 , 
65 . 
நம்பி நீ நினது ; 9 . 
நம்பி நீநின்றன் ; 25 , 29 . 
நம்பி நீயுனது ; 41 , 45, 70 . 
நம்பநீயுரை ; 63 . 
நம்பனீயுன்றன் ; 74 . 


9477 


1 கும்பகன்ன னென்றளன் 

46 . 
கும்பகன்னனென்றுள ; 45 , 
40 , 65 . 


பாட வேறுபாடு 


275 


தனிமையை ; 46 
அருமையை , 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 9 , 40 , 41 , 
43 , 45 , 54 , 60-62 , 65 , 66 , 
70 . 
பண்மைபை ; 63 . 


அறிந்திலை ; 46 
உணர்ந்திலை ; 19 , 25 , 26 , 29 , 

62 , 66 , 71 , 74 
நினைந்திலை ; 23 , 43 . 


9478 


I அரசனதாற்றலும் ; 46 - 
அரசன் பனாற்றலும் ; 40 , 41 , 

45 , 48 , 60 , 61 , 66 , 74 . 
அசன்றானாற்றலும் ; 41 , 45 , 
48 . 


III காய்களுமுணவுள ; 46 

காய்களுமுணமுள; 61. 
காய்களுங் கிடந்தன ; 63 . 
காய்களுங்கானுள ; 2, 41 , 

45 , 45 , 65 
காய்களுமுளதின; 9 , 19. 21 , 

23 , 25 , 26 , 29. 43 , 62 , 66 . 
முழையுள கரக்க ; 46 
முழையுளகரப்ப ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
முழையுளகரப்பு ; 29 . 
மலைமுழைதாக்க ; 63 . 

முளைகளும்கரக்க ; 74 . 
IV மனிதராளிலென் ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
44 , 62 , 63 , 65 , 66,71 , 74 . 
மனிசராளினென் ; 46 
மனிசராளிலென் ; 54 , 70 . 
மண தராளினென் ; 31 , 48 . 
மனிதராள் கிலென் ; 18 , 60 , 

61 , 40 . 
மனிதராளினென் ; 41 , 45 . 
இராக்கதர் ; 46 

ராக்க தன் ; 41 , 45 , 48 , 52 . 
ஆளினென் ; 46 
ஆளிலென் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40, 54, 62, 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
ஆள்கிலென் ; 41 , 45 , 48 , 60 , 
61 . 


1 ஆற்றலும் ; 46 

ஆற்றலால் ; 70 . 


தம்முயிர் ; 46 
எங்களை ; 41 , 45 , 48 . 
தங்கடம் ; 41 , 45 , 48 . 
தங்கடன் ; 31 . 
தங்களைத் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 54, 60-63 , 65 , 66 . 
70 , 71 , 74 . 


9479 


தாங்கவும்சாலா ; 46 
தாங்குவதாங்காக் ; 9 
தாங்குவர் தாங்கார் ; 1 , 2 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 43 , 45 , 54 , 60-63 , 66 , 
71 . 
தாங்குவார்தாங்கார் ; 41 , 
48 , 74 . 
தாங்குவர் தூங்கார் ; 65 . 
இன்னுயிர் தாங்கா ; 41 , 45 . 
உயிரினைத்தாங்கா ; 41 , 45 , 

48 , 
உயிரினைத்தாங்கார் ; 41 . 
மின்னுயிர்தாங்கா ; 48 . 


1 தாமுளாரன்றேபுகழினைத் ; 

46 
தாமுளாரன்றேற்புகழினைத் ; 

31 . 
தாமளாரல ரேபு s ழ் ; 1 , 2 , 

18 , 40 , 52 , 60 , 61 , 65 . 
தாமுளாரலரே மிகும் ; 9 . 
தாமுளா ரென்னிற்புகழொ 

டும் ; 19 . 
தாமுளாரெனிற்புகழொ 
டும் ; 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
54 , 62 , 66 , 74 , 


276 


புத்த காண்டம் 


தாமுளாருளரேபுகழ் ; 70 . 
தாமுளாரெனிலாய தன்று ; 

63 , 71 . 
தாமுளராவரேபுகழ் ; 45 . 
சேமுளாரலரேபுகழ் ; 48 . 
சேமூளாரலரே புகழ்த் ; 41 . 
சேமூளாரவரேபுகழ்த் ) 45 . 
திருவொடுந்தரிப்பார் ; 46 
திருவொடுந்திரிப்யார் ; 41 , 

45 , 48 . 
திருவொடுந்தரியார் ; 65 . 
திருவுடன் தரிப்பார் ; 71 . 


புரப்போய் ; 1 , 2 , 18 , 41 , 45 , 

48 , 52 , 54 , 60 , 61 , 65 , 70 . 
புரம்போய்ச் ; 46 
புரப்போய்ச் ; 31 . 
புகழோய் ; 41 , 45 , 48 . 
போரில் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
போய்ப்போய் ; 63 , 71 , 74 . 


IV சாமினரென்றல் ; 46 

சாமினீரெனல் ; 23 , 43 . 
சாமுனீரென் நல் ; 41 , 45 , 48 . 
சாமுளீரென்றல் ; 9 , 19 , 25 , 

26 , 66 . 
தான்மினீரென் நல் ; 65 . 


I யாமுளேமெனின் ; 46 

யாமுளேமெனில் ; 1 , 2 , 54 . 
யாமுளம்மெனில் ; 9 , 70 . 
பாமுளோமெனில் ; 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
43 , 44 , 60-63 , 65 , 66,71 , 
74 
யாமுளோமெனின் ; 45 , 52 . 
எங்கிளை ; 46 
எங்களை ; 1 . 
எங்ஙனம் ; 41 , 45 , 48 . 


தருமமன்றென்றனர் ; 46 
தருமமன்றென்றிடை ; 18 , 

40 , 60 , 61. 
தருமமன்றென்று ; 44 . 
தருமமன்றென்றுரை ; 70 . 
தருமமோவென்றனர் ; 9 , 19 , 
23 , 25 , 26 , 29, 41 , 42 , 45 , 
48 , 66 , 74 . 
தருமமென்றென்றனர் ; 63 . 
தளர்ந்தார் ; 46 
தளர்வால் ; 63 . 
தளர்ந்தோர் ; 74 . 
தளந்தான் ; 45 . 
தந்தார் ; 70. 
உரைத்தார் ; 44 . 


உள்ள தெம் பெரும் ; 46 
உள்ள தெப் பெருமான் ; 41 , 

44 , 45 , 48 , 54 , 70,71 , 74 . 
உள்ளதெல்லீரும் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 
உள்ளதென்பெரும்போர் ; 
63 . 


1 


III போமீனீரென்று ; 46 

போமுளீரென்று ; 26, 41 , 45, 

48 , 60 , 61 . 
போமுள்ளீரென்று ; 9 , 18 . 
போமுளீரென்று ; 45 . 


9479 a 
IV ஆளிலென் ; 52 . 

ஆளினென் ; 45 . 


9479b 
III நும்முரை! 52 . 

நம்முரை ; 45 . 


விடை தரத் ; 46 
விரைதரத் ; 41 , 45 , 48 . 
தக்கனை ; 46 
தக்கன ; 41 , 45 , 48 , 65 , 70 . 
தக்கது ; 74 . 
வந்தனை ; 63 . 


9480 


இட்பாடல் 9 , 25 - ஆம் பிரதி 
சளில் இல்லை 


பாட வேறுபாடு 


277 


1 சாம்பனை ; 46 

சாம்பவன் ; 63 . 


சான்றோய் ; 45 
சார்ந்தோய் ; 41 , 45 . 


; 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 . 
இயம்பினையிரிதிபோலாம் ; 
66 . 
தேற்றினாயிரதபோலாம் ; 

41 , 45 . 
தேற்றினாயில்லையோ நீ ; 18 , 

40 , 41 , 45 . 
தேற்றினாயிரதிபோலாம் ; 

41 , 45 . 
தேற்றினாயிரவிபோலாம் ; 41 , 


II பாம்பணை ; 46- 

பாம்பணைத் ; 63 . 


45 . 


தேற்றினாயிருதிபோலாம் ; 
63 . 


IV 


அமலனேமற்று ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 
அமலன்மற்றில் ; 46 
அமலமற்றிவ் ; 70 . 
அமலன் மற்றவ் ; 65 . 
அமலன்மற்று ; 52 . 
துறந்தான் மற்றிவ் ; 26 , 66 . 
துறந்தான் மற்றை : 23 , 43 . 
துறந்தோன்மற்றிவ் ; 19 , 29 , 

62 . 
துறந்தோன்மற்று ; 21 . 
துயின்றோன்மற்றிவ் , 63 . 
இராமனென்று ; 46 
வீரன் ; 41 , 45 . 


ஆம்பலம் ; 46 
ஆம்பலன் ; 41 , 45 . 
ஆம்பலின் ; 1 , 2 , 19. 21 , 25 , 

26 , 29 , 62 , 66,71 . 
ஆம்பல்வெம் ; 65 . 


பகைஞன்றன்னோடு ; 46 . 
பகைஞன்னோட ; 2 
பகைான்றன்னோய் ; 70 . 
பகைவன்றன்ஞேனாடு ; 19,2 1 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
பகைஞகன் றன்னோடு ; 61 , 
பகையினோ டே ; 65 . 


எமக்குப் ; 45 
எனக்குப் ; 65 . 
பண்டே ; 46 
பண் டே ; 1 , 65 . 
பண்டேன்று ; 2 . 


KIL 


ஏம்பல்வந்தெய்தச்சொல் 

லித் ; 42 . 
ஏம்பல்வந்துற்றகாலத்து ; 

46 
ஏம்பல்வந்து தவச்சொல்லித் ; 
1 , 2 , 18 , 40, 41 , 44 , 60, 61 , 
63 , 65 , 70 , 71 , 74 . 
தேம்பல்வந்தெய் தச் சொல் 

லித் ; 31, 41 , 45 . 
தேற்றினாயல்லையோ நீ : 1 , 2 , 
31 , 41 , 42 , 44 , 45 , 52 , 60 , 
61 , 65 , 70 , 71 , 74 . 
இயம்பினா பல்லையோநீ ; 46 
இயம்பினை பிறுதிபோகம்; 19 . 


அயிந்திரமமைந்தோ 

னன்னாய் ; 46 
அயிந்திரமமைந்தானன்னாய் ; 

21 , 25 , 29 . 
அயிந்திரமறிந்தானன்னாய் ; 

23 , 26 , 43 , 66 . 
அயிந்திரமறைந்தோ 
னன்னாய் ; 45 
அயிந்திரம் நிறைந்தோ 
னன்னாய் ; 41 , 45 . 
அயிந்திரமுணர்ந்து சொன் 
னான் ; 63 . 


9481 


| தேற்றுவாய் ; 46 

தேற்றுவர் ; 65 . 
தேற்றுவார் ; 41 , 45 . 
தேற்றுவார்த் ; 41 , 45 . 


278 


யுத்த காண்டம் 


குறைவதோ ; 18 , 23 , 40 , 41 , 

43 , 45 , 60-63 , 66 . 
குறையுமோ ; 41 , 45 . 


தெரிந்த ; 46 
தெரிந்து ; 40 , 41 , 45 , 52 , 61 . 
தெளிந்த ; 9 , 19,21 , 25 , 26 , 

29 , 62 , 63 , 66 . 
தெளிந்து ; 74 . 
சிறந்த ; 41 , 45 . 


CC) 


றைமைகொண்டார் ; 46- 
றைமை கொண்டாய் ; 18 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 60 , 61 . 
இறைமை கொண்டான் ; 62 . 


தெருட்டியித் ; 18 , 40 , 41 , 44 , 

45 , 52 , 60 , 61 , 70 , 74 . 
தெருட்டுவாய் ; 46 
தெருட்டியத் ; 31 . 
திருட்டியத் ; 41 , 45 . 


தெளிவிலோரை ; 46 
தெளிவில்லோரை ; 9 , 26 , 60 , 

61 , 74. 
தெரிவிலோரை ; 31 . 
தெருளிலோரை;. 41 , 52 , 45 . 


இறைமை கொண்டால் ; 31 . 
இறைமைகொண்டோர் ; 71 . 
இறைமை கொண்டோய் ; 
1 , 2 , 44 , 70 . 
இறைவ கொண்டாய் ; 66 . 
இறையைக் கொண்டோய் ; 
65 . 
விறன்மைகொண்டார் ; 41 , 
45 . 


11 ஆற்றுவாயல்லை ; 46 

ஆற்றுவாயல்ல ; 41 , 45 . 


9482 


அஞ்சினைபோலும் ; 46 
அஞ்சினைபோல ; 41 , 45 , 63 . 
அஞ்சனர் போலும் ; 18 , 40 , 

60 , 61 . 
அஞ்சினாற்போல ; 31 , 
அஞ்சி நாய்போலும் ; 54 . 
அஞ்சினார் போலும் ; 41 , 45 . 
அஞ்சினர்போல ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 62 , 66 . 


1 அஞ்சினாம் ; 46 
அஞ்சினேம் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 42 , 44 , 
54 , 62 , 63 , 65 , 66,74 . 
அஞ்சினேம் ; 18 , 40 , 60 , 61 . 


பழியும் பூண்டாம் ; 46 
பழியும் பூண்டேம் ; 9 , 18 , 60 , 

61 , 71 . 
பழியும் பூண்டோம் ; 1,2 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
42 , 43 , 62 , 63 , 65 , 66,70 . 


III போற்றுவாய் ; 45 - 

போற்றினாய் ; 31 , 41 , 45 . 
போது ; 46 
போதும் ; 9 , 40 . 
போதுன் ; 63 . 


IV கூற்றின்வாய் ; 46- 

கூற்றுவாய் ; 23 , 26 , 43 , 66 . 


அம்புவி ; 46 
அமரினில் ; 41 , 45 . 
அமரினால் ; 41 , 45 : 
ஆயின்; 74 
அம்பினால் ; 18 , 31 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61 , 70 . 
ஆயினால் ; 1 , 2 , 63 , 65,71 . 
ஆதலால் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 54 , 62 , 66 . 


குறைவரே ; 46 

; . 
குறைவதே ; 1 , 2 , 19 , 21 , 25 , 
26 ; 29 , 41 , 44 , 45 , 54 , 65 , 


70 , 71 , 74 கப் 


துஞ்சுமறைன்றி :146 
( 1 "துஞ்சுமாறின்றி 45,54 . 


பாட வேறுபாடு 


279 


துஞ்சுதலின்றி ; 65 . 
துஞ்சும்வாறன்றி ; 70 . 
வாழவொண்ணுமோ ; 46 - 
வாழவொண்ணுமே; 1 , 2 , 

18 , 40 , 60 , 61 , 65 . 
வாழவுண்ணுமே ; 70 . 
வாழத்துணிவத : 9 , 21 , 23 , 

26 , 29 , 62 , 66 . 
வாழதுணிவது ; 19 , 25 . 
வாழ்கவொண்ணுமோ ; 71 . 
மாழவுண்ணுமோ ; 65 . 


தனிமையில் ; 46 
தனிமை நாம் ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 45 , 54 , 60 , 61 , 65 , 70 , 
71 , 74 . 
தனிமையாம் ; 44 . 
தவிர்தலில் ; 23 , 43 . 
தவர்வதில்; 26 , 66 . 
சாதனன்றே ; 46 
சாதனன்றோ ; 63 . 
சார்ந்தனன்றே ; 40 , 41 , 45 , 
60 , 61 , 70 . 


9483 


மற்றைச் 46 
மற்றச் ; 1 , 2 , 31 , 61 , 65 , 71 , 
74 . 


நாண்மேற்றோன்றின் ; 46 
நாண்மேற்றோன்றி ; 2 , 18 , 

40 , 42 , 60 , 61 , 70 . 
சரனொன்றில்லை ; 65 . 
துணைமற்றின்று ; 71 . 
துரிசாமன்றே ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 . 
III நஞ்சுவாய் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 - 
45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66,70 . 71 , 74 . 
நஞ்சினே ; 46 
இட்டாலன்ன ; 46 - 
பட்டாலன்னது ; 1 , 2 , 9 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41.43 , 
44 , 62 , 63, 65 , 66 , 70 , 71 , 
74 
அமுதன் றே ; 1 , 2 , 9 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 
62 , 63 , 65 , 66 , 70 , 71 , 74 
அமிழ்தன்றே ; 46 - 
அமுதன்றோ; 18 , 41 44 , 45 , 

52 , 54 , 60 , 61 . 
அமிர் தன்றே ; 42 . 

அமுதின்ரே ; 40 
IV அடைந்தவீரர் ; 1 , 2 , 18 , 40 , 

41 , 45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
71 . 
உணர்ந்தவீரர் ; 46 
அடைந்தார் தம்மை ; 23 , 26 , 

43 , 66 . 
அணைந்தவீரர் ; 41 , 45 , 52 . 


தலைவனோடும் ; 1 , 18 , 40 , 41 , 

44 , 45 , 52 , 60 , 61 , 65 . 

தலைவரோடும் ; 46 - 
II வானவர் ; 46 - 

ஏனவர் 21 . 
கடையமாட்டா ; 46 
கடையமாட்டார் ; 41 . 
செய்யமாட்டா ; 1 , 2 , 41 , 

44 , 45 , 54 , 65,70 , 71 , 74. 
செய்யமாட்டார் ; 74 . 
கடைந்த ; 46 

கடந்த ; 10 . 
III ஆனவனம் பொன்றாலே ; 

46 
ஆனவம் பொன்றதாலே ; 
65 . 


உலந்தனம் ; 18 , 23 , 26 , 40 , 

43 , 45 , 52 , 54 , 60 , 61 , 65 . 
அயாந்தமை ; 46 
அயர்ந்தமை ; 63 . 
அழிந்தமை ; 41 , 45 . 
உகந்தமை ; 41 . 
உலாந்தமை ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 41 , 45 , 62 , 71 . 
உலர்ந்ததை ; 4 . 


280 


யுத்த காண்டம் 


உலத்தவை ; 44 , 66 . 

II அத்தனை ; 46 
உலர்ந்தவை ; 70 . 

அத்தனே ; 19 , 21 , 25 , 26 , 

66 . 
அயர்ந்ததன்னீ ; 46 
அயாத்ததென்ன ; 63 . 

வெல்லும் ; 46 
அயாத்ததென்னாம் ; 9 . 

வெல்லா ; 19 , 21 , 25 . 
அயாத்ததென்னோ 19 , 21 , 

வெல்லாப் ; 23 , 26 , 29 43 , 

66 . 
23 , 25 , 26 , 29, 43 , 66 . 
அயர்த்ததேனீ : 70 . 

அநிந்ததுண்டோ ; 46 
அயிர்த்ததென்னீர் ; 31 . 

அறிந்த தன்றே ; 9 , 19 , 21 , 
ஆர்த்ததென்ன ; 41 , 45 . 

25 , 29 . 

அறிந்தாயன்ற ; 23 , 26 , 43 , 
IV மீனலர் ; 46 

66 . 
மீனக ; 23 , 43 . 
மீனகு ; 9 , 18,19 , 21 , 25 , 26 , 

அறிதல் உண்டோ ; 41 , 45 . 
29, 40 ,41, 45 , 60-63 . 66 , | Hi பித்தரைப்போல ; 46 
74 . 

பித்தரைப்போலும் ; 1 , 44 , 
மீனர ; 65 . 

70 . 
மீனரல் ; 1 , 2 , 31,70 . 
மீனலா ; 41 

நீயும் ; 46 
மீனவிர் ; 71 . 

நீரும் ; 31 , 45 . 

இவரொடும் ; 46 
பட்டது ; 46 - 

இவருடன் ; 9 , 19 , 23 , 25,26 , 
வெந்தது ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

29 , 41 , 43 , 45 , 52 , 66 . 
26 , 29 , 43 , 60 . 

அவருடன் ; 31 . 
உணர்ந்திலை ; 46 

IV ஒத்திலதென்னச் ; 46 - 
உணர்த்திலை : 65 . 

ஒத்திலனென்னச் ; 65 . 
அறிந்திலை ; 9,70 
மேலோய் ; 46 

அவனிவை ; 46 
மேலாய் ; 19 , 21 , 25 , 29 , 44 . அவனவை ; 61 . 
மிக்கோய் ; 45 . 

இவனினிது ; 65 . 
வேலோய் ; 70 . 

சாம்பனிது ; 19, 21 , 23 , 25 , 

26 , 43 , 66 . 
9484 

சாம்பனும் ; 45 . 

உரைப்பதானான் ; 1 , 2 , 18 , 
1 எத்தனை ; 46 

40 , 41 , 44 45 , 52 , 54 , 60 , 
எத்துணை ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

61 , 63 , 70 , 71 , 74 
29 , 66 . 

உரைப்பானானான் ; 46- 

உரைக்கலுற்றான் ; 9 , 19 , 21 , 
தருமமாண்டில்லை ; 46 

23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 
தருமமொன்றில்லை ; 1 . 

9485 
அன்றே ; 46 
அன்றோ ; 45 . 

| சிறிதுபோது ; 2 , 9 , 21 , 23 , 
என்றால் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

25 , 26 , 29 , 31 , 41-45 , 52, 
26 , 29 , 43 , 62 , 66 . 

54 , 62 , 65 , 66 , 70 , 74 . 
என்றே ; 41 , 45 . 

சிறிதுபோழ்து ; 46 


பாட வேறுபாடு 


281 


மிடற்றவனுக்காமே ; 1 , 2 , 
65 . 


IV 


கோணம்பூ ; 46 
கோணப்பூ ; 31 , 41 , 44 , 45 , 

70 . 
கோணற ; 26 . 


தவில்லனிருந்து ; 23 . 
நலகினனிருந்து ; 46- 
நலங்கினனிருந்த ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 45 , 60 . 
நலங்கினனிருந்து ; 41 , 74 . 
நலங்கினனிருந்தா ; 18 . 
நல்கிலனிருந்த ; 70 . 
நணுகினனிருந்த ; 71 . 
பின்னர் ; 18 , 25 , 40 , 41 , 45 , 

60 , 61 , 65 , 
பின்னும் ; 46 
பின்னர்த் ; 1 , 2, 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 43 , 44,52 , 54 , 
62 , 63 , 66 , 70 , 71 . 


வாழ்க்கைக் ; 46 
வாட்கைக் ; 42 . 
யாக்கைக் ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


குரங்கின்மேல் ; 46 
குரங்கின்பால் ; 9 , 19 , 21,25 , 

29 , 41 , 45 . 
குற்றமுண்டோ; 46 
குற்றமுண்டே ; 66 . 


I திரடோள்வீர ; 46 

திரடோள்வீரா ; 65 . 
திரடோள்மைந்த : 41 , 45 . 
திரடோள்மைந்தன் ; 41 , 45 . 
வயிரத்தோளாய் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66,74 . 


9486 


1 தேவருமவுணர் , 46 
தேவரோடசுரர் ; 9 , 19 , 21 , 
23,25,26,29,43 , 63 , 66 , 74 . 


தோன்றிய ; 46 
தோற்றிய ; 44 , 54 . 
தோற்றம் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-63 . 65 , 
66 , 70 , 71 , 74 . 
வீரம் ; 46 


செருப்பண்டு ; 46 
செருப்பூண்டு ; 45 . 
பண்டு போர் ; 1 , 2 , 18,40 , 41 , 
44 , 45 , 54 , 60 , 61 , 65 , 70 . 


III 


காணத்தானிற்கத்தான் ; 

46 
காணத்தானிறங்கவந்து ; 41 , 


செய்தகாலை ; 46 
செய்த காலத்து ; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 62 , 63 , 
66,74 . 
செய்தகாலம் , 1 , 2 , 9 , 18 , 
31 , 40 , 41,45,52 , 54 , 60 , 
61 , 65,70,71 . 


45 . 


காணத்தாண்டேகத்தான் ; 
63 . 


II ஏவரே ; 46 

ஏவவே ; 40 . 
தேவரே ; 70 . 
யாவரே ; 74 . 


ட்ற்றவற்குமாமே ; 46 
மிடற்றவற்குமாமோ ; 23,31 , 

43 , 71 . 
மிடற்றவற்குமன்றே ; 41,45 . 
மிடற்றவர்க்குமாமே ; 41 , 

45 . 
மிடற்றவர்க்குமாமோ ; 42 , 
மிடற்றவனுக்காமோ ; 18 , 
40 , 41 , 45 , 60 , 61 , 63 . 


என்னால் ; 46 
என்னாக் ; 70 . 
என்னாட் ; 21 . 
என்போல் 71 . 


282 


யுத்த காண்டம் 


பட்டிலர் ; 46 
பட்டிலார் ; 45 . 
பட்டவர்; 71 . 
இருக்டையான்ற ; 46 
இருக்கையான ; 1,2,18 , 41 , 

44 , 54 , 60 , 61 , 65 , 70 . 
இருக்கையாண்ட ; 23 , 43 . 
இருக்கையாண்டி ; 71 . 
இருக்கையான்முன் ; 45 . 
இருக்கவான்ற ; 9 . 


மநிறை; 19 , 21 , 25 , 26 , 29 , 

44, 45 , 62,66 , 70 . 
யண்டை ; 46 

. 
பின்னை ; 41 , 45 , 52 . 
மற்ற ; 9 , 23 , 31 , 43-45 , 54 . 
மாலியவானைக் ; 46 
மாலியைவானைக் ; 21 . 


II காலநேமியையும் ; 46 

காலநேமியைக் ; 41 , 45 . 


III உள்ளார் ; 46 

உள்ளோர் ; 71 . 


ரணியன்றனையும் ; 46 - 
இரணியன்றன்னைக் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 62 , 66 . 


இவர் துணை ; 46 
அவர்துணை ; 31 , 41 , 45 . 


IV 


III மதுவினை ; 46 - 

அமுதெழ ; 74 . 


பாவ கருளரே ; 46 
பாவகருளரோ ; 40 , 41 , 45 , 

60 , 71 , 74 . 
பாவியாயாவா ; 26 
பாவியரான ; 19 , 21 , 29 . 
பாவியருளரோ ; 23 , 43 . 
ஆவியாயாவர் ; 66 
கூற்றுமிவருடன் ; 46 - 
கூற்றையஞ்சினால் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
* 40 , 41 , 43 , 44 , 52 , 54 , 60 

63 , 65 , 66,70,71 , 74 . 
கந்றையஞ்சினார் ; 41 . 
றாற்றையஞ்சினார் ; 41 , 45 . 
பகைக்கவற்ழே ; 46 
பழியுமிண்டே ; 1 
பழியுமுண்டோ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 


அநுசனோடும் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
43 , 60 , 62 , 66,70 , 71 . 
அநுசனோடு ; 46 
அனுசனோடும் ; 40 , 41 , 45 , 

52 . 
அசனியோடு ; 41 , 63 . 
அசணயோடும் ; 45 . 
வசனியோடும் ; 74 . 


IV கலக்கக் ; 46 

- கழிக்கக் ; 25 . 


இவர்க் தள ; 1 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 54 , 60-62 , 66 , 
71 . 
உவர்க்குள ; 46 
உவர்க்குள்ள ; 45 . 
அவர்க்குள ; 74 . 
இவர்க்குள்ள ; 9 , 63 , 65 . 
இவற்குள்ள ; 2 44 , 70 . 


பயமுமுண்டோ ; 41 . 
குற்றமுண்டோ ; 41 , 45 . 


9487 


1 மாலியைச் ; 46 

வாலியைக்; 9.7 


மிடுக்குமுண்டோ ; 46 - 
மிடுக்கு முண்டோ ; 60 . 
மிடுக்குக்கானேன் ; 45 , 54 , 
மூடுக்குமுண்டோ ; 1 . 


பாட வேறுபாடு 


283 


9487 a 
I ஆளிமா ; 52 

ஆனிமா ; 45 , 


மிக்க ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 62 , 66 


படைக்கலக்கரத்தர் ; 46 
படைக்கலக்கருத்தர் ; 44,70 . 
படைக்குலக்கர த்தர் ; 31 . 


9488 


IV 


1 வலியிதன் : 46 
வலியதன் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

29 , 44 , 62 , 70 , 71 . 
வலியது ; 18 , 40 , 41 , 60 , 


61 . 


வலியதின் ; 23 , 43 , 66 
வலியிது ; 41 . 


விண்ணவர் ; 1 , 2 , 9 , 18 , 19 . 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 54 , 60-62 , 
65 , 66,70,71,74 . 
விண்ணுற ; 46 
வெருவல்கண்டால் ; 46- 
வெருவக்கண்டால் ; 63 . 
அழுவல்கண்டால் ; 31 . 
மெலிவுகண்டால் ; 1 , 2 , 18 , 
40 , 41 , 44 , 45 , 60.61 , 65 , 
70 , 71 . 


9489 


I ஆகினும் ; 46 
ஆகிலும் ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 44 , 60-63 , 65 , 
74 . 


வரத்தினர் ; 46 
உரத்தினார் ; 71 , 74 . 
மாயம்வல்லர் ; 46 - 
மாயம் வல்லார் ; 23 , 26 , 40 , 

43 , 45 , 63 , 66 , 70 . 
மாயம்வல்லோர் ; 2 , 9 , 31 , 

41 , 60 , 74 
மாயவல்லோர் ; 61 , 65 . 
மாயைவல்லர் ; 62 . 
மாயைவல்லோர் ; 19 , 21,25 , 

29 . 
II கணக்கினர் ; 46- 

கணக்கிலர் ; 41 , 45 , 65,74 . 
கணத்தினர் , 18 , 60 . 
உள்ள நோக்கின் ; 46 - 
உள்ளநோக்கில் ; 1 , 2 , 18 , 31 , 

40 , 41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 
63,70,71 . 
உள்ளநோக்கிக் ; 65 
உன்னிநோக்கின் ; 26,74 . 
உன்னி ? நாக்கின் 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 , 66 . 
[ ll கொடியர்; 46 

கொடியோர் ; 71 . 
கொடிய ; 74 
வலியர் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 , 63 . 


ஐயவேண்டினர்க்கென; 9 . 
ஐயவுண்டாலார்கேனும் ; 

46 
ஐய்வுண்டாமவற்கேனும் ; 2 . 
ஐயவுண்ட மார்க்கேனும் ; 

1 , 63 , 65 . 
ஐயவுண்டாயாகினும் ; 18 . 
ஐயமுண்டாலறத்தினும் ; 

41, 45 . 
ஐய முண்டாமவற்கெனும் ; 

54 . 
ஐபழுண்டாயாகிலும் ; 40 , 
41 , 45 , 60 , 61 . 
ஐயமுண்டாமியாரெனும் ; 
71 . 


கற்ற : 46- - 
கற்றைப் ; 70 . 
காற்றப் ; 74 . 


ஐய முண்டாலார்க் கேனும் ; 

45 . 
ஐயவேதநோக்கினார் : 23 , 43 . 
ஐயவேத நாக்கினால் ; 19 , 21 , 
25 , 26 , 29 , 62 , 66 . 


284 


யுத்த காண்டம் 


ஐயம் வேண்டாவழகிதன்று ; 
41 , 45 , 52 . 


IV அனையான் ; 46 

அனையர் : 40 . 
அனையார் ; 1 , 2 , 9 , 31 , 41 , 
44 , 45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
70 . 


கண்முனெங்ஙனம் ; 45 . 
கண்முனெங்கனம் ; 61 . 
கண்ணிலெங்ஙனம் : 9,19,21 , 

25 , 26 , 29 , 31 , 62 , 66 . 
கண்ணினெங்ஙனம் ; 23 , 41 , 

43 , 45 , 52 . 
காணனெங்ஙனம் ; 41 , 45 . 


9490 


இப்பாடல் 9 , 21 , 25 , 26 , 31 , 
62 , 63 , 66,74- ஆம் பிரதி 
களில் இல்லை . 


அமரிலஞ்சிச் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 60 , 62 , 66 . 
அமரினஞ்சி ) ; 46 
அமரிலஞ்சிப் ; 40 . 
அமரினஞ்சிப் ; 1 , 2, 18 , 40 , 

41 , 44 , 45 , 60 , 61 , 65 , 70 . 
II சாகிலம் ; 9, 41 , 45 , 63 , 

சாகினும் ; 46 
சாகிலும் ; 74 . 
போகிலம் ; 41 , 45 . 
போகிலும் ; 2 , 18 , 40 , 60 , 61 . 

65 . 
போகினும் ; 1 , 44 , 45 , 54, 70 . 
பெயர்ந்ததன்மை ; 46 
போந்ததன்மை ; 1 , 2, 31 , 44 , 

60 , 61 , 66 , 70 , 71 . 
போந்ததன்மை ; 40 , 54 . 
நன்றுமீள்தல் ; 19 , 23 , 25 , 

26 , 29 , 62 , 66 
பழிதரும் ; 46 - 
பழியொடும் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 62 , 66 . 
அழிதரும் ; 31 . 
தள்ளும் ; 46 - 
துள்ளும் ; 25 
போக்கும் ; 18 , 40,41 , 45 , 60 , 

61 . 
III ஏகுதும் ; 46 

ஏகுதி ; 41 , 45 . 
ஏகுறும் ; 66 . 
ஏகுமே ; 18 , 40, 41 , 45 , 60 . 
ஏகுவ ; 65 . 
மீளவின்னும் ; 46 
விரைவின் என்ன ; 23 , 26 , 43 , 

66 
உளதாலெய்தி ; 46 
உளதாலைய ! 41 , 45 , 52 . 
உளதாவெய்தி , 45 . 
உளதேகேட்டி ; 23 , 26 , 43 , 


1 தானைக்கிறையவன் ; 46 - 

தானைக்குறையிற ; 54 

தானையிறையவன் ; 2 . 
1 வரைச்சிறகராது ; 52 , 70 . 

வரைசிறகரிந்து ; 46 
வரைசிறகரிந்த ; 71 . 


III குன்றிடை ; 46 

கன்றிடை ; 65 . 


அமர்நதென ; 46 
அதிர்ந்தன ; 29 , 44 , 45 . 
வதிந்தன ; 70 . 


மதத்தின் குன்றின் ; 23 , 40 , 
41 , 43-45 , 54 , 60 , 61 , 70 , 
71 . 


மதத்தின் குன்றம் ; 46 
மதத்திண்குன்றம் ; 2 . 
மதத்தின் குன்றில் ! 1 , 18 , 

52 . 
மனத்தின் குன்றின் ; 29 . 
மதத்தின்குன்றின் ; 45 . 
மதத்தின்டேர்க ; 65 . 


66 . 


பாட வேறுபாடு 


285 


IV நின்றவனருளும் ; 46 --- 

நின்றவனருமை ; 71 . 
நின்றவனளித்த ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60, 61 . 
குன்றிநின்றவரும் ; 65 . 


9491 


ஒன்றுகூறக் ( கடுத்தது ) ; 46 
ஒன்றுகூற்றம் (கடுத்தது ) : 63 , 

74 . 
ஒன்றும்கற்றம் ( கடுத்தது ); 

26 , 66 . 
ஒன்று கூற்றக் ( கடுத்தது ) ; 44 , 

71 . 
ஒன்றுகூற்றுக் (கடுத்தது ) ; 41 , 

45 . 
ஒன்றுகூறம் ( கடுத்தது ) 1 , 2 , 
9, 21 , 29 , 41 , 43 , 45 , 54, 
62 , 65 , 70 . 
ஒன்றுகூறற் ( கெடுத்தது ) ; 18 , 

23 , 40 , 43 , 45 , 52 , 60 , 61 . 
கேட்டீர் ; 46 
கேட்டு : 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 52 , 54, 60 , 61 , 63 , 65 . 
70 
கண்டீர் ; 25 ; 66 . 
கெடுவீர் ; 23 , 43 . 
நீரும் ; 46 
ஈண்டிக் ; 45 . 
ஈண்டிங்கு ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66,74 . 
மீண்டிங்கு ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
44 , 45 , 52, 54 , 60, 61 , 63 , 
65 , 70 , 71 . 


1 சாய்தறானும் ; 41 . 

சாய்த்தறானும் ; 46 
இறத்தலும் ; 1 , 2 , 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 

60. 63 , 65 , 66 , 70 , 71 . 

எதிர்த்தலும் ; 46 
II வீரவாழ்க்கை ; 46 - 

வீரவாட்கை ; 21 , 26 , 29 , 54 , 

63 , 65,70,71 . 
பற்றினர்க்கு ; 46 
பற்றினர்கு ; 31 . 
பற்றி நற்து; 41 , 45 . 
உற்றமேனாள் ; 46 --- 
உற்றதன்றே 23 , 26 , 43 , 66 . 
உற்றதிப்பேர் ; 71 . 
உற்றுமேனாள் ; 1 , 2 , 18 , 41 , 

44 , 45 , 60 , 61 , 63 , 65 , 70 . 
III அடுத்ததேயஃது ; 46 

அடுத்ததேயலதே ; 74 . 
அடுத்ததேவெல்லாம் ; 1 , 2 , 

54 , 63 , 65 . 
அடுத்ததேலாகும் ; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 . 
அடுத்துளலாகும் ; 44 . 
அடுத்ததேயதெல்லாம் ; 41 , 

45 . 
அடுத்துளதெல்லாம் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66,70 . 
தடுத்தனபலவும் ; 71 . 
நிற்க ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
நிற்ப ; 46 - 


IV 


கருத்துளீர் ; 46 
கருத்து நீர் ; 45 . 
கிளர்ந்து ; 45 . 
இருந்தது ; 65 . 
இருந்கநீர் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 44, 62. 66 . 
இருத்திநீர் ; 74 . 
இருத்து நீர் ; 63 . 
இருந்துளிர் ; 41 . 
இருந்துளீர் ) 1 , 2 , 18 , 31 , 40 , 

45 , 52 , 54, 60 , 61 , 70 , 71 . 
கருதி ; 46 
கருதில் ; 44 , 70 . 
கருத்தின் ; 66,74 . 
ஏது ; 18 , 40 , 41 , 45 , 52 , 60 , 

61 . 
தருதல் ; 45 . 


286 


யுத்த காண்டம் 


நோக்கின் ; 46 
நோக்கில் ; 1 , 2 , 18 , 49 , 44 , 
34 , 61 , 61 , 63 , 65 , 70 , 71 , 


40 , 43 , 44 , 60-63 , 65 , 66 . 
70 , 71 , 74 


கொள்ளுதும் ; 46 --- 
கொள்ளும் ; 2 . 


நாச்சி ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

31 , 62 . 
நோக்கும் ; 23 , 26 , 43 , 66 . 


9492 


| ஒன்று நீ ; 46 
ஒன்றுநீர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
44 , 52 , 54 , 62 , 63 , 65 , 66 , 
70 71 , 74 . 
என்று நீர் ; 45 . 


வென்றியன்றேல் ; 46 
வென்றியன்றிப் ; 41 , 45 . 
வெற்றியன்றே ; 18 , 40 , 60 , 

61 . 
கொற்றமன்றேல் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 43 , 62 , 66 . 

கொற்றமன் றே ; 29 . 
IV பொன்றுதும் ; 46 

பொன்றினும் ; 63 . 
பொன்றுறும் ; 65 . 
அவனோடென்றான் ; 46 
அவரோடியாமும் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
அவரோடென்றான் ; 41 , 45 . 


அஞ்சலய ; 46 
அஞ்சலைய்ய ; 25 . 
அஞ்சலையா; 18 , 19 , 26 , 44 , 

60 , 61 , 66 , 70,71 . 
வருந்தலைய ; 45 . 
வருந்தலையா ; 54 . 
யாமெலாம் ; 46 
நாமெலாம் ; 63 . 
மேலேலாம் ; 19 . 
நாமெலாம் ; 65 . 
ஓருங்து ; 46 
ஒருங்கே ; 9 , 23 , 31 , 41 , 43 , 
45 , 48 , 52 , 74 . 


அவரோடென்னாப் ; 44. . 
அவரேபொன்றார் ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 , 65 , 70,71 , 
74 . 
அவரோயொன்றார் ; 1 , 2 , 41 , 

63 . 
அவரோபோன்றார் ; 45 . 
அவனோபோன்றும்: 40 . 


11 இயற்றலாற்றேம் ; 9 , 18 , 40 , 

41 , 44 , 45 , 48 , 52 , 60 , 61 , 


11 . 


இயற்றலாற்ற ; 46 
இயற்றலாற்றோம் ; 19 , 23 , 
25 , 26 , 29, 31 , 43 , 62, 63 , 
66 . 
இயற்றலாற்கு ; 65 . 
நேமியான் ; 46 
நேமியோன் ; 1 , 2 , 18 , 40 , 

44 , 60 , 61 , 65,70,71 . 
il கடக்குமாயில் ; 46 

கடக்குமாகில் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 


போதலோ ; 46 - 
போதலே ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
போகலே ; 45 . 
பொருதலே ; 41 , 45 . 
புகழன்றென்றான் ; 46 
புகழ்தாமால் ; 23 , 26 , 43 , 

66 . 
புகழ்மற்றென்றான் ; 63 . 
புகழிற்றன்றோ ; 41. 45 . 
புகழிற்றன்றே ; 71 . 
புகழிற்றென்றான் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 62 , 74 . 
புகழீதன்றால் ; 41 . 


288 


யுத்த காண்டம் 


பஞ்செனத் ; 46 
பஞ்செனக் ; 66 . 
சருகெனத்; 23 , 43 . 


கண்டால்கலக்கத்தால் ; 1,2, 
9 , 19 , 21 , 23 , 25,26 , 29,40 , 
41 , 43 , 44 , 60-62 , 66 , 70 , 
71 , 74 . 
கண்டார்கலக்கத்தால் ; 18 
45 , 54 . 


தொலையுந்தன்மை ; 46 
தொலையுமென்பது ; 23 , 26 , 
43 . 
தொலைந்ததன்மை ; 41 , 45 

63 . 
தொடருந்தன்மை ; 45 , 54 . 
கொலையுமென்பது ; 66 . 


II போகித்தந்தம் ; 46 

போக்கித்தத்தம் ; 19 , 25 , 41 , 

45 , 61 , 63 , 65 , 71 . 
போகித்தந்தம் ; 52 . 
பொங்கித்தத்தம் ; 45 . 
பொங்கித்தந்தம் ; 41 . 
பொகிந்து தத்தம் ; 41 , 45 . 


IV ஒத்ததோரிடையூறு ; 46 

ஒத்ததோவிடை யூறு ; 23, 26 , 
• 41 , 43 , 45 , 60 , 61 , 66 . 
ஒத்ததேயிடையூறு ; 71 . 


உறைவிடம் ; 46 
உறையிடம் : 9 . 


உண்டென்று ; 46 
உண்டே ; 70 . 
உண்டோ ; 9 , 28 , 19 , 21 , 23 , 
22 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60 , 61 , 66 . 


உணர்விடை ; 46- 
உணர்வுடை ; 25 , 65 . 
உதிப்பதுண்டால் ; 9 , 19 , 21 , 
25 . 


புகுந்ததுண்டேல் ; 46 - 
புகுதலுண்டால் ; 1 , 2 , 41 , 

45 , 52 , 54 , 63,71,74 . 
புகுதலுண்டேல் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
புகுதலுண்டோல் , 70 . 
புகுதல்பொய்யர் ; 26 , 29,62 , 
புகுத்தல் பொய்யாத் ; 9 , 19, 

23 , 43 , 66 . 
புகுத்தல் பொய்யாத் ; 21 , 25 . 
புகுத்தல் பொய்யாது ; 45 . 
பூதலுண்டால் ; 65 . 


உதிப்பதன்றால் ; 46 
உதிப்பதென்றால் ; 62 . 
உதிப்பதென்றான் ; 18 , 31 , 
40 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 , 
71 . 
உதிப்பனென்றால் ; 2 . 
உதிப்பதுண்டால் ; 29 . 
உதித்ததுண்டோ ; 41 , 45 . 
உதித்ததென்றான் ; 41 , 45 . 
உதித்தலென்றான் ; 23 , 26 , 
43 , 66 . 


III தாக்கியிப் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45 , 52 , 54 , 60 , 61 , 70 . 
தாக்கிய ; 46 


9495 


1 காக்குநரின்மை ; 46 
காக்குநரின்னம் ; 41 . 
காக்குனரின்மை ; 40 . 
கண்டகலக்கத்தால் ; 46 
கண்டகலகத்தால் ; 41 . 


தலைதுமிப்பளவும் ; 46 - 
தலைதுமிப்பளவு ; 60 . 
தலைதுமிப்பதுவும் ; 70 . 
தலைதுமித்தளவும் ; 26 , 66 . 

தலைதுணிப்பளவும் ; 44 , 76 . 
IV நீக்குதி ; 46 

நீக்கு நீ ; 41 , 45 . 
நிருதராங்கு ; 46 
நிருதரங்கு ; 9 . 
நிருதர் தாங்கு; 66 . 


பாட வேறுபாடு 


289 


நெருங்குவார் ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43.45 , 62 , 63 , 66 . 
நெருக்குவார் ; 46- 
நேருவர்; 65 . 
நெருங்காவண்ணம் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 60-63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
நெருக்காவண்ணம் ; 46 


9496 


IV 


I இனைய ; 46 

அனைய ; 18 , 60 , 65 . 
திருந்த ; 54 . 
தீயோன் ; 46 
தூயோன் ; 29 . 

வெய்யோன் ; 63 . 
II அமைந்த ; 46 

அமைத்த ; 41 . 
சூழ்ச்சி ; 46 
சூட்சி ; 60 , 61 , 70 , 71 , 74 . 
அறிந்தவன் ; 46 
அறிந்தான் ; 41 , 45 . 
அறிந்தனன் ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 65 , 
70 , 71 . 
அறிகிலம் ; 9 . 


கொன்று நீக்கில் ; 1 , 2 , 9 , 18 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 . 
41 , 43.45 , 52 , 54 , 60-62 , 
66,70 . 
கொன்று நீக்கும் ; 46 
கொன்று நீக்கல் ; 65 . 
கொன்று வீழ்க்கில்; 41 , 45 . 
தடுக்கத்தக்கார் ; 46 
தடுக்கப்பாலர் ; 74 . 
தடுக்கற்பாவர் ; 2 , 41 , 45 , 

63 , 65 . 
தடுக்கவல்லார் ; 31 , 41 , 45 , 

52 . 
வீர நீயன்றி ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43.45 , 52 , 60-63 , 65 , 
66 
வீரநீயலது ; 46 
வீரனீயலது ; 45 . 
வீரனீயன்றி ; 70 , 71 , 74 . 
வீரநீவீரர்க்கும் ; 45 . 
வில்லோர் ; 46 - 
வில்லார் ; 23 , 43 . 
வில்லால் ; 41 , 45 . 
வில்லோய் ; 26 , 66 . 
வீரனே ; 45 . 
இல்லோய் ; 45 . 


9497 


1 நீயும் ; 46 

நீயு ; 31 . 
நீ பிவ் ; 41 , 45 . 


அறியலம் ; 19,21 , 25 , 26,29 , 

62 , 66 . 
அறியலாம் ; 23 , 43 . 
வந்து ; 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 41 , 43-45 , 52 , 
60-62 , 66 , 70 . 
வந்தால் ; 46 

வந்தான் ; 63 . 
II தப்பறக் ; 1 , 2 , 9 , 21 , 26 , 31 , 

40 , 44 , 45 , 60 , 63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 
தப்புறக் ; 46 


வானரக்கோனும் வல்லே ; 

46 
வானரக் கோனும் வல்லை ; 1 , 
2 , 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 43 , 44 , 54 , 60-63 , 
65 , 66,71,74 . 
வானரத் தலைவரோடும் ; 41 , 
45 . 


I1 பேருதிர் ; 46 

பேருதி ; 1 , 2 , 19 , 29 , 40 , 44 , 
60 , 61 , 65 , 71 . 


19 


200 


யுத்த காண்டம் 


iii சோருதிரன்னின் ; 46 

அடியோநின்றால் ; 19.21 , 25 , 
சோருதிரென்னில் ; 1 , 2 , 9 , * 26 , 29 , 43 , 62 , 66 . 

31 , 44 , 54 , 63 , 65 , 70 . 
சோருதிரெண்ணின் ; 41 . I உதவிசெய்வது ; 46 
சோருதினென்னின் ; 19 . 

உதவிசெய்தும் ; 31 , 41 , 45 . 
சோருதியென்னில் ; 71 . 
சோருதியென்னின் : 41 , 60 , 

இதுபடையென்றபோது ; 
61 . 

46 
சோருதியெண்ணின ; 45 . 

இதுபடையென்றபோதில் ; 

1 , 18 , 40 , 44 , 54 , 60 , 61 , 
வெம்போர் ; 46 

65 , 70 , 71 . 
நம்ப ; 26 . 

இதுபடையானதென்றால் 
நம்பா ; 66 . 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
நம்போர் ; 9 , 19 , 21 , 25 , 29 . 

62 , 66 . 
நாம்போர் ; 23 , 43 . 

இப்படையான வென்றால் ; 9 
தோற்றுநாம் ; 46 

III கையர் ; 46 
தோற்றிடும் ; 9 . 

கையான் ; 41 , 45 . 
தோற்ததும் ; 26 , 66 . 
தோற்றும் நாம் ; 41 . 

தேவரே ; 46 
தொர்க்குதும் ; 23 , 43 . 

தேவரைப் ; 1 , 2 , 18 , 23 , 26 , 

40 , 41 , 43 , 44. 60-62 , 65 , 
IV வீரன் மற்று ; 46 - 

66 , 70 , 71 , 74 . 
வீரமற்று ; 70 . 
அதனைக்கேட்ட ; 9 , 40 , 41 , 

யாமும் ; 46 

யானும் ; 41 , 45 , 54 . 
44 , 45 , 52 , 60 , 61 , 70 . 
இதனைக்கேட்ட , 46 

வாழும் ; 45 . 
அதனைக் கேட்டான் ; 1 , 2,65 , | IV பொன்னுடை ; 46 
71 . 

பொன்னிற ; 63 . 
இதனைக்கேட்டான் ; 54 , 63 . 

வரிவிலாற்றல் ; 46 
9498 

வரிவிலேந்திப் ; 41 , 45 . 
1 அன்னதே ; 46 - 

புறனின்று ; 46 
அன்னது ; 18 , 40 , 41 , 45 , 60 , 

புறநின்று ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
61 . 

23 , 25 , 26, 29 , 40 , 43 , 44 , 

54 , 60-62 ,.65 , 66 , 70 , 74 . 
கருமமைய ; 46 
கருமமையா ; 9 , 19 , 21 , 25 , 

காண்டல் போக்கி ; 1 , 2, 41 . 
62 . 

45 , 52 , 54, 65 , 70 , 74. 

காண்டுமென்றான் ; 46 
அருகேநின்றால் ; 41 , 45 , 52 . காண்டல்போக்கில் ; 18 , 40, 
அனைவேநின்றால் ; 46 

41 , 45 , 60 , 61 . 
அனைவோநின்றால் ; 1 , 18 , 2 , காண்டல் போற்றி ; 44 . 
40 , 60 , 61 , 63 , 65,71 . 

காண்டிபோக்கி ; 41 , 45 . 
அனையோனின்றால் ; 31 . 

காண்டுமென்னா; 9 , 19 , 21 , 
அனைவோர் நின்றால் ; 44 , 70 . 

23 , 25 , 26 , 29 , 43 , 44 . 
அடியே நின்றால் ; 9 . 

காண்பதல்லால் ; 63 . 


பாட வேறுபாடு 


291 


9499 


பிழைப் பிலென்றான் ; 

46 
பிழைப்பன்றென்றான் ; 1 . 
பிழைப்பனென்றான் ; 2 , 44 , 

54 , 65 , 70 . 
பிழையே கினன்றான் ; 63 . 


9500 


1 


1 ஐயநிற்கியலாதுண்டோ ; 41 , 

45 , 52 . 
அய்யநிற்கியலாதுண்டோ ; 
46 


அய்ய நிற்குண்ணாதுண்டோ ; 
70 . 
அய்ய நிற்கொண்ணாதுண் 
டே ; 18 . 
அய்யநிற்கொணாததுண் 
டே ; 22 . 


I காலையின் ; 46 
காலையில் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 44 . 

60-63 , 65 , 66,70,71 . 
I புக்கால் ; 46 

புக்காய் ; 19 
கருதாநின்றேனல்லது ; 46 
கருதுகின்றோனல்லது ; 1 , 2 , 

18 , 31 , 41 , 44 , 45 , 60 , 61 , 
63 , 70 . 
கருதுகின்றேனல்லனேன் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 62 . 
கருதுகின்றேனலமிலாது ; 23 , 

43 . 
கருதுகின்றேனலமிலா ; 26 , 

66 
கருதுகின்றேன் வல்லது ; 71 . 
கருதுகின்றானல்லது ; 65 . 
நாயினேனுன் ; 46 
நாயினேனென் ; 65 . 
நாயினேனான் ; 26 , 66 . 

ஆயினேனான் ; 23 , 43 . 
IV பின்றனி; 46 

பின்றலில் ; 23 , 26 , 43 , 66 . 
பின்றினி; 71 . 
பின்றொழில்; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
நின்றபோதும் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21, 23 , 25 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 , 54, 60-63 , 
65 , 70 , 71 , 74 
நின்ற மாயின் ; 46 
நிற்குமாயின் ; 45 . 
நின்றெப்போதும் ; 29 , 66 . 
அடித்தொழில் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
அடிமைபில் ; 46 
பிரியேனென்றான் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
62 , 66 , 71 , 74 . 


அய்யநிற்கொணாத துண் 
டோ ; 9 , 23 , 26 , 43 , 66 , 
71 . 
அய்யநிற்கொண்ணாதுண் 
டோ ; 19 , 21 , 25 , 29 , 44 , 
54 , 60-63 , 65 . 
அய்யநிற்கொன்றாதுண் 
டோ ; 74 . 


ஐயநிற்கியலாதுண்டே ; 41 , 
45 . 
ஐய நிற்கொண்ணாதுண்டோ ; 
40 , 41 , 45 . 
ஐயனுக்கியலாதுண்டோ; 40 , 
41 , 45 . 


வந்துற்ற ; 46 
வந்தால் ; 1 , 2 , 9 , 18 , 31 , 40 , 
41 , 44 , 45 , 61 , 65 , 70 , 71 , 
74 . 
வந்தான் ; 60 . 


II விற்கரத்து வீரன் ; 46 

விற்கரத்து வீரத்து ; 71 . 
விற்காத்துண்டாகி ; 63 . 


292 


புத்த காண்டம் 


இலக்குவன் ; 46 - 
இளையவன் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
45 , 54 , 60, 61 , 63 , 65 . 
தன்னோடேற்றால் ; 46 
தன்னோடேற்றான் ; 40 . 
தன்னோடென்றால் ; 66 . 


செய்யுமா வெற்றியுண்டோ ; 
61 . 
செய்யமாவெற்றியுண்டோ ; 
41 . 


III மொய்யமர்க் ; 46 - 

பொய்யமர்க் ; 26 . 


சிந்தையுமன்றே; 46 
சிந்தமன்றே : 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 66 , 70 , 
71 , 74 . 
சிந்துமென்றே ; 65 . 


9501 


களத்தினுன்னைத் ; 46 - 
களத்து நின்னைத் ; 9 , 18 , 26 , 
40 , 60 , 61 , 66 . 
களத்தில்நின்னைத் ; 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 . 
களத்திலுன்னைத் ; 31 , 63 , 71 , 

74 . 
களத்துளன்னைத் ; 65 . 


I அமைந்தகுஞ்சி ; 46 . - 
அமைந்தகல்வி ; 23 , 26 , 43 , 
66 . 
அமைந்த திண்டோள் ; 45 . 
அடைந்தகுஞ்சி ; 44 . 


இந்திரசித்து ; 46 
இந்திரசெயித்து ; 74 . 


களத்தனுன்னைத் ; 41 , 45 . 
களத்து முன்னைத் ; 45 . 
களத்துளுன்னைத் ; 1 , 2 , 
துணைபெறானென்னின் ; 41 , 

45 , 52 , 63 . 
துணைபெறாதொழியின் ; 46 
துணைபெறானாகில் ; 9 , 19, 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
தணைபொறாதொழியும் ; 70 . 


II போரைக்காண்டு ; 46 

போரைக்கண்டு ; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 45 , 62 , 
65 , 66 , 70 , 71 . 
பேரைக்கொண்டு ; 1 . 


முன்ப ; 18 , 26 , 40 , 41 , 45 , 

52 , 60 61 , 63,71 . 
முன்பு ; 46- 
முன்பா ; 1 , 2 , 54 , 74 . 
முன்பே ; 23 , 43 . 


மொய்ம்ப ; 41 , 45 , 
மொய்ம்பர் ; 65 . 


இருந்து மேனான் ; 46 
இருந்த முன்னாள் ; 41 , 45 , 52 , 

54, 60 , 61 . 
இருந்து முன்னாள்; 1 , 2 , 9 , 181 

44 , 63 , 65 , 70,71 . 
அறிந்து முன்னாள் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
இருந்தமேனாள் ; 40 , 41 . 
இருந்தது முன்னாள் ; 45 . 


IV செய்யுமாவெற்றியுண்டோ ; 

46 
செய்யும் வெற்றியுமுண்டோ 

ரும் ; 1 . 
செய்யும் வெற்றியுமுண்டா 
மோ ; 2 , 9 , 19, 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 54 , 62, 
63 , 65 , 66 . 


தன்னைப்போக்கிற்று ! 1,2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 40 , 41 , 43-45 , 52 , 60 
63 , 65 , 66 , 70 , 71 . 
தன்னைப்போக்கின் ; 46- 


பாட வேறுபாடு 


293 


9502 


TIL ஆரைக்கொண்டுன்னால் ; 

46 
ஆரைக் கொன்டன்னால் ; 70 . 
ஆரைக்கொன்றுன்னால் ; 44 . 
ஆரைக்கண்டுன்னால் ; 19 , 21 , 
23 , 25 , 43 , 62 , 66 . 


1 பின்னே ; 46 

பின்னில் ; 1 , 44 . 
பின்னல் ; 54 , 63 , 65 . 
பின்னர் ; 41 , 45 , 70 , 71 , 74 . 


வென்ற தங்கவனை ; 46 
வென்ற தங்கிவனை ; 63 . 
வென்றதன்றறிஞ: 

19 , 21 , 
25 , 26 , 29 , 62 , 66 . 
வென்றதன்றென்னச் ; 40 , 
41 , 45 , 60 , 61 . 


வென்றதென்றறிஞ; 9 . 
வென்ற தென் றென்னச் ; 18 , 

41 , 45 , 
வென்றனன் அறிஞ: 23 , 43 . 


இன்னும் ; 46 
இன்னம் ; 41 , 45 , 52 . 
இன்று ; 65 
இன்றும் ; 1 , 44 , 54 , 70 , 71 , 

74 . 
இன்றே ; 63 . 
என்றான் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
சொன்னான் ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


திருநகர் ; 46 
திருநகர்த் ; 29 . 
தீர்ந்துபோந்த ; 46 
திறந்து போந்த ; 26 , 66 . 
தீர்ந்தபோது ; 63 . 

துறந்து போந்த ; 40 , 60 , 61 . 
II பானை யைக் ; 46 

வானையைக் ; 23 , 43 . 
மற்றை ; 46 
மற்றுன் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 , 
71 . 
மற்றுன் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
தீர்ந்த ; 46 

தீர்ந்த ; 18 , 47 , 60 , 61 . 
III 

இத்தலத்தினோடு ; 46 
இக்கலத்தினோடு ; 63 . 
மறையொடும் ; 46 

மறையொடு ; 65 . 
IV உரைக்கலாதான் ; 46 

உரைக்கிலாதான் ; 18 , 40,41 , 

44 , 45 , 52 , 60 , 61 . 
உரைத்திலாதான் ; 1 , 2, 19 , 
21 , 25 , 26 , 29 , 41 , 45 , 54 , 
62 , 63 , 65 , ( 6,71 , 74 . 
உணர்ந்திலாதான் ; 9 , 23 , 

43 , 70 . 
இளவல்பின் ; 46 
இளவலோடு ; 41 , 45 . 
சென்றான் 46 
போனான் ; 1 , 9 , 21 , 23 , 25 . 

26 , 29 , 40 , 41 , 43-45 , 54 , 
60-63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 


IV 


வீரர்க்கும் வீர ; 46 - 
வீரர்க்கும் வீரன் ; 4 !, 45 . 
வீரற்குவீரன் ; 9 . 
வீரற்குவீர ; 71 . 
விரற்குவீரன் ; 40 . 


பிரிகிலன் ; 46 
பிரிகலன் ; 41 , 45 . 
பிரிகிலேன் ; 41 , 44 , 45 , 70 . 


என்பேன் ; 46 
என்பான் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 44 , 62 , 66 , 71 , 
74 . 
என் போன் ; 40 , 70 : 
என்றான் ; 45 , 63 . 


294 


யுத்த காண்டம் 


9503 


| வீடண ; 46 

வீடணன் ; 65 . 


மற்றுன் ; 46 
மற்றென் ; 31 . 

முற்றுன் ; 74 . 
III நீடுறு ; 46 

நீடுயா ; 44 , 70 . 
நீள ; 41 , 45 . 
நீடுவ ; 74 . 


சூரியன் சேய்க்கும் ; 71 . 
சூரியன் சேயன் ; 74 . 
சூரியசேயும் ; 65 . 
செல்வன்சொற்றதே ; 46 
செல்வன் சொன்னது ; 23 , 43 . 
அண்ணலிவை சொல்ல ; 71 . 
செல்லச்சொற்றதே ; 65 . 
சொல்லசொற்றதே ; 1,2 , 54 
தம்பியோடேகி ; 46 
தம்பியோடெழுந்து ; 54 . 
இளையவன் றன்னொடேகி ; 
74 . 


வெம்மை ; 46 
எம்மைக் ; 26 , 40 , 44 , 66,700 
மெய்ம்யை ; 19 , 21 , 23 , 29 , 
43 . 


தாங்கினை ; 46 
தாங்கின ; 63 . 
தாங்கிநீ ; 31 , 41 , 45 . 
தாங்குதி ; 23 , 43 . 
என்னின் ; 46 
என்னில் ; 1 , 2 , 18 , 31 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54 , 60 , 61,63,65 . 
71 , 74 . 
அன்றேல் ; 9 , 19 , 21 , 23 , 25 . 

26 , 29 , 43 , 62 , 66 . 
IV கேடுளதாகும் ; 46 

கோடுளதாகும் ; 1 , 2 , 41 , 44 , 

45 , 70 . 


II கூடினர் ; 46 

கூடின ; 63 . 
கூடினை ; 41 , 45 . 
கூடுதி ; 23 , 26 , 43 , 66 . 
கூடுதிரி ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
கூடுவர் ; 62 . 
கூடுனா ; 74 . 
செய்யுமாயம் ; 46 
செய்யுமாறும் ; 2 . 
செய்யுமாயை ; 63 . 
தெரிந்தமாயம் ; 9 . 
தெரிந்துமாயம் ; 19, 21 , 25 , 
26 , 29 , 66 : 


அவனது ; 46 
கேட்டிய ; 41 . 
கேட்டலும் ; 63 . 
விணங்கினன் ; 71 . 


கேட்பதானான் ; 46 . 
கிடைப்புக்கொண்டான் ; 9 , 
18 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 60-62, 66 . 
தக மேற்கொண்டான் ; 1 , 2 , 
19 , 41 , 44 , 45 , 54 , 65,70, 
74 . 
கேட்டுச் சென்றான் ; 71 . 


தெரிந்தனை ; 18 , 31 , 40 , 41 , 

44 , 45 , 52 , 60 , 61 , 71 , 74 . 
தெரிந்தன; 46 
தெரிந்தனர். 65 . 
தெரிந்தனை ; 45 
தெரித்தன ; 41 . 
தெரித்திநீ ; 41 . 
தெரிதிநீ , 45 . 
செய்வன ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 ; 29 , 43 , 66 . 
கூறிக்கொற்றம் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , :29 , 40 , 41 , 


9504 


1 - சூரியன் சேயும் ; 46 

சூரியன் செல்வன் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


295 


IV 


வீரியன் ; 46 
வீரியம் ; 71 . 


பின்னர் ; 46 
பின்னர்ச் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

44 , 54 , 60 , 61 . 
பின்னை ; 31 . 
பின்னைச் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29, 41 , 43 , 45 , 62 , 63 , 
66 . 


43 , 45 , 52 , 54 , 60-62 , 65 , 
70,71,74 
குறிக்கொண்டேகி ; 46 
குறிக்கொண்டேற்றி ; 31 . 
குறித்துக் கொற்றம் ; 23 , 26 , 
43 , 66 . 
கூறித்ததாற்றல் , 63 . 
மற்றச்சொற்றதே ; 41 , 45 . 
என்னுஞ்சொல்லன் ; 1 , 41 , 

45 , 65,74 . 
எண்ணுஞ்சொல்லன் ; 46 - 
எண்ணுஞ் சொல்லால் ; 18 , 

41 , 45 , 60, 61 . 
எண்ணுஞ்சொல்லான் ; 9,19 , 

21 , 25 , 29 , 41 , 44 , 45 , 54, 
என்னுஞ்சொல்லான் ; 63 , 70 . 
என்னுஞ்சொல்லால் ; 40 . 
என்னுஞ்சொல்லான் ; 74 . 
செய்வனொன்னாசால் 

லன் ; 23 , 26:43 , 62 , 
அதுவே நல்ல ; 31 . 

நல்லதென்றாங்கு ; 71 . 
II பின்புபோனான் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 
62 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
பின்புபோன ; 46 
அதுவே நல்ல ; 46 
அதுவேயான்ற ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
அதுவேவல்ல ; 63 . 


செயலெலாம் ; 46 
செயலெல்லாம் ; 61 , 65 . 
வினையெலாம் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 66 . 
விரிக்கலுற்றாம் ; 46 - 
விரிக்கலுற்றேன் ; 18 , 40,60 , 

61 . 
விளம்பலுற்றாம் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 . 
45 , 62 , 66 . 


9504a 
ப பிடித்தமூர்த்தம் ; 52 . 

பிடித்தமூர்த்தி ; 45 . 
III இசைந்தது ; 52 . 

இசைத்தது ; 45 . 


9505 


III காரியமென்னக் ; 46 

காரியமென்னப் ; 23 , 26, 43 , 
61 . 


1 ஏற்றினான் ; 46 

ஏற்றினன் ; 2 . 
ஏத்தினான் ; 70 . 
வின்னாண்பேருக் ; 41 , 45 , 52 . 
மெம்ந்நாண்மேருக் ; 46 
மெய்நாண்மேருக் ; 40 . 
பெஞ்ஞாண்மேருக்; 19 , 21 , 
25 , 

29 . 
மேனாண்மேருக் ; 26 , 44 , 62 , 


70 . 


கொண்டார் ; 46- 
கொண்டு ; 63 . 
கேட்டார் ; 9 , 21 , 29. 
போனார் ; 23 , 26 , 43 , 66 . 
காத்து நின்றார் ; 46- 
காத்து நின்ற ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
காத்தி நின்றார் ; 65 . 


பெருநாண் மேருக் ; 71 . 
II சிறந்தேனும் ; 46 

சிறந்ததேயும் ; 18 , 40 , 41 , 
45 , 52 , 60,61 . 


296 


யுத்த காண்டம் 


9506 


சிறந்ததோளான் ; 2 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
செறிந்தேயும் ; 41 , 45 . 
செறிந்ததோளும் ; 63 . 
கருணையம் ; 46 
கருணையின் ; 1 , 18 , 19 , 21 , 
25 , 29, 41 , 45 , 54 , 60-62 , 
71 . 


கடலேயன்ன ; 46 
கடலேயன்னான் ; 2 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 43 , 62 , 66 . 


I எல்லொளி; 46 

எல்லொளிர் : 26 , 44,70,71 . 
எல்லொளின் ; 61 . 


தீராக் ; 46 
தீரக் ; 21 , 25 , 61 , 62 . 
வீரக் ; 41 , 45 , 52 . 


இழையாவேதச் ; 46 
இமையோர்வேதச் ; 1 , 2 , 18 , 
40. 41 , 44 , 45 , 54, 60, 61 , 
63 , 65 , 70 , 71 , 74 . 
இடையாவேதச் : 2 , 21 , 29 . 
இறுக்கிவேதச் ; 26 , 66 . 
இருக்கிவேதச் ; 23 , 43 . 


1 யோசனை ; 46 
ஓசனை ; 1 , 2 , 9 , 19. 21 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 52 , 
54 , 60.63 , 65 , 66 . 
நூற்றின் வட்டம் ; 46 
நூற்றின்வட்டத்து ; 41 , 45 . 
நூறின்வட்டம் ; 23, 43 . 
இடைவிடாதுறைந்த ; 46 
இடைவிடாதுற்ற; 31 , 45 , 

63 . 
இடையறாதுற்ற ; 1 , 2 , 18 , 
23 , 26 , 40 , 43 , 44 , 54 , 60, 

61 , 65 , 66,70 , 71 , 74 . 
இடையறாதுறைந்த ; 41 , 45 . 
இட்டதிலுற்ற ; 9 . 
இடத்தினாலுற்ற ; 19 , 21 , 25 , 

29 , 62 . 
II தூசிவந்து , 46- 

தூசுவந்து ; 1 . 
வளைந்துசுற்றி ; 46 

வளைத்துசுற்றி ; 54 . 
III மிடைதலும் ; 1 , 2 , 40 , 41 , 44 , 

45 , 52 , 60 , 61 , 63 , 65 , 71 , 
74 . 
மிடைதலில் ; 21 , 25 . 
மிடைதலின் ; 46 
யாக்கை ; 46 - 
ஆக்கை ; 9,19 , 21 , 23 , 25,26 , 
29 , 41 , 43-45 , 52 , 62 , 63 , 

66 , 70,71 . 
IV கூசின / 46 

கூசினர் ; 26 , 66,70 . 
கூசியர் ; 65 
பொடியாலெங்கும் ; 46 
பொடியவேனும் ; 1 . 
பொடியாவேனும் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60- 63 , 65 , 70 , 71 , 
74 . 
பொடியாவோவும் ; 26 , 66 . 
ஓடியாவேனும் ; 41 , 45 . 


IV தொலையாவாளித் : 1 , 2 , 9 , 

18 , 23 , 26 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60 , 61 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
துளையவாளித் ; 46 
துளை விலாத ; 31 
துணையவாளித் ; 45 . 
தொலையாவாளி ; 19 , 21 , 25 , 

29 , 62 . 
தொலை விலாத ; 41 , 45 . 
தொலைவில் வாளித் ; 45 . 
தூணியும் ; 46 
பாவமும் , 19 , 21 , 25 , 29 , 62 . 
புறத்துத்தூக்கி ; 46- 
புறத்துவீக்கி ; 74 . 
புறத்திற்றூக்கி ; 19 , 21 , 25 , 
29 , 62 , 71 . 


பாட வேறுபாடு 


297 


குமிழ்த்தன ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 26 , 31 , 40 , 41 , 45 , 54 , 
60-63 , 65 , 66, 74 . 
குமிழ்ந்தன ; 46 
குமிழ்ந்தனர் ; 41 . 
குமிழ்த்தனர் ; 45 . 
குமுழ்த்தன ! 71 . 
குமுழ்த்தன ; 70 , 
குழித்தன ; 23 , 43 . 
வியோமகூடம் ; 41 
வியோமகூட்டம் ; 46 
வியமகூடம் ; 31 . 
இரோமக்கூட்டம் ; 40 . 
ரோமக் கூட்டம் ; 18 , 45 , 54 . 
இயோம கூட்டம் ; 41 . 
ரோமக்கூட்டம் ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
44 , 62 , 63 , 65 , 66 , 70 . 


நீயலாதார் ; 1 , 2 , 18 , 40 , 44 , 

60 , 63 , 65 . 
நீயலாதார்க்கு ; 61 . 
நீயலாதி ; 54 . 
நீயலாதாய் ; 70 . 
நீயல்லாதோர் ; 29 . 
நீயேயல்லாது ; 62 , 71 . 
நீயேயல்லால் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 43 , 66,74 . 
ஒருவர்க்கிப்படைமே 

லூன்ற ; 46 - 
ஒருவர்க்கிப்படைமே 

லூன்றல் ; 48 . 
ஒருவர்க்கிப்படைமேல் 

வூன்றல் ; 26 . 
ஒருவர்கிற்படைமே 

லூன்றல் ; 1 . 
ஒருவற்கிப்படைமேலூன்ற ; 

9 , 21 , 25 , 60 , 62 , 71 , 
ஒருவற்கிப்படைமேலூன் 


9507 


றல் ; 2 . 


I எளியேமிட்ட ; 46 

எளியேம்விட்ட ; 41 , 45 . 
எளியோமிட்ட ; 2 , 18 , 31 , 

40 , 44 , 60 , 61 , 63 , 65 , 70 . 
வலியேமிட்ட 1 , 
அமலனேயெம் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 
71 .. 


I வண்ணனே ; 46- 

வண்ணமே ; 23 , 43 . 
வலியேமாறாது ; 46- 
வலியேமற்றோர்க்கு : 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 62 . 
வலியே மாற்றோர்க்கு : 66 . 
வலியேவாழாது ; 63 . 

வலியேமாறாய் ; 74 . 
பா ஒண்ணுமே ; 46 

ஒண்ணுமோ; 23 , 26 , 29 , 43 , 

54,74 . 
உண்ணுமே ; 1 , 2 . 
நீயலாதோர் ; 46 


ஒருவர்க்தப்படைமே 

லூன்ற ; 41 , 45 . 
ஒருவரிப்படைமேலூன்ற; 41, 

45 . 
ஒருவனிப்படைமேலூன்ற ; 

70 . 
ஒருவனிப்படைமேலூன்றி ; 

44 . 
யாரொருவர்க்கிப்படைமே 

லூன்ற; 54 . 
IV முடித்தியென்னா; 46 

முடித்தியென்ன ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 60 , 62 , 
66 . 
ஏத்தினர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
48 , 52, 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
ஏத்தினார் ; 46 

9508 
| முனிவரே ; 46 
முனிவர்கள் ; 9 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


298 


யுத்த காண்டம் 


முதல்வராய ; 46 

வான நாட்டனைத்துளோர் 
முதலாயுள்ள ; 9 , 19 , 21 , 

41 , 45 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 

I வஞ்சமாயர்வீக ; 46 
அறத்துறை ; 46 

வஞ்சமாய்கவீய ; 63 . 
தவத்துறை ; 44 . 

வஞ்சமாயவீய ; 65 . 
முற்றினோர்கள் ; 46 
முற்றினோர்மன் ; 9 , 19 , 21 , வஞ்சமாயவீக ; 29 . 
23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . வஞ்சர்மாயவீக ; 44 . 
முற்றினார்கள் ; 1 

வஞ்சர்மாயர்வீக ; 70 . 
11 தரிக்கலாதார் ; 46 

வஞ்சமர்மாய நீடு ; 71 . 
தரிக்கலாற்றார் ; 41 , 45 , 48 . 

வஞ்சமாமாயவீய ; 2 . 
தரிக்கிலாதார் ; 1 , 9 , 21 , 23 , 
25 , 26 , 29, 40, 43.45 , 54 , III தீர்கவின்றோடு ; 46 - 
61-63 , 65 , 66,70 . 

தீர்கவின்றொடு ; 45 , 52 . 
தரித்திலாதார் ; 41 , 45 . 
தருக்கிலாதார் ; 60 . 

தீர்கவின்னம் ; 2 . 

ஒழிக்வின்றோடு ; 29 , 44 . 
III பனிவருகண்ணர் 46 

ஒழிகவென்றோடு ; 70 . 
பனிவருங்கண்ணர் ; 1 , 2 , 23 , 
26 , 41 , 43-45 , 54 , 62 , 65 , கூறினார்நிலம் ; 46 . 
66,70,71,74 . 

கூறினார் நலம் ; 2 . 
பனிவருங்கண்ணீர் ; 9 , 19 , கூறினார் நிலத்து ; 41 , 45 , 54 . 
21 , 25 , 29 

கூறினோர்நிலம் ; 70 . 
விம்மிப் ; 46 - 

IV துற்ற ; 46 
விம்மப் ; 9 . 

உற்ற ; 41 , 45 , 54 . 
9509 

படைக்கைநீசர் ; 46 
இப்பாடல் 9 , 18 , 19 , 21 , 23 , 

படைக்கையரிசன் ; 65 . 
25 , 26 , 31 , 40. 43 , 60-62 , 
66,74 . 

இன்னலின்ன ; 46- 

இன்னதின்ன ; 65 . 
1 மற்றும் ; 46 

இன்னரின்ன ; 1 , 2 , 41 , 45 . 
மற்ற ; 1 , 2 . 
வேற்றத்துள் ; 46 

சொல்லினார் ; 46- 
வேற்றத்தில் ; 1 , 54,71 . 

சொல்லினான் ; 65 . 
வேறகத்துள் ; 65 . 

சொல்லுவார் ; 45 . 
ஓரறத்துள் ; 63 . 
ஓரறத்தில் ; 29 , 44 , 0 : 

9510 
நின்ற ; 46 
நின்ற ; 29 , 70 

1 இரிந்த ; 46 
வானநாடனைத்துளோர் ; 

இறிந்து ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
46 

23 , 25 , 26 , 29, 31 , 41 , 43 
வான நாடடைந்துளோர் 

45 , 52 , 60 , 61 , 65 , 66 , 70 , 
29 , 63 , 70 . 

71 , 74 . 


பாட வேறுபாடு 


299 


சேனை சிந்தி ; 46 

41 , 45 , 52 , 54 , 60 , 61 , 65 . 
சேனைநின்றி ; 63 . 

செய்கைதான் ; 23 , 26 , 43 , 
தானை சிந்தி ; 41 , 45 . 

66 . 

வீரியம் ; 41 , 45 . 
இன்றியேக 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 40, 41 , | IV நன்றுமாலி ; 46 
43.45 . 52 , 54, 60-63 , 65 , நன்றிமாலி ; 26 , 66 , 
66,70 , 71 74 . 

நின்றுமாவி ; 70 . 
இன்றியேயும் ; 46 

மன்றுமாலி ; 45 . 
நின்று நம் ; 46 

பொய்க்குமோ ; 46 
நின்றுமே ; 65 . 

பொங்குமோ ; 65 . 
நின்று தம் ; 63 . 
நன்று நம் ; 60 . 

9511 
11 சேனைகண்டியாதும் ; 46 
சேனை கண்டுமியாதும் ; 

1 புரங்க ளெய்த ; 46 
71 , 74 .. 

புரங்கட ந்த 9 , 19 , 21 , 23 , 
தானை கண்டி யாதும் ; 1 , 2 , 19 

25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 

66 . 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
44 , 54, 60-63 , 66 . 

புங்கவற்கு முண்டுதேர் 46 
தானை கண்டுகந்தும் ; 44 , 70 . 

புங்கவற்கு முண்டு தேர்ப் ; 41 , 

45 . 
அஞ்சல் ; 46 
எஞ்சல் ; 71 . 

புண்ணியற்குமுண்டுதோ ; 

74 . 
வெஞ்சரம் ; 46 

அவர்க்குமுண்டோரேறு 
வெஞ்சமம் ; 40 , 41 , 45 , 52 , 

தேர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
60 , 61 . 

29 , 43,62,66 . 
H தெரிந்து ; 46 
தெரிந்த ; 1 , 2 , 40 , 41 , 45 , 

பொருந்தினார் ; 46 
52 , 60 , 61 , 65,71 , 74 . 

பொருந்தி நாம் ; 9 , 19 , 21,23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
சேவகன் ; 46- 
சேவகரின் ; 45 . 

II தேவர் ; 46 
சேவகம் ; 2 , 9 , 19 , 21 , 23 , தேவன் ; 74 . 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 44 , பாரின் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
52 , 60-62 , 65 , 66,70 . 

29 , 43 , 62 , 66 . 
திறம்பலின்றியெய்து ; 46 

மாயனம்மை ; 46 - 
திறம்பலின்றி நின்ற ; 1 , 2 , 40 மாயநம்மை ; 41,70,71 . 
41 , 45 , 52 , 54 , 60 , 65 . 

மாயம் நம்மை ; 65 . 
திறம்பலின்றியே செய் ; 

மாயன்வந்து ; 9 , 19 , 21 , 25 , 
திறம்பலாமையெய்து ; 70 . 

62 , 74 . 
திறம்பலாமை நின்ற ; 44 

மாயன்னம்மை ; 23 , 43 , 66 . 


41 , 45 


செய்கையான் ; 46 
செய்கையால் 1 , 2 , 18 , 40 , 


III விரைந்து ; 46 

விரிந்து ; 21 . 


300 


யுத்த காண்டம் 


விண்ணுளோர்களோடு ; 

46- 
விண்படர்ந்துசர்ந்து ; 9 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
விண்படாந்தயர்ந்து ; 25 . 


மேவினான் ; 46 
மேவினாள் ; 21 . 


IV கரந்திலன் ; 46 

கரந்தான் ; 65 . 
தனித்தொருத்தன் ; 46 
தனிதொருத்தன் ; 65 . 
நேரும் ; 46 
நெஞ்சம் ; 65 . 
வந்த ; 46 - 
வந்த ; 41 , 45 
காலினான் ; 46 
காலினால் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
26 , 29 , 31 , 40 , 43 , 44 , 54 , 
60 , 61 , 65 , 66,70,71 . 


சீயம்பாளி ; 46 
சீயம் யாளி ; 41 , 45 . 
சீயம் ஆளி; 1 , 9 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 45 , 
66 , 70 . 
சீயம் ஆதி ; 61 . 
ஆதியா ; 46 
ஆதியாய் ; 9 , 18 , 19 , 21 , 25 , 
29 , 31 , 40 , 41 , 44 , 45 , 65 , 
70,71 . 

யாளியாம் ; 61 . 
II மேருமானும் ; 46 

மேருமானம் ; 9 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
மேருவானம் ; 63 . 
மெய்யாநின்ற : 1 , 2 , 18 , 31 , 
40 , 41 , 44 , 45 , 48 , 52 , 54 , 
60 , 65,70,71 . 
மெய்யநின்ற ; 46 
மெய்யினான்ற ; 9 , 19 , 21 , 29 , 

62 . 
மெய்யினின்ற ; 26 , 66 . 
மென்னநின்ற : 41 , 45 . 
மேயநின்ற ; 41 , 45 , 63 . 
மேவிநிறை : 23 , 43 . 
ஏழினமேலவாம் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 43 , 45 , 54 , 
62. 66 . 
ஏழின்மேலவா ! 46 - 
ஏழினமேலவாய் ; 18 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61 . 
ஏழின்மேலவால் ; 31 , 41 , 45 , 

48 , 52 . 
ஏழின்மேலலாம் ; 26 . 
ஏழின்மேயவா ; 71 . 

ஏழின் வெய்யவாய் ; 41 , 45 . 
lil என்றழைக்தம் ; 46 

என்றழைத்த ; 65 
என்றுறைக்தம் ; 44 , 70 . 
என்றுளைக்கும் ; 1 , 2 . 
மானுடற்கிம் ; 46- 
மானுடற்கு ; 1 , 2 , 9 , 54 . 
மானிடற்கிம் ; 18 , 40 , 41 , 44 , 
: 45 , 52 , 60, 61 , 63 , 70 . 


9511a 


1 ஆவிபோய் ; 45 . 

ஆவிபோய்த் ; 52 . 


95116 


1 செஞ்சுடர்ப்படை ; 45 . 

செஞ்சுடர்ப்படைக் 52 . 
IV உரமொடிந்து ; 45 . 

வரமொடிந்து ; 52 . 


9512 


I யானையோடு : 1 , 2 , 9 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 48 , 
52 , 60 , 62 , 66 , 70 , 71 , 74 . 
யானையோடும் ; 46 - 
இயானையோடு ; 41 , 45 . 
யானையோரு 19 . 
ஆனையோடு ; 31 , 44 . 


பாட வேறுபாடு 


301 


அட்ரத்ததைக் ; 41 , 45 , 52 , 
54 , 60 . 


மானிடற்கு ; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 48 , 62 , 71 , 74 . 

மானிடர்க்கு ; 31 . 
IV நம்முழைப் ; 47 -- 

நம்முடைப் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 
48 , 52 , 62 , 66 . 
முன்னிடைப்; 74 . 
பிழைக்குமாறும் ; 46 
பிழைக்குமாறது ; 19 , 25 , 26 , 
45 , 62 , 66 . 


எதிர்ந்ததைக் ; 41 , 45 , 
ஏந்து கைக் ; 71 . 
முன் புகைக் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


II குன்றுவந்து: சூழ்வளைத்த ; 63 . 
குன்று சூழ்வளைந்தபோல் ; 
46 
குன்றுசூழ்வளை ந்தபோல் ; 


41 , 45 . 


9513 


குன்று சென்று சூழ்வளைத்த ; 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
41 , 43 , 45 , ( 2 , 66 . 
குன்றும்வந்து சூழ்வளைந்த 

70 . 
குன்றுவந்து சூழ்வளைந்த ; 2 , 
40 , 41 , 44 , 45,52 , 60 , 61 , 
65 . 
குன்றுவந்து சூழ்விளைத்த ; 1 . 
குன்றுவந்துசூழ்வளைத்த 54 , 
74 . 


1 என்று சென்று ; 46 

என்று நின்ற ; 66 . 
இரைத்தெழுந்து , 18 , 40 , 41 , 

45,52 , 60 , 61 . 
அடர்த்திடைத்து ; 46 
அடர்த்தது ; 70 . 
இரைத்தடந்து ; 66 . 
இரைத்தடர்த்து ; 1 , 2 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 54 , 62 , 65 , 
71 
இரைத்திடாந்து ; 74 . 
உரைத்திடாந்து ; 23 , 43 . 
ஒர்சீயவேறு ; 46 
ஓர்சீயம்வேறு ; 1 . 
ஓர்சிங்கவேற்றின் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 . 
ஒர்சிங்கவேறு ; 63 , 71 , 74 . 
ஓர்சீயவேற்றை ; 71 . 
ஒர்சீயவேற்றின் ; 66 . 
ஓ.சீயம் வேறு; 60 . 
ஓசீயவேறு ; 70 . 
ஓர்சீயவேற்றின் ; 23 , 43 . 


போற்றொடர்ந்து கூடலும் ; 
1 , 2 , 21 , 23 , 26 , 40 , 41 , 43 
45 , 52 , 54,60-63 , 66 . 
தொடர்ந்தசேனை கூடலும் ; 

46 
தொடர்ந்ததானைகூடலும் ; 

18 . 
போறுடர்ந்து கூடலும் ; 19 , 

25 , 29 , 70 . 
போறொடர்ந்து கூடலும் ; 9 . 
போல்றொடர்ந்துகூறலும் ; 
65 , 71 . 


III ஞாலமேழும் ; 46 

நாகமேழும் ; 44 , 70 . 
நாகமேழும் ; 46 
ஞாலமேழும் ; 44 , 70 . 


அடர்ந்ததைக் ; 46 
அடாந்தகைக் ; 1 , 2 , 31 , 65 
அடாத்தகைக் ; 70 . 
அடர்த்தகைக் ; 45 . 


மானுதன் ; 46 
நாயகன் ; 63 . 
மானும் தன் ; 45 , 52 . 


302 


யுத்த காண்டம் 


பதம்புலந்து ; 31 . 
மதம்புலர்ந்த ; 65 , 71 . 


மான தன் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 
26 , 31 , 40 , 41 , 43-45 , 60 , 
61 , 63 , 66,70 . 
அன்னதன் ; 19 , 25 , 29 , 62 . 
வேலைவாய் ; 46 
எல்வைாய் ; 29 , 41 , 45 . 


IV 


வேகமாக ; 46- 
வேகமாகும் ; 70 . 
வேகமான ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


9514 


- 


1 புலாந்த ; 46 

புலந்த ; 31 , 41 , 45 . 
சிந்தைவந்த ; 46 
சீந்தைவந்து ; 41 , 45 . 
சிந்தைவெந்த ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
66 


வேகமாய ; 31 , 41 , 45 . 

வேகமாக ; 45 , 60 , 61 . 
IV விதம்புலர்ந்த தென்னின் ; 

46 
விதம்புலாந்ததென்னில் ; 71 . 
விதம் புலர்ந்தவென்னில் ; 1 , 

2 , 54 . 
விதம்புலர்ந்தவென்றி ; 41 , 

45,74 . 
விதம்புலன்புலந்த ; 26 . 


விதம் புலம்புலர்ந்த ; 9 , 18 , 

40 , 41 , 45 , 60-62 
விதம்புலந்ததென்னின் ; 45 . 
விதம்புலந்தவென்னில் ; 31 , 

63 , 65 . 
விதம்புலன்புலர்ந்த ; 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 44 , 66 , 70 . 
விதம் புலர்ந்தது; 41 . 
மதம்புலாந்தவென்னில் ; 65 . 


காவல்யானை ; 46 
காலயானை ; 71 , 74 , 
கார்மையானை ; 44 . 
கார்மெய்யானை ; 70 . 
மாலொடு ; 46 
மாலொடும் ; 31 . 
மாவொடு 40 . 
மாவொடும் ; 41 , 45 . 
மேலொடு ; 19 . 
காலொடு ; 63 . 

கையொடு ; 44 , 45 , 70 . 
II புலர்ந்த ; 46 
புலர்ந்து ; 9 , 25 , 29 , 41 , 45 , 

62 , 63 . 
புலந்து ; 31 , 41 , 45 . 
வீரர் ; 46 
யானை ; 65 , 
வாய்புலர்ந்து ; 46 - 
வாய்புலர்ந்து ; 41 . 
வாய்புலந்து ; 31 . 
வாயுலர்ந்த ; 70 , 74 . 

வாய்யுலாந்த ; 43 , 44 . 
III பதம்புலாந்த ; 46 - 

பதம்புலர்ந்து ; 45 . 
பதம் புலந்த ; 61 . 


வென்றவென்றி ; 46 
வென்றியன்று ; 41 , 45 . 
வென்றயின்று ; 70 , 71 . 
வென்றவின்று ; 65 
வென்றலின்று ; 1 , 2 , 31 . 
வென்றிலின்று ; 54 . 


வென்றி பின்று ; 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26,29 , 40 , 41 , 43 
45 , 60-63 , 66 . 
இன்று வேறு ; 41 , 45 . 
தன்னையின்று ; 74 . 


சொல்லவேண்டு மோ ; 46 - 
சொல்லவேணுமோ ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
41 , 43-45 , 52 , 61-63 , 65 , 
66 , 70 , 71 , 74 . 


பாட வேறுபாடு 


303 


9515 


சில்லி புல்லும் ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43 , 44 , 54 , 62 , 65 , 66,70 , 
71 . 
சில்லியாழியோடு ; 74 . 
சில்லியாளி ; 63 . 


1 ; 
வெறித்திரிந்த ; 41 , 45 , 52 , 

63 . 
வெறிந்திரிந்து ; 46 
வெறிந்தெறிந்து ; 2 . 
வெறிந்திறந்த ; 1 . 
வெறிந்திருந்த ; 44 . 
வெறிந்திரிந்த ; 70 , 74 . 
வெறிதிறந்து ; 65 . 


வெறித்திருந்த ; 71 . 
எரித்திரிந்த ; 41 . 


ஆழிகூடுதேரெலாம் ; 31 , 41 , 

45 , 52 . 
புல்லுமாழிகூடுதேர் ; 46 
மாணியோடுதேரெலாம் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66 
ஆழியோடு கூடுதேர் ; 41 . 
ஆழியோடுதேரெலாம் ; 1 , 2 , 
18 , 40 , 44 , 54 , 60 , 61 , 65 , 
70 , 71 . 
ஓ.டு கூடுதேரெலாம் ; 63 , 74 . 


எரித்திருந்து ; 18 , 40 , 60 , 61 . 
எரிந்திரிந்த ; 45 
மறிந்திரிந்த ; 9 , 62 . 


மறித் திரிந்த; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 . 
மறித்திருந்த ; 66 . 


வாசியோடு ; 46 
சீயமாவு ; 19 , 21 , 25 , 26 , 29 , 

62 , 66 . 
சீயமியாவு ; 23 , 43 . 
யாளியோடு ; 44 . 


சீயமாவுமீளியும் ; 46 - 
சீயமாவுமியாளியும் ; 74 . 
சீயமாவும்யாளியும் ; 63 . 
சீயமாவியாளியும் ; 45 , 60,61 
சீயாமாலியாளியும் ; 40 , 41 , 
சீயமீளியாளியும் ; 41 , 45 . 
சீயமியாளிமிக்காய்ச் ; 71 . 
வாசியோடியாளியும் ; 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


III முறித்தெறிந்து முந்த; 41 , 45 . 

முறிந்தெழுந்தமுற்கை ; 46 - 
முறிந்தெழுந்தழுந்த ; 41 . 
முறிந்தெழுந்தமூரி ; 9 , 19 , 
21, 25 . 
முறிந்தெழுந்தமுந்த ; 45 . 
முறிந்தெழுந்தணிந்த ; 1 , 2 , 
41 , 45 , 65.) 
முறிந்தெறிந்தமூரி ; 23 , 43 . 
முறிந்தெறிந்து முந்த ; 41 , 45 
முறித்தெழுந்த மூரி ; 26 , 29 , 

62 , 63 , 66,74 . 
முறித்தெழுந்தமூற்கை ; 31 , 

41 .. 
முறித்தெழுந்தமுந் 1 ; 18 , 40 , 

52 
மறிந்ந்தெழுந்தழுந்த ; 46 
மறிந்தெழுந்த ; 70 . 


11 செறித்து ; 18 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 45 , 
60.63 , 66 , 71 , 74 . 
செறிந்து ; 46 


யானை வீசுமூசு ; 46 
யானைமீது மேவு ; 9 , 18 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
யானை வீசுமுசு ; 17 , 40 , 60 , 


61 . 


சில்லியென்னும் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
முந்துசில்லி ; 46 


யானை மூசிவீசு ; 63 . 
பிறித்திரிந்த சிந்த ; 41 , 45 , 
52 . 


304 


யுத்த காண்டம் 


III பிறிந்திரிந்துசிந்த ; 46 

பிறிந்திருந்துகிந்த ; 41 , 45 . 
பிறிந்திறந்துசிந்தை ; 1 . 
பிறிந்திருந்தசிந்தை ; 19 , 25 . 
பிறித்தெறிந்தசிந்தை; 9 . 
பிறந்திறந்துசிந்தை; 65 . 
பிறித்திரிந்துசிந்தை; 41 , 45 . 
பிறித்திரிந்தசிந்தை ; 22 , 26 , 

29 , 62 , 66 . 
பிறித்திருந்தசிந்தை ; 23 , 43 . 
பிநித்திருந்து சிந்தை; 18 , 40 , 
60 , 61 . 
பிறுத்தெறிந்துசிந்த ; 63 . 
பிறித்தெரிந்துசிந்த ; 74 . 
பிறித்தெரிந்துசிந்தை; 71 . 


இடந்துடித்ததோர் ; 46 
குவந்த ; 9 . 
இங்குவந்தடுத்ததோர் ; 19 , 
25 , 26 , 29, 62 , 66 . 
இங்குவந்தடுத்தபேர் ; 23 , 

43 . 
இடைந்துவந்தடுத்ததார் ; 
41 , 52 . 
இடைந்துவந்தமைந்த 

தோர் ;45 . 
இயைந்துவந்தடுத்ததோர் ; 

63 , 71 . 
இடத்துவந் தெடுத்ததோர் ; 
41 . 


11 துந் நிமித்தமென்று ; 46 
துன்னிமித்தமென்று ; 19 , 29 , 

40 , 41 , 52 . 
துந்நிமானார்தமென்று ; 45 . 
துன்னிமித்தமான்று ; 45 


வந்ததொராகுலம் ; 46 
வந்ததொர்குலம் ; 70 . 
வெந்தொராகுலம் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
65 , 66 . 
தொந்தொராகுலம் ; 18 , 41 , 

45 , 60 , 61 . 
நொந்தோராகுலம் ; 40 . 


III அந்நிமித்தம் ; 46 

அன்னிமித்தம் ; 19 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
இந்நிமித்தம் ; 54 , 65 . 
நன்னிமித்தம் ; 29 . 


பிறந்ததால் ; 46 
பிறந்தவால் ; 71 , 74 
பிறந்ததே ; 1 , 2 , 23 , 43 , 54 , 

65 . 
பிறந்த ; 41 , 45 . 
பரந்தவால் ; 63 . 


உற்றபோது ; 46 
என்றபோது ; 65 . 


9516 


1 இந்நிமித்தம் ; 46 
இன்னிமித்தம் ; 19 , 29 , 40 , 

66,70,71 
எந்நிமித்தம் ; 41 , 45 , 74 . 
என்னிமித்தம் ; 41 , 45 . 


அரக்கர்கண்ணரங்கமேல் ; 
46- 
அரக்கர்மீடாந்து தன் ; 71 . 
அரக்கர்மேலரங்குதன் ; 1 , 2 , 

41 , 45 , 65 . 
அரக்கர் மேலரங்குகள் ; 41 , 

45 . 
அரக்கர்மேலவாங்குகன் ; 63 . 
அரக்கர்மேலவாங்குதன் ; 40, 

41 , 60 , 61 . 
அரக்கர்மேலரங்குகன் ; 44 , 

70 . 
அரக்கர்மேலவரங்குதன் ; 45 . 
அரக்கர் மேலுமாங்கு தன் ; 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29, 
43 , 62 , 66 . 


இப்படை க்கு ; 46 
இப்படிக்கு;54 . 
இப்படைக்குள் ; 19 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


பாட வேறுபாடு 


305 


IV மின்னிமிர்த்ததன்ன ; 46 

மின்னிமிர்த்த மன்ன ; 21 , 25 , 

29 , 62 . 
மின்னிமிர்த்தவன்ன ; 41 , 45 . 
மின்னிமைத்ததன்ன ; 9 . 
மின்னிமித்தவன்ன ; 44 . 
மின்னுயிர்த்தவேக ; 63 . 


[ il வாளிமேலும் ; 46 

வாளின் மேலும் ; 1 , 2, 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 48 , 54, 60-63 , 
65 , 66 , 70 , 71 . 


வில்லின் மேலும் ; 46 
வில்லுமேலும் ; 44 . 


வேதநாதன் ; 46 
வேதனாதன ; 63 . 
வேகநாதன் , 74 . 


9517 


மண்ணின் மேல்வளாந்த 
மாத் ; 46 
மண்ணின் மேல் வளர்ந்த 
பார்த் ! 61 . 
மண்ணின்மேல்வளந்தமாத் ; 
70 . 
மண்ணின் மேல் எழுந்தமாத் ; 
41 , 45 . 
விண்ணினமேல்வளர்ந்த 
மாத் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 62 . 


| ஆளிமேலும் ; 1 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
66,71,74 . 
யாளிமேலும் ; 46 
யாளின் மேலும் ; 31 . 
ஆளின் மேலும் 70 . 
ஆழின்மேலும் ; 29 . 


IV தூளிமேலும் ; 46 

தூளிமேல ; 41 . 
தூளின் மேலும் ; 18 , 31 , 60 , 
61 . 


ஆளின் மேலும் ; 46 
ஆனிமேலும் ; 2 , 65 . 
ஆனைமேலும் , 9 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


ஆனைமேலும் 46 
டன்மாவின் ; 9 , 19 , 21 , 
25 , 29, 62 . 
ஆளின்மேலும் ; 23 , 26 , 43 , 
66 . 


ஏறவேறவீரன் ; 46 
ஏறவேறவேறு ; 18 , 40 , 60 , 

61 . 
ஏறவேறுவேறு ; 1 , 2 , 44 , 65 . 
ஏறவேறுவீரன் ; 70. 
ஏறமேறவீரன் ; 62 . 
ஏற்றமேறவீரன் ; 19 , 21 , 25 . 


9518 


ஆடன்மா ; 46 
மேலுமா ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 . 


1 மலைவிழுந்தவாவிழுந்த: 46 
மலைவிழுந்ததெனவிழுந்த ; 
63 . 
வரைவிழுந்தவாவிழுந்த , 41 , 
45 . 


மானயானை ; 46 
மானையானை ; 70 . 


II தேரின் மேலும்வெவ் ; 46 

தேரின்மீரும் ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-63 , 65 , 66,74 . 
தேரின் மீதினும் ; 41 , 45 , 48 , 

52 , 71 . 
தேரின்மீதிலும் ; 31 . 
தேரர்மீதினும் ; 9 . 
தேரும்மீதரும் ; 26 , 70 . 
20 


மள்ளர்செம் ; 46 
மள்ளர்தம் ; 1 , 2 , 40 , 44 , 54 , 
60 , 61 , 65 , 70 . 


306 


யுத்த காண்டம் 


மன்னாசெம் : 31 , 41 . 
மன்னாதம் ; 45 , 74 . 


மாகமேகம் ; 46 - 
மாகமோகம் ; 18 , 40 , 41 , 45 , 


60 . 


II தலைவிழுந்தவா | 46 

தலைவிழுத்தவாய் ; 40 , 41 , 45 , 


மாகலோகம் ; 1 , 2 , 44 , 45 , 

54, 65 , 70 . 
மாகவேகம் ; 71 , 74 . 


60 , 61 . 


தாயவாசி ; 46 
தாயவாகு ; 60 . 
தாரைவாளி; 41 , 45 , 63 . 
தாவுவாசி ; 54 . 
தானைவாசி ; 41 . 
தானே வாசி ; 45 . 


II மாரிபோல ; 46 

மாரிபோலும் ; 1 , 2 , 18 , 40 , 

45 , 60 , 61 , 65 . 
வாளிகூட ; 46- 
வாளிகூடி ; 9 , 18 , 19,21,23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-62 , 66,74. 


தாளறும் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
40 , 41 , 44 , 45 , 52 , 54 , 60 , 
61 , 70,71 . 
தாளிறும் ; 46 
தாளுறும் ; 1 , 23 , 26 , 43 , 65 . 
தானறு ; 62 . 
தாதரும் ; 74 . 
தள்ளுறும் ; 41 , 45 . 
நாணுறும் ; 2 . 


ஓடையானையும் ; 46 
ஓடயானையும் ; 2 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 45 , 60 , 61 , 66 . 
ஓடவானையும் ; 26 , 44 , 54 , 

66,70 . 
ஓடயானைமா ; 65 . 
ஓடியானையும் ; 63 . 

ஏரயானையும் ; 21 . 
II ஆடன்மாவும் :-46 

ஆடன்மாலம் ; 65 . 
ஆடமாவும் ; 21 , 25 . 
வீராதேரும் ; 46 
வீராதோளும் ; 40 . 


II சிலைவிழுந்தவா; 46 

சிலைவிழுந்தவாய் ; 18 , 40 , 60 , 

61 . 
சிலைவிழுந்தமா ; 62 . 


திண்பதாகை ; 46 
தோவிழுந்த ; 41 , 45 . 


VI வெள்ளெயிற்ற ; 46 

வெள்ளெயிற்றர் ; 23 , 26 , 31 , 
43 , 74 . 


, 


மாள்வதானவால் ; 1 , 2,9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 31 , 40 , 41 , 43-45 , 52 , 
54,60-63,65,66,70,7 , 74 . 
மாள் தாயவால் ; 46 --- 
மாள்வதானவர் ; 41 , 45. 


II என்பரல்லவெம் ! 52 . 

என்பரயிலவெம் ; 45 . 


IV பேருமாறு ; 46 

பேருமாறும் ; 23 , 26 , 44 , 66 . 


9519 


| நாலுபாலும் ; 46 
நாலுபாடும் ; 9 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 54 , 62. 66 . 
நாலுமாடும் ; 21 . 


கண்டு ; 46 - 
ஒன்று ; 23 , 26 , 43 , 66 . 
கொண்டு ; 41 , 45 . 
போன்று ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 : 


பாட வேறுபாடு 


307 


கண்செல் : 45 
கண்செய் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

40 , 41 , 45 , 60-62 , 71 . 
பண்செல் ; 1 , 45 , 65 . 
பண்செய் ; 18 , 23 , 56,41,43 

45 , 54 , 66,70 . 
பண்சொல் ; 2 , 41 , 45 . 
போர்செய் ; 31 , 41 , 45 . 


விற்கள் வேல்கள்வாவிகள் ; 
41 , 45 . 
விற்கள் வேல்கள்ளுட்கினில் ; 

1 , 2 , 44 , 70 . 
I தெழித்த ; 46 

தெளித்த ; 19 . 
தெளித்த ; 54 . 


செல்லல் ; 46 
சொல்ல ; 21 . 


பண்புமில்லையால் ; 46 
பண்புமில்லையால் ; 2 , 41 , 45 , 
54 . 


தோள்கள் ; 46 
கோள்கள் ; 70 . 


9520 


செல்லினைப் ; 46 
சொல்லினைப் ; 21 , 63 , 65 . 


1 கைகள் ; 46 

மெய்கள் ; 71 . 


மெய்கள் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54, 60, 61 , 65 , 

70 . 
விற்கள் ; 46 
வாள்கள் ; 23 , 43 . 
வேல்கள் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

29 , 62 , 63 , 66,74 . 
கைகள் ; 71 . 


III வாவிசிந்த ; 46 

வாவிசிந்தி ; 1 , 2 , 23 , 26 , 40 , 

43 , 54 , 65 , 66 , 70 . 
வாளிசீறி ; 18 , 41 , 45 , 60 : 
வாளிசில்லி ; 44 . 
வாளிகீறி 61 . 
வாசிசிந்த ; 41 , 45 . 
பட்டதன்றி ; 46 
பட்டதின்றி ; 41 , 45. 
பட்டவன்றி ; 41 , 45 , 52 . 
விட்டகோல் ; 46 
விட்டதோல் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 54 . 
இட்டதோல் ; 18 , 26 , 31 , 44 , 

45 , 60, 61 , 65 , 66 , 71 . 

இட்டகோல் ; 41 . 
IV கண்டதே ; 46 

கண்டதால் ; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
கண்டரோ ; 74 . 
கண்டிரே ; 1 , 2 , 41 , 44 , 45 , 
54 , 65 , 70. 


விற்கள் வேல்கள் ளுட் 

கிடத் ; 71 . 
வேல்கள் வாள்கள் விண்ணி 
னுள் ; 46 
வேல்கள்வாள்கள் விண்ணி 

னில் ; 31 . 
வேல்கள் விற்களாற்றலால் ; 

23 , 43 , 74 . 
வேறலைக்கழுத்தினில் ; 18,40 , 
41 , 45 , 52 , 60 , 61 . 
வாள்கள் விற்களற்றவால் 9 . 
வாள்கள் விற்களற்றலால் ; 

19 , 21 , 25 , 29 , 62 , 63 . 
வாள்கள் விற்களாற்றலால் ; 

26 , 66 . 
விற்கள் வேல்களுட்கி நின்று ; 

65 . 
விற்கள் வேல்கள்ளற்றுவ ; 54 . 


9521 


1 விற்றுணிந்து வீழும் ; 46 

விற்றுணிந்து வீழ ; 61 . 
விற்றுணித்துவீழும் ; 1 . 


308 


யுத்த காண்டம் 


முன்றுணித்து ; 23 , 43 . 
முன்றுணித்து ; 44 , 70 . 
மென்றுணிந்து ; 41 , 45 , 


கண்சிதைந்து ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
45 , 52 , 63 , 66 , 71,74 . 
கண்சிதைந்த ; 46 - 
கண்சிதர்ந்து ; 1 , 40 , 41 , 44 , 

45 , 60 , 61 , 70 .. 
கண்டிறந்து ; 54 . 


I வாள்களோடு . 46 - 

வாள்களேடு ; 70 


மற்றுடன் ; 46 
மற்றது ; 41 , 45 . 
முற்றுடன் ; 41. 63 . 


பல்லணம் ; 46 
பல்லெலாம் ; 70 . 


II கடுத்ததாள்கள் ; 46 

கடுத்தவாள்கள் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
தடுத்ததாள்கள் ; 31 , 61 . 


குலைந்து பேர் ; 1 , 2 , 18 , 31 , 
41 , 44 , 45 , 52 , 60 , 61 , 63 , 

65 , 70 , 71 , 74 . 
குலைந்தபேர் ; 46 
குலைந்து கூர் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 66 . 


எங்ஙனே , 46 
எங்கணும் ; 2 . 


கலந்து நேர் ; 46 
கலந்துடன் ; 1 , 2 , 41 , 45 , 54 , 

65 . 
கலந்து நொந்து ; 23 , 43 , 63 . 


II உரந்துணிந்து ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41-43 , 45 , 52 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 66,71 . 
உரந்துணிந்த ; 46 


வீழ்வதன்றி ; 46 
வீழ்வதன்றில் ; 1 . 


IV தடுத்தவீரர் ; 46 

தடுத்து வீரர் ; 41 , 45 , 52 . 
அடுத்தவீரர் ; 23 , 43 , 61 , 63 . 
செய்யுமாசலத்தினால் ; 46 
செய்யுமாசலத்தினார் ; 1 , 2 , 
18 , 40 , 41 , 45 , 54, 60 , 61 , 
65,71 . 
செய்யுமாசலத்தினான் ; 41 , 

45 . 
செய்யுமோசலத்தினால் ; 44 , 

45 , 70 . 
செய்வர்மாசலத்தினால் ; 9 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43, 62 , 
63 , 66 . 


ஆவியோடவொண்ணுமே ; 
46 . 
ஆவியோவொண்ணுமோ ; 
26 , 29 , 31 , 41 , 45 , 52 , 66 , 
71 , 74 . 


ஆவியோடவுண்ணுமே ; 40 , 
45 , 60 , 61 . 
ஆவியோடலொண்ணுமோ ; 
9 , 19 , 25 , 62 , 63 , 65 . 
வாவியோடவொண்ணுமே ; 

21 . 
வாவியோடலொண்ணுமோ; 

23 , 43 . 

விரவியோடவெண்ணுமே ; 2 . 
III சரந்துணிந்த ; 46 - 

சரந்துணிந்தவ் ; 71 . 
சிரந்துணிந்த ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 66 , 70 , 74 . 
கரந்துணிந்த ; 40 . 


9522 


1 குரந்து ணித்து ; 1 , 2 , 9 , 21 , 

23, 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 60 , 61 , 63 , 65 , 
66,70,71 . 
குரந்துணிந்த ; 46 


பாட வேறுபாடு 


309 


ஒன்றை ; 46 
ஒன்றி ; 63 .. 


தள்ளலால் ; 46- 
தள்ளினால் : 1 , 2 , 18 , 40, 41 , 

44 , 45 , 54 , 60 , 61,65 , 70 . 
சிந்தலால் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29, 43 , 66 . 


துணிந்தவீரர் ; 46 - 
தணிந்தவந்த ; 65 . 
துணிந்து வீரர் , 31 , 45 . 
துணிந்துவந்த ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 44 , 54 , 60 , 61 , 63 , 70 , 
71 . 


போரின் முந்த ; 46 - 
போரின் வந்து ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29, 43 , 66 . 
போரில் வந்தும் ; 74 . 
வீரர்செல்ல ; 63 . 
வீரர்போரில் ; 41 ; 71 . 
வீரர்போரின் ; 1 , 2 , 18 , 40 , 
44 , 54 , 60 , 61 , 65 , 70 . 


II ஒல்வதன்று ; 46 

உண்பதன்று ; 1,2 , 18 , 31 , 
40 , 41 , +44 , 45 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 70 , 71 , 74 . 
ஒண்கிலாது ; 19 , 21 , 25 , 29 , 

62 . 
ஒண்கிலாத ; 23 , 26 , 43 , 66 . 
ஒன்பதன்று ; 41 , 45 . 
பேரினாயிரம் ; 46 
பேரிலாயிரம் ; 18 , 31 , 40 , 44 . 

60 , 61 , 63 , 70 . 
போரினாயிரம் ; 71 . 
சரம் ; 46 

சிரம் ; 44 , 61 , 70 . 
[ II தூர ; 46 

சார ; 19 , 21 , 23 , 26 , 29 , 43 , 

66 , 71 , 74 . 
பட்டுகுந்துயக்கலால் ; 46 
பட்டுகுந்துவக்கினால் ; 2 . 
பட்டுகுத்ததுய்க்கலாத் ; 18 , 

60 , 61 . 
பட்டுகுத்தயக்கலால் ; 

41 , 45 . 
பட்டுகந்து துய்க்கலாத்; 54 . 
பட்டுதிர்ந்து சாய்லால் ; 71 . 
பட்டுகுந்து சாய்தலால் ; 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 66 , 
71 , 74 . 
பட்டுகுந்து துய்த்தலால் ; 44 , 

70 . 
பட்டுகுந்துளை தலால் ; 45 . 
பட்டு குந்துயாக்கினால் ; 65 . 
பட்டுகுந்துயிர்க்கலால் ; 31 . 
பட்டுடைந்துயக்கலால் ; 45 . 
பட்டுகுத்துயக்கலால் ; 41 . 
பட்டுகுத்ததுயக்கலால் ; 4 
மட்டுகுத்துயிக்கலால் ; 45 . 
சென்றுகுந்துயக்கலால் ; 41 , 


உந்துவாசியே ; 46 
உந்துவாசியோ ; 21 . 
உந்துவாசிகள் ; 63 . 
நுந்துவாசியே ; 19 , 21 , 23 , 

25. 26 , 29 , 43, 66 . 
நுந்தும் வாசியே ; 74 . 


9523 


( இப்பாடல் 9 - ஆம் பிரதியில் 
இல்லை . ) 


45 . 


ஊரவுன்னின் ; 46 
ஊரவுன்னி ; 41 , 45 , 54 , 61 , 

65 , 70 . 
ஊரவுன்னில் ; 31 . 
ஊரமுன்னின் ; 63 . 


IV பாவி ; 46- 

வாவி ; 25 , 41 , 45 . 
செய்யுமே ; 46 
செய்யுமோ ; 18 , 23 , 40 , 41 , 
43-45 , 60 , 61 , 65 , 70 . 


பட்டுயர்ந்த ; 46 
பட்டுயந்த ; 61 . 


310 


யுத்த காண்டம் 


9524 


III முட்டும் வெங்கண் ; 46 - 

முட்டும் எங்கள் ; 70 . 
முட்டுவெங்சண் ; 1 , 23 , 43 , 
54 , 63 . 


( இப்பாடல் 9, 19 21 , 25 , 62 , 

ஆம் பிரதிகளில் இல்லை . ) 
1 எட்டுவன்றிசைக்கண் ; 46 
எட்டுவென்றிசைக்கண் ; 63 . 
எட்டுவன் றிசைக்கு; 65 . 


யாவும்வல்லயாவரும் ; 46 - 
யாதுமல்லயாவரும் ; 1 , 18 , 
29 , 31 , 41 , 45 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 74 . 
யாதுமல்லரியாவரும் ; 71 . 
யாவுமல்லயாவரும் ; 23 , 43 . 
யாவும்வல்லதியாவையும் ! 

26 . 
யாவும்வல்லயாவையும் ; 66 . 
வாவும் வல்லவாய்வரும் ; 41 , 

45 . 
யானுமல்லயாவரும் ; 70 . 
யானையல்லயாவரும் ; 26 , 66 . 


மானயானை ; 46 
மாலியானை ; 31 , 41 , 45 . 
அம்புராய ; 46 
அம்புபாய 1 , 2 , 23 , 26 , 29 , 
31 , 41 , 43 , 45 , 65 , 66,70 , 
74 . 
அம்புமாய ; 44 . 
அம்புபாயும் ; 40 , 60 , 61 . 

அம்புபாய்தல் ; 63 . 
IV பட்டுவந்த ; 1 , 2 . 

பட்டுவந்த ; 46 
விழுந்தவென்ன 41 , 45 . 
விழுந்ததென்ன ; 46 
பண்ணுமே ; 46 
பண்ணலாம் ; 23 , 26 , 43 , 66 . 
பண்ணுமோ ; 44 , 63 , 70,74 . 
பன்னுமே ; 31 . 


9525 


1 கொண்ட ; 46 

கண்ட ; 65 . 


II கிட்டினுய்ந்து ; 46 
கிட்டிலுய்த்து ; 1 , 2 , 18 , 29 , 

40 , 44 , 54 , 60 , 61 , 70 . 
கிட்டிவந்து ; 71 , 74 . 
கிட்டினுய்ந்த ; 41 . 
கிட்டவந்து ; 31 . 
கட்டிலுந்து ; 65 . 
போகிலார்களென்ன ; 46- 
போகிலார்களென்னி ; 74 . 
போகிலார்களென்று ; 41 , 45 . 
போகிலாததென்ன ; 23 , 26 , 

43 , 66 . 
போகலார்களென்ன ; 

31 , 
70 . 


நின்ற ; 46 
நின்ற ; 54 , 65 . 


அன்னகண்ண ; 46 
அன்னகண்ணன் ; 1 , 2 , 9,18 , 
21 , 23 , 26 , 29 , 31, 40 , 41 , 
43-45 , 52 , 54, 61-63 , 65 , 
66 , 70 . 

மன்னனன்ன ; 41 , 45 . 
II ஏவினுண்டை ; 46 

ஏவிலுண்டை ; 1 , 18 , 40 , 44 , 

60 , 61 , 63 , 70 , 71 . 
ஏவிலுண்ட ; 2 , 41 , 45 , 54 , 
65 . 
ஏவிநுன்டை ; 9 . 
கொல்லுமென்ன ; 46 
கொல்லுமன்ன ; 65 . 
செல்லுமென்ன ; 23 , 43 . 


கேள்வியால் ; 46 
கேள்வியாய் ; 18 , 29 , 40 , 60 , 

61 , 70 . 
கேள்வியாம் ; 41 . 
கேழில்வாய் ; 31 . 
கேழலாய் ; 44 . 
கிளர்ச்சியால் ; 45 . 


பாட வேறுபாடு 


311 


- 


மேலயாள் ; 46 
மேலுமானை ; 23 , 26 , 43 , 65 , 

66 . 
மேலதேரின் ; 44,70 . 
மேலியானை ; 63 , 
மேலும் யானை ; 31 . 


மேல ; 46 
மேலு ; 26 , 31 , 65 , 66 . 
மேலே ; 54 . 


கோடைநாள் ; 46 
கொண்ட நாள் ; 45 , 54 . 


எண்ணுவான் ; 46 
எண்ணுவன் ; 40 , 60 , 61 . 
உன்னுவான் ; 41 , 45 . 
பூவினண்டர் ; 46 - 
பூவிலண்டா ; 1 , 2 , 31 , 40 , 
44 , 60 , 61 , 63 , 65 , 70 , 71 . 
பூவினண்ட ; 54 . 
பூவிலுண்ட ; 41 , 45 . 
கோனுமெண்மயங்குமன்ன ; 

46 
கோனுமெண்மடங்குமன்ன ; 

70 . 
கோனுமெண்மயங்குகின்ற : 

63 . 
கோனுமென்மயங்கிநின்ற 

71 . 
கோனு மேல் மயங்குமன்ன ; 

19 , 25 , 29 , 62 . 
கோனு மனைமபங்குமன்ன ; 

44 . 
கோனுமெய்மயங்குமன்ன , 
41 , 45 . 
போரின் ; 46 
போரில் ; 1 , 2 , 9 , 31 , 65 , 71 . 


II காடு ; 46 

நாடு ; 54 . 
எரிந்தவால் ; 46- 
எரிந்ததால் ; 23 , 26 , 43 , 45 , 

66,71 . 

எரித்தலால் ; 74 . 
III சிந்த ; 46 

சிந்தி ; 2 , 23 , 26 , 43 , 45 , 66 , 
71 . 


IV ஆவிகொண்ட ; 46 . 

ஆவியுண்ட ; 9 , 44 , 70 . 
அன்னதாகுமே ; 46 
என்னதாகுமோ ; 18 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61 , 70 , 71 . 
அன்னதாகுமோ ! 31 . 
அவளதாகுமால் ; 41 , 45 . 
என்ன தாகுமே ; 52 , 63 , 74 . 


வேகமுற்று ; 46 
ஏகமுற்றுறா; 26 , 66 . 
வேகமுற்றுற ; 74 . 

வேலை முற்றுறா; 70 . 
IV வடிக்குலங்கள் ; 46 

வடிக்குலங்கொள் ; 26 . 
வாவியோட ; 46 
வாளியோடி ; 23 , 43 . 
வாலியோடு ; 26 , 63 , 66 . 
வாயினூடு ; 46 
வாயினோடு ; 1 , 2 , 40 , 41 , 45 , 

60 , 61 , 65 , 70 , 74 . 
வாயிலூடு ; 23 , 43 . 
வாயினாவி ; 26 , 66 . 
வாயிலோடு ; 71 . 
தீயினால் ; 46 
போய்தலால் ; 23 , 43 . 
போய்தால் ; 26 , 66 . 
பாயவே ; 63 . 


9526 


( இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 
62 ஆம் பிரதிகளில் 
இல்ல . 
கொடிக்குலங்கடேரின் ; 46 
கொடிக்குலங்கொடேரின் ; 
1 , 18 . 
கொடிக்குலங்கள் பானை ; 44 , 
70 . 


312 


யுத்த காண்டம் 


9527 


செறிந்தவால் ; 46 
செறிந்ததால் ; 21 . 


1 வாளுமாதி ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43 , 44 , 45 , 52 , 54 , 60-62 , 
65 , 66.71 . 
வாளுமாகி ; 46 
ஆளுமாகி ; 70 . 
மீதெழுந்து ; 46 

மீயெழுத்து ; 40 , 41 , 60 , 61 . 
II வேகமுந்தவோடி ; 46 

வேகமென்னவோடி ; 63 . 
வேகமுற்றவோடி ; 74 . 
ஊடுறத் ; 46 

உள்ளுறத் ; 63 , 65 . 
III துற்ற ; 46 

துற்றி ; 23 , 26 , 43 , 45 , 66 . 
கைம்மிகச் ; 46 
சைமிகச் ; 61 . 


9528 
1 போரரிந்த ; 46 

போரருந்த ; 9 , 23 , 26 , 43 . 
போர்புரிந்த ; 63 . 

போரெறிந்த 41 , 45 . 
ப ஊரெரிந்த , 46 

ஊரறிந்த ; 41 , 45 . 
ஊரெரிந்தது; 63 . 
நாடுரந்தது ; 46- 
நாடெரிந்தது ; 31 , 71 , 74 . 
நாட்டுரந்த 45 . 
என்னமன்னி ; 63 . 


என்னமின்னியோடலால் 
46- 
எங்குமெங்குமோடலால் ; 
63 . 
துன்னிமின்னியோடலால் ; 
31 . 
என்னமின்னியோடலால் 
44 . 


III சுறுக்கொளச் ; 46 

சுறுக்கொளத் ; 41 , 45 . 
சுவைத்தால் ; 46 
சுவைத்தவால் ; 1 . 
சுவைத்தலால் ; 9 , 23 , 26-43 

45 , 54 , 60 , 61 , 66 . 
சுவைத்தான் ; 65 . 
கமைத்தனால் ; 45 . 
சுவைத்தலான் ; 40 . 
சுவைத்தலால் ; 70 . 
துகைத்தவால் ; 41 , 45 . 


-- 


II நீரெரிந்த ; 46 

ஊரெரிந்து ; 41 . 
நெடுப்பெரிந்த ; 46 
நெருப்பெரிந்து ; 2 , 9 , 19,21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60-62 , 63 , 65 , 66 , 70 , 
71 . 


IV 


தேரெரிந்த ; 46 
தேரெரிந்து ; 1 , 2 , 19 , 21,23 , 
25 , 26 , 29 , 40 , 43 , 60-62 , 
65 , 66,71,74 . 


TY வற்றி நீர்வறந்து ; 46 - 

வற்றிநீர்மறந்து ; 1 , 63 . 
வற்றிமீன்வறந்து ; 45 . 
வற்றுநீர்வறந்து ; 2 . 
மற்ற நீர்வறந்து ; 40 , 41 , 45, 

52 , 60 , 61 . 
உற்றநீர்வறந்து ; 65 . 


வீராதஞ்சிரம் ; 46 - 
வீரரஞ்சிரம் ; 41 . 
பொடிந்து ! 46 
பொரிந்து ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 62. 63 , 
66,71,74 . 


மீன்மறிந்து : 46 
மீனமறைந்து ; 44 , 70. 
பின்மறிந்து ) 40 , 41 , 60 , 61 . 


பாட வேறுபாடு 


813 


பொதிந்து ; 45 , 65 . 
பொதிந்த ; 41 . 
சிந்தவே ! 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 60-62 , 63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
சிந்துமே ; 46 

9529 


செந்தலைக்குலம்புரண்ட ; 

46- 
செந்தலைகுலம்பிதுங்க ; 9 . 
செந்தலைக்குலம்பிரண்ட ; 44 . 
செந்தலைக்குலம்புரண்டு; 41 , 
45 . 
செழுந்தலைக்குலம்புரண்ட , 
18 , 40 , 41 , 45 , 52 , 60 . 


1 வேல்களோடுதோள்கள் 

46 
தோள்களோடுகோள் 

கொள் ; 19, 21 , 29 , 62 . 
தோள்களோடுதாள்கள் ; 26 , 
66 . 
( வாள்க ) ளோடுதோள் 
சடாள்கள் ; 23 , 43 . 
பேரராவௌத் ; 46 
போரராவெனக் ; 18 . 


வானின்மின் ; 46 
வாளின்மின 1 , 54 , 70 , 71 . 
வாளிகுள் ; 9 . 
வாளிகள் ; 23 , 29 , 43 . 
வானிகுள் ; 19 , 21 , 25 . 
வான் குளிறு ; 66 . 
வானமின் ; 41 , 45 . 
வானமீன் ; 63 . 
வாலின்மின் ; 31 . 


IV வாயினிற்ற ; 46 

வாயினிற்றி ; 23 , 43 . 


9530 


[ கோர ; 46 


கூர ; 44 , 62 . 


சீயமீளி ; 46 
சீயவாளி ; 44 . 
சீயம்யாளி ; 63 . 
சீயமாளி; 41 . 
சீறுமீளி ; 1 , 2 , 19,54 . 


11 துடித்தயானை ; 46 

துடித்தவானை ; 1 , 44 , 54 , 70 , 

71 . 
துடித்தவான ; 18 , 40 , 41,45 , 

60 , 61 . 
துடித்தயாளி ; 63 . 
மீதிருந்து ; 46 
உந்திவந்து ; 9 , 19 , 21 , 23 , 

26, 29 , 43 , 66,71 , 74 . 
தைத்துவந்து ; 63 . 
போர்தொடங்குசூராதம் ; 

46 . 
போறுடங்குசூராதம் ; 

29 . 
போர்துறந்தவீரர்தம் ; 63 . 

போர்துடங்குசூரர்தம் ; 40 . 
III மடித்தவாய ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 25 , 26 , 29 , 41 , 44 , 45 , 
54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 . 
மடித்தவாய்கள் ! 46 
மடித்தவாயா ; 23 , 43 . 
மடித்தவாய்ச் ; 41 , 45 , 52 . 
மடித்தவாய் ; 40 . 


ஞாளியும் ; 46 
நாளியும் ; 31 , 41 , 44 , 70 . 


I போரவாளினோடு ; 46 

போரவாளியோடு ; 41 , 45 . 
போரனாளினோடு ; 70 . 
தோகனூறு! 46 
தோள்கணூறு ; 26 , 31 , 41 , 
45 , 66 , 70 . 


பொன்றுமால் ; 46 
பொன்றுமா ; 23 , 43 , 65 . 


114 


யுத்த காண்டம் 


ப நாரவாளி ; 46- 

தாரமாளி ; 1 , 63 , 70 . 


மாவழுந்தும் ; 46 
மாவழிந்து ; 54 . 
மாவழுந்து ; 44 , 62 , 
மாவெழுந்து ; 41 . 
மாவெழுந்தும் ; 45 . 


ஞாலவாளி ; 46 . 
ஞாலமாளி; 1 , 63 , 70 . 
நாகவாளி ; 45 , 54 . 


சுரிக்குமால் ; 46 
சுழிக்குமால் ; 31 . 
சுருக்குமால் ; 41 , 45 . 
சரிக்குமால் ; 41 , 45 . 


ஞானவாளி; 46 
ஞானமாளி; 63 , 70,71 . 
நாகமாளி ; 1 . 
நாதவாளி; 2 . 
சூரன்வாளி ; 21 . 
ஞாலவாளி; 54 , 60 . 
நாகவாளி; 31 , 41 , 45 . 


IV 


வீரவாளி; 46 
வீரன் வாளி ; 41 , 45 


ஏகவாளி ; 46 
வேகவாளி; 9 , 18 , 19 , 21,25 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 
70 , 71 , 74 . 


9531 


III பூழிபெற்ற ; 46 

பூழியுற்ற ; 26 , 66 . 
பூழிபட்ட ; 54 , 
குளம்படப்பொழிந்து பேர் ! 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43 , 60 , 61 , 62 , 63 , 
66,70 . 
குளம்படப்பொழிந்து பேர் ; 

46 
குழம்பிடப்பொழிந்தபேர் ; 1, 

2 , 9 , 31 
குழம்புபட்டொழுந்தபேர்; 

54 . 
குழிப்படப்பொருந்து பேர் ; 

44 
குழிபடம் பொழிந்தயோ ; 70 . 
குளம்பொழப்பொழிந்த 

பேர் ; 63 , 71.74 . 
குளம்பிடிப்பொழிந்தபோ ; 

65 , 
குழிப்படப்பொழிந்துபேர் ; 
41 , 45 . 
குழம்பிடைப்பொழிந்து 
பேர் ; 41 , 45 . 
குலம்படப்பொலிந்து பேர் ; 
45 . 


1 ஆழிபெற்ற ; 46 

ஆழியுற்ற 23 , 26 , 43 , 66 . 
ஆழியற்ற ; 41 , 45 . 
தேரழுந்தும் ; 46 
தேரழிந்தும் ; 54 , 70 . 


ஆளழுந்தம் ; 46- 
ஆளியோடும் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
ஆளழிந்து ; 54 . 
யாவெழுந்து ; 63 . 
ஆளொடும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 44 , 45 , 52 , 54 , 61-63 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 

ளொடச் ; 46 
ஆளுடன் ; 41 , 45 . 
சூழிபெற்ற; 46 - 
சூழியுற்ற ; 23 , 26 , 43 , 66 . 


IV ஊழிபெற்ற ; 46 

ஊழியுற்ற 26 , 45 , 66 . 
வாழியன்ன ; 46 
வேலையன்ன ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 31 , 41 , 

43.45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 
.66 , 70 , 71 . 
வேன்பென்ன ; 41 , 45 , 62 . 


பாட வேறுபாடு 


315 


உள்ளரோ ; 46 
உள்ளரே ; 18 , 65 . 


9532 


வாழுவார் ; 46 - 
ஏங்குவார் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 

52 , 54 , 70 , 71 . 
வாழவார் ; 18 . 
வாழ்குவார் ; 40 , 41 , 45 , 60 , 

61 . 
மேவியார் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


1 மேலெழுந்தவன் ; 46 

மேலெழுந்துவன் ; 70 . 
மெலெழுந்துவெம் ; 41 , 45 . 


அண்மிமேல் ; 46 
அண்ணிமேல் ; 23 , 43 , 66 . 
அண்மையில் ; 41 , 45 . 
அள்ளிமேல் ; 26 . 


இரங்குவார் ; 46 
இயங்குவார் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
இரங்கினார் ; 41 , 45 . 
இறங்குவார் ; 41 , 45 . 


ப ஏற்றமென்ன ; 46 

உற்றவென்ன ; 9 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 43, 62 , 66 . 


9533 


விண்ணுளோர் ; 46 - 
வானுளோர் ; 41 , 45 . 


I மேகம் வீழ்வதென்ன ; 

46 .- 
மேகமோடுதேவா ; 9 , 23 , 26 , 

43 , 62 , 66 . 
மேகமோடுதேர ; 19 , 21 , 

25 , 29 . 
மேகம்வீழ்வவென்ன ; 41,45 . 
மேகம்வாழ்கவென்ன ; 41 . 


ஒதுங்குவார் ; 46 
ஒதுங்கினார் ; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 , 65 . 
ஒடுங்கினார் ; 41 , 45 . 
ஒதுங்குமால் ; 19 , 21 , 25 , 29, 
62 . 


III சுற்றும் ; 46 

சுற்றும் ; 41 , 45 . 


மானம்வாடையின் ; 52 . 
மானவாடையில் ; 46 
மானவாடையால் ; 23 , 43 , 

44 
மானம்வாடையில் ; 1 , 2 , 18 , 

26 , 31 , 40 , 45 , 70 , 71 . 
மானுவாடையில் ; 54 . 


சொல்லுகல்லின் ; 46 
சொல்லுகல்லு ; 2 , 18 , 21 , 
23 , 25 , 40 , 41 , 43-45,52 , 
60-62 , 65 , 70 . 
சொல்லுங்கல்லின் ; 41 , 45 . 


மாரிபோல் ; 46 
மாரிபோய் ; 23 , 26 , 43 , 66 . 
மாரியால் ; 54 . 


II வந்து வீழ்வதென்ன ; 46 - 

வீழ்வதென்னமண்ணின் ; 1 , 
2 , 18 , 40 , 41 , 44 , 54 , 60 , 
61 , 70 . 
வந்துவீழ்பவென்ப ; 23 , 43 . 
வந்துவீழ்பவென்ன ; 26,29, 66 . 
வந்துவீழ்வவென்ன ; 19 , 25 , 
41 , 45 , 52 , 62 , 63 , 74 . 


IV பாரினெங்கும் ; 46 

பாரிலெங்கும் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 31 , 62, 66 . 
பாரின்மீதி ; 54 . 
பாருளோரும் ; 41 , 45 , 52 . 
பாருளோர்கள் ; 71 . 


மண்ணின்மீது ; 46 
மீதுவந்து ; 18 , 40 , 41 , 54 , 60 . 
மீதுயாந்து ; 61 . 
மண்ணின்வந்து ; 45 . 
மீதுமீது ; 1 , 2 , 44 , 65 , 70 . 


316 


யுத்த காண்டம் 


III ஒடுங்கு ; 46 

ஒதுங்கு ; 41 , 45 . 


சுற்றுவர்மலைகள் ; 46 
சுற்றுவர்கள்சிலர் 9 , 66 . 
சுற்றுவர்சிலர்கள் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 . 
சுற்றும் மலைகள் : 70 . 
குத்துவர்மலைகள் ; 18 , 40 , 41 , 
45 , 48 , 60, 61 . 


பலவுமேந்திப் ; 46 
மலைகளேந்திப் : 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
II பெய்வாசிலா ; 46- 

பெய்வசிலர் ; 61 . 


மாரியன்னவாளி யோளி 

யால் ; 46 
மாரி அம்புபாயமுன்னமே ; 
1 , 2 , 9 , 19 , 21 , 25 , 29 , 41 , 
45 , 54 , 62 , 65 . 
மாரி ஆழியன்னவாளியால் ; 

18 , 60 , 61 . 
மாரியன்னவண்ணல்வாளி 

யால் ; 23 , 26 , 43 , 66 . 
மாரியாளியன்னவாளிபால் ; 
31 . 
மாரியாளியன்னவோளி 

யால் ; 41 . 
மாரியாழியன்னவாழியால் ; 

40 . 
மாரியாழியன்னவாளியால் ; 

70 . 
மாரியாரியன்றன் வோவி ; 

யால் ; 41 , 45 . 
மாரியன்னமன்னன் ஒளி 

யால் ; 41 , 45 . 
மாரியன்னவாளிவானியால் ; 
41 , 45 . 


பிடித்து மெனக் ; 46 
மடித்துமெனக் ; 63 . 
கடுத்துறுவர் ; 46- 
கடித்து வீரப் ; 61 . 


IV விழித்தெழுந்து ! 46 

பிழித்தெழுந்த ; 44 , 70 . 
மொய்த்த ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
66,71 . 
மொய்ய : 46 
பொய்த்த ; 65 . 
மொத்த : 70 . 


IV வைவாசிலா ; 41 , 45 , 48 , 52 . 

வய்வர்சிலா ; 46 
தெழிப்பாசிலர் ; 46 
வருவாசிலா ; 23 , 26,143 , 65 

66 . 
தெழிப்பாவருவ 62 . 
தெழிப்பாரிசிலர் ; 70 . 
வருவாசிலா ; 46 
வருவசிலர் ; 25 . 
விழிப்பாசிலர் 44 
திரிவாசினர் ; 63 , 65 . 
தெழிப்பாசிலர் ; 21 , 23 , 26 , 

43 , 66 . 
சிரிப்பர்சிலர் ; 70 . 
திரிவாசிலா: 46 
பெறுவாசிலா ; 19 
பொருவாசிலா ; 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 66 . 
வருவர்சிலா ; 44 , 63 . 
சிலர்பொருவா ; 62 . 
திரண்டும் தோள் ; 65 . 
விழிப்பாசிலர் ; 70 . 
வயவர்மன்னே ; 46 
வயமாமவனோ; 61 , 65 . 
சிலர்வயவர் : 62 . 


மெய்யெலாம் ; 46 
மெய்ததுரம் ; 65 . 


9534 


1 விடுவாசிலா ; 46 

எறிவர்சிலா ; 41 , 45 , 48 . 
II எறிவர்சிலர் ; 46 

எறிவகிலர் ; 1 . 


பாட வேறுபாடு 


317 


9535 


1 ஆர்ப்பர்பலா ; 46 
ஆர்ப்பாசிலர் ; 23 , 26 , 41 , 
43 , 63 , 66 . 


IV கார்ப்பருவமேகமென ; 46 

கார்ப்பருவமேகமென்ன 26 , 
65 , 66 . 
கார்ப்பருவமேகநிற ; 41 , 45. 
கார்ப்பருவமேகமென்ன ; 54 . 
கார்புறுவமேகமென ! 74 . 


படையரக்கர் ; 46- 
படையரக்கன் ; 23 , 43 . 


அடாப்பர்பலர் ; 46 
அடர்ப்பாசிலர் ; 41 . 
அடுவர் பலர் ; 63 . 
புடைப்பாசிலர் 23 , 26 , 43 , 

66 . 
புடைப்பாபலர் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 62 . 


கணிப்பிலாதார் ; 46 
கணக்கிலாதார் ; 41 , 45, 63 . 
தணிப்பிலாதார் ; 44 . 


அடுத்தடுத்தே ; 46 
அடுத்தடுத்த ; 18 , 19 , 21 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 60-63 . 


9536 


1 எடுத்தனவும் ; 46 

இடித்தனவும் ; 70 . 


II தூர்ப்பர்பலர் ; 46 - 

தூர்ப்பாசிலர் ; 23 , 26 , 41 , 
43 , 66 . 


துரப்பர்பலர் 46 
துரப்பர்சிலா ; 41 . 
தூர்ப்பர்பலர் ; 70 . 
தொடுப்பர்பலா ; 41 , 45 . 
தொடுவர்சிலர் ; 23 , 26 , 43 , 

66 . 
தொடுவர்பலா ; 9 , 21 , 25 , 
29 , 62 . 


பிடித்தனவும்படைகளெல் 
லாம் ; 46 
பிடித்தனவும் இகலிலெல் 
வாம் ; 9 . 
படைகளெல்லாமெய்ய 
வெய்ய ; 70 . 


I முறிந்தனவெங்கணைகள்பட ; 

46 
முறிந்தனவெங்கணைபடவும் ; 

65 . 
முறிந்தனவும் கணைகள்பட ; 
41 , 45 . 


கரப்பாபலா ; 46- 
கரப்பர்சிலர் ; 41 . 
விடுவர்சிலர் ; 23 , 26 , 43 , 66 , 
விடுவர்பலா ; 9 , 19 , 25 , 29 , 
62 . 


III குஞ்சிகளோடும் ; 46 

குறிஞ்சிகளோடும் ; 31 . 


நெடுந்தலைகள் ; 46 - 
நெறிந்தலைகள் ; 21 . 


III பார்ப்பர்பலா ; 46 - 

பார்ப்பர்சிலா ; 23 , 26 , 41 , 

43 , 66 . 
நெடுவரையைப் ; 46 . 
நெடுவரைகள் , 1 , 2 , 18 , 40 , 
41 , 45 , 54 , 60 , 61 , 65 , 70 , 
71 . 


உருண்டன ; 46 
இருண்டன ; 46 . 
பேரிருளினீங்கிப் 46 
பேரிருளுனீங்கப் ; 70 . 
பேரிருளுநீங்கிப் ; 1 , 2 , 31 , 
54 , 60 , 61 , 65,71 . 


பறிப்பாபலர் ; 46 --- 
பறிப்பாசிலா ; 23 , 26 , 41 , 43 , 
66 . 


318 


யுத்த காண்டம் 


பேரிருளை நீங்கி ; 41 , 45 . 
பேரிருளை நீக்கிப் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 

63 , 66 . 
பேரிருள் நீங்க; 41 , 45 . 
பேரிருளைனீங்கிப் 74 . 


ப தலையறுக்கும் ; 46 

சரமறுக்கும் ; 18 , 40 , 45 , 52 , 

60,61 . 
மிடலறுக்கும் ; 46 
உடலறுக்கும் ; 9 , 18 , 21 , 23 . 

25 , 29 , 43 , 62 , 70 . 
தலையறுக்கும் ; 40 , 45 , 52 , 60 , 
61 . 


VI பிரிந்தனன் வெய்யவன் 9 . 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43 , 52 , 60-62 , 66 , 70 . 
பிரிந்தனவெய்யவன் ;. 46 
பெயர்ந்தனன் ; 46 
பெயர்ந்தன ; 70 , 71 . 


மீதுயர்ந்ததடம் ; 46 
மீதுயர்ந்ததண்டம் ; 44 , 70 . 
மீதுயர்ந்தநெடும் ; 71 . 


அடலறுக்கும் ; 46 
மலையறுக்கும் ; 54 
மிடலறுக்கும் ; 40 , 52 , 60,61 . 
உரமறுக்கும் ; 2 . 
விழியறுக்கும் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 65, 66 , 
III மரமறுக்கும் ; 46- 

மார்பறுக்கும் ; 41 , 45 . 
கையறுக்கும் ; 46 
கரமறுக்கும் ; 41 , 45 . 
செய்யமள்ளர் ; 46 
செயமள்ளர் ; 1 . 
செய்யின் மள்ளர்; 18 , 19 , 40 . 

44 , 45 , 52 , 60 -63 , 65 , 71 , 
கமலத்தோடு ; 46 

சுமலத்தோடும் ; 63. -- 
IV நெடுஞ்சரமென்றால் ; 46 

நெடுஞ்சரமொன்றால் ; 26 . 


9537 


| சொல்லறுக்கும் ; 46 
சொல்லுறுக்கும் , 63 . 
தொல்லறுக்கும் ; 41 . 


வலியரக்கர் ; 46- 
வலியதடம் ; 74 . 


தாடுகவசம் ; 46 
தொடுங்கவ்சம் 63 . 


துகள்படுக்கும் ; 46 
துணிபடுக்கும் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 , 74 . 
துணிபடுத்துத்; 26 ; 66 . 
துளைபடுக்கும் ; 1 , 2 , 71 . 
துனையறுத்துத்; 54 . 


எவர்க்கும் ; : 46 
எவற்கும் ; .62 . 
அமர்க்கும் ; 19 . 
அவாக்கும் ; 26 , 31 , 41 , 45 , 
70 . 


துணிக்கும்யாக்கை ; 46 
துணிக்குமாக்கை ; 31 , 44 , 

70 . 
துணிக்குமியாக்கை ; 71 . 
தொலைக்குமாக்கை ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62, 
66 . 


நிற்கலாமோ ; 18 , 40, 41 , 44 , 
45,52, 60, 61 , 65, 66 , 70 , 
71 . 
நிற்கலாமே ; 46 
நிகாகலாமோ ; 31 . 
நிகாக்கலாமோ ; 1 . 
நினைக்கலாமோ ; 9, 19 , 21 , 
23 , 25 , 29 ; 41 , 43 , 45 , 62 , 
7A 
நிலைக்கலாமே ; 63 . 


பாட வேறுபாடு 


319 


9538 


I மேலிழந்தும் ; 46 

மேலிழந்து ; 41 , 45 . 
மேலிழந்த ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
44 , 54 , 60.63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 


1 காலிழந்தும் ; 46 
காலிழந்த ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
44 , 54 , 60-63 , 65 , 66 , 71 , 
74 . 
காலிழந்து ; 41 , 45 . 
காலிழைந்த ; 70 . 


மருப்பிழந்தும் ; 46 
மருப்பிழந்து ; 41 , 45 , 54 . 
மருப்பிழந்த ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 40 , 43 , 
44 , 60-63 , 65 , 66,70 , 71 , 
74 . 


வாலிழந்தும் ; 46 
வாலிழந்த ; 1 , 2 , 9. 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 44 , 
54 , 61-63 , 65 , 66,70,71 , 
14 . 
வாலிழந்து ; 41 , 45 . 
வாயிழந்த ; 18 , 60 . 
வாயிழந்தும் ; 41 , 45 . 


கையிழந்தும் ; 46 
கையிழந்து ; 41 , 45 . 
கையிழந்த ; 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43 , 44 , 60 
63 , 66 , 70 
கழுத்திழந்த ; 1 , 2 , 41 , 45 , 

54 , 65,71 . | 


கழுத்திழந்தும் ; 46 
கழுத்திழந்து ; 41 , 45 . 
கழுத்திழந்த ; 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 44 , 
60 , 62 , 65 , 66 , 70 . 
கழுத்தெழுந்த ; 61 . 
கையிழந்த ; 1 , 2 , 41 , 45 , 54 , 
65,71 . 


என்குநரல்லால் ; 31 , 41 , 45 , 

52 . 
என்குநவல்லால் ; 46 - 
என்குணவல்லால் ; 70 . 
என்குனிவில்லால் ; 25 , 62 . 
என்கினவல்லால் ; 23 , 26,43 , 

66 . 
ஏங்கினவல்லால் ; 41 , 45 . 
என்குலவல்லால் ; 65 . 
என்குவவல்லால் ; 41 , 45 . 
வேலையன்ன ; 9 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 62 , 
66 . 
வேலையென்ன ; 46 - 
வேறுவேறு ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61 , 65,70,71 . 
III மாலிழந்து ; 46 

மாலிழந்த ; 9 , 21 , 26 , 29 , 44 , 

54 , 63 , 66 , 70 . 
மாலுழந்த ; 1 , 2 , 18 , 19 , 23 , 
25 , 40 , 41 , 43 , 45 , 60-62 , 
65 , 71 , 74 . 
மழையனைய ; 46 
மழையன்ன ; 63 . 
மதமனைய ; 1 
மதயானை ; 54 . 
மரலிழந்து ; 45 . 
மலையனைய ; 41 , 45 . 
மையனைய ; 31 , 41 , 45 . 
மதமிழந்து ; 40 , 41 , 44 , 45 , 
52 , 60 , 61 . 


. 


பருமக்கட்டின் ; 46 
பருமக்கட்டு ; 9 , 19 , 23 , 26 , 

43 , 66,71 . 
பாமக்கட்டின் ; 41 , 45 . 
கனகக்கட்டின் ; 45 . 
கனகக்காட்டின் ; 41 . 
மருமக்கட்டு ; 19 , 21 , 25 , 29 , 

62 . 
மருமக்கட்டின் ; 60 , 74 . 
வாமக்கட்டின் . 70 . 


320 


யுத்த காண்டம் 


II கொலை செய்வன; 46 

கொலை செய்தவன் ; 45 . 
கொக்செல்வன; 63 , 65 . 


மதமிழந்தும் ; 46 
மதமிழந்த ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 63 , 
65 , 66,71 . 
மதமுழந்த ; 63 . 
மதமுழந்து ; 70 . 
வலியிழந்து ; 46 
வலியிழந்த ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 43 , 62 , 65 , 
66 , 71 . 
கதமிழந்து ; 41 , 45 , 52 . 
மகபோல் ; 63 , 70 . 


மலையத் ; 1 , 2 , 9 , 18 , 19, 21 , 
23 , 25 , 26, 29, 31 , 40 , 41 , 
43-45 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
மலையைத் ; 46 
மலையைக் ; 41 , 45 . 
மலையக் ; 41 , 45 . 
மலையில் ; 45 . 
மலைபோ ; 41 , 45 , 52 . 


III சதகோடிகள் ; 46 

சதகோடிகம் ; 9 . 
துரசத்தொடரிரதக் ; 46 
துரகத்தொடரிரதக் ; 54 . 
துரகத்தொடுமிந்தக் ; 45 . 
சராத்தொடுமிரதக் ; 41 . 
துரந்தோடின ; 18 , 40 , 41 , 
45 . 


மலைபோல்வந்த ; 46 
மழைபோல்வந்த ; 44 . 
வந்தவந்த ; 70 . 

வந்தவென்றி ; 63 . 
IV தோலிழந்த ; 46 

தோலுழந்த ; 1 , 54 . 
கோளிழந்த : 41 . 
கோனிழந்து ; 45 . 
தொழிலொன்றும் ; 46 
தொழிலொன்று : 44 . 
தொழிலென்றும் ; 70 . 
பரிசேதும் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66,71 , 74 . 
சொல்லினாரில்லை ; 1 , 2 , 18. 
40 , 41 , 44 , 45 , 52 , 54 , 60, 
63 , 65 , 70 , 71 , 74 . 
சொனனார்களிலன ; 46 
சொலலினவரில்லை ; 41 , 45. 
சொல்லினர்களில் ; 9, 19 , 
23 , 25 , 26, 29 , 43 , 61 , 62 , 
66 . 


IV ஒருவன்னவை ; 46 

ஒருவன்னது ; 54 . 
ஒருவன்னவை ; 60 , 61 . 
ஒருவன்னிவை ; 65 , 74 . 


கடிவான் ; 46 
கள்வாள் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 , 71 , 74 . 


9539a 


9539 


1 விண்மேனிமிர்விசிகக் ; 46 

வின்மினிமிர்விசிகக் ; 60 . 
வின்மேல்விடுவிசிகக் ; 19 , 41 , 

45 . 
விண்மேல்விடுகவசக் ; 9 . 
மேன்மேல் விடுவிசிகக் ; 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


1 நெடுநாணினில் ; 18 . 
நெடுநாணியில் ; 23 , 26 , 40 , 

43 , 60 , 61 . 
11 மேல்பொத்திய ; 18 . 

வேல் பொத்திய ; 40 , 60 , 61 . 
வேரோடுடன் ; 23 , 26 , 41 , 

43 , 45 , 52 , 66 . 
வேரோடற; 18 
விளியத் ; 18 
விளிவ . 23 , 43 . 


பாட வேறுபாடு 


321 


II தொடக்கற்றுடன் ; 41 , 45 , 

52 . 
துடக்கற்றுடன் ; 18 
துரகத்துடன் ; 26,66 . 

துர்தத்துடன் ; 23 , 43 . 
IV கால் பொத்திய ; 41 , 45 , 52 . 

கால் பொத்தின ; 18 
கையொத்தின ; 41 . 
கைபொத்தின ; 18 
காகுத்தன் வெங்கணையால் ; 

23 , 41 , 43 , 45 , 52 , 66 . 
காகுத்தன்கணையால் , 46 


பொருவில்லியைக் ; 1 . 
பொருவில்லிகள் ! 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 44 , 62 , 66 . 
பொருவில்லிறக் ; 54 . 
பொருவில்லியர் ; 40 , 41 , 45 , 

60, 61 . 
பொருவில்லிவை ; 41 , 45 . 
ஒருவில்லிகள் ; 70 .. 
கணைமாரிகள் ; 46 
கணைமாமழை 40 , 60 , 61 . 
களைமாரிகள் ; 74 . 


9540 


1 ஒருவில்லியை ; 46 

ஒருவில்லியர் ; 31 . 
ஒருகாலையின் ; 46 
ஒருகாலையில் ; 1 , 44 , 63 , 70 , 
71 . 


பொடியாம் வகை பொழியத் , 
46- 
பொடியாம்வகைபோழ்ந்து ; 

45 . 
பொடியாவருபொழுதத் ; 1 , 

2 , 
பொடியாவரு பொழுத்த; 65 . 
பொடியாயனபொழுதத் ; 9 . 
பொடியாவனபொழுதத் ; 
18 , 31 , 40 , 45 , 60 , 61 , 63 , 
70 . 
பொடியாவனபோழ்தத்து ; 

41 . 
பொடியாயினபொழுதத் ; 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
44, 54 , 62, 66,74 . 
பொடியாடுமப்பொழுதில் ; 
71 . 


உடற்றும் ; 46 
உழக்கும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 45-44 , 54 , 
62 , 65 , 66,71 . 
உழலும் ; 74 . 
உற்றுப் ; 41 , 45 . 
உண்ணும் ; 63 . 
ஒருக்கும் ; 18 . 
ஒறுக்கும் ; 40 , 41 , 45 , 60 , 61 . 
முழிக்கும் ; 70 . 


II பெருவில்லிகள் ; 46 

பொருவில்லிகள் ; 41 , 45 , 70 . 
சரமாமழைபெய்வார் ; 46- 
சரமாமழைபெய்தார் ; 18 , 

40 , 41 , 45 , 60 , 61 . 
சரமாமழைபொழிவார் ; 41 , 

44 , 45 , 70 . 
சரமாரிகள் பெய்வார் ; 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 66 . 

சரமாரிகளெய்வார் ; 62 . 
II பொருவில்லவர் ; 46 

பொருவில்லியை ; 2 , 65 . 
21 


IV திருவில்லிகள் ;.46 

மருவில்லிகள் ; 65 . 
தலைபோய்நெடு ; 46 
தலைபோகொடு ; 65 . 
மலைபோலுடல் ; 46 
மலைபோலுயர் ; 45 . 
மலைபோலுயிர் ; 41 , 44 , 63 , 
70 , 74 . 


9541 


1 வலியோரென ; 46 
வலியாரெனும் ; 9 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
வலிபோரென ; 61 . 


322 


யுத்த காண்டம் 


நுவல்வோர் 46 
வலியார் ; 9 , 19 , 21 , 25 ; 29 , 

62 . 
வலியோர் ; 23 , 26 , 43 , 66 . 
வலவோர் ; 44 . 


IV ஏறாதெறி ; 46 

ஏறாவெறி ; 9 , 40 , 60 , 61 . 
ஏறாநெறி : 41 , 45 , 70 . 
சினமால்கரி ; 46 
சினமாகரி ; 9 , 19 , 23 , 25 , 26 , 

29 , 31 , 41 , 43 , 45 , 62 , 66 . 
சினமால்கரி ; 74 . 
சிலமால்கரி; 1 , 2, 41 , 65 , 70 , 
கிலைமால்கரி ; 45 . 


I மாறாயினர் ; 46 

மாறாயின ; 23 , 43 , 74 . 
பாருயினர் ; 70 . 


9542 


மலை போலுடன்மறிவார் ; 

46 
மலைபோலுடன் மறிவன் ; 62 . 
மலைபோலுடன்மறிவோர் ; 
1 , 2 , 40 , 44 , 54 , 60 , 61 , 
65 . 
மலைபோலுயிர்மறிவோர் ; 

63 . 
மலைபோலுயிர்பறிவோர் ; 70 . 


| மழுவற்றுகும் ; 46 

மழுவிற்றுகும் ; 41 , 45 . 
மலையற்றுகும் ; 46 
மலையிற்றுகும் ; 41 . 
மழையற்றுகும் ; 74 . 
வளையற்றும் 1 , 2, 40 , 44 , 

60 , 61 , 70 , 71 . 
வளையற்றுகும் ; 46 
வளையிற்றுகும் ; 41 . 
வானற்றுகும் ; 45 . 
மலையற்றுகும் ; 1 , 2 , 40 , 44 , 
54 , 60-62 , 70 , 71 , 74 . 


III உளவாகுவவழிசெம்புனல் ; 

1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 54 , 
62 , 66 . 
உளதாகுதலழிசெம்புனல் ; 

46 
உளதாகுதல் வழிசெம்புனல் ; 

41 . 
உளதாகுவவழிசெம்புனல் ; 

40 , 60 , 61 . 
உளதாகுவதழிசெம்புனல் ; 

63 . 
உளராகுவலழிசெம்புனல் ; 

44 . 
உளராகுவரழி செம்புனல் ; 

41 , 45 , 70 
உளவாகுதலழிசெம்புனல் ; 

41 , 45 , 52 . 
உளவாகுவவழிசெம்புனல் ; 
1 , 2 , 9, 18 , 19 , 21 , 23 , 25 , 
29, 31,41 , 43 , 45 , 54, 62 , 
66 . 


II எழுவற்றுகும் ; 46 

எழுவிற்றுகும் ; 41 . 
இலையற்றுகும் ; 46 
இலைவற்றுகும் ; 65 . 
எயிரறுக்கும் ; 1 , 2 , 9 , 18,19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
54 , 60-62 , 66 , 70 , 71 . 
எயிறற்றுகும் ; 40 , 41 , 45,52 . 
அயிலற்றுகுமெறிவேல் ; 41 
அயிலற்றுகுமெழுவேல் ; 46 
அழிலெற்றுகுமெழுவேல் ; 


இலையற்றுகுமெழுவேல் ; 41 , 
45 . 


அவைபுக்கு ; 46 
அவைபத்து ; 65 . 
அது புக்கு : 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


இலையற்று குமெறிவேல் ; 1 , 2 , 
9 , 18 , 19, 21 , 23 , 25 , 26, 
29, 40 , 41-45 , 52 , 60-62, 
66 , 70 , 71 . 


பாட வேறுபாடு 


323 


இலயிற்றுகு ெமழுவேன் ; 41 . 
எயிரற்று தமெறிவேல் ; 63 . 
எயிரெற்றுகுமெழுவேல் ; 31 . 
எயிறற்றுகுமெழுவேல் ; 41 . 
45 . 
எறிவேல்படைமுதலும் ; 65 . 


உயிர்யாவையு முண்ண ; 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 
52 , 62 , 66 . 
உயிர்யாவையுமுண்ணும் ; 

46- 
உலகியாவையுமுண்ணும் ; 
63 . 


II அவன்றூதரும் ; 46 

அவன்றூதனும் ; 9 . 
நமன்றூதரும் 1 , 63 . 


III பழுவற்றுகும் ; 46 

கழுவற்று தம் ; 54 , 71 , 74 . 
மழுவற்று கும் ; 44 , 63 . 
பழுதற்றுகும் ; 41 , 45 . 
பழுதற்றுகும் ; 66 . 
பழுதத்துறும் ; 26 . 
பழுவற்றுதம் ; 40 . 
மதவெங்கரி ; 46 
உயர்வெம்பரி ; 71 . 


நமன்றானும் ; 46 
நமன்றாரும் ; 70 . 


பரியற்றுகுமிரதக் ; 46 
பரியிற்று தமி / தக் ; 41 . 
ஒருவன்னொரு தொடையால் ; 
45 . 


அவ்வரைப்பின் ; 46 - 
அவ்வரைப்பில் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 31 , 40 , 43 , 44 . 
அவ்வுரைப்பின் ; 1 . 
அவரைட்பல் ; 18 . 
அவரைப்பில் ; 60 , 61 . 
இவ்வரைப்பில் ; 26 . 
இவ்வரைப்பின் ; 66 . 


WI குழுவற்றுகும் ; 46 

குழுவிற்றுகும் , 41 . 


ஒருவெங்கணை ; 46 
ஒருவன்கணை ; 2 , 41 , 66 . 
தொடைபெற்றதொர் 
குறியால் ; 46 
தொடைபெற்றதொர் 
குறிப்பால் ; 23 , 43 . 
எரிபெற்றன குறியால் ; 63 . 
ஒருவன் னொருதொடை 
யால் ; 41 . 


Iii இருகாலுடைய பர்யாவரும் 

46 
இருகாலுடையவரியாவரும் ; 
41 , 45 . 
இருகாலுடைவரையாமென ; 
41 , 45 . 
ஒருகாலுடையவர்யாவரும் ; 
70 . 


9543 


1 ஒருகாலையின் ; 46 
ஒருகாலையில் ; 1 2 , 23 , 29 , 
31 , 43 , 44 , 63 , 65 , 70, 71 , 
74 . 


திரிந்தாரிளைத்திருந்தார் ; 
1 , 2 , 23 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
63 , 65.70,71 . 
இரிந்தாரிளைத்திருந்தார் ; 

46 
இருந்தாரிளைத்திருந்தார் ; 

19 , 21 , 25 , 29 , 31 , 62 . 
இகந்தாரிளைத்திருந்தார் ; 

26 , 66 . 
திருந்தாரிளைத்திருந்தார் ; 

60 , 61 . 
என்றாரிளைத் திருந்தார் ; 9 . 
விழுந்தாரிளைத்திருதார் ; 
41 , 45 . 


உலகத்துறும் ; 46- 
உலகத்தினில் ; 63 , 74 . 


324 


யுத்த காண்டம் 


IV : ஆறேகலரயர்ந்தார் ; 41 , 45 . 

றேகலரயர்த்தார் ; 46 - 
ஆறேகலமார்த்தார் ; 65 , 70 . 
ஆறேகலருயர்ந்தார்; 63 . 
ஆறேகலயர்த்தார் ; 31 . 
அகமேகலரவாத்தார் ; 9 , 19 , 
25 . 
அகமேகலரயர்ந்தார் ; 29 , 

62 . 
அகத்தேகலரயர்த்தார் ; 71 . 
அகத்தேசிலரயர்த்தார் ! 23 , 

43 . 
அகத்தேசிலரயாந்தார் ; 26 , 

66 . 
அகமேலயர்ந்தார் ; 21 . 
1 அடுவெம் பொறி ! 52 . 

அடுவெம் பொடி ; 45 
IV நொடியின் ; 52 . 

நொடியில் ; 45 . 


சுமந்தோங்கியவெனலும் ; 2 , 

65 . 
சுமந்தேங்கினவெனினும் ; 

41 , 45 . 
HI மிடுக்குற்றன ; 46 

எடுக்குற்றன ; 23 , 43 , 66 . 
மடுக்குற்றன ; 2 , 65 . 
கவந்தக்குலம் ; 46 
கவந்தங்குலம் ; 71 . 


எழுந்தாடலினெல்லாம் ; 

46 
எழுந்தாடலிலெல்லாம் ; 1 , 

29 , 31 , 44,70,71. 
எழுந்தாடலவெல்லாம் ; 63 . 
எழுந்தாடிடவெல்லாம் ; 23 , 
26 , 43 , 66 , 
எழுந்தாடிடலெல்லாம் ; 2 . 
எழுந்தாடிடனனெல்லாம் ; 
41 , 45 . 


9544 


IV உயிர்நண்ணின ; 46 - 

உயிர்ப்புற்றன ; 61 . 
உயிர்க்குற்நன ; 40 , 41 , 45 , 
60 . 


9545 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 , 
ஆம் பிரதிகளில் இல்லை . 
அடுக்குற்றன ; 46 - 
அடுக்கற்றன ; 65 . 
மதயானையும் ; 46 - 
மதயானைகள் ; 29 , 40 , 41 , 44 , 

45 , 60 , 61 , 70 . 
மதவானையும் ; 65 . 
அழிதர்களும் ; 46 - 

அழி கோள்களும் ; 41 , 45 . 
II தொடுக்குற்றன ; 46 

தொடுக்குற்றுற ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


. 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 

ஆம் பிரதிகளில் இல்லை . 
1 படுசெம் புனல் ; 46- 

புகுசெம்புனல் ; 1 , 2 , 45 . 
புது செம்புனல் ; 41 . 

புலை செம்புனல் ; 65 . 
I கருஞாயிறு ; 46 

கருநாயறு ; 1 , 2 , 44 , 60 , 61 ,. 

70 . 
கருநாயிறு ; 41 . 
கருகாயது ; 65 . 
கடுஞாயறு ; 63 . 


விசும்பூடுறச் ; 46- 
விழும்பாடுற ; 63 . 
சுமந்தோங்கினவெனினும் ; 
46 


சுமந்தோங்கினவெனிலும் ; 
1 , 44,70 . 


புரைவான்கடையுக நாள் ; 

46 
புரைவான்சடையுறு நாள் ; 
23 , 26 , 29 , 43 , 54 , 60 , 61 , 
66 . 


பாட வேறுபாடு 


325 


புரைவான் கடையுதரான் ; 
65 . 
புனைவான் கடையுகநாள் ; 
63 . 


படுகின்றன ; 29 , 44 , 61 , 70 . 
படுகின்றனம் ; 60 . 
மடிகின்றவர் ! 41 , 45 . 
மடிகின்றன ; 41 , 45 , 52 . 


EII உலகுண்ணுமச் ; 46 

உயிருண்ணுமச் ; 63 . 
சுடரோனெனப் ; 46 
சுடரேனெனப் ; 70 . 
சுடரோரெனப் ; 1 , 40 . 
பொலிந்தான் ; 46- 
பொலிந்தார் : 54 . 


எனவுமறங்குறையார் ; 

46 
எனவுமறங்குழையார் ; 

40 , 60 . 
எனவுமறங்குறையா ; 52 . 
எனவும்மதங்குறையா ; 41 . 
எனவும்மதங்குறையார் ; 

45 , 66 . 
எனவும்மறங்குறையா ; 
41 , 45 . 
எனவும் மறங்குழையார் ; 
41 , 45 . 


IV ஒட்டாருடல் ; 46 

எட்டாருறக் ; 54 . 
குருதிக் குளித் தெழுந்தானை 

யும் ; 46 
குருதிக்க - ற்குளித்தானை 

யும் ; 71 . 
குரு திக்களித்தெழுந்தானை 
யும் ; 41 . 


9546 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 

ஆம் பிரதிகளில் இல்லை . 
I உருமொத்தன ; 46 - 

உருவொத் தன ; 65 . 


எனவு மனங்குறையார் ; 54 . 
எனவும் மனங்குறையா ; 41 . 

எனவுமனந்தளரார் ; 71 . 
III காயத்திடை ; 46 - 

காயத்தவர்; 23 , 43 , 63 . 
காயத்தியும் ; 74 . 
உயிருண்டிட ; 46 
உயிருண்டிடை ; 41 , 45 . 
உடன்மொய்த்தெழுகளி 
யால் ; 1 , 2 , 23 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43 , 45 , 52 , 60 , 61 , 
63 , 66 .. 
உடன் மொய்த்தனகளியால் , 

46 
உடன் மொய்த்தெழுகளி 

மால் ; 45 . 
உடன் மொய்த்தொழிதி 

மால் ; 70 , 71 . 
உடன் மொய்த்திடுகளியால் ; 
கிழிந்தேகடுவக்கணையால் ; 
41 , 45 . 


44 , 65 . 


சரஞ்சிந்திடச் ; 46 
சரஞ்சிந்தின ; 23 , 26 , 43 , 66 . 
சரந்தீட்டின ; 70 . 
சரந்தீட்டின : 29 . 
கரஞ்சிந்திடச் ; 40 , 65 . 
சிரம்போய் ; 46 

சிரம்போர் ; 40, 41 , 45 . 
1 மாயத்தமா ; 29, 40 , 41 , 44 , 

45 , 52 , 60 , 70 . 
மாயத்தவர் ; 46 
மாயத்தனர் ; 41 , 45 . 
மடிகின்றவர் , 41 , 45 . 
படுகின்றனர்; 46 


IV ஈயொத்தன ; 23 , 26, 40 , 41 , 

43 , 45 , 52 , 60 , 61 , 66 . 
ஈயொத்தது ; 46- 
ஈயொத்தனரி ; 71 . 
சமொய்த்தது ; 41 , 45 . 


326 


யுத்த காண்டம் 


9547 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25,62 
ஆம் பிரதிகளில் இல்லை . 


I ஒரிமைப்பின்றலை ; 46 
ஒடிமைப்பின்றலை ; 63 . 
ஏர்சபைப்பின் நலை ; 66 . 


முடுகத்தொடுசிலையால் ; 

46 
முடுக்கத்தொடுசிலையால் ; 60 . 
முடுக்கித்தொடுசிலையால் ; 

61 . 
முடுகிக் கொடுமுடலில் ; 23 . 

26 , 43 , 66 
முடுகிற்றொடுசிலையால் ; 41 , 

45 . 
முடுகிற்றொருசிலையால் ; 41 , 
45 . 


கய்த்தானவெங்களிறும் ; 60 , 

61 . 
கைத்தார்கடுகளிறும் ! 41 , 

45 . 
சைத்தார்கடுங்களிறம் ; 52 . 
கைத்தார் நெடுங்களிறும் ; 70 . 
கைத்தான் வெங்களிறும் ; 40 . 
கைத்தான வெங்களிறும் ; 

41 , 45 . 
கைத்தானெடுந்தேரும் ; 63 . 
கடுங்களிறுங்களத்தழுந்தக் ; 

46 
கடுங்களிறுங்களத்தழுந்திக் , 

63 . 
கடுந்தேருங்கழுத்தழுந்தக் 
60 . 
கடுந்தேருங்களத்தழுந்தக் 
40, 41 , 45 , 61 . 
கடகளிறுங்களத்தழுந்தக் ; 

29 . 
கனத்தேருங்களத்தழுந்தக் ; 

41 , 45 , 52 . 
நெடுந்தேருங்களத்தழுந்தக் 

44 , 70 . 
IV குத்தானழி ; 26 , 40,41 , 45 , 

60 , 61 , 66 . 
குய்த்தாரழி ; 46 
குய்த்தானழி ; 1 , 2 , 23 , 29 , 

43 , 44 , 52 , 54 , 70 . 
குய்த்தானரி ; 65 . 
குய்த்தாலடிக் ; 63 . 

நத்தானவை ; 31 . 
வைத்தானழி ; 71 , 74 . 
வழுவாச்சரக் 1 , 2 , 41 , 44 , 

45 , 52 , 54,71 . 
வழுவாசரக் ; 46 
அழுவார்சரக் ; 63 . 
அறை நீதான்சரக் ; 23 , 26 , 

43 , 66 . 
புரிந்தான்கணைக் ; 40 , 41 , 45 , 
60 , 61 . 


II தய்த்தானவர் ; 46 

தைத்தானவா ; 23 , 26 , 40 , 

41 , 43 , 45 , 52 , 66 . 
தய்த்தாரவ ; 44 . 
தய்த்தாரவர் ; 29 . 
கய்த்தானவர் ; 1 . 
கைத்தானவர் ; 41 , 45 . 
கய்த்தாரவர் ; 70 . 
சழற்றிண் ; 46 
கழலில் ; 41 , 45 . 
கரத்திண் ; 65 . 
களிற்றிண் ; 63 . 


பசுங்காயொத்தனர் ; 46 - 
பசுங்காயொத்தன ; 41 , 44 . 
45 , 61 , 63 , 70 . 


சரத்தால் ; 46 
சரத்தார் ; 2 . 


III கைத்த்தார் நெடுந்தேரும் ; 


41 , 45 . 


9547a 


கய்த்தார் நெடுந்தேரும் ; 

46 
கய்த்தார் நெடுங்களிறும் ; 
44 . 


1 கடைகணித்தற்கு ; 52 . 

கடைகளித்தற்கு ; 45 . 


பாட வேறுபாடு 


827 


IV கோல எலவர் ; 52 . 

கோலாலவை ; 45 . 


தொலைந்தாரெதிர் ; 46 
கிடந்தார்பலா; 71 , 74 . 
கிடைந்தாரெதிர் ; 70 . 


9548 


தொடர்ந்தார் ; 46- 
நடந்தார் ; 31 , 44 , 70 . 


II நெரிந்தார் பலர் ; 46 - 

நெரிந்தார் பல ; 21 . 
சொரிந்தார்பலா ; 70 . 
புரண்டார்பலா , 63 . 


9549 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 . 
62 - ஆம் பிரதிகளில் இல்லை . 


1 மணிகுண்டலம் ; 46 
மணிகுண்டல ; 29 . 
மணிக்குண்டலம் ; 60 . 


வலயங்குழைமகரம் ; 46 - 
வலயங்குழைமகுடம் ; 45 . 
வலையங்குழைமகரம் ; 29 . 
மலையங்குழைமகரம் ; 26 , 63 . 


புரண்டார்பலா ; 46 
உருண்டார்பலர் ; 63 . 
உருண்டார் ; 46 

பொரிந்தார் ; 63 . 
[ 11 எரிந்தார்பலர் ; 46 

கரிந்தார்பலர் ; 63 . 
கரிந்தார்பலர் ; 46 
இரிந்தார்பலர் , 41 , 45 . 
எழுந்தார்பலா : 63 , 65 . 
கழிந்தார்பலர் ; 9 ,19 , 21 , 25 , 

62 . 
சரிந்தார்பலா ; 18 , 41 , 45 . 
எழுந்தார்பலர் ; 46 
கரிந்தார்பலர் ; 65 . 
விழுந்தார் குடர் ; 63 . 
விழுந்தார் ; 46 

இரிந்தார் ; 9 . 
IV சொரிந்தார்குடல் ; 46 

சொரிந்தார்குடா ; 2 , 9 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 44 , 62 , 70 , 
74 . 
இரிந்தார்பலா ; 63 . 
துமிந்தார் தலை ; 46 
இரிந்தார் தலை ; 63 . 
துணிந்தார் தலை ; 1 , 2 , 40 , 
41 , 44 , 45 , 60 , 61 , 65 , 70 . 
துமிழ்ந்தார் தலை ; 21 , 25 . 
துறந்தார்தலை ; 45 . 
கிடந்தாரெதிர் ; 1 , 2 , 9 , 19 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 
43-45 , 52 , 60-63 , 65 , 66 . 


II திலகப் முதலகலம் ; 46 
திலகம்முதலகிலம் , 29 , 63 , 

70 . 
திலகம்முதலகலத் ; 41 , 45 , 

52 . 
திலகம்முதலிகலும் 1 , 41 , 

44 , 45 , 65 . 
திலகம்முதலிலகத் ; 70 . 
திலகம் முகமகலத் ; 40 , 60 , 

61 . 
அதிகம்முதலகலம் ; 71 . 
அதிகம் முதலிகலத் ; 45 . 
அதிகம் முதலிலகத் ; 41 . 
அதிர்சங்கிலிவளைகள் ; 23 , 

26 , 43 , 66 . 
அத்தகமமுதலகிலம் ; 31 . 


III துணிவுண்டவருடல்சிந்தின ; 

46 
துணிவுண்டவருடல்சிந்தி 
னர் ; 2 . 
துணிவுண்டவருடன்சிந்தில : 

44 . 
துணிவுண்டனகுடல்சிந்தின ! 
65 . 


328 


புத்த காண்டம் 


மன்மேல் ; 46 
தலைமேல் ; 41 , 45 , 70 , 74 . 


துணிவுடனருடல்கிந்தின ; 
63 . 
துணியுண்டவருடல்கிந்தின ; 

11 . 
துணியுண்டவருடல்சிந்தின ; 

41 , 45 , 52 . 
துணி கொண்டவரை தங்கு 
பொன் ; 23 , 26 , 43 . 


II நிலத்தேயுளன் ; 46 

விசும்பேயுளன் ; 54 . 


விசும்பேயுளன் ; 46 
நிலத்தயுளன்; 54 . 


கொடி போர் ; 46 
கொடியேன் ; 63 
கொடியோன் ; 9 , 41 , 70 . 


IV 


என்னேயொரு ; 46 
என்னேயிவன் ; 23 , 26 , 43 , 


63 , 66 . 


கடுப்பென்றிட ; 46 
கடுப்பென்னென ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 43 , 62 , 66 . 


தொடர்கின்றனசுடரும் ; 

46 
தொடர்கின்றன தொடரும் ; 

18 , 63 . 
தொடர்கின்றதுசுடரும் ; 41 , 

45 . 
சுடாகின்றது சுடரும் ; 41 , 45 . 
சுடர்கின்றன தொடரும் ; 40 , 

52 , 54 , 60 , 61 , 71 . 
சுடர்கின்றது தொடரும் ; 

1 , 2 , 29 , 44 , 65 , 70 , 74 . 
வட நூபுரந்தொடிகள் ; 23 , 

26 , 43 , 66 . 
IV இடைமின்குலம் ; 46 - 

இறைமின்குலம் ; 26 , 66 . 
மிளிர்கின்றனசிவண ; 46- 
மிளிர்கின்றனசிவணி ; 41 , 

45 . 
மிளிர்கின்றதுசிவன; 

23 , 
43 , 44 . 
மிலகின்றன சிவண ; 29 . 
மிலகின்றதுசிவண ; 70 . 
விழுகின்றதுசிவண; 26 , 66 . 


இருஞ்சாரிகை ; 46 
இருஞ்சாரிகை ; 44 . 
நெடுஞ்சாரிகை ; 63 . 


திரிந்தான் ; 46- 
திரிந்தார் ; 23 , 41 , 43 , 45 . 


9551 


9550 


I என்றியாவருமெண்ணப் ; 

46 
என்றியாவருமியம்பப் ; 41 , 

45 . 
எனயாவருமெண்ணப் ; 45 , 

66 . 
என ...... ; 41 . 
நெறியாவருமெண்ணப் , 29 . 


1 முகத்தேயுளனகத்தின் ; 46 
முகத்தேயுளனகத்தில் ; 40 , 

60 , 61 . 
முகத்தினுளனகத்தின் ; 41 . 
முகத்தேயுளன் முகத்தின் ; 
45 . 


T 


I தன்னேயுளன் ; 46 

தன்னேரினன் ; 40 , 41 , 45 , 

60 , 61 . 
மன்னேயுளன் ; 63 . 


II பொன்னேர்வரு ; 46 - 

பொன்னேர்வரும் ; 23 , 26 , 

43 , 66 
பொன்னேர் தரு ; 1 , 2 , 44 , 

54 , 63 , 70,71. 
பொன்னேரன ; 65 . 


பாட வேறுபாடு 


829 


IV 


ஒருகோளரிபொருவான் ; 

46- 
ஒரு கோளரி பெருவார் ! 23 , 

43 , 65 . 
ஒருகோளரி போல் வான் ; 41 , 
45 , 52 . 
கோளரிபோவான் ; 41 , 
45 . 
ஒருவன் புகுந்தேற்றார் ; 41,45 . 


அன்னேரவருடானதிரி; 46 
அன்னேரவருடனேவரு ; 23 , 

43 . 
அன்னேரவனுடனேதிரி 

44 , 65,70 . 
அன்னேரலருடனே திரி ; 41 , 

45,52 . 
அன்னேருடனெதிரேவரு : 

41 , 45 . 
மன்னாள வருடனேதிரி; 63 . 
நிழலேயெனலானான் ; 46 
நிழலே யெனலான ; 41 , 45 . 
நிழலேயென வானான் ; 40,65 . 
நிழலாமெனலானான் ; 23,43 , 

63 . 
தழ லேயெனலானான் ; 41,45 , 


[ il ஒன்னாாபெரும் ; 46 

ஒன்னார்நெடும் ; 1 , 2 , 9 , 18 , 
19, 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 44 , 54 , 60-62, 66 , 
70 , 71 . 
அன்னார் விடு; 41 , 45 . 
அன்னார் பொர ; 41 , 45 . 
என்னார்நெடும் ; 65 . 


. 


9552 


இப்பாடல்54- ஆம் பிரதியில் 
இல்லை , 


படைப்போர்க்கடல் ; 46 
படைப் பொற்கடல் ; 2 . 
படையோர்கடல் ; 1 . 
படைப் பொற்களத்து ; 63 . 
பெருவேற்படை ; 41 , 45 . 
மிடல் போர்க்கடல் ; 62 . 
விடும் வேற்படை ; 41 , 45 . 


1 படியேழினும் ; 46 

உலகேழினும் ; 66 . 
பழியேழினும் ; 63 . 
மலையேழினும் ; 45 , 71 , 74 . 
பகை பின் ; 46 
பகரின் ; 45 . 

படியின் ; 19 , 21 , 25 , 29 . 
II உளவென்னினும் ; 46 

உளவென்னிலும் ; 1 , 44 , 62 , 
70 . 


உண்ணின்றனனெனினும் ; 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62,66 . 
உறை யன்றுள தெனினும் ; 

46 
உறையின்றுளதெனினும் ; 1 , 

2 , 31 , 65 , 70 . 
உறையின்றுளனெனினும் ; 

44 , 54 . 
உறையொன்றில்தெனினும் ; 

71 . 
உடைக்கின்றனனெனினும் ; 

18 , 40- 41 , 45 , 52 , 60 , 61 . 
உடையின்றிலனெனினும் ; 

74 . 
உண்ணின் றனனெனிலும் 9 . 
உறைகின்றுளனெனினும் ; 

63.) 
அவாதேர்கரிபரியாய் ; 41,45 . 


தெரியாக் ; 46- 
தெரிவான் ; 9 , 19 , 21 , 23,25 , 
26 , 29 , 43 , 62 , 63 , 66 . 


கள்ளம்படர் ; 46 
கள்ளம்படு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43.45 , 60-62 , 65 , 66 , 70 , 
71 . 


பெருமாபையில் ; 46 
நடுமாயையில் ; 1 , 2, 18 . 
40 , 41 , 45 , 60 , 61 , 63 , 70 


833 


யுத்த காண்டம் 


கரந்தாருருப்பிறந்தார் ; 

46 
கரந்தாருடன்பிறந்தார் ; 

60 , 61 . 
கரந்தானுடற்பிறந்தார் ; 

1 , 40 , 44,70 . 
கரந்தானுடற்பிளந்தார் ; 

2 . 
கரந்தானுடன் பிறந்தான் ; 
-41 , 45 . 
கரந்தானுடன் பிறந்தார் ; 

18 . 
கரந்தானுருக்கரந்தான் ; 19 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
கரந்தானுருப்பிறந்தார் ; 52 . 

71. I 
கரந்தானுருப்பிறந்தான் ; 

41 , 63 , 74 . 
சரந்தாலுடல்பிறந்தான் ; 

41 . 
கரந்தனுடன் பிறந்தான் ; 
65 . 


பெருஞ்சாரிகை ; 46- 
பெருஞ்சாரியை ; 66 . 
பெருஞ்சீரிதை ; 41 , 45 . 
நவிலார் ; 46 - 
நவில்வார் ; ; 1 , 2 , 9 , 40 , 41 , 
45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 , 

71 , 74 . 
I புகுந்தானெனப் ; 46 

புகுந்தாரவன் ; 41 , 45 . 
புகுந்தாரெனப் ; 2 , 44 , 70 , 
மறந்தார் ; 46 
மறிந்தார் ; 1 . 

மறுத்தார் ; 41 , 45 . 
I தானாவதும் ; 46 

தானாயதும் ; 54 
உலகெங்கணும் ; 46 - 

உலகேழையும் ; 23 , 43 . 
IV ஆனான் வினை ; 46 

ஆனானென ; 41 , 45 . 
துறந்தானென ; 45- 
இமை யோர்களும் ; 41 , 45 . 
இமையோர்களும் . 46 
அமரேசரும் ; 41 , 45 


41 . 


9554 


IV உற்றுளனாமெனவுற்றான் ; 

46 
உற்றுளனாமெனலானான் ; 2 . 
அற்றுளனா மெனவுற்றான் ; 

1 . 
அன்றுளதாமெனவுற்றான் ; 
அன்றுளதாமெனவுதித் 

தான் ; 45 . 
இங்குளனாமெனவுற்றான் ; 

23. 26 , 43 , 66 . 
இன்றுளதாமெனவுற்றான் ; 
9 , 19 , 21 , 25 , 29 . 
ன்றுளனாமெனவுற்றான் ; 
41 , 62 . 
என்றுள தாமெனவுற்றான் ; 
63 . 
உற்றுள தாமெனவுற்றான் ; 
74 . 


1 சண்டக்கடு ; 46 

சண்டக் கொடும் ; 63 . 
சண்டப்பெரு ; 23 , 43 , 66 . 
சண்டப்பெரும் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 . 
நெடுங்காற்றிடை ; 46 
நெடுங்காற்றிடைத் ; 1 , 2. 

45 . 
கடுங்காற்றிடை ; 63 . 
காற்றிற்கணை ; 9 . 
காற்றினிடைத் ; 19 , 21 , 25 , 
29 , 62 . 


9553 


1 நானாவிதப் ; 46 

நானாவிதம் ; 41 , 45 , 70 . 


துணிந்தெற்றிடத் ; 46- 
துணித்தெற்றிடத் ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 
45 , 60-62 , 66 , 70 , 74 . 


பாட வேறுபாடு 


331 


திரிந்தெற்றிடத் ; 71 . 
தொடர்ந்தேறிடத் ; 41 , 45 . 


I கண்டப்படு ; 46 

கண்டப்பெரு ; 70 . 


மலைபோனெடு ; 46 
மலையோனெடு ; 65 . 


[ 11 துண்டப்படச் ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 23,25,26,41 , 43-45 , 52, 
54 , 60-62 , 65 , 66 , 70 , 71 . 
துண்டப்படு ; 46 
துண்டப்பட ; 40 . 
துண்டப்படும் ; 31 , 41 , 45 , 

63 . 
கடுஞ்சாரிகை ; 46 
கடுஞ்சாரியை ; 9,66 . 
சொரிந்தான் ; 46 
துரந்தான் : 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 
45 , 54 , 62 , 66 , 71 . 
தெரிந்தான் ; 70 . 


. 


கணனும் ; 46 
கணமும் : 9,19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 44 , 54 , 62 , 66 , 

74 . 
II தெளியாளியும் ; 46 

தெளியாளியம் ; 41 . 
தெளியானையும் ; 66 . 
தெழியாளியும் ; 21 . 
முரட்சீயமும் ; 46 
முறய்சீயமும் ; 45 . 
திறமும் , 46 
திறனும் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

62 . 
சிரமும் ; 18 , 23 , 40 , 41 , 43 , 

45 , 60 , 61 , 66,71 . 
lil விழுந்தோங்கியபிணப்போ ; 

19 , 25 , 26 , 29 , 40 , 41 , 52 , 
60-62 . 
விழுந்தோங்கிய பிழம்பால் ; 

46 
முந்தோங்கியமிளிரும் ; 45 . 
விழுந்தோங்கியபிழம்பாம் ; 

1 2 . 
விழுந்தோங்கிய பிழம்பாய் ; 

54 . 
விழுந்தோங்கியபிழம்போ ; 

63 . 
விழுந்தோங்கியபினம்பேர் ; 

44 , 45 . 
விழுந்தோங்கியபிணப் 

போர் ; 9 , 21 , 23 , 43 , 66 . 
விழுந்தோங்கியபிணப்பா ; 

18 . 
Iv நளிர் மா மலை ; 1 , 2 , 18 , 41 , 

44 , 45 , 52 , 54 , 60 , 61 , 65 , 
70 , 71 . 
நளிமாமலை ; 46 
நளிர்மாமலர் ; 41 . 
நனிர்மாமலை ; 45 . 
நளின்மாமலை ; 74 . 
தனிமாமலை ; 63 . 


IV அண்டத்தினை ; 46 

அண்டத்திலை ; 65 . 


அளந்தானெனக் ; 46 
அளித்தானென ; 31 . 


; 


கிளர்ந்தானிமிர்ந்தகன்றான் ; 
46 
கிளர்ந்தானிமிர்ந்தகன்றான் ; 
63 
கிளர்ந்தானிமிர்ந்தகன்றார் ; 
65 . 
கிளர்ந்தானெனக்கிளர்ந் 


தான் ; 21 . 


-- 


கிளர்ந்தோனிமிர்ந்த 
கன்றான் ; 26 . 


9555 


1 களியானையும் ; 46 - 

களியானையின் ; 62 . 


பலதாவினன் ; 18 , 23 , 40 , 41 , 
43 , 52 , 60,71 . 


332 


யுத்த காண்டம் 


மலைதாவினன் ; 46 - 
மக்தாவின ; 65 . 
மலைந்தாலென ; 44 , 54 . 
அலைதாவினன் ; 63 . 
தலை தாவினன் ; 45 . 
பல தாயினன் ; 19 , 25 , 26 , 

29 , 66 . 
பலவாயின ; 9 
பல தாவின; 61 . 


கிடந்தான் ; 46 
கடந்தான் ; 41 , 45 , 


சோரியின் ; 46 
சோரியில் ; 1,2 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 65 , 66 , 

70 , 74 
IV அம்பரங்கம் ; 46 

அம்பரங்க ; 40 , 41 , 60 , 61 . 
அம்பரங்கள் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 54 , 
63 , 70 . 
அம்பரங் கொள் ; 66 
அருங்கலமாழ்த்தென ; 46 
அருங்கலலாழ்ந்தவே ; 65 . 
அருங்கலலாழ் தன ; 44 . 
அருங்கடலாழ்ந்தவே ; 2 . 
அருங்கடலாழ்ந்தென ; 71 . 
அருங்கடலாழ்ந்தன ; 19 , 21 , 

23 , 25 , 29 , 43,54,70 . 
அருங்கடமாழ்ந்தென ; 26 . 
வருங்கலமாழ்ந்தென ; 41 , 
45 . 


9556 


ஆ 


1 தொடுங்கொடியாடையும் ; 

46 
தாடுங் கொடியாடைகள் ; 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43 , 62 , 66 . 
தொடுங் கொடியாடைய ; 41 , 
45 . 
தொறுங்கொடியாடைகள் ; 
63 . 


9557 


II அம்பரங்களொடும் ; 46 

அம்பரங்கடொடு ; 1 . 
அம்பரங்கடொடும் ; 2 , 40 , 

41 , 45 . 
அம்பரங்க டொறும் ; 63 . 


கவியானையும் ; 46 
களியானைகள் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 31 , 41-43 , 45 , 61 
63 , 66 , 70 . 
களியானையவ் ; 71 . 
களியாளியும் ; 41 , 45 . 
கொடியானையும்; 29 , 41 , 45 . 
கொடியானைகள் ; 40 . 


1 தம்மனத்தில் ; 46 - 
தம்மனத்தர் ; 1 , 2 , 18 , 26 , 
60 , 61 , 63 , 65 , 66 , 70,71 , 
74 . 
தம்மனத்த ; 9 , 19 , 23 , 25 , 

29 , 41 , 43 , 45 , 62 . 
தம்மனத்தற் ; 31 . 
தம்மலர்த்தர் ; 54 . 
தன் மனத்தில் ; 40 . 
சலத்தர் ; 46 
சலத்தாம் ; 29 . 
மலைத்த ; 66 . 
மலைத்தலை ; 46 

சலத்தாம் ; 66 . 
I ஏறுவமீளுவ ; 46 

ஏறுவமீளவ ; 18 . 
ஏறுவவீழ்வன ; 41 , 45 . 
ஏறுவமீள்வன ; 1 , 2 , 31 , 40 , 

41 , 44 , 45 , 60, 61 , 70 . 
எற்றுவ நீள்வன; 63 . 
எழுந்தொருமீள்வன ; 65 . 


11 அபரங்க ; 46 

அம்பரங்கள் ; 70 . 


அழுந்தின ; 46 
அழுந்திய ; 23 , 43 , 54 . 
அழுந்தன ; 29 . 


எ 


பாட வேறுபாடு 


333. 


III தெம்முனைச் ; 46 - 

செம்முனைச் ; 2 . 
செங்கையால் ; 46 
செய்கையால் ; 63 . 

கொங்கையால் ; 41 , 45 . 
IV அம்மனைக்குலம் ; 46 

அம்முலைக்குலம் ; 41 , 45 . 
ஆடுவபோன்றவே ; 46 - 
ஆடுவபோன்றதே ; 2 , 19 , 21 ,, 
25 , 26 , 29 45 , 62 , 66 . 
ஆடுவபெற்றதே ; 41 , 45 . 


II துணிந்து கிடந்தன ; 46 - 

துணித்துகிடந்தன ; 41 , 45 . 
களத்தநன் ; 46 
களத்தகன் , 1 , 29 , 65 . 
களத்தன ; 2 , 40 , 41 ; 45 , 71 , 

74 . 
களத்தவன் ; 23, 43 , 44 , 70 . 
களத்தின ; 61 . 
களத்தென ; 45 .. 


9558 


களத்தெனக் ; 41 , 42 . 
கரத்தநர் ; 54 

கரத்தன ; 41 , 45 . 
VI மறிந்து கிடந்தவே ; 46 

மறிந்து கிடந்தன ; 31 , 41 , 

42 , 45 , 63 . 
மறிந்து கிடந்தனர் ; 74 . 


இப்பாடல் 9, 19, 21 , 25 , 26, 
62 , 66- ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


9559 


1 கேடகங்கணவங்கையொடுங் 

கிளர் ; 46 
கேடகங்கணவங்கையொடுங் 

கின ; 31 , 41 , 42 . 
கேடகங்கணவங்கையொடுகி 

ளர் ; 41 . 
கேடகங்கணவன்கையொடுங் 
கினர் ; 1 , 2 , 40 , 44 , 60, 61 , 
65 , 70 . 
கேடகங்கணவன்கையொடுங் 
கினர் ; 54 . 
கேடகங்கணவன்கையொ 

டுங்கின; 74 . 
கேடகங்களறுவன கை 

யொடும் ; 45 . 
கேடகங்களங்கையொடுகி 

ளர் ; 45 . 
கேடகங்களங்கையொடுங் 
கின ; 45 . 
கேடகங்கணவன்கைநெடுங் 

கிளர் ; 41 . 
கேடகங்கள்வன்கைநெடுங் 
கிளர் 45 . 
கேடகங்கள்வன்கைகளொ 

டுங்கிளர் 71 . 
கேட கங்களொடுங் கிளாகை 
யொடும் ; 63 . 


இப்பாடல் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 62 , 66. ஆம் பிரதிகளில் 

இல்லை . 
1 அங்கதங்களத்து ; 46 

அங்கதங்களது ; 1 , 2 . 
அங்கவங்களத்து ; 18 , 23 , 29 , 
40 , 41 , 43-45 , 60 , 61 , 63 , 
70 . 
அங்கவெங்களத்து ; 31 , 41 , 

42 , 45 , 74 . 
அற்றழிந்தாரொடும் ; 31 , 

40 , 41 , 45 , 61 , 71 . 
அற்றழிதாரொடும் ; 46- 
அற்றழிதேரொடும் ; 41 , 42 , 

45 . 
அற்றழித்தாரொடும் ; 70 . 

இற்றழிந்தாரொடும் ; 63 . 
II அங்கதங்களத்து ; 46- 

அங்கதங்களது ; 1 , 2 . 
அங்கதங்கணத்து ; 41 , 45 . 
அங்கவங்களத்து ; 18 , 23 , 29 , 

40 , 43 , 60 , 61,70 . 
அங்கவெங்களத்து ; 31 , 41 , 
42 , 45 . 


334 


யுத்த காண்டம் 


I வயிறுதோறும் ; 46 - 

வயிறுதோன்றும் : 70 . 
வயிறுந்தாறும் ; 63 . 


அற்றழியுற்றவால் ; 46 
அற்றழிவற்றவால் ; 40 . 
அற்றழிவுற்றவால் ; 41 , 45 . 
அற்றழிந்துற்றவால் ; 61 . 
அற்றவியுற்றவால் ; 3 , 41 , 

42 , 45 , 
இற்றழிவுற்றதால் ; 63 . 
இற்றழிவுற்றன ; 74 . 
இற்றழியுற்றவால் ; 70 . 
உற்றழியுற்றவால் ; 65 . 


மறைவன ; 45 

புகுவன ; 71 . 
IV புரரம்புகு ; 46 

புயறொறும் புகும் ; 1 , 2 , 18 , 
23 , 40 , 43 , 44 , 54 , 60 , 61 , 
65 , 70,71 . 


வெண்பிறைபோன்றவே ; 

46 
வெண்பிறை போன்றதால் ; 

10 . 
வெண்பிறை போன்றதே ; 

63 . 
வெண்பிறை போன்றவால் ; 
1 , 2 , 18 , 23. 29 , 40 , 41 , 
43- 45 , 54 , 60 , 61 , 65 . 


Iil புங்கவன்கணைப் ; 46 

புங்கவெங்கணைப் ; 74 . 
புட்டில் பொருந்திய ; 46 
புட்டில் பொருந்தவப் ; 40 , 

41 , 45 , 60 , 61 . 
புட்டில் பொருத்தவும் ; 23 , 

29 , 41 , 43 , 44 , 70 . 
புட்டில் பொருந்தவும் ; 45 . 
புட்டில் பொருந்தவே ; 54 . 

புற்றரவம் பொரப் ; 31 . 
IV புங்கவன் கணைப் ; 46 

புங்கவன்கணெதிர் ; 31 . 
புற்றரவம்பொர ; 46 
புற்றரவம் பொரா ; 23 , 43 , 
44 . 
புற்றரவும்பொர ; 41 , 45 . 
புவியாக்கையே ; 31 . 


9561 


1 வென்றி வீரர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 , 74 , 
வென்ற வீரர் ; 46 - 


9560 


இப்பாடல் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 62 , 66 , ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


எயிறும் ; 46 

எயிறு ; 44 , 54 . 
II குன்றின் ; 46 

குன்றும் ; 2 , 61 , 65 . 
மருப்பும் ; 46 
மருப்பு ; 65 . 
குவிந்தன ; 46 
குவித்தன; 1 , 2 , 41 , 44 , 45 , 

65,70 . 
III என்றுமென்றும் ; 46 

என்று மென்று : 70 . 
எழுந்த ; 1 , 2 , 18 , 23 , 26 , 40 , 
41, 43-45 , 54 , 60 , 61 , 65 , 
71 , 74 . 
அமைந்த ; 46 


1 கார்நிறக்கண்டகர் ; 46 - 

காரினில் கண்டகா ; 41 , 45 . 


II வாளிபடத் துணிந்து ; 46 

வாளியினிற்றன ; 41 , 45 . 
யானையின் ; 46 
பானைகள் ; 71 , 74 
ஆனையின் ; 23 , 29 , 43 . 


பாட வேறுபாடு 


335 


Iy ஒன்றி ; 46 

ஒன்றின் ; 21 , 41 , 45 , 61 . 
ஒன்று ; 65 . 


உலகுபரத்தலால் ; 46 
உலகுபரந்ததால் ; 2 . 
ஊடுபரந்தவால் ; 41 , 45 . 


III செய்கையார் ; 46 

செய்கையர் ; 1 , 2 , 9 , 21 , 41 , 

44 , 45 , 52 , 71 , 74 . 
செங்கையார் : 66 . 
சேர்கையர் ; 41 , 45 . 


மாநிலத்துக்கவும் ; 46 
மாநிலத்துக்கன ; 71 . 
மானிலத்துக்கவும் ; 29 , 61 . 
வானிலத்துக்கவும் ; 74 . 
ஒத்தவால் ; 46 
ஒத்ததால் ; 41 , 45 . 
ஒக்குவால் ; 44 . 
ஒக்குமால் ; 40 , 41 , 45 , 60 , 

61 , 70 . 
ஒத்ததே ; 26 , 66 . 
ஒத்தவே ; 21 , 23 , 29 , 43 , 62 . 
போன்றவே ; 63 . 
மொய்த்தவால் 65 . 


9562 


1 ஓவிலாருடலுந்து ; 46 

ஓய்வில்காலநதி ; 1 , 2 , 54 . 
ஓய்வில்காலனதி ; 65 . 
ஓய்வில் காலுந்தி ; 18 , 41 , 45 , 

60 . 
ஓய்வில்காலுந்தீ ; 40 . 
ஓய்வில் காலத்தின்றீவினை ; 

41 , 45 . 
ஓய்வில் தானையுடல் ; 63 . 
ஓய்வில் மாலை நதி ; 9 , 19 , 25 , 

26 , 29 , 44 , 66.70 . 
ஓய்வில் வீரருடல் ; 71 , 74 . 
ஓய்விலாதநதி ; 41 , 45 . 
ஓய்வின்மாலை 
நதி ; 21 , 23 , 
43 , 62 . 


IV ஈவிலாத ; 46 

ஈய்விலாத ; 19 , 40 , 62 . 
ஈயலாத : 44 , 70 . 
சறிலாத ; 74 . 
வீவிலாத ; 66 . 
ஏறினார் ; 46 
ஏறினர் ; 44 . 

மேவினார் ; 26 , 66 . 
b III வளர்ந்து ; 52 . 

வளர்ந்தொரு ; 45 . 
e III சுற்றினார்படை ; 52 . 

சுற்றினார்பண்ட ; 45 . 
f III சிலையறுந்த ; 52 . 

சிலையறுத்த ; 45 . 
திமிரத்தின் மெய்ந் ; 52 . 

திமிரத்தின் மெய் ; 45 . 
IV நிலையறுந்த ; 52 . 

நிலையறுத்த ; 45 . 
I ஏனமோடெண்கு ; 52 . 

ஏனமோடெண் ; 45 . 
I 

யானை ; 52 . 

ஆனை ; 45 . 
k1 மாற்றவங்காயிர ; 52 . 

மாற்றமங்காயிர ; 45 . 
III தவத்துறும் ; 52 . 

தலத்துறும் ; 45 . 
nI பாலொத்தாழியில் ; 52 . 

பாலொத்தாழியின் ; 45 . 
II சீலத்தாண்மையோர் ; 45 . 

சீலத்தானிமையோர் ; 52 


உதிரப்புனல் ; 46 
ஒத்தன ; 41 , 45 . 


I1 பாவிவேலை ; 46 

பாய்வில் வேலை ; 1,2 , 18 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 70 , 74 . 
பாய்வில் வேலையின் ; 41 , 45 . 
பாயவேலை ; 9 , 21 , 23 , 26 , 29 , 

43 , 62 , 66 . 
பாய்வல் வேளை ; 71 . 


பாட வேறுபாடு 


237 


வன்னி ; 46 
மாலி ; 41 , 48 , 54 , 71 , 74 . 


இவ்வொருவனிவ்வோதத்தை; 

41 , 45 71 , 74 . 
ஒருவன் பலயூகத்தைக் ; 23 , 

26 , 43 , 66 . 
ஒருவன்றனியூகத்தைக் ; 62 . 
ஒருவன்றனிபூபத்தைக் ; 9 , 
19,21,25 , 29 . 


9566 


. 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 

ஆம்பிரதிகளில் இல்லை . 
1 விழுந்தழுந்தாமுனம் ; 46 

விழுந்தழுந்தாமுன்னம் ; 63 . 
விழுந்தழுந்தாதமுன் ; 31,41 . 
விழுந்தழுந்தாதமுன் ; 45 . 


II கொல்வதேநின்று ; 46 - 

கொல்வதேநின்ற ; 9 , 21 , 23 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 62,66,71 . 
கொல்வதேது நின் ; 65 . 
குன்றன்னயாமெலாம் 1 , 2 , 
9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 31 , 

40 , 44 , 61 , 62 , 66,71 . 
குன்றெனயாமெலாம் ; 46 
குன்றனயாமெலாம் ; 41 , 45 , 

52 . 
குன்றன்னயாமெல்லாம் ; 48 , 

65 . 
கோளளயாமெலாம் ; 70 . 


கூடியாம் ; 46- 
கூடிய நாம் ; 23 , 26 , 66 . 


III 


வெல்வது ; 46 
வல்லது ; 19 , 25 , 29 , 41 , 45 , 

74 . 
வல்வது ; 1 , 2 , 21 , 26 , 44 , 54 , 
61 , 62 , 70 . 


II இவன் வீயுமால் ; 46 

அவன்வீயுமால் ; 31,41,44,45 . 
இவன்மீயுயால் ; 1 . 

இது வீயுமால் ; 29 . 
III காட்சியீர் ; 46 

காட்சியர் ; 41 , 45 . 
IV மால்விழுந்துளிர்போல ; 1,2 , 

40 , 41 , 45 , 54 , 60 , 65 , 74 . 
மால்விழுந்தளிபோல ; 46 
மால்விழுந்துளபோத ; 23,43 . 
மால்விழிந்துளர்போல ; 26 , 

31 , 41 , 66 . 
மால்விழுந்துளீர்போலும் ; 

18 
மால்விந்தளிர்போலும் ; 29 , 

41 , 45 , 52 , 71 . 
மால்விழுந்துனர்போல ; 45 . 
மாலுழந்தனபோலும் ; 70 . 
மாலுழுந்தளிபோலும் ; 44 . 
ஆல்விழுந்துளிர்போல ; 45 . 


ஏதுமிலாமையின் ; 46- 
ஏதுமிலாமையில் ; 31 , 70 . 
வெண்பலை ; 46 
வன்பலை ; 1 , 2 , 31 , 41 , 44 , 
45 , 54 , 60 , 61 , 65 , 66,70 , 
71 . 
வன்பனை ; 41 , 45 . 
வன்மலை ; 18 , 40 , 63 . 
வன்பலம் ; 26 . 
அம்பலை ; 21 , 29 . 
அம்பலம் ; 9 . 
நன்மலை ; 19 , 25 . 
வல்வதேதுமிலாமையிவன் 

மலை ; 23 , 43 . 
IV மெல்வதே ; 46 - 

மெல்லதே ; 21 . 
வெல்வதே ; 9 , 26 , 44 , 54 , 70 , 

74 . 
22 


மயங்கினீர் ; 46 --- 
மயங்கிநீர் ; 41 , 45 , 52 . 
மயங்குவீர் ; 41 , 45 . 


9567 


இப்பாடல் - 9 , 19 , 21 , 25 , 62 
ஆம் பிரதிகளில் இல்லை . 


338 


யுத்த காண்டம் 


1 பெருவெள்ளம் ; 46 
படைவெள்ளம் ; 23 , 26 , 43 , 
66 


உடன்றெழாச் ; 46 
உடன்றெதிர் ; 23 , 26 , 43 . 
உடன்றமா ; 70 . 
உடன்றெதிர் ; 66 . 
உடனெழாச் ; 9 . 


அரைபடத் ; 46 
அரைப்படத் ; 1 , 40 , 41 . 
அரைப்பட 45 . 
அடங்கலும் ; 71 . 
அடைப்படத் : 2 . 
அடிபடத் ; 31 . 
அடிப்படத் ; 41 , 45 . 

தரைபடத் ; 74 . 
I தேயநிற்பது ; 46 

தேயனிற்பது ; 41 , 45 , 70 . 


ப வளைந்தன ; 46 

வளைந்தனர் ; 1 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 54, 60-63 , 65 , 66,70 , 
71 , 74 . 
வளைத்தனர் ; 2 , 44 , 
வளைத்தவர் ; 31,41 , 45 . 
தூவின ; 46 
தூவினா ; 9 , 18 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
தூவினார் ; 1 , 2 , 23 , 26 , 31 , 
40 , 41 , 43-45 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 


பின்பினியென் செயப் ; 46 
பின்னினி யென் செயப் ; 31 , 

41 , 45 . 
பின்னினியென்செய் ; 52 . 
புண்ணினிச் சேய்கை ; 41,45 . 


III பாயுமுற்றுடனே ; 46- 

காயுமித்தனையும் ; 41 , 45 . 
எனப்பன்னினான் ; 46 - 
எனப்பன்னினார் ; 26 , 66 . 
அவன்மேற்செல ; 41 , 45 . 


III ஒற்றைமால்வரைமேல் ; 46 

ஒற்றைமால்வரைபோல் ; 41 , 
45 . 
ஒற்றமால்வரைமேல் ; 19 , 


IV 


நாயற்கொருதவியை ; 46 
பாயுமுற்றுடனேயெனப் ; 41 , 
45 . 


உயர்தாரைகள் ; 46 - 
உகுதாரைகள் ; 23 , 43 . 
உறுதாரைகள் ; 26 , 66 . 

உறைதாரைகள் ; 65 . 
IV பொழிந்தெனப் ; 46 

பொழிந்தனப் ; 2 , 41 , 45 , 63 , 

65 . 
பொழிந்தனன் ; 26 , 60 . 
பல்படை ; 46- 
பான்மையே ; 63 . 


நல்குவான் ; 46 
நல்குவார் ; 26 , 66 . 
நல்கினான் ; 61 , 63 . 
பன்னினான் ; 41 , 45 . 


9568 


9569 


1 உற்றுருத்தெழு ; 46 
உற்றுருத்தொரு ; 9 , 18 , 19 , 

21 , 25 , 29 , 41 , 45 , 60-62 . 
உற்று நூறிரு; 23 , 43 , 66 . 
உற்றுந்நூறிரு ; 26 . 
உற்றொறுத்தொரு ; 40 . 
உற்றொறுத்தெழு ; 45 . 
உற்றொருத்தெழு ; 41 , 45 . 


( குறித்தெறிந்தன ; 46 

குறித்தெழுந்தன ; 41 , 45 . 
எய்தன ; 46 
எய்யன ; 41 , 45 . 


கூறுறத் ; 46 
கூற்றத்தைத் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


339 


1 வாய்விளித்தெழு ; 46 
வாய்விளித்தெழும் ; 2, 44 , 

60 , 63 , 65 , 70 , 71 . 
வாய்விளித்த ; 23 , 26 , 29 , 

43 , 66 . 
வாய்விளித்தெழ ; 41 , 45 . 
வாய்விரித்தெழு ; 41 , 45 . 


பஃறலை வாளியில் , 46 
பஃறலை வாழிவல் ; 63 . 
பகுறலை வாளியில் ; 29 . 
மஃறலைவாளியில் ; 1 . 
பொன் 

றலைவாளியில் ; 41 , 
45 . 


கூற்றிறந்து ; 41 , 45 . 
கூற்றிறத் ; 18 , 40 , 41 , 45 , 60 , 

61 . 
கூற்றுறத் ; 31 , 41 , 45 , 63 . 

கூர்த்தறத் ; 26 , 66 . 
II தறித்துத் தரும் ; 1 , 2 , 9 , 21 , 

25 , 29 , 31 , 41 , 44 , 45 , 62 , 
70 , 71 , 74 . 
தறித்ததேரும்; 46 
தறித்தெதிர்ந்த ; 26 , 66 . 
தரித்ததேரும் ; 41 , 45 . 
தரைப்பட ; 46 
தரைபட ; 44 , 66 . 
தடைப்பட ; 74 . 
தலைப்பட ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

62 , 63 . 
தறி பட ; 65 . 
கறைபட ; 41 , 45 . 
மறித்து ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
25 , 29 , 44 , 54 , 60-63,70 , 
71 . 
மறித்த ; 46 
மறுத்து ; 65 . 
வாசி ; 46 
தேரும் ; 23 , 26 , 43 , 45 , 66 . 
துணித்தவர்மாப்படை ; 

46 
துணித்துலாமாப்படை ; 25 . 
புரவியும்மாண்டன ; 23 , 26 , 
43 , 45 , 66 . 


II குருதிகள் பொங்குடல் ; 1 , 2 , 

40, 52 , 60 . 
குருதிகள் பொங்குவ ; 46 
குருதிகள் பொங்கின; 44 , 70 . 
குருதியிற்பொங்குடல் ; 61 . 


III பேய்விளிப்ப ; 46 

பேய்விளிக்க ; 63 . 
பேய்களிப்ப ; 1,41 , 45 . 
பேய்களிப்பு , 41 , 45 . 
வேய்விளிப்ப ; 29 , 44 , 65 , 70 . 
நடிப்பன ; 46 
நடப்பன ; 40 , 41 , 45 , 60 , 61 , 
65,74 . 


IV தெறித்துச்சிந்தச் ; 46 

தெறித்துச்சிந்திச் ; 54 . 
வெறித்த நூறிரு ; 23 , 26 , 43 , 
66 . 


சரமழைசிந்தினான் ; 46 
வெள்ளமுமாண்டதால் ; 23 , 


பெட்புறம்; 46 - 
பெட்புறு ; 1 , 2 , 31 , 66 , 71 . 
வெட்குறு ; 65 . 
வெப்புறு ; 29 , 44 , 70 . 

வேட்புறும் ; 41 , 45 . 
IV தீய்விளிப்புறு ; 46 

தீய்விழித்திடு ; 74 
தீவிழித்திடு ; 63 , 71 . 
தீவிளித்தன ; 31 , 41 , 45 . 
தீவிளித்திடு ; 41 , 45 , 52 . 
தீவிளிப்பன ; 45 . 
தீவிளிப்புறு ; 1 , 2 , 29 ; 40 , 41 , 

45 , 65,70 
நீயிவனைப்பறு ; 54 . 
நிகர்த்தவால் ; 46 
நிகர்தலால் ; 74 . 


43 . 


வெள்ளமுமிற்றதால் ; 26,66 . 


9570 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 
ஆம் பிரதிகளில் இல்லை . 


340 


புத்த எண்டம் 


9571 


9572 


ALL===== 


1 நேட்கொள் ; 46 

1 உப்புத்தேனுதெய் ; 46 
தேய்கன் ; 23 , 43 , 63 , 65 . 

உப்புச்சர்க்கரை ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 43 , 62 , 66 . 
நிறைந்ததொங்கடக ; 46 உப்புத்தேன்நெய் , 71 . 
நீறைந்தகருங்கடல் ; 9 , 19 , உப்புத்தேன்மது ; 1 , 18 , 29 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 

31 , 40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 
66 . 

63 , 70 . 
நிறைந்தபெருங்கடல் ; 

உப்புத்தேன்கரும் ; 2 , 65 . 
41 , 45 . 
நெருங்க நெடுங்கடல் ; 2 . 

ஒண்டயீர்பால் கரும்பு ; 46 - 
தெறித்ததடுங்கடல் ; 65 . 

ஓண்டபிர்பால் தப் ; 2 . 
ஒண்டயிர்பால் தரும்பு ; 18 . 

ஒண்டபிர்பால் தெய்யொடு ; 
II செய்யவாடையள் ; 41 , 48 , 

29 , 74 . 
52 . 

ஒண்டயிர்பாக்களும் ; 63. 
அய்யவாடையன் ; 46 

தேன் தயிர் நெய்புடன் ; 9 , 19 , 
அய்யவாடையன் ; 65 . 

21 , 25 , 26 , 62, 66 . 
ஐயவாடையள் ; 40 , 41 , 45 . 

தேன் தயிர்நெய்பினோடு ; 23 , 
அன்னசெஞ்சாந்தினள் ; 1 , 9 , 

43 . 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 31 , உடன்றவிர்பால் கரும்பு; 71 . 
40 , 41 , 43-45 , 48 , 54 , 60 போடயிர்பாலுநெய் ; 65 . 
63 , 66,70,71,74 . 

வெண்டயிர்பால் நெய் 

பொடு : 70 . 
அன்ன செந்தாளினள் ; 46 

வெண்டயிர்பால்கரும்பு ; 40 , 
அன்னசெஞ்சாந்தினன் ; 29 , 

54 . 
65 . 
ஐயசெஞ்சாந்தினள் ; 45 . I அப்புத்தானென்று ; 46 

அப்புப்பாலென்று ; 9 , 19 , 21 
பாவையமங்கை ; 40 , 41 , 45 , 48 

23 , 25 , 26 , 43 , 62 , 66 . 
52 , 70 . 
வய்யமங்கை ; 46 

உரைக்குமவ்வாழிகள் ; 

21 , 23 , 25 , 26 , 43, 62 , 66 . 

உரைப்பனவாழிகள் ; 46 
பொலிந்தனள் ; 46 
பொலிந்தன ; 65 , 70 . 

உரைக்குமவ்வாளிகள் ; 9,19 . 
உரைத்தனவாழிகள் ; 31 , 41 

45 , 52 , 63 . 
IV புனைந்தன்ன ; 46 

புனைந்தனள் ; 23 , 41 , 43 , 63 , | III துப்புப்போல் ; 46 
74 . 

துப்புப்பால் ; 44 . 
புனைந்தன ; 40 , 52 , 60 , 61 , 

துப்பு போல் ; 31 . 
65,71 . 
புனைந்தனன் ; 45 . 

குருதிப்புனல் ; 46 

குருதிக்கடல் ; 23 , 26 , 43 , 66 . 
செய்கையாள் ; 46 
செய்கையான் ; 1 , 25 , 62 . 

சுற்றலால் ; 46 
செங்கையாள் ; 23 , 43 . 

ஆற்றலால் ; 29 . 


பாட வேறுபாடு 


341 


உற்றலால் ; 41 , 45 . 
துற்றலால் ; 1 , 2 , 54 , 65 , 74 . 
துற்றன ; 44 , 70 . 
தோய்தலால் ; 71 . 


IV என்றுமாள்வர் ; 46 - 

என்றுமாள்வ ; 1 , 41 . 
என்றுமாள ; 2 , 54 , 65 . 
என்று மாள்வது ; 9 , 23 , 29 , 
40 , 41 , 45 , 63 , 74 . 
என்று வாழ்வது ; 4 , 60 , 70 . 
என்றும் வாழ்வது ; 61 . 
என்றும்மாள்வது ; 6 ?. 


IV தப்பிற்றவ்வுரையின்று ; 45 

தப்பிற் றவ்வுரையன்று ; 61 . 
தப்பித் தவ்வு ரையின்று ; 23 , 
4 ) , 43 , 60 , 63 , 66 . 


ஒர்த்துவினால் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 43-45,52 , 54, 60-63 , 
65 , 66,70 , 71 . 


எதிர்த்தவிராக்கதர் ; 46 
எதிர்ந்தவிராக்கதர் ; 1 , 2 , 9 , 
21 , 25 , 26 , 29 , 41 , 44 , 45 , 
54 , 62 , 65 , 70 , 71 , 74 . 
எதிர்ந்ததிராக்கதர் ; 40 , 60 , 

61 , 63 . 
எதிர்த்தவிராக்கதர் ; 45 . 


ஒர்தநுவினே ; 46 
ஒர்தனுவினால் ; 41 . 
ஒருதனுவினே ; 41 . 


9574 


9573 


I 


1 ஒன்றுமே தொடை ; 46 
ஒன்று செய்தொடை ; 74 . 
ஒன்று தொட்டிடில்) 71 . 
ஒன்று மேற்றொடை ; 70 . 
ஒன்றுமோதொடை ; 31 . 


எடுத்தவரிரைத்தவர் ; 46 - 
எடுத்தவரிரைந்தவர் ; 21 , 25 . 
எடுத்தவரிசைத்தவர் ; 23,43 . 
எடுத்தவணிரைத்தவர் ; 41 , 

45 , 60 . 
எடுத்தவனிரைத்தவர் ; 40 . 


III அன்றபோலெனவாகியது ; 

46 
அன்றுபோல்வன தாகிய ; 21 , 
25 . 
அன்றுபோல்வன தாகியது ; 

23 , 26 , 43 , 62 , 66 
அன்று போல்வனவாகிய ; 9 , 

18 , 31 , 40 , 41 , 60 , 61,71 . 
அன்று போல்வனவாகியது ; 
19 , 45 . 
அன்று போலெனதாகிய ; 2 , 
65 . 
அன்று போலெனலாகியது ; 

41 , 45 , 52 . 
என்றுபோல்வதாகிய ; 44 . 
என்றுபோவன தாகிய ; 70 . 
என்று போலவுமாகியது ; 45 . 


எரிந்தவர் செறிந்தவர் ; 1 , 2 , 
9 , 19 , 26 , 29 , 44 , 52 , 60 , 
61 , 63 , 65 , 66,70,71 , 74 . 
எரிந்தவரெதிர்ந்தவர் ; 46 
எரிந்தவரி தெரிந்தவர் ; 31 . 
எரிந்தவர் மறங்கொடு ; 25 . 
எதிர்ந்தவரெதிர்ந்தவர் ; 41 , 

45 . 
எதிர்ந்தவர் சொறிந்தவர் ; 

41 . 
எறிந்தவர் சொறிந்தவர் ; 45 . 
எறிந்தவர் செறித்தவர் ; 54 . 
எறிந்தவர் சேர்ந்தவர் ; 45 . 
எறிந்தவர் செதிர்ந்தவர் ; 45 . 
எறிந்தவரெதிர்ந்தவர் ; 41 , 
45 . 


அச்சிலை , 46 
இச்சிலை ; 41 , 45 . 


மறங்கொடெதிரே ; 46 
மனங்கொடெதிரே ; 63 . 
எதிரே முனையுடன் ; 26 . 


342 


புத்த காண்டம் 


I தடுத்தவர் ; 46 - 

கடுத்தவர் ; 44 . 


IV 


சலித்தவர் ; 46 
அடுத்தவர் ; 9 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
கலித்தவா ; 45 . 
சரிந்தவர் ; 46 
எதிர்ந்தவர் ; 45 . 
பிரிந்தவர் ; 23 , 26 , 43 , 44 , 


கலந்துசரமேல் / 46 
கலந்துகரமேல் ; 21 . 
கவர்ந்துசரமேல் ; 31 , 41 , 45 . 
திரிந்து சரமேல் ; 71 . 
துணிந்தவர் ; 46 
துணிந்தனர் ; 41 . 
துணித்தவர் ; 18 , 40 , 45 , 60, 

61 . 
துணித்தனர் ; 45 . 
துடர்ந்தவர் ; 23 , 26 , 43 , 66 . 


66 . 


கலித்தவர் ; 41 . 
பிரிந்தவர் ; 2 , 9 , 19 , 21 , 25 , 
29 , 40 , 41 , 45 , 52 , 60-62 , 
70 , 71 , 74 . 
இருந்தவர் ; 46 
எதிர்ந்தவர் ; 41 . 
எரிந்தவர் ; 63 . 
திரிந்தவர் ; 23 , 26 , 43 , 66 . 


தொடர்ந்தனர் ; 46 
தொடர்ந்தவர்; 2 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 41 , 45 , 62 . 
தெடர்ந்திலர் ; 1 , 18 , 40 , 41 , 

45 , 60 , 61,70,71 . 
கிடந்தனர் ; 23 , 26 , 43 , 63 , 
65 , 66 . 


கிடந்தனர் ; 46 
கடந்தனர் ; 44 , 70 . 
மயங்கினர் ; 63 . 
மறிந்தனர் ; 23 , 26 , 43 , 66 . 


துரந்தகணையால் ; 46 
துடர்ந்தகணையால் ; 70 . 


9575 


தனிக்களிறுபோல் ; 46 

தனிக்கெளிறுபோல் ; 25 . 
III கடுத்தவா ; 46 - 

அடுத்தவர் ; 71 . 
கலித்தவர் ; 46 
கறுத்தவர் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 

44 , 62 , 63 , 70 . 
கவித்தவர் ; 41 , 45 . 
தொடுத்தவர் ; 23 , 26 , 43 , 66 . 
கறுத்தவர் ; 46 
அடர்ந்தவர் ; 71 . 
கலித்தவா ; 63 . 
செறுத்தவர் ; 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 41 , 44 , 45 , 62 , 66 . 
தறுத்தவர் ; 65 . 
சொத்தவர் ! 46 
இறுத்தவர் ; 41 , 45 . 
கலத்தவர் ; 44,70 . 
செறித்தவர் ; 1 . 
துடாந்தவா ; 71 . 
பொறுத்தவர் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 62 , 66 . 


இப்பாடல் 65 - ஆம் பிரதி 

யில் இல்லை . 
1 சுடர்ப்பகழியாயிரம் ; 46 
சுடாக்கணையொராயிரம் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66,71 . 


திரைத்தவை ; 46 
நிமிர்ந்தவை ; 1 , 2 , 54 . 
நிறைத்தவை ; 40 . 
நிறைந்தவை ; 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 66,70,71 . 
நினைந்தவது ; 4j ; 45 . 
துரந்ததுறைபோய்ப் ; 1 , 2,9 
18 , 23 , 26, 40 , 41 , 43 , 45, 
52, 60 , 61 , 66 , 70 . 


பாட வேறுபாடு 


348 


துரந்து துறைபோய்ப் ; 46 
துரந்ததுரைபே ,: ய்ப் ; 31 . 
துரந்தறைவபோய்ப் ; 19 , 25 , 
29 . 
துறந்தறவைபோய்ப் ; 21 . 
துறந்த துறைவபோய்ப் ; 41 , 
45 . 


படப்பொருவதன்றியிவர் ; 

41 , 45 , 52 , 62 . 
படப்பெறுவதன்றியவர் ; 2 , 

25 , 70 , 71 , 
படப்பெறுவதன்றியவை ; 1 , 

60 . 
படப்பெறுவதன்றியயல் ; 61 . 
படப்பெறுவதன்றியிவர் ; 
19 , 21 , 29 , 41 , 45 . 
படப்படுவதன்றியிவர் ; 23 , 
26 , 43 , 66 . 
படப்படுவதன்றியவர் ; 63 . 
படப்பெருவதன்றியவர்; 31 . 
படப்பெருவதன்றியிவர் ; 40 . 


II படுப்பது ; 46 - 

படுத்தவர் ; 2 . 
வயப்படைஞர் ; 1 , 2, 9 , 18 , 

19 , 21 , 25 , 26 , 29 , 41 , 45 . 
வயப்பகழி ; 46 
வயப்பகைஞர் ; 23 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60 , 61 , 63 , 66 , 

70 , 71 , 74 . 
II கருத்துமது ; 46- 

கருத்துமவை ; 23 , 26 , 43 , 66 , 
கட்புலன் ; 46 
கட்புலம் ; 1 , 2 , 9 , 18 , 25 , 29 , 
40 , 66 . 


செய்வதொரு ; 46 
செய்வவொரு ; 74. 


செய்ததொரு ; 46 
செய்வவொரு ; 74 . 
செய்ததொரு ; 19 , 21 , 25 , 
29 , 70 . 


மனங்கருதல் ; 46 
மனங்கருது ; 63 . 
கல்வியிலவே ; 2 , 23 , 24 , 43 , 

66 . 
கையினயில் வேல் ; 46 
கையியிலவே ; 44 , 54 . 
கல்வியயில்வே ; 1 . 
கலவியயில்வேல் ! 9 , 71 , 74 . 
கல்வியிலவேல் ; 18 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60 
63 , 70 . 
கல்வியிற்றதுவே ; 41 , 45 . 


நன்றியுளதோ ; 46 
செய்கையுளவோ, 23 , 43-45 , 

54 , 61 . 
செய்கையரிதோ ; 26 , 66 . 
வென்றியில தால் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 62 . 
வென்றியுளதோ ; 74 . 


+ 


9576 


1 தூசிடொடுநெற்றி ; 46 
தூசியொடுமெற்றி ; 71 . 


IV எடுப்பது ; 46 

அடுப்பது ; 1 , 2 , 26 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61 , 66 , 70 , 71 . 
படுப்பது ; 41 , 45 , 63 . 


கடைக்குழைதொகுத்து : 

46- 
கடைக்குழைதொடுத்து ; 23 , 

26 , 43 , 66 . 
கடைக்குழைவகுத்து ; 41 , 45 . 


பட்ப்பொருவதன்றியவர் ; 

46 
படப்பொருவதன்றியவை ; 
44 , 54 . 
படப்யொருவதன்றியில : 74 . 


II ஊசிநுழையா வகை ; 46 
ஊசிநுழையாவெகு ; 18 , 40 , 

41 , 60 . 
ஊசி நுரையாவெகு ; 45 . 


344 


புத்த காண்டம் 


I நிகர்த்தனரரக்கர் ; 46 

நிகர்த்தளவரக்கர் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 62 . 


சரத்தணிவகுக்குமவை ; 46 
சரத்தணிவகுக்கும்வகை ; 23 , 

40, 41 , 43 , 45 , 60 , 61 . 
சரத்தணிவதக்குமிவை ; 1 . 
சரத்தணி வகுத்து நிரை ; 41 , 

45 . 
சரந்துணிவகுக்குமவை ; 

2 , 
54 . 


மலையொத்தன ; 46 
மலையொத்தனர் ; 9 , 54 . 
களித்தமதமா; 46 
களித்தகதமா ; 19 , 21 , 25 , 

41 , 45 , 62 , 63 . 
களித்ததகமா ; 26 , 66 . 
கதத்தமதமா ; 61 . 
கறித்தமதமா ; 29 . 


உண்ணு முயிரை ; 46 

ண்ணுநசையால் ; 41 , 45 . 
I ஆசைகளையுற்றுருவும் ; 46 

ஆசைகளையுற்றுருவ ; 41 . 
ஆசைகளுமுற்றுருவும் ; 2 . 
ஆசைதனையுற்றுருவும் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 62 , 66 . 
அப்புறமுமோடும் ; 46 
அப்புறனு மோடும் ; 29 . 
அப்புறமுமோகும் ; 40 . 
அதனிப்புறமுளார் ; 46 
அதனிப்புறமுமாம் ; 23 , 43 . 
அதனிப்புறமுமா ; 26 . 
அதனிப்புறமுமாய் ; 66 . 
அதனிப்புறனுளாம் ; 19 , 21 , 

25 , 29 . 
அதனிப்புறனுளார் ; 62 . 

அதினிப்புறமுளார் ; 2 . 
[ V உற்றுகுவதல்லதிகல் ; 46 

உற்றுகுவதல்லவிகல் ; 71 . 
உற்றுகுவதில்லதிகல் ; 41 . 

-ற்று தவதல்லதில்லை ; 45 . 
ஏற்றுகுவதல்லதிலை ; -- 31 . 
கொற்ற மெவனோ; 46 - 
கொற்றமவனோ; 2 
கொற்றவமெ ;ை 63 . 
தோற்றமெவனோ; 66 . 

9577 
1 ஊழியனலொத்தன ; 46 - 

ஆழியனலொத்தன ; 74 . 
உலர்ந்தவுலவைக் ; 2 , 9 , 26 , 

40 , 52 , 66,71 . 
உலந்தவுலவைக் ; 46 


III வீசுவலை ; 46 

வீசும் வலை ; 40 , 63 . 
வலைக்குள் வழுவா ; 9 , 21 , 25 , 

29 , 62 , 66 . 
வளைப்புனலுள்வாழ் ; 46 
வளைப்டனலில் வாழ் ; 70 . 
வளைக்குளுளவா ; 45 . 
வளைப்புளுலலா ; 41 , 45 . 
வயப்புரவீவாய் ; 45 . 
வயப்புனலுள்வாழ் ; 63 . 
உலைக்குள் வடுவர் ; 26 . 
வலைக்குள்விழுவா; 23 , 43 . 
வலைக்குள்உளவாம் ; 40 , 52 . 
வலைக்களுளவா 18 , 60 . 

லைக்குளுழுவா; 61 . 

வலைக்குளுலவாம் ; 41 . 
IV மீனகுலமொத்தன ; 46 

மீன்குலமொத்தனா , 26 , 41 , 

45 , 66 . 
மீன்குலமொத்தது ! 9 , 19, 
21 , 25 , 29 , 41 , 45 , 62 , 63 , 
74 . 


இனத்தொடும் ; 46 
இனத்தொடு ; 2 , 54 , 65 , 70 . 
விளித்தவிதலால் ; 1 , 2 , 9,44 , 

54 , 65 . 
விளிந்துறுதலால் ; 46 - 
விளிந்தறு நலால் ; 45 . 
விளிந்தலை தலால் ; 70 . 
விளிந்தறுதலால் ; 41 . 
விளிந்தழிதலால் ; 71 . 


பாட வேறுபாடு 


345 


விளிந்தனர்களால் ; 19 , 21 , 

25 , 29 , 62 . 
விளிந்திருத்தலால் ; 18 . 
விளிந்திறுதலால் ; 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
விழுந்தனர்களே ; 23 , 26 , 43 , 

66 . 
விழித்துறு தலால் ; 63 . 


9578 


1 ஊழியிறுதிக்கடுகும் ; 46 

ஊழியிறுதிக்கனலும் ; 63 . 
ஊழியிறுதிப்பெரிய ; 71 . 


முருக்கியிறுதிக்கணி 
லெமும் ; 9 , 19 , 21 , 25,1 6 , 
29 , 62 , 66 . 
முருக்கியிறுதிக்கணின் வரும் ; 

46 - 
முருக்கியிறுதிக்கணிவரும் ; 

1 , 2 , 65 . 
முருக்கி பிறுதிக்கணில் வரும் ; 

63 , 70 , 71 . 
முருக்கியிறுதிக்கணின் 

எழும் ; 52 . 
முருக்கியிறுதிக்கணிலெழும் ; 

23 , 43 . 
முருக் தயிறுதிக்கணின்வரும் ; 

45 . 
ஒருக்குமிறுதிக்கணில் வரும் ; 

18 . 
ஒருக் தமிறுதிக்கணின்வரும் ; 

41 . 
ஒறுக்குமிறுதிக்கணில்வரும் ; 

40 , 60 , 61 . 
முறுக்கியிறுதிக்கணின வரும் ; 
41 , 45 . 
முறுக்குமிறுதிக்கணின் வரும் ; 
41 . 


இராமனுடனே ; 46 
இராமனுழையே ; 41 , 45 . 


II பூழியெனவுக்கு திரும் ; 46 

பூழியெனவுக்குருதி ; 61 . 
பூழியிலனுக்கு திரும் ; 26 . 
பூழியினவுக்கு திரும் ; 9 . 
பூழியினிலுவுக்குதிடும் ; 23 , 

43 , 66 . 
பூழியினினுக்கு திரும் ; 19 , 21 , 

25 , 29 , 62 . 
பூழியினோடுற்றதிரு; 63 . 
மால்வரைகளொத்தனா ! 

46 
மால்வரையுமொத்தனா ; 

18 , 40 , 41 , 45 , 60 , 61 , 63 . 
அரக்கர்பொருவார் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43 , 45 , 52 , 62 , 66 . 
அரக்கர்பொரு தார், 46 
அரக்கர்பொருதோம் ; 1 , 54 . 
அரக்கர் பொருவோர் ; 71 , 
74 . 


* 


IV ஆழியையு மொத்தனனம் 

மன்னுயிரும் ; 46 
ஆழியையுமொத்தனன 
மன்னுயிரும் ; 1 . 
ஆழியையு மொத்தனரம் 
மன்னுயிரும் ; 63 . 
ஆழியையு மொத்தனவ 
மன்னுயிரும் ; 65 . 
ஆழியையுமொத்தனனிம் 
மன்னுயிரும் ; 61 . 
ஆலமெனலாயினனம் 
மன்னுயிரும் ; 9 . 
ஆழியையு மொத்தனனிரா 
மனவ் ; -70 . 
ஆழிபையுமொத்தனனி 
ராமனுயிர் ; 41 , 45 , 71 , 74 . 


III ஏழுலகு முற்றுயிர்கள் ; 46 

ஏழுலகுமுற்றுயிர் ; 23 , 26 , 43 , 

63 . 
ஏழுலகுமுட்கவுயிர்கள் ; 44 . 
ஏழுலகுமுட்கவுயிர் ; 70 . 
ஏழுலகுமொத்து ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
ஏழுகுலமுற்றுமுயிர் ; 66 . 


ஒத்தனரலைக்கு திருதர் ; 46 
ஒத்தனரலைக் கு திறுதா ; 40 . 
அரக்காதிடராயினர்களால் ; 
70 . 


346 


யுத்த காண்டம் 


ஒத்தனரசுக்குநிருதா ; 71 , 

ஆலமெனவானவவீரனவர் ; 

65 . 
ஒத்தனரரக்கர் மலைவார் ; 41 , 

மீனமெனலாயினர்களால் ; 

46 
9579 

மீனமெனவாயினர்களால் ; 

23 , 43 , 

மீன்குலமுமாயினர்களால் ; 
இடை யுயாயிறுதியாய் ; 46 

74 . 
டையுமாயிறுதியாய் ; 66 . 
முற்றுமுயலும் ; 1 , 2 , 18 , 31 , 

9580 
40 , 41 , 45 , 52 , 54 , 60 , 61 . 
முற்றுமுறலும் ; 46 
முற்று முழலும் ; 9 , 19 , 21 , 

1 வஞ்சவினைசெய்து ; 46 
25 , 26 , 29 , 62 , 66,71 , 74 . 

வஞ்சவினை செய்த ; 26 . 
முற்றுமுதலும் ; 23 , 43 . 
முற்றிமுயலும் : 44 . 

நெடுமன்றில்வளனுண்டு; 
முற்றிமுழலும் ; 70 . 

46- 

நெடுமன்றில்வள முண்டு ; 40 , 
ii காலமெனலாயினனி 

41 , 45 , 52 , 66 . 
ராமனவ் ; 46 

நெடுமன்றில்வனமுண்டு; 63 . 
காலமெனலாயினனிராக 

நெடுமன்றில்வளமுன்று ; 44 . 
வன் ; 45,74 . 

நெடுமன்றின் வளமுண்டு ; 9 , 
காலபெனவாயினனிரா 

21 , 23 , 25 , 26 , 43 , 60-62 , 
பனவ் ; 26,71 . 

70 . 

நெடுமண்ணில் வளமுண்டு ; 
கடைநாளில் விளியும் ; 46 

31 , 45 . 
கடைநாளில் விளையும் ; 41 . 

நெடுமண்ணில்வளனுண்டு ; 
கடை நாளின் விளியும் ; 2 , 9 , 

41 . 
19 , 21 , 25 , 26 , 29 , 62 , 65 , 
66 . 

சரிபொய்க்குமறமார் ; 46 
III ஒத்தனர் ; 46 - 

கரிபொய்க்குமறமா ; 40 , 41 , 

45 , 60 . 
ஒத்தன ; 65 . 

கரிபொய்க்கும் றமாள் ; 
குரைக்கடலெழும் ; 46 

44 , 70 . 
குரைக்கடலெனும், 65 . 

கரிபொய்க்குமறமோர் ; 71. 
குரைக்டலெழும் ; 41 , 45 . 

கரிபொய்க்குமறவன் ; 41 , 45 

கரிபொய்க்குமறவோர் ; 
IV ஆலமெனலாயினனிரா 

2 , 61 . 
பனவர் ; 46 

கரிபொய்த்து மறவோர் ; 63 . 
ஆலமெனலாயினனவ் 
வீரனவர் ; 18 , 41,44 , 54, it நெஞ்சமுடையோர்கள் 
63,70 , 71 . 

குலம் : 46 
லமெனலாயினன 

நெஞ்சமுடையோர் குலமும் ; 
வீரனவர் ; 1 , 2 . 

9 , 21 , 25 , 29 , 62 . 
ஆலமெனலாயினவவ்வீரன் ; நெஞ்சமுடையோர்குலமும் ; 
41 , 45 . 


26 , 66 . 


பாட வேறுபாடு 


347 


ஒத்தனர்கள் பாடுபடுவார் ; 
63 . 
ஒத்தனர்கள் வீரர்படுவார் ; 
70 , 74 . 


அறமொக்குநொடியோன் ; 
9 , 18 , 21 , 25 , 29 , 31 , 40 , 
41 , 44, 45 , 52 , 54 , 62 , 63 , 
70 , 71 . 
அறனொக்குநெடியோன் ; 

46 
அறமாகுநெடியோன் ; 26 . 
அறனொத்தநெடியோன் ; 
41 , 45 . 


9581 


ப அடுத்ததனை நக்குநரையும் ; 

46 
அடுத்ததனை நக்கினரையும் ; 
40 , 41 , 45 , 52 . 
அடுத்ததனை நக்கிநசையும் ; 

19 , 21 , 25 , 29 . 
அடுத்ததனை நக்கி நரையும் ; 
1 , 2 , 18 , 31 , 44, 60 , 61 , 66 
74 . 
அடுத்ததனை நீக்கினரையும் ; 

65 . 
இராமனதை நக்கி நரையும் ; 

71. .. 
எடுத்ததனை நக்கி நரையும் ; 
9 , 23 , 26 , 43 , 66 , 70 . 


| ஒரு நூறுபடும் வேலையிலவ் ; 

1 , 2 , 18 , 31 , 54 , 60 , 61 . 
ஒரு நூறொடிருநூறுபடும் ; 

46 
ஒரு நூறொடிரு நூறுபட ; 19 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
62 , 66 , 71 , 74 . 
ஒரு நூறொடிருநூறுபடை ; 

63 . 
ஒருநூறுபடுவேலையிலவ் ; 65 , 

70 . 
ஒருநூறுபடும்வேலையினவ் ; 

41 , 45 , 52 . 
ஒருநூறுபடும் வேலையினில் ; 

44 . 
ஒரு நூறுபடும் வேலையிலவ் 
40 . 


IV பஞ்சமுறு நாளில் வறியோர் 

களையும் ; 46 
பஞ்சமுறுநாள்வறுமை 
யோர்களையும் ; 1 , 2 , 40 , 41 
45 , 54 , 60 , 61 , 65 , 70, 71 , 
74 . 
பஞ்சமுறுநாளின் வறியோர் 

களையும் ; 9 , 21 , 25 ; 62 . 
வஞ்சமூறு நாளவறுமை 
யோர்களையும் ; 44 . 


வேலையுமிலங்கைநகரும் ; 18 , 
19 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 52 , 60-62 , 66 , 71 , 
74 . 
வேலையினிலங்கை வெளியும் ; 

46 
வேலையினிலங்கை நகரும் ; 9 . 

; 
1 , 2 , 31 , 41 , 45 , 63 , 65,70 . 


ஒத்தனரரக்கர்படுவார் ; 

46- 
ஒத்தனரரக்கர்பலரால் ; 23 , 

43 . 
ஒத்தனரவ்வீரர்படுவார் . 1 , 

2 , 41 , 45 , 71 . 
ஒத்தன்னவ்வீரர்படுவால் 

65 . 
ஒத்தனன்ரரக்காபடுவார் 
19. 


II மேடுதெரியாதவகை ; 46 

மேடுமறியாதவகை ; 45 . 
மேடுமறியாதபடி ; 41 . 
சோர்குருதி ; 46 
சேர்குருதி ; 44 . 

வெங்குருதி ; 63 . 
lil உள்ளுமதிளும் புறமும் ; 46 

உள்ளுமதிலும் புறமும் ; 1 2 , 
9 , 25 , 40 , 41 , 45 , 52 , 66 , 
70 , 71 , 74 . 
உள்ளுமதினும் புறமும் ; 26 . 


அம 


348 


யுத்த காண்டம் 


உள்ளமதிலும் புறமும் ; 41 , 
45 . 


உலைந்துலகின் வீழவருவில் ; 
41 , 45 . 
உலைந்துலகினீளவெதிரே ; 

65 . 
உலைந்துலகினீளுமகயில் ,45 , 


ஒன்றுமறியாதலறி ; 46 
ஒன்றுமறியா சபடி ; 9 , 18,19 , 

21 , 25 , 26 , 29 , 40 , 60-63 . 
ஒன்றுமறியாதவகை ; 

23 , 43 . 
ஒன்றுமழியாதபடி ; 74 
ஒன்று மனராதலறி ; 71 . 
ஒன்று தெரியாதலறி ; 1 , 2 , 
65 . 


II வீங்கின : 1 , 2 , 9 , 18 , 19, 23 , 

25 , 29 , 40 , 41 , 43 , 45,52 , 

60 , 61 , 66 . 
வீங்கினர் ; 46 


விசும்புற ; 46 
விசும்புறு ; 65 . 


அசும்புபடுசோரி ; 46 
விசும்புபடுசோரி ; 29 , 71 , 74 . 


IV மான் விழியரக்கியர்கலக்க 

மொடு ; 46- 
மான் விழியரக்கியர்கவகை 
ளொடு ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 , 71 , 74 . 
மால்விழியரக்கியாகலக்க 

மொடு ; 1 . 
மாவிழியரக்கியர்கலக்க 

மொடு ; 2 , 63 . 
மாவிழியரக்கர்கலக்க 
மொடு ; 70 , 


விரிவுற்று , 46 
விரிவிற்று ; 1 . 
விரிவுற்று ; 9 , 66 . 
வரிவிற்று ; 31 . 
வருவித்து ; 41 , 45 . 


III ஓங்கின ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 40 , 41 , 43.45 , 

52 , 60-63 , 65 , 66,70,71 . 
ஓங்கினன் ; 46 
ஓங்கினர் ; 63 . 


9582 


ஒத்துயர; 46 
ஒத்திசை : 65 . 
ஒத்திசைய ; 1 , 2 , 18 , 44 , 54 , 

70 . 
ஒத்திசைவ ; 41 , 45 , 
ஒத்திசைவ ; 40, 41 , 45 , 60 , 
61 . 


1 உலைத்துலகினீளுமன்போல் ; 

46 
உலந்து திதி நீளவெதிரே ; 2 , 
உலந்துலகினீளவெதிரே ; 9, 

23 , 26 , 43 , 74 . 
உலத்துலகினீளுமலையில் ; 18 , 

40 , 60 , 61 . 
உலந்துலகின் மீளவெதிரே ; 

19 , 21 , 25 , 29 , 62 . 
உவந்துலகினீளுமலைபோல் ; 

31 , 42 , 44 , 45 . 
உலந்துலகினீளெரியினால் ; 

54 . 
உலந்துலகில் நீளவெதிரே ; 

66 . 
உலந்தனர்நிரைந்து மலை 

போல் ; 71 . 
உலந்து திரநீளெரியினால் , 1 . 


உற்றெதிருறத் ; 46 
உற்றெதிர்வுறத் ; 1 ; 2 , 9 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 
62 , 66 . 


IV தாங்கினர் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54, 60-62 , 65, 
66 ; 70 , 71 , 74 . 


தாங்கின ; 46 


பாட வேறுபாடு 


349 


நூறுசதகோடியர் ; 46 
நூறுசதகோடியாக ! 19 . 


கடாயினர்களுற்றனர் 
களால் : 9 , 19 , 21 , 23 , 25 
26 , 29 , 43 , 62. 66 . 
கடாவினர்களுந்தினர் 
களால் ; 31 , 44 , 45 . 


தடுத்தலரியார் ; 46 
தடுத்தலிரியார் ; 1 . 
தடுக்கலரியார் , 2 , 61 , 65 . 
தடுக்கவரியார் ; 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 44 , 54 , 62 , 66 , 
71,74 . 
தடுப்பவரியார் , 41 , 45 . 


9583 


iil காருமுருமேறுமரியேறு 

நிகர் ; 46 
காருமுருமேறுமென வேறு 

நிகர் ; 71 . 
காருமுருமேனியர்யேறு 
நிகர் ; 45 
காருமெதிர்மேறுமெரியேர 
நிகர் ; 45 . 
காருமெதிர்மேனியர் நிசாச 

ரர்கள் ; 23 , 43 . 
காருமெதிர்மேனி யினர் நீசர் 
களி ; 9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 
62 , 66 . 


1 தேருமதமாவும் ; 46 
தேருவயமாகவும் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 43 , 62 , 66 . 


வரையாளியொடு ; 46- 
வயமாவும்வரை ; 2 , 18 , 40 , 

41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 
63 , 65 , 71 , 74 . 
வரையாழியொடு ; 19 , 25 , 
29 . 


வெம்படையொடம்புகடி 

தின் ; 46 
வெம்படையொடம்புகடி 
தில் ; 1,2 , 9 , 18 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 40, 43 , 44 , 60-62 , 
65 , 66 , 70 , 71 , 74 . 
வெம்படைவரம்புகடிதில் ; 
63 . 


வாசிமிகுசீயமுதலா ; 46 
சீயமுதலாயவெவையும் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66 . 
பாய்புரவிசீயமுதலா ; 41 , 45 . 
யாளிநெடுசீயமுதலாள் ; 70 . 
பாளியொடுசீயமுதலா ; 2 , 

45 , 74 . 
யாளியொடு சீயமுதலாம் ; 
யாளியொடுசீயமுதலாய் ; 

; 
18 , 60 , 61 , 63,71 . 


IV தூவினர் ; 1 , 2 , 40 , 44 . 

தூயினர் ; 46 
தூவினர்கள் ; 18 , 60 , 61 . 
சிந்தினர் ; 31. 41 , 45 . 
வீசினர் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 41 , 43-45 , 62 , 63 , 66 . 


65 . 


II 


ஊருமவையாவையும் ; 46 
ஊருமவையானவை ; 70 . 
ஊரும்வகையாவையும் ; 62 . 
நடாயினர் ; 46 
நட்டாவினர் ; 31 , 41 , 44 , 45 . 
கடாயினர்களுந்தினர் 
களால் ; 46 


துரந்தனர்களெய்தனர் ; 

46 
துரந்தனர்களெய்தினர் ; 1 . 
துடந்தனர் நடந்தானர் ; 66 . 
துடர்ந்தனர் நடந்தனர் ; 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 . 
தொடர்ந்தனர் நடந்தனர் ; 

9 . 
எய்தன ரெறிந்தனர் ; 18 , 40 , 
41 , 45 , 60 . 


350 


யுத்த காண்டம் 


எய்தினரெறிந்தனர் ; 61 . 
எய்ந்தனர்கடிந்தனர் ; 71 . 


தடுப்பனவுமாய் ; 63 . 
அளப்பரிய்வாம் ; 23 , 26 , 43 , 
66 . 


தொடர்ந்தனர்களால் ; 46 
தொடர்ந்தகனயரால் ; 41 , 

45 . 
துரந்தனர்களால் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


II வெம்மினென ; 46 - 

வெம்மினன ; 1,71 . 


வெம்பகழி ; 46 
வன்பகழி ; 41 , 45 , 63 . 


9584 


வம்மினட ; 46 
வம்மினெட ; 40 , 41 . 


நுமதாருயிர் ; 46 
நமதாருயிர் ; 65 . 


பிறவும் ; 46 
பலவும் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 48 , 54 , 60 , 61 , 65,70 , 

71 , 74 . 
வலியும் ; 9 , 19 , 21 , 23 , 26 , 

29 , 43 , 62 , 66 . 


வேலையெனவேயினனவ் ; 

45 .-- 
அங்கது தெறிந்திறைவன் ; 71 . 
வேலயில் கள்வேயினனவ் ; 45 . 
வேலயில்கள் வேலை யென ; 41 . 
வேலையின வேலையன ; 44 . 
வேலையினவேலையனல் ; 1 . 
வேலையின வேலையென ; 63 , 
70 . 
வேலையினவெல்லையில் ; 4 , 
வேலையினவ்வேலையென ; 65 . 
வேலையின் வேலையென ; 31 . 
வேலையெனவம்பினனவ் , 41 , 

45 . 
வேலையெனவெல்லையில ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 41 , 43 , 
66 . 
வேலையெனவேலையன ; 45 . 
வேலையெவேலையின ; 45 . 
வேலையெனவேல்வயில் ; 29 . 
வேலையெனவேவினனவ் , 40 , 

60, 61 . 
வேலையெவேலையில் ; 41 . 


II இன்னனமொழிந்தெதிர் ; 

46 
இன்னனவொழிந்தெதிர் ; 61 . 
இன்னண மொழிந்தெதிர் ; 1 . 
இன்னமொழிதந்தெதிர் ; 9,21, 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
45 , 48 , 52 , 62 , 63 , 66 . 
இன்னமொழி மொழிந்தனர் ; 
41 , 45 . 


வெய்யவினையோர் ; 46 
வெய்யவினையேன் ; 70. 
வெய்ய பகழி ; 71 . 


பொழிந்தன ; 46 
பொழிந்தனர் ; 1 , 31 , 41 , 45 , 

71 . 
பொழிந்தனன் ; 9 , 23 , 26 , 
43 , 66 . 


தடுப்பரியவாம் ; 46.- 
தடுப்பரியதாம் ; 9 . 
தடுப்பவரிபார் ; 45 . 
தடுப்பவரியார் ; 41 . 
தடுப்பரியவாய் ; 44 , 65,70 . 
தடுப்பரியராய் ; 31 , 41 , 45 . 


IV தம்மினமனைத்தையும் ; 46 

தம்மினமனத்தையும் ; 19 , 
26 , 40, 66 . 
தம்வினை மனத்தையும் ; 63 . 
முனைந்தெதிர்தத்தனன் ; 

41 . 
முனைக்கெதிர்தடுத்தன ; 46 
உணர்ந்ததிரதடுத்தன ; 26 , 
66 . 


பாட வேறுபாடு 


351 


மலைத்தவர் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 43 , 66 . 
மலைத்தனர் ; 63 . 


உணர்நதெதிர் தடுத்தனர் ; 

23 , 43 . 
மறத்தெதிர் நடுங்கணை 

கள் ; 71 . 
முனைக்கெதிர்தடுத்தனர் ; 45 . 
முனைக்கெதிரதனித்தனி; 63 . 
முனைக்கெதிர்தடுத்தனன் ; 

31 , 41 . 
முனைந்தெதிர் தடுத்தனர் ; 

41 , 45 , 48 , 52 . 
முனக் கெதிர் தடுத்தன; 1 , 65 . 
முனைந்தெதிர்தடுத்தன ; 41 . 
முனிந்தெதிர்தடுத்தனர் ; 9 . 
18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 41 , 
45 , 60-62 . 


வாளி பொழிவார் ; 46 - 
வாளிபொழிபோர் ; 23 , 43 . 
வாளி பொழியத் ; 74 . 
வாளிபொழியாத் ; 71 . 
மாரி பொழிவார் ; 41 , 45 . 


III திக்கணை ; 46 

திக்கினை ; 74 . 


வகுத்தன ரெனச் ; 46 
வகுத்கனவெனச் ; 1 , 2 , 9 , 

18 , 21 , 23 , 25 , 26. 29 , 31 , 
41 , 43 , 44 , 48 , 60-63 , 65 , 
66,70 , 71 , 74 . 


தனித்தனியரோ ; 46 
தனித்தனியரே ; 70 . 
தடுக்கவரிதாய் ; 26 , 66 
தடுக்கவரியார் ; 9 , 23 , 43 . 
தடுக்க வரியோர் ; 19 , 21 , 25 , 

29.62 . 
தடுத்தனனரோ ; 63 . 


9585 


1 அக்கண மறுத்தனர் ; 46 

அக்கணமறுத்தன ; 65 . 
அக்கணமறுத்தெதிர் ; 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 
அக்கணையறுத்தனர் ; 63 . 


செல நெருக்கினர் ; 46 
சில நெருக்கின ; 70 
சிலர் நெருக்கினர் ; 40 , 41 . 
சிலர்வளைத்தனர் ; 9 . 
செலநெருக்கின ; 71 . 
செலநோக்கினர் ; 21 . 
செருக்கின் மிகையால்; 46 
செருக்கின்மிகையார் ; 9 . 
செருக்கின்மிசையால் ; 71 . 
செருக்கின் மிசையான் ; 41 . 

45 . 
செருக்கின்மிசையார் ; 19,21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 
நெருக்கமிகையால் ; 41 , 45 . 
நெருக்கமிசையான் ; 18 , 40 , 

60 , 61 . 
நெருக்குமிகையால் ; 70 . 
நெருக்கிமிகையால் ; 2 , 65 . 
நருக்கின்மிகையால் ; 41 , 
45 . 


செறுத்திகல் ; 46 
செறுத்திலார் ; 63 . 


அரக்கரடையப் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 , 63 , 71 , 74 . 
அரக்கரடரப் ; 46 
அரக்கரகடாய்ப் ; 41 . 


IV 


II புக்கணையலுற்றனர் ; 46 

புக்கணையலுற்றன ; 9,21 , 65 . 
புக்கணையிலுற்றன ; 63 . 


இவைமொழிந்தனர்களால் ; 

46 
இது மொழிந்தனர்களால் ; 1 , 
18 , 40 , 41 , 44 , 45 , 54, 60, 
61,70,71 , 74 . 
எதிர் மொழிந்தனர்களால் ; 


மறைத்தனர் ; 46 
மறைத்தன ; 65 
மறைந்தன ; 41 , 45 . 


2 , 65 . 


132 


புத்த காண்டம் 


9586 


1 மு ow ; 46 

மும்முடி ; 25 . 
படிமையோர் ; 46 
படிமினார் ; 9,70 
படியினோர் ; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 44 , 66 . 
படியிலார் ; 45 . 
பெயரி 1 ; 41 , 45 . 


தவித்துள்விராமணவனை ; 
23 , 43 . 
தனித்துனனிராமனுறவை ; 

63 . 
தனித்தனகிராமனவரை, 2 . 
தனித்தனனிராமனவரே ,61 . 
தனித்தனினிராமளவரைத் ; 

65 . 
தனித்துவனிராமனவரே ; 

66 . 
தெரிந்துளதிராமனவனே ; 
41 , 45 . 


IV 


கணக்கிளை ; 46 
கணக்கிலர் ; 1 , 2 , 40 , 41 , 44 , 
45 , 54 , 60 , 61 , 65 , 70 , 71 , 
74 . 


னைத்தனர் ; 46 
வகாந்தனர் ; 54 


கினக்த்த்துல் கலாம் ; 46 
கிளைத்துலகெலாம் ; 40 , 41 , 

52 , 60 , 61 . 
கிளைத்துளகெலாம் ; 45 . 


துடைத்தாரெம் வெற்றி 
யென ; 46 
துடைத்தனசெய்வென்றி 
யென ; 45 . 
துடைத்தனர் செய்வென்றி ; 
யென ; ) , 2 , 41 , 44 , 54 , 65 , 
70 , 71 . 
துடைத்தனமுன் வென்றி ; 

யென ; 63 . 
துடைத்தன நம்வென்றி ; 
யென ; 41 , 45 . 
துடைத்தியெம்வென்றி ; 
பென ; 9 , 19 , 23 , 25 , 26 , 
43 , 66 . 
துடைத்திபெமாவென்றி ; 
பொ ; 21 , 29 . 


ய அடைத்தனர் ; 46 

புடைத்தனர் ; 1 , 2 , 41 , 45 , 
60 , 61 , 74 . 


தெழித்தனரழித்தனர் ; 46 
தெழித்தனரத்தனர் ; 31 , 41 , 

45 . 
அடைத்தனர்தெழித் 


உற்றாரினிச்செயல் ; 46 
உற்றன வினிச்செயல் ; 41,45 . 
உற்றடிவணங்கினர் ; 54 . 


தனர் ; 66 . 


பணித்திகடரோய் ; 46 
பணித்திசுடரே ; 31 . 
பணித்தசுடரோய் ; 23 , 29 , 
43 , 65 , 70 . 


அடித்தனாதெழித்தனர் ; 41 , 

45 . 
அளித்தனர்தெளித்தனர்; 65 . 
அழித்தனாதெழித்தனர் ; 1 , 

2 , 40 , 41 , 60 , 61 , 70 , 74 . 
அழித்தனாதெளித்தனர் ; 63 . 
தெளித்தனரளித்தனர் ; 26 , 
66 . 


9586 


a 


தனித்துளனிராமனவரோ ; 

41, 44 , 46,52 . 
தனித்துளனிராமனவரே ; 
46 


III பேதமுறு ; 32 . 

பேதமுற ; 45 . 
விளையாடுதல் செய்யாது 

பெருமாள் ; 52 . 
விளையாடுதல் செயாது 
பெருமாள் ; 45 . 


பாட வேறுபாடு 


353 


IV இராமனெனவேசுருதி ; 52 . 

இராமனெனவேகருதி ; 45 . 


உளைத்தனர்களால் ; 41 , 45 . 
முனிந்தனர்களாம் ; 68 . 
முனிந்தனர்களால் ; 40 , 41 , 
45 , 52 , 60 , 61 . 


9587 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 26 , 
62 , 66 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


III வைதகலினல்லது ; 40 , 41 . 

வய்தகலினல்லது ; 46 
வய்ததிலனல்லது ; 29 . 
வைத்தகலினல்லது ; 45 . 
வைதுகொலினல்லது ; 

41 , 45 , 52 . 
வெய்தகலினல்லது ; 70 . 


முன்பிடையறுத்தியவர்கள் ; 
46- 
முன்பிடையறுத்தவர் ; 24 . 
முன்பிடையிறுத்தியவர்கள் ; 

1 , 2 , 29 , 65 , 70 . 
முன்படையறுத்திவர்கள் ; 41 , 

45 . 
முன்பிடைதுணித்திவர்கள் ; 
41 , 45 . 


மறப்படை ; 46 
வயப்படை ; 2 , 65 . 
கொடிட்படை ; 46- 
கொடைப்படை ; 65 


ஏழுலகமும் ; 46 
ஏழுலகுளும் ; 63 . 


கடக்கும்வலிதான் ; 46 
கடக்கும் வலிதாம் ; 2 , 65 . 
நடக்கும் வலிதான் ; 1 . 
தனக்குவலிதான் ; 29 . 


I பெய்தகணை ; 46 

பொய் தகணம் ; 2 .. 
பொய்தகணை ; 1 , 54 , 65 . 
பெய்தகரு ; 7 ) . 
மொய்த்தகணை ; 41 , 45 . 
மொய்கொள்கணை ; 18 , 40 , 
41 , 45 , 52, 60 , 61 . 
மாமுகிலெனப்புடைவளைத் 


IV செய்திருமாலினோடு ; 1 , 2 

41 , 45 . 
செய்ததிருமாலுடன் ; 46- 
செய்த திருமாலினடு ; 70 . 
செய்ததிருமாலொடு ; 65 . 
செய்ததிருமாலொடும் ; 18 , 
* 40 , 52 , 60 , 61 , 63 . 
செய்ததிருமாலினொடு ; 
23 , 29 , 43 , 54 , 70 , 71 , 74 . 


தனர் ; 46 


மாமுகிலெனப்புடை 

வளைத்தர ; 29 . 
மாமுகிலெனும்படிவளைத் 
தனர் ; 18 , 40 , 41 , 45 , 52 , 
60 , 61 . 
மாமுகிலினிற்புடைவளைத் 
தனர் ; 41 , 45 . 


செய்தவதிருமாலொடு ; 44 . 
உனக்குமரிது ; 46 
நிற்கவரிது ;70 . 
திகைத்து விழுவார் ; 46 
திகைத்துவிரைவார் ; 40 , 41 , 

45 , 60, 61 . 
திசைத்துவிழுவார் ; 1 . 


9588 


பிடித்தனர்கள் போல் ; 46 
அடாத்தனர்கள் போல் ; 

1 , 29 , 31 , 44 . 
அடைத்தனர்கள் போல் ; 54, 
70 . 
அடைத்தனர்கள் போய் ; 2 . 
23 


1 அஞ்சியயரன்மினவரெத் 

தனையர் ; 46 


154 


யுத்த காண்டம் 


அஞ்சியயரேலவர்களைத் 

தலைவர் ; 74 . 
அஞ்சியயரேலவர்களெத் 

தனையிர் ; 71 . 
அஞ்சியயரேலவர்களைத் 
தன்யர் ; 23 , 43 , 70 . 
அஞ்சியயரேலவர்களத் 
தனைவர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 45 , 54 , 60 
62 , 65 . 
அஞ்சியவரன்பினவரத் 

தகனவர் ; 63 . 
அஞ்சலினிங்கவர்களெத் 

தனைவர் ; 26 , 66 
அஞ்சலினியங்கவர்களெத் 

தனையர் ; 31 . 
அஞ்சலினியாங்கவர்களெத் 
தனைவர் ; 41 , 45 , 52 . 


வஞ்சவினை பொய்கருமம் 

வென்றிடினும் ; 41 , 45 . 
வஞ்சவினையக்கருமம் 
வெல்லினும் ; 1 , 2 , 9 , 21 , 
29 , 40 , 41 , 45 , 60 , 62 , 65 , 
74 . 
வஞ்சவினையைக்கருமம் 

வெல்லினும் ; 31 , 61 , 74 . 
வஞ்சவினையைத்தருமம் 

வெல்லினும் ; 41 , 45 . 
வஞ்சவனை வென்றிடினு 

மொக்குமவ் ; 63 . 
வஞ்சமுறுமிக்கக்கடுகிவெல் 

லும் ; 44 . 
வஞ்சமுறுபொய்க்கருமம் 

வெல்லினும் ; 52 . 
வஞ்சமூவெய்யவினைவேள்வி 

னும் ; 23 , 43 . 
வஞ்சனைமிகக்கடுகிவெல்லி 

னும் ; 70 
வஞ்சகவினைக்கருமம்வெல்லி 

னும் ; 54 
வஞ்சனைமிக்கதனைவெல்லி 
னும் ; 66 


I பஞ்சியெரியுற்றதென ; 46 

பஞ்சியனலுற்றதென ; 1 , 2 , 
41 , 41 , 44 , 45 , 60 , 61 , 65 , 
70,71, 74 . 
பஞ்கிலெரியுற்றதென ; 41 , 
பஞ்சினனலுற்றதென ; 54 . 
பஞ்சினெரியுற்றதென ; 23 , 
25 , 26, 43 . 


வெந்தழிவரிந்தவுரை ; 46 
வெந்தழிவழிந்தவுரை ; 63 . 
வெந்தொழிவரிந்தவுரை ; 2 . 


இராமனையவ்வஞ்சாகட 
வார் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 29 , 
43 , 52,62 , 63 , 17 , 74 . 
இராமனையம்மாயாகட 

வார் ; 46 
இராமனையவஞ்சர்கடவார் ; 

26 , 61 , 66 . 
இராமனையிவ்வஞ்சர்கட 

வார் ; 41 , 45 , 60 . 
இராமனையிம்மாயாகட 

வார் ; 70 . 
ஐ பனையம்மாயர்கடவார் ; 
41 , 45 . 


III நஞ்சமமுதத்தைநனிவென் 

றிடினும் ; 1 , 2 , 52 , 63 , 65 , 
70,71,74 . 
நஞ்சமிழ்தத்தைநனிவென் 

றிடினும் ; 46 
நஞ்சமமுதத்தினைநலிந்திடி 

னும் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 62 . 
நஞ்சமமுதத்தினைவென்றி 

டினும் ; 44 , 54 , 66 . 
நஞ்சமமுதத்தைநலியாது 

நனி ? 18 , 40 , 60 , 61 . 
IV வஞ்சவினை பொய்க்கருமம் 

வெல்லினும் ; 46 


9589 


1 அரக்கருளரார்சிலரவ் ; 46 

அரக்கருளராகிலரவ் ; 1 , 2 , 

9 , 65 , 71 , 74 . 
அரக்கருளராகிலர்கள் ; 31 , 
70. 


பாட வேறுபாடு 


355 


IV 


குரக்கின் முதனாயகனை ; 46 
குரக்கின் முதனாயகரை ; 41 , 
45 . 
குரக்குமுகனாபகளை ; 70 , 71 . 
குரக்குமுகயனாகரை; 1 , 2 , 

65 . 
குரக்கு முதனாயகனை ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43 , 45 , 60-62 , 66 . 
குரக்த மதனாபகரை ; 44 . 
குரக்குமுடைநாயகரை ; 63 . 


அரக்கருளராகிடிலவ் ; 45 . 
அரக்கருளராகி லவ் ; 41 . 
அரக்கருளராசிலடல் ; 63 . 
அரக்கருளரார்சிலர்கள் ; 41 , 

45 . 
அரக்கருளராருலகில் ; 19,21 , 

23 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
அரக்கருளராலுலகில் ; 25 . 
வீடணனலாதுலகின் ; 46 
வீடணனலாதுலகில் ; 65,71 , 

74 . 
வீடணனலாது தனி ; 9 , 19 , 

21 , 23 , 26 , 29, 43 , 62 . 
வீடணனலாருலகில் ; 2 . 
வீடணனலாலுலகில் ; 1 , 41 , 

45 , 70 . 
வீடணனல்லாலுலகில் ; 40, 

60 , 61 . 
ஆவியுடையார் ; 46 - 
அவியுடையோர் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 

71,74 . 
II இரக்கமுளதாகியது ; 1 , 23 , 

41 , 43, 45 , 65 , 70 , 71 . 
இரக்கமுளதாகினது ; 46 -- 
இரக்கமுளதாகிலது ; 2 , 31 , 

40, 54, 60, 61 , 63,74 , 
இரக்கமுளதாகிறது ; 41 , 45 . 
இரக்கமுளவாகியது ; 9 , 19 , 
21 , 26 , 29 , 62 , 66 . 
எழுந்து வளர்கின்றது ; 46- 
எழுந்துகிளாகின்றது ; 9 , 19 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 
66,71 , 74 . 


ஆளுடையகோளுழுவை ; 
46 
ஆளுடைய கோளுமிவை ; 
வாளுடையகோளுழுவை; 
41 , 45 . 
கொல்லுமி வரை ; 46 
கொல்லு வெரை ; 41 , 45 . 


9590 


I என்று பரமன் பகர ; 46 
என்று மழுவன்பார ; 23 , 26 , 
43 , 66 . 
என்றுபரமன் புகல ; 71 . 
என்று சிவனும்பகர ; 41 , 45 , 
63 . 


அன்னபொருளேயிசைத 
லும் ; 46 
அன்னபொருளேயிசைத்த 
லும் ; 41 , 45 . 
அன்னபொருளேமிசைத 
லும் ; 54 . 
இன்னபொருளேயிசைத 
லும் ; 63 . 


II கரக்கமுழை ; 46 

கரக்கமுள; 63 , 65 . 
தேடி புழல்கின்றிலிர்கள் ; 

46 
தேடியுழல்கின்றிலர்கள் ; 41 , 

45 , 63 . 
தேடியுழைகின்றிலிர்கள் ; 19, 

29 , 62 . 
தேடியிழைகின்றிலிர்கள் ; 21 . 


II வானவர்கள் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 

54 , 60-63 , 65 , 66 , 70 , 71 . 
வானவரும் ; 46 - 


மானவனும் ; 46 
மானவரும் ; 31 . 
மானவரின் ; 45 . 


356 


யுத்த காண்டம் 


9591 


நேமியெனலாம் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66,70,71 . 
நேமியேனலாத் ; 46 


Iil வென்றிநெடுவாளிமழை ; 1 , 

2 , 9 , 19 ,21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 41 , 43 , 44 , 54 , 62 , 63 , 
65 , 66 , 70 , 71 . 
தன்று நெடுவாளியழை ; 46 
தன்று நெடுவானினுழை; 41 ; 


45 . 


தன்று நெடுவாளி வை ; 41 , 
45 . 
வென்றி நடுவாளிமழை ; 45 . 
வென்றிநெடுவானினுழை ; 
18 , 40 , 60 , 61 . 


1 மகரமறிகடலின் ; 46 
மகரமறிகடலில் ; 1 , 9 , 29 , 

31 , 44 , 45 , 54 , 62. [lox2 
மகரமெறிகடலில் ; 60 , 61 , 

63 , 70 . 
மகரமெறிகடலின் ; 41 , 45 . 

மகரநெறிகடலில் ; 66 . 
II உடல் சிதறி ; 46 

தலைசிதறி ; 66 . 
இறுவருயிர் ; 46 
இறுநருயிர் ; 9 , 19 , 21 , 23,25 , 

26 , 29 , 43 , 62, 63, 66 . 
இருவருயிர் ; 1 , 40 . 
இரிவருயிர் ; 45 . 

உருளவுயிர் ; 31 , 45 . 
III பகர ; 46 

புகா ; 70 . 
நுகர ; 9 . 
அரியபதம் விரவ ; 46 
அரியபதமயிர்வ ; 1 . 
அமரர்பழ ; 46 
அமரர்படி ; 45 . 


மாரியினுமேலன ; 46 
மாரியினுமும்மடி ; 71 . 
மாரியினுமேலவை ; 41 , 45 . 
தூளியினும் மேலன; 41 ; 45 . 
பாவையினுமேலன ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 43 , 62 , 
66,74 . 
வாளியினுமோன; 40,41 , 45 , 
60 , 61 , 63 . 


துரந்து விரைவில் ; 46 
துரந்துவிரைவின்; 52 . 
துரந்தவிரைவில்; 2 . 


IV நகரமிடபருக ; 46 

நகரமிடமருகன் ; 41 , 45 . 
நகரமிடமருகி ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 . 
நகர திடமருகி ; 9 . 
நகரினிடமருக ; 71 . 
நகருமிடமருக ; 74 . 
நவையர் நலிவுப்பட ; 46 
அனையர்நலிவுபட ; 18 , 41 , 

45 , 52 , 60 , 61,71 . 
மிகவும் நலிவுபட ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26, 29 , 43 , 62 . 


IV 


கொன்றகுலமால்வரைகள் ; 
1. 2 , 19 , 21 , 23 , 26, 29, 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66,70,71 , 74 . 
குன்றுகுலமாலவரைகள் ; 

46 
சொன்று குலமாமலைகள் ; 9, 
25 . 


9592 


மானுதலைமாமலை ; 46 
பானு தலமாமலை ; 65 .... 


1 உகளுமிவுளிதலை ; 46 

உகளுபுரவிநிரை ; 1 , 2 , 54 , 
65 . 


பாட வேறுபாடு 


357 


உகளுபுரவி தலை ; 9 , 19 , 23 , 

25 , 29 , 41 , 43-45 , 70 , 71 , 
74 . 
உகளு புரவிநிலா ; 31 . 
உகளபுரவிதனை ; 63 . 
துமிய ; 46 
துணிய ; 1 , 2 , 65 . 


II அமரருறையுலகும் ; 46 

அமரர்நிலையுலகும் ; 54 . 

அமரருலையுலகும் ; 31 . 
II தழுவுதவழ்குருதி ; 46 

தழுவுதம குருதி ; 2 , 9 , 62 . 
தழுவுதழைகுருதி ; 63 , 74 . 
தழுவுதவன் குருதி ; 65 . 
தழுவுமிழிகுருதி ; 41 , 45 . 
தழுவ தவழ்குருதி ; 45 , 60 , 
61 . 


உறுகழல்கள் ; 46 

உறுதலைகள் ; 41 , 45 , 52 , 60 . 
I தகளியுறவலிய ; 46 - 

தகளியுறுவலைய ; 1 . 
தகளியுறுவலிய ; 44 . 
தகளியறவலிய ; 2 , 29, 31,44 , 

61 62 , 66,70,71 . 
தகளியற வலி கொள் ; 63 . 
தகழியு றவலிய ; 9 . 
அகழியறவலிய ; 41 , 45 , 52 . 
தலைகளறு தலைவர் ; 46- 

தலைவரறுகுவன ; 41 , 45 . 
EII துகளினுடல் கள் விழ ; 46 

துகளினுடல்கள் விழி ; 41 . 
துகளினுடல்கை விழ ; 19 , 29 . 
துகளிலுடல்கள் விழ ; 40 , 60 , 
61 . 


தலையு முடலுமடைகழுவய 

வர் சொரிகுருதி ; 21 . 
IV அலையு மரியதொரு ; 46 

அலையுமல தெரிய ; 26 , 66 . 
மலையுமரிய தொரு : 54 . 
திசையுமில தணுக ; 18 , 19 , 
21 , 25 , 29 , 40, 41 , 45 , 52, 
60-62 . 
திசையுமில தருக ; 46 
திசையுமிலதருக ; 1 , 2 , 63 . 
திசையுமிலகருக ; 54 . 
திசையுமலை தருக ; 44 , 70 . 
திசையுமிசையணுக ; 74 . 
திசையுமிலைதநக ; 65 
திசையுமிலயணுக; 23 , 26 , 

43, 66,71 . 
திசையிலவை தரும் ; 41 . 
திசையிலவைதருக ; 45 


IV வனமுலைகள் ; 46 - 

இள முலைகள் ; 41 , 45 . 
மனமுடிகள் ; 54 . 
அகமகிழ ; 46 
மனமகிழ ; 63 . 


9594 


9593 


T 


வனமும்வறு நிலனும் ; 9 , 19 , 

23 , 25 , 26 , 29 , 43 . 
வன முமுறுநில மம் ; 46 
வன முமறுநிலமும்; 41 , 45 . 
வனமுமுறுநிலனும் ; 41 , 45 . 
வன முமருநிலமும் ; 41 , 45 . 
வனமுமருநிலனும் ; 52 . 
வனமும்வறுநிலனும் ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61,71,74 . 


[ அளவின் ; 46 
அளவில் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26, 29, 40 , 43 , 44 , 

54 , 60-63 , 70 , 71 , 74 . 
1 வினையமுடைமுதல்வர் ; 46 - 

வினையமுடமுதல்வர் ; 44 . 
வினையமுடைய படை ; 63 . 
வினையமுடைமுதல் , 41 , 45 . 
எவருமுடன் விளிய ; 46 
அவருமுடன்விளிய ; 41 , 45 . 
எவருமுன் விரிய ; 31 . 
முதல்வருடன் விளிய ; 63 . 


358 


யுத்த காண்டம் 


விழியரிழுவிதையர்கள் ; 46 

விழியழிழுதையர்கள் ; 45 . 
விழியரிளநகையர் ; 21 , 23 , 

25 , 26 , 29, 43 , 62 , 66 . 
நெடியரிள நகையர் ; 9 . 


III தீரிகதிரிகவென ; 46 

திரிகதிரியவென ; 63 . 
திரிகையெனவுரறு ; 41 , 45 . 


I அனையபடை நெளிய ; 46 

அனையர்படைநெளிய ; 66 . 
அனையபடைகளுகு ; 9 
அனையபடைநிகழ ; 54 . 

னையபடையொழிய ; 63 . 
அனையமடைகளுகு ; 19 , 21 , 

25 . 
அனையமடை கழுகு ; 29 , 62 . 
அனையமிடைகளுகு ; 23 , 43 . 
வாவர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 29 , 

43 . 
அமரர் ; 46- 
அமரின் ; 18 , 41 , 45 , 60-62 , 

74 . 
சொரிமலர்கள் ; 46- 
அழிதருதி ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45. 54 , 60, 61 , 65,71 . 
சொரிகுருதி ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 43 , 62 , 74 . 


உரறுதெழிகுரலா ; 46- 
உரறுதெளிகுரல்கள் ; 60 , 61 , 
தெழிலர்மிகுகுரலர் ; 41 , 45 . 


IV கரிகளரிகள் பரி ; 46 

கரிகளரிகளரி ; 63 . 
கரிகள் பரிகளடி ; 54 . 
கரிகள் அரிபரிகள் ; 41 , 45 . 
கரிகள் பரிகளரி ; 1 , 2 , 9, 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 60-62 , 65 , 66 , 
70 , 71 . 


IV நனையவிசையினெழு ; 46 - 

நனையவிசையனெழு ; 65 . 
துணையின் விசையினெழு ; 18 , 

40 , 41 , 45 , 52 , 60 , 61 . 
புனையவிசையினெழு ; 54 . 
துவலைமழைநலிய ; 46 
திவலைமழைநலிய ; 1 , 71 , 74 . 
திவலை மழைபொழிய ; 65 . 
துலைமழைபொழிய ; 18 , 

40 , 41 , 45 , 52 , 54 , 60 , 61 . 
துலைமழைகலிய ; 45 . 
தனையின்மழைகலிய ; 45 . 


கடிதினெதிர்கடவ ; 46 
கடிதினெதிர்கட வி ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 ,. 
66 . 
கடிதினெதிர்கவவ ; 41 . 
கடிதினெதிர் 3 வ்வ ; 45 . 
கதிதினெதிர்நடவ ; 63 . 
கடுகியெதிர்கடவி ; 74 . 


9596 


9595 


உலகு செவிடுபட ; 46 
உலருசெவிடுபடு ; 2 , 65 . 


I இரியல் ; 46 

இரிகல் ; 44 , 


மழைகளுதிரவுயர் ; 46- 
மழைகளுதிரவுயிர் ; 65 . 
மழைகளுயரவுயர் ; 41 , 45 . 
உரைகள் முரசதிர ; 63 . 


I எரிகள் சொரியு நெடு ; 46 

எரிகள் சொரியும் விழி ; 9 . 
எரிகள் சொரியநெடு ; 23 , 43 , 

60 , 62 , 74 . 
எரிகள் சொரியினெடு ; 70 . 
எரிகனல் சொரியுநெடு ; 41 , 
45 . 


I அலகின்மலை குலைய ; 46 

அரசில்மலை குலைய ; 29 . 
அலைவின் மலைகலைய ; 71 . 


பாட வேறுபாடு 


359 


அமரர்தலையதிர ; 46 
அமரர் தலை குலையவதிர ; 29 . 
அமரர்குலையவதிர் ; 19 , 21 . 
அமரர்குலையகுலைய ; 23 , 43 . 
அமரர் தலைகுலைய ; 62 . 


[ II இலகுதொடுபடைகள் ; 46 

இலகுகொடுப்படைகள் ; 41 , 

45 , 63 . 
இல குதொடு மலையினொடு ; 
25 . 


விழைகுமெதிரெவெதிர் ; 

46 
விழகியெதிரவெதிர் ; 1 , 2 , 

44 , 54 , 65 , 70 , 71 , 74 . 
விழகியெதிரெதிரின் ; 63 . 
விழவியெதிரெதிர்கொள் ; 

31 . 
விழவினெதிரெதிரின் ; 25 , 

62 . 
விழவினெதிரவிழி ; 23 , 43 . 
விழவினெதினெதிரின் ; 19 , 

21 , 29 . 
விழவினெதிரினெதிர் ; 9 . 
விழியினெதிரெதிரின் ; 41,45 . 
விழைவினெதிர்விழிகள் ; 26 , 
66 . 
விழைவினெதிரவெதிர் ; 18 . 
விழைவினெதிரதிர் ; 52 . 
விழைவினெதிரெதிர்கன் ; 
41 , 45 . 


இடியொடுருமனைய ; 46 
இடியொடுருமலைய ; 41 , 45 . 
இடுயொடெழுமுகிலை ; 23 , 

26 , 43 , 66 . 
இடியுருமனையவெதிர் 

பொருத ; 25 . 
IV விலகியது திமிறம் ; 46- 

விலகியது திமிலம் ; 1 , 2 , 18 , 
23 , 40 , 43-45 , 52 , 54 , 60 , 
65 , 66 , 70 . 
விலகியதுதுமிலம் ; 66 . 
விலகியது துமிய ; 63 , 71 , 74 . 
விலகியதி திமிலம் ; 31 . 
வளையும்வகைவிளைய ; 46 
வளையும்வகைவனைய ; 21 . 
வளையும் வகையினைய ; 66 . 
வளையும் வகைவிளைய ; 25 , 40 , 

44 , 52 , 54 , 60,61,63 , 70,71 . 
விளையும் வகைவளைய ; 2 , 9 , 

29 , 65 . 
விளையும் வகைவனைய ; 19 , 21 . 
விளையும்வகைவிளையா ; 31 . 
விளையும்வகையனைய ; 26 . 
விளையும் வகையினைா ); 23,43 . 
விளையுமதைநலிய; 45 . 


எரிகொள்விரிபகழி ; 1 , 40 , 41 , 
45 , 48 , 52 , 60 , 61 , 65 , 70 , 
71 . 
எதிர்கொள்விரிபகழி ; 46 
அரிகொள் இருபகழி ; 54 . 
எரிகள்விரிபகழி ; 41 , 45 . 
எரிகள்லிழுபகழி ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 62 . 
எரிகள்விளிபகழி ; 41 , 45 . 
எரிகொள்விழிபகழி ; 2 . 
எரியவிரிபகழி ; 23 , 26 , 43,66 . 
ஒளிகொள்விழிபகழி ; 63 . 
நெறிகொள்விரிபகழி ; 74 . 


IV 


9597 


மழைகண்முறைசொரிய ; 25 . 
31 , 41 , 44 , 45 , 48 , 52 , 70 , 
71 , 74 . 
மழைகண்மழை சொரிய ; 

46 
மழைகண்சொரியமிசை , 1 , 

2 , 54 , 65 . 
மழைதண்மழை சொரிய ; 61 . 
கொ ழுதிமுறைசொரிய ; 29 . 
தொழுதிமுரை சொரிய ; 9 , 
19 , 21 , 23 , 26 , 43 , 62 , 66 . 


1 அழகனுவகையொடு ; 46 

அமலனுவகை பொடு ; 9 , 19 , 

25 , 29 , 62 . 
II விழைவினகிரவதிர் ; 40 , 41 , 

45. 48 , 60 , 61 . 


360 


யுத்த காண்டம் 


9598 


இப்பாடல் 1 , 2 , 40 , 54 , 62 , 
65,71,74 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


அமரின் முடுகியெழுவவுள; 9 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
66 . 
அமரின் முடுகியெழுவுவன ; 

63 . 
அமரின்முடுகியெழுபெரிய ; 

44 , 70 . 
அமரின் முடுகினெழுபவன் ; 

45 . 
அமரிலடுகிமுடுகுவன ; 41 , 
45 . 


| தினகரனையணவு : 9 , 19 , 23 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 66 , 
70 . 
தினகரனையனைய ; 46 
தினகரனையணைவு ; 44 
தினகரனையளவு ; 63 . 


கொடிகடிசையடைவ ; 46 
கொடிகடிசைகடொடு ; 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43,66 . 
கொடிகடிசைகளொடு ; 31 , 

42 , 44 , 60 , 61 , 63 , 70 . 
கொடிகடிசைகளொடும் ; 41 , 
42 , 45 . 


IV வரைபொருவ ; 44 , 45 , 52 , 

70 . 
வரைபொருவு ; 46 
வரைபொருத ; 41 , 45 , 63 . 
கதிர்கொண்மணியிரதம் ; 

46 
கடியபரியிரதம் ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 . 
45 , 60 , 61 , 63 , 66 , 70 . 
கடிகைபரியிரதம் ; 41 , 45 . 


9599 


I சினவுபொரு பரிகள் ; 46 

அனகசனியிலகு ; 9 , 18 , 19 , 

21 , 25 , 29 , 42 , 60 , 61 , 66 . 
அனககன வசனி ; 23 , 26 , 43 . 
அனகசனியுலகு; 63 . 
அனக்கனலகு ; 45 . 
அனசகனியிலகு ; 41 . 
அனசகனியுலகு ; 41 . 
அனச்சனியிலகு ! 45 . 
மனகுசனியிலகு ; 31 . 
மினகசனியிலகு ; 44 , 70 . 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 40 , 
54 , 62 , 63 , 65 - ஆம் பிரதி 

களில் இல்லை . 
1 படுசிறகுகழுகு ; 46 

கழுகுபடுசிகர ; 23 , 43 . 
படுசிறகுதழுவு ; 71 , 74 . 
படுகழுகுகிகர ; 26 , 66 . 
படுகிறகுகழுகு ; 31 . 


பகழிபட ; 46 
பகழியுட ; 65 . 


செறிவவெணுகவுயர் ; 46 
வயிரமில் தவன; 9 , 18 , 19, 
21 , 23 , 25 , 26 , 29, 41 , 43 
45 , 63 , 66 , 70 . 
வயிரமிலதணுக; 41 , 60 , 61 . 
வயிரமிலதணுக; 31 
வயிரமுடன்ணுகி ; 45 . 
வயிரமுளவணுக ; 42 . 
அமரின் முடுகியெதிரவெழு ; 

46 
அமரின் முடுகியெழுபவன ; 
18 , 41 , 45 , 60 , 61 . 


II நீறுபடுமிரதம் ; 46 

நீறுபட நிமிர்த ; 65 . 


III 


நிரையினுடறழுவி ; 18 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
நிறையினுடறவிர ; 46 
நிரையினுடலில் விழ ; 63. 
நிரையினுடறவிர்வர் ; 44 . 


பாட வேறுபாடு 


361 


நிரையினுடவிரலா ; 29 . 
நிரையினுடல் விரவி ; 26 , 41 , 

45 . 

நிரையினொடு விரவி ; 23 , 43 . 
III வேறுபடர்படரவிரவி ; 46 

ஏறுபடாபடரவிரவி ; 29 . 
வேறுதொடாபடரவிரவி ; 

18 , 41 , 45 , 60 , 61 . 
ஏறுபடாபடரவிரவி ; 44 . 
ஊறுபட விரவிசுடர்கள் : 23 , 
26 , 43 , 66 . 


உரனுடைய ; 46 
அரியலுடை ; 1 . 
இரியலுடை ; 2 , 54 , 65 , 70 . 

வரிவிலுடை ; 41 , 45 , 63 . 
1ll ஒருகளிறு ; 46 

ஒடுகளிறு ; 54 . 
உறுகளிறு ; 18 . 


IV உலகு முழுதும் ; 46 

உலகமுழுதும் ; 1 , 54 , 63 . 
உலவு முழுதும் ; 65 . 
முறைதிரிய ; 46 
முறைதிரிவ ; 41 , 45 . 
முறைதரிய ; 65 . 


9600a 


சுடர்வலையம் ; 1 , 2 , 31 , 41 , 
42 , 44 , 45 , 52 , 63 , 70 , 71 , 
74 . 
சுடர்மலையம் ; 46 - 

உலகுலைய ; 23 , 26 , 43 , 66 . 
IV மாறுபடவுலகின் ; 46 

மாறுபடவுலகில் ; 41 , 45 . 
மாறுபடவுலகம் ; 18 , 29 , 41 , 

44 , 52 , 60, 71 . 
மாறுபடவுலகு ; 61 . 
மாறுபடநெடிய ; 71 . 
ஆறுவுபடவுதிர ; 23 , 26 , 43 , 
66 . 


1 திரியவகிலமலை ; 9 
திரியவலகில் மலை ; 19 , 21,25 , 

41 , 45 , 52 . 
திரியவிருசுடர்கள் ; 9 
திரியவொருவிலுடை ; 26 . 


II 


மலைகள்ளறுபட ; 46 - 
மலைகளளிறுபட ; 74 . 
ஆறுபலபடர ; 41 , 45 . 
நிறைகள்ளறுபட ; 18 , 41 , 
52 , 60. 


திரியவொருவிலுடை ; 9 - 
இருகைவொருகளிறு ; 26 . 
திரியவொருவனெதிர் ; 41 , 

45 , 52 . 
திரியலொருவனெதிர் ; 45 . 
இருகையொருகளிறு ; 9 
சினவிலொடுமடர ; 45 , 52 . 
சினவினொடுமடர ; 41 , 45 . 
திரியவிடுகுயவர் ; 26 . 


9600 
இப்பாடல் 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 , 71 , 74 . 
1 அருகுகடறிரிய ; 46 - 

அருகுகடலலைய ; 63 . 
அலகின்மலை தலைய ; 46 
அலகின் மலைதிரிய ; 18 , 31 , 

40. 41 , 44 , 45 , 61 , 63 , 70 . 

உலகின் மலை திரிய ; 60 . 
II உருகு ; 46 
அருகு ; 41 , 45 . 

. 


III திரியவிடுகுயவர் ; 9 

திரியவெழுக ; 19 , 25 . 
வரிகை யொருகளிறு ; 41 , 45 . 

52 . 
திரிகலெனவுலகு ; 26 . 
திரிகையெனவுலகு ! 9 
திரியவெழுகடலும் ; 26 . 
திரிகளெனவுலகு ; 66 . 
திரியவிடுகுயவர் ; 41 , 45 , 52 . 


362 


யுத்த காண்டம் 


! 


IV திரியவெழுகடலும் ; 9 

உரியமுகிலணையும் ; 26 . 
திரிகைஎனவுலகும் ; 41 , 45 , 
52 . 


. 


...டலுமுழுதுமுறைதிரிய ; 9 
முழுதுமுறைதிரிய ; 26 
முழுதுமிடைதரிய ; 41 . 
முழுதுமிடைதெரிய ; 45 , 52 . 


கழுகின மும் ; 46 

கவலையீட ; 41 , 45 . 
IV நமனும் வரிசிளையும் ; 46 

தலிலுமருமறையும் ; 23 , 26 , 

43 , 66 
அவனும் வரிசிலையும் ; 71 . 
அறனு நடனவில ; 46 
அதனுநடநவில ; 29 , 40 , 61 , 

63 , 70. 
அறனு நடைநவில ; 65 


9601 


9601 a 


கரியதிலதமலை ; 60 

திரியவகிலமலை ; 71 , 74 . 
[ திரியவவிர்சுடர்கள் ; 60 

திரிய லிசுடர்கள் ; 41 . 
திரியவளிசுடர்கள் ; 52 . 
திரியவிருசுடர்கள் ; 71 , 74 . 


II இரிய வொருவிலுடை ; 60 . 
திரியவொருவிலுடை ; 71 , 
74 . 


1 திகிரியமரர்பதி ; 46- 

திகிரியமரபதி ; 1 . 

துகிரியமரர்பதி ; 21 . 
I அமரர்குலமெவரும் ; 46 

அமரர்குலமனவயும் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 62 . 
அமரர்குலமெவையும் ; 23 , 

26 , 43 , 66 . 
இரதிபதியெவரும் ; 70 . 
முனிவரொடு ; 46 
முனிவரரும் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45 , 54, 60 , 61 , 65 
III கவனமுறு ; 46 

கவனமுதல் ; 1 , 19 , 21 , 25 . 
26 , 29 , 44 , 54 , 62 , 65,71 , 
74 . 
கவனமூவர் ; 45 . 
கவன மூல ; 70 . 
கவனமுதல் ; 41 , 45 . 
கவனமொடு ; 63 . 
கமளமுதல் ; 45 
கமனமுதல் ; 41 . 
மகன முதல் ; 31 . 
கரணமிடுவர் ; 46- 
கரணமிடு ; 9 , 23 , 29 , 41 , 

43-45 , 60 , 61 . 
கரணமிருவர் ; 41 , 45 . 
கரணயனகன் ; 41 , 45 . 
கரணம்விழுவர் ; 1, 2 , 54 , 65 , 
கழுதினமும் ; 2 , 9 , 18 , 19 , 21 . 
25 , 29 , 40 , 41 , 45 , 52 , 60, 
63 , 65 , 70 , 71 . 


வுலகு ; 60 


III திரியவிடுகுயவர் ; 60 

திரியவொருகடல்கள் ; 74 . 
திரிகையென 
திரீகையெனவகிலம் ; 45 . 
திரியவிடுகுயவர் ; 74 . 

திரியவெழுகடல்கள் ; 71 . 
IV தெரிய வெழுகடலும் ; 60 

திரிகையெனவுலகும் ; 71,74 . 
திரியவிடுகுயவர் ; 71 . 


9602 


1 திரிபுவன நிலையா ; 46 
திரிபுவ னமனைய ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 43 , 45 , 62 , 63 , 
66 . 
திரிபுவன நிலையில் ; 18 , 40 , 41 , 

45 , 60 
திரிபவன நிலையில் ; 61 . 


பாட வேறுபாடு 


363 


9603 


செருவிதனை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-63 , 
65 , 71 , 74 . 
செருவி றலை ; 46 - 
செருவதனை ; 45 . 


1 எய்யும் ; 46 

லெய்யும் ; 70 . 


ஏவரறிவுறுவார் ; 46 
ஏவரறிகுறுவர் ; 19 , 25 , 26 , 
29,74 : 


ஏழுகடலுமிடு ; 46 
ஏழுகடலுமிடும் ; 60 , 61 . 
ஏழுகடலு மற ; 63 . 
ஏழுகடையும் விடு ; 9 , 19 , 21 , 

29 , 62 . 
ஏழுதிசையும் விடு ; 23 , 43 . 
ஏழுதிரையுமுடு ; 45 . 
ஏழுதொடையுமிடு ; 45 . 
ஏழுதொடையும் விடு ; 

71 , 
74 . 
எழுகடலை யும்விடு ; 25 . 


இறுதிமுதலறிவின் ; 46 
இறுதிமுதலுணரின் ; 1 , 2 , 44 , 

63 , 65 , 70 . 
இறுதிமுதலுணர்வின் ; 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 60-62 , 66 , 71 , 
74 .. 
இறுதிநிலையுணரின் ; 54 . 
ஈறு முதல் புணரின் ; 45 . 


III மூவர் தலைகள் பொதிர் ; 46 - 

மூவர்தலை பொதிர்கள் ; 1 , 2 , 

18 , 40 , 41 , 45 , 60 , 70 . 
மூவர் தலைபொதிகள் ; 63 , 65 . 


III ஒய்யெனொருகதியின் ; 1 , 2 , 

9 . 
ஒய்ய வொருகதியின் ; 46- 
ஒய்யனொரு கதியில் ; 63 . 
ஒய்யினொருகதியின் ; 18 , 40 , 

41 , 60 , 61 . 
ஒய்யுமொருகதியின் ; 23 , 43 . 
ஒய்வினொருகதியின் ; 26 , 66 . 
வெய்யோனொருகதியின் ; 19 , 

25 , 29 , 62 . 
வெய்யோனொருகதவின் ; 
21 . 


. 


எறிவரறமுதல்வ ; 46 
எறிவரறமுதல்வர் ; 44 , 63 , 

70 , 71 . 
எறிவவறமுதல்வ ; 23 , 26 , 

43 . 
எறிவருறமுதல்ல ; 41 , 45 . 
எறியவறமுதல்வ ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 . 
எறியவறமுதல்வர் ; 54 . 


ஓடவுணரமரர் ; 46 
ஓடவுணரமர ; 29 . 
ஓடவுயரமரர் ; 9 . 


IV 


பூவைநிறவவென ; 46 
பூலை நின்ற .... ; 21 . 
பூவை நிறைவவென; 65 , 70 . 


[ V கைகளெனவவுணர் ; 40 , 52 . 

கய்களெனவவுணர் ; 46 
கய்களெனவமரர் ; 61 . 
சய்களெனவயவுணர் ; 63 . 
கய்களெனவுணர் ; 31 . 
கல்யரெனவவுனர் ; 70 . 
கய்யளெனவவுணர் ; 74 . 
கையனெனவுணரக் ; 41 , 45 . 


வேதமுறைபுகழ ; 46 
மறைகள் முறைபுகழ ; 44,70. 
பேதமுறைபுகல ; 9 , 25 , 29 , 

62 . 
வேதமுறைபுகழ்வு ; 18 , 40, 

41 , 45 , 60 , 61 . 
வேதநிறைபுகழ ; 63 . 


கதிகுலைவ ; 41 , 45 , 52 . 
கதிகுலைய ; 46- 
அதிகுலைய ; 1 . 
கதிதுலைய ; 74 . 


364 


யுத்த காண்டம் 


9604 


18 , 19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 
45 , 54 , 60-62 , 66 . 
எல்லையிலனுழைய ; 70 . 
எல்லை பில் நுழைய ; 41 . 
எல்லையிலை நுழைய ; 45 , 74 . 
எல்லையிலை நுழைவ ; 71 . 


9605 


1 அண்ணல் விடுபகழி ; 46 - 

அண்ணலடுபகழி ; 41 , 45 , 
அண்ணலதிபகழி ; 45 . 
யானேயிரதமயல் ; 46 

யானையிரதமவை ; 26 , 66 . 
il புரவிபடைவீரர் ; 46 

புரவிப.ை வர் ; 41 , 45 . 
புரவியொடுவீரர் ; 61 . 
தொருபகுதி ; 46 
படுதொததி ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66,71 , 
74 . 


III புண்ணினிகுறிகள் ; 46 

புண்ணினடு குறிகள் ; 19 , 21 , 
62 . 
புண்ணினிருகுறிகள் ; 70 . 
புண்ணினெடுதரிகள் ; 74 . 
புண்ணினொடுகுறிகள் ; 40 , 

41 , 45 , 52 , 60 , 61 . 
புள்ளியெனவிரவி ; 1 , 2 , 18 , 
21 , 23 , 26 , 40 , 41 , 43 , 45 , 
54 , 60 61 , 65,71 . 
புள்ளியெனவிரைவின் ; 46 
புள்ளினினம் விரைவின் ; 63 . 
புள்ளினினம் வெருவி ; 74 . 
புள்ளி யெனவிரவின் ; 70 . 
பன்னியெனவிரைவின் ; 45 . 


1 சுருக்கமுற்றது படை ; 46 

சுருக்கமுற்றுறு படை ; 74 . 
சுருக்கத்தாலினிக் ; 46 
சுருக்கத்தாலினி; 40 . 
சுருண்டசாவினர் ; 9 . 
சுருண்டநாவினர் ; 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
1 கரக்கமற்றொருபுறத்து ; 1 , 2 , 

41 , 44 , 45 , 65 . 
கரக்கமுற்றொருபுறத்து ; 46 
கரக்கமுற்றொருபுறம் ; 23 , 43 , 

66 . 
கரக்கமற்றொருபுறம் ; 9 , 19 , 

21 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
கரக்கு முற்றொருபுறத்து ; 40 , 
45 . 


என்னுங்கண்ணினால் ; 46 
என்னுங்கண்ணரு ; 63 . 
என்னுங்கற்பினால் ; 1 , 44 . 
என்றுகல்வியால் ; 71 . 
என்றும்கண்ணினால் ; 41 . 
என்றுங்கண்டிலார் ; 45 . 
ஒன்றுகண்டிலர் ; 21 , 25 , 62 . 
ஒன்றுங்கண்டிலா ; 9 , 19 , 23 , 
26 , 29 , 43 , 66 . 


IV எண்ணுவனவனைய ; 46 

எண்ணுவனவினைய ; 19 , 21 , 

25 , 29 , 62 , 
எண்ணு மளவனைய ; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 . 
எண்ணுமரவனைய ; 63 . 
எண்ணுமவரனைய ; 74 . 
எண்ணுமிவணைய ; 65 . 


III அரக்கருக்கன்று செல்வு ; 46 - 

அரக்கருக்கன்று செல் ; 9 , 18 , 
19 , 21 , 26 , 41 , 45 , 62 . 
அரக்கருக்கன்றுசொல் ; 29 . 
அரக்கருக்கென்றும் செலவு : 


45 . 


எல்லையில நுழைவ ; 23 , 41 , 
43 , 44 , 52 , 63 , 65 . 
எல்லையினினு ழைய ; 46 
எல்லை பிலநுழை ; 1 , 2 , 9 , 


அரக்கரக்கன்று செல்வு ; 2 . 
அரக்கனுக்கன்று செல்வு ; 65 . 
அரக்கருக்கன்று செவ்வு ; 41 . 


பாட வேறுபாடு 


365 


அரியதாம் வகை; 46 - 
அரியதாகிய ; 41 . 
அரியலாம் வகை ; 65 . 
அரியவாம்பலக ; 54 . 
அரியவாம் வகை; 1 , 2 , 9 , 18 , 
31 , 40 , 41 , 45 , 60 , 61 , 63 , 
70 . 
அரிதாகியவகை ; 45 . 
அரிதிதாம்வகை; 19 , 21 , 29 , 
62 . 


சாலிகலரக்காதந்து ; 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 . 
சாலுகையாக்கையர் ; 65 . 
தணிப்பில் வெஞ்சர ; 46 
அளப்பில்வெஞ்சர ; 41 , 45 . 
அரக்கர்வெஞ்சர ; 41 , 45 . 
தணப்பில்வெஞ்சர ; 40 , 45 , 

52 , 60 , 70 . 
தடுக்கில்வெஞ்சர ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 61.63 .. 
66,71 , 74 . 


IV சரக்கொடுநெடுமதில் ; 46 

சரக்கொடுநெடுமதிட் ; 60. 

61 . 
சரக்கடுநெடுமதில் ; 41 , 45 , 

54 , 74 . 
சரத்திடுநெடுமதில் ; 1 , 65 . 
சரத்தினால் நெடுமதில் ; 2 . 
சரத்தொடுநெடுமதில் ; 19 . 


IV கடந்திலர் ; 46 

கடக்கிலர் ; 26 , 66 . 
கடக்கிலார் 23 , 43 , 45 . 
கடந்துளர் ; 1 . 
கடந்துளார் ; 44 , 70 . 


9606 


மாலியைமாலியவானை ; 46 
மாலியவானையுமற்று ; 9 , 19 , 
21 , 25 , 62 . 


உலகைவென்றுளார் ; 46 
உலகமேற்கொள்வார் ; 9 , 19 

21 , 25 , 29 , 41 , 62 , 63 . 
உலகைமேற்கொளார் ; 45 . 
உலகின் மேற்கொள்வார் ; 23 , 
26 , 43 , 45 , 66 . 
உவகைவென்றுளார் ; 45 . 

9606 a 
( அமரில் நம்படை ; 52 .. 

அமரிற்றம்படை ; 45 . 
IV கடி கையேழினே; 52 . 

கடிகையேழிலே ; 45 . 


மால்வரை ; 46 
மாமலை ; 63 . 


I கயிடனை ; 46- 

கையிட ; 31 . 
மயிடனை ; 21 , 25 , 29,62 , 63 


9607 


போன்றுளார் ; 46- 
போன்றுரை ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 29 , 40 , 41 , 
43 , 54 , 60-62 , 65 , 70 , 71 , 
74 . 
போன்றுளர் ; 26 , 66 . 
போன்றன ; 44 . 
போன்றுளாய் ; 45 . 


1 மாண்டவர்மாண்டற ; 40 , 

41 , 44 , 45 , 52 , 54 , 60 , 61 , 
65 , 70,71 , 74 . 
மாண்ட னாமாண்டனர் ; 

46 
மாண்டனர்மாண்டவர் ; 2 . 
மாண்டனர்மாண்டிட ; 

9 , 63 . 
மாண்டவர்மாண்டுற ; 1 . 
மாண்டவர்மாண்டிட ; 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66 . 


III சாலிகையாக்கையா ; 46 

சாலிகையரக்கர்தம் ; 63 . 
சாலிகையாக்கை ; 41 , 45 . 
சாலிகலரக்கரது ; 9 . 


366 


யுத்த காண்டம் 


மற்றுளோரெலாம் ; 46 
மற்றையோரெலாம் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66 . 


III உரஞ்சுடுகிற்கிலா ; 46 

உரஞ்சுடுகிற்கிலன் ; 2 . 
உரஞ்சுடுகிற்றிலா; 54 , 71 , 

74 . 
உரஞ்சுடுசிற்சிலர் ; 40 . 
உரஞ்சுடகிறகிலர் ; 31 , 63 . 
ஒருவனாமுடை ; 46 
ஒருவர் நாமுடை ; 45 . 
ஒருவனம்முடை 23 , 26 , 43 , 
45 , 66 . 


II மீண்டனர் ; 46 

ஈண்டினர் ; 2 , 9 , 26 , 41 , 45 , 

63 . 
மீண்டிலர் ; 18 . 
ஏழுவேலையும் ; 46 

ஏழுவேலையை ! 45 . 
III மூண்டுற முருங்கிய ; 1 , 2 , 44 , 

54 , 63 , 65,70 
மூண்டறமுருங்கிய ; 46 
மூண்டறமுருக்கிய ; 18 , 21 , 

31 , 49 , 45 , 60 , 61 , 63,71 . 
மூண்டிறமுருக்கிய ; 9,19 , 23 , 
25, 26 , 29 , 43 , 62 , 66 . 


9609 


1 ஆயிரவெள்ளமுண்டு ; 46 
ஆயிரம் வெள்ளமுண்டு ; 2 , 9 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 62 , 
65 . 


ஊழிக்காலத்தில் ; 46 
ஊழிக்காலத்தீத் ; 9 , 26 , 41 , 
45 , 63 , 66 , 74 . 
ஊழிக்காலத்தின் ; 70 . 

முந்தியூழித்தீத் ; 11 . 
IV தூண்டுறு ; 46 - 

தூண்டிடு ; 45 . 
தூண்டிய ; 63 . 


சுடர்சுடச் ; 46- 
சுடச்சுடச் ; 70 . 
சுடர்ச்சுடச் ; 40 . 
சுருங்கித்தொக்கபோல் ; 

46 
சுருங்கித்தொக்கப்போல் ; 
29. 
சுருக்கித்தொக்கபோல் ; 
54 , 65 . 


ஒருவர் ; 46 
ஒருவன் ; 9 , 21 , 25 , 29 ; 31 , 

45 , 62 , 66 . 
11 மறிக்கும் ; 46 

மதிக்கும் ; 62 , 
வன்மையோர் : 46 
பான்மையோர் ; 45 : 
வண்மையோய் ; 65 . 

வன்கையோர் ; 45 . 
III மேயின ; 46 - 

ஏயின ; 1 , 2 , 31 , 41 , 44 , 45 , 

54,65,70,71 . 
பெரும்படையிதனை 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 , 

2 , 63 , 65 , 66,70,71,74 . 
பெரும்படையதனை ; 46 
ஓர்விலால் ; 46 
வில்லினால் ; 9 , 19 , 21,23 , 25 . 

26 , 29 , 43 , 62 , 66 . 
வில்லொன்றால் ; 63 . 

9610 
[ படாதன ; 46 

படாதினி ; 45 
படாதென ; 71 . 


62 , 


9608 


I அரஞ்சுடு ; 46 

மரஞ்சுடு ; 29 . 
அமரர்வேந்தனும் ; 46 - 
அமரன் வேந்தனும் 65 


பாட வேறுபாடு 


367 


9611 


II புடைபட ; 40 , 41 , 45 , 52 , 

60 , 61 . 
புடைபடு | 46 
உடைபடும் ; 45 . 
புடைபடும் ; 1 , 2 , 9 , 21 , 25 , 
26 , 29 , 44 , 45 , 62 , 63,65 , 
70. 


வலங்கொடு ; 46 
விலங்கொடு ; 2 . 


1 பண்டுலகளித்தவனோடும் ; 1 , 

2 , 9 , 19 , 23 , 25 , 26 , 31, 41 . 
43 , 45 , 54 , 62 , 63 , 65 , 66 , 
பண்டுலகுய்த்தவனோடும் ; 

46- 
பண்டுலகளித்தவனோடு ; 21 , 

62 . 
பண்டுலகழித்தவனோடும் ; 29 

45,71,74 . 
பண்டுல குதித்தவனோடும் ; 

40 , 41 , 45 , 60 , 61 . 
பண்டுலகுயிர்த்தவனோடும் ; 

70 . 
I குண்டையின்பாகனும் ; 46 

ருண்டையிற்பாகனும் ; 63 . 


விலங்கிப்போகுமால் ; 46 - 
விலங்கிப்போதுமால் ; 44,70 . 
வணங்கிப்போகுமால் ; 9,19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66 . 

விலங்கிமோதுமால் ; 45 . 
III படைபடுங் கோடியோர் ; 

46- 
படைபதிகோடியோர் ; 2,41 , 

45,52 , 61 , 
தடைபடுங்கோடி யோர் ; 44 , 

70 . 
தடைபடுங்கெடுமொரு ; 

23 , 29 , 43 , 62 . 
தடைபடுங்கொடுமொரு ; 9 , 
19 , 21 , 25 , 26 , 66 . 


III அண்டர்கள் ; 46 

அண்டரும் ; 71 . 


விசும்பின்றாரிக்கின்றாரு 
ழைக் ; 46 
விசும்பினின்றார்க்கின்றாரு 
ழை ; 9 , 18 , 21 , 25 , 26 , 40 , 
60 , 62 , 66 . 
விசும்பினின்றார்க்ககின்றாரி 
டை ; 41 , 45 . 
விசும்பினின்றாருமவ்வுழை ; 

63 . 
விசும்பின்றாருமிவ்வுழை ; 74. 
விசும்பிநின்றாருமவ்வுழை ; 
71 . 


பகழியாற்பழிக்; 52 , 41 , 45 . 
சரத்தினாற்பழிக்; 46 
சரத்தினாற்பழி ; 1 , 2 . 
சரத்தின் வன்றலை ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
சரற்றிற்றம்பழி ; 44 . 
சரத்திற்றம்பழி ; 70 . 
பகழியாற்பழிக்; 18 , 40 , 60 . 


IV 


IV 


அரக்கர்தம் ; 46 
அரக்கராம் ; 45 . 


இவனெடு , 46 
இவன்றர ; 23 , 43 . 
இவனந்த ; 26 , 66 . 
வனினி ; 63 . 

தனொடு ; 65 . 
இதனொரு ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 . 


பிறவிகட்டமால் ; 41 , 52 . 
பிறவிக்கட்டமால் ; 46 
பிறவிக்கட்டம்மா ; 45 . 
பிறவிக்கட்டமோ ; 74 . 
பிறவி கட்டமே ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 
66 . 


மாயக்கள்வனால் ; 46 - 
மாயக்கள்வனாம் ; 2 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 44 , 
62 , 65 , 66 , 70 . 
மாயக்கள்வனோ; 9 . 


368 


யுத்த காண்டம் 


9612 


1 கொன்றனனினியொரு ; 46 
கொன்றனனியொரு : 2 , 9 , 

19 , 21 , 25 . 
கொன்றனன் சேனைகள் ; 45 , 


நினைவதென்பிறா ; 44 , 70 . 
நினைவதென் பெற ; 40 , 52 , 

60 , 61 . 
பிறவு நெஞ்சினி; 23 , 43 . 

பிறவு நெஞ்சினை ; 26 , 66 . 
IV ஒன்றென நினைகென ; 46 

ஒன் வறன உணர்கென ; 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43 , 45 , 52 , 62 , 63 , 66 . 
ஒன்றெனநினைந்தென ; 44 , 

54 . 
என்றனன்உணர்கென ; 41 , 
45 . 


கோடிகோடிமேற்று ; 1 , 2 , 
40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 65 , 
71 . 
கோடி கோடிமற்ற ; 46 
கோடிமற்றது ; 63 . 
கோடியாவுமற்று ; 65 . 
குறைந்ததுகோடிமேற்று ; 45 . 


9613 


I ஆன்றெனில் ; 46 

ன்றனன் ; 70 . 


பதுமமன்றாயின் ; 46 
பதுமன்றாகில் ; 1 , 2 , 31 , 54 , 

63 , 65,71 . 
பதுமமேற்றாக ; 18 , 40 , 60 . 
பதுமமேற்றாம ; 61 . 
பதுமமேற்றாகில் ; 41 , 45,52 . 
பதுமமூன்றாகில் ; 74 . 
படுதும் நன்றெனில் ; 19 , 25 , 

29 , 62 , 
இந்தமற்றாகில் ; 41 , 45 . 


1 விழித்துமோவிராவணன் ; 

46 
விழித்து மோயிராவணன் ; 

61 , 70 . 
முகத்து மீண்டியாம் ; 46 
முகத்து மீண்டமர் ; 19 , 21 , 

25 , 29 , 62 . 
முகத்து மீண்டநாம் ; 74 
முகத்து மீண்டு நாம் ; 63 . 
முகத்து மீண்டுயாம் ; 48 , 52 . 
முகத்தின் மீண்டியாம் ; 71 . 


வெள்ளமாம் ; 46 
வெள்ளமால் ; 1 , 63. 70 . 
வெள்ளமாய் ; 18 , 40 , 41 , 45 . 

52 , 60 , 61 , 71 , 74 . 
அன்றெனில் வெள்ளமோ 
ராயிர ( ம் ) மதின் ; 26 , 66 . 
என்றது வெள்ளமோராயி 
ர ( ம் ) மதின் ; 23 , 43 . 


, 


I படுவதஞ்சினால் ; 41 , 45 . 

52 . 
படுத்தலஞ்சினாம் ; 46 
படுத்தலஞ்சினால் ; 54 , 65 . 
படுதலஞ்சினாம் ; 31 , 40 , 41 , 

70 . 
படுதலஞ்சினால் ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 25 , 29, 41 , 60-62 , 71 , 
படுதலஞ்சியே ; 23 , 26 , 43 . 

66 . 
படுதலஞ்சினோம் ; 63 , 74 . 
படுவதஞ்சியே ; 41 , 45 , 48 . 

படுவதஞ்சினால் ; 41 , 45 . 
III அழித்துமோர்பிறப்புறா; 46 

அழித்துமோர்பிறப்புறு ; 21 . 
அழித்துமோர் பிறப்புரு; 29 . 
அழித்துமோபிறப்புறா ; 54 . 
65 . 


III நின்றது நின்றினி; 46 

நின்றது நன்றினி; 45 , 74 . 
நின்றது நினைவதென் ; 23,43 . 
நின்றன நின்றன ; 41 , 45 . 
நின்றினிநினைவதென் ; 26 , 
66 . 


நினைவதென்பிற : 46 
நினைவதென்புற ; 41 , 


பாட வேறுபாடு 


369 


நெறி சென்றண்மயாம் ; 46 
நெறிசென் றண்மலம் ; 31 . 
நெறிசென்றண்மநாம் ; 41 , 

45 . 
நெறிசென்றண்முவாம் ; 1 , 2 , 
9 , 18 , 19 , 21 , 25 , 29 , 40 , 
41 , 45 , 60-63 , 65 , 71 . 
நெறிசென்றண்ணலே ; 23 , 

43 , 66 . 
நெறிசென்றண்ணவே ; 26 . 
நெறிசென்றாங்குயாம் ; 41 , 

45 . 
நெறிசென்றைம்புலன் ; 44 , 
70 . 

நெறிமற்றதலால் ; 45 . 
IV கழித்து மிவ்யாக்கையைப் ; 

46 
கழித்து மிவ்வாக்கையைப் ; 
1 , 2 , 18 , 40 , 41 , 45 , 48 , 52 , 
54 , 60 , 63 , 70 . 
கழித்துமிவ்வாழ்க்கையைப் ; 
44 .. 
கழித்து மால்யாக்கையைப் ; 


இடுக்கினிப்பெயர்ந்துறை ; 
41 , 45 . 
இடுக்கினைப்பெருந்துறை ; 
61 . 
இடுக்கினிப்பேந்துரை ; 65 , 
இடுக்கினிப்பேர்ந்துறில் ; 63 . 
இடுக்கினிப்போந்துறை ; 41 , 
45 . 
இடுக்கினிப்போந்துரை ; 70 , 
71 . 
இடுக்கினிப்போற்றுவேறு ; 
44 . 


எண்ணுவேமெனின் ; 46 - 
எண்ணு வேமெனில் ; 71 . 
எண்ணுவாமெனில் ; 9 , 23 , 
26 , 43 , 63 , 66,74 . 
எண்ணுவாமெனின் ; 19 , 21 , 
25 , 62 . 
எண்ணுவோமெனில் ; 1 , 18 , 

31 , 40 , 44 , 60 , 61 . 
எண்ணுவோமலது ; 2 . 
எண்ணுவோமலத்து ; 65 . 
எண்ணுமோமெனின் ; 44 . 


II அடுத்த கூர்வாளியின் ; 46 

தடுத்தகூர்வாளியின் ; 1 , 31 , 
40 , 41 , 45 , 52 , 60 , 61 . 


கழித்து நம்யாக்கையைப் ; 
26 , 66 . 
கழித்து நம் ஆச்கையைப் ; 
19 , 21 , 23 , 25 , 43 , 62 . 
கழித்து மேல்யா, க்கையைப் ; 
41 , 45 . 
கழித்து மோயாக்கையைப் ; 
74 . 
கழித்து மோவாக்கையைப் ; 


11 . 


களித்து மீவாக்சையைப் ; 65 . 


புகழைக்கண்ணுற ; 46 
புகழைக்கண்ணுறா; 1 , 2 , 9 , 
19 , 21 , 23 , 25 , 31 , 43-45 , 
54 , 62 , 63,71,74 . 
புகழைக்கண்ணுறார் ; 65 . 
புகழைக்கண்ணிறா; 41 . 


அரணநீங்கலோம் ; 46 
அரண நீங்கினால் ; 74 . 
அணையநீங்க லோம் ; 21 , 
அணையை நீங்கலோ . ; 9 , 19 , 
25 , 62 . 
அனைய நீங்கலோம் ; 23 , 43 . 
ஆரைநீங்கலா ; 54 . 
ஆரைநீங்கலாது ; 44 . 
ஆரைநீங்கலாத் ; 70 . 
ஆரைநீங்கலால் ; 65 . 
ஆரைநீங்கலோம் ; 26 , 60 , 
61 , 66 . 
ஆரைதாங்கலேம் ; 52 . 
ஆரைத்தாங்கலேம் ; 41 , 45 . 
ஆரைத்தாங்கலோம் ; 18 , 
40 . 
ஆனை நீங்கலால் ; 41 , 45 . 
ஆவி நீங்கலாம் ; 63 . 


9614 


1 இடுக்கினிப் பெயர்ந்துரை ; 

46 
24 


370 


யுத்த காண்டம் 


தாரைநீங்கல ; 2 . 
தாரை நீங்கலா ; 1 . 
தாரை நீக்கிலாது ; 41 , 45 . 
ததையும் நீங்கிடாத : 71 . 


பதங்கமாரழல் ; 46- 
பதங்கமார்த்தழல் ; 70 . 
பதங்கமார்கழல் ; 31 . 
பதங்கமார்த்தெழல் ; 44 . 
மதங்கியாரழல் ; 41 , 45 . 


HH எடுத்தொரு ; 46 

தெடுத்தொரு ; 70 , 71 . 


ப விளக்கினில் ; 46 

விளக்கினின் ; 9 , 19 , 21 , 25 , 


62 . 


முகத்தினாலெய்தி ) 46 
முகத்தினானெய்தி ; 44 , 54 . 
முகத்தினாலெய்து ; 63 . 
முகத்தினிலெய்தி ; 1 , 23 , 26 , 
43 , 65 , 66 71 , 74 . 
மூகத்தினினெய்தி ; 9 , 19 , 21 
25 , 62 . 


விதிகொடுந்தலால் ; 1 , 2 , 
18 , 19 , 21 , 25 , 41 , 44 , 52 , 
54 , 60 , 61 , 65 , 70 . 
விதிகொண்டுந்தலால் ; 46 
விதிகொண்டுத்தலால் ; 71 . 
விதி கொடுத்தலால் ; 41 , 45 . 
விதிகொணர்ந்தலால் ; 
41 , 45 . 


யாமினிக் ; 46 
நாமினிக் ; 63 . 


IV நம்முயிரென ; 46- 

நம்முயிரையென்று ; 1 , 2 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 41 , 43 , 44 , 
60-63 , 65 , 70 , 71 , 74 . 
நம் வயிரையென்று ; 45 . 
கூறினான் ; 46 
கூறினார் ; 19 , 25 , 41 , 45 , 62 , 

74 . 


IV வளைத்திரைத்தடாத்தனர் ; 

46- 
வளைத்திரைத்தடாந்தனர் , 

23 , 43 , 44 , 70 . 
வளைத்திரைத்தார்த்தனர் ; 

2 . 
வளைந்தனரடாத்தனா ; 63 . 


9615 


மலையின்மேனியார் ; 46 
மழைகொள்மேனியார் ; 9 . 
மழையின்மேனியார் ; 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 61-63 , 
65 , 66 . 


1 இளக்கரு ; 46 

இளக்கடு ; 1 . 
இளைக்கரு ; 31 . 


9616 


ஈர்க்குமாறெலாம் ; 46 
இழிந்தவாமெலாம் ; 62 , 
ஈர்க்குமாறன ; 41 , 45 . 
ஈர்க்கும்வாறெலாம் ; 61 . 
இழிந்தவாறெலாம் ; 19 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 45 , 66,71 , 
74 . 


1 மழுவெழுத் ; 46 

மழுவெழும் ; 41 , 45 . 
வலையம் ; 46- 
வலயம் ; 41 , 45 , 52 . 

வளையம் ; 2 , 40 , 41 , 45 . 
I எழுவயில் ; 46 

எழுவெயில் ; 70 . 
குலிசவேல் ; 46 
குலிசம்வேல் ; 9 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


il பாய்ந்தெனப் ; 46 

பாய்ந்தனப் ; 40 . 
பரந்தென ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


371 


9617 


குலிந்தம் வேல் ; 40 . 
குந்த வேல் ; 41 , 45 
குந்தம் வேல் ; 1 , 2 , 18 , 52 , 
60 , 61 , 70 , 71 ,74 . 


1 காந்தருப்பம்மெனும் ; 46 
காந்தருப்பமெனும் ; 29 . 


II வேந்தருக்கரசனும் ; 46 

வேந்தருக்கரைசனும் ; 63 . 
வேந்தனுக்கரசனும் ; 2 , 23 , 
43 . 


ப கழுவிகற்கப்பணமுதல ; 41 , 

45 , 52 . 
கழுமுதற்கற்பண முதல ; 

46 
கழுமுகற்கப்பணமுதல ; 19 , 
21 , 29 , 31 , 40 , 45 , 61 , 62 , 
66 . 
கழுமமுக்கற்பணமுதல ; 1 , 

74 . 
கழுமழுக்கற்பணமுலக்கை ; 


வில்லினூக்கினான் ; 46 
வில்லி நூக்கினான் ; 26 , 63 . 
வில்லி நீக்கினான் ; 21 . 
வில்லின் வீக்கினான் ; 41 , 45 . 
விலக்கி நூக்கினான் ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 . 


கழுமழுக்கப்பண முதல ; 54 , 

65 . 
கழுமழுகப்பண முதல ; 61 . 
கழுமுகக்கற்பண முதல ; 70 . 
கழு முழுக்கப்பண முதல ; 23 . 

26 , 41 , 43 , 45 , 60 . 
கழுமுழுக்கற்பண முதல ; 71 . 
கழுவெ பிற்கப்பணமுதல; 63 . 


III பறவைக் கேறெனப் ; 46- 

பறவையேறெனப் ; 9 . 


IV போந்துருத்தது ; 40 , 41 , 45 , 

52 , 60 61 , 
போந்துருத் தன ; 46 


நெருப்பனைய ; 46 
பொருப்பனைய ; 44 . 


போர்க் கணை ; 46- 
பொற்கணை ; 1 , 2 , 21 , 29 , 31 , 
41 , 45 , 62 , 63 ,70 . 


IV தொழுவினிற்புலியனான் ; 

46 
தொழுவினிற்புலியினான் ; 63 . 
தொழுவினிற்புலியனால் ; 65 . 
தொழுவினிற்புயலினான் ; 40 . 
தொழுவிடைப்புலியனான் ; 
9 , 23, 26 , 31 , 41 , 43 , 45 , 
62 , 66 , 74 . 
தொழுவிடைப்புலியினான் ; 

19 , 25 , 29 . 
தொழுவிடைப்புவியினான் ; 

21 . 
தொழுநிறப்புயலினான் ; 70 . 
தொழு மனிற்புலியனான் ; 41 . 
தொழு மனிறபுலியனான் ; 41 . 
கொழு மனிற்புலியனான் ; 45 . 


9618 


I அமைந்தன ; 46 
அமைத்தனை ; 63 . 
அமைந்தன வம் ; 70 . 


உடலிற்றூ வினார் ; 46 
உடலிற்றூண்டினார் ; 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 
62 , 66 . 


ஐம்முகத்தன ; 46 
ஐமுகத்தன ; 29 , 41 , 45 , 71 , 

74 . 
முதல்வன் வான்படை ; 63 . 
முகத்தின் வேள்வியில் ; 70 . 
முகமைந்துள்ளன ; 45 . 


372 


யுத்த காண்டம் 


எயிர்படைத்தலைவர் கள் ; 
45 . 


II ஆன்றமெய்தழல் ன ; 18 , 40 , 

41 , 45 , 52 , 60 , 61 . 
ஆன்றன நெய்கனல் ; 46 
ஆன்ற்ரு நெய்கனல் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 41 , 44 , 45 , 62 , 
63 . 
வான்றருநெய்கனல் ; 31 , 70 . 
ஆன்ரருதழலன ; 23 , 26 , 43 , 
66 . 


முற்றற ; 46 
முற்றுறல் ; 63 . 
மற்றெலாம் ; 45 . 


புனலுமாடின ; 46 
புனலுமாடுவ ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
புனலுமாயின ; 63 . 
புகையுமா மென; 41 , 45 . 


III அவிந்ததென்பரால் ; 46 

இற்ர தென்பரால் ; 70. 
இற்றவென்பரால் ; 71 , 74 . 
திறந்ததென்பரால் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66. 


HI வான்றொட நிமிர்வன ; 46 

வான்றொட நிடீர்உன ; 40 , 41 , 
45 . 
வாகறொடர் நிமிர்வன; 61 . 
வான்றொடை நிமிர்வன ; 9 , 
19 , 21 , 25 , 26 , 29 , 66 . 


IV செய்தவத்து ; 46 

செய்தது ; 66 . 
செய்பலத்து ; 41 , 45 . 
மூலச்சேனையே ; 46 
மூலச்சேனையை ; 65 . 
தெய்வமாப்படை ; 45 . 


9620 


IV தோற்றத்த ; 46 

தோற்றமே ! 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 , 63 , 70 . 
தோற்றம் போல் ; 23 , 26 , 43 , 

66 . 
தோற்றத்தே ; 60 . 


I மாட்டெரும் ; 46 

மாபெரும் ; 70 . 


9619 


1 கோடியரரக்கர் ; 46- 

கோடியரரக்கண் ; 70 . 
கோடியவரக்கா ; 71 . 
கோடியவரக்கர் ; 71 . 
கோடியினரக்கர் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
கோடிகளரக்கர் ; 63 . 


மாதிரம் ; 46- 
மாதிரப் ; 18 , 40 , 41 , 45 , 60 , 

61 , 63 . 
மாத்திரப் ; 41 , 45 . 
மாகளப் ; 41 . 

மால்விடப் ; 74 . 
| பாட்பரும் ; 46 

பாட்பெரும் ; 2 , 41 , 45 , 63 , 

65,70 . 
பார்ப்பெரும் ; 1 , 71 , 
பாதலத்துள்ளும் ; 46 
பாதலத்துறையும் ; 9, 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62, 
66,74 . 


II மொய்வலிவீரர்கள் ; 46 

மொய்வலியிராக்கதர் ; 74 . 
மொய்வலவீரர்கள் ; 70 . 
மெய்யெனும் வீரர்கள் ; 41 , 
45 . 


டல்வகைக் ; 46 
பல்வகை ; 9 , 18 , 26 , 29 , 62 , 
66 . 


பாட வேறுபாடு 


378 


IV யாப்புறுகாதலர் ; 46 

யாப்புறுகாவலர் ; 41 . 
யாப்புறுங்காதலர் ; 26 , 66 . 
யாப்புறுங்காதலன் ; 74 . 
ஆப்புறகாதலர் ; 1 , 9 , 19 , 
21 , 23 , 31 , 40 , 41 , 45 , 62, 
63 . 
ஆப்புறுகாதலர் ; 2 , 65 . 
ஆப்புறுங்காதலர் ; 25 . 
ஆர்ப்புறுகாதலர் ; 60 , 61 . 
ஆர்ப்பு றுங்காதலர் ; 29 , 70 . 
ஆர்ப்புறுங்காவலா ; 45 , 71 . 


அணியுங் கொள்கையார் ; 

46 
அணியுங்கொள்கையர் ; 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66,71 . 
அணிந்தகொள்கையர் ; 40 , 

60 , 61 . 
அணிந்தகொள்கையார் ; 41 , 

45 . 
அனைய கொள்கையார் ; 63 . 
பணியும் கொள்கையார் ; 74 . 


9621 


III பூத்தவிசுகந்தவன் ; 46 - 

பூத் தவிசுவந்தவன் ; 1 . 
புகன்று பொய்யறு ; 46 
புகன்றபொய்யறு ; 23 , 41 , 

43 , 45 , 52 . 
புகழ்ந்து நாடொறும்; 45 . 


இப்பாடல் 9 - ஆம் பிரதியில் 
இல்லை . 


மாத்தடமேருவை ; 46 
மாத்தடவையகம் ; 40 , 41 , 

45 , 61 . 
மாத்தடம்வையகம் ; 60 . 


IV நாத்தழும்பேறிய ; 46 

நாத்தழும்பேறியார் ; 41 , 45 , 
வரத்தா ; 46 
அரக்கர் ; 41 , 45 . 
வரத்தை ; 1, 2 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 31 , 40 , 41 , 45 , 60 
63 , 65 , 66,71 . 
வார்த்தை ; 23 , 43-45 . 


9622 


வளைந்தவான்சுடர் ; 46- 
வளைந்தவானவன் ; 18 , 40 , 

60 , 61 . 
வளைந்தவானவர் ; 44 . 
வளைந்தவான்றுடர் ; 31 . 
வளைந்தவாசுகி ; 63 , 71 . 
வளஞ்செய்வான்கதிர் ; 45 . 
அளந்தவாசுகி ; 74 . 
அளந்துவானுறை ; 41 , 45 . 
மறைத்தவானென ; 41 . 
மறைந்தவானவன் ; 1 , 2 , 54 , 

65 . 
மறைந்தவானென ; 45 . 


I கோத்தகன்மார்பிடை ; 46 

கோத்தகன் மார்பினில் ; 66 . 
கோத்தடமார்பிடை ; 65 . 
கோத்தகமார்பிடை ; 70 . 
கோத்தனமார்பிடை ; 1 , 2 , 
21 , 41 , 45,71,74 . 
கோர்த்தகன் மார்பிடை; 63 . 
சேர்த்தகன்மார்பிடை ; 29 . 


I நம்முளீண்டொருவனை ; 

46- 
நம்முளீண் டொருவரை ; 1 , 
2 , 40 , 41 , 44 , 45 , 60 , 61 , 
70, 71 . 
நம்முணீண்டொருவரை ; 74 . 
நம்முலீண்டொருவரை ; 41 , 
45 . 
நம்முனீண் டொருவரை; 31 . 
எம்பினி லொருவரை ; 

23 , 
43 . 
எம்மினிலொருவனை ; 26,66 . 
எம்முளினெருவரை ; 9 . 
எம்முனனொருவரை ; 19 , 21 , 

25 , 29 
எம்மூனின்றொருவரை ; 62 . 


374 


யுத்த காண்டம் 


நில்லேமெல்லாம் ; 40 , 41 , 45 . 
நில்லோமெல்லாம் ; 2 , 18 , 

54 , 60 , 61 , 65 . 
நில்லோமெல்லோம் ; 1 , 31 , 
41 , 45 . 


வெல்லுநன் கெனின் ; 46 
வெல்லுநன்றெனில் ; 1,31 , 

41 , 45 , 63 , 65,74 . 
வெல்லுமேயெனில் ; 9 , 23 , 

26 , 43 , 66 , 70 . 
வெல்லுமேயெனின் , 19 , 21 , 

25 , 29 , 45 , 62 . 
வென்று நன்றெனில் ; 2 . 
வெல்லி நன்றென ; 44 . 
வெல்லினன்றிலா ; 41 , 45 , 

60 , 61 . 
மெல்லினண்ணிய ; 71 . 
வெல்லினன்றிலார் ; 40 . 


II இராவணன்றனையும் ; 46 

இராவணன்றன்னை ; 54 . 


ஒன்றிவளை நதிந்நெடி 

யோனை ; 41 , 52 . 
ஒன்றிவளைத்திந்நெடி 
யோனை ; 46- 
ஒன்றிவளைத்துநெடியோனை , 
31 . 
ஒன்றிவளைத்தந்நெடி 
யோனை ; 70 . 
இன்றுவளைந்திந்நெடி 
யோனை ; 9 , 21 , 25 , 62 . 
இன்றுவளைத்திந்நெடி 
யோனை ; 29, 41 , 45 , 48 . 
என்றிவ்வளைத்திந்நெடி 
யோனை ; 63 . 
என்றிவளைந்திந்நெடி 
யோனை ; 26 . 
என்றிவளைந்தனனெடி 
யோனை / 66 . 
ஒன்றவளைந்திந்நெடி 


III உடனெடுத்து ; 46 - 

உடனெழுந்து : 63 . 
உடனெதிர்த்து ; 71 . 
உடனடுத்து ; 45 . 


சேறுமோ ; 46- 
செல்லுமோ 23 , 43 , 65 . 
சேர்துமோ ; 45 . 


iv செம்மையின் 1 , 2 , 44 , 65 , 

70 . 
செம்மையில் ; 46 


ஒன்றிவளைத்து நெடியோனை ; 
65 . 
ஒன்றினவளைந்திந்நெடி 
யோனை ; 23 , 43 . 
நின்றுவளைந்திந்நெடி 
யோனை ; 41 . 
நின்றுவளைத்திந்நெடி 
யோனை ; 45 . 


தனித்தனிச் ; 46 
தனித்தனி ; 1 , 2 , 9 , 18 , 21 , 
23 , 25 , 26 , 31 , 40 , 43 , 60 
62, 70. 


செய்துமோசெரு ; 46 
செய்துனாஞ்செரு ; 29 . 
செய்துமோசெரு; 18 . 
செய்யுமோசெரு ; 23 , 43 , 44 
45 , 54 . 
சேருமே செரு ; 70 . 


II வல்லேவல்ல ; 40 , 41 , 45 , 52 , 

60 , 61 . 
வல்லோம் வல்ல ; 46 - 
வல்லோம் வல்லே ; 9 , 19 , 21 , 

25 , 29, 41 , 45 . 
வல்லோமல்லப் ; 63 . 
வல்லேவல்லே ; 48 . 
வல்லேம்வல்ல ; 71 . 
போர்வலிகொண்டு ; 41 , 45 , 


9623 


48 . 


1 எல்லோமெல்லோம் ! 46 
நிலலேமெல்லேம் ; 71 . 


போர்வளமுற்றி : 46 


பாட வேறுபாடு 


375 


போர்வலிமுற்றி ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 
63 , 65 , 66,71 . 
போர்வலிகொண்டே ; 45 . 


அஃதேதுணிவுற்றார் ; 46- 
அஃதேதுணிவு நிறான் ; 65 . 

ஃதேதுணிகின்றார் ; 70 . 
அஃதேதுணிகின்றான் ; 44 , 

54. 
வந்து துணிவுற்றார் ; 41 , 45 . 


9624 


மலையோமேல ; 46- 
மலையோர்மேல் ; 26 , 66 . 
மலைவேமேல் ; 71 . 
வலியோடும் ; 74 . 
வலி யோமேல் ; 9 , 19, 21 , 25, 

29 , 62 . 
வினையோமேல் , 40 , 63. 


1 அன்னார் தாமும் ; 46 
அன்னார்தாமே ; 23 , 26 , 43 , 
66 . 
அன்னார் நாவும் ; 74 . 


II வெல்லோம்வெல்லோம் ; 

46 
வல்லோம்வெல்லேம் ; 45 . 
வெல்லாம் வெல்லேம் ; 41 . 
வெல்லாம் வெல்லோம் ; 45 . 
வெல்லேம்வெல்லேம் ; 
18 , 40 , 41 , 45 , 60 . 
எல்லேம் வெல்வேம் ; 71 . 
வில்லோமல்லோம் ; 63 . 


ஆர்கலியேழும் ; 46 
ஆர்கலியேழோடு ; 54 . 
ஆனையுமாவும் ; 9 , 19,21 , 25 , 

29 , 62 . 
பானையுமாவும் ; 23 , 26 , 43 , 
66 . 


வன்னிமிடலோரும் ; 46 
வன்னிமிடலோடும் ; 2 . 
வன்னிமேவாதார் ; 9 . 
வன்னியதுமேவாதி ; 19 , 21 , 

25 , 29 , 62 . 
வன்னியதுமேவித் ; 23 , 26 , 

43 , 45 , 66 . 
வன்னமிடலோரும் ; 31 . 


எனவார்த்தார் ; 46 
எழுந்தார்த்தார் ; 54 . 
உடனார்த்தார் ; 1 , 2 , 63 , 65 , 

70 . 
உடனார்த்தால் ; 41 , 45,71 , 

74 . 
அணிதேரும் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
II இற்றுறும் ; 46 

இற்றுகும் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 43 , 44 , 62 , 63 , 66 . 
வீசுறும் ; 41 , 45 . 
வீவுறும் , 18 , 40 , 60 , 61 . 
வீறுறும் ; 1 , 2 , 54 , 65 . 
வீற்றுறும் ; 41 , 45 . 


IV தொல்லோன் சொல்லே ; 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43 , 45 , 48 , 52 , 60-62 . 
தொல்லோர் சொல்லே ; 46 
தொல்லேன்சொல்லே ; 18 . 
தொல்லோய் சொல்லே ; 41 , 
45 . 
தொல்லோர்சொல்லே ; 41 . 
சொல்லோசொல்லோ ; 41 . 
45 . 


என்றே ; 46 
என்றால் ; 1 , 2 , 18 , 31 , 40 , 41 , 

45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 . 
என்ன ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 44 , 62 , 66 . 


நன்றென; 46 
நல்லென ; 54 . 


விளி ; 46 
மிளிர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 54 , 62 , 66,71 , 74 . 


376 


யுத்த காண்டம் 


III கொடுசார்ந்தார் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 52 , 60-63 , 
65 , 66 , 70 . 
கொடு சேர்ந்தால் ; 46 
கொடிதார்த்தால் ; 41 , 45 , 
71 . 


தெறிப்புற்றான் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 60 , 61 . 
தெரிவுற்றான் ; 46 
தெறிவுற்றான் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 31 , 41 , 45 . 


IV என்னாம்வையம் ; 46 

என்னாம் வானம் ; 9 , 19 , 23 , 

25 , 26 , 43 , 62 , 66 . 
என்னாவானம் ; 21 . 


III போத்தான் ; 46 

பேர்த்தார் ; 26 , 66 
போர்த்தார் ; 9 , 21 , 23 , 43 , 

62 
போற்றார் ; 19 , 29 . 
போர்த்தான் ; 40 , 41 , 45,52 , 
60 , 61 , 65 , 74 . 


என்படும் வானம் ; 46 
என்படும் வானத்; 54 . 
எனப்படும் வானம் ; 45 . 
என்படுமாலித் ; 41 , 45 . 
எனப்படுமென்றார் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
என்படுமென்னார் ; 63 . 
என்னாமானம் ; 74 . 


பொற்றோள் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 31 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 70 , 
71 , 74 . 
பேர்த்தான் ; 46 
பொற்றாள் ; 26 , 66 . 


திசையே தாம் ; 18 , 31 , 40 , 

41 , 45 , 52 , 60 , 71 . 
திசையெல்லாம் ; 46 
திசையெய்தாம் ; 61 . 
திசையேதான் ; 70 . 
கதியேதாம் ; 74 . 
இமையோர்கள் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 43,62 , 66 . 
இமையோர்தாம் ; 63 . 


முற்றுமளந்தான் ; 46 
முற்றுமளர்ந்தான் 65 . 
முற்றும் வளந்தான் ; 70 . 
முற்றும் வளர்ந்தான் ; 71 . 
பிறழ்சங்கம் ; 46 
பிறர்சங்கம் ; 41 . 
பிறசங்கம் ; 41 , 45 . 
புகழ்சங்கம் ; 40 , 61 . 
புகழ்ச்சங்கம் ; 18 , 41 , 45 , 52 , 

60 . 
பொருசங்கம் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


9625 


1 அன்ன ; 46 

ஆர்த்த ; 63 . 


IV அவ்வொலி ; 46 - 

வில்லொலி ; 41 , 45 . 
எல்லாவுலகுக்கும் ; 46 
எல்லாவுலகிற்கும் ; 2 , 65 . 
எல்லாமுலகுக்கும் ; 45 . 


II தீர்த்தானுந்தன் ; 46 

தீர்த்தான்றானும் ; 41 , 45 . 


வெம் ; 46- 
திண் ; 9 , 19 , 21 , 23, 25 , 26 , 
43 , 62 , 66 . 


9626 


நாணைத் 46 
காளைத் : 74 . 


1 கோடியர் ; 46 

கோடிய ; 19 , 25 . 
கோடி ; 40 . 


பாட வேறுபாடு 


377 


யூகமெலாம் ; 46 
ஓதமெலாம் ; 1 , 2 , 41 , 45 , 52 , 

63 , 65 , 70,71 , 74 . 
யோகமெலாம் ; 9 


பல்படைநூல் ; 9 , 19 , 21 , 23 
25 , 26 , 40 , 43-45 , 59 , 60 
62, 66 , 70 . 
பல்கலை நூல்; 46 
பல்படையே ; 41 , 45 . 
பலபல நூல்; 45 , 63 , 71 , 74 . 
பல்வகை நூல் ; 1 , 2 , 45 , 54 , 

65 . 
கல்கலை நூல் ; 41 . 


III கொன்றார்நிமிர் ; 46 

கொன்றாருயிர் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
கொன்றாருயர் ; 9 . 
கொன்றானிமிர் ; 2 , 18 , 40 , 

52 , 60 , 65 , 10 . 
கொன்றானிவர் ; 63 . 


II வல்லாரவர் ; 46 

வல்லாரவை ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 
44 , 60 , 63 , 65 , 66 , 71 , 74 . 
வல்லாரிவர் ; 41 , 45 , 
வல்லாரெவை ; 62 . 


கூற்றென வெவ் ; 46 

கூற்றெனவே ; 63 . 
IV தின்றாரெதிர் ; 46 

தின்றாலெதிர்; 21 . 
தின்றானெதிர் ; 44 . 
நின்றானெதிர் ; 70 . 


மெய்ம்மை ; 46 
மெய்மை ; 31 . 
மெய்யை ; 70 . 
எய்யும் ; 65 . 
வெம்மை ; 9 , 19 , 21 , 23 , 25 . 

26 , 29 , 43 , 62 , 63,71,74 . 
யாவும் ; 2 . 


சென்று ; 46 
ஏன்று ; 1 . 
செறிந்தனரால் ; 46 
செறுத்தநரால் ; 45 . 
செறுத் தனரால் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 62 , 
63 , 66,74 . 
நெருங்கினரால் ; 70 . 


வழங்கவலார் ; 46 
வழங்கவலால் ; 70 . 
வழங்கவல்லார் ; 26 , 40 , 44 , 

61 . 
வழங்குவரேல் ; 23 , 43 . 


9628 


IV மேதகையோர் ; 63 . 

மேதகையார் ; 46 
மேதகையால் ; 65 . 


1 மதயானையை ; 46 - 
மதவானையை ; 19 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 . 


9627 


வன் றொழுவில்; 46 
வன்றொழிலில் ; 1 , 41 , 45 . 
வான்றொழுவில் ! 41 , 45 . 


I வென்றார் ; 46 

வென்றோர் ; 60 , 63 . 


விண்ணவரோடு ; 46 
விண்ணுலகோடு ) 45 , 63 . 


III உளைத்தார் ; 46 - 

உழைத்தோர் ; 71 . 
எனவொன்றல ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 60-63 , 65 , 66,71 , 
74 . 


I ஒன்றாவுயர் ; 46 

ஒன்றாகின ; 63 . 


378 


யுத்த காண்டம் 


எனவொன்னலர் ; 46 
எனவென்றல ; 21 . 


III போராற்சிலை ; 46 

போரார்ச்சில ; 41 , 45 . 
போராற்சில ; 70 . 
போரார்சிலை ; 2 , 9 , 21 , 29 , 

41 , 45 , 52 . 
போரார்ப்பொலி ; 41 , 45 . 


9629 


1 விட்டீயவழங்கிய ; 46 
விட்டீபவிளங்கிய ; 18 , 40 , 

41 . 
வெட்டீயவழங்கிய ; 41 . 


நாணி ; 46 
நாணிற் ( ன் ) ; 19 , 21 , 25 , 26 , 

29 , 62 , 63 , 66 , 71 . 
நாளி ; 70 . 


II சுடர்ச்சுடரும் ; 46 

சுடர்சுடரும் ; 19 . 
சுடச்சுடரும் ; 1 , 63 . 


IV காராற்பொலியும் ; 41 , 45 , 52 , 

காரார்ப்பொலியும் ; 46 


III கட்டீயும் ; 46 --- 

கட்டீய ; 63 . 


கலந்தெழலால் ; 46 
கலந்ததனால் ; 63 . 

கனத்தெழலால் ; 74 . 
IV உட்டீயுற ; 46 

உட்டீய்வுற ; 71 , 
உட்டீாவுற ; 54 
உட்டீயென ; 26 , 44 , 70 . 
உட்டீவுற ; 1 , 2 , 65 . 
இட்டீயுற ; 9 . 
எட்டீயுற ; 66 . 


களிறார்ப்பொலியும் ; 46 
கடலார்ப்பொலியும் ; 9 , 40 , 

60 , 61 , 63 , 65 . 
கடலாற்பொலியும் ; 1 , 2 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66 , 71 , 74 . 
கடறார்ப்பொலிபோல் ; 70 . 
கழலார்ப்பொலியும் ; 45 . 
கழரார்ப்பொலியும் ; 31 . 


9631 


1 வெல்லா ; 46 
எல்லா ; 63 . 


ஏழுவகும் ; 46 
பேருலகம் ; 63 . 


9630 


வலியார் ; 46 
வலியால் ; 1 , 2 , 40 , 41 , 45 . 
வலியோர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


1 தேரார்ப்பொலி ; 46 
தேராற்பொலி ; 9 . 


II தாரார்ப்பொலியும் ; 46 

தாராற்பொலியும் ; 9 . 
கழறாக்கொலியும் ; 46 
கழலாரிப்பொலியும் ; 9 , 41 , 

45,74 . 
கழருர்ப்பொலியும் ; 2 , 19 , 

21 , 25 , 29 , 62 . 
சங்கார்ப்பொலியும் ; 70 . 


III தொல்லார் படை ; 46 

சொல்லார்புடை ; 41 , 45 . 
தொடர்ந்ததெனா; 46- 
தொடர்ந்தெழலும் ; 9, 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 43 , 62 , 
66 . 
துடாந்ததெனா; 40 . 


IV நல்லானும் ; 46 

நல்லாரும் ; 44 . 


பாட வேறுபாடு 


379 


9632 


கதிரோன் ; 46 
கதிரோர் ; 1 , 2 . 


IV 


I போல்பவர் ; 46 
போலவர் ; 1 , 26 , 31 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


II போர் ; 46 

பேர் ; 1 , 9 , 26 , 44 . 
III மற்றகளப் ; 46 

மற்றகல்வ ; 23 , 43 . 
VI உாழிச்சுடர் ; 46 

வாழிக்கடல் ; 26 , 66 . 


ஊரோடுமறிந்தனன் 

40 
44 , 52 , 63 , 70 . 
ஊரோடு மடிந்தனன் ; 46 
ஊரோடு மடிந்தன ; 41 , 45 . 
ஊரோடு மடிந்ததை ; 45 . 
ஊரோடு பறிந்தனர் ; 65 . 
ஊரோடு படிந்தனன் ; 41 . 
ஊரோடு மறித்தனர்; 41 . 
ஊரோடு மறிந்தனர் ; 1 , 2 , 

45 . 
ஊரோடு மறிந்தன ; 18 , 41 , 

45 , 60 , 61,71,74 . 
ஊரோடும் விழுந்தவன் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
54 , 62 , 66 . 
ஊரோடு விழுந்ததை ; 45 . 


வழங்கினனால் ; 46 
வழங்கினரால் ; 9 . 


9633 


ஒத்துரவோர் ; 46 
ஒத்துரவோன் ; 70 . 
ஒத்துளதால் ; 41 , 45 . 
ஒத்துளவோர் ; 60 . 
ஒத்திடுவார் ; 63 . 


1 சுடர்க்கணை தான் ; 46 

சுடர்க்கணை தன் ; 41 . 
சுடர்க்கணை தண் ; 1 , 2 , 31 , 

54 , 65 . 
சுடர்க்கணைதம் ; 9 , 19 , 25 , 

29 , 44 , 62 , 63 , 70 . 
சுடர்க்கணை செந் ; 71 . 
சுடக்கணைதம் ; 74 . 


9634 


H தடிந்திடலும் ; 46 

தடித்திடலும் ; 1 , 54 , 62 . 
திறந்திடவும் ; 63 . 


I கொல்லோடு ; 46 

கொல்கொ ( கோ ) டு ; 31 . 
சொல்லோடு ; 23 , 41 , 43 , 
45 , 63 . 


HI தேரோடு மடிந்தனர் ; 46 - 

தேரோடு மறிந்தனர் ; 9 , 19 , 

23 , 26 , 29 , 43 . 
தேரோடு மறிந்தன; 25 , 62 . 
தேரோடு மறிந்தினர் ; 21 . 
தேரோடு மெறிந்தனர் ; 66 .. 
தேரோடு விழுந்தன ; 70 . 
தேரோடு விழுந்தனர் ; 1 , 44 , 

54 , 61 , 74 . 
தேரோடும் விழுந்தன ! 60 , 

65 . 
தேரோடும் விழுந்தனர் ; 2 , 
18 , 40 , 41 , 45 , 71 . 


கூற்றினிணப் ; 46 
கூற்றினரும் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26, 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 . 
கூற்றினிரும் ; 71 , 74 . 
கூற்றினிளம் ; 31 . 
சுற்றினரும் ; 41 , 45 . 


1 தொடர்ந்தன ; 46 

தொடர்ந்தெனப் ; 41 , 45 . 
தொடந்தன ; 44 . 


D 


யுத்த காண்டம் 


பாய்தவிஞம் ; 46 
பாய்கலதற் ; 41 . 


III கொம் போடும் ; 46 

கொம்போடு ; 63 . 


ய எழுமாமுகில் ; 46 

எழுகாகில ; 61 . 
எழுமால்சிலை ; 23 , 26 , 43,45 , 

66 . 
எழுமாயத்தால் ; 45 , 
எழுமுந்தின ; 54 . 
சிந்தின ; 46 - 
மாமுகில் ; 54 . 


விழுந்தனவொத்த 

குறைந்து ; 46 
விழுந்தன வொத்த 
குறைத்து ; 41 , 45 , 63 . 
விழுந்தனவெய்து குறைந்து ; 

70 . 
எழுந்தனவொத்தகுறைந்து 
9 , 18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43 , 45 , 60-62 , 
66,71 , 74 
எழுந்தன வெய்து குறைந்து ; 
44 . 


IV 


வில் லோடும் ; 46 - 
வில்லோடு ; 70 


IV 


கம்போடு ; 46 
அம்போடும் ; 1 , 2 , 9 , 18 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 52 , 
63 , 65 . 


விழுந்தமிடற் ; 46 - 
விழுந்தவடற் ; 45 . 
விழுந்தவிடக் ; 41 , 45 . 
விழுந்தவிடம் ; 63 . 
விழுந்தவிறற் ; 9 , 19 , 21 , 23 , 

26 , 29 , 41 , 66 . 
விழுந்தன விறற் ; 25 , 62 . 
விழுந்தனவிற் ; 74 . 


விழுந்தவடற்கரமே ; 46 - 
விழுந்தவடற்குலமே ; 40 . 
விழுந்தவலக்கரமே ; 74 . 
விழுந்ததடற்கரமே ; 63 , 70 . 


9635 


9636 


1 செம்போத்திரத்திரை: 46 
செம் போடுதிரத்திடை ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
61 , 62 . 


செம்போடுதிரைத்திரை ; 1 , 
ஆழியின் வாய் ; 46 
ஆழி செலும் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 62 , 66 . 
வாழிசெலும் ; 23 , 43 . 
சிந்துவின்வாய் ; 44, 45 , 70 


1 முன்னோடுதிரப்புனல் ; 46 
முன்னோடுதிரத்திடை ; 9,19 , 
21 , 23 , 25 , 26, 29, 41 , 43 , 
45 , 62 , 63 , 66 , 74 . 
முன்னோடுதிரத்திரை ; 1 , 18 , 
40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 65 , 
70,71 . 
முன்னோடுதிரைத்திரை ; 2 , 
44 , 54 . 


A 


மூதுலகைப் ; 46 
மூவுலகைப் ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 40 , 41 , 43 , 45 , 62 , 63, 
65 , 66 . 


I1 வெம்போடரவக் ; 46- 

வெம்போரரவக் ; 1 . 
வெம்போடுதிரச் ; 23 , 43 . 
வெம்பேரரவக் ; 71 . 
குலமேனிமிரும் ; 46 
கடல் மேனிமிரும் ; 23 , 43 . 


II பின்னோடிவளைந்த ; 46 

பின்னோடிவளைத்த ; 9 , 18,40 , 

41 , 45 , 60 , 61 . 
பின்னோடுவளைந்த , 25 . 


381 


65 


படர்கின்றபடைச் ; 74 . 

பாட வேறுபாடு 
III மின்னோடும் ; 46 

IV இறவொத்தனவாவுமினப் ; 
மின்னோடு ; 29 , 44 , 70 . 

46 

இறவொத்தனவாவுமிடல் ; 
விழுந்தன ; 46 

54 
எழுந்தன ; 18 , 40 , 41 , 45,61 , இறவொத்தனவாவுமெனப் ; 

29 . 
IV நெடுங்கரி ; 1 , 2 , 40 , 4 !, 45 , 

இறவொத்தனவாயுமினப் . 
52 , 54 . 
நெடுங்கிரி ; 46 

இறவொத்தனவாமிவுளிப் ; 

41 . 

இறவுற்றனவாமிவுளிப் ; 45 . 
9637 

9638 
வலக்கையொடும் ; 46 
வலக்கையொடு ; 31 . 

I தாமச் ; 46 

காமச் ; 21 , 62 . 
II நறவக் ; 46 

தடிந்தகலப் ; 46 
இறவக் ; 41 , 45 , 63 . 

தடிந்தவடிப் ; 63 . 
கறவைக் ; 1 , 2 , 31 , 54 , 65 . 

தடித் தகலப் ; 41 , 44 , 45 , 70 .. 
கறைமெய்க்; 71 . 
விறலக் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 

II பாமக் 46 
29 , 43 , 62 , 66 . 

பாமாக ; 25 , 62 . 
வீழ்நகைவாள் : 46 

படிகின்ற படைச் ; 46 
வீழ்நசைவால் ; 74 . 

படிகின்றபடிச் ; 63 . 
வீழ்நாகைவாள் ; 19 , 21 , 25 , 
26 , 29 , 62 . 

படாகின்றபடச் ; 9, 19 , 21 , 
வீழ்வகைவாள் ; 23 , 43 , 

25 , 29 , 62 . 
வீழறல்வாழ் ; 63 

படர்கின்றனபல் ; 23 , 26 , 43 , 
வீணர்கைவாட் ; 9 . 

66 . 
வீழ்ந்தகைவாள் ; 1 , 31 , 70 , JI சேமப்படர் ; 46 
71 . 

சேமப்படு ; 23 , 43 , 45 , 52 . 
வீழ்ந்தகைவான் ; 2 . 

சேமட்படை ; 19, 21 , 25 , 26 , 

29 , 41 , 45 , 62 , 63 , 66,74 . 
III சுறவொத்தன ; 46 

சேமப்பிடி ; 31 , 40 , 41 , 44 , 
சுறவுற்றன ; 2 . 

45 , 60 , 61 , 70 . 
சுடரொத்தன ; 74 . 

மால்கடல் சேர் ; 46 
துடித்தெழலால் ; 46 

மால்வரைசேர் ; 9 , 44 , 70 . 
துடர்ந்தெழலால் ; 23 , 26 , 

மாகடல் சேர் ; 1 , 2 , 40 . 
43 , 66 . 
துடாந்தெழிலால் ; 19, 21 , 

[ V ஆமைக்குலம் ; 46 
25 , 29 , 62 . 

ஆமைக்கலம் ; 25 , 62 . 
தொடர்ந்தெழிலால் ; 9,41 , ஒத்தனவத்தனையால் ; 46 
45 , 74 . 

ஒத்தனவத்தனையும் ; 45 . 


382 


யுத்த காண்டம் 


ஒத்தனவறத்தனையால் ; 1 . 
எத்தனையத்தனையால் ; 41 , 
45 , 52 . 


9639 


1 காம்போடு ; 46 - 
தூம்போடு ; 71 . 
பதாகைகள்காருதிரப் ; 46 
பதாகைகளற்றுதிரப் ; 23,26 , 

43 , 66 . 
களைந்தபதாகையினம் ; 45 . 


I கண்டத்தசரத்தொகை ; 44 . 
கண்டத்தொகைகவ்விய ; 

46 
கண்டத்தகாதோகைகள் ; 
65 . 
கண்டத்தகரொத்தகை ; 63 . 
கண்டத்தகரத்தொகை ; 1 , 
2 , 4 ), 41 , 45 , 52 , 54,60 , 
61 , 70 , 71 . 
சண்டத்தசரத்தொகை ; 29 , 

70 . 
சண்டத்துசரத்தொகை ; 23 , 
43 . 


II கடற் ; 46 

சுடற் ; 19 , 21 , 25 , 29 , 62 . 


III வாம் போர் ; 46 

வாம்போ ; 23 , 26 , 43 , 66 . 


கவ்வியதாள் ; 2 , 54 . 
காலொடுதோள் ; 46 - 
கவ்வியதால் ; 1 , 23 , 29, 40 , 
41 , 43.45 , 52, 60 , 61 , 70, 
71 . 
கவ்வியதோள் ; 41 . 


மலைந்தகலம் ; 1,71 . 
மலைந்தகலக் ; 46 
மலைத்தகலக் ; 9 , 31 , 41 , 44 , 

45 , 70 . 
மறிந்தகலக் ; 45 . 
மறித் தகலக் ; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
மறிப்பநெடும் ; 54 
குறைந்தகலக் ; 41 , 45 . 


Ii முண்டத்திரி ; 46 

முண்டத்தனர் ; 63 . 
முண்டக்கிளர் ; 1 , 2 , 23 , 29 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 , 

61 , 65 , 70 , 71 , 74 . 
தண்டினமுட்டொகுவன் ; 
29 . 


IV 


குறைந்தனபோல் ; 46 
குறைத்தனபோல் ; 21 , 25 , 

29 , 62 . 
குலாயனபோல் ; 23 , 43 . 


9640 


இப்பாடல் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 62 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


தண்டின் முரட்டொருவன் ; 
46 
தண்டினமுட்டொடுவன் ; 1 . 
தண்டியின்மொட்டொடு 
வண் ( டுண்டச் ) ; 2 . 
தண்டனமுட்டொகுவன் ; 
40 , 45 , 52 , 60 , 61 . 
தண்டனமுரட்டொருவன் ; 
44 . 
தண்டெனமுட்டொருவன் , 
74 . 
தண்டென முட்டொகுவன் ; 
71 . 
தண்டொடுமுரட்டொரு 
வன் ; 65 . 
கண்டனர்முட்டொகுவன் ; 
41 , 70 . 


1 மண்டப்படு ; 46 

மண்டப்பிடி , 45 


சோரியின்வாரியின் ; 46 
பல்கணைமாரியின் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


883 


கண்டனாமுட்டொருவன் 

23 , 43 , 54 . 
கண்டெனமுட்டொகுவன் ; 
63 . 


25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 
62 , 63 , 66 , 74 . 
அளிமுற்றுகு ; 44 , 54 . 


II துடித்தனவால் ; 46 - 

துடந்தனவால் ; 70 . 
துவத்தனவால் ; 1 , 2 . 


9641 


1 பளிங்குறு ; 46 

பளிங்கணி ; 23 , 26 , 43 , 66 . 
பளிங்கொடு ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
பளிக்குறு ; 61 . 


சோரியினாழியினாழ் : 1 . 
சோரியின் வாரியினாழ் ; 46 
சோரியின்வாரியிலாழ் ; 40 . 
சோரியின் வாரியலாள் ; 40 . 
சோரியிலாழியில்வாழ் ; 71 , 

74 . 
சோரியிலாழியிலாழ் ; 41 , 45 , 

70 . 
சோரியிலாழியில்வீழ் ; 63 . 
சோரியவாழியிலாழ் ; 31 , 41 , 

45 , 52 . 
சோரியவாரியிலாழ் ; 60 , 61 . 
சோரியிலாவொளிர ; 23 , 43 . 
சோரியிலாயொளிர ; 26,66 . 
சோரியிலாழ்வனவும் ; 9 , 19 , 

25 , 29 , 62 . 
சோரியில்வாழ்வனவும் ; 21 . 
சோரியினாழியினாம் ; 2 , 65 . 
சோரியினாழியினர் ; 41 45 . 


சில்லி கொடேர் ; 46 - 
சில்லிகடோ ; 2 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 63 , 70 . 
சில்லிகளேர் ; 65 . 


II விளிவுற்றுக ; 9 , 31 , 41 , 45 , 

52 , 61 , 70 , 74 . 
விளிவுற்றுற ; 46 
விளிவுற்றுற ; 23 , 26 , 43 . 
விளிவிற்றுற , 1 . 
விளிலிற்றுக ; 40 , 41 , 45 . 
விளியுற்றுற ; 41 , 45 . 


IV ஒளிமுற்றிய ; 46 

ஒழிமுற்றிய ; 40 . 
ஒளிசுற்றிய ; 63 . 


வேறுற ; 46 
வேறுக ; 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 41 , 43 , 45 , 62 , 63 , 66 . 
வேற்ற ; 44 . 


திங்களையொத்துளவால் ; 

46- 
திங்களையொத்துளதால் ; 25 , 

29 , 41 , 45 , 63 . 
திங்களையொத்தனவால் ; 23 , 

26, 43 , 45 , 66 . 
திங்ககாயொங்குளவால் ; 21 . 
திங்களையுற்றுவதால் ; 9 . 


9642 


வீழ்வன தாம் ; 46 
வீழ்வனவும் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 40 , 41 , 44 , 45 , 60 
63 , 65 , 70 , 71 , 74 . 
வீழ்ந்தவவை ; 23 , 26 , 43,66 . 


இப்பாடல் ; 9, 19 , 21 , 25 , 
26 , 62 , 66 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


III அளிமுற்றிய ; 46 

அளிசுற்றுறு ! 71 . 
அளிவற்றுகு ; 41 , 45 . 
அளிபெற்றுகு ; 9 , 19 , 21 , 23 , 


1 கோடலில் ; 46- 

கோடலை ; 65 . 
கோடிய ; 45 . 


$ 84 


யுத்த காண்டம் 


1 மார்பின்மிசைச் ; 46 - 
மார்புமிசைச் 18 , 40 , 45 , 
60 , 61 . 


கோடில ; 54 . 
கொண்டலில் ; 41 , 45 . 
அரக்கரைநேர் ) 46 
அரக்கரு நேர் ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61 . 


கோடநமன்குறி ; 1 , 41 , 45 . 
கோடலின்மன்குறி ; 46 
கோடல் நமன்குறி ; 71 , 74 . 
கோடினமன்கும் ; 65 . 
கோடின்மனக்குறு ; 2 . 
கோடி மனக்குறி ; 18 , 40 , 60 , 
61 . 


செறிசாலிகையில் ; 46 
செறிசாலிகையில் ; 1 , 2 , 18 , 

29 , 40 , 60, 61 , 65 70,71 . 
செறிதார்த்திரையின் ; 63 . 
செறுசாலிகையின் ; 41 , 45 . 
சிறைகாண நுழைந்து ; 45 . 


II கடைச்சிறை; 1 , 2 , 18 , 23 , 

29 , 40 , 41 , 43.45 , 52 , 54 , 
60 , 61 , 65 , 70 , 71 , 74 . 
கடைச்செறி ; 46 
கடைச்சிதைக் ; 45 . 
கடைச்சிறைக் ; 41 . 
கடச்சிறு ; 63 . 


கான நுழைந்து ; 46 
காண நுழந்து ; 2 . 
காண நுழைந்து ; 40 , 41 , 45 . 
52 . 
கண்ணினுழைந்து ; 1 , 41 , 45 . 
கண்ணு நுழைந்து ; 63 . 


கோளுறுமே ; 1 , 2 , 23 , 29 , 
43 , 45 , 60 , 61 , 63 , 65 , 70 , 
71 , 74 . 

கோளுறுமேல் ; 46 
II கோடியதோறு ; 46 

கோடியதோறும் ; 52 . 
கோடியதேறு ; 31 . 
சிரத்திரள்வன் ; 46 
சிரத்தினவன் ; 23 , 43 , 60 , 

61 . 
சிரத்தினவால் ; 54 . 
சினத்திரள்வன் ; 18 . 
சினத்திளவன் ; 45 . 
சினத்தினவன் ; 31 , 40 , 41 . 

சித்திரள்வன் ; 1 . 
IV மறிந்திடுமால் ; 46 - 

மறிந்திறுமால் ; 1 , 40 , 41,44 , 

45 , 60 , 61 , 65,71 . 
மறிந்திலமால் ; 70 . 
மறிந்தனவால் ; 63 . 
மறிந்துளவால் | 74 . 
மறிந்துறுமால் ; 41 , 45 . 
மறித்திறுமால் ; 29 , 45 . 
மறித்துளதே ; 54 . 
மலைந்திறுமால் ; 2 , 


ப அறமொய்த்தன ; 1 , 2 , 18 , 

23 , 29 , 31 , 40 , 41 , 43-45 , 
54 , 60 , 63 , 65 . 
உறமொய்த்தன ; 46 
அநமெத்தன ; 40 
அறபெய்த்தன ; 61 . 
அறவொத்தன ; 71 . 


இன்னறையுற்று ; 46 
இன்னறையிற்று ; 63 , 65 . 
இன்னறவுற்று ; 45 . 
இன்னுறையுற்று ; 41 , 45 . 
இன் நகையுற்று ; 40 . 
விண்ணறவை ; 54 . 


9643 


IV உண்வாய்வரி; 46 

உண்வாய்வல; 23 , 43 . 


இப்பாடல் , 9 , 19 , 21 , 25 , 
26 , 62 , 66 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


வண்டினயாத்தனவால் ; 
46 


பாட வேறுபாடு 


385 


9645 


வண்டினமொய்த்தனவால் ; 
2 , 23 , 43 
வண்டின மய்த்தனவால் ; 
40 , 60 , 61 . 


9644 


1 நின்றாருடனின்று ; 46 

நின்றாருடல்வந்து ; 18 , 61 . 
நின்றாருடன்வந்து ; 40 , 41 , 

45 , 60 . 
நின்றாரெதிர் நின்று : 70 . 
அயலே ; 46- 
அடலச் ; 74 . 


வன்பக 


களத்தோருவன் பகலின் ; 
46 
களத்தொருவன் பகலிற் ; 2 , 

65 . 
களத் தொடுவன்பகலின் ; 25 . 


II சென்றுரெதிர் ; 46 

சென்றாரொடு ; 9 . 


11 நாலிலோர் ; 46 - 

நாலிலொர் ; 40 , 41 , 45 , 52 . 
நாலினோர் ; 1 , 2 , 54 , 65 . 
காலினோர் ; 45 . 
எ ( வெ ) ல்லிலோர் ; 63 . 


சிதைத்திடலால் ; 46 - 
சிதைத்திடலால் ; 41 , 45 . 
சிரித்திடலால் ; 45 . 
சிறித்திடலாம் ; 31 . 
செ 

சறுத்திடலால் ; 63 . 
திரிந்தடலால் ; 9 , 29 , 62 , 71 . 
திரிந்திடலால் ; 1 , 2 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 65 , 70 . 


II நூறாயிரயோசனை ; 46 - 

நூறாயிரமோசனை ; 9 , 23 , 26 , 

43 , 44 , 66 . 
நூறாயிரவோசனை ; 71 .. 
நூறாயிரம்யோசனை ; 18 , 19 , 

21 , 25 , 29 , 40 , 60-62 , 70 
நூறாயினயோசனை ; 41 , 45 , 

52 . 
நூறாகியயோசனை ; 1 , 2 , 31 , 
41 , 45 , 65 . 


III ஓர்வுறு ; 46 

ஒத்துறு ; 74 . 
நோவு செய் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
நோய்செய்த ; 23 , 26 , 43 , 66 
வேரறு ; 63 . 


நூழில்களால் ( ன் ) ; 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 43 , 
44 , 54 , 62 , 63 , 66 , 70 , 71 , 


74 . 


நூழில்களம் ; 46 
நூழில்கள் சால் ; 41 , 45 , 52 . 

நூழில்களா ( ம் ) ; 9 , 41 , 45 . 
IV மாறாதுழல் ; 46 

மாறாததொர் ; 41 , 45 . 


தன்மகனேர் ; 46 
தன்மகனே ; 18 , 19 , 21 , 25 , 

29 , 31 , 40 , 62 , 71 , 74 . 
தன்மகனைக் ; 45 , 70 . 
தன்மையரைக் ; 26 , 66 . 
தன்மையனே ; 61 . 
தன்மையனைக்; 23 , 43 . 
என்மகனேர் ; 41 , 45 . 


சாரிகை ; 46- 
சாரிகள் ; 63 . 
சாரியை ; 9 , 26 , 66 . 
வந்தனனால் ; 46 . 
வந்திடுவான் ; 45 . 


IV அவனேயிவன் ; 40 , 41 , 45 , 

52 , 60 , 61 . 
இவனென்பதென் ; 46 
இவனேயவன் ; 1 , 2 , 41 , 45 , 

63 , 65 , 70 , 71 . 
அவனேயவன் ; 18 . 


25 


386 


யுத்த காண்டம் 


9647 


எனவெய்து ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
என்றகொள்வார் ; 46 
என்று கொளா; 1 , 2 , 18 , 40 , 

60 , 61 , 65 , 70 , 71 . 
என்றுகொளார் ; 63 . 
என்று கொளால் ; 31 . 
என்று கொளீர் ; 41 , 45 . 
குறைத்தனனால் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 43 , 62 , 66 . 


| உன்னுமுணர்ச்சியிலீர் ; 1 , 2 , 

40, 41 , 44 , 61 , 63 , 65 . 
உன்னுமுணர்ச்சியிலார் ; 

46 
உன்னுமுணர்ச்சியில்லார் ; 

29, 62 . 
உன்னுவுணர்ச்சியிலீர் ; 45 ,, 

60 . 
என்னுமுணர்ச்சியிலார் ; 54 . 


9646 


[ உன் 
உணர்கின்றவலந்தலையால் , 

1 , 2, 9, 19 , 21 , 25 , 29 , 40, 
41 , 43-45 , 54 , 60-62 , 65 ; 
70 , 71 , 74 . 
உணர்கின்றவலந்தலைவாய் 

46 
உணர்கின்ற வலைத் தலைவாய் ; 

45 . 
உணர்கின்றவலைந்தலைவாய் ; 

41 . 
உழல்கின்றவலந்தலையால் ; 
23 , 26 , 41 , 43 , 45 , 66 . 


II இரவன்றிதுவோ ; 41 , 45 . 

இரவின்றிதுவோர் ; 46 
இரவின்றிதுவோ ; 63 , 71 . 
இரவன் றிதுவோர் ; 1 , 2 , 9 . 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 52 , 54 , 60-62 , 
66 , 70,71 , 74 . 
இரவன்றதுவோ; 41 . 
இரவன்றியவோர் ; 65 . 


என்பர்களால் ; 46 
எய்தினரால் ; 1 , 2, 9 , 19, 21. 
25 , 29 , 40 , 41 , 44 , 45 , 54 , 
60-62 , 65 . 
எய்தினனால் ; 23 , 26 , 43 , 66 . 
என்கிலரால் ; 71 , 74 . 
என்பவராம் ; 63 . 


II கோபநெடும் ; 46 

கோபாநெடும் ; 40 , 60 , 61 . 


படைவெஞ்சரம் ; 46 
சரம் வெம்படை ; 1 , 2 , 18 , 

44 , 45 , 60, 61 , 65 , 70 . 
சரவெம்படை ; 40 , 41 . 


[ II அன்றிதிராமர் ; 40 , 41 , 45 , 

52 , 60.61 . 
இன்றிதிராமா ; 46 
அன்றியிராமர் ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 31 , 41 , 43 
45 , 62 . 
அன்றிவிராமர் ; 1 , 70 . 
அன்றிவ்விராமா ; 71 . 


IV வழங்குவரேகுவரால் ; 46 

வழங்குவயே குவரால் ; 31 . 
வழங்குவரெய்குவரால் ; 1 , 2 

41 , 45 , 52 , 65 . 
வழங்குவரெய்குனரால் ; 40 . 
வழங்குனரேகுவரால் ; 63 . 
வழங்கினரெய்குனரால் ; 60 , 

70 . 
வழங்கினரேகுனரால் ; 61 . 
வழங்கினரேங்கினரால 44 . 


கணக்கிலரால் ; 46 
கணக்கிலவாம் 31 , 41 , 45 . 
கணக்கிலவால் ; 2 , 60, 61 , 

63 , 70 . 
கணக்களவப் ; 40 . 
கணக்களவாப் ; 1 , 19, 21 , 25 
29 , 44 , 62 . 


பாட வேறுபாடு 


387 


IV 


கணக்கறவப் : 41 , 45 . 
பாலைம் மணலிற் ; 46 
பரவை மணலிற் ; 40 , 41 , 45 , 
52 , 70 . 


உண்பதுமுள்ளதுவே ; 
4 !, 45 . 


9649 


பல ; 46 
பல ; 2 , 9 , 65 , 74 . 


I கார்மேலுளர் ; 46 

கார்மேலுள ; 40 . 


9648 


உளரிப் ; 46 - 
உளர் நீர் ; 45 . 
உளர்நீர்ப் ; 19, 21 , 23, 25 , 

26 , 29 , 43, 62 . 
உளரால் ; 9 . 


இப்பாடல் , 9 , 19 , 21 , 25 , 

62 - ஆம் பிரதிகளில் இல்லை . 
I 

ஒருவன் மலை ; 46 
ஒரு பன் மலை ; 54 . 
உயர்வோன் ; 46 
உயர்வோம் ; 23 , 26 , 43 , 66 . 
உயர்வார் ; 40 , 41 , 45 , 60 , 

61 . 
உவர்வால் ; 63 . 
உயர்வான் ; 54 . 


IV மேளரிராமா ; 46 

மேலவி ராமர் ; 41 , 45 , 70 . 
மேலுமிராமர் ; 18 , 40 , 41 , 

45 , 52 , 61 . 
மேவியிராமர் ; 9 , 19 , 11 , 23 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
மேவியிராமா ; 63 . 
மேலயர்வீரர் ; 41 , 45 . 
மேலமர்வீரர் ; 1 , 2 , 65. 


II ஒராயிரம; 46- 

ஓராயிரமேல் ; 41 , 45 . 
ஓராயிரமும் ; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
ஓராயிரமால் ; 63 . 
உலப்பில வாய் ; 23 , 26 , 43 , 
66 . 


புகுந்தடாவார் ; 46 
புகுந்தடவார் ; 31 . 
புகுந்தடுவார் ; 45 . 
புகுந்திடுவார் ; 41 , 45 . 


9650 


II ஒருவன்னுயிர் ; 46 

ஒரு மன்னுயிர் ; 61 . 
உண்டதலால் ; 46 


I துன்னுஞ்சுழலும் ; 46 

துன்னுந்திரியும் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66, 
70,71 , 74 . 
துன்னுந்திரையும் ; 29 . 


உண்டகலா ; 23 , 43 . 
உண்டகலான் ; 26 , 66 . 
உண்பத லால் ; 63 . 
உண்ணுதலால் ; 41 , 45 . 


IV 


உண்டதுமுள்ளது வோ ; 1 , 2 , 
18 , 23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 52 , 60, 61 , 63 , 66 , 
70 . 
உண்டதுமுள்ளது வே ; 46 
உண்டதுவுமுளதோ ; 71 . 


திரியுஞ்சுடரும் ; 46 
சுழலும் துடரும் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 . 
சுழலும் தொடரும் ; 45 . 
சுழலும்சுழலும் ; 63 , 65 . 
சுழலும் சுடரும் ; 71 , 74 . 
சுடரும்சுழலும் ; 1 , 41 , 44 , 
45 , 54 . 


188 


யுத்த காண்டம் 


துடரும்சுழலும் ; 2 . 
தொடரும் சுழலும் ; 18 , 40 , 
41 45 , 60 , 61,70 . 


பனிவரைபருதிசிவந்தன ; 63 . 
பனிலரைபகுதிகள்சிந் 

தினள் ; 74 . 
பருவரை பருதிசிவந்தன ; 23 , 
26, 43 , 66 . 


III பின்னும் மருகும் ; 46 

பின்னும் பருகும் ; 19 . 


எதிரும் பிரியான் ; 1 , 2 , 9,18 , 
23 , 26 , 40 , 41 , 43.45 , 54 , 
60 , 61 , 65 , 66,70,71 . 
உடலும் பிரியான் ; 46 
உடலும் ஒருவன் ; 45 . 
எதிரும் பெயரும் ; 63 . 
எதிரின் பிரியான் ; 19 , 21 , 25 , 
62 . 


11 விடுதிசை ; 46 

விடுபரை ; 18 , 40 , 41 , 52 , 

60 , 61 , 
விடுநெடு ; 23 , 26 , 43 , 63 , 66 ... 
விடுட்டு ; 45 . 
இடுபடு ; 74 . 


IV 


வீரர்மயங்கினரால் ; 46- 
வீரபயங்கினரால் ; 44 , 54 . 
வீரன்மயங்கினரால் ; 65 . 
வீரர் தம்மன்னவனே ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 

74 . 
வீராமன்னவனே ; 63 , 66 . 
வஞ்சர்மாங்கினரால் ; 45 . 
மன்னவர்மன்னவனே ; 71 . 


9651 


இப்பாடல் , 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 26 , 54 , 62 , 65 , 71 - ஆம் 
பிரதிகளில் சில்லை ? 


செவிடு பிளந்தன ; 46 
செவிடுபரந்தன ; 41 , 45 . 
திசைபிளத்தன ; 41 , 45 . 
திசைகள்பிளந்தன ; 18 , 23 , 

26 , 40 , 43 , 52 , 60 , 61 , 66 . 
திசையிலெழுந்தன ; 63 . 
தசைாள்பிளந்தன ; 74 . 
அளற தெழுந்தன ; 46 
அளரெழுந்தன ; 41 , 45 . 
அளவறதெழுந்தன ; 61 . 
அழன்று எழுந்தன ; 63 . 
அமுதமெழுந்தன ; 23 , 26 , 

43,66 . 

சுவறியழுந்தின; 74 . 
III அடுபுலி ; 46 

விபுலி ; 41 , 45 , 
அடல்வலி; 63 , 14 . 
அடல் விளி ; 23 , 26 , 43 , 66 . 
அவுணர்தம் ; 46 
அவுணர் ; 41 , 45 . 
அவுணர்கள் ; 74 . 
மங்கையரலர்விழி விகள் : 

46 
மங்கையரலர்விழியருவி 41 , 

45 . 
மங்கையராவியரருவிகள் ; 74 
IV கடுமணி ; 46 

கடிதினின் ; 23 , 26 , 43,66 . 
நெடியவன்வெஞ்சிலை ; 18 , 
41 , 52 , 61 , 70 . 


1 கரிபரிசிந்தின ; 46 

கரிகள்சிந்தின; 41 , 45 . 
கரிகளெரிந்தன ; 23 , 26 , 43 , 

63 , 66 . 
கரிபலசிந்தின ; 74 . 


பனிவரையிரதமவிந்தன ; 29 , 
31 , 40 , 41 , 45 , 52 , 60 , 61 , 
70 . 
பனிவரையிரதமலிந்தன ; 

46- 
பனிவரையல திரிந்தன; 41 , 
45 . 


பாட வேறுபாடு 


589 


கொட்பால் ; 40 , 41 , 45 , 52 . 
கோட்பால் ; 46 


நெடியவெனுஞ்சிலை ; 46 
நெடியவெஞ்சிலை ; 41 , 45,63 . 
நெடியவன்வெஞ்சிலைக் ; 40 . 
நடியவன் வினமணி : 23 , 
26 , 43 , 66 . 
தெடுதவவெஞ்சிலை ; 74 . 
சிலையினசைந்தன ; 41 . 


IV வந்ததேரே ; 46 

வந்தகாரே ; 63 . 


நின்ற தேரே ; 41 , 45 , 70 . 
ஆக்கினான்றனியேறன்னான் ; 

46 
ஆக்கினான்றுனி யேரன்னான் ; 
62 . 


9653 


கணகணகணகணெனுந் 

தொறும் ; 46 
கணகணகணெனுந்தொறும் ; 

29 . 
கணகணகணனெனுந் 

தொறும் ; 45 , 61 . 
கணகணகணகணஎனுந் 

தொறும் ; 52 . 
கணகணகணவெனுந் 

தொறும் ; 41 , 45 . 
கடிகையொரரை செழுங் 

கம்பலை ; 45 . 
கடிகையொரரைசெழு 
கம்பலை ; 41 . 


I சிலை ; 46 

கணை ; 26,66 . 


9652 


ஒன்றதேனும் ; 46 
ஒன்றன்றேனும் ; 63 . 
ஒன்று மேனு ம் ; 41 , 45 . 
ஒன்றே யேனும்; 71 , 74 . 
ஆண்டு மேலும் ; 18 , 40 , 60 , 

61 . 
ஆண்டுமேனும் ; 41 , 45 . 
இன்று மேனும் ; 65 . 
இரண்டாமேனும் ; 54 . 
இரண்டுமேனும் ; 1 , 2 , 41 , 
44 , 45 , 70 . 
காண்டு மேலும் ; 41 , 45 . 
காண்டு மேனும் ; 31 . 


1 ஊனேறுபடைக்கை : 46 - 
ஊனேறுபடகை ; 41 . 
ஊனேறுபடர்கை ; 45 . 


ஊரும் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 54 , 

65 , 70 . 
உருவத் : 46 
ஊன்றம் ; 71 , 74 . 
உறுக் தந் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43 , 45,52 , 

60-62 , 66 . 
உடலுந் ; 63 . 


II தூயெழும் ; 1 , 2 , 40 , 60 , 61 , 

70 , 71 . 
தூயெழு ; 46 
தூய வெம் ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 66 . 


மாரி ; 46 
வாரி ; 1 . 


II குதிக்கின்ற ; 46 

குறிக்கின்ற ; 23 , 43 , 63,74 . 
குறைக்கின்ற ; 2 . 


கடுப்பின் ; 46 
கதியின் ; 54 . 
சுடுப்பின் ; 40 . 


மழைத்துளித்தொகையின் 

மேல ; 46 
மழைத்துளித்தொகையின் 
மேலாம் ; 23 , 26 , 41 , 43, 
45 , 54 , 66 . 


390 


யுத்த காண்டம் 


மழைத்துளித்தொகைக்கு 
மேலாம் ; 41 , 45 . 
மழைத்துளிது குக்குமேன் 
மேல் ; 29 . 
மழைதுளித்துகுக்கும் மேன் 
மேல் ; 19 , 21, 25 . 
மழைத்துளித்துகுக்குமேன் 
மேல் ; 62 . 


புணர்ப்பிதென்ன ; 18 , 40 , 

41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 70 , 
புணர்ப்பின் தான்றல் ; 9 . 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 , 66 . 
புணர்ப்பினோன்றல் ; 71 . 
புணர்ப்பனென்றால் ; 45 . 


HI செய்தசெய்தன ; 46 

செய்வசெயத்தக்க ; 63 . 


II மெய்யுரவுணர்ந்தோம் ; 

46 
மெய்யுறவுணர்ந்தேம் ; 71 . 
மெய்யுறவுணர்ந்த ; 18 , 41 , 

44 , 45 , 54 , 60 , 61 , 70 . 
மெய்யா வுணர்ந்த . 40 . 


IV ஆயிரங்கையுங்கூடி ; 46 

ஆயிரகையுங்கடி; 70 . 
ஆடரங்கையுங்கூட்டி ; 41 , 


45 . 


ஆயிரங்கைகள்கூடி ; 41 , 45 . 


ஆயிரமிடைந்த ; 46 
ஆயிரமிமைந்த ; 65 
ஆயிரமடைந்த ; 31 . 
ஆயிரமுடைந்த ; 23 , 43 . 


கையாயவன்றே ; 46 
கையாயவன்றோ; 71 . 
கையாயவாறே ; 41 , 45 . 
கையாயதன்றே ; 41 , 45 . 
கையான றன்றே; 1 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43.45 , 52 , 54 , 60-63 , 
66,71,74 . 
கையானவன்றே ; 70 . 
கையாயிற்றன்றே , 2 , 65 . 


சேனை ; 46 
சேனைச் 1 . 
வீரா ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 41 , 43 , 45 , 62 , 63 , 66 , 
71 , 74 . 


I செய்யுறுவினையம் ; 46 

செய்யுற விசகம் ; 41 , 45 . 
செய்யுறும்வினையம் ; 40 , 41 , 
60 , 61, 65 . 
செய்வுறுவினையம் ; 41 . 
செய்வுறம்வினைாம் ; 45 . 
எய்யுறு வினையம் : 70 . 


9654 


| முகத்தனாகி ; 46 
முகத்த னென்றல் : 23 , 26 , 

43 , 66 . 
முகத்தினாகி ; 70 . 
மனிதனாகி ; 41 . 
மளித்தனாகி ; 45 . 
மனத்தனாகி ; 18 , 40 , 60, 61 . 
மனிதனாம் ; 46 
மனிதரைப் ; 71,74 . 
புணர்ப்பிதென்றல் ; 1 , 2 , 41 , 
45 . 


தெரிவதுண்டே ; 46 
தெரிவதுண்டோ ; 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
43 , 60-62 , 66,71 , 74 . 
தெளிவதுண்டே ; 44 , 70 . 


1V ஐயிரு நூறுமல்ல ; 46 

ஐயிருநூறு மல்லால் ; 9 . 
ஐயிரு நூறு கோடி ; 1 , 2 , 18 , 
40 , 41 , 44, 45 , 54 , 60 , 61 , 
65,70,71 . 
கையிரு நூறு கோடி ; 41 , 45 . 
கையிற நூறமல்ல ; 41 , 45 . 


புணர்ப்பிதன்றால் ; 46 
புணர்ப்பிதென்றால் ; 41 . 


பாட வேறுபாடு 


391 


9655 


உண்ணுமோகணிக்க ; 63 , 
70 . 


இப்பாடல் , 9 , 19 , 21 , 25 , 
26 , 62 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


என்றார் ; 1 , 2 , 18 , 23 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 54 , 61 , 65 , 
66,70,71 . 
என்பார் ; 46 
என்றான் ; 63 . 


| கண்ணுதற்பரமன் ; 18 , 23 . 

26 , 29 , 31 , 40 , 41 , 43-45 , 
52 , 60 , 61 , 66 , 70 , 74 . 
கண்ணுதன்மூர்த்தி ; 46 
கண்ணுதன்மாயன் ; 41 ; 45 . 
கண்ணுதல் தேவன் ; 71 . 
கண்ணுதலமலன் ; 1 , 2 , 54 , 
63 ,65 . 


உவகையினுயர்ந்ததோ 
ளார் ; 46- 
உவகையினிமிர்ந்ததோளார் ! 

41 , 45 . 
உவகையினுணர்ந்து 
கோளார் ; 41 , 45 . 
வகைக்கேயுயர்ந்தநெஞ் 
சார் ; 23 , 26, 43 , 66 . 
உலகினுமுயாந்ததோளார் ; 
63 . 


கடவுடானும் ; 46 
கடவுளானும் ; 70 . 


. 


II எண்ணுதுந் ; 46 .... 

எண்ணுறுந்; 40 , 41 , 45 . 
எண்ணுகந் ; 44 . 
எண்ணுவந்; 23 , 26 , 43 , 66 . 


9656 


எய்தகோலென ; 46 
எய்வகொல்லெனும் ; 41 , 45 . 


1 ஈரைந்து நூறே ; 46 

ஈரைந்து நூறேல் ; 41 . 
ஈரைந்து நூறன் ; 45 . 
ஈரைந்து நூறோர் ; 9 , 19 , 25 , 

29 , 62 . 
ஓராயிரம் பேர் ; 23 , 26 , 43 , 
66 . 


[ il பண்ணையாய்ப் ; 2 , 23 , 26 , 

43 , 65 , 66 . 
பண்ணையால் ; 46 
பண்ணையாய் ; 61 . 


பகுக்க ; 1,2, 18 , 26, 29, 40 , 

44,52 , 60, 61 , 63 , 65 , 70 . 
வகுக்க ; 46 
வகுப்ப ; 41 , 45 . 
படுக்க ; 23 , 41 , 43 , 45 . 


மெய்யே ; 46 
மெய்ம்மை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 25 , 29 , 41 , 44 , 45 , 
60-63 , 65 , 70 , 71 . 
மெய்மை ; 31 , 40 . 
மெ ( மே ) ன்மை ; 23 , 26 , 41 , 
43 , 45 . 


பார்க்கலாற்றார் ; 1 , 40 , 41 , 

44 , 45 , 54 , 63 , 65 . 
பார்க்கலுற்றார் ; 46 


IV ஒண்ணுமோ கணிக்க ; 46 

ஒண்ணுமோதிருக்கை ; 74 . 
ஒண்ணுமேகணிக்க ; 1 , 2 , 29 , 

66 . 
எண்ணுமேகணிக்க ; 65 . 


II உளவாமென்றோர் ; 46 

உளவாமென்றார் ; 45 , 61 . 
உளதாமென்றால் , 9 . 
உளதாமென்றோர் ! 2 , 40 , 44 , 

45 , 60,61,65.74 . 
உள்ளதாமென்றோர் ; 41 , 70 , 

71 . 
உள்ளமென்றார் ; 41 . 


392 


யுத்த காண்டம் 


கொண்டனகொண்டலன்ன ; 
1,2 . 
கொண்டனன்கொண்ட 
லன்ன ; 65 . 
கொண்டனன்கொண்ட 
லன்ன ; 45 . 
கொண்டனன் பலவாற் 
கொற்ற ; 9 , 21 , 25 , 29 , 41 , 
70 . 
கொன்றன கொண்டலன்ன ; 
54 . 
கூறுகொண்டனவாற் 
கொற்ற ; 71 . 


உள்ளவென்றால் ; 19 , 21 , 25 , 

26 , 29 , 62 , 66 . 
உணர்வாமற்றோர் ; 54 . 
இன்னவென்றால் ; 23 , 43 . 
உரைகணக்குரைத்து 

மேனும் ; 41 , 45 , 52 . 
உரைக்கணக்குணர்து 

மேனும் ; 46 
உரைக்கணக்குணர்து 

மேலும் ; 18 , 54 . 
உரைக்கணக்குணர்ந்து 

மேலும் ; 40 , 61 , 74 . 
உரைக்கணக்குணர்ந்து 
மேனும் ; 41 , 60 , 70 . 
உரைக்கணக்குணர்ந்த 
மேலும் ; 45 . 
ரைக்குநர்க்குணர்ந்து ; 
மேலும் ; 63 . 
உரைக்கின்றதுணர்து 
மேனும் ; 9, 19 , 21 , 25 , 29 , 
62 . 
உரைக்கின்றதோயுமன்னார் ; 

23 , 43 . 
உரைக்கின்றதேர்வுமன்னார் ; 

26,66 . 
உரைக்கணக்குணந்து 

மேனும் ; 1 , 71 . 
உரைகணக்குணர்து மேலும் ; 
2 . 
ரைகணக் கணர்ந்து 
மேலும் ; 65 . 


IV வழங்கினானோ; 46 - 

வழங்கினானே ; 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 66 , 70 , 
71 . 
வணங்கினானே ; 65 . 


9656 a 


aI இட்டதோரி ; 52 

இட்டதொர் ; 45 . 


பேயரின் ; 45 . 
பெயரின் ; 52 


11 ஆடுமோர் : 52 

ஓடுமோர் ; 45 , 


IV துணுக்கென ; 52 

துணக்கென ; 45 . 


9656b 


III கொள்ளை போருநவை நூறு : 

46 
காள்ளையோருருவையூறு ; 
2 , 54. 61 . 
கொள்ளையோரு நவைகூறு ; 

26 , 66 . 
கொள்ளை யோருருவு நூறு ; 

41 , 45 . 
கொள்ளை யோரொருஐநூறு ; 
40 . 
கொள்வாயோருருவை நூறு ; 
62 . 


b1 மாத்திரைப் போதினில் ; 

52- 
மாத்திரையொன்றில் ; 45 . 


[ [ அரக்கர்மேல் ; 52 

அரக்கரைப் ; 45 . 


கொண்டனபலவாற்கொற்ற 
46 


1V கீர்த்தியன் ; 52 

சீர்த்தியன் ; 45 . 


பாட வேறுபாடு 


393 


9657 


காட்டி ; 46 
காட்டிப் 2 . 
பார்க்கில் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29,43 , 62 , 66 . 


| குடைக்கெலாம் ; 46 
குடைக்கெல்லாம் ; 29 , 40 , 

60 , 61 , 63 , 65 . 
குடைக்கெலாம் ; 54 . 
கொடைக்கெல்லாம் ; 70 . 
கொண்டன ; 46 -- 
கொண்டனர் ; 1 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 41 , 45 , 54 , 62 . 
கொண்டெனக் ; 18 , 40 , 41 , 
45,61 . 


IV அடைக்கலாமறிஞர் ; 46 

அடைக்கெலாமறிஞர் ; 41 . 
இடைக்கலாமுனிவர் ; 41 . 
இடைக்கெலாமறிஞர் ; 45 . 
படைக்கலாமறிஞர் ; 2 , 62 . 
படைக்கெலாமறிஞர் ; 9, 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 . 


யாரே ; 46 
வேறே : 19 , 25 , 29 , 62 . 


குவிந்த கொற்றப் ; 46 - 
குவிந்த கொற்ற ; 18 , 23 , 43 . 
குவிந்த தோற்றப் ; 19 , 25 . 
குழியக்கொற்றப் ; 74 . 
குழீ இயகொற்றப் ; 71 . 


முனிவரப்பால் ; 46 
முனிவரானோர் ; 2 , 65 . 
முனிவரிப்பால் ; 41 , 45 . 
முனிவர்பல்கால் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 
66 


I 


படைக்கெலாம் ; 46 
படைக் கெல்லாம் ; 19 , 29 , 
40 , 70 , 62 , 63 . 


9658 


பகழிக்கு ; 46 
பதாதிக்கு ; 63 . 


பரிமாவாதி ; 46 
பரிமாவாதிக் ; 1 , 2 , 40 , 45 . 
பரிமாவாகிக் ; 65 . 
பரிமாவெள்ளக் ; 41 , 52 . 


1 கண்டத்தும் ; 46 
கண்டத்துக் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 43 , 45 , 61 , 62 , 65 . 
கண்டத்தின் ( ற் ) ; 2 , 18 , 40 , 
41 , 45 , 52 , 60 , 63 . 


1 கடைக்கெலாம் ; 46- 
கடைக்கெல்லாம் ; 40 . 


வாளி ; 31 , 41 , 45 , 52 . 
வாளிக் ; 46 


கணித்ததற்களவை ; 2 , 41 , 

44 , 45 , 52 , 65 , 70 , 71 . 
கணித்ததிற்களவை; 46 
கணிதத்திற்களவை ; 31 , 41 . 
கணிதத்திற்களவைக் ; 40 . 
கணித்தி தற்களவு ; 41 . 
கணித்ததற்களவைக் ; 1 , 41 . 
கணிப்பதற்களவு ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62, 66 . 
கணப்பதற்களவை ; 


கீழு ( ம் )மேலும்; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 52 , 54 , 60-62 , 66 , 
71 , 74 
கழுத்து மீதாய்க் ; 46 
கீழமீதிற் ; 70 . 
கீழின்மீதிற் ; 2 . 
கீழு ( ம் ) மீதிர் ; 1 , 41 , 45 , 63 , 

65 . 
கண்மீதுற்ற ; 41 , 45 . 
கபாவத்தும் ; 46 
கபாலத்துக் ; 70 . 
பாலத்தும் ; 63 . 
கருத்தினால் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 


394 


யுத்த காண்டம் 


உற்ற ; 46 

உருக்களைப்பிரமன் றந்த ; 
உற்றான் ; 41 , 45 . 

46 

உருக்களைப்பிரமற்றந்த ! 41 . 
II சண்டப்போர் ; 46 

அ ( வ ) ருக்கனைப்பிரமன்றந்த ; 
சண்டப்போ ; 1 . 

74 . 

பேருருக்கனையவந்த ; 18 , 41 , 
தம்மைத் ; 46 

45 . 
தன்னைத் ; 40 . 

பேருருக்களையவந்த ; 40 , 60 , 

61 . 
தொடர்ந்து கோல்புணரும் ; 

உயிர்களைப்பிரமன்றந்த ; 23 , 
46 

26 , 43 , 66 . 
தொடர்ந்து கொ ( கோ ) ட் 
புகலும் ; 29 . 

IV அண்டத்தைநிறையப் 
தொடர்ந்து கொட்புள்ளும் ; 

பெய்து ; 46 
1 , 44 , 54 , 70 . 

அண்டத்தை நிறைய 
தொடாந்து கோ ( கொ ) ட் 

தநின் 

வாக்கிக் ; 2 . 
புணரும் ; 18 , 31 , 40 , 41 , 

அண்டத்தைமறையப் 
45 , 60 , 63 , 65 . 

பெய்து ; 74 . 
தொடர்ந்தகொட்புள்ளும் ; அண்டத்தின் நிறையப் 
2 . 

பெய்து ; 54 , 71 . 
தொடர்ந்து கொன்ற 
மைந்த ; 41 , 45 , 52 . 
துரந்த கொட்ட கலும் ; 9 , 19 , குலுக்கியதனையதம்மா ; 44 . 
21 , 25 , 62 . 

குலுக்கியதனையவான ; 46- 
தடிந்தகொல்புகலும் ; 23 , குலுக்கியதளையனானான் ; 2 , 
26 , 43 . 

18 , 54 , 63 , 65 , 70 , 71 , 74 . 
தடிந்தகொல்புணரும் ; 66 . 

குலுக்கியதனையதான ; 41 ,, 

45 . 
III பிண்டத்திற்கருவாந்தன் 

குலுக்கிய தனையனன்னாவ ; 
பேர் ; 46 

40 , 41 , 45 , 60 , 61 . 
பிண்டத்தின் ( ற் ) கருவாந் 

குலுக்கியதொத்ததம்மா ; 9 , 
தன்மை ; 9 , 19 , 25 , 26 , 29 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62.66 . 

45 , 62 , 66 . 
பிண்டத்திற்கருவாகுந் 

குலுங்கியதனையனானான் ; 1 , 
தன் ; 18 , 40 , 61 . 

41 , 45 . 
பிண்டத்திற்கருவதான ; 41 , 

கலக்கியதனையனானான் ; 31 . 
45 , 71 , 74 . 
பிண்டத்திற்கருவந்தன்மை ; 

9657.1 
70 . 
பிண்டத்தின் கருவுமான ; 63 . 
பிண்டத்துக்கருவதாகும் ; 

1 முரண்படைத் ; 52 
45 . 

முரண்படத் ; 45 . 
பிண்டத்துக்கருவராகும் ; 41 
பிண்டத்துக்கருவாந்தன் 

9657-2 
போ ; 65 . 
அண்டத்துக்கருவாந் 

II போக்கற ; 52 
தன்மை ; 23 , 43 . 

போக்குற ; 45 . 


பாட வேறுபாடு 


395 


9657-7 


I தந்தம் ; 52 

தத்தம் 45 . 


வீடிநின்றிழிவதென்னே ; 1 , 
2 , 19 , 21 , 25 , 29 , 40 , 44 , 
61 , 62 . 
வீடிநின்றிழிவதென்னோ; 23 , 
26 , 43 , 66 . 


9659 


1 கோடியையிரண்டு ; 46 

கோடியையிரண்டும் ; 1 . 
கோடிமையிரண்டும் ; 54 . 
கோடியவிரண்டு ; 2 , 65 . 
கோடியேயிரண்டு ; 40 , 41 , 

45 , 60 , 61 . 
கோடியைந்திரண்டு ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 
66 . 


IV என்னாயாவரும் ; 1 , 2 , 18 , 19 , 

21 , 

23 , 25 ,26 , 29 , 40 , 43 , 
45 , 54 , 60-63 , 65 , 66,70 , 
71 , 74 . 
என்றியாவரும் ; 46 
என்னயாவரும் ; 9 . 
மூண்டு ; 46 
முடுகி ; 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 
45 , 54 , 60 , 61 , 65 , 70 . 


9660 


1 விண்டுவின் ; 46 

விண்டுவன் ; 41 , 45 . 


i 


மள்ளர் ; 46- 
மன்னர் ; 41 , 45 , 65 , 70 , 71 , 

74 . 
அரக்கர் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 63 , 66 . 
கூவி ; 46 
கூடி ; 2 , 18 , 31 , 40 , 41 , 44 , 

45 , 60 , 61 , 70 . 
கூட்டம் ; 1 , 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 54 , 62 , 63 , 
66,71 , 74 . 


மேவயன் ; 46 
மேயவன் ; 41 . 
மேலயன் ; 31 . 
வெய்யவன் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 
44 , 45 , 52 , 54 , 61 , 65,70 , 


71 , 74. 


வெயிலவன் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 


II ஓடி ; 46 

மூடி 41 , 45 . 


II விட்டார் ; 46 

இட்டார் ; 31 . 


பக்கம் ; 46 
பாகம் ; 1 , 2 , 9 , 29 , 31 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 63 , 65 , 66 , 
70 , 71 . 


அமரர் ; 46 
அண்ட ; 23 , 43 . 
அண்டர் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 62 , 66 . 


உலத்தலோடும் ; 46 
உலர்தலோடும் , 31 , 41 , 45 , 

71 . 
உழத்தலோடும் ; 44 , 54 . 
உழைத்தலோடும் : 1 , 40 , 41 , 

45 . 

உழைத்தலோடு ; 70 . 
III வீடி நின்றழிவதென்னே ; 

46 


III கீழ்மேலாகவாகியது ; 46 

கீழ்மேலாகவாக்கியது ; 2 , 65 . 
கீழ்மேலாவதாக்கிய ; 31 . 
கீழ்மேலாவதாக்கியது ; 1 , 

71 . 
கீழுமேலுமாகியது ; 18 , 40 , 
41 , 45 , 60 , 61 . 


396 


யுத்த காண்டம் 


கீழுமேலுமாகிய ; 9 , 19 , 21 , பொருந்து வோமென் ர ; 65 
23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 54 , 

பொருந்து மென்னாத் ; 74 . 
62 , 66 . 

போனதாமென்று ; 41 , 45 . 
கீழுமெல்லாமாகிய ; 70 . 
கீழுமேலாவாகியது ; 63 . 
கீழமேலதாகியது ; 41 , 45 . III ஆனது தெரிந்த; 46 
கீழமேலாவாகியது ; 41 , 45 . ஆனதையறிந்த ; 21 , 23 , 25 , 
கீழ்மேலாய்த்தாக்கியது ; 41 , 29 , 43 , 62 . 
45 . 

ஆனதையறிந்து ; 9 , 19 , 26 , 

66 . 
அதனையண்ணல் ; 46 

தானவை தெரிந்த ; 41 , 45 . 
அனையவண்ணல் ) 41 , 45 . 

தானவைமறந்த ; 40 , 41 , 45 . 
அவற்றையண்ணல் ; 23 , 26 , 

ஆனவைமறந்த ; 60 , 61 . 
43 . 

ஆனது மறந்த ; 41 , 44 , 45 . 
தானையண்ணல் ; 70 . 

ஆனதுமறிந்த ; 31 , 63 . 

ஆனது துறந்த ; 45 , 74 . 
IV கண்டொரு ; 46 

ஆனது தெரிந்து : 54 . 
தண்டொரு ; 70 . 

வள்ளல் ; 46 
அவற்றாம் ; 46 

அண்ணல் ; 1 , 2 , 40 , 41 , 45 , 
அவற்றிற ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

54 ; 60 , 61 , 63 , 70 , 71 , 74 . 
25 , 29 , 44 , 62 , 65 , 70 , 74 . 

அளப்பரும் ; 46 
9661 

அளப்பரு ; 70 . 
அக்கணை ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
1 தொடுத்தபோது ; 46 - 
தொடுத்தபோதிற் ; 71 . 

கோடியம்பால் ; 46 
தடுத்தபோது ; 19 , 21 , 25 , 

கோடியப்பால் ; 40 
29 , 62 . 

ஒழித்தோரம்பால் ; 9,21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
தடுப்பரிது ; 46 
தரிப்பரிது ; 9 , 19 , 21 , 23 , 25 , | IV ஏனையாதலைகள் ; 46 
26 , 29 , 43 , 62 . 

ஏனையர் தலையை ; 9 . 

ஏனையதலைகள் ; 23 , 43 . 
உலகந்தானே ; 46 
உலசுந்தாமே ; 1 , 2 , 9 , 19 , 

மலையின் ; 46 
21 , 25 , 29 , 44 , 54 , 62 . 

மலையில் ; 70 . 
உலகந்தன்னை ; 31 . 

9661b 
II புக்கெனப் ; 46 
புக்கனப் ; 29 . 

II காலக ; 52 
பொரிந்துபோமென்று 46 

காலைக் ; 45 . 
பொரிந்துமென்றால் ; 40 , 41 , 
45 . 

III கடிகையக் ; 52 
பொழிந்து போமென்ற ; 54 . 

கடிகையைக் ; 45 . 


தார் ; 70 . 


வேலைநின்று ; 65 . 
பாட வேறுபாடு 

397 
IV மணியொலி ; 52 

III எழுந்தாளன்றே ; 2 , 45 , 52 , 
வணியொலி ; 45 . 

, 

எழுந்தானன்றே ; 46 
9662 

எழுந்தாரன்றே ; 31 . 
எழுந்ததன்றே ; 9 , 23 , 26 , 

40 , 41 , 43 45 , 60 , 61 . 
1 ஆயிரவெள்ளத்தோரும் ; 

எழுந்ததென்றே ; 19 , 21 , 25 , 
46 

29 , 62 . 
ஆயிரவெள்ளத்தோடும் ; 54 . 

எழுந்தவன்றே ; 70 . 
ஆயிரமாகுவெள்ளம் ; 23 , 
43 , 

வேலை நின்றும் ; 46 
ஆயிரம்வெள்ளத்தோரும் ; 
9 , 26 , 29 , 40 , 60 , 62 . 

வேலை பேழும் ; 23 , 26 , 43 , 66 . 
அடுகளத்தவிந்து வீழ்ந்தார் ; 

வேலை யோடும் ; 9 , 19 , 21 , 25 , 
46 

2 :), 62 . 
அடுகளத் தவிழ்ந்து வீழ்ந் 

IV போயொருங்கண்டத் 

தோடும் ; 46 
அடுகளத்திறந்து வீழ்ந்தார் ; 

போயதோர்கண்டத் 
23 , 43 . 
அடுகளத்திறந்து வீழ்ந்த ; 

தோடு ; 71 . 

போயருங்கணத்திலாடும் ; 1 . 
45 . 

போயிருங்கண்டத்தோடும் ; 
அடுக்களத்தவிந்துவீழ்ந்தார் ; 

65 . 

போயொருகணத்தினோடும் ; 
அமர்களத்தவிந்து வீழ்ந் 

19 . 
போயொருகண்டத்தோடும் 

9 , 41 , 45 . 
II ஞாலத்தாடன்வன் 

போயொருகணத்தினோடிக் ; 
பொறைப் ; 46 

21 , 25 , 26 , 29 . 
ஞாலத்தாடன்வன் பொறை போயொருங்கணத்தினோ 
45 . 

டிக் ; 23 , 43 , 45 , 62 . 
ஞாலத்தாடன்னவன் 

போயொருங்கணத்தி 
பொறைப் ; 31 . 

தோடும் ; 66 . 
ஞாலத்தாடன்வன் பெரும் ; 
1 , 2 , 54, 65 . 

பொங்கி ; 46 
ஞாலத்தொன்றும்வன் 

பொங்க ; 9, 19 , 21 , 23 , 25 , 
பொறைப் ; 45 . 

29 , 43 , 62 , 66 . 
ஞாலந்தோறும்வன் 
பொறைப் ; 23 , 26 , 43 , 66 . 
ஞாலந்தோன்றும்வன் 

9663 
பொறைப் ; 9 , 19 , 21 , 25 , 
29 , 62 . 

இப்பாடல் , 1 , 2 , 31 , 65 - ஆம் 

பிரதிகளில் இல்லை . 
பார நீங்கி ; 46 
பாரினீங்கி ; 45 . 

1 அடற் ( ல் ) பரி ; 1 , 21 , 41 , 45 , 
பொறையை நீங்கி ; 1 . 

52 , 63 . 
பொறையை நீக்கி ; 2 , 54 , 65 . அடர்பரி ; 46 


31 . 


தார் ; 66 . 


398 


யுத்த காண்டம் 


[ I காவலர் ; 46 

காவலத்து ; 41 , 45 . 
காவல் ; 40 . 


ஆயிரம்பேர்படிற் ; 46 - 
ஆயிரம் பயாபடிற் ; 70 . 
ஆயிரம்சிதைந்திடிற் ; 41 , 45 . 
பத்து நூறாயிர ; 23 ,43 . 
பத்து நூறாயிரம் ; 26 . 
கவந்தமொன்றெழுக் 
தாடும் ; 9 , 19 , 21 , 25 , 41 , 
45 , 52 , 61 , 62 . 
செழுமணிக்கவந்தமொன்றா 

டும் ; 46 
செழுமணிகவந்தமொன்றா 

டும் ; 18 . 
செழுங்கவந்த மொன்றெழுந் 


வின்மணிகணினென்னும் ; 

18 , 60 , 61 . 
கவின்மணிகணவென்னும் ; 

9 , 19 . 
அசைந்தொரு தரலாற்கும் ; 

63 . 
கன கவின் மணிணவென் 

னும் ; 21 , 25 , 62 . 
கனகவின் மணிகணகணகண 

வென்னும் ; 29 . 
இன( வின் )மணிகணினென் 

னும் ; 54 . 
சிலைமணிகணினென்னும் ; 

70 . 
சிலைமணிகணீரென்னும் ; 23 , 

26 , 43 , 44 , 66 . 
மணி யொருதீனென்னும் ; 
41 , 45 . 
கடைமணிகணினெனும் ; 45. 


தாடும் ; 29 . 


செற்றிடிற்கவந்தமொன்று 
டும் ; 23 , 26 , 43 . 


IV 


II கானமாயிரம் ; 46 - 

கரளமாயிரம் ; 45 . 


ஏனையம்மணி ; 41 , 45 , 52 . 
ஏனவம் மணி ; 46 
ஏனமென்றினிது ; 63 . 
ஏனமீதவா ; 54 . 
ஏனமேனமென்று ; 23 , 26 , 

43 . 
ஏனையிம் மணி; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
ஏனையேழரை ; 9,19 , 21 , 25 , 
29 , 44, 62 , 66 . 


கவந்தநின்றாடிடின் ; 41 , 45 , 

52 . 
ஆயிரகோடிக்குக ; 46 
ஆயிரகோடிக்கு ; 18 , 40 , 60 . 
ஆயிரங்கோடிக்கு ; 61 . 
கவந்த நின்றாடிடற்கட்டிய ; 

45 , 54, 70 . 
கவந்தநின்றாடிடிற்காகுத் 

தன் ; 23 , 26 , 43 , 44 , 66 . 
ஆடியாயிரமாடநா ; 63 . 
கவந்தநின்றாடிடல் விற் 

கட்டின ; 45 . 
கவந்தநின்றாடிடல்விற் 

கட்டிய ; 41 . 
கவந்தமாடிட ; 19 , 21 , 25 . 


ஏழரை நாழிகை; 46 
நாழிகையிராகவன் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 44 , 62 
நாழி கைவின்மணி ; 66 . 
இராகவன்சிலை மணி ; 63 . 


கவின்மணிகணிலென்னும் ; 

46- 
கவின்மணிகணினென்னும் ; 

41 . 
வின்மணிகணிலென்னு ம் ; 
40 . 


ஆடியதினிதனறே ; 46 
வின்மணி யெழுந்தார்த்த ; 9 , 
19 , 21 , 25 , 29 , 44 , 62 . 
டைவிடாதாடின 
திலங்கை ; 41 . 
டைவிடாதாடின 
விலங்கை ; 41, 45 . 
( நாழிகை ) யினை விடாதெழுத 
தார்த்த ; 23 , 26 . 


பாட வேறுபாடு 


399 


இடைவிடாதெழுந்தார்த்த ; 

43 . 
இடைவிடாதிராமன்கைம் 
மணியே ; 54 . 
இடைவிடாதாடியதன்றே ; 
40 , 60 , 61 . 
இடைவிடாதாடியவன்றே ; 
41 , 45 . 
விடாமலெழுந்தொலித் 

தார்த்தவே ; 66 . 
இசைத்ததம்மணிதானே ; 
70 . 


III வளைத்தனவல்லா ; 40, 41 , 

45 , 52 , 60 . 
வனைந்தனவல்ல ; 46 
வனைந்தன வில்லா; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
வனைந்தனரெல்லாம் ; 41 , 45 . 
வளைந்தனவல்ல ; 45 . 
வாழ்வு ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 52 , 54 , 60-62 , 71 ) , 71 , 
74 . 
வரம்பு ; 46 
உயாந்தமாதோ ; 46 
உயாந்தமாந்தர் ; 41 , 45 . 

உயர்ந்தான் மாதோ ; 44 , 70 
IV அயாவுயிர்த்தவலம் ; 40 . 

அயர்வுயிர்த்தவலம் ; 46 
அயர்வுயிர்த்தல்லல் ; 1 , 2 , 18 , 
41 , 45 , 54 , 60 , 61 , 70, 71 , 
74 . 
அயாவுயிர்த்தல்லல் ; 52 . 
அயர்வறுத்தவலம் ; 23 , 43 . 


9664 


1 நினைந்தன ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

25 , 29 , 40 , 41 , 44 , 45 , 52 , 

54, 61-63 , 65 . 
நினைந்தது ; 46 


முடித்தேம் ; 46 
முடித்தோம் ; 1 , 2 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
43-45 , 54, 61-63 , 65 , 70 , 
74 . 


9665 


என்னா ; 46 
என்ன ; 31 , 44 , 70 . 
என்று ; 23 , 26 , 43, 62 , 66 . 


I படைத்துடைய ; 46 
படைத்துடைத்துண் ; 25 . 


நீத்தார் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 

52 , 54 , 60-62 , 70 , 71 , 74 . 
தீர்ந்தார் ; 46 


செல்வமீகெனத் ; 46 
செல்வமீதெனத் ; 2 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40, 41 , 43 , 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70, 
71 , 74 . 
செல்வமீதொத்த ; 18 . 


புனைந்தனென் ; 46 
புனைந்தனன் ; 40 , 41 , 45 , 65 , 

70 . 
புனைந்தனம் ; 71 . 
புனைந்தன ; 1 , 2 , 63 . 


ஈந்து ; 46 
ஈய்ந்து ; 18 , 40 , 54 , 60-62 , 
70,71 . 


என்னா ; 46 
என்ன ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 

43 , 62 , 66,74 . 
என்பான் ; 40 , 41 , 45 , 60 , 61 , 

70 . 


II படைத்துடைய ; 46- 

படைத்தனைய ; 1 , 2 , 18 , 40 , 

41 , 45 , 54 , 60 , 61 , 65 . 
தவத்தின் மேவி ; 46 
தவத்தின் மேவித் ; 23 , 43 . 
தவத்தான் மேவி ; 45 . 


400 


யுத்த காண்டம் 


II கரத்தராகி ; 46 

கரத்தராதி ; 41 , 45 . 


i தொழிலால்யார்க்கும் ; 46 

தொழிலாலார்க்சம் ; 70 . 
தொழிலாயார்க்கும் ; 19 , 29 , 
62 . 
தொழிலோர்யார்க்கும் ; 41 , 

45 . 
தொழிலோர்க்கெல்லாம் ; 23 , 
26 , 43 , 66 . 


போற்றநின்றான் ; 46 
போற்றி நின்றான் ; 63 . 
போற்றிநின்றார் ; 74. 


III மொய்த்து ; 1 , 9 , 18 , 21 , 23 , 

25 , 26 , 31 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60-62 , 66 . 
மொய்த்த ; 46 


துடைத்தானை ; 46 
கெடுத்தானை ; 41 , 45 . 
தொலைத்தானை ; 41 
படைத்தானை ! 19 , 21 , 23 , 
26 , 43 , 62 , 66 . 


நரிசளீண்டிப் ; 46 
நரிகளீண்டப் ; 2 
நரிகளீன்றப் ; 65 . 
கரிகளீண்டிப் ; 44 . 


பிணம் பிறக்கித் ; 46 
பிணம் பிறங்கத்; 1 , 9 , 19 , 21 , 

25 , 29,54 , 62 , 63 , 71,74 . 
பிணக்களத்தில் , 41 , 45 . 


IV படைத்துடையாரெல்லாம் 

46- 
படைத்துடையாரந்தோ ; 

41 , 45 . 
படைத்துடையோரெல்லாம் ; 
23 , 26 , 43 . 
படைத்தார்களெல்லாம் ; 41 , 

45 . 
படைத்துயாந்தோரெல்லாம் ; 

1 , 2 , 40 , 54 , 60 , 61 , 65 , 70 , 
74 . 
படைத்துயாந்தோர்க்கெல் 

லாம் ; 44 . 
படைத்துயர்ந்தோர் யாரும் ; 
71 . 


IV ஈமத்துட்டமியன் நின்ற ; 46 

ஈமத்துட்டனியே நின்ற ; 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43 , 45 , 61 , 62 , 65 , 
66 , 71 . 
ஈமத்துட்டனியனின்னற ; 

70 . 
ஈமத்துத் தமியன் நின்ற ; 54 . 


-2 


வாழ்த்தினார் ; 46 
வாழ்த்தினர் ; 18 , 44 , 60 , 61 , 

70 . 
வழுத்தினர் ; 40 , 63 . 


மிடற்றிறைவனொத்தான் ; 

46 
மிடற்றிறையுமொத்தான் ; 
41 , 45 . 
மிடற்றவனையொத்தான் ; 


9666 


41 , 45 . 


1 தீமொய்த்தவனைய ; 46 
தீமொய்த்தனைய ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 44 , 
54 , 60 , 61 , 65 , 70 . 
தீமொய்த்தனைய ; 62 . 
தீயெரித்தனைய ; 41 , 45 . 


மிடற்றொருவனேய்ந்தான் ; 

23 , 26 , 43 , 66 . 
மிடற்றொருவனொத்தான் ; 
9 , 19 , 21 , 25 , 54 , 62 . 


9667 


அரக்கரைமுழுதும் ; 46 
இராக்கதர் தம்மைச் ; 41 , 45 . 


1 அண்ட மாக்களமும் ; 41 , 45 . 

அண்டமாக்களமும் ; 46 - 


பாட வேறுபாடு 


401 


அண்டம்மாக்களமும் ; 40 , 

52 . 
அண்டமர்க்களத்து ; 54 . 
அண்டமதளவ ; 41 . 
அண்டமதளவு ; 23 , 43 , 45 . 
அண்டமதளவும் ; 9 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 31 , 41 , 45 , 62 , 
66,71 . 
அண்டமீதளவும் ; 41 , 45 . 


வீந்த ; 46 
வீய்ந்த ; 40 , 60 , 61 , 70 . 
வீழ்ந்த ; 54 . 
சேர்ந்த ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 62 , 
71 , 74 . 


மண்டுநாண்மறித்துக் 
கொண்ட ; 41 , 45 . 
மண்டுற மறித்துங்காட்ட ; 

9 , 19 . 
மண்டுற மறித்துக்காட்ட ; 

21 , 25 , 29 , 62 . 
மண்டுநாண் பறித்துக் 

காட்ட ; 65 . 
மண்டுநன்மறிந்தும்காட்ட ; 

41 , 45 . 
மண்டுநீர் ஓங்கிவிம்ம ; 23 , 
26 , 43 , 66 . 
மண்டினார் மறித்து நிகாட்ட ; 

70 . 
மண்டினார் மறித்துக்காட்ட ; 

31 . 
உண்டவன் றானேயான ; 

46 
உண்டதான்றானேயான ; 

18 , 40 , 41 , 45 , 60 , 61 , 70 . 
உண்டனன்றானேயான ; 1 . 
உண்டு கொண்டானேயான ; 
29 . 
ண்டுகொடானேயான் தன் ! 
21 , 23 , 43 . 
உண்டு கொன்றானேயான ; 

26 , 62 . 
உண்டு கொன்றானேயான் 
தன் ; 19 , 25 . 
உண்டு தான்றானேயான , 
2 , 54 , 65 , 66 , 71 . 
கூண்டுநின்றானேயன்ன ; 9 . 


IV 


அரக்கரெவ்வுயிருமாகக் ; 

46- 
அரக்கரெவ்வுயிருமாளக் ; 19 , 
21 , 25 , 26 , 29 , 41 , 45 , 62 , 
63 , 66,71 , 74 . 
அரக்கரே உயிருமாகக் ; 18 , 

40 , 41 , 45 , 52 , 60, 61 , 70 . 
அரக்கரே உயிருமாளக் ; 41 , 

45 . 
அரக்கரையுயிருமாளக் ; 31 . 
அரக்கர் தம் முயிருமாளக் ; 
23 , 43 . 


II உருவம் ; 46 . 

உருவத் ; 54 . 
இறுதி ; 46 
ஈறு ; 44 , 65 , 70 . 


தன்னொரு ; 46 
தன்னுரு ; 9 , 21 , 25 , 26 , 66 . 
உருகதிர் ; 19 , 62 . 

- 
உருத்திர 2 , 23 , 41 , 43 , 45 , 
54, 65 . 


கூட ; 46- 
கூடி ; 40 , 41 , 45 , 61 . 


9667 a 


II மண்டுநாண் மறித்துங் 

காட்ட ; 46 
மண்டுநாண் மறித்துங் 
காட்டி ; 44 . 
மண்டுநான்மறித்துக்காட்டி ; 
54 . 
மண்டுநாண்மறித்துக் 

காட்ட , 18 , 40 , 41 , 61 , 71 . 
26 


1 நிகழுங்காலை ; 63 

நிகழும் வேலை ; 71 , 74 . 


III பெற்ற ; 63 

கையில் ; 71 , 74 . 


402 


யுத்த காண்டம் 


ப 


IV என்றாடும் ; 63 

ஏற்றகைம் மேல் ; 46 
என்றேங்கும் ; 71 . 

ஏற்றகைமேல் , 40 , 54 , 61 , 

70 . 
சிறப்பொடும் ; 63 

ஏற்றகைவேல் ; 29 . 
சிறப்புடன் ; 71 . 

ஏற்றபோர்மேல் ; 41 , 45 . 

ஏன்றகைம்மேல் ; 26 . 
எழுந்ததன்றே ; 63 
எழுந்தவன்றே; 71 . 

9669 
9668 

1 இவ்வழியியன்ற ; 46 
1. துறந்த ; 46 

இவ்வழியியன்றது : 1 , 2 , 9 , 
துறக்கத் ; 41 , 45 . 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 

31 , 40 , 41 , 43-45 , 54 , 62, 
வெள்ளசி ; 46 

66 , 70 , 71 . 
வெள்ளம் ; 2 . 

இவ்வழியியன்றது ; 31 , 41 , 
வெள்ளைச் ; 61 . 

45 . 
II சேகறு : 46 

யம்பினாம் ; 46 

இயம்பினம் ; 2 , 18 , 19 , 21 , 
சேகுறு 41 , 45 , 70 . 

23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 60 
தீர்க்க ; 46 

63,66 . 
தீர ; 9 , 18 , 19 , 21 , 25 , 29 , இயம்பினர் ; 65 . 
62 .. 

இரிந்து ; 46 

இருந்து ; 40 . 
III மாகொலை செய்த ; 46 
மாகுலஞ் செய்த ; 41 , 45 . 

II . தெவ்வழி ; 46- 
வாகை கொண்டருளும் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 

செவ்வழி ; 2 , 74 . 
62 , 66 . 

சேனையின் ; 46 
களத்தைக்கைவிட்டு , 46 சேனையும் ; 2 , 9 , 41 , 45 , 54 , 
களத்தை விட்டேல் ; 74 . 

60 , 65 , 70 , 71 , 74 . 
களத்தினின்றும் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 29, 43 , 62 . 

செலவும் ; 46 
களத்துநின்றும் ; 26 , 66 . 

செல்லும் ; 74 . 

செயலும் ; 1,2,9 , 18 , 19 , 21 , 
IV ஏகினன் ; 46 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 
ஏகினான் ; 54 . 

43-45 , 52 , 54 , 60 , 62 , 65 , 
ஏகுவான் ; 9 , 19, 21 , 23 , 25 , 

70 , 71 . 
26 , 29, 43 , 62 , 66. 

அயலும் ; 63 . 
ஏவினன் ; 70 . 

III செய்கையும் ; 46 
இளவலோடும் ; 46 - 

செய்கையின் ; 70 . 
இளவல் தன்னோடு : 71 . 
அமைந்து நின்றான் ; 9 , 19 , | IV ஆற்றற் ; 46 
21 , 23 , 25 , 29, 43 , 62 , 66 . 

ஆற்ற ; 29 . 


பாட வேறுபாடு 


403 


54 , 62 , 70 . 
வேட்கை ; 2 . 


போரு முற்று நாம் ; 46 
போருமுற்றுவாம் ; 65 . 
போருமற்றதும் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
43.45 , 54 , 61 , 62 , 66 , 70 , 
71 , 74 . 


என்றால் ; 46 
என்ன ; 74 . 


இயம்பலு ற்றாம் ; 46 
இயம்பலுற்றான் ; 31 . 
விளம்பலுற்றாம் ; 41 , 45 . 


யாரிடை ; 46 
யாரிடர் ; 19 , 21 , 25 . 
யார்பழி ; 18 , 40 , 41 , 45 , 60 

62 . 
ஆரிடை ; 23 , 26 , 29 , 43 , 54 . 
ஆரிடர் ; 9 


9670 


விலக்கற் ; 46 
விலக்கம்: 1 , 74 . 


யாரும் ; 46 
பொ ( போ ) ன்ற ; 1 , 2 , 41 , 44 , 

45 , 54 , 60 , 61 , 63 , 65 , 70 , III 
71 , 74 
போன்றார் ; 40 . 
போக ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 62 , 66 . 


துடைத்தும்வானின் ; 46 
துடைத்துமாண்டு ; 1 , 2 , 18 , 
31 , 40 , 54 , 60 , 61 , 65 , 71 , 
74 . 
துடைத்தும்மாண்டு ; 41 , 45 . 
துடைத்து மீண்டும் ; 44 , 70 . 
துடைத்தும்யாண்டும் ; 9 19 , 

25 , 29 , 62 . 
துடைத்துயாமும் ; 26 . 
துடைத்தியாமும் ; 66 . 
துடைத்துமியாமும் ; 23 , 43 . 
வைகுதும் ; 46 
வைகும் ; 18 . 


பெயர்ந்திவர் ; 46 
யாமமர் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 62 , 66 . 
யாமெலாம் ; 1 , 2 , 40 , 41,44 , 
45 , 54 , 60 , 61 , 63. 65,70 , 

71 , 74 . 
பெயர்ந்து ; 46 
பிரிந்து ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 61-63 , 65 , 66 , 70 . 
போய் நாம் ; 46 
போக ; 62 . 
போ ( பேர் ) ந்து ; 54 . 
போனேம் ; 4 ) , 41 , 45 , 61 , 

71 . 

போனாம் ; 1 , 9 , 19 , 70 , 74 . 
I விரும்பினம் ; 46 

விரும்பினாம் ; 1,70 , 74 . 
விரும்பினால் ; 2 , 65 . 
விரும்பினேம் ; 49 , 60 , 61 , 

71 
விரும்பினோம் ; 54 . 
வாழ்க்கை ; 46 
வாட்னக ; 21 , 23 , 29 , 43 , 


யாமும் ; 46 
வானில் ; 41 . 
வானின் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 43-45 , 
54 , 60 , 62 , 65 , 66 , 70 , 71 , 

74 . 
ஆண்டின் ; 61 . 


IV பெயர்ந்ததென்னத் ; 46 

பெயர்ந்ததென்னச் ; 18 , 40 , 
41 , 45 , 61 . 
பெயர்ந்த தென்னாக ; 31 , 65 . 
பேர்ந்ததென்னத் ; 2 . 
கடந்ததென்னத் ; 9 . 
தானையும் ; 46 
சேனையும் ; 18 , 40 , 41 , 45 , 61 . 


404 


யுத்த காண்டம் 


31. வேலேற்றுப் படலம் 


9671 


1 சில்லுளைப் ; 46 
சில்லுடைப் ; 40 . 


IV வெங்கணைப் ; 46 

வெல்கணைப் ; 40 , 41 , 44, 45 . 
கொற்றமும் ; 46 
நாணொடும் ; 65 . 
இப்பாடல் , 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 60 
63 , 66 , 74 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


செறிந்த ; 46 
சேர்ந்த ; 1 , 2 , 9 , 18 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
52 , 54 , 60-62 , 65 , 66,70 , 
71 , 74 . 


9671 a 


II எல்லவன் கதிர் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 4 ] , 
43-45 , 52 , 54 , 60 , 61 , 63 , 
66,71 , 74 . 
எல்லவாங்கதிர் ; 46 - 
எல்லவான்கதிர் ; 70 . 
எல்லவன்கதிர் ; 40 . 


1 ஆயிரவெள்ளத்தை ; 46 - 
ஆயிரம் வெள்ளத்தை ; 1 , 2 , 

65 . 
II துறக்கம் ; 46 

துரக்கும் ; 1 , 2 . 
மானுடர்தம்மையென்று ; 
46 


மண்டலம் ; 1 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43 , 45 , 54 , 
60 , 61 , 63 , 65 , 66 , 70 , 71 , 


74 . 


மானுடர்தம்மையின்று ; 1 , 
2 . 
பானுடர் தன்னையின்று ; 54 . 
மானிடர்தம்மையென்று : 44 , 
70. 


மண்டிலம் ; 46 


மாறுகொண்டிமைக்கும் ; 
46 
மாறுகொண்டியைக்கும் ; 1 . 
மாறு கொண்டமைக்கும் ; 21 . 


If செல்லும் ; 46 

சொல்லும் ; 45 , 54 . 
தேர்மிசைச் ; 46 
தேர்மிசைத் ; 1 , 7 , 54 , 65 . 


IV இருக்கு நிதேரொடும் ; 46- 

பொருக்கெனப்புகுந்து ; 71 . 
போயவன் ; 46 
ராவணன் ; 1 , 2 , 44 , 52 , 
54 , 65,70,71 . 
இராவணனெதிர்ந்தான் ; 

46 
கதுமெனவெழுந்தான் ; 1 , 2 , 

44 , 52 , 54 , 65 , 70 . 
தேரின் மேற்போனான் ; 71 . 


9672 


சென்றனன் ; 46 
தோன்றினன் ; 1 , 2 , 65 . 
தோன்றினான் ; 54 . 
தேவரைத்தொலைத்த ; 46 
தேவரைத்துலைத்த ; 44 , 65 . 
தேவரைச்செயித்ச ; 19 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 66 . 


1 நொரிற்பரி ; 46 

நொறில் பரி ; 1 , 2 , 9,25 , 40 , 
45 , 60 , 70 . 


பாட வேறுபாடு 


405 


உடனன்று சென்ற ; 46 . 
உடனது சென்ற ; 41 , 45 . 
உடனவை சென்ற ; 

ற ; 19 , 21 , 
25 , 41 , 45 , 62 . 
உடன் சென்ற சேனை ; 18 , 23 , 

26 , 40 , 41 , 43 , 45 , 61 , 66 . 
உடன்று சென்றதுவே ; 65 . 


9673 


நூறிருகோடி ; 46 
நூற்றிருகோடி ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 40, 41 , 43 , 

45 , 52 , 61 , 66 . 
II ஆறு போன் மதமாகளிறு ; 

46 
ஆறுபோன் மதமால்களிறு ; 

65,71 . 
ஆறுபோன மதமாகரி ; 52 . 
ஆறுமாமதமாகளிறு ; 63 . 
ஆறுமாமதமால்களிறு ; 9,19 , 

21 , 25 , 29 , 74 . 
ஆறுமால்மதமால்களிறு ; 62 . 
ஆறுமாமதமால்கரி ; 41 , 45 . 
ஆறுகோடுடைமாகளிறு ; 60. 
ஆறுகோடுடைமால்களிறு ; 

18 , 40 , 41 , 45 , 61 . 
ஆறுபாய்மதமாகரி ; 66 . 
ஆரபாய்மத மால்கரி ; 23 , 
43 . 
மாறுகோளுடைமால்கரி ; 

41 . 
மாரகோளுடையமால்கரி ; 
45 . 


1 மூன்றுவைப்பினும் ; 46 

மூன்றுரைப்பினும் ; 62 . 
அ ப்புறத்து ; 46 
முப்புறத்து ; 21 , 23 , 25 , 26 , 
29 , 40 , 41 , 43 , 45 , 61 , 62 , 
66 . 


all ஏறு கோளுறும் ; 46 

ஏறு கோளுறு ; 1 , 18 , 21 , 23 , 

41 , 43 , 45 , 52 , 63 , 66 . 
ஏறு கோளறு ; 40 , 41 , 44 , 45 , 

61 , 70 , 71 . 
ஏறு கோளறும் ; 45 . 
ஏறுகோளறி ; 65 . 
ஏறுதோன்று ; 2 . 
இவற்றிவற்றிரட்டி ; 46 
இவற்றினுக்கிரட்டி ; 18 , 54 , 

62,71,74 . 
அவற்றவற்றிரட்டி ; 2 . 
அ பற்றினுக்கிரட்டி ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 41 , 43 , 
45 , 63 , 66 . 

அவற்றிற்குமிடட்டி ; 63 . 
IV கோளரியேறனான் ; 46 

கோளரியேறன்னான் ; 1 , 9 . 
கோளரியேறினான் ; 74 . 
கோளரிபோலன் ; 66 . 


முனையின் ; 46 
முனையில் ; 1 , 2 , 18 , 31 , 40 , 

63 , 65,70,71 . 
முறையில் ; 44 . 
ப ஏன்றுகோளுறும் ; 46 

ஏன்று கொள்ளுறும் ; 9, 19, 

21 , 25 , 29 . 
ஏன்று கொள்ளுதும் ; 41 , 45 . 
ஏன்றுகொன்னுறும் ; 41 , 45 . 

ஏன்று போர் கொளும் ; 2 . 
II ஆன்ற பேரியும் ; 46 

ஆன்ற பேரி ; 41 , 45 . 
அதிர்குரல் ; 46 
அரிகுரல் ; 2. 25 , 44 , 65 , 70 . 
அதிகுரல் ; 21 . 

கையரி ; 41 , 45 . 
IV ஈன்றகாளமும் ; 46 

ஈன்ற காளம் ; 70 
ஈன்றகானமும் ; 44 . 


உலகமுமிசைப்ப ; 46 
உலகினுமிசைப்ப ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 29 , 49 , 43 , 
45,52 , 54 , 60 , 61 . 
லகினும்மிசைப்ப ; 41 . 
லகினும் சிதைப்ப ; 65 . 
லகினுமிசைய ; 29 . 


406 


யுத்த காண்டம் 


9674 


நிமிர்ந்து ; 46 
நிமிர்த்து ; 65 . 
நிமிர்ந்த ; 41 , 45 . 


I அனையனாகிய ; 70 . 

அனையவாகிய ; 46- 
அனையகாலையின் ; 45 . 
அனையதாகிய ; 40 . 
அனை ! ராகிய ; 19 , 21 , 25 , 


IV விண்ணையும் ; 1 , 2 , 31 , 41 , 

44 , 45 , 54 , 63 , 65 , 70 , 74 . 
எண்ணையும் ; 46 
கூற்றையும் , 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
வானையும் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29, 43 , 62 , 66 . 


31 , 45 . 


அரக்கர்க்குமரக்கனை ; 46 
அரக்கற்கு மரக்கனை ; 2 . 
அரக்கர் 

தம்வேந்தனை ; 23 , 
26 , 43 , 66 . 
அரக்கராமமாத்துணை ; 19 , 
21 , 25 , 29 , 62 . 


கடப்பதோர் ; 46- 
குடிப்பதோர் ; 1 , 2 , 31 , 40 , 
41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 70 , 
71 , 74 . 


அவுணர் ; 46 
அரக்கர் ; 9 . 


கடலினைக் ; 46 
கடலிடைக் ; 74 . 
கூற்றினைக் ; 40 , 41 , 45 , 61 . 


வினையை ; 46 - 
வினை ; 26 , 31 , 40 , 41 , 45 , 
52 , 61 , 63 . 


கண்டார் ; 46 
கண்டான் ; 44 , 71 . 


வெவ்வினைப் ; 46 
வெல்வினைப் ; 41 , 


9675 


கைகளோடு ; 46- 
கண்களோடு ; 18 , 40 , 41 , 45 , 
61 . 


பயத்தினை ; 46 
புயத்தினை ; 41 , 45 . 
வீரர் ; 46- 
வீரன் ; 63 . 

வீர ; 26 , 66 . 
III நினையும் ; 46 

நினைவில் ; 41 , 45 . 
நெஞ்சையும் ; 1 , 2 , 9 , 18 , 19 
21, 23 , 25 , 26 , 40 , 41 , 43 
45 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 
நெஞ்சினைச் ; 46 


உருமுறழ்கற்கள் ; 46 

ருமுறுகற்கள் ; 41 , 45 . 

உருமுழற்கற்கள் ; 41 , 45 . 
ப நடுக்குறத் ; 46 

நடுங்குறத் ; 26,74 . 


சுடுவதோர் ; 46 
சுடுவதாய் ; 41 , 45 , 63 , 74 . 
சுடுமந்த ; 54 . 
நெருட்பினை ; 46 
நெருப்பினில் ; 9 , 19 , 41 , 45 , 
63 . 


III அண்டகோடிகள் ; 1 , 2 , 40 , 

41 , 45 , 52 , 54 , 60 , 61 , 65 , 
71 , 74 . 
அண்டகோளங்கள் ; 46 
அண்ட கோளகை ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
63 , 66 . 


அடுக்கழிந்துலைவுற ; 46 - . 
அடுக்கழிந்தலைவுற ; 1 , 2 , 65 . 


1 


பாட வேறுபாடு 


407 


அடுக்கிந்தழலைவுற ; 74 . 
அடுக்குலைந்தழிவுற ; 71 . 
ஆர்த்தார் ; 46 
ஆர்த்து ; 23 , 26 , 43 , 66 . 


ஒன்றொடொன்று ; 46 
ஒன்றினொன்று ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29, 43 , 62 , 66 , 70 . 
ஒன்றினோடொன்று ; 45 , 54 
எதிரெதிர்கோத்து ; 41 , 45 . 

52 , 71 . 
எதிரெதிர்கோத்த ; 46 
எதிர்செலக்கோத்து ; 9 . 
எதிர்சென்று கொடுத்த ; 74 . 
எதிர்சென்று கோத்த ; 63 , 66 , 

70 . 
எதிர்சென்றுகோத்து ; 19 , 

21 , 23 , 26,29 , 43 . 
எதிர்சென்று காத்து ; 25 , 62 . 


1V போரிடையடிவதே ; 46 

போரிடைமடிவதோ ; 74 . 
போரிடைமலிவதே ; 65 . 
போரிடைமலைவதே ; 2 . 
போரிடைப்படிவதே ; 9 . 
போர் செய்துமடிவதே ; 41 , 
45 . 
நலனென மதித்தார் ; 46 - 
நலனெனவலித்தார் ; 2 , 18 , 
71 . 
நலனென்றுமதித்தார் ; 44 , 

70 . 
நலனென்றுவலித்தார் . 1 , 40 , 

61 , 63 . 
நலமெனமதித்தார் ; 31 , 41 , 

45 , 52 . 
நலமெனவலித்தார் ; 41 . 
நலமெனவவித்தார் . 45 . 
நலமென்றுமதித்தார் ; 41 , 

45 . 
நிலனெனவலித்தார் ; 65 . 
அவனென்றுவலித்தார் ; 74 . 


III நெருக்கி ; 46 

நெருப்பு ; 2 , 65 . 
நேர்ந்தன ; 46 
நேர்ந்தனர் ; 1 , 2 , 65 . 
நெருப்பிடை ; 46 
நெருப்பிடைப் ; 1 , 2 , 9 . 
நெருப்பிமை ; 41 , 52 . 
நெருப்பிமைப் ; 45 . 
பொடித்தன ; 46 
பொடித்தனர் ; 2 . 
பொடித்தென ; 21 , 41 , 45 . 
நெருப்பின் ; 46 

நெருப்பில் , 63 , 74 . 
IV உருக்குசெம்பென ; 46 

உருக்கு செம்பொன் ; 41 , 45 . 
உருக்கஞ்செம்பென ; 18 , 19 , 

21 , 25 , 29 . 
ஓடி னவு திரம் ; 9 , 23 , 25 , 26 , 
29 , 31 , 41 , 43 , 54 , 60 , 61 , 
62 , 65 , 66 , 71 , 74 . 
ஓடினதுதிரம் ; 46 - 

9677 


9676 


1 அரக்கர் சேனையும் ; 1 , 2 , 25 , 

41 , 44 , 45 , 54 , 60 , 62 , 63 , 
65 , 66,70,71 , 74 . 
அரக்கன்சேனையும் ; 46 
அரக்கன்சேனையை ; 41 , 45 . 
அரக்கர்சேனையை; 9 , 18 , 19 , 

21 , 23 , 26 , 29 , 43 . 
ஆருயிர்வழங்குவான் ; 46 
ஆருயிர்வாங்குவான் ; 9 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 41 , 43-45 , 
66 , 74 . 


| குரக்குவேலையும் ; 46 

குரக்கின்வேலையும் ; 41 . 
குரங்கின் வேலையும் ; 45 . 


1 அற்நவன்றலை ; 46 

அற்றவன்றனை ; 65 . 
அற்றவான்றலை ; 21 , 29 , 41 , 
45 . 


408 


யுத்த காண்டம் 


IV வையகம் ; 46 

வானகம் ; 26 , 66 . 


எழுந்தெழுந்து ; 46 
ஒழிந்தெழுந்து ; 9 , 62 . 
அண்டத்து ; 46 
அண்ட ; 18 , 40 , 41 , 45 . 
அண்டம் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 
54 , 60 


| ஒற்றவானகம் ; 46 

ஒற்றவான் முகம் ; 41 . 
ஒற்றவாண்முகம்; 45 . 
ஒற்றைவானகம் ; 18 , 41 , 45 , 

54 , 60 , 61 , 65 . 
ஒத்தவானகம் ; 31 , 44 . 
உற்றவான முகம் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 66 . 
உற்றவானகம் ; 23 , 43 . 


போர்க்களமாமென்று 
முரஞ்ச ; 1 , 2 , 54 , 65 , 70 . 
போர்க்களமாமெனமுயல ; 

46 
போர்க்களம்மாமெனமுயல ; 
45 . 
போர்க்களமாமென்று 
முயன்ற ; 45 . 
போர்க்களமாமென 
முயன்ற ; 18 , 40 , 41 , 45 , 
52 , 60 , 61 . 
போர்க்களம் போல் நின்ற 
முரசம் ; 31 . 
போர்க்களம் போன்றன முழு 
தும் ; 9 , 21 , 25 , 26 , 29 , 62 , 
66 . 
போர்க்களம்போலெனமுழு 

தும் ; 74 . 
போர்க்களம் போன்றன 

முதிர்தம் ; 41 , 45 . 
போர்க்களம் போன்றன 

முரஞ்ச; 63 . 
போதுரக்களமாமென்று 
முரஞ்ச ; 41 . 


உதயமண்டில மன ; 46 
உதயமண்டலமென ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43 , 44, 54 , 61 , 63 , 65 , 66 , 
70 , 74 . 
உதையமண்டலமென ; 31 , 
40 . 


I சுற்றும் ; 46 

சுற்றிய ; 41 , 45 . 


9678 


மேகத்தைத் தொத்திய; 31 , 
41 , 45 , 52 . 
மேகத்தைத்தோற்றிய ; 46 
மேகத்தைத் தொடர்ந்தன ; 
9, 19, 21 , 23 , 25 , 26 , 29 , 
43 , 62 , 66 . 
மேகத்தைச் சுற்றிய ; 1 , 2 , 18 , 

40 , 54 , 60 , 61 , 65 , 70 , 71 . 
மேகத்தைச்செற்றிய ; 45 . 


1 தூவியம்பெடை ; 46 

தூவியம்படை ; 2 , 9 , 66 . 
தூவியம்பிடை ; 31 . 


குருதி நீர் துளிப்ப ; 46 - 
குருதி நீர்தெளிப்ப ; 1 , 2 , 31 , 
44 , 65 , 70 . 
குருதிநீர் தெழிப்ப ; 71 . 
குருதிநீர்தொக்க ; 2 , 26 , 66 . 
குருதி நீர்தொத்த ; 19 , 21 , 
25 , 29 , 62 . 
குருதிநீர் தொழிப்ப; 63 . 


அரியினம் ; 46 
அரியன ; 9 , 19 , 25 , 26 , 29 , 

31 , 66 . 
அரியனச் ; 23 , 43 . 
அரிவன ; 65 . 
இரிவன ; 1 , 2 , 18 , 40, 41 , 44 , 

45 , 54 , 60 , 61 , 70 . 
படிந்தன ; 63 , 71 , 74 , 


மறிதரச் ; 46 
மரிதரச் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


409 


சொரிதரச் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40-45 , 
54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 70 . 
71 . 
சொரிதரக் ; 74 . 
சொரிந்தரச் ; 31 . 


III மேவியம்படை ; 46 

மேவியம்பொடும் ; 26 , 66. 
மேவியம்பொடு | 19 , 21 , 25 , 


29 , 62 . 


மேவியம்பெடை ; 70 , 71 . 
மேவியம் பொரு ; 74 . 


சூழி ; 46 
சூழித்; 31 , 42 . 
சூழ்ந்த ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
சுழியத் ; 2 . 


படப்படர் ; 46 - 
படப்படக் ; 31 , 40 , 41 , 42 , 

45,52 , 61 . 
படப்படாக் ; 41 , 45 . 
படாகின்ற ; 9 , 19 , 21 , 23, 
25 , 26 , 29 , 62 , 66 . 


1 தூவி ; 46 

தாவி ; 74 . 


குருதியின் ; 46- 
குழுவுடன் ; 26 , 66 . 


VI 


மேவியம் படைக் ; 46 
மேவியம் படை ; 1 , 2 , 18, 40 . 
மேவியம் பெடை ; 71. 
மேவியம் பெடைக் ; 25 , 31 , 
44 . 


கடலிடைக் ; 46- 
கடலிடை ; 1 , 2 . 
கடல்களில் ; 9 . 
கலங்களும் ; 23 , 43 . 


அம்படைசோர்ந்தன ; 46 
அம்படைபடைகளும் ; 74 . 
அம்படைபடிந்தன ; 23 , 43 , 

60 , 65 . 
அம்படைபடிந்தெனச் ; 2 , 

41 , 45 , 62 . 
அம்படைசோர்ந்தெனச் ; 41 , 

45 . 
அம்பிடைபடிந்தெனச் ; 63 . 

71 . 
அம்பெடைபடிந்தன ; 1 , 26 , 
54 , 61 . 
அம்பெடை படிந்தென ; 40 . 
அம்பெடைபடிந்தெனச் ; 18 , 
19 , 21 , 25 , 29 , 44 , 45 , 66 , 
70 . 
அம்பெடைசேர்ந்தன ; 31 . 
அம்பெடைசோர்ந்தன ; 45 , 

52 . 
அம்பெடைசோர்ந்தெனச் ; 
42 . 


குடரொடுமிதப்ப ; 46 
குடரொடுமிதந்த ; 41 , 42 , 

45 , 52 
குடரொடுமிதிப்ப ; 31 , 41 , 

45 . 
குடரொடுமிழப்ப ; 40 . 
குடல்களும்மிதப்ப ; 9 . 
குடர்களும்மி தப்ப ; 19 , 21 , 

25 , 26 , 29 , 62,74 . 
உடல் சளும்மிதப்ப ; 23 , 43 . 


9679 


செ.சரியுடல்சுரிப்ப ; 46 
சொரியுடல்சுழிப்ப ; 31 . 
சொரியுடல் சொரிப்ப ; 70 . 
சொரியிடற்சுரிப்ப ; 41 . 
சோரியுட்சுரிப்ப ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29, 40, 
41 , 43-45 , 54 , 61-63 , 65 . 
சோரியுட்சுழிப்ப ; 45 , 71 . 
சோரியுட்கவிகள் ; 26 , 66 . 


1 கண்டிறந்தன ; 46 
கண்டிறந்தனர் ; 18 , 21 , 26 , 
31 , 40-42 , 45 , 52 , 61 , 62 , 
74 . 
கண்டிறந்தவர் ; 9 , 41 , 45 , 
70 . 


410 


யுத்த காண்டம் 


முகத்தவர் ; 46 - 
முகத்தோடு ; 45 , 54 . 
முகத்தவாம் ; 45 . 
முகத்தஆம் ; 41 , 52 . 


IV பண்டிறந்தன ; 46 

பண்டிறந்தனன் ; 63 . 
பண்டிருந்தவர் , 41 . 
பண் மறத்தன ; 41 , 45 . 


11 கண்டிறத்தன ; 46 

கண்டிறந்தனர் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40-45 , 52 , 54 , 61 , 62 , 66 , 
14 . 
கண்டிறத்தவர் , 41 . 


புலம்பொலி ; 46 
சிலம்பொலி ; 9 , 19 , 21 , 25 , 

29. 
சிலம்பொடு ; 23 , 26 , 43 , 23 . 
நகுமொலி ; 31 . 


உயிரொடும் ; 46 
ஊரொடும் ; 44 


சிலம்பொலி பணிப்ப ; 46 - 
சிலம்பொலிபனிப் ; 41 , 45 . 
சிலம்பொலிபணிப்பார் ; 1 , 

2 , 41 , 45 , 54 , 70,71 . 
சிலம்பொலிபணியார் ; 65 . 
புலம்பொலிபரப்ப ; 9 , 19 , 

25 , 29 . 
புலம்பொலிபணிட்ப ; 21 , 26 , 
66 . 


பண்டிறந்தன; 46 
பண்டிறந் தனர் ; 1 , 2 , 31 , 44 , 

45,71 . 
பண்டிறந்தவர் ; 9 , 19 , 25 , 
41 , 74 . 


9680 


1 ஏழுமேழுமென்று ; 46 - 
ஏழினோடெழு ; 71 . 


உரைக்கின்ற ; 46 
இசைக்கின்ற ; 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 
62 , 63 , 66,74 . 
புவனமென்று ; 71 . 


பழம்புணர்வகம்புகப் 
பன்னிப் ; 18 , 40 , 42 , 45 , 52 , 
61 . 
பழம் புணர்க்கன் புகப் 

பன்னிப் ; 46 
பழம் புணர்க்கன்புகப் 

பண்ணிப் ; 70 . 
பழம்புணர்களம்புகப் 

பன்னிப் ; 45 . 
பழம் புணர்க்களம் புகப் 

பன்னிப் ; 63 , 71 
பழம்புணரகம் புகப்பன்னிப் 

1 , 2 , 65 . 
பழம்புணரிப்பதம்படக் 

கலந்தார் ; 31 
பழம்புணர்வகம் புகப் 

பண்ணிப் ; 41 , 45 . 
பழம்புணர்விதியினில் 

பண்ணிப் ; 23 , 43 . 
பழம்புணர்விதியினில் 

பன்னிப் ; 26 , 66 . 
பசும்புனல் அகம்புசப்பருகி ; 

19 , 21 , 25 , 29,74 . 
பசும்புணர்நகம்புகப் 
பன்னிப் ; 41 . 


உலகங்கள் யாவும் ; 46 - 
உலகங்கள் எவையும் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 
45 , 62 , 63 , 66,74 . 
இசைக்கின்றயாவும் ; 71 . 


II ஊழிபேர்வதே ; 41 , 52 . 

ஊழிபோவதே ; 46 
ஊழிபோவன; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 45 , 62 , 63 , 
66,74 . 


ஒப்பதோருலைவுற ; 46 - 
ஒப்பதோருலைவற ; 31 . 
ஒப்பதோருலைப்புற ; 2 . 


பாட வேறுபாடு 


111 


ஒப்பன உலைவுற ; 45 . 
ஒப்பதயுலைவுற ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 


வில்லொடுவாள்களும் 
வேலும் ; 41 , 45 . 
வில்லொடுவாளெழுச்சூலம் ; 
31 . 
வில்லொடுமான் மழுச்சூலம் ; 
44. 70 . 


உடற்றும் ; 1 , 2 , 9 , 21 , 23 
25 , 29 , 31 , 41 , 43-45 , 52 , 

63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
உடற்ற ; 46 
உடற்று ; 18 , 19 , 26 , 40 , 54 , 

61 . 
இடற்றும் ; 41 , 45 . 


11 அரமுங்கல்லும் ; 46 

அரமுங்கல்லுமே ; 2 , 41 , 45 . 
அரமுங்கல்லு மே ; 70 , 
அரமுங்கோலுமே ; : 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 . 


உரமும் கோலுமே; 9 , 19 , 21 , 

74 . 
மரமுள்கோலுமே ; 66 . 


, , 


III வெஞ்சமநோக்கிய ; 46 

வெஞ்சமனோக்கிய ; 54 . 
வெஞ்சமநோக்கியவ் ; 41 , 45 , 
52 . 
வெஞ்சரநோக்கிய ; 26 . 
இராவணன் ; 46 

ராவணன் ; 74 . 
IV தாழிலென்படை தருக்கறும் 

46- 
தாழிலென்படை தருக்கனும் ; 
40 , 65 . 
தாழிலென்படைதளர்வுறும் ; 

41 , 45 . 
தாழிலென் படைகருவறும் ; 

26 , 66 . 
தாழினென்படைகருவறும் ; 
9,19 , 21 , 25 , 29 . 
தாழில் வெம்படைகருவுறும் ; 

23 , 43 . 
தாழில்வெம்படைதருக்கறும் ; 

74 . 
தாழ்விறன்படைதருக்கனும் , 

, 
71 . 


அயிற்படையடக்கிச் ; 41 , 45 , 

52 . 
அயில்படையடுக்கிச் ; 46 
அயிற்படையடக்கச் ; 1 , 31 . 
அயிற்படையடாக்கச் : 45 . 
அயிற்படையரக்கர் ; 2 , 45 . 
அயிற்படையடைக்கச் ; 54 . 
அயிற்படையொடுக்கிச் ; 26 . 
அப்படையொடுக்கிச் ; 19 . 

21 , 23 , 25 , 29 , 43 , 66 . 
இயற்படையடக்கிச் ; 45 . 
இயற்படையடுக்கிச் ; 40 , 60 , 

61 . 
வயப்படையடக்கிச் ; 41 . 
வயப்படையடுக்கிச் ; 63 , 71 , 

74 . 
வயப்படையொடுக்கிச் ; 9 , 

25 , 26 , 62 . 
வயய்படையரக்கர் ; 65 . 
வாய்ப்படையடக்கிச் ; 45 . 


ஓர்தன்மை ; 46 
ஓர் தனிமை ; 1 . 


II சிந்தலின் ; 46 

சிரங்களின் ; 9 , 19 , 21 , 25 , 
29, 62 . 


9681 


1 மரமுங்கல்லுமே ; 46 
மரமுங்கல்லும்லேல் ; 9 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 66 . 
வில்லொடுவாண் மழுச்சூலம் ; 
46 


சிதைந்ததென்சேனை ; 46 
சிதைந்ததெம்சேனை ; 65 . 
சிதைந்ததெனச்சேனை ; 1 , 41 , 

45 . 
சிதைந்ததச்சேனை ; 41 , 52 . 


412 


யுத்த காண்டம் 


தேரொடு புரவியும் ; 46 
தேரொடும்புரவியும் ; 40 . 


கிதைந்தனசேனை ; 40 , 41 , 45 , 

60 . 
சிதைந்தச் சேனை ; 45 . 
சிதைத்தனசேனை ; 61 . 
சிதைத்ததென்சேனை ; 31 . 
சிந்திய சேனை ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
சிந்தின சேனை ; 41 , 45 , 63 , 71 , 
74 . 


IV செருநின்றதொருபால் ; 46 

செருநின்ற வொரு பால் ; 18 , 

40, 41 , 60 , 61 . 
செருவினிலொருபால் ; 74 . 
செருவினின்றொருபால் ; 63 , 

71 . 
படைநின்றதொருபால் ; 2 , 

45 
பால்நின் றதொருபால் ; 65 . 
புடைநின்றதொருபால் ; 23 , 
26 , 43 , 66 . 


தொகுதியுமன்னதேசுடாத் 
தேர் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25. 26 , 29 , 31 , 43 , 44, 54 , 
62 , 63 , 65 , 66,70 , 71 , 74 . 
தேரொடு புரவியுஞ்சுற்றக் ; 

46 
தேரொடும்புரவியுஞ்சுற்ற ; 

40 . 
தேரினத்தொகுதியுமன்ன ; 

41 , 45 . 
தேரோடுகுதிரையுமண்ணீ ; 

41 , 45 . 
தேரொடுபுரவியுஞ்சுற்றச் 
41 , 45 . 


III கழலும் ; 46 

கமழும் ; 63 . 
அழலும் ; 1 . 
சுழலும் ; 41 , 45 . 


9682 


ஆற்றொடும் ; 46 
ஆற்றொடு ; 1 , 2 , 71 . 
ஆற்றிடைக் ; 31 , 45 . 


1 அழலுங்கட்களிறு ; 46 
அழலுங்கட்களிற்று ; 41 , 45 , 

54 . 
அழலுங்கற்களிற்று ; 63 . 
அழலுங்கற்களோடு ; 18 , 40 , 

41 , 45 , 60 , 61 . 
அழலுங்களிற் ; 
அணியொடும் ; 46 - 
அணியொடு ; 19 , 21 , 25 , 41 , 
44 , 45 


கடலிடைக்கலக்கும் ; 46 
கடலிடைக்கரக்கும்; 1 , 2 , 

54 , 71 , 
கடலிடைக்கலங்கும் ; 70 . 
கடலொடும் கலக்கும் ; 31 . 
கடலோடுங்கலக்கும் ; 45 . 


IV 


குழலு நூலும்போன்ம் ; 46 
குழலுநூலும் பால் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 40 , 41 , 43-45 , 52 , 54 , 
60-63 , 66 , 70 , 71 , 74 . 


துணிப நிமாவி ; 46- 
துணிபடுமாலிச் ; 40 , 41 , 45 . 

துணிபடுமமலிச் ; 41 , 45 . 
II சுழலும்பல்படைத் ; 1 , 2 , 54 , 

65 , 71 , 74 . 
சுழலும்பல்பரித் ; 46 
தொகுதியுமன்னகே ; 1 , 2 , 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
31 , 43 , 44 , 54 , 62,63, 65 , 
66,70 , 71 , 74 . 


அனுமனுந்தானுமக்கு மரன் 

46 
அநுமனுங்குமரனும் துரக்க ; 
45 . 
அனுமனுங்குமரருமாங்கு : 
31 . 


பாட வேறுபாடு 


413 


9683 


குரங்கினதுகிரும் ; 46 
குரங்கின துசளும் ; 9 . 


I கூற்றுவற்கு ; 46 

கூற்றவற்கு ; 9 , 21 . 
கூற்றுறக் ; 45 . 


திரிகின்றவீரன் ; 46 
திரிகின்ற வீர ; 65 . 
திரிதரும் வீரன் ; 19 , 21 , 23 , 
* 25 , 26 , 29 , 66 . 


11 கூற்றறக் ; 1,2 , 9 , 19 , 21 , 31 . 

கூற்றெனக் ; 46 
கூற்றுறக் ; 41 , 44 , 63 , 70 , 74 
கூற்றுக்கும் ; 29 , 65 . 
கூற்றையும் ; 23 , 26 , 43 , 45 , 
66,71 . 


IV பல்லுங்கூர்க்கின்ற ; 46 

பல்லுங்கூரத்தில் , 18 , 40 , 45 . 

52 , 60 , 61 . 
பல்லுங்கூர்கின்ற ; 41 , 45 . 
பல்லுங்கூர்த்திலது ; 41 . 
பல்லுகூர்க்கன்ற ; 71 . 
கூர்க்கில ; 46 
கூர்க்கலது ; 2 , 65 . 
கூர்த்திலது ; 9 , 9 , 21. 25,29 . 
கூர்க்கில ; 41 , 45 . 
கூர்க்கிலா ; 41 , 45 . 
கர்ந்தில ; 45 . 
கூாப்பில ; 31 . 
அரக்கரதம் ; 41 . 
அரக்கர்தம்படைகள் ; 46 
அரக்கர் தம்படையே ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 66 . 
படைகளைப்பற்றி ; 18 , 40 , 45 , 

52 , 60 , 61 . 
படைகளையன்றி : 41 , 45 . 


குறைக்குமிந்நிறைப்பெரும் 
46 
குறைக்குமிந்நிறைபெரும் ; 
52 . 
குறைக்கு மின்றிறைப் 
பெரும் ; 2 . 


9684 


குறைக்குமப்படைப்பெரும் ; 

9 , 19 , 62 . 
குறைத்து மிந்நிறப்பெரும் ; 
70 . 
குறைகலினிறைப்பெரும் ; 

31 . 
குலைக்குமட்படைப்பெரும் ; 
21 . 
குலைக்குமிப்படைப்பெரும் 
23 , 25 , 26 , 43 , 66 . 


1 நின்றிறைப்பொழுதினிக் ; 

46 
நின்றிறைப்பொழுதினி; 40 . 
நின்றிறைப்போதினிக் ; 1 . 
நின்றிறைப்பொழுதினற் ; 
41 , 45 , 62 . 
நின்றப்பொழுதினக் ; 45 . 
நின்றவப்பொழுதினக் ; 41 . 


குழுவை ; 46 
குழுவைக் ; 63 . 


காலத்தைக்கழிப்பின் ; 46 
காலத்தைக் கழிப்பில் ; 1 , 70 . 
காலத்தைக்கழிப்ப ; 65 . 
காலத்தைக்கழிவின் ; 41 , 45 . 
செருகளத்திடையே ; 41 . 
செருக்களத்திடையே ; 45 . 


I ஒல்லும் ; 46 

கொல்லும் ; 63 . 
கோளரியுருமன்ன ; 46 
கோளரியுருமன ; 71 . 
கோளரியுருமன்னு ; 2 , 54,65 . 
கோள ரியுருவன்ன ; 9 , 19,23 , 
25 , 43 . 


II உண்டுகைவிடுங்கூற்றுவன் , 

46 
உண்டுகைவிடுங்கூற்றவன் ; 1 . 


414 


யுத்த காண்டம் 


கொண்டு மீன்வன் வெங் 
கூலத்தைக் ; 41 . 
கொண்டு மீள்குவென் 
கூதலத்தைக் ; 45 . 


மீள்வன் வெம் ; 1 , 2 , 31 , 44 , 

65 , 70 , 71 , 74 
மீளவென் ; 54 
மீளுவன் ; 23 , 43 
கொற்றமென்று ; 41 , 45 . 


கொற்றமென்று ; 46 
இராவணன் ; 41 , 45 . 


நிருதர்பேருயிரை ; 46 
இராக்கதாகுமுவை ; 9 . 
இராக்கதருயிரை ; 19 ; 21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 63 , 66 . 
இருந்தபேருயிரை ; 40 , 41 , 

, 
45 , 61 . 
கொடியவென் படையால் ; 
41 , 45 . 


இராவணன் கொதித்தான் ; 

46- 
சுரங்கொண் கொதித்தான் 
41 , 45 . 


III மண்டுவெஞ்செரு ; 46 

உண்டுகைவிடும் ; 41 , 45 . 


9685 


1 


நானொரு ; 46 
நாணொரு ; 63 , 65 , 74 . 
நானினிக் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 66 . 
கூற்றுவன் ; 41 , 45 . 
பொழுதினில் ; 41 , 45 . 


ஊதை போல்வன ; 46 
ஊதைபோலன ; 54 . 
ஊதைபோல்பவன் ; 2 , 26 . 


உரு முறழ்திறலன ; 46 
உருமுறழ்திறலன்ன ; 9 . 
உருமுறழ்திறலின ; 63 , 70 , 

71 , 74 . 
உருமுறழ்திறலென ; 54 . 
உருமுறழதிர்வன ; 44 . 
உருமுளதிறலன ; 40 , 41 , 45 , 
61 . 


கணத்திடைமடித்தே ; 1 , 18 , 

4 , 45 , 52 , 61 , 65 . 
களத்திடைமடித்தே ; 46 
களத்திடைமலைந்து ; 19 , 21 . 

29 , 62 . 
கணத்திடைமடித்து : 71 . 
கணத்திடைமலை ந்து ; 

23. 26 , 43 , 63 , 66,74 . 
கணத்திடைமலைத்தே ; 44 , 

54 , 70 . 
கணத்தினின் மலைந்து ; 31 . 
செருக்களத்தினிடையே ; 

41 . 
செருக்களத்திடையே ; 45 . 
நிருதாதமுயிரைக் ; 41 . 
நிகுதர்தம்முயிரைக் ; 45 . 


உருவிப் ; 46 

உருவப் ; 65 . 
துருவிப் ; 74 . 


II பூதரங்களைப் ; 46 

பூதலங்களைப் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 60 , 65 , 66,71 . 


பிளப்பன ; 46 
புளப்பவன் ; 26 . 


[ il மாதிரங்களை ; 46 - 

மாதிரங்களைப் ; 2 , 65 . 


TV மீள்குவென் ; 45 . 

மீள்கவென் ; 46 
மீள்குவன் ; 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 60, 61 , 
66 . 


அளப்பன ; 46 
பிளப்பன ; 2 , 65 . 


பாட வேறுபாடு 


415 


IV தூதுபோல்கன , 46 

தூதுபோலவன் ; 29 . 
சுடுகணை ; 46 
சுடுசரம் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 

29, 54, 66 , 74 . 
கடுங்கணை ; 40 , 41 , 45 , 61 . 


ஞாளி போன்றுளள் ; 45 . 
நாளி போன்றுளது ; 1 , 29 , 

40 . 
நாளிபோன்றுளர் ; 2 , 41 , 44 , 

45 , 65 . 
நாளிபோன்றுள ; 31 , 60 , 63 . 


முறைமுறை ; 46- 
மாரியில் ; 45 . 


துரந்தான் ; 46 
சொரிந்தான் 9 , 41 , 45 . 


என்பதென்னள்ளிருள் ; 46 - 
என் தெனள்ளிருள் ; 41 . 
என்பதென்னள்ளியின் ; 26 . 
என்பதே நள்ளிருள் ; 44 . 
என்பதேநாளிருள் ; 74 . 
என்பரென்னள்ளிருள் ; 65 . 
என்பதன்னள்ளிருள் ; 40 . 
எனவதவனள்ளிருள் ; 45 . 
எனவதெனள்விருள் ; 41 . 
வானர நள்ளிருள் ; 31 . 
அடைந்த ; 46 
இடைந்த ; 26 
உடைந்த ; 41 , 45 . 


9686 


1 ஆளி போன்றுளன் ; 46 - 
ஆளிபோன்றுளது ; 9 , 

9 , 19 , 
25 , 29, 40 , 41 , 45 , 61 , 63 . 
71 . 
யாளிபோன்றுளன் ; 11 . 
ஆளி போன்றுனர் ; 26 . 
ஆளிபோன்றுளர் ; 70 . 
ஆளியொன்றுளது ; 40 . 
ஆளியொன்றுளான் ; 46 - 
எதிர்ந்தபோது ; 46 
எதிர்ந்தபோ ; 41 , 45 . 
அதிர்ந்தபோது ; 19 , 25 , 29 , 
எதிர்த்தபோது ; 31 . 
அமர்க்களத்தடைந்த ; 46 
அமர்க்களத்தடைந்தார் ; 

40 , 41 , 45 , 60-62 , 70 . 
அமர்க்களத்தெதிர்ந்த ; 41 , 

45 . 
அமர்க்களத்தெதிர்ந்தார் ; 

1 , 2 , 54 , 65 . 
அமர்க்கள திதெதிர் நதோர் ; 

71 . 
மறக்களத்தடைந்த ; 41 , 45 . 
I ஞாளி போன்றுள ; 46 

ஞாளி போன்றுளது ; 9 , 21 , 

25 , 41 , 45 , 54 , 61 , 62 , 74 . 
ஞாளி போன்றுளர் ; 26 , 41 , 
45 , 66 , 70 . 


II காளி போன்றனன் ; 46 

காளி போன்றுளன் ; 9. 19, 
21 , 29 , 31 , 74 . 
தாளிபோன்றனன் ; 65 . 
வெள்ளிடைக்கரந்த ; 46 
வெள்ளிடைகரந்த ; 1 . 
வெள்ளிடைக்கலந்த; 9, 23, 

25 , 29 , 41 , 43 , 45 , 63 , 66 . 
IV பூளைபோன்றதப் 

பொருசினத்து ; 46 
பூளை போன்ற தப்பெருஞ் 
சினத்து ; 70 
பூளை போன்றன பொரு 
சினத்து ; 19 , 21,23 , 25 , 26 , 
29 , 43 , 66 . 
பூளை போன்றளபொரு 
சினத்து ; 9 . 
ஊழி போன்றதப் 
பொருசினத்து ; 74 . 


9687 


II என்றருள் வழங்கித் ; 46 

என்றருள் அளித்து ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 62 . 


416 


யுத்த காண்டம் 


என்றுரைஅளித்துத் ; 23 , 26 , 
43 , 66 . 


கோல் விட்டு ; 44 . 
கோலிடை ; 70 . 


II திரியுமாருதி ; 46 

திரியமாருதி ; 41 . 
தெரியமாருதி ; 41 , 45 . 


விசையால் ; 46 
விசையில் ; 66 . 


9689 


தேர்மிசைச் ; 46 
தேரிடைச் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 

54 , 63 , 65 , 70, 71 , 74 . 


IV எதிர்புகுந்து ; 46 

நோபுகுந்த ; 1 , 2 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43-45 , 65 , 
66,71 . 


1 தோளினும் ; 46- 

தேரினும் ; 2 . 
II உலக்கவுய்த்தனன் ; 46 

உலக்கவுற்றனன் ; 1 . 
உலகியுய்த்தனன் ; 74 . 


9688 


III கலக்கமுற்றிலன் ; 46 

கலக்முற்றில ; 25 , 26 . 
கலக்கமுற்றிலா ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 29 , 31 , 41 , 44 , 45 , 70 , 
74 . 


| எரிமுகப்பகழி ; 46 

எரிபுகப்பகழி ; 66 . 


1 கோடியின் மேற்செலச் ; 46 

கோடியின் பேற்செல ; 40 . 
கோடியுன்மேற்சில ; 74 . 


இளவலுமுள்ளத்திற் 
கனன்றான் ; 46 
இலக்குவனுளத்தினின் 
கனன்றே ; 54 . 


சிலைகொடு நூக்கக்; 46 
சிலைகொடு நூவக் ; 41 , 45 . 
சிலைகொடு நூக்கிக் ; 74 . 
சிலைகொண்டு தூக்கக் ; 1 , 2 , 

45 . 
சிலைகொன்டு நூக்கிக் ; 63 , 

71 . 
சிலையிடைநூக்கக் ; 19, 21 , 

25 , 26 , 29 , 66 . 
சிலையிடை நூக்கிக் ; 9 . 


உள்ளத்தனிலக்குவன் 

கனன்றான் ; 44 , 70 , 71 . 
உள்ளத்தவ்விளவலும் 
கனன்றான் ; 23 , 25 , 26 , 43 , 
63 , 66 . 
உள்ளத்தவ்விளவலும் 

கனன்றான் ; 74 . 
உள்ளத்தலிளவலுங் 

கனன்றான் ; 45 . 
உள்ளத்தவிளவலும் 
கனன்றான் ; 9 , 19 , 21 , 29 , 
31 , 41 . 
உள்ளத்தினிலக்குவன் 

கனன்றான் ; 65 . 
உள்ளத்தினலக்குவன் 
கனன்றான் ; 1 , 2 , 41 , 45 . 


III திசைதொறுங்கரக்க ; 46 

திசைதொறுங்காற்க ; 25 . 
திசைகொடுகரப்ப ; 74 . 
திசைகொண்டுகரக்க ; 63 . 
தலந்தொறுங்கரக்க ; 41 , 45 . 


IV 


IV கோல்கொடு ; 46 

கோடியால் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 54, 62, 63 , 
66 . 


எய்துவித்தானடலரக்கனை ; 

46 
எய்துவித்தானன்றவரக் 
கனை ; 1 , 2 , 70 , 71 . 


பாட வேறுபாடு 


417 


9691 


எய்துவித்தானன் றவ்வரக் 

வ 
கனை ; 31 , 41 , 45 . 
எய்துவித்தார்த்தனன 
ரக்களை ; 9 , 19 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 63 , 66 . 
எய்துவித்தார்த்தனக்கனை 
21 . 


1 மாப்படை தொடுக்கின் ; 

46- 
மாப்படைதொடுப்பின் ; 
29 , 66 . 


9690 


முற்றுங்கடக்க ; 46 
முற்றுங்கடவும் ; 65 . 
முற்றும் மங்க; 41 , 45 . 
முற்றுங்கரக்க ; 71 . 
எல்லாங்கடக்க; 9 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 66 . 


1 கணைகள் ; 46 

கணைத்தீ ; 54 . 
கணத்தின் ; 1 . 


II 


II விடவும் ; 46 

கடவும் ; 65 . 


கணை நுறுக்கினான் ; 46 - 
அவை நுறுக்கினான் ; 1 , 2 , 23 , 

26 , 43 , 44 , 54 , 63 , 65 , 71 . 
அவன் நுறுக்கினான் ; 66 , 70 . 

கலரக்கனக் ; 9 , 19 , 21 , 25 , 
29 . 


வல்லனெல்லாரையும் ; 9 , 19 , 

31 . 
வல்லனேல் யாரையும் ; 46 
வல்லனேயாரையும் ; 1 , 26, 


\ . 


அரக்கனும் ; 46 
கணைகளை ; 9 , 19 , 21 , 25 , 29 . 
இளையவன் ; 23 , 26 , 43 , 66 . 


வல்லனன்றியாவையும் ; 41 , 

45 . 
வல்லனேல்யாவையும் ; 23 , 

43 . 
வல்லனேல்யாரையும் ; 25 , 
61 . 


III ஆக்கும் ; 46 

ஆக்கி ; 41 , 45 . 
அரிதிவன் றனை வெல்வது ; 
46- 
அரிதிவன் றனைவெல்ல ; 

41 , 45 . 
இவன்றனை வெல்லுவ ; 2 , 63 . 
அம்பால் ; 46 
அம்மா ; 41 , 45 , 52 . 


III ஆற்றலைக் ; 46 

ஆற்றலைம் ; 71 . 
ஆற்றலும் ; 65 . 


IV என்னினிச் ; 46 

எண்னினிச் ; 41 , 45 . 


தமையனைப்போலச் ; 46 
தமையனிற்றானும் ; 19 , 21 , 

23 , 24 , 29 , 43 , 66 . 

தமையனும்தானும் ; 9 . 
IV ஆற்றுமெவ்வுலகையும் ; 46 

ஆற்றுமே யுலகையும் ; 1 , 2 , 

54 . 
ஆற்றவும் வல்லவன் ; 9 , 19 , 
21 , 23 , 26 , 29, 43 . 
ஆற்நவும்வல்லனே ; 66 , 71 , 

74 . 
ஆற்றவும் வல்லனேல் ; 63 . 


செய்வதென்று ; 46 
செய்யதென்று ; 

62 . 


நினைந்தான் ; 46 
நினைத்தான் ; 26 , 66 . 
இசைத்தான் ; 74 . 
நேர்ந்தான் ; 9 . 
27 


418 


யுத்த காண்டம் 


எவனுக்குந்தோலான் ; 46 
அவனுக்குத்தோலான் ; 2 , 18 , 

40-42, 45 , 52 , 65 . 
யாவர்க்குந்தோலான் , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45,61 , 62 , 66,71 , 74 . 
பாவர்க்குந்தோரான் ; 26 .. 
யாவர்க்குந்தோலான் 63 . 


விஞ்சையை ; 46 
அன்னவை ; 41 , 45 . 
இவன்வயினேவிக் ; 46 
அவன் வயினேவிக்; 9 , 54 . 
அவ்வயினேவிக்; 45 . 
அவைதனையேவிக் ; 41 , 45 . 


IV காகமுற்றுழல் ; 46 - 

காகமுற்றுறழ் ; 40 , 41 , 45 . 
காகமுற்றுள ; 18 . 


9692 


களத்தினில் ; 46 
களத்திடை ; 9 , 19 , 21 , 23 , 
26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 66 , 
71 . 


1. ஒன்றுண்டுமுதலவன் ; 46 
ஒன்றுளமுதலவன் ; 9 , 19 , 21 , 

29 , 66 . 
ஒன்றுணவல்லன் ; 31 . 
மாப்படை ஒன்றுளது . 52 . 
வகுத்தது 

முன்னாள் ; 46 
வகுத்தன முன்னாள் ; 19 , 21 , 
29 , 63 , 74 . 
அயன் முதல்வகுத்தது ; 52 . 
பணிந்ததுமுதனாள் , 31 . 


கிடத்துவென்கடிதின் ; 46 
கிடத்து வென்கடிதில் ; 1 , 2 , 

9 , 19 , 21 , 26 , 29,54 , 66 . 
கிடத்துவென்கடிதல் ; 70 . 
கிடத்துவென்காண்டி ; 65 . 
கிடத்துவன்கடிதின் ; 41 , 44 . 
கிடத்துவன்கடிதில் ; 31 , 40 . 
கிடப்பனகடிதின் ; 41 , 43 . 
கடத்துவன் கடிதின் ; 41 , 45 . 


9693 


| உன்னி ; 46 - 

உன்னித் ; 63 . 


ப ஆகமற்றது ; 46 

ஆகமற்றிது : 31 . 
ஆகுமற்றது ; 63 . 
கொற்றமிங்கிவன்றனை ; 2 , 

26 , 66 . 
கொற்றமுஞ்சிவன்றனை , 

46 
கொற்றத்திங்கவன்றனை ; 9 , 

21 , 23 , 25 , 43 . 
கொற்றதுசிவன்றனை ; 19,29 . 
கொற்றமீங்கிவன்றனை ; 41 , 

45 . 
கொற்றமங்கவன்றனை ; 31 . 
சிவனையுமனத்தறி ; 71 . 
அழிப்பது ; 46 
அளிப்பது ; 41 , 45 . 
அழிக்கும் ; 71 . 


அவ்விஞ்சையை ; 46 - 
அவிஞ்சையை ; 1 , 2 , 18 , 21 , 
23 , 29 , 40 , 43 , 54 , 65 , 66 , 
70 
தன்விஞ்சையை ; 63 . 


மனத்திடை 46 
மனத்தினில் ; 54 . 


III ஏகமுற்றிய ; 46 - 

ஏகமுற்றுமவ் ; 71 . 
ஏகமுற்றிய ; 63,74 . 
ஏகமுற்றி ; 41 , 45 . 


II அதுகண்டுமுடுகி ; 46 

அதுகண்டுமுகர ; 70 . 
கண்டனன் முடுகி ; 9 , 19 , 21 , 

25 , 66 . 
கண்டனள் முடுகிப் 29 . 


பாட வேறுபாடு 


419 


III அன்பின் ; 46- 

அன்பன் ; 21 , 31 , 41 , 44 , 45 , 

66 . 
பன்பன் ; 29 . 


மதித்தலின்வந்த ; 9 , 19 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
வகுத்தலில் வந்த ; 31 . 
மனங்கொண்டு ; 46 
மனக் கொண்டு ; 2 , 31 , 65 . 
மனக்கொடு ; 19 , 21 , 25 , 26 , 
29 , 62 , 66 . 


படையினினறுத்தி ; 46 - 
படையினிலறுத்தி ; 1 , 2 , 18 , 

31 , 40 , 44 , 61 , 62 , 70,74 . 
படையினாறுைத்தி ; 9 , 19,21 , 
23 , 26 , 29 , 43 , 66 . 


9695 


IV 


1 மயன் கொடுத்தது ; 46 

மயன் குடுத்தது ; 65 . 


என்பதோதினன் ; 46 
என்பதோர்கிலன் ; 65 . 
என்பதுன்னியவ் ; 25 , 66 . 
என்பதுன்னினான் ; 54 . 
தொடுத்தெய் தான் ; 46 
தொடுத்தறுத்தான் ; 45 . 


மகளொடு ; 46 
மகளிடை ; 18 , 40 41 , 45 , 

60 . 
மகளுடன் ; 23 , 31 , 43 , 44 . 
மகளுடை ; 1 , 2 , 9 , 19 , 25 , 
26 , 29, 41 , 45 , 54 , 61-63, 
65 , 66,71 , 74 . 


9694 


1 வீடணன்சொல ; 46 . 
வீடணன் சொல்ல ; 1 , 21 , 29 , 
44 . 


விண்டுவின் ; 46 
விட்டுவின்; 41 , 45 . 


வயங்கனல் வேள்வி ; 46 
வயங்கனல் வேழ்வி ; 40 . 
மங்கலவேள்ளி ; 9 , 25 , 

29 , 41 , 62 , 66 . 
வயங்கல வேள்வி ; 19, 21 , 45 , 
65 . 


விட்டான் ; 46 
விட்ட ; 1 , 2 , 9 , 19 , 21 , 29 , 

44 , 71 , 75. | 
விட்டம் ; 31 , 62 . 
விட்டே 23 , 26 , 43 , 66 . 


II படைத்துளதாழியும் ; 46 
படைத்துளவாழியும் ; 9 , 19 , 

, 
படைத்தது வாழியும் ; 40 , 41 , 
45 , 61 . 


I மூடு ; 46 - 


மூல ; 74 . 


நீக்கலும் ; 46 
நினைந்தலும் ; 65 . 
முடித்தலும் ; 45 . 


III நின்றவனுபாயங்கள் ; 46 

நின்றவனுபாயத்தை ; 45 . 
நின்றுவனுபாயங்கள் ; 

41 , 
45 . 


குலிசமுமனையது ; 46 
குலிசமுமினையது ; 23 , 43 . 

குலிசமனைய ; 41 . 
III கொற்றமுமூழியும் ; 46 

கொற்றமோடூழியும் ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26, 29 , 31 , 41 , 
43 , 45 . 
தோற்றமோடூழியும் ; 66 . 
கடந்துளது ருவிச் ; 

23 , 43 , 
65 , 74 . 
கடந்துளதுருமின் ; 46 


மதித்திடவந்த ; 46 
மதித்திடலந்த ; 65 . 


120 


யுத்த காண்டம் 


கடந்துளது கவின் ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 25 , 31 , 44 , 45 , 66 , 
70. 
கடந்துளதுருமின் ; 41 . 
கடந்துளவதனால் ; 71 . 
கடந்துன துருவிற் ; 29 . 


வணங்கினன் ; 9 , 19 , 21 , 25 , 

26.29 , 62 ; 66 . 
வாங்கினன் ; 46 
வாங்கி ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

29 , 62 , 66 . 
வணங்கி ; 46 


IV பொருந்தம்பியை ; 46 - 

பொருதம்பியை ; 2 , 31 , 63 , 

65,71 . 
பெருந்தம்பியை ; 1 . 


IV எட்ட நிற்கிலாத் ; 19 , 23 , 25 

26 , 29 , 43 , 45 , 61 , 63 , 66 . 
எட்ட நிற்கலாக் ; 46 
எட்ட நிற்கிலாத ; 41 . 
எட்ட நிற்கிலா ; 31 . 
எட்டகிற்கிலாத் ; 71 , 74 , 
எட்டி நின்றகாலத் ; 63 . 


உயிர்கொளச் ; 46 
உயிர்கொள்வான் ; 1 , 2, 54 , 
65 , 70 , 71 . 


சமைந்தான் ; 46 
சமைத்தான் ; 31 . 


9696 


வல்விசைத்தெறிந்தான் ; 

46 
அவன் விரைந்தெறிந்தான் ; 

9 , 19 , 25 , 26 , 29, 66 . 
இரைந்ததையெறிந்தான் ; 
65 . 
விரைந்ததையெறிந்தான் ; 
1 , 2 , 41 , 44 , 45 , 54 , 63 , 70 , 
74 . 
விரைவுடனெறிந்தான் ; 71 . 
எட்ட நிற்கிலாத்தம்பியை 
மேலவன்வரைந்தெறிந் 


I விட்டபோதினின் ; 46 

விட்டபோதினி; 45 . 
விட்டபோதினில் ; 1,2,9,18 , 
31 , 40 , 44 , 63 , 70,71 , 74 . 


தான் ; 21 . 


ஒருவனை வீட்டியே ; 46 
ஒருவனை மீட்டியே ; 41 , 45 . 
ஒருவரை வீட்டியே ; 45 . 


S697 


II பட்டபோதவன் ; 46 - 

பட்டபோதது ; 26 , 41 , 45 . 
பட்டபோதினின் ; 1 , 2 , 23 , 
43 , 65 . 


1 எறிந்தகாலையில் ; 46 -- 

எறிந்தகாலையில் ; 26 . 


நான்முகனாயினும் ; 46 --- 
நான்முகனாகிலும் ; 1 , 2 , 31 , 

44 , 45 , 54 , 63 , 70 , 71 , 74 . 
நான்முகனாயுளும் ; 23 , 24 , 43 , 

66 
நான் முகற்காயினும் ; 41 , 45 . 


அதனிலையெல்லாம் ; 46 
அதுனிலையெல்லாம் ; 19 , 25 . 

இதனிலையெல்லாம் ; 65 . 
II ஐயவீது ; 46 

ஐயவிது ; 1 , 2 , 41 , 45 . 


ill பிறிந்து ; 46 

பிறந்து ; 54 . 


III வலங்கொண் ; 46 

வலங்கொடு ; 2, 9 , 18, 19 , 
23 , 25 , 29 , 41 , 43 , 45 , 52 , 
60 , 65 , 66 , 71 . 


பொருளிலை ; 46 
பொருளில்லை ; 21 . 


பாட வேறுபாடு 


421 


என்றலும் ; 46 
என்றனன்; 23 , 43 . 


வய்தவைவிலொத்தழிந்தன ; 
1 , 2 , 21 , 29 , 31 , 44 , 54 , 63 , 
70 , 71 , 74 . 
வய்தவைவிலொத்தழிந் 


IV 


தது ; 65 


அறிந்து போக்குவல் ; 46 
அறிந்து போக்குவன் ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43-45 , 54 , 66,70,71,74 . 
அறிந்து காக்குவல் ; 45 . 
அறிந்து நீக்குவன் ; 31 . 
எறிந்து போக்குவன் ; 1 , 2,61 , 


வய்தவைவி லொத்தொழித் 

தனன் ; 26 . 
வைதவாமெனமறிந்தன ; 41 , 
45 . 
வைதவைவிலொத்தழிந்த ; 

31 . 
வைதவைவினி லொழிந்தன 
40 , 41 , 42 , 45 , 52 . 
வைவி லொத்தனவைழிந்த 
னன் ; 9 . 


65 . 


அஞ்சனீ; 46 
அஞ்சலை ; 1 , 2 , 54 , 65 , 


V 


அணைந்தான் ; 46 
அணைத்தான் ; 41 , 45 , 60,61 . 
அநித்தான் ; 9 , 19 , 21,25,29 . 
நடந்தான் ; 41 , 31 , 45 . 
எதிர்ந்தான் ; 54 . 
எய்தான் ; 23 , 26 , 43 , 66 . 
வந்தான் ; 1 , 2 , 44 , 45 , 63 , 
65,70 , 71 , 74 . 


உய்தலில்லை யென்று ; 46 
உய்தலில்லெனா; 54 . 
உய்தலின் றியென்று ; 31 . 
தம்மனமுலைந்தார் ; 9 , 19 , 

21 , 23 , 29 , 43 , 54 , 62 , 71 . 
பெருமனமுலைந்தார் ; 46 
பெருமனமுலந்தார் ; 44 , 65 . 
தம் மனமுலந்தார் ; 1 . 
தம்மனமுலாந்தார் ; 2 , 70 , 

74 . 
திருமனமுலை தார் ; 63 , 66 . 
திருமன முலந்தார் ; 31 , 
திருமுகமுலைந்தார் ; 41 , 45 . 


9698 


1 வாளியுமே பின ; 46 
வாளியு மேவின; 1 , 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40.45 , 
54 , 60 , 65 , 66,70 , 71 , 74 . 
வாளியு மேவிய; 31 . 
வாளியும் ஏவின; 41 , 45 . 


9699 


யாவும் ; 46 
எவையும் ; 45 , 


II செய்த ; 46 

செய்ய ; 40 , 41 , 45 , 61 . 


1 தோற்பெனென்னினும் ; 46 - 
தோற்பெனென்னிலும் ; 9 , 

19 , 21 , 25 , 29 , 62 , 66 , 74 . 
தோற்பனென்னினும் ; 40 , 
48 , 61 . 
தோற்பனைன்னிலும் ; 26 . 


தீயோன் ; 46 - 
தீயோர் ; 41 , 45 , 63 , 71 . 


தொடரும் ; 46 
தொடங்கும் ; 41 , 45 . 


III வய்தவைவினி லொழிந்தன ; 

46 
வய்தவைவி லொத்தொழிந் 
தன ; 23 , 25 , 43 , 66 . 


I ஆர்ப்பநல்லவர் ; 46 

ஆர்ப்பர்நல் லவர் ; 2 , 23 , 40 , 
41,43 , 45 , 48,54 , 6 ) , 61 , 63 . 


422 


யுத்த காண்டம் 


ஆர்ப்பர்வானனர் ; 9 , 19 , 26 , 

29 , 31 , 66 . 
ஆர்ப்பவானவர் ; 21 . 
ஆர்ட்பனல்லடன் ; 65 . 


புகுந்தவனழியட் ; 46 
புகுந்தானற்கப் ; 41 , 45 . 
புகுந்தவனுலட்டப் ; 1 , 2 , 65 . 
புகுந்தவனுலக்கப் ; 18 , 40 , 

41 , 44 , 45 , 60 , 61 , 70 . 
புகுந்தவனுலக்கிற் ; 41 , 45 . 
புகுந்தவனெழியப் ; 9,19,21 , 

29 , 62 . 
புகுந்தவரழியட் ; 71 , 74 
புகுந்தவருலப்பப் ; 23 , 43 , 
54 . 


என்றனன் மார்பிலென்று ; 
40 . 
என்றணிமார்பினென்று ; 41 . 
என்றிணிவார் பினேன்று ; 
41 . 
இலக்கு னெதிர்ந்தான் ; 
46 
இலக்குவனென்றான் ; 65 . 
இலக்குல னெழுந்தான் ; 

23 , 43 . 
இலக்குவநேர்ந்தான் ; 
41 , 45 . 


9700 


II மேற்செலும் ; 46 

முற்செலும் ; 44 . 


அவனையும்விலக்கிக் ; 46 
அவரையும்விலக்கிக் ; 1 , 31 , 
70 . 
வீங்கு நீர்வேம் ; 45 . 


III பார்ப்பதென்னெடும் ; 46 

பார்ப்பதென்பற ; 62 . 
பார்ப்பதென் பிறப் ; 1 , 2 , 19 , 
21 , 23 , 29 , 40 , 43 , 60 , 65 , 
70 , 71 , 74 
பார்ப்பதென்பிரர் ; 26 . 
பார்ப்பதென்பிற் ; 31 . 
பார்ப்பதென்பா ; 66 . 
பார்ப்பதென்னினிப் ; 9 , 54 . 
பார்ப்தென்பெறப் ; 41 , 45 . 
பார்ப்பதென் பெற 18 , 61 . 
பார்ப்பதென்றபிற் ; 41 , 45 . 
பார்ட்பரன்றுபிற் ; 63 . 


III கலக்கும்வானாக் ; 46 

கலக்குவானக் ; 74 . 


கடுகம் ; 2 , 18 , 23 , 26 , 31 , 

40) , 41 , 43 , 45 , 52 , 61 , 63 , 
65 , 66 , 71 . 
சுடுச ; 46 
கடுக்கும் ; 1 . 
கடுகி ; 74 . 
ஏகும் ; 9 , 19 , 21 , 25 , 29 . 


தொடர்வதன் முன்னம் ; 
46 
தொடருதல்முன்னம் ; 9 . 
படர்வதன்முன்னம் ; 31 , 45 . 


ஏற்பென் ; 46 
ஏற்பன் ; 41 , 45 , 48 . 


IV அஎச்கணன்னதை ; 46 

அலக்சணுற்றதை ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29, 41 , 43 , 
45 , 61 , 63 , 66 , 71 . 
இலக்கணுற்றதை ; 74 . 


என்றனியார்பினென்று ; 

46 
என்ர னியார் பிலென்று ; 2,9, 
19, 23 , 25 , 26 , 29 , 43 , 66, 
71 . 
என்றனிமார்பினில் ; 74 . 
என்றனிமார்பிலேன் ; 65 . 


உரைசெடலாயோ ; 1 , 18 , 
23 , 25 , 26 , 31 , 40 , 41 , 43 
45 , 60-62 , 65 , 66 , 70, 71 , 
74 . 
உரை செயலாமே ; 46 


பாட வேறுபாடு 


423 


உரைசெய்யலாமோ ; 2 , 9 , 
19 , 29 . 


போச ; 2 , 9 , 18 , 19 , 23 , 25 , 
26,29 , 31 , 40 , 41 , 43.45 , 
48,52 , 54 , 60-62 , 65 , 66 , 
74 . 
போன ; 46 
பொங்க ; 70 . 


9701 


1 முன்னின்றாரெலாம் ; 46 
முன்னினாரெலாம் 1 , 2 , 9 , 
18 , 19 , 21 , 25 , 26 , 29 , 40 , 
61 , 63 , 65 , 66,70,71 , 74 . 
முன்னினாரெல்லாம் ; 41 , 45 . 


9702 


பின்னுறக் ; 46 
பின்னி நக் ; 65 . 


1 நீயென ; 46 
இனியென ! 9 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 41 , 62 , 66,74 . 
இனியெனை ; 45 . 


காலினும் முடுகி ; 1 , 2 , 40 , 

41 , 45 , 52 , 54 , 60 , 71 , 74 . 
காலினின்முடுகி ; 46 


எழுந்தான் ; 46 
எதிர்ந்தான் ; 19 , 21 , 26 , 29 , 
62 , 63 , 71 , 74 . 


II நிவமின் ; 46 

நின்னில் ; 1 , 2 , 9 , 31 , 40 , 41 , 

44 , 45 , 63 , 65 , 71 , 74 . 
நின்னின் ; 25 , 29 . 


11 சிங்கவேறன்ன ; 46 

சிங்கவேறன ; 26 . 
சிங்கவேறென்ன ; 41 . 


யானிதுவிலக்குவென் 46 - 
யானிது விலக்குவன் ; 41 , 48 . 
யானதுவிலக்குவன் ; 40 , 41 . 
யானது விலக்குவென் ; 1 , 2 , 
21 , 44 , 45 , 54 , 60 , 61 , 63 , 
65,70,71 . 


சீற்றத்தான் ; 46 
சீற்றத்தால் ; 40 . 
சீற்றத்த ; 54 , 60 , 61 , 66 , 70 , 

74 : 
சீற்றத்தன் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 

23 , 26 , 29 , 31 , 43 , 71 . 
சீற்றத்தின் ; 41 , 45 . 
சீற்றத்தவ் ; 41 , 45 . 


என்றுரைநேரா ; 46 
என்றுரைகேளா ! 65 . 


III மின்னும் ; 46 

மின்னின் ; 65 . 
அன்ன ; 71 , 74 . 


III பாய்பரி ; 46 

மாபரி ; 65 . 
சாரதி ; 41 , 45 . 
வாய்பரி ; 19 . 


கண்புடைத்திரங்கப் ; 46 - 
கண்புடைத்திரங்க ; 41 , 45 . 
கண்புடைத்தொடுங்கப் ; 29 . 
கண்புதைத்தழுங்கப் ; 63 , 71 , 


14 . 


சாரதியொடும்படப் ; 46 
சாரதியொடுபடப் ; 2 . 
சாரதி பெடிட்டப் ; 45 . 
புரவியின் தலை யொடு ! 41,45 . 


கண்புதைத்தொடுங்கப் ; 9 , 
19 , 25 , 26 , 62 , 66 . 


IV 


IV ஏற்றனன் ; 46 

எய்தனன் ; 41 , 45 . 


பங்கவனகர் , 46 
பங்கம்வானவா ; 70,71 . 
சங்சைவானவர் ; 66 . 


424 


யுத்த காண்டம் 


9703 


9704 


1 விசும்பினில் ; 46 

விசும்பிடை ; 71 . 
விசும்பினன் ; 21 . 


I சேர்ந்தவென் ; 46 
சேர்ந்தவன் ; 1 , 23 , 41 , 43 , 

45 , 70 . 
சேர்ந்த வெம் ; 9 . 


II கடுங்கணைபத்தவன் ; 46 

கடுங்காணபத்திரம் ; 9 . 
கடுங்கங்கபத்திரம் ; 19 , 29 . 
கடுங்கணைப்பத்தவன் ; 41 , 

45 . 
அடுங்கணைபத்தவன் ; 40 . 


பொருட்டினான் ; 46- 
பொருட்டினால் ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 31 , 44 , 52 , 60 , 62 , 66 , 
70 , 71 , 74 . 


உலகுடைச் ; 46 
உலகிடைச் ; 1 , 31 , 44 , 52 , 
70. 


உடல் புகப்பாய்ச்சி ; 46 - 
உடம்பினிற்பாய்ச்சி ; 1 , 2 , 

65 . 
உடலினிற்பாச்சி ; 71 . 
உடலுறப்பாய்ச்சி ; 66 . 
உடனுறப்பாய்ச்சி ; 70 . 
அவனுடற்பாய்ச்சி ; 9 , 19 , 
29 . 


II நீயினி ; 46 

இனிப்பின்னர் ; 74 . 


-- 


வஞ்சனைமதியால் ; 46 
வஞ்சனைமதியாது : 70 . 
வஞ்சனை மதியாய் ; 41 , 45 . 
வஞ்சகன்மதியால் ; 45 . 


III எங்கடா ; 46 

எங்கெடா ; 9 , 21 . 


IV வீடிப்போவென் ; 46 

வீடிப்போவன் ; 40 , 41 . 


III அநுமன்றனுடலிடை ; 46 

அநுமன்றனுடம்பினில் ; 45 . 
அநுமன்றனுடலினில் ; 52 . 
அநுமன்றனுடலினின் ; 41 , 

45 . 
அநுமன்றனுடன் மிசை ; 74 . 
அநுமன்றனுகத்திடை ; 41 , 
45 . 
அநுமன்றனுயிரிடை ; 40 , 41 , 

45 , 60 . 
அநுமன்றனுரத்திடை ; 41 , 

45 . 
அநுமன் றனாகத்தின் ; 9 , 19 , 

21 , 29 . 
அநுமன்றன் மார்பிடை ; 44 , 

70 . 
அநுமன்றன் வடிவினில் ; 31 . 
அநுமனதாகத்தில் ; 23 , 25 , 

43 , 66 . 
அநுமனதாகத்தின் ; 26 . 


வெகுண்டான் ; 46 
எழுந்தான் ; 1 , 2 , 40 , 41 , 44 , 

45 , 60-62 , 66 , 70 . 
விழுந்தான் ; 54 . 
வீழ்ந்தான் ; 9 , 19 , 21 , 25 , 
29, 63 , 71 , 74 . 


9705 


IV போயினன் ; 46 

போயினான் ; 9, 19 , 21 , 29 . 


| என்வயமானது ; 46 - 
என்வசமானது ; 40 , 41 , 45 , 
54 , 60 , 71 . 


புகுவான் ; 46 
புகுந்தான் ; 45 , 54 . 


வீடணப்பசுவைக் 46 
வீடணன் பசுவைக் ; 41 , 45 . 


பாட வேறுபாடு 


425 


தலத்தில் ; 46 
தலத்துக் ; 23 , 26 , 43 , 66 . 


11 கொன்றினிப்பயனில்லை 

யென்று ; 46 
கொன்றினிப்பயமில்லை 
யென்று ; 45 . 
கொன்றிடுவன் பயனில்லை 
யென்று ; 29 . 
கொன்றுமோர்பயனில்லை 
யென்று ; 41 , 45 . 


III கரக்கலாகலாக் ; 46 

கரக்கலாதகக் ; 41 , 45 . 


காதலில் ; 2 , 40 , 65 . 
காதலன் , 46 
காதலின் ; 1 , 41 , 45 , 52 , 61 , 
71 , 74 . 


III . நின்றிலன்னொன்றும் ; 46 

நின்றிலானொன்றும் ; 26 . 
நின்றுதானொன்றும் ; 41 , 45 . 
நின்று நேரொன்றும் ; 1 , 2 , 
54 , 65 . 


வீழ்ந்தனன் ; 46 
வீழ்ந்தன ; 74 . 
கலுழ்ந்தான் ; 46 
கலழக் ; 31 . 
கலிழ்ந்தான் ; 1 . 
கலுழக் ; 41 , 45 . 
கவிழ்ந்தான் ; 41 , 44 , 45 , 70 . 


நோக்கிலன் ; 46 
நோக்கலன் ; 2 , 40 , 45 , 54 , 

60 , 65 
நோக்கிலன் ; 31 . 
நேர்கிலன் ; 44 , 70 , 71 . 
நொந்திலன் ; 23 , 24 , 43 , 63 , 

66 . 
உணர்ந்திலன் ; 9 , 19, 21 , 25 , 
29 . 


IV துயரிடைக் ; 46 

துயர்க்கடல் ; 71 . 


குளித்தார் ; 46 
குவித்தார் ; 65 . 


முனிவெலாம் ; 46- 
முனிவெலான் ; 74 . 


9707 


IV 


பொன்றிணிந்தன ; 46 
பொன்றிணிந்தவன் ; 1 , 2 , 
9 , 19 , 21 , 23 , 40 , 41 , 43 
45,54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
70 , 71 . 
பொன் றணிந்தவன் ; 70 . 


1 பொன்னநம்புறு ; 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
52 , 62 , 66 , 74 . 
பொன்னிரும்புறும் ; 46 
பொன்னிரும்புறு ; 1 , 40 , 44 , 

45 , 61,71 . 
பொன்னிரும்புறுக் ; 2 . 
பொன்னிரும்புகுக் ; 65 . 
பொன்னிறும்புறு ; 41 . 


மதிலுடை ; 46 
மதிலிடை ; 1 , 21 , 71 , 74 . 


புகுந்தான் ; 46 
புக்கான் ; 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 60-63 , 65 , 66 . 


தார்ப்புயப் ; 23 , 26 , 41 , 43 , 

45 , 52 , 66 . 
காளிமைப் ; 46- 
காணினிப் ; 31 . 
காந்தமாட் ; 41 . 
காந்தமாய் ; 18 , 60 , 61 . 
காந்தமாய் ; 45 . 
காளிமப் ; 2 , 44 . 
காளிமம் ; 70 , 71 . 


9706 


II இரக்கந்தானென ; 46 

இரக்கத்தாலயர்ந்து ; 71 . 


இரங்குவது ; 46 
426 

யுத்த காண்டம் 
கானகம் ; 74 . 

IV என்றனன் : 9 , 19 , 21 , 23 , 
கானிமப் ; 1 , 63 . 

25 , 29 , 41 , 43 , 45 , 52 , 66 . 
கந்தமாட் ; 40 . 

என்றிறை ; 46 
களிம் பெனப் ; 41 . 

என்கின்ற ; 1 , 2 , 3 , 40 , 41 , 
களிம் பெனல் ; 45 . 

44 , 54 , 60 , 61 , 63 , 65 , 71 . 
தாருடைப் ; 9 , 19, 21 , 25,29 , எண்கிறை ; 41 , 45 . 
62 . 

சாம்பவனுரையொன்று ; 
பொருப்பினாற்பொன்ற ; 

46 
46 

சாம்பவனீதுரையொன்று ; 
பொருப்பினான பொன்ற ; 2 , 

29 . 
9 , 19 , 21 ,25 , 26 , 29 , 41 , 

சாம்பவனுரையுண்டு 70 . 
44 , 45 , 65 , 66 , 70 . 

சாம்புவனீதுரையொன்று ; 9 , 
பொருந்தினாற்பொன்றேன் 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
63,71 , 74 . 

66 . 
பொருப்பனான்பொன்ற ; 31 . 
II என்னிருந்து நான் ; 46 

9708 
என்னிருந்துயான் ; 9 , 19 , 25 ; 
26 , 66 . 

நாமாருயிர்க்கு ; 46 
என்னிருந்தியான் ; 23,43,71 . யாமாருயிர்க்கு ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 25 , 26 , 29 , 44 , 54 , 65 , 
இறப்பென் ; 46 

66 , 70, 71 . 
இறப்பன் ; 40 , 41 . 

இறங்குறில் ; 41 , 45 . 
இக்கணத்தெனை ; 46- 
இக்கணத்தென்னை ; 40 , 41 , 

இரங்குதல் ; 1 , 2 , 44 , 63 , 65 , 
45 , 61,71 . 

70 , 71 , 74 . 


I 
ப மன்னிருந்தினி; 46- 

மன்னிருந்தனி; 44 . 
மன்னிறந்தினி ; 26 , 66 . 


11 நினையுமத்துணை ; 46 

நினையுமித்துணை ; 41 . 
நிளையுமத்துணை ; 45 . 


நிமிர்வான் ; 46 
நிமிர்வோன் ; 74 . 


வாழ்கிலன் ; 46 
வாழ்கலன் ; 41 , 45 . 
வாழகிலென் ; 21 , 23 , 25 , 26 , 

29 , 43 , 61 , 62 , 74 . 
வாழ்கிலேன் ; 41 , 45 . 


III நன்மருந்து ; 46 

நன்மருங்கு ; 65 . 


என்றனன் மறுக ; 46 
என்றனன் மறுசி ; 54 , 74 . 
என்றவன் மறுக ; 1 , 2 , 21 , 25 , 
29 , 40 , 41 , 44 , 61.63 , 65 , 
66 . 
என்றமறுகி ; 9 . 


உயிர்க்கின்றான் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 26 , 29 , 40 , 41 , 44 , 45 , 
52 , 61.63 , 66 , 70 , 71 , 74 . 
வீரர்க்கு ; 46 
வீராக்கும் ; 31 . 
உயாகின்றான் ; 65 . 


பாட வேறுபாடு 


427 


9710 


IV தினையும் ; 46 

இனையும் ; 41 , 45 . 
அழுங்கன் மின் ; 46 
அழுங்கலம் ; 9 , 19 , 21 , 26 , 

29 , 66 . 
இரங்கன்மின் ; 2 , 65 . 


| உத்திரத் ; 44 . 

உய்த்தொரு ; 46 
உத்தர ; 1 , 2 , 65 . 
உத்தரத் ; 54 , 71 . 


தீர்த்தான் ; 46 
அறுத்தான் ; 41 , 45 . 
நீத்தான் ; 41 , 45 . 


திசைமேலோடி ; 46 - 
திசையையெல்லை ; 1 . 
திசையையொல்லை ; 2 , 65 . 
திசையேயொல்லை ; 23 , 40 , 

, 
41 , 43-45 , 54 , 61 , 63 , 74 . 
திசையேபோடி ) 41 , 45 . 
திசையூடெல்லை ; 71 . 


9709 


அம்பெலாம் வாங்கி ; 46 
அப்பெலாமாற்றி ; 54 . 


கடக்கப்பாய்ந்து ; 46 
கடக்கவோடி ; 63 . 


II இலவிலை யிஞ்ஞன் ; 46 

இளவலையிங்ஙன் ; 25 , 40 , 41 , 

45 , 52 , 71,74 . 
இளவலையின்னம் ; 31 , 41 , 45 . 


II மெய்த்தகு ; 46 

மெய்த்தரு ; 18 , 19 , 21 , 25 , 

26 , 29 , 40 , 41 , 45 , 66 . 
மெய்த்திரு ; 60 . 
மெய்தமெய் ; 41 , 45 . 
மெத்தன ; 54 . 
மொய்த்தரு ; 65 . 
வேற்றுரு ; 63 . 


காணுமோ ; 46 
காணுமே ; 41 , 45 . 
காணவோ ; 9 , 19 , 21 , 29 . 
கான்றவோ ; 41 , 45 . 


மன்னவன் ; 46 
முன்னவன் ; 9 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 66 . 


வெற்பொடும் ; 46 
வெற்பொடு ; 19 , 21 , 29 . 
வேரொடும் ; 1 , 2 , 41 , 44 , 45 , 
54 , 65 . 


என்றனன் ; 1 , 2,9 19,21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
54 , 61 , 63 , 65 , 66 , 70 , 71 , 
74 . 
என்றலும் ; 46 


கொணர்ந்தான் ; 54 . 
கொணர்ந்த ; 46 
கொணர்ந்து ; 23 , 31 , 43 . 


வீரன் ; 46- 
வீர ; 54 . 


சாம்பன் ; 44 , 70 . 
மன்னன் ; 46 
அன்னான் ; 41 , 45 , 52 . 


III பொய்த்தலில் ; 46 - 

பொய்த்தகு ; 1 , 2 . 
பொய்த்தரு ; 54 . 


IV கருத்தையுன்னியம் ; 46- 

கருத்தையுன்னிய ; 1 , 2 , 9 , 
19 , 23 , 25 , 40 , 41 , 43 , 71 , 
74 . 
கருத்தையுள்ளிய ; 45 . 


குறிகடானே ; 46 
குறிகடாமே ; 1 , 2 , 41 , 45 , 
60 , 65 , 71 . 


428 


யுத்த காண்டம் 


வலத்ததென்ன ; 9 . 
வலத்ததன்றால் ; 63 . 


குறிகெடாமே ; 40 , 41 , 45 , 

52 .. 
குடிகடானே ; 63 . 
பொதுவற ; 46 
பொதுவுற ; 23 , 41 , 43 , 45 , 
54, 71 . 


பொன்போல் ; 46- 
பொன்மேல் ; 41 , 45 . 
போல ; 25 . 


II நொந்தவர் நாவு தீர்க்கச் ; 

9 , 18 , 19 , 23 , 25 , 29 , 31 , 
41 , 43 , 45 , 52. 63 . 
நொந்தவர் நொய்வு தீர்க்கச் ; 

46 
நொந்தவர் நொய்வு தீர்த்தல் ; 

41 , 45 . 
நொந்ததுநோவு தீர்க்கச் ; 26 , 

40 , 66 . 
நொந்தனன் நோவு தீர்க்கச் ; 

1,2,41,44,54.60 , 61 , 65,70 . 
நொந்தனனோடிதீர்க்கச் ; 45 . 
நொந்தவன் நோவு தீர்க்கச் ; 

71 . 
எந்தை வான் நோவு தீர்க்கச் ; 
74 . 


IV வய்த்தது ; 46 

வைத்தது ; 25 , 40 , 52 . 
வைத்தவை ; 41 , 45 

. 


வருதலில் ; 46 
வருதலின் ; 9 , 19 , 21 , 23 , 29 , 
43,66,71 . 


9711 


. 


I தந்தனன் ; 46 

தந்த நன் ; 2 . 
தந்தது ; 54 . 
முன்னம்வேகம் ; 18 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-62 , 66 


சிறி தன்றோ; 46- 
கிறிதரோ ; 9 , 18 , 19 , 21,23, 

26 , 29 , 43 , 66 . 
சிறிதென்றால் ; 63 . 
வவிதன்றோ; 41 , 45 . 


முன்னேயோகம் ; 46 
முன்னமொக்க ; 70 . 
முன்னம் மேகம் ; 1 , 9 
முன்னம் மேக்கம் ; 2 , 44 , 54 , 
63,71 . 
முன்னம்யோகம் ; 31 . 
முன்னம் மொக்க ; 65 , 74 . 
முன்னமேக்கம் ; 41 , 45 . 


நொடியின் ; 9 , 18 , 19,21 , 23 , 

25 , 26 , 43 , 66 . 
நொடிதல் ; 46 
நொடித்தல் ; 1 , 2 , 31 , 41,45 , 

52 , 54. 60, 61 , 63 , 71 , 74 . 
நொடித்த ; 65 . 
நொடித்தன் ; 31 , 40 , 41 , 
45 . 


[ மாண்டார்க்ல்கலொம் ; 46 - 
மாண்டோர்க்கெல்லாம் ; 1,2 , 
65,71 . 
உயிர் தரும் ; 46 - 
உயிர் தரு ; 74 . 


முன்னே ; 46 
முன்னம் ; 1 , 2 ; 9,18,19, 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , : 54 , 60 , 61 , 63 , 65 , 66 , 
70,71 , 74 . 


IV 


வலத்ததென்றால் ; 46 
வலத்ததென்றான் ; 66 , 74 . 


ஆர்க்க ; 46 
ஆர்ப்ப ; 2 , 9 , 18 , 19, 21 , 23 , 
25. 26 , 29 , 43 , 66 , 74 . 


பாட வேறுபாடு 


429 


9712 


அநுமனாக்கி ; 40 . 
அநுமனாக்கக் ; 66 . 
அநுமனோக்கிக்; 61 , 62 , 70 , 
74 . 


[ எழுந்து நின்று ; 46 

எழுந்திருந்து ; 41 , 45 . 


II விழுந்திலனன்றோ; 46 - 

விழுந்திலனன்றே ; 9, 19 , 21 , 

23 , 26 , 41 , 43 , 45 , 66 . 
விழுந்திலனென்றே ; 25 . 
விழுந்தனனன்றோ; 2 , 65 . 


காட்டியதன்மை ; 46 
காட்டியதனைய ; 18 . 
காட்டியதினைய ; 40 , 41 , 45 , 

60 , 61 . 
காண்டியதனைய ; 65 . 


மற்றவ் ; 46 
மற்றை ; 9 , 44 . 
மற்ற ; 19 , 29 , 40 , 41 , 45 , 63 . 
வென்றி ; 23 , 26 , 43 , 66 . 


கண்டால் ; 46 
கட்டான் ; 41 , 45 


என்னவிம் மிக் ; 46- 
என்றும் விம்மித் ; 54 , 
என்று விம்மித் ; 2 , 9 , 19. 21 , 

29 , 41 , 45 , 52 , 65 . 
என்னும் விம்மித் ; 23 , 43 . 


III அருமையென்னெமருக் 

கம்மா ; 9 , 19 , 21 , 25 , 29 . 
அருமையென்னிராமற் 

கம்மா ; 46 
அருமையென்னெமங்கிங் 

கம்மா ; 26 , 66 . 
அருமையேதிராமற்கம்மா ; 

18 , 40 , 41 , 45 , 61 . 
அருமையோரமார்க்கம்மா ; 

74 . 
அருமையோயேதுமக்கவ் ; 
41 . 
அருமையோயேதுமக்கம் ; 
45 . 


III துயருநீங்கிக் ; 46 

துடரு நீங்கச் ; 44 , 70 . 
துயருநீக்கிக் ; 19 , 21 , 29 , 52 . 


IV 


பட்டான் ; 46 
மாண்டான் ; 2,9 , 63 , 65 . 


9713 


1 அறிஞர்சொல்லும் ; 46 

அறிஞர் சாற்றம் ; 9 ; 19,21 , 
23 , 25 , 26 , 29 , 43 , 66 . 


IV நோக்கினென்னா; 46- 

நோக்கிலென்னா 1 , 2 , 9, 18 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
43 , 44 , 54 , 60 , 63 , 65 , 66 , 
70 , 61 . 
நோக்கினென்றாம் ; 41 . 


தனிப்பொருடன்னையின்னே. 

46 
தனிப்பொருடன்னையின்றே ; 
23 , 26 , 43 , 66 . 
தனிப்பொருடன்னைப்பின் 
னே ; 31 , 41 , 45 . 


இராமன்பால் ; 46 
இராமன் மேல் ; 1 , 2 , 44 , 70 . 


II அநுமனாகக் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 71 . 
அநுமனாக்கிக் ; 46 


எழுந்து சென்றார் ; 46- 
எழுந்து போனார் ; 1 , 2 , 18 , 
23 , 26 , 40 , 41 , 43-45 , 54 , 
61 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
விரைந்து போனார் ; 63 . 


430 


யுத்த காண்டம் 


9714 


கண்டானுரைத்திடும் ; 40 , 
41 , 45 , 69 , 61 . 


9715 


1 ஓங்குமுயர் பிணத்து ; 46 

ஓங்குமுயர் பிணம் ; 9 , 21 , 29 . 
ஓங்குமுயிர் பிணம் ; 19 , 25 . 
ஓங்கலுயர்குணத்து ; 63 . 
ஓதுமுயர்பிணத்து ; 41 , 45 , 
71 , 74 . 


| முழுது நோக்கி ; 46 

முழுதும் நாடி ; 45 . 
ஒழிவற ; 46 
ஒழிவுற ; 1 , 31 , 74 . 
ஒளிர்வுற ; 65 . 


உம்பரொன்றும் ; 1 , 2 , 26 , 

44 , 66 . 
உம்பரோடும் ; 46 
உம்பரென்றும் ; 70 . 

. 
உம்பரொன்று ; 41 , 45 , 52 , 

54 . 
உம்பரேத்தும் ; 31 . 
உம்பரொற்றும் ; 19 , 21 , 25 . 
உம்பரேற்றும் ; 9 , 29 , 62 . 
உம்பராங்கும் ; 41 , 45 , 63 , 

65 , 71 , 74 . 
உம்பர்தோற்றும் ; 23 , 43 . 


உணர்வினூன்றச் ; 1 , 2 , 9 , 

18 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
40 , 41 , 43-45 , 54 , 60 , 61 , 
65 , 70 , 71 , 74 . 
உணர்வுளூறச் ; 46 
உணர்விலூ றச் ; 62 . 
உணர்வுரைவூன்றிச் ; 63 . 


II பலவும் ; 46 

அனைத்தும் : 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43. 63 , 66 . 


II தொடரப்புல்லிப் ; 46 

தொடாந்து புல்லிப் ; 2 , 41 , 

45. 54 , 60-63 , 65 . 
தோன்றப்புல்லிப் ; 23 , 26 , 
43 , 66 . 


அனைத்தும் ; 46 
பலவும் ; 18 , 40 , 41 , 45 , 60 , 
61 . 


[ II சென்றடைந்து ; 46 

சென்றடந்து ; 63 . 


III பெற்றபினனுன்னை ; 46 

பெற்றனன் நின்னை ; 63 . 
பெற்றனனுன்னை ; 40 . 
பொற்றனனுன்னை ; 70 . 


இராமன்றன்னைத் ; 46 

ராமன்பாதம் ; 70 . 
இராமன்செம் பொன் ; 40 , 
41 , 45 , 52 , 60 , 61 . 


என்னை ; 46 
இன்னே ; 54 . 
என்ன ; 9 , 19 , 23 , 26 , 29 , 43 , 

66 . 
என்னே ; 1,2 , 31 , 41 , 44 , 65 , 

71 , 74 . 
என்னா ; 61 . 
என்னோ; 18 , 40 , 41 , 45 . 


IV வெற்றியின் றலைவர் ; 46 

வெற்றியின் றலைவன் ; 40 . 
வெற்றியின்றலை வர்க் ; 1 , 9 , 

31 . 
வெற்றியின் றனையர்க் ; 65 . 


கண்டவிராமனென் : 46 
கண்டவ்விராமனென் ; 1 . 


பெரிபோயென்றும் ; 46 
பெரியோயொன்றும் ; 41,45 . 
பெரியாமென்றும் ; 63 . 


பாட வேறுபாடு 


431 


உடலன்னவுறுவற்றம்பி ; 

41 , 45 . 
உடம்பன்ளவுருவற்றம்பி ; 


1 , 2 . 


IV ஆற்றிடையீறு செல்லா ; 46 

அற்றிடையூறு செல்லா; 1 , 2 , 
18 , 29 , 31 , 40 , 41 , 45 , 48 , 
63 , 65 , 70 . 
அற்றிடையூறுசொல்லா ; 60 , 
கற்றிடையூறுவாரா ; 9 , 19 , 

23 , 25 , 26 , 43-45 , 54 , 66 . 
அற்றிடையூறொன்றில்லா ; 

41 , 45 , 74 . 
அற்றிடையுலைவரார ; 21 . 
அற்றிடரில்லாவாயுள் 71 . 


உடம்பன்னவுருவத்தம்பி ; 

54 , 70 . 
உடம்பன்னவுருவிற்றம்பி ; 
41 , 45 . 
உடம்பன்னவுருவித்தம்பி ; 
61 , 62 . 
உடம்பன்னவுறுப்பிற்றம்பி ; 
41 , 45 
உடம்பன்னவுவகைத்தம்பி ; 
71 . 
உடம்பினனுருவத்தம்பி ; 63 . 
உடம்பினனுருவித்தம்பி ; 65 . 
உடம் பென்னவுருவிற்றம்பி ; 

40 . 
உடலினனுவகைத்தம்பி ; 26 . 


ஆயுளையாக ; 46 
அரியுளையாக ; 65 . 
ஆயுளையாகல் ; 41 . 
ஆயுளையாதி ; 1 , 2 , 18 , 26 , 
40 , 41 , 44 , 45 , 52 , 60 , 61 , 
66,70 . 
ஆயுளையாகில் ; 45 . 
ஆயுளேயானி ; 74 . 
எய்தி நீவாழ்தி ; 71 . 


III துயர் தமக்கு 46 

துயர் நமக்கு ; 40 , 41 , 45 , 60 
62 . 


9716 


1 புயல் பொழி ; 46 - 

புயல் பொரி ; 74 . 


துறக்கம் பெற்றுயர்ந்த ; 46 
துறக்கம் போய்வந்த ; 41 , 45 , 

52 . 
துக்கம் பெற்றுயர்ந்த ; 26 . 


கண்ணன் 46 
கண்கள் ; 74 . 


IV தயரதற்கண்டால் ; 46 

தயரதன் கண்டால் ; 19 , 21 . 


ஒத்த , 40 , 41 , 45 , 52 . 

பத்தான் ; 46 
என்ன ; 63 . 


பொருமலன் பொங்கு 
கின்றான் ; 46 
பொருமினன் பொங்கு 
கின்றான் ; 9 , 19 , 23 , 26 , 29 , 
43 , 62 , 66 . 
பொருமினான் பொங்கு 

கின்றான் ; 41 , 45 . 
பொங்குகின்றானை நோக்கி ; 

45 , 74 . 
பொம்மலன் பொங்குகின் 
றான் ; 40 , 41 , 45 , 60 , 61 , 


சார்ந்தான் ; 18 , 23 , 26 , 40 , 

43 , 45 , 52 , 60 , 61 , 66 . 
சார்வான் ; 46 
சேர்ந்தான் ; 41 . 


9717 


1 உடலன்னவுருவத்தம்பி ; 

46- 
உடலன்னவுறுப்பிற்றம்பி ; 
9 , 19 , 21 , 23 , 29 , 43 , 66 . 


I இளவலைத் தழுவி ; 41 , 45 , 71 

74 
இளவலைநோக்கி ; 46 
ளவலைப்புல்லி ; 26 , 66 . 


482 


யுத்த காண்டம் 


இளையவன் றன்னைப் ; 23 , 43 . 
இறுள்வலிநோக்கி ; 40 . 


ஐய ; 46 


கொடுக்கும்வண்மைத் ; 1 , 2 , 
41 , 44 , 54 , 63 , 65,70,71 , 
74 . 
கொடுக்கும் தன்மை ; 18 , 40 , 

41 , 61 , 62 . 
கொடுத்ததன்மை ; 60 . 
அளிக்கும் வன்மைத்; 9 , 26 . 


பல்லி ; 23 , 43 . 


இரவிதன் குலத்துக்கேற்ற ; 1 
2 , 9 , 19 , 21 , 25 , 26 , 29 , 41 , 
44 , 45 , 52 , 63 , 65 , 66 , 70, 
71 , 74 . 
இராகவகுலத்துக்கேற்ற ; 

46 
இராகவகுலத்துக்கொப்ப ; 

23 , 43 . 
இராகவர் குலத்துக்கேற்ற ; 
41 , 45 , 54 . 
இராகவன்குலத்துக்கேற்ற ; 

31 . 
இரவிவங்கிசைத்துக்கேற்ற ; 
18 , 40 , 41 , 45 , 60 , 61 . 


III துளவியறொங்கலாய் ; 46 

தளவிய தொங்கலாய் ; 9 , 44 
62 , 65 , 71 , 74 . 
துளவியலலங்கலாய் ; 63 . 
நீயன்னது ; 46 
நீயன்னதே ; 54 . 
நீயன்னத் ; 31 . 
நீயென்னது ; 23 , 43 . 
நீயின்னது ; 19 . 


துணிந்தாயென்றால் ; 46 
துணிந்தாயன்றால் ; 31 . 
துணிந்தாயற்றக ; 74 . 
துணிந்தாயுன்றன் ; 23 , 26 , 
43 , 66 . 


II அளவு தம் ; 9 , 19 , 21 , 29 . 

அளவினம் ; 46 
அளவிதம் ; 40 , 54 . 
அளவினும் ; 63 , 71 , 74 . 
தளர்வில் தம் ; 23 , 26,43 , 66 . 


IV அளவியலன்று ; 46- 

அளவியதன்று ; 1 , 2 , 9 , 18 , 
21 , 40 , 41 , 44 , 45 , 54 , 61 , 
65 , 71 . 
அளவியநன்று ; 19 . 
அளவியனன்று ; 23 , 26 , 43 . 
களவியதென்று ; 74 . 


அடைந்தோர்க்காகி ; 46- 
அடைந்தோர்த்தாங்கி ; 19 , 

23 , 26 , 41 , 43 , 45 . 
அடைந்தோர்த்தாங்கித்; 66 
அடைந்தோர் தாங்கி ; 25 , 29 

54,71 , 74 . 
அடைந்தார்த்தாங்கி ; 1 , 2 , 
9 , 18 , 40 , 41 , 44, 60 , 61 , 
63 , 65 , 70 . 
அடைந்தோற்றாங்கி ; 41 , 45 . 


செய்தற்கு ; 46 
செய்தாய்; 74 . 
ஆகுமன்றே ; 46 
ஆகுமென்றான் ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41-43 , 
45 , 54 , 65 , 66 . 


மன்னுயிர் ; 46 
தம்முயிர் ; 23 , 26 , 43 , 66 . 


9718 


அளிக்கும் தன்மை ; 19 , 21 , 

23 , 29 , 41 , 43 , 45 . 
கொடுத்தவன்மைத் ; 46 
கொடுத்தவண்மைத் ; 45 , 52 . 
கொடுத்தவண்மை; 31 . 


1 புறவொன்றின் ; 46 

புறவதன் ; 9 , 23 , 29 , 43 . 
புறவதின் ; 19 , 21 , 25 , 26 , 41 , 
45 , 48 , 66 . 


பாட வேறுபாடு 


433 


பொருட்டால் ; 2 , 9 , 19 , 21 , 
23 , 25. 25 , 29 , 31 , 41 , 43 
45 , 48 , 62 , 65 , 66 , 74 . 


என்பார் ; 46- 
என்பான் ; 65 . 


பொருட்டின் ; 46 
பொருட்டி ; 63 . 
பொருட்டா; 41 , 45 , 48 , 52 . 


யாக்கை ; 46 
ஆக்கை ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 65 , 66 . 


IV கன்றுமொப்பார் ; 46 

கன்றுமொப்பர் ; 1 , 2 . 
தமர்க்கிடாகாணில் ; 1 , 2 . 
தமக்கிடர்காண்கின் ; 46 
தமக்கிடர்காண்கில் ; 18 , 31 , 

41 , 45 , 60 . 
தமக்கிடர்காணில் ; 44 , 65 , 

70 , 71.) 
தமக்கிடர்காணின் ; 54, 74 . 
தமக்கிடாகாணார் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 29, 43 , 61 , 62 , 66 . 
தமர்க்கிடாகாண்கின் ; 41 , 

45 . 
தமர்க்கிடர்காணார் ; 26 . 
தமக்கிடர்காண்கில் ; 40 , 48 , 
52 . 


II அறவனும் ; 46 

அறவது ; 45 . 
அறவன்று ; 54 . 


ஐயநின்னை ; 46 - 
நின்னையைய ; 1 , 41 , 45 , 48 , 
54,65 , 71 . 


9719 


நிகரிக்கிலன் ; 46 
நிகர்க்கலன் ; 26 , 66 . 
நிகரித்திலன் ; 44 , 70 . 
ஒக்கிலன் ; 74 . 


1 சாலிகை ; 46 

சாயை ; 9 , 19 , 21 , 25 , 29 . 


அப்பானின்ற ; 46 
அப்பாலன்பிற் ; 9 . 
அப்பாலாய ; 23 , 26 , 43 , 66 . 
அப்பாலான ; 21 . 
அன்பாலான ; 19 , 29 . 
இப்பானின்ற ; 1 . 
பரப்பிநின்ற ; 63 . 


முதலவான ; 46 
முதலவாய ; 9 , 19 , 25 , 26 , 

29 , 62 , 66 . 
முதலமான ; 1 , 2 , 54 , 65 . 
முகலவான ; 21 . 


தாங்கிற்றெல்லாம் ; 46 
தாங்கிற்றல்லால் / 40 . 


[ II பிறவினி ; 1 , 2 , 40 , 41 , 45 , 

48 , 54, 61 , 71 . 
பிறவினை ; 46 
பிறாவினை ; 23 , 26 , 43 , 66 . 
புறவினை ; 74 . 
மறப்பினி ; 63 . 
மறப்பினில் ; 65 . 


II நீனிற ; 46- 

நீல நீ ; 19 , 21 , 26 , 29 . 
நீலநீர் ; 66 . 
நீன்ற ; 45 . 


உரைப்பதென்னே ; 46 
உரைப்பதென்னை; 23 , 26 , 

43 , 66 . 
உரைப்பரென்னே; 2 . 


ஞாயிறன்ன ; 46 
ஞாயிறென்ன ; 23 , 40 , 43 . 
ஞாயிறென்னும் ; 18 , 41 , 45 , 

60 , 61 . 
நாயான்ன ; 65 . 
நாயிறன்ற ; 31 , 41 , 45 . 


28 


434 


புத்த காண்டம் 


III கோல்சொரிதனுவும் ; 46 

கோல்சொரிகியும் , 63 . 
கோலியதனுவும் ; 41 , 45 . 


மேலுறைகுன்றமொன்றின் ; 

18 , 31 , 40 , 41 , 44 , 45 , 70 . 
மேலுறைநிறைகுன்றின ; 

60, 74 . 
மேலுயாகுன்றினின்று ; 19 , 

25 , 26 , 29 , 41 , 45 , 66 . 
மேலுயர்குன்றமொன்றின் 
62 , 63 . 


அநுமன்கைக் 46 
அநுமன்கைத் : 31 . 


கொடுத்துக்காண்டல் ; 
46 
கொடுத்து கொண்டான் ; 
70 . 
தொடுத்துக்கொண்டல் ; 31 . 


IV மேனிறைகுன்றினின்று ; 21 , 

23 , 43 . 
மேனிறைகுன்றமொன்றின் ; 
46 
மேல் விதிர்குன்றினின்ற ; 9 . 
மேலுறைகின்றதன்றி ; 
41 , 45 . 


மெய்மெலிவாற்றலுற்றான் ; 

31 , 40 . 
மெய்ம்மெலிவாற்றலும் 
றான் ; 46 
மெய் நலிவாற்றலுற்றான் ; 
44 , 70 . 
மெய்விதிர்ப்பாற்றலுற்றான் ; 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
66 . 
விதிர்விதிர்ப்பாற்றலுற்றான் , 
23 , 43 . 


32. வானரர் களங்காண் படலம் 
9720 

II மேயினன் ; 46 - 

மேவின ; 63 , 65 . 
1 ஆயபின் ; 46 

விந்த ; 46 
ஆயவெம் ; 1 , 2 , 18 , 31 , 40 , 

வீய்ந்த ; 23 , 26 , 43 , 71 . 
41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 70 , 

வீழ்ந்த ; 63 . 
71 . 

சய்ந்த ; 19 , 21 , 25 , 29 , 44 , 
ஆயவக் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

62 , 70 . 
26,29 , 43 , 62 , 66 . 
ஆயவன் ; 63 . 

III தீயவர் ; 46 
ஆயவென் 74 . 

நாயகர் ; 70 . 
கவியின் 1 , 2 , 9 , 18 , 19 , 21 , 

திகைப்புமுற்றார் ; 46 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 41 , 

திகைப்பும் தீர, 41 , 45 . 
43-45 , 52 , 54 , 60 , 62 , 63 , 

திகைப்பும் தீரா ; 9 , 23 , 25 , 
66,70 , 71 74 . 

26 , 29 , 43 . 
கவிதன் ; 46 

திசைப்பும் தீரா ; 19 , 21 , 62 . 
கய்யின் ; 61 . 

IV ஓய்வுறுமனத்தான் ; 45 . 
அளப்பரும் ; 46 

ஓய்வுறுமனத்தார் ; 46 
அடிப்பரும் ; 41 , 45 . 

ஓய்வுறுமனத்தா ; 1 , 2 , 23 , 

43 , 63 , 70 . 
தானையோடும் ; 46 

ஓய்வுறுமனத்தன் ; 9 , 19, 21 , 
தானையோடு ; 41 . 

25 , 29 , 41 , 62 , 66 . 


பாட வேறுபாடு 


435 


ஓய்வுறுமனத்தது ; 54 . 
ஓய்வுறுமனத்தார் ; 40 . 
ஓய்வுருமனத்தார் ; 41 . 
ஓய்விலமனத்தர் ; 65 . 


எங்கனல் ; 46 
வெங்கழல் ; 29 . 


ஒன்றுமுரைத்திலன் , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
ஒன்றமுணர்ந்திலா ; 46 
ஒன்று முரைத்திலா ; 41 . 
என்று முரைத்திலா ; 45 . 
என்று முணர்ந்திலர் ; 40 . 


நிமிர்ந்ததென்னத் ; 46 
நிமிர்ந்ததென்று ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 62 . 
நிமிர்ந்ததென்றான் ; 41 , 45 . 
நீந்தித்தென்று ; 23 , 26 , 43 , 
66 . 


தாணமுற்றான் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 62 . 
நாணமுற்றார் ; 46 
நாணுக் கொண்டார் ; 54 . 


III சிறுவன் ; 46 

புதல்வன் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 52 , 

62 . 
IV காண்டி நீயரக்கா ; 46 

காண்டி நீயரக்கன் ; 70 . 
காண்டிரவ்வரக்கர் ; 1 , 2 , 31 , 

44 , 54 , 65 , 70, 71 . 
காண்டிராலரக்கர் ; 9 , 18 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 60 , 62 , 63 , 66 . 


9721 


1 மூண்டெழு ; 46 - 

மூண்டொரு ; 65 . 
மூண்டவெம் ; 40 , 60 , 61 . 


9722 


உலகொரு ; 46 
உலகொடு ; 41 , 45 . 


( தலைவரெல்லாம் : 46 - 

தலைவாயாரும் ; 71 . 


மூன்றின் மேலும்; 46 
மூன்றின் முற்றி ; 9 , 19 , 25 , 

29 , 62 . 
மூன்றின் முற்றின் ; 21 . 
மூன்றுமுற்றி ; 23 , 26 , 43 , 41 , 

43 , 45 , 66 . 
மூன்று மேலும் ; 31 . 


II நீண்டுளததனை ; 1 , 9 , 18 , 19 , 

23 , 25 , 29 , 40 , 43 , 45 , 71 . 
நீண்டுளவதனை ; 46 
நீண்டுளதனைய ; 44 , 70 . 
நீண்டுளதானை ; 2 , 54 , 65 . 
நீண்டுளதிதனை ; 26 , 66 . 


தோன்றிய ; 46 
தோன்றின ; 44 
தூண்டிய ; 74 . 
காதறூண்ட ; 46 

காதறூண்டி; 23 , 26 , 43 , 66 . 
I விரைவிற் சென்றார் ; 46- 

விரைவிற்தேந்தார் ; 41 , 45 . 
விரவிச்சென்றார் ; 2 . 
இராவணற்கு ; 46 
இராவணன் ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 44 , 45 , 60 , 61 , 65 , 70 . 

இராகவன் ; 41 , 45 . 
II கழுகொடு ; 46 

கழுகொடும் ; 26 . 
பருந்தும் ; 46 
பருந்து ; 45 . 


ஐய ; 46 


வீர ; 44 , 70 . 


எங்ஙனம் ; 2 , 9 , 18 , 19 , 23 , 

25 , 26 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
61 , 66,70,71 . 


436 


யுத்த காண்டம் 


பாறும் ; 46 
ஆர்ப்ப ; 9 , 19 , 29 . 
புள்ளும் ; 23 , 26 , 43 , 62 , 66 . 
பேய்களும் , 46 
காகமும் ; 23 , 26 , 43 , 66 . 


உயிர் நிலைத்து : 46 
உயிர்நிலத்து ; 1 , 9 , 21 , 25 , 

62 , 63 . 
உயிர்மனத்து ; 45 . 


கணங்கண் மற்றும் ; 46 
கணமுமற்றும் ; 71 . 
நரிகள் மற்றும் ; 9 , 19 , 25 , 29 , 

62 . 
கழுதுமொய்த்துக் ; 23 , 26 , 
43 , 66 . 


வகையூற ; 46 
உவகையூறப் ; 1 , 65 . 
உவகையூன்ற ; 18 , 31 , 40 , 41 . 
44 , 45 , 52 , 60 , 61 , 63 , 70 , 
74 . 
உவகைகூரப் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 62 . 
உவகைகூர்ந்த : 23 , 41 , 26 , 
43 , 66 . 


IV குமுவிய ; 46 

குழுவின ; 1 , 2 , 9 , 23 , 26 , 43 , 
44 , 54 , 62 , 63 , 65 , 66 , 70 , 

74 . 
குழுமின ; 19 , 21 , 25 , 29 . 


கண்ணினோக்கினர் ; 46- 
கண்ணினோக்கினார் ; 1 , 2 , 45 , 

54 , 70 , 71 . 
நண்ணினோக்கினார் ; 44 . 


IV ஆங்கவா ; 46 - 

ஆங்கனார் ; 40 . 
ஆங்கிவர் ; 41 , 45 . 
ஆங்கினார் ; 40 
பாங்கினார் ; 1 , 2 , 9 , 19 , : 21 , 
25 , 26 , 29 , 44 , 54 , 62 , 65 , 
66,70 , 71 . 
வாங்கினார் ; 18 , 23 , 43 , 45 , 

60 , 74 . 
யாரறிந்து ; 46 
யார்தெரிந்து ; 1 , 44 , 54 , 70 , 

71 , 74 . 
யார்கொலோ ; 41 , 45 . 
யாவரோ ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


9723 


1 நடுக்கமுற்றார் ; 46 - 

துணுக்கமுற்றார் ; 29 . 
துனுக்கங்கொண்டார் ; 65 . 


இரைத்திரைத்து ; 46 - 
இழைத்திரைத்து ; 31 . 
உள்ளமேற ; 46 
உள்ளமேனி ; 45 . 


அறையகிற்பார் ; 46 
அநையப்பாலார் ; 1 . 
அறையற்பாலார் ; 2 . 
அமையகிற்பார் ; 14 . 
அறியற்பாலார் ; 65 . 
உரைக்ககிற்பார் ; 54 . 
உரைக்கபாலார் ; 71 . 
பகரப்பாலார் ; 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
பகரற்பாலார் ; 41 , 45 . 
பரியற்பாலார் 9 . 


II உள்ளம் வெம்ப ; 46 

உள்ளம் வெம்பி ; 9 , 19 , 23 , 
25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
60-62 , 66,71 . 
உள்ளம் வெம்மி ; 74 . 
இருளைவெம்ப ; 63 . 


9724 


III மெள்ளமெள்ள ; 46- 

உள்ள முள்ள ; 65 . 


1 பருவங்கண்டால் ; 46 - 
பருவங்கண்டும் ; 18 , 40, 41 , 
45 , 60 , 71 . 


பாட வேறுபாடு 


437 


பதகரென்ன ; 46- 
பதகரென்னோ; 44 . 
பதகனென்ன ; 41 . 
பதங்கரென்ன ; 23 , 43 . 


பருவஞ் சென்றால் ; 1 , 2 , 54 , 

65 . 
ஆண்டுகண்டால் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 , 66 . 
கரையிற்றன்றால் ; 46 
கரையிற்றன்றான் ; 44 . 
அளவிற்றன்றால் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 61-63 , 66 , 74 . 
அளவின்றன்றால் ; 60 . 


IV 


நீயிருந்து ; 46 
நீ தெரிந்து ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
44 , 54 , 62 , 63 , 65 , 66, 70 , 
71 , 74 . 
நீயிர்தெரிந்து ; 61 . 
நீயிர்நேர்ந்து ; 18 , 40 , 41 , 
45 , 60 . 


TI மேயின , 46 

மேவின ; 29 . 
போயின ; 40 , 41 , 45 , 60, 61 . 


உரைத்தியென்றார் ; 46 
உரைத்தியென்றான் ; 9 , 21 , 

25 , 29. 41 , 44 , 65 . 
உரைத்தியென்ன ; 23 , 24 , 

43 , 66 . 
உரைத்திரென்றார் ; 70 . 
உரைத்திரென்றான் ; 18 , 40 , 

60 . 
தெரிந்து யென்றான் ; 45 . 


துறைகடோறும் ; 46 
உவகையோடும் ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 
துவகையோடும் ; 63 . 
திசைகடோறும் ; 74 . 
விம்மினர் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

44 , 45 , 60 , 61,71 , 74 . 
விம்மினார் ; 46 - 
விம்மினன் ; 70 . 
விம்மியே ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

26 29 , 43 , 62 , 63 , 66 . 
விம்மினா; 41 . 
நிற்பதல்லால் ; 46 
புலம்பலல்லால ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


சொல்வான் ; 18 , 19 , 21 , 23 , 
25. 26 , 29. 40 , 41 , 43 , 45 , 
52 , 60-62 , 66 . 
சொன்னான் ; 46 


9725 


1 காகப்பந்தர்ச் ; 46 

பாகப்பந்தற் ; 42 . 


III பாய்திரைப் ; 46 

பாய்திரை ; 9 , 19 , 21 , 23 , 25 
26 , 29 , 31 , 41 , 43-45 , 62 , 
63 , 66 , 70 , 74 . 
பரவையேழும் ; 46 - 
வேலையேழு ; 31 
வேலையேழும் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 41 , -43-45 , 
62 , 63 , 66 , 70,74 . 


செங்களம் ; 46 
செறிகளம் ; 65 . 
செறிகால ( யோகத் ) ; 46 
செறிகாவல் ( மோகத் ) ; 71 . 
செறிகால( வேகத்) ; 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43-45 , 60-62 , 65 , 66 , 
70 
செறிகால ( வோகத்) ; 2 , 41 , 

45 . 
செறிகாலம் ( வோகத்) ; 
41 , 45 . 


காண்குறும் ; 23 , 26 , 40 , 41 , 

43-45 , 52 , 60 , 66 , 70 . 
காண்குறு ; 46 - 


188 


யுத்த காண்டம் 


செறிகாலம் ( மோகத் ) ; 42 . 
செறிகால ( மேகதி ); 41 , 45 . 
சொரிகாலவேகத் ; 74 . 


மிசையூர ; 41 , 45 , 60 , 61 . 
மிசையூரா ; 70. 


II பொன்றின ; 46 - 

பொன்றன ; 44 , 65 . 
வீடின ; 45 . 
உடலொன்றி ; 46 
உடலொன்றின் ; 18 , 40 , 41 . 
உடன்மேவி ; 19 , 21 , 23 , 25 , 

26 , 29 , 43 , 62 , 66 . 
உடன்வெம்பி ; 9 . 
உடனொன்றி ; 41 , 44 , 45 , 70 , 
71 , 74 . 


I ஒன்றிற்கொன்று ; 46 

ஒன்றிற் சென்று ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29, 41 , 43 , 45 , 
62 , 66 . 
ஒற்றுக்கொன்று ; 1 , 2 , 18 , 
40 , 41 , 45 , 54 , 60 , 61 , 65 , 
70 , 71 . 


உயிர் நுங்கப் ; 46 
உயிர் நீங்கப் ; 63 . 
உயிர்துங்கப் ; 18 
உயிரஃகப் ; 19 , 21 , 25 , 29 , 

62 . 
உயிரேகப் ; 9 , 23 , 26 , 43 , 66 . 


III தொக்கனவீழும் ; 2 , 9 , 19 , 

23 , 25 , 26 , 29 , 41 , 43-45 , 
52 , 54 , 62 , 63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
தொக்கனவேழும் ; 46 
தொக்கெனவீழும் ; 1 . 


வெளியின்றி ; 9 , 19 , 21 , 25 , 

26 , 41 , 45 , 52 , 62 , 66,74 . 
வெளியின்மை ; 46 
தெளிவின்றி ; 29 . 


III சிங்கநாகவடுக்கல் ; 40 , 41 , 

45 , 52 , 60 . 
சிங்கநாகவடுக்கில் ; 46 
சிங்க நாகவடுகல் ; 31 . 
சிங்கநாகவிடுக்கில் ; 45 . 
சிங்கநாகமடுக்கப் ; 9 , 19 , 21 , 

29 , 41 , 45 , 71 , 74 . 
சிங்கநாகமடுக்கில் ; 41 , 45 . 
சிங்கனாக மடுக்கப் ; 25 , 62 . 
சிங்கமேகநிரைத்துப் ; 23 , 26 , 
43 , 66 . 


IV 


9727 


குன்றம் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 41 , 42 , 45 , 66 . 
குன்றின் ; 46 
குன்றி ; 71 . 
நின்றமை ; 1 , 2 , 54 , 65 , 71 . 
நின்றன ; 46 
காண்மின் ; 46- 
காணீர் ; 1 , 2 , 65 , 71 . 
காணும் ; 54 . 


1 அங்கணனேவும் ; 46 - 
அங்கமுதற்பல் ; 1 , 2 , 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 54 , 60-62 , 
65 , 66,71 , 74 . 


9726 


கங்கைமுற்பல் ; 41 , 45 . 
கங்கமுறப்பல் ; 70 . 


மிசையூர்வ ; 1 , 2 , 31 , 40 , 44 

54 , 65,71 . 
விசையூர்வ ; 46 
விசையூர ; 41 , 45 . 
கரியூர ; 9 , 19 , 21 , 25 , 29 , 62 , 
கரியூர்ந்து ; 23 , 26 , 43 , 66 . 


அயில்வாளிக் ; 46 
கணமார்க்கம் ; 45 . 
கணமார்ககக் ; 41 . 
கணமார்ப்பக் 9 , 19 , 23, 
25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 74 


பாட வேறுபாடு 


439 


கணைமார்ப்பக் : 21 . 
குலமார்க்க ; 40 . 
குலமார்க்கக் ; 1 , 18 , 41 , 45 , 

60, 61 . 
குலமார்ப்பக் ; 2 , 31 , 44 , 65 , 
70 , 71 . 


உத்தனபார்மின் ; 18 , 40 , 60 , 

61 . 
ஒத்ததுபார்மின் ; 44 , 70 . 
ஒத்ததுகாணீர் ; 65 . 


9728 


1 பூவாய் ; 46 

பூவார் ; 26 . 
பாவாய் ; 41 , 45 . 


I மின்னும் ; 46 

எங்கும் ; 41 , 45 . 
என்னும் ; 21 , 25 , 29, 31 , 

40 , 41 , 45 , 62 , 66,71 . 
முன்னும் ; 45 . 
கரையில்ல ; 46 
கரையில்லாப் ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 60-63 , 

65 , 66,71 . 
கரையில்லார் ; 41 , 45 . 
கரையெல்லாம் ; 74 . 


பரிபொன்றக் ; 46 
பரிபொன்றிக் .18 , 40 , 41 , 
45 . 


II கோவாய்விண்சேர் ; 66 , 74 . 

கோவாய்வன்வாய் ; 46 
கோவாய்வன்பால் ; 42 . 
கோவாவன்பாய் ; 2 , 44 , 63 . 
கோவாயன்பாய் ; 70 . 
கோவார்வன்பாய் ; 23 , 43 . 
கோவார்விண்சோ; 26 . 
கோவார்விண்வாய் ; 40 , 41 , 
45 , 52 , 60 , 61 . 


கோவாழ்வன்பாய் ; 21 . 
கோவாழ்விண்சேர் 9 , 19 , 
25 , 29 . 
கோள்வாழ்கிண்சேர் ; 62 . 
தேவாரவிண்வாய் ; 41 , 45 . 


! புளினத்திட்டின் ; 46 

புளினத்திட்டைக் ; 1 , 2 , 9 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 
41 , 43-45 , 60-62 , 66 , 74 . 
கண்ணகன் ; 46- 
கண்ணின; 9 , 19 , 21 , 25 , 29 , 

62 . 
கண்கனல் ; 40 , 41 , 44 , 45 , 

60 , 61 . 
கண்ணகல் 71 . 
வாரிக் ; 46 
சோரிக் ; 1 , 18 , 23 , 40 , 41 , 

43-45 , 60 , 61 , 65 , 70 , 71 . 
IV நளினக்காடே ; 46 

நளினக்கானம் ; 1 , 2 , 54 , 65 , 

71 . 
நளினக்கானே ; 9 , 18 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60-63 , 66 , 70 . 
ஒப்பனகாண்மின் ; 46 
ஒப்பனபார்மின் ; 41 , 45 . 
ஒத்தனகாண்மின் ; 1 , 2 , 9 , 
19 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
45 , 54 , 62 , 63 , 66,71 . 


திண்கால் கொடுகூட ; 41. 45 . 
திண்பாயொடுகூட ; 46 
திண்பாயொடுங்கூட ; 61 . 
திண்காலொடுகூட ; 1 , 2 , 26 , 
31 , 41 , 44 , 45 , 65 , 66,70 , 
71 , 74. 
திண்காலொடுமோங்க ; 23 , 

43 . 
திண்கால்கொடுவீச ; 19 , 21 , 
25 , 29, 62 . 


III மாவாய் ; 46 

மாவார் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 52 , 
60 , 62 , 71 . 


440 


யுத்த காண்டம் 


மாவார்த் ; 41 . 
காவார்த் ; 45 . 
மண்டுதலால் ; 46 
மண்டுகுலாம் ; 1 , 2 , 18 , 21 , 

23 , 40 , 41 , 43 , 45 , 60 . 
மண்டு குலாய் ; 44 , 70 . 
மண்டுகொலாம் ; 65 . 
மண்டுபுலாம் ; 45 . 
மண்டுபுலால் ; 9 , 19 , 26 , 31 , 

41 , 66 , 71 , 74 . 
மண்டுபுலால . 


வெள்ளத்திடையீர்ப்பப் ; 9 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 
62 ; 66,71 , 74 . 
வெள்ளத்திடையிற்ற ; 46 

வெள்ளத்திடையுற்ற ; 65 . 
III பழகிற்றில்லாப் ; 1 , 2 , 44 , 

61 , 65 , 71 , 74 . 
பழகிறகில்லாப் ; 46 
பழகிற்றல்லாப்; 40 , 41 , 45 , 

60 , 61 , 70 . 
பழகிப்பின்னும் ; 9 19 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
பஃறிரை ; 46 
பஃறரை ; 65 . 
பஃறலை ; 31 . 
பஃதிரை ; 40 . 
தூங்கும் ; 46 
தாங்கும் ; 25 , 31 , 40 , 41 , 45 , 
60 , 61 , 70 , 74 . 


நீர்மறவேலை ; 46- 
நீர்மறிவேலை ; 1 , 2 , 9 , 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 40 
45 , 52 , 60-63 , 70 , 71 , 74 . 
நீமறிவேலை ; 70 
நீர்பரிவேலை ; 65 . 


IV 


மானச் ; 46 
மானிச் ! 66 . 
காணச் ; 70 . 
செல்வன ; 46 
செல்வது ; 9. 
காண்மின் ; 46 
காணீர் ; 19 , 21 , 25 . 


படாவேலை ; 46 
பலவேலை ; 74 . 


IV மீனரசொக்கும் ; 46- 

மீனிறைசொக்கம் ; 41 . 
மீனிறையொக்கும் ; 18 , 40 , 

45 , 60 , 61 . 
மன்மீனொக்கும் ; 26 . 
வன்மீனொக்கும் ; 9 , 19 , 25 , 
62 . 


9729 


1 ஒழுகிப்பாயும் ; 46 

முழுகிமாயும் ; 45 . 
முழுகிம்மாயும் ; 41 . 


முறைகாணீர் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
63 , 65 , 66 : 
முறைநோக்கீர் ; 46 - 


973 


II எழுகிற்கில்லா ; 46 

எழுசிறகில்லாச்; 1,2 , 23 , 41 , 

45 , 52 , 71 . 
எழுகிற்கெல்லா ; 41 , 45 . 
எழுகிச்செல்லாச் ; 40 , 41 , 

60 , 61 . 
எழுகிச்செல்லா ; 45 , 
எழுகற்கில்லா ; 26 , 41 , 45 . 
எழுதற்கில்லா ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 66 . 
எழுதிக்கல்லாச் ; 70 . 


I கடக்காரென்னப் ; 46 
கடக்காரென்பப் ; 29 . 
வடக்காரென்னப் ; 63 . 
கவந்தத்தொடுகைகள் ; 46- 
கவந்தத்தொடுகைகால் ; 65 . 
கபந்தத்தொடுகைகள் ; 25 . 


பாட வேறுபாடு 


441 


II தொடக்காநிற்கும் ; 46 - 

துடக்காநிற்கும் ; 31 , 40 , 42 . 


நடக்கோல்காட்டும் ! 9 , 18 , 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 52 , 60-62 , 66 , 74 . 
நடக்கோள் காட்டும் ; 71 . 


பேயிலயத்தின் ; 46 
பேய்சில நித்தத் ; 9 , 26 , 62 , 

66,74 . 
பேய்சிலநிருத்தத் ; 19 . 
பேய்சிலநிரத்தத் ; 21 , 25 , 29 , 

71 . 
பேய்சில நாகத் ; 41 , 45 . 
பேய்நிலயத்தின் ; 41 . 
பேய்நிலையத்தின் ; 44 , 45 . 
பேயிலையத்தின் ; 18 , 40 , 54 . 
பேயின் வயிற்றின் ; 63 . 


கண்ணுளரொக்கும் . 46 
கண்ணுளரொப்பாம் ; 41 , 42 , 
45 . 
கண்ணினரொக்கும் . 41 , 45 . 
கண்ணின நோக்கும் ; 62 . 


9731 


தாழில் பூண்ட ; 46 
தொழில்பண்ண ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
தொழில்பண்ணி ; 41 , 45,52 . 
தொழில்பேண ; 1 , 2 , 44 , 54 , 

65,70 . 
தொழில்பேணி ; 41 , 45 , 63 . 
தொழிலேபூண்ட ; 23 , 26,43 ,, 
66 . 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 , 
66 - ஆம் பிரதிகளில் இல்லை . 
கூர்வாள் ; 46 
கூர்வாய் ; 23 , 26 , 41 , 43 , 52 , 

66 . 
கூடா ; 74 . 
வன்பலிடுக்கின் ; 46 
வன்பலிடுக்கில் ; 31 , 41 , 52 . 
வன்பலிடுக்கும் ; 23 , 43 . 
வன்பலிறுக்கும் ; 26 , 66 . 


. 


III மடக்கோவில்லா ; 46 

மடக்கோலில்லா ; 44 , 70 . 
மடக்கோரில்லா ; 41 , 45 . 
வடக்கோவில்லா ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 41 , 45 , 62 , 71 . 
வடக்கோலில்லா ; 63 . 
தடக்கோலில்லா ; 23 , 43 . 
தடக்கோவில்லா ; 26 , 66 . 


வார்படிமக்; 46 
வார்படிமைக் ; 1 , 18 , 44 , 60 , 

61 . 
வார்மடிமைக் ; 70 . 
வாரவடுக்கித் ; 63 . 


II குழுவிற்கொண்டான் ; 23 , 

31 , 40 , 41 , 43 , 45 . 
குழுவிற்கொண்டம் ; 45 
குழுவிற்கொண்டார் ; 26,41 , 

42 , 45 , 52 , 66 . 
குழுவிற் கொண்டா ; 44 . 
குழுவிற்கொண்டர் ; 45 . 
தொடக்காப் ; 23 , 43 

தாடக்கம் ; 46 
தொடக்குப் ; 65 . 
துடக்கப் ; 31 , 42 . 
துடிக்அப் ; 1 , 2 , 18 , 40 , 45 , 

52 , 54 , 60 , 61 , 70 , 71 . 
துடித்தப் ; 41 , 45 . 
பொறிகூட்டித் ; 46 
பொறிகூடித், 18 , 23 , 26 , 40 , 

41 , 43 , 45 , 52 , 60 , 61 , 66 , 
பொறிகூடத் ; 70 . 
பொறிகூட்டத், 31 , 41 , 42 , 
45 . 


கூத்தமைவிப்பான் ; 46 
தமையப்பால் ; 63 , 


Iy 


நடக்கால்காட்டும் ; 46 
நடக்கால் காட்ட ; 63 . 
நடக்கால் காக்கும் ; 65 . 


412 


யுத்த காண்டம் 


II தழுவிக்கொள்ளக் ; 46 

தழுவிக்கொள்ளும் ; 74 . 
தழுவிக்கூட்டிக் ; 29 . 


பிணைவுற்ற ; 46 
பிணையுற்ற ; 41 , 44 , 45 , 32 , 
61 , 63 . 


கள்ளமனப்பேய் ; 46 
கொள்ளமனப்பேய் ; 29 , 31 . 


அவைதள்ளி ; 46- 
அனவதள்ள ; 26 , 41 , 45 , 66 . 
அவைதம்மை ; 18 , 40 , 41 , 
45 , 52 , 60 , 61 . 


III மெய்யிருபாலும் ; 46 

மையிருபாலும் ; 63 , 71 . 
மேயிருபாலும் ; 9 , 19 , 21 , 

25 , 62 . 
தலைபெற்ற ; 46 
தலைபெற்றது ; 31 , 41 , 45 . 


IV 


என்னுந்தம்மைக்கு ; 46 
என்னுந்தன்மைத்து ; 1 , 2 , 

62 , 66 . 
பல்வேறிவைகாணீர் ; 46 
காண்மின மரங்காள் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 62 . 


IV நழுவிச்செல்லும் மியல்பின ; 

46 
நழுவிச்செல்லாவியல்பினர் ! 
நழுவிச்செல்லாவியல்பின ; 
1 , 2 , 31 , 41 , 42 , 44 , 45 , 
65 . 
நழுவிச்செல்லாவீழ்வன ; 26 , 

41 , 45 , 54 , 66,71,74 . 
நழுவிச்செல்லாவியல்பின ; 

70 . 
நழுவிச்செல்லவீழ்வன ; 41 , 

45 .. 
நழுவித்தள்ளிப்போவன ; 40 , 

52 , 60 , 61 . 
நழுவித்தழுவிப்போவன ; 18 . 


9733 


1 முற்றியகோபம் ; 46 

முற்றிய கோப ; 25 , 52 . 
முற்றிய கோபன் ; 31 . 
முற்றியகாலம் ; 41 , 45 , 
முற்றியநாளிந் ; 40 , 45 . 
முற்றிய நாவின் ; 18 , 40 , 61 , 
61 . 


9732 


1 மின்பிறழ் ; 46 

மீன்பிறழ் ; 41 , 45 , 
பின்பிறழ் ; 44 . 


நகை நாறும் ; 46- 
நகைநாணும் ; 65 . 
நகைநின்றும் ; 41 , 45 . 


புகழ்வேழம் ; 46 

புகழ்வேழம் ; 1 . 
I மாறின ; 46 

மாறென ; 31 . 
பாறின ; 45 . 
வீழ்வின் 46 
வீழ ; 19 , 21 , 25 , 29 . 
வீழப் ; 9 . 
வீழ்வ ; 62 . 
வீழ்ந்து ; 23 , 26 , 43 . 


11 பாமத்தொன்னீர் ; 46 

பாமத்தெண்ணீர் ; 41 , 45 . 
பாயத்தென்னீர் ; 65 . 
பாமக்கொன்னீர் ; 74 . 
பாமச்சென்னீர் ; 63 . 
பகுவாய்கள் ; 46 
பகுவாய ; 74 . 


. 


III தூமத்தோடும் ; 46 - 

தூமத்தோடு ; 44 , 70 . 
வெங்கனலின்னும் 46 
வெங்கன லுள்ளும் ; 62 . 


பாட வேறுபாடு 


443 


மாநீர்த் ; 46 
மன்னத் ; 41 , 45 . 
மாளத் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 44 , 

45 , 60 , 65 . 
மாள்கத் ; 61 . 
வதனத் ; 23 , 43 . 
வதனம் ; 26,66 . 
வாசத் ; 19 , 25 , 41 , 45 , 62. 


வெங்கனலோடும் ; 9 , 19 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 . 
66 . 
வெங்கனலமுன்னும் ; 44 . 
பெய்கனலின்னும் ; 45 , 70 . 
சுடாகின்ற ; 46 

சுடர்கின்றம் ; 44 . 
IV ஓமக்குண்டமொப்பன ; 46 

ஓமக்குண்டமொத்தன ; 71 . 
ஓமக்குன்றமொப்பன ; 44 . 
இவைகாணீர் ; 46 

வைகாணீர் ; 45 . 
உவை காணீர் ; 1 , 2 , 19 , 25 , 
26 , 41 , 45 , 62 . 


தாமரைமீதின் ; 23 , 43 . 
தாமரைமானும் ; 46 
தாமரைமான ; 44 . 
தாமரைமாள்வ ; 65 . 
தாமரை மீதில் ; 26 , 29 , 66 . 
மகிழ்வெய்தி ; 1 , 2 , 19, 23 , 

25 , 26 , 29, 43 , 62 , 66 . 
வதனத்த ; 46 
வதனத்தால் ; 41 , 45 . 

தனத்தவ் ; 65 . 
வனமீதே ; 41 , 45 . 


9734 


1 மின்னும் ; 46 

மின்னின் ; 63 . 
பின்னும் ; 41 , 45 . 
மிடல் வேழக் ; 46 
மதவேழம் ; 9 , 19 , 21 , 25 , 

41 . 
மதவேழக் ; 23 , 29 , 31 , 43 , 
45 , 62, 63 . 


IV அன்னம் ; 46 

அன்னப் ; 63 . 
மெல்லத்துஞ்சுவ ; 46 
பெல்லத்துஞ்சின ; 41 , 45 . 
பூவில்துஞ்சுவ ; 1 , 2 , 18 , 31 , 
40 , 41 , 44 , 45 , 52 , 60 , 61 , 
63 , 65 , 70 , 71,74 . 
பூமேல்துஞ்சுவ ; 41 , 45 . 
மீதிற்றுஞ்சின ; 9 , 19 , 21 , 29 , 

62 . 
மீதுற்றுஞ்சின ; 25 . 
துஞ்சும் தன்மை ; 23 , 43 . 
மழுவில் துஞ்சுவ ; 41 , 45 . 


11 கன்னம் ; 46 

கன்ன ; 63 . 


மூலத்துற்றன , 46 
மூலத்தற்றன ; 23 , 26 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 60 , 61 , 
63 , 66 , 70,71 . 
மூலத்திற்றன ; 2 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 41 , 45 , 62 65 . 


சாமரைகாணீர் ; 46- 
சாமரைகாண ; 41 , 45 . 


ஒக்கின்றனவம்மா ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 62 , 74 . 
ஒக்கின்றவைகாணீர் ; 46 
ஒக்கின்றவைபாரீர் ; 1 , 18 , 
40 , 44 , 45 , 52 , 60 , 61 , 63 , 
70 . 
ஒக்கின்ற னகாணீர் ; 41 , 45 . 
ஒக்கும் அவைபாரீர் ; 41 , 45 . 
ஒக்கும் அவைகாணீர் ; 41 , 45 . 
அன்னம்துஞ்சும் தன்மைய 
தா குமவைகாணீர் ; 26 , 66 , 


III மன்னும் ; 46 

மன்னர் ; 1 , 2 , 18 23 , 31 , 40 , 
41 , 43-45 , 54 , 61 , 65 , 70 , 
71 . 
மின்னும் ; 19 , 29 . 


444 


யுத்த காண்டம் 


9735 


வெண்பிறைபோல ; 2 , 44 . 
வெண்பிறைபோல்வான் ; 65 . 
வெண்புறைகாண ; 63 . 
வெம்பிறைபோல்வ ; 1 , 40 . 


9736 


1 ஒளிம்முற்றாதுற்றுயா; 46 

ஒளிமுற்றாதுற்றுயர் ; 1 . 
ஒளின் முற்றாதுற்றுயர் ; 41 , 

45 , 70 . 
ஒளின் முற்றாவுற்றிகல் ; 23 , 

43 . 
ஒளிமமுற்றுயர் ; 31 . 
மீளின் முற்றாவுற்றிகல் ; 26 . 
மீளின் முற்றாதுற்றிகல் ; 66 . 
வேளின் முற்றுதுற்றிகல் ; 9 , 

19 , 21, 29 , 62 , 41 . 
வேளின் முற்றாதுற்றுயர் ; 18 , 

25 , 40 , 41 , 45 , 60 , 63 . 
வேளின் முற்றத்துற்றுயா 74 
ஒளிர்வெண்கோடு ; 46 

ஒளிர்வெங்கோடு ; 65 . 
11 ஆளின் முற்றாச் ; 46 

ஆளிம் முற்றாச் ; 2 . 
தோளின் முற்றாச் ; 66 . 


1 கோலொடுதண்டும் ; 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 
41 , 43 , 45 , 60-62 . 
கொடியும்வில்லும் ; 46 
கொடியும் வெல்லும் ; 31 . 
கோலொடுவேலும் ; 46 


[ துடியின் ; 46- 

துடியும் ; 9, 21 . 
தடியும் ; 29 . 
தொடியின் ; 71 . 


II கோளின் முற்றாச் ; 46 

கோளின் முற்றச் ; 70. 
கோளினி முற்றாச் ; 74 
கோளிம்முற்றாச் ; 1 , 65 . 
செச்க நள் ; 45 
செக்கரின் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 65 , 
66 . 
செக்கரு ; 40 . 
செருக்கண் ; 41 , 45 . 


தோல்விசியுஞ்சுட்டு ; 41 , 45 . 
தோல் விசியின் கட்டு ; 46 
தோல்வீசியின் ; 45 . 
தோல்விசுமஞ்சுட்டு ; 41 , 45 . 
தோல்விசியின்காடு ; 44 , 70 . 
தோல் விசியின்சுட்டு ; 23 , 43 , 
62, 74 . 
தோல்விசியும்சுட்டு ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 54 . 
துள்விசியும்சுட்டு ; 26 . 
துன்விசியும்சுட்டு ; 66 . 
தொறுவரின் கட்டு ; 31 . 
தோறுவர்ச்சுட்டு ; 41 , 45 . 
தோறுவாச்சூட்டு ; 60 , 61 . 
தோறுவாச்சூட்டோடு ; 18 , 
40 . 


குழுவின் கண் ; 46 
குழுவிண்ணின் ; 9 , 19 , 21 , 25 , 
26 , 29 , 41 , 45 . 


IV நாளின் முற்றா; 46 - 

நாளிம் முற்றா; 1 . 
நாளிம்முற்றா; 1 . 
நாணின் முற்றா; 66 . 
வெண்பிறை போலும் ; 46 - 
வெண்பிறைபோல்வ ; 18 , 
41 , 45 , 60 , 61 , 70,71 . 


III ஒடிவில் , 26 . 

ஒடியும் ; 46 - 
ஓடியின் ; 1 , 18 , 40 , 45 , 60 , 
61,71 . 
அடியின் ; 70 . 


; 
கண்ணெரிசிந்த ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 41 , 45 , 62 . 


பாட வேறுபாடு 


445 


கண்ணெரிசிந்தி ; 23 , 26 , 66 . 
கண்ணெரிசெல்லா ; 44, 70 . 


மகரந்நன்மீன் ; 41 , 45 , 52 . 
மகர நாண்மீன் ; 63 . 
மகரமீனம் ; 26 . 


உடன் வெந்த ; 46 - 
உடல் சிந்த ; 44 . 
உடல்வேக ; 62 . 


IV தடியுண்டாடிக் ; 46 

கடியுண்டாடிக் ; 2 . 
குடியுண்டாடிக ; 65 . 


வந்தனகாணா; 46 - 
வந்தனகண்டு ; 18 , 26,31 , 40 , 
41 , 44 , 45 , 52 , 60, 61 , 63 , 
70 , 74 . 
வந்தனகாண்டும் ; 41 , 45 . 
வந்தன வென்ன ; 19 , 21 , 25 , 

29 , 62 . 
வந்தது கண்டு; 41 , 45 , 66 . 


தடிக்கின்றனகாணீர் ; 46 
தடிக்கின்றவைகாணீர் ; 1 , 
18 , 40 , 41 , 44 , 45 , 54 , 60 , 
61 . 
கடிக்கின்றவைகாணீர் ; 2 , 
65 . 


மனமுட்கிச் ; 46 
மலைமுட்கிச் ; 74 . 


III சிகரம்மன்ன ; 46 - 

சிகரமென்ன ; 63 . 


நடிக்கின்றனகாணீர் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 62 , 66 . 
நடிக்கின்றவைகாணீர் ; 63 , 

70 . 
நடிக்குந்தகைகாணீர் ; 71 . 


யானைகளோடிச் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43, 62 , 66 . 
யானை கொலென்னச் ; 46 
யாவை கொ லென்றுச் ; 1. 2 , 

40 , 44 , 60 , 61 , 65 , 70 . 
யாவை கொலென்னச் ; 41 , 
45 , 52 . 


9737 


1 முந்நீர் ; 46 

முன்னீர் ; 9 . 
முந்நீர்ச் ; 41 , 45 . 
முன்னர்ச் ; 44 . 


செம்புனல்வெள்ளம் ; 46 
செம்புனல் ஆகத் ; 1 , 2 , 65 . 
செம்புனலோடும் ; 71 , 74 . 
தடுமாற ; 21 , 23 , 29, 31 , 41 , 

43-45 , 63 , 66 . 
தடுமாறி ; 46 
தடுமாறா; 9 , 19 , 25 , 26 , 41 , 
45 , 52 , 62 . 


செலநாணீன் ; 9 , 19 , 21 , 29 , 

62 . 
சிலநாணி ; 46 
சிலநாணின் ; 61 . 
சிலநாளின் ; 40 , 41 , 45 , 70 . 
கின்னாளின் ; 31 . 
சிண்ணாணி ; 74 . 
சில ஞாளி; 1 . 
சென்றஞ்சி ; 23 , 26 , 43 , 66 . 


IV 


நகரந்நோக்கிச் ; 46 
நகாந்நோக்கி ; 23 , 26 , 43 , 

66 . 
நகரந்நோக்கச் : 31 . 
நகரல்நோக்கிச் ; 41 . 
நகரந்நோக்கிப் ; 9 , 19 , 21 , 
25 , 29 , 62 . 


I மகரந்தம்மின் ; 46 

மசரந்தன்மீன் ; 9 , 19 , 21 , 25 , 

29 , 41 , 44 , 45 , 62 , 70 . 
மகரந்தன்னில் ; 23, 43 . 
மகர நன்மீன் ; 1 , 2 , 18 , 40 , 
54 , 60 , 61 , 65,71 . 


செல்வனகாண்மின் ; 46 
செல்வகைாணீர் ; 65 . 


446 


யுத்த காண்டம் 


போவன காண்மின் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 62 . 
மீள்வனகாண்மின் ; 23 , 26 , 
43,66 . 


9738 


1 பட்டார் ; 46 
செல்வார் ; 18 , 40, 41 , 45 , 
60 , 61 . 


தீருமிடலில்லாக் ; 46 
தீருமிடனில்லாக் ; 70 . 
தீருமிடலில்லா ; 60 . 
தீருமிடமில்லாக் ; 41 , 45 , 61 . 
தீருமிடைநில்லாக் : 71 . 
தீர்க்குமிடலில்லாக் ; 19 . 
தீர்க்குமிடமில்லார ; 21 , 25 . 
தீர்க்குமிடலில்லார ; 62 . 
தீயுமிடனில்லார் ; 1 . 
தீயுமிடனில்லாக் , 54 . 
நீக்குமிடமில்லார் ; 23 , 29 , 

43 , 66 . 
நீயுமிடமில்லார் ; 65 . 
நீருமிடைநில்லா ; 74 . 
நீவுமிடனல்லாக் ; 41 , 45 . 
நீவுமிடலில்லார் ; 2 . 
நீவுமிடனில்லாக் ; 63 . 


வெற்புறழ் ; 46 
வெம்புறழ் ; 41 , 45 . 
வெம்புறு ; 9 , 19 , 21 , 25 , 29 . 
வெற்புறு ; 23 , 26 , 43 , 62 , 

63 , 66 . 
வெற்புகள் ; 65 . 
காயம்பல ; 46 
காயம்பட ; 9 , 52 . 
மென்மேல் ; 46 
மேன்மேல் ; 52 . 


IV 


கண்ணிற்றோன்றார் ; 46 
கண்ணிற்றீயார் ; 18 , 40 , 41 , 

45,52 , 60 , 61 . 
விம்மியுழக்கும் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 
விம்மியுளைக்கும் ; 46 
ஆவியுழக்கும் ; 29 . 


II செல்வார் ; 46 

செல்வர் ; 44 . 
பட்டார் ; 9 , 19 , 21 , 25 , 29 , 
62 . 


9739 


மேனியின்வீழ ; 46 
மேனியின்மீள ; 23 , 41 , 43 , 

45 , 63 . 
மேனியில் வீழ ; 9 , 21 , 25 , 31 , 
62 . 


1 அச்சிற்றிண்டேர் ; 46 
அச்சிற்றிண்டோர் ; 21 . 
அச்சிற்றேரின் ; 23 , 26 , 43 , 

66 . 
அச்சித்தேரின் ! 71 . 
அச்சுத்திண்டோ ; 2 , 65 . 


மறைவுற்றார் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
மடிவுற்றார் ; 46 


III எண்ணிற்றீரா ; 46 

எண்ணிற்றீரார் ; 1 , 2 , 65 . 


ஆயின் ; 46 
னையில் ; 19 , 21 . 


அன்னவை ; 46 
அன்னவர் ; 19 , 21 , 25 , 62 . 
அனவை ; 1 . 
இன்னவை ; 63 . 
நீக்குமிடலில்லார் : 9, 26 . 


மாமேற்க லாளின் ; 46 
மாமோகலவானில் ; 52 . 
மாமேலகல்வானின் ; 1 , 29 , 
18 , 19 , 21 , 25 , 26 , 40, 44 , 
60-63 
மாமேலகன்வானின் ; 41,45 . 


பாட வேறுபாடு 


447 


மார்விகைல் வானின் ; 23 , 43 . 
மாவினகலவானின் ; 26 , 65 , 
66 . 


சோரியதராகி 25 , 29 , 62 , 

74 . 
சேரரிய தறாகி ; 19 , 21 . 


I மொய்ச்சுச்சென்றார் ; 46 
மொய்ச்சுச்சென்றோர் ; 23 , 

43 . 
மொச்சுச்சென்றார் ; 1 , 2 , 9 , 

18 , 19, 29 , 40 , 60 , 61 , 74 . 
மொச்சிச்சென்றார் ; 26 , 66 . 

74 . 
மொய்க்கச்சென்றார் ; 52 . 


III வேறாய் நின்ற ; 9 , 18 , 19 , 21 , 

29 , 31 , 40 , 41 , 45 , 52 , 60 , 
62 , 74 
வேறோர்நின்ற ; 46 
வேறோர்கின்ற ; 71 . 
வேறோய்நின்ற ; 26 , 61 , 63 , 

66 
மேறோய்நின்ற ; 23 , 63 . 


மொய்குருதிக் ; 46 
மொய்க்குருதித் ; 41 , 45 . 
மெல் குருதித் ; 66 . 


வெண்மதி ; 46 
வெண்மதிச் ; 1 . 
வெண்மணி ; 41 , 45 . 


முட்ட ; 46 
மூட ; 9 , 18 , 19 , 23 , 26 , 40 , 
41 , 43.45 , 60 , 61 , 63 , 66 , 
71 , 74 . 
மூண்ட 21 , 25 , 29 , 62 . 


நிறம்விம்மி ; 46 
நிறம் விம்ம ; 1.9 , 21 , 25 , 29 , 
40 , 41 , 44 , 45 , 60 , 61 , 63 , 
65 , 70 , 71 . 
நிறம்விம்மா , 18 , 19 , 23 , 43 . 


IV 


IV மண்டலம் ; 1 , 2 , 9 , 23 , 25 , 

26 , 29 , 31 , 40 , 43 , 44 , 54 , 
60-63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 


குச்சிச்சென்றான் ; 46 
குச்சிச்சென்றோன் ; 1 , 26 , 
குச்சிற் சென்றான் ; 9 . 
ஒத்துளனாகும் ; 46 
ஒத்துள தாகும் ; 1 , 2 , 40 , 41 , 

44 , 45 , 61 , 63 , 65 , 70 . 
ஒத்துளவாகும் ; 71 . 
ஒத்தனனாகும் ; 23 , 26 , 43 . 


மண்டிலம் ; 46 
ஒக்கின்றதுகாணீர் ; 46 
ஒக்குமவைகாணீர் 1 , 2 , 18 , 

40 , 41 , 60 , 61 , 65 , 70.71 . 
ஒக்கும் வகைகாணீர் ; 9 , 19 , 

21 , 25 , 29 , 41 , 45 , 62 , 63 . 
ஒக்குவகைகாணீர் ; 74 . 
ஒக்கும் வகை பாரீர் ; 54 . 


9740 


9741 


1 


I மேனிக ; 46 

காலில் ; 9 , 19 , 21 , 25 , 62 . 
கோலில் ; 23 , 26 , 43 , 66 . 
கண்டப்படுகாலை ; : 46 
கண்டம்படுகாலை ; 41 . 

துண்டப்படுகாலை ; 26 , 66 . 
II விண்படர் ; 46 

வீண்டவர் ; 41 , 45 . 
செஞ்சோரியதாகி 46 
சோரிய தராக ; 9 . 


1 வளர்ந்தெழுந்க ; 1 , 2 , 9 , 18 , 

19 , 21 , 23, 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 54 , 60 , 

61 , 65. 66,70 , 71 , 74 . 
வளைந்தெழுந்த ; 46 
கொழுங்குருதி ; 46 
பெருங் தருதி ; 2 , 31 , 41 , 45 
52 , 54 , 65 , 74 . 


448 


யுத்த காண்டம் 


தானனை ; 46 
தானனைய ; 40 , 41 , 45 , 52 , 
60 , 61 . 


உற்றழும்பறவைச் ; 46 
உறறெழும்பாரவை ; 60 , 61 . 
உற்றெழுமாரவை ; 40 , 52 . 
சிறை தெளித்து ; 46 
சிறைதுளித்து ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 29 , 43 , 62, 66 . 
சிறைதெளித்த ; 40 , 41 , 45 , 
52 , 60,61 . 


IV கானகமுங்கடிபொழிலும் ; 1 , 

9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29, 
31 , 41 , 43-45 , 52 , 62 , 63 , 
71 , 74 . 
கனனமுங்கடிபொழிலும் ; 

46 
கானனமும் நறும்பொழிலும் ; 

40 , 61 . 
கானினமுங்கடிபொழிலும் ! 
41 , 45 . 


முறையீன்றபோன்றோ 
ளிர்வ ; 63 . 
முறியீன்றபோன்றொளிர்வ ; 
46- 
முறியீன்றபோன்றொளிர ; 
65 . 
முறியீன்ற தெனவொளிர்வ ; 
19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 41 , 
43 , 45 , 62 . 
கரியின்றபோன் றொளிர்வ ; 
70 . 


9742 


துள்ளிதாங்கி ; 46 
துள்ளிதாக்கி ; 1 , 2 , 71 . 
துள்ளிதாங்கு ; 44 . 
துள்ளிதாங்கின் ; 40 . 
துள்ளிப்பண்ணை ; 63 . 
துள்ளித்தாக்கி ; 65 . 
துளியின் வெள்ளம் ; 74 . 
துளிய தாக்கி ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 29 , 41 , 43 , 45 , 62 . 

தளியதாகி ; 26 . 
III மீனனைய ; 46 

மானனைய ; 61 . 
நறும்போதும் ; 46 
நறும்போது ; 31 . 
நறும் போதின் ; 41 , 45 . 
விரைவருந்தும் ; 46 
விரையரும்பும் , 1 , 2 , 19 , 21 , 
23 , 26 , 29 , 31 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 61-63 , 65 , 66,70 . 
சிறைவண்டு ; 46 
சிழிவண்டு ; 63 . 
கறுவண்டு ; 71 . 
கறுவண்டும் ; 74 . 
கறைவண்டு ; 44 . 
கறைவண்டும் ; 25 . 
நிறம்வேறெய்திக் ; 46 
நிறம் வேறாகக் ; 9 , 19 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 62 . 
நிறம் வேறாக்கி ; 54 . 
நிறம் வேறெய்தக் ; 31 , 74 . 


1 மதயானைத் ; 46 - 
மதயானை ; 9 , 18 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 40 , 41 , 43-45 , 54 , 
60-63 , 66 , 70 , 71 , 74 . 
மதவானை ; 45 . 
மதவானைத் ; 41 . 
மதையானை ; 74 . 
மால்யானை ; 1 , 2 . 
மால்யானைத் ; 65 . 


துணைமருப்பும் ; 46 
துணைமருப்புக் ; 31 . 
வளர்மருப்பும் ; 23 , 26 , 41 , 

43-45 , 66 . 
வளர்மருப்பின் ; 9 , 19 , 25 , 

29 , 54 , 62 , 74 . 
வளை மருப்புக் ; 60 . 
வளைமருப்பும் ; 1 , 2 , 18 , 40 , 

41 , 44 , 45 , 61 , 66 , 70 , 71 . 
கிளர்முத்தும் ; 9 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 31 , 41 , 43 , 45 , 52 , 
54 , 62 , 66 , 74 . 


பாட வேறுபாடு 


449 


கிளைமுத்தும் ; 46 

கிளை முற்றும் 1 . 
II திரைபொருதுபுறங்குவிப் 

பத் ; 46 
திரை பொருது பிறங்குவிப் 
பத் ; 41 , 45 . 
திரைபொருது முத்து குப்பத் ; 

2 , 54 . 
திரைபொருது முந்துகுப்பதி ; 
1 , 65 . 


போயாறு ; 46 
பேராறு ; 23 , 26 , 31 , 40, 41 , 

43 , 45 , 60 , 61 . 
பேராறும் ; 2, 9 , 19 , 21 , 25 , 

29 , 62,65 , 66 . 
பேரியாறு ; 71 . 


9742a 


1 கால்நீக்கியொழுகுமவை ; 
74 . 

. 

71 . 
கர நீக்கியொழுகுமவவை ; 
45 . 
இறவு நிகர்; 71 , 74 . 
இறவு . 
பிறவு நிகர் ; 45 . 


திறங்கொள்பணை ; 46 
திறங்கொள்பனை ; 61 , 65 . 
சிறைப்புள்ளார்ப்ப ; 46 

சிறப்புள்ளார்ப்ப ; 65 , 74 . 
II நுரைகொடியும் ; 46- 

நுரைக்கொடியும் ; 45 . 
நிரைகோடியும் ; 44 , 70 . 
நுரைகுடையும் ; 31 , 40 , 41 , 

60, 61 . 
நுரைக்குடையும் ; 45 , 52 . 


71 . 


வெண்குடையும் ; 46 - 
வெண்கொடியும் ; 25 , 29 , 31 , 

40 , 41 , 52 , 60 , 61 , 65 . 
வெண்கொடையும் ; 62 . 


சாமரையும் ; 46 
சாமரமும் ; 18 , 40 , 41 , 44 , 
45 , 60 , 61 , 70 . 


எனச்சுமந்து ; 46 
மீக்கெளுந்து ; 44 . 
மீக்செழுந்து ; 70 . 
மேற்சுமந்து ; 71 . 


பருகக்காண்மின் ; 45 , 74 . 

பருகலைகாண்மின் ; 71 . 
II விரிபுனலினாமைகள் போல ! 

46 
விரிபுனலினாமைபோல் ; 74 . 
விரிபுனலின் யாமைபோல ; 
45 . 
வீராபட ; 71 . 
வீராபடை ; 45 , 74 . 
விழும்பரிசை ; 71 . 
எழும்பரிசை ; 45 . 
ஏழும்பரிசை ; 74 . 
மிதப்பக்காண்மின் ; 74 . 
மிதப்பல்காண்மின் ; 71 . 

விதப்பக்காண்மின் ; 45 . 
III குருதியினிலங்குலியே ; 71 . 

குருதியினிலிடங்கரே ; 45 . 
தோன்றிட நின்றரற்று 

மியானை ; 71 . 
கொன்றிட நின்றழைக்கும் 
யானை ; 45 . 
வேய்கொண்டழைக்கு 

மழைக்கையானை ; 74 . 
IV இயக்கயத்தையொக்கின்ற ; 

45 . 
கயக்கயத்னதயொக்கின்றல் ; 
71 . 


பிணத்தினோன்மைக் ; 46 
பிணத்தினோன்மை ; 40 . 
பிணத்தினீந்தி ; 44 , 70 . 
பிணத்தினுண்மை ; 41 , 45 . 
மணத்தினோன்மைக் ; 25 . 


IV கரைபொருது ; 46 

கரைபொருதும் ; 65 . 
கரைபொருந்தும் ; 41 , 45 . 
கரைபொருத ; 31 , 44 , 70 . 
29 


450 


யுத்த காண்டம் 


கருங்கயத்தையொக்கின்றல் ; 
74 . 


குரைமாவும் ; 41 , 45 . 
கொண்மாவும் ; 54 , 65 . 
கொன்மரல ; 23 , 40 , 41 , 43 , 
63 . 


9743 


முளரிக்கானின் ; 46 
முளரிக்கானம் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 . 
மூரிக்கானின் ; 65 . 


1 கய்க்குன்றபெருங்கரைய , 

46- 
காய்க்குன்றப் பெருங்கரைய ; 
1 , 9 , 25 , 44,71 . 
கய்க்குன்றபெருநிரைய ; 65 . 
கய்க்குன்றப்பெருநுரைய ; 2 . 
பைக்குன்றப்பெருங்கரைய ; 
40 , 41 , 45,52 . 


II நெய்க்கின்ற ; 40 , 41 , 45, 52 , 

60 , 61 . 
மெய்க்கின்ற ; 46 


நிருதா புயக்கற் செறிந்த ; 

46 
நிருதர்புகச்செறிந்த ; 44 . 
நிருதர்புயகர செறிந்த ; 31 . 
நிருதர்புயக்கரைசெறிந்த ; 

1 , 2 , 54 , 65 . 
நிருதர்பயக்காற் செறிந்த ; 
41 , 45 , 


விழுங்குடான் ; 1 , 2 , 23 , 41 , 

43 , 45 , 65,71 . 
விழுக்குடரின் ; 46 
விழுக்குடலின் ; 40 . 


பாசடைய ; 46 
பாசடையின் ; 40 , 60 , 61 , 65 . 


கதலிக்கானம் ; 46 - 
கதணங்காப்ப ; 1 , 2 , 65 . 
கதணங்கானம் ; 54 . 
பதணங்காப்பின் ; 9 , 19 , 21 , 

25 , 29 , 62 . 
பதணங்காப்ப ; 41 , 44 , 45 , 

70 . 
பதனக்காப்பின் ; 23 , 26 , 43 , 

63 , 66 . 
பதனக்காப்பை , 71 , 74 . 


நிணமென் ; 1 , 2 , 31 , 60 , 61 . 
நினணமேற் ; 46 . 
நிணமேற் ; 41 , 45 , 52 . 
நிணமேற்; 74 . 
நிணமேற் ; 54 . 
நிணமேற் ; 41 , 45 . 
நிணத்திற ; 23 , 43 , 66 . 
நிணத்தின் ; 19 , 21 , 25 , 26 , 
29 , 62 . 
வமின் ; 44 , 70 . 
இனமென் ; 65 . 


செற்ற ; 46 
சேற்ற ; 41 , 45 , 52 . 
சேற்றில் ; 41 , 45 . 


II பரித்தரைய ; 46- 

பரித்திரையும் ; 41 , 45 . 
முரட்கரிக்கைக் ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 
முரட்கரியின் ; 46 
முரட்கரிய ; 9 . 
முரண்கரிக்கைக் ; 52 . 
கோலமாவ ; 46 
கோண்மாவா ; 26 . 
கோண்மாவின் ; 71 . 
சுறவின்மா 9 . 


IV உய்க்கின்றவு திரநீர் ; 1 , 2 , 9 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29, 31 , 
40, 43 , 60-63 , 65 , 66 , 70 , 
743 
உய்க்கின்றவு திரநிறக்; 46 
உய்க்கின்றவு திரநீர்க் ; 41 , 
45 . 


பாட வேறுபாடு 


451 


கன் 


குளங்கள் ; 2 , 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 40 , 43 , 
44 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 

74 . 
களங்குளங்கள் ; 46 - 

ளங்கள் ; 41 , 45 . 
அகன்களங்கள் ; 1 . 
கனகுளங்கள் ; 31 . 
களங்கள் ; 41 . 


கடும்பகழிபடி கிடந்த ; 29 . 
கடும்பகடுபடிகிடந்த ; 65 . 
கடும் பகடும்படிகடந்த ; 70 . 
கடும்பகடின்படிகிடந்த ; 74 . 
கடும்பகடுபடி கடந்த ; 1 , 2 . 
கடும்பகடுபரிகிடந்த ; 9 . 
கடும்பகடும்பகடந்த ; 44 . 


உலப்பிறந்த ; 46 
உலப்பிற்றந்த ; 19 . 
உலப்பிலவா ; 61 . 
உலப்பில விறந்த; 41 . 


கடும்பகடுபடிதுடர்ந்த ; 65 . 
கடும்படுபடிக்கிடந்த ; 71 . 
கடும்பகடுபடிதோய்ந்த ; 31 . 
சுடும்பகடும்படிகடந்த ; 54 . 
படும்பகடு படி தோய்ந்த ; 41 , 
45 . 


உவையுங்காண்மின் ; 46 
உவையங்காண்மின் ; 25 . 
உலகைக்காண்மின் ; 41 . 
அவையுங் காண்மின் 9 , 18 , 

44 , 60 , 61 , 66 , 70 , 71 , 74 . 
காண்மின்காண்மின் ; 41 . 


கரும்பரம்பினினமள்ளர் ; 45 . 
கரும்பாம்பினினமள்ளர் ; 

46 
கடும்பரப்பினினமள்ளர் ; 
41 , 42 , 45 , 52 . 
கடும்பாம்பினனமள்ளர் ; 40 . 
கடும்பாப்பினினமள்ளர் , 31 . 
கரிசள்வரம்பிலமள்ளர் ; 23 , 

26 , 43 , 66 . 
கரிகள் வரம்பினில் உள்ளர் ; 9 , 
19 , 21 , 29 , 62 , 


9744 


1 வாணாஞ்சிலுழு ; 46 
வாணாஞ்சிலுழ ; 23 , 31 , 41 , 

43 ,45 , 66 . 
வாய்நாஞ்சிலுழ ; 1 , 2 , 65 . 
வாய்நாஞ்சிலுழு , 44 , 63 . 
வாய் நாஞ்சிலுழை ; 70 . 


பரந்தகையில் ; 46 
பரந்தகையுள் ; 25 , 61 . 
பரந்தகைவில் ; 70 . 
பரந்தகையுட் ; 41 . 
கரந்தகையுள் ; 9 , 29 , 62 . 
கரந்தகையில் ; 19 , 21 . 


நிணச்சேற்றின் ; 46 
நிணச்சேற்றில் ; 18 , 62 , 66 , 


கலந்தகைவுள் ; 23 , 26,66 . 
கலந்தகையில் ; 18 , 41 , 45 . 
கலந்தகையுட் ; 40 . 
சுரந்தகையில் ; 54 . 
பரிந்தகைவில் ; 44 . 


நிறைந்தகாப்பின் ; 46 
நிறைந்தகார்ப்பின் ; 62 . 
நிறைந்தகாப்பில் ; 40 . 
நிறைந்தகாப்பிற் ; 41 . 


II கடும்பகடுபடிகிடந்த ; 46- 

கடும்பகடுபடிதோய்ந்த ; 
42 , 52 . 


III படுங்கமலமலர் நாறும் ; 46 

படுங்கமலமலர் நாற்றும் ; 41 , 

45 . 
படுங்கமலமணநாறும் ; 71,74 


452 


யுத்த காண்டம் 


முடிகிடந்த ; 9 , 19 , 21,23 , 25 , 
: 26 , 29 , 43, 62 , 66,74 . 
முடிபரந்த; 46 


வீரன்வில்லின் ; 46 
வீரன்வில்லன் ; 2. 
"வீரன்வில்லிற்று ; 31 , 40 , 41 , 
45 . 


பெருங்கிடக்கை ; 46 
பெருங்கிடக்கைப் ; 40 ; 41 . 
பெருங்கிடங்கை ; 63 . 
பெருந்தடங்கள் : 23 , 26 , 43 . 


II ஒளிறீர்த்த ; 46 

ஒளிதீர்ந்த ; 23, 43 . 


முழுநெடு நாண் ; 46 
முறநெடு நாண் ; 41 , 45 . 


பரந்தபண்ணை ; 46 
பரந்த பண்ணைத் ; 9 , 19 , 40 , 
42 , 45 . 
கலந்தபண்ணை ; 45 . 
கரந்தபண்ணைத்; 41 . 


IV தழுவியதே ; 46 - 

தழுவினதே ; 31 , 42 . 
பொலியுந்தசையும் ; 46 
பொலிந்த தன்மை ; 9 , 19 , 21 , 

62 , 66 . 
பொ லியுந்தன்மை ; 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 45 . 
பொலிந்தசையும் ; 40 , 41 , 45 , 

60 . 
பொலிந்ததகைமை ; 63 . 


III நளிறீர்த்த ; 46 

நளிறீர் தன் ; 19 . 
நளிறீர்ந்த ; 23 , 43 . 
நாகபுரம்புக்கிழிந்தபகழி 

வழி ; 46 
நாகபுரப் புக்கிழிந்தபகழி 

விழி ; 41 , 45 . 
நாகபுரம்புக்கிழிந்தபகழி 

தொற ; 41 , 45 
நாகபுரம்புக்கிழிந்தபகழி 

தொறம் ; 45 . 
தாகபுரம் புக்கிழிந்தவழி 

தோறும் ; 65 . 
நாகபுரம்புக்கழிந்தவழி 

தோறும் ; 70 . 
நாகபுரம்புக்கழிந்தவழி 
தோறும் ; 1 , 2, 18 , 44 , 54, 
63, 66,71 . 


9745 


1 வெளிறீர்த்த ; 46 - 

வெளிறீர்ந்த ; 23 , 43 . 


வரையுரையும் ; 46 
வரை புரைவ ; 40 , 4 , 44 , 45 , 

60 , 70 
வனக்கரிகள் ; 26 , 66 . 
வனப்புரவி ; 9 , 19 , 25 , 29 . 
எபபுரவி ; 41 , 45 . 


நாகபுரம் புக்கழித்தபகழி 
தொறு ; 40 . 
நாகபுரம்புக்கழித்தபகழி 

தொறும் ; 60 , 61 . 
நாகரபுரம்புக்கிழிந்தபகழி 

வழி ; 41 , 45 . 
நாகர்புரக்கிழிந்தவழி 
தோறும் போய் ; 9 , 19 , 25 , 
62 . 
நாகபுரத்திழிந்தவழி 

தொறும் பாயும் ; 23 , 26 , 43 . 
நாணாக ... தொறும்போய ; 29 


அடலரக்கருடல்விழவும் ; 2 , 

65 . 
மிடலரக்கருடல் விழவும் ; 

46- 
மிடலாட்களுடல் 

விழவும் ; 9, 
19 , 23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 
62 . 
மிடலாட்கணாடல் விழவும் ; 
45 . 


நதியினோடிக் ; 46 
நதியினோட க் ; 63 . 
நதியினொடிவ் ; 23 , 43 . 


பாட வேறுபாடு 


453 


IV கடுங் தந்தித் ; 21 , 41 , 45 , 61 , 

63 , 65 , 70,71 , 
கருங்குருதித் ; 46 
கருங்குருதிப் ; 9 , 19 , 23 , 43 . 
கருங்குருதிப் ; 25 , 26 , 29 , 62 , 
66 . 


தடஞ்சுழிகள் ; 46 
தடஞ்ஈனைகள் ; 18 , 40 , 60 , 

61 . 
பேராறு ; 23 , 26 , 43 , 66 . 
பேராறும் ; 9 , 19 , 25 , 29 , 62 . 


கிழித்திழிந்ததென்னினல் 

லால் ; 46 
கிழித்திழிந்தவென்னிலல் 

லால் ; 2 , 65,70,71 . 
கிழித்திழிந்தவென்னினல் 

லால் ; 1 , 21 . 
கிழித்தமைந்தவென்னிலல் 

லால் ; 74 . 
கிழித்தெழுந்ததென்னிலல் 

லால் ; 66 . 
கிழித்தெழுந்ததென்னினல் 

லால் ; 23 , 43 . 
கிழித்தெழுந்தவென்னிலல் 

லால் ; 9 , 19 , 25 , 29 , 62 63 . 
குழித்திழிந்ததென்னினல் 
லால் ; 41 , 45 . 


காண்மின்காண்மின் ; 46 
அவையும்காண்மின் ; 1 , 2 , 
44 , 65 , 70 . 


9746 


1 காத்திரமும் ; 46 

காற்றரமும் ; 41 , 45 . 


கருங்கழுத்தும் ; 46 
கடுங்கழுத்தும் ; 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 
44 , 61 , 62 , 65 , 66,70,71 , 

74 . 
கடுங்கண்டித்தும் ; 45 . 
கடுங் ........ ; 41 . 


III மத்தகரிவயமாவின் ; 46- 

பைக்களிற்றின் வயமாவின் ; 

1 , 2 , 41 , 45 . 
மைக்களிற்றின் வயமாவில் ; 

71 . 
மைக்களிற்றின் வரமாவின் ; 

65 
மைக்களிற்றில் வயமாவில் ; 
9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 
43 , 44 , 62 , 63,70,74 . 
மைத் தகளிற்றிண்மாவில் ; 

18 , 60 , 61 . 
மைத்தகரிவயமாவில் ; 31 . 
மத்தகத்தில்வயமாவில் ; 66 . 
மைத்தகளற்றினமாவின் ; 

41 , 45 , 52 . 
மைத்தகளிற்றினமாவில் ; 
40 . 


உரமுங்கண்டித்து ; 46 . 
உரனுங் கண்டித்து ; 23 , 26 , 

43 . 
உரமுக்கடிது போக ; 41 , 45 . 
உரமுங்கணட ; 74 . 
கண்டங்கண்டித்து ; 65 . 


11 எய்த்தில போய்த் ; 46 

எய்த்திசை போய் ; 44 , 70 . 
எய்த்தலம்போய் ; 54 . 
எத்திசைப்போய்ச் ; 45 . 
எத்திசை போய்த் ; 41 . 


பெருங்கடலின் ; 46 
பேருட லில் ; 9 , 18 , 19 , 21 , 

23 , 25 , 26 , 41 , 43-45 , 62 , 
63,70 , 71 , 74 . 
பேருட லின் ; 1 , 40 . 


திசைகடொரம் ; 46 
திசைதடவி ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
திசைகடந்த ; 74 . 


மற்றிவ்வாளி ; 46- 
மற்றில் வாளி ; 1 , 65 , 74 . 
மற்றின் வாளி; 18 , 54 , 60 , 
61 . 


454 


யுத்த காண்டம் 


மற்றினவானி ; 40 , 41 . 
மற்றிண்வாளி ; 41 . 
மாறிவ்வானி , 71 . 
மாறில்வாளி ; 44 , 70 . 
தெரிடல்வாளி ; 41 , 45 . 
தேரில்வாளி ; 9 ; 19 , 21 , 23 , 
25 , 26 , 43 , 62 , 63 , 66 . 


மதத்திடும் ; 19 , 21 , 25 , 62 . 
மதத்துகிங் ; 29 . 
முகத்தின ; 26 , 74 . 
முகத்தின ; 54 , 66 . 


IV தைத்துளதாய் ; 41 , 45 , 52 . 

தைத்துளவாய் ; 46 
தைத்தனவான் ; 41 . 
தைத்துளவான் ; 1 , 2 , 40 , 

60 , 61 . 
தைந்தனவான் ; 45 . 
மைத்துளவாய் ; 74 . 


கூற்றன ; 46 
கூற்றன்ன ! 9 . 

மையன ; 41 , 45 . 
ப சமுதரோடு ; 46- 

சமுதரோடும் ; 44 . 
சமுகரோடு ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 29 , 43 , 66 . 
சமிதரோடு ; 1 , 2 , 31 , 44 , 54 . 

65 . 
சகமுரோடு ; 26 . 


நின்றதெனவொன்றேயும் ; 
9 , 18 , 19 , 25 , 31 , 40 , 41 , 
45 , 61 , 66 . 
நின்றதெனவென்றேயும் ; 
46- 
நின்றதெனவொன்றேய ; 65 . 
நின்றதெனவொன்றேனும் ; 

23 , 43 . 
நின்றவெளிஒன்றினையும் ; 
44 . 
நின்றவெனில் ஒன்றினையும் ; 

70 . 
நின்றவெனவென்றேயும் ; 1 , 

2 . 
நின்றவெனவொன்றேயும் ; 
26 , 29 , 41 , 45 , 54 , 71,74 . 


மடிந்தன ! 46 
மடித்தன ; 62 . 
திரிந்தன ; 63 . 
இடிந்தன ; 44 . 
முடிந்தன ; 9 , 21 , 41 , 45 , 62 , 

70 , 71 , 74 . 
முடிந்தனர் ; 29 . 
சார்தரும் ; 46 
சார்க்கரும் ; 40 , 41 , 45 . 
சாற்றறாம் ; 31 . 
தாள் தரு ; 9 , 19 , 21 , 29 , 62 , 

66 , 71 , 74 . 
தாள் தரும் ; 41 , 45 . 
தாழ்தரு; 23 , 26 , 43 . 


தகையுங்காண்மின் 46 
தகைமைகாண்மின் , 9 , 18 , 

21 , 25 , 26 , 29 , 63 , 66 . 
தம்மைகாண்மின் ; 23 , 43 . 
கதையுங்கான்மின் ; 65 . 
வருந்தகையுங்காணீர் ; 74 . 


III திமிதமாலன்ன ; 61 . 

திமிதமாலன்ன ; 46- 
திமிதமாலன ; 

2 . 
திமிதமாவன ; 31 , 63 , 65,70 
திமிதமாயிரம் ; 23 , 43 . 
திமிரமாயிரம் ; 9 . 
திமிரமாவன்ன ; 18 , 40 , 41 , 

45 , 52 . 
திமிர்தமாலன்ன ; 41 , 45 . 
திமுதமாயிரம் ; 19 , 25 , 26 , 

29 , 62 , 66 . 
செய்கைய ! 9 , 19 , 23 , 25 , 26 
29 , 41 , 43, 45 , 52 , 62 , 66, 
71 . 
இன்னன ; 46 


9747 


| மதத்தன ; 40 , 41 , 45 , 52 , 

60 , 61 . 
முகத்தன ; 46 
மதத்தவெங் ; 9 . 


பாட வேறுபாடு 


455 


1V அமுதின் ; 46 

மூதில் ; 2 . 
அமிர்தின் ; 41 , 45 , 52 . 


உதிரம்வறந்துதம் ; 46 
உதிரம் வறந்து முன் ; 9 , 19 , 

21 ; 23 , 25 , 26 , 43 , 62 , 66 . 
உதிரம்வறந்து தன் ; 29 . 
உதிரம் வறந்து தாம் ; 65 . 
உதிரம்மறந்துக ; 41 , 45 . 
உதிரம்மறந்து தம் ; 41 , 45 . 


வந்தன ; 46 
வந்தனம் ; 44 . 


கோடியால் ; 46 
கோடியே ; 18 , 40 , 41 , 45 , 
60 , 61. . 


I மயர்வறந்தும் ; 46 

மயாமறந்தும் ; 40, 41 , 44 . 
வயிர் மறந்தும் ; 9 . 
வயிரவறந்தும் ; 19 , 23 , 26 , 

29 , 43 . 
துயிர்வறந்தும் ; 21 , 25 . 


9748 


1 வேள்வி ; 46 

வேழ்வி ; 40 . 
I1 மாரியும் ; 46 

வாரியும் ; 63 . 
ஓங்கலை ; 46 
ஓங்கிலை ; 45 . 


III புயலவன்றிசைப் ; 46 --- 

புயலவன் றீய்ப் ; 70 . 
புயலிவன்றிசைப் ; 63 . 


போர்மதயானையின் 46 --- 
போர்மதவானையின் ; 26 , 41 , 

45 , 66,74 . 
பேர்மதயானையின் ; 21 . 


ஓதமும் ; 46 - 
ஏதக ; 41 , 45 . 


IV இயல்பரம்பரை ; 46- 

இயல்பதாமிவை ) 23 , 43 . 
இயல்பதாலிவை ; 26 , 66 . 
இயல்பயாவையும் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 62 . 


II மாறுமாயினும் ; 46 

மாறுமாயனும் ; 44 . 
மாறுமாறினும் ; 31 . 
மாமதவாய்வரும் ; 46 
மாமதமாய்வரும் ; 1 , 2 , 9 , 
18 , 19 , 23 , 26, 40 , 41 , 43 , 
44 , 52 , 54 , 60 , 63 , 70 , 71 . 

மாமதமாறல ; 41 , 45 . 
IV ஆறுமாறில ; 46 - 

ஆறுமாறல ; 1 , 2 , 9 , 23 , 25 , 
26 , 43 , 62 , 65 , 66,74 . 


ஏழிருகோடியால் ; 46 
ஏழிருகோடியே ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
ஏழெழுகோடியால் ; 41 , 45 . 
எண்ணிருகோடியில் ; 9 , 19 , 

21 , 25 , 26 , 29, 62 . 
எண்ணிருகோடியே ; 23 , 43 , 
66 . 


9750 


கோடியால் ; 46 
கோடியே ; 18 , 23 , 40 , 41 , 
43 , 45 , 60 , 61 , 66 . 


II எடாது நிற்பன; 46 

எடாது முட்டன ; 41 , 45 . 


9749 


. 


1 உயிர்வறந்தும் ; 46 

உயிர்மறந்தும் ; 41 , 45 . 
உயிரவற்றதும் ; 31 . 


மைப்பில ; 46 
அமைப்பினல் ; 70 . 
இசைப்பில ; 23 , 43 . 


46 


யுத்த காண்டம் 


கோடியால் ; 23 , 26 , 43 , 66 . 
கோடியும் ; 46 


III பாதவரையின்வழிக் ; 46 

மதவரையின்வழி ; 2. 
மதவரையின்றுமிக்கு ; 74 . 
மதவரையின் விழிக்; 41 , 45 . 
மதக்கரியின் வழிக்; 9 . 
மதகரியின் வழிக; 19 , 21 , 23 , 

29, 43 , 62 , 66. 
மதகரையின் வழிக்; 18 . 


III திறைதந்தன ; 46 

திறைதந்த ; 70 . 


. 


இறகைவரையின்வழி ; 40 . 
இற்கைவரையின் வழிக்; 41 , 
45 , 60.) 


IV கடாமுகத்த ; 46 

கடாமுகத்து ; 1 . 
கடாமுகத்தர் ; 65 


IV ஏனைவர்க்கம் ; 46 

ஏனைவற்கம் ; 40 . 

னவர்க்கம் ; 41 , 45 . 
ஆனைவர்க்கம் ; 41 , 45 . 
யானைவர்க்கம் ; 2 , 54 , 63 , 65 , 

71 . 
கணக்கிலவிவ்வெலாம் ; 

46 
கணக்கிலவீதெலாம் ; 1 , 2 , 9 , 
19 , 21 , 23 , 26 , 29 , 31 , 41 , 
43-45 , 62 , 63 , 65 , 66 , 70 , 
71 , 74 . 
கணக்கிலையாமரோ ; 40 , 41 , 
45 , 60 , 61 . 


கணக்கவால் ; 46 
கணத்தவால் ; 1 . 





9751 


9752 


1 திறைதந்தன; 46 

திறைதந்தவத்து ; 44 , 70 . 
திறைதந்தவற்று ; 40 , 60 , 61 , 

63 . 
திறைதந்தவாறு ; 41 , 45 . 
திறைதந்தவற்று ; 41 , 45 . 
திறைவந்தன ; 9 , 19 , 26 , 62 , 

66 . 
திசைவந்தன ; 29 . 
இறைவந்தன; 41 , 45 . 


1 அமிழ்தம் ; 46 
அழுது ; 2 , 9 , 18 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 40 , 54 , 60-63 , 
65 , 66,70,71,74 . 


t 


பயந்தநாள் ; 46 
எழுந்தநாள் ; 41 , 45 . 
சடைந்தநாள் ; 23 , 43 . 

பிறந்த நாள் ; 63 , 74 . 
II ஆர்த்தெழுந்தன ; 46 

ஆற்றெழுந்தன ; 19 . 


ஆயிரமாயிரம் ; 46 
ஆயிரகோடியான் ; 23 , 26 , 
43 . 


II ஆனவர்க்கமோராயிர ; 

46 
ஆன வர்க்கமி தாயிர ; 1 . 
ஆனவாக்கமதாயிர ; 2 , 26 , 
41 , 45 , 60 , 65 , 66 
ஆனவர்க்கமதாயிரம் ; 23 , 

43 . 
ஆனவர்க்கமிவ் வாயிர ; 19 , 
25 , 41 , 45,74 
ஆனவற்கமதாயிர ; 40 . 
யானைவாக்கமியாயிரம் ; 

70 . 
யானைவாக்மோராயிர ; 44 . 


III இங்கிவைமாறுவை ; 46 - 

இங்கிவைமற்றவை ; 41 , 45 . 
இங்கிவைமாறுடை ; 44 . 

ங்கிவைமாறுசெய் ; 9 , 19 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43, 
45 , 54 , 62 , 66 . 


பாட வேறுபாடு 


457 


இங்கிவைமற்றவை ; 18 , 40 , IV பற்றிய ; 46- 
61 . 

பற்றின ; 44 , 63 , 70 , 74 . 
இங்கிவைமாறிவை ; 52 . 

நிற்பன 9 , 19 , 23 , 25 , 29 , 
ஈங்கிவைமாறுவை ; 1 , 2 . 

43 , 62 , 66 . 


IV மேற்கின்வேலை ; 46- 

மேற்கில் வேலை ; 18 , 40 , 44 , 

61 , 74 . 
மேற்கவேலை ; 70 . 


தாமரைபோலுமால் ; 46 
தாமரைபோன் றவால் ; 74 . 
தாமரைப்போதுமால் ; 70 . 


9754 


9753 


1 இழந்தேகின ; 46 

இழந்தேகிய ; 40 , 44 , 60 , 61 . 
இழிந்தேகிய ; 2 . 
இகழ்ந்தேகின ; 9 , 31 , 41 , 45 . 
இகழ்ந்தேகிய ; 63 . 
இகந்தேகின ; 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 , 74 . 


என்றுகாணினும் ; 46 - 
என்றுங்காணினும் ; 19 , 21 , 

23 , 25 , 26 , 62 . 
என்றுகாட்டினும் ; 2 , 63 , 65 . 
என்று காணிலும் ; 9 . 
என்று நாட்டிலும் ; 44 , 70 . 
என்றுங்காட்டினும் , 1 . 
என்றுங்காணிலும் ; 31 . 


11 அரியவப்பரி ; 41 , 45 , 52 , 61 . 

அரிவயப்பரி ; 46 
அரிவயற்பரி ; 65 . 
அரியவயப்பரி ; 41 . 
அரவயப்பரி ; 41 , 45 . 
பரிவயப்பரி ; 23 , 43 . 
வயிரவப்பரி ; 60 . 
வரிவடப் ரி ; 21 , 41 , 62 , 63 , 
66 . 


காட்டினுமீதிறைக் ; 46 
காட்டினுமீதிரைக் ; 31 , 41 , 

45 . 
காணினுமீதிறைக் ; 44 , 63 . 
காணினுமீதிறை ; 1 , 2 . 
காணினுமீதுறை ; 65 . 
கானிலுமீதிறைக் ; 31 , 70 . 


விரிசினத்திகல் ; 46 
வரிசினத்தகல் ; 9 , 19 , 21 , 26 , 

29 , 62 . 
விரிசினத்திவை ; 41 , 45 . 
இருசினத்தகல் ; 23 , 43 . 


I குன்று காணினும் ; 46 
குன்றுகாணெனும் ; 9 , 41 , 

45 . 
குன்றுகானெனும் ; 66 . 
குன்றுதானெனும் ; 44. 70. 
குன்றுங்காணினும் ; 21 , 25 , 

31 , 41 , 45 , 62 
குன்றுங்காணுலம் ; 1 . 
குன்றுங்காணெனும் ; 23 , 26 , 
43 . 


விஞ்சையர் ; 46 
இகல்பொரு ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 62 , 74 . 


வேந்தனைப் ; 46 
வேந்தரைப் ; 2 , 9 , 19,21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 45 , 62 , 63 , 
74 . 


கோளில தாதலான் ; 46 - 
கோளிலதாதலால் ; 41 , 45 , 

52 . 
கோளில தாதலா ; 70 . 
கோளிலதாதலின் ; 1 . 


158 


யுத்த காண்டம் 


கோளிலதாகலால் ; 9 , 44 . 
கோதிலதாதலின் ; 74 . 

கோதில தாதலால் ; 41 , 45 . 
ப நின்றுகாணுதும் ; 46 

நின்று காணுதி ) 61 . 
நின்றுகாணிது ; 65 . 
நின்றும்காணுதும் ; 18 , 19 , 

21 , 23 , 25 , 26 , 31 , 43 , 63 . 
இன்றுகாணுதும் ; 44 , 70 . 


ஆங்கவன் பாக்கரும் ; 46 
ஆங்கவன் 

ஆங்கரும் ; 45 . 
ஆங்கவர்பாங்கரும் ; 1 , 2 , 65 , 

66 . 
ஆங்கரும்பாங்கரும் ; 18 , 40 , 
41 , 60 , 61 . 


ப போரியற்கை ; 46 

பேரியற்கை; 18 . 


நேமியினானுழைச் ; 46 - 
நேமியினாருழை ; 2 . 
நேமியினாருரை ; 65 . 
நேமியினாயினைச் ; 54 . 
நேமியினால்உழைச் ; 44 . 


நினைந்தெழும் ; 46 
நினைந்தெழு ; 9 , 31 , 41 , 45 , 
52 . 


IV சென்று ; 46 

சென்றும் ; 19 , 25 , 26 , 31 , 44 . 


III இருந்தனர் ; 46 

இருந்தன ; 65 , 66 . 


ஏகினர் ; 46 
ஏவினர் ; 65 . 
செவ்வியோர் ; 46 
செவ்வியார் ; 44,70 . 
சீரியோர் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29, 43 , 62 , 66 . 


பின்புறும் 46 
பின்புறு ; 1 , 2 , 31 , 41 , 45 , 

60 , 61 , 65 , 74 . 
பின்னுறு ; 9 , 19 , 21 , 25 , 62 , 

66 . 
பின்னுறும் ; 23 , 26 , 29 , 43 . 


IV நிலைமை ; 46 

நிலையைக் ; 70 . 


9755 
1 ஆரியன் ; 46 

ஆழியன் ; 21 . 
ஆங்கவன்பாங்கரின் ; 9 . 


கழறுவாம் ; 46 
கருதுவார் ; 41 , 45 . 


33 . 


இராவணன் களங்காண் படலம் 


9756 

11 வீரரையோட்டியவ் ; 46 

வீரரையோட்டிய ; 1 , 54 , 70, 

71 . 
இப்பாடல் 9 , 18 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 60- | H வீட்டி ; 46 
62 , 66 , 74 - ஆம் பிரதிகளில் 

வீட்டிய ; 54 . 
இல்லை . 

IV. தோமில்களிப்பினே ; 46 
1 அழிந்திட ; 46 

செய்தன சொற்றுவாம் ; 1 . 
அழிந்தழ ; 44 , 70 . 

செய்தன சொல்லுவாம் ; 54 . 


பாட வேறுபாடு 

450 
செய்தது சொற்றுவாம் ; 2 , மிகுகின்ற ; 2. 9 , 19 , 21 , 23 , 
65 . 

25 , 26 , 29 , 40 , 41 , 43-45 , 
செய்தனன் சொல்லுவாம் ; 

60-63, 65 , 66 , 70 , 71 , 74 . 
44 , 70 . 

அமைக்கின்ற ; 46 

அமைகின்ற ; 31 . 
9757 

வருகின்ற ; 54 . 


9758 


1 பொருந்து ; 46 

புரிந்து ; 23 , 26 , 43 , 66 , 
பொற்பெரும் ; 46 
பொற்பொரும் ; 60 . 
போர்ப்பெரும் ; 40 , 41 , 45 . 


II ஏனை : 46 

ஏன ; 41 , 45 , 74 . 
எய்தினார் ; 40 , 41 , 45 , 52 , 

60 , 61 , 
எய்தலும் ; 46 


கோயிலுள் ; 46 
கோயிலில் ; 1 , 2 . 
கோயில ; 65 . 
கோலத்தில் ; 40 , 41 , 45 , 60 , 
61 . 


III ஆன நாட்டரும் ; 9 , 19 , 21 , 

23 , 25 , 29 , 43 , 62 , 63 , 66 . 
மானநாட்டந்த ; 46 
ஆன நாட்டந்த ; 40 , 41 , 45 , 
52 . 
ஆனநாட்டத்த; 41 , 45 , 60 , 
61 


ஆனநா 


11 வருந்தினர்க்குத்தம் ; 46 

வருந்தினாக்குறு ; 9, 19 , 21 , 

23 , 26 , 29 , 62 , 66 . 
வருந்தினர்க்குற்ற ; 70 . 
வருந்திநன் குற்ற ; 41 , 45 . 
வருந்தி நிற்குற்ற ; 74 . 
அன்பினின் ; 46- 
அன்பினில் ; 18 , 31 , 40 , 54 . 


அமைத்திர்மற்று ; 46 
அமைத்தீர்மற்று ; 41 , 45 . 
அமைந்திர்மற்று : 2 , 40 . 
அமைந்தமற்று ; 41 , 45 . 
அமைத்திலேல் ; 9 . 
அமைத்திரேல் , 19 , 21 , 25 , 
62 . 


வந்தவர்க்கு ; 46 
வந்தவர் ; 9 , 19 , 25 , 40 , 41 , 
45 , 60-63 . 


IV 


ஊனநாட்டின் ; 46 - 
ஊனநாட்டி ; 9 . 
ஊன நாட்டில் ; 23 , 26 , 43 , 
66,71 . 


III அமைவாயின ; 46 - 

அமைவாயுற ; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
அமைவாகின் ; 65 . 
ஆக்குவான் ; 16 
ஆக்கி நல் ; 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 40 , 43.45 , 60 . 

63 , 65 , 66 , 70 , 71 , 74 . 
ஆக்கினில் ; 1 , 18 , 54 . 


இழத்திர் ; 46 
இழத்தின் ; 70 . 
இழந்திர் ; 1 . 
இழந்தீர் ; 41 , 45 . 
இழிதர்; 21 . 
இழிதிர் ; 9 , 19 , 25 , 26 , 29 , 

62 , 66 . 
இழத்தா ; 63 . 
இழைத்திர் ; 18 , 31 , 74 . 


V விருந்தமைக்க ; 46 - 

விருந்தமைக்கும் ; 1 . 


460 


யுத்த காண்டம் 


9760 


இழைப்பிர் ; 45 
திறத்திர் 2 . 
நிறத்தின் ; 65 . 


9759 


1 நறவுமூணும் ; 31 , 41 , 45 . 

நறவுமூனும் ; 46 
நறவுமற்ற ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


நவையற ; 46 
நவையறு ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26 , 29 , 43 , 62 , 66 . 


II பிறவும் ; 46 

மறவும் ; 62 , 65 . 


சாந்தமும் ; 46 
சாந்துடன் ; 54. 


பெய்மலர்த் ; 46 
பெய்ம்மலர்த் ; 41 , 45 , 52 . 


[ நெய்ந்நன்குரைத்து 46 

நெய்நன்குரைத்து ; 52 . 
நெய்யுகைப்பாரு ; 63 . 
நெய்புழுகோடு ; 23 , 26 , 29 , 

43 , 66 . 
நெய்யிரைப்பாரு ; 65 . 
நெய்யுரைபாரு ; 1 , 2 , 18 , 31 , 

40 , 41 , 45 , 60 , 61 , 11 . 
நெய்யுரைப்பான ; 9 , 19, 21 , 

25 , 29 , 54 , 62 , 74 . 
நெய்யுரைப்பானும் ; 44 , 70 . 
11 ஆனகோதறவாட்டி ; 46 

ஆனகோதறவாக்கி ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 29 , 43 , 45 , 
62 , 63 , 66 , 74 . 
ஆனகோதறவாட்டர் 54 . 
ஆனகோதறவட்டி ; 40 , 41 , 

45 , 60 , 61 ) 
ஆனதோதறவாட்டி ; 41,45 . 
அமுதொடு ; 1 , 2 , 40 , 54 , 60 , 

61 , 63 , 65 , 70 . 
அமுதொடும் ; 46 - 
அது கொடு ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 , 74 . 
iil பானமூட்டிச் ; 46 -- 

பானமூட்டிய ; 44 . 
பானமுற்றும் ; 41 , 45 , 71 . 
பானமான ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 74 . 
போனமுட்டிச் ; 65 . 
சயனம்பரப்புவான் ; 52 . 
சயனம்பரப்பவும் ; 46 
அமுது பரப்புவார் ; 1 , 2 , 54 , 

65,70 . 
அமுது பரப்புவான் ; 63 . 
அடிசில் பரப்புவார் ; 44 . 
அடிசில் பரப்பவும் ; 18 . 
அடிகில்பரப்புவான் ; 40 , 41 . 

45 , 60 , 61 
அமுதுப்பரப்பவும் ; 31 . 
முழுதும் பரப்பவும் ; 9 , 19 , 
21 , 25 , 29 , 62 , 71 , 74 . 


III திறமும் ; 46 

திறவும் ; 41 , 45 


நானப்புனலொடு ; 46 
நானப்புனலொடும் ; 60 , 61 . 
நானப்புகையொடு ; 54 . 
கானப்புனலொடு ; 25 . 


சேக்கையும் ; 46 
செய்கையும் ; 1 , 2 , 44, 54 , 

65 , 70 . 
செய்கையின் ; 18 , 40 , 41 , 45 , 

60 , 61 . 
IV புகுந்தவால் ; 46 

புகுந்ததால் ; 1 , 2, 31 , 44 , 45 , 

65 , 70 . 
புகுத்தவால் ; 19 , 21 . 
புகுதவால் ; 25 . 
புகுத்திரால் ; 23 , 26 , 43 , 66 . 


பாட வேறுபாடு 


461 


அழுதல் ; 60 . 
இயாரும் ; 41 . 


IV வான 

வான நாட்டியர் ; 46 
வானநாடியர் ; 9 , 19 ; 25 , 26 , 
29 , 40 , 41 , 44, 45 , 60-62 , 
74 . 
மான நாட்டியர் ; 41 , 45 . 


குறைவறத் ; 46 
குறையறத் ; 9 , 18 , 19 , 25 , 

40 , 41 , 45 , 60-62 . 
குறைவறம் ; 45 . 


வந்தனர் ; 1 , 2 , 23 , 26 , 31 , 

43-45 , 52 , 54 , 63 , 66 , 70 . 
வந்தரால் ; 46 
வந்ததால் ; 18 , 40 , 41 , 45 , 

60 . 
வந்தனன் ; 65 . 
வந்தவால் ; 9 , 19 , 25 , 29 , 41 , 

45 , 62 , 74 . 


IV தேடினாரெனப் ; 2 , 9 , 19 , 21 , 

25 , 26 , 41 , 45 , 52 , 54 , 62 , 
63 , 65 , 70 , 71 . 
தேடினானெனப் ; 46 
தேடினானெலாம் ; 23 , 43 . 
தேடினாரெலாம் ; 66 . 
தேடினாரெனப் ; 1 . 
தேடி நாளெனப் ; 74 . 
தேடுவாரெனப் ; 41 , 45 . 


பே 


9761 


1 பாடுவார்கள் ; 46 

பாடுவோர்கள் ; 2 , 65 , 70 . 
பயினடம் பாவகத்து ; 46 
பயினெடும் பாவகத்து ; 9 , 19 , 
21 , 23 , 25 , 26 , 41 , 43 , 45 , 
62 . 
பயிலொடும்பாவுகந்து ; 74 . 
பயினடம் பாவகத்து ; 54 . 


சேர்ந்தனர் ; 1 , 2 , 23 , 26 , 43 , 

54 , 65 , 66,71 . 
சேர்ந்ததால் ; 46 
சேர்ந்தவால் ; 18 , 40 , 41 , 45 , 
52 , 60 , 61 , 63 . 


9762 


, 


1 அரைசராதி ; 46 
அரசராதி ; 18 , 19 , 25 , 29 , 
31,40,41 , 44 , 45 , 54 60-63 , 
65 , 66 , 70, 71 , 74. 


II ஆடுவார்கள் ; 46 

ஆடுவோர்கள் ; 2 , 44 , 65 , 70 . 
அமளியினன்புறக் ; 46 
அமளியிலன்புறக் ; 41 , 45 , 

71 , 74 . 
அமளியினின்புறக் ; 18 , 40 , 

45 , 60 , 61,70 . 
அமளியிலின்புறக் ; 41 , 52 . 


அந்தமா ; 46 
அந்தமாய் ; 23 , 31 , 43 , 63 , 

71 . 
அந்தமால் ; 40 , 41 , 45 . 
அந்தமில் ; 2 , 19 , 21 , 26 , 29 , 
62 , 66 . 


II வரை செய் ; 46 

விரை செய் ; 65 . 


III கூடுவார்முதல் ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 41 , 45 , 62 , 66,74 . 
கூடுவார்கள் ; 46 
கூடுவோர்கள் ; 2 , 44 , 65 , 70 . 
யாரும் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 

45 , 62 , 66 , 74 . 
முதலும் ; 46 
முதல ; 18 , 40 , 41 , 45 , 61 , 
71 . 


* 


வந்துளார் ; 46 
வந்தவால் ; 9 , 19 , 21 , 29, 41 , 

45 , 62 . 
வந்திடில் ; 23 , 26 , 43 , 66 . 


462 


யுத்த காண்டம் 


I மாடுவந்தெய்தி ; 46 
மாவந்தேத்தி ; 41 , 44 , 45 , 

70. 
மாடுறவந்தெய்தி ; 29 . 


III விரைவின் ; 46 

விரைவில் ; 2 , 18 , 31 , 40 , 60 , 

61,70,71 . 
விரவில் ; .1 . 
விரைசின் ; 41 , 45 . 
விரைசெய் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 

29 , 41 , 43 , 45 , 62 , 63 , 66 , 
74 . 


வணங்கினார் ; 46 
வணங்கினான் ; 2 . 


III சேனை ; 46 

சேனைகள் : 1 , 40 , 41 , 45, 65 . 


இந்திரபோகம் ; 46 
இந்திரன்போகம் ; 19 , 21 , 
25 , 29 , 41 , 45 , 62 . 


களப்பட்டவாறெலாம் 46 
களம்பட்டவாறெலாம் ; 52 . 
களப்பட்டதவ்வாறெலாம் ; 
60 . 
பட்டவாறெல்லாம் ; 45 . 
பட்டதவ்வாறெலாம் ; 40 ,, 
45 . 
பட்டதவ்வாறெலாம் ; 41 . 
பட்டனவாறெலாம் ; 1 . 
பட்டனவாறெல்லாம் ; 41 . 
பட்டிடுவாறெலாம் : 65 , 


விளை தர ; 41 , 45 . 
விழைதரக் ; 46 
விழைதர ; 41 , 45 . 
விழைவதாக் ; 1 , 2 , 9 , 29 , 44 , 

54 , 62 , 70 . 
விளைபுறக் ; 40 , 41 , 45 , 52 , 

70 , 71 . 
விளைவதாக் ; 19 , 21 , 65 . 

விளையவே ; 23 , 26 , 43 , 66 . 
IV கரைசெலாத ; 46 

கரைசெல்லாத ; 65 . 
கரைசெயாத ; 19 , 21 , 25 , 

29 , 45 , 62 . 
கரையிலாத ; 23 , 25 , 41 , 43 , 

45,52 , 66 . 
கரையியாத ; 71 . 
கண்ணினார் ; 46 
கண்ணினான் ;1 , 2 , 18 , 31 , 40 , 
45 , 60 , 61 , 65 , 70 , 74 . 


IV செவியிடைச் ; 46 - 

செவிமுதல் ; 45,74 . 
செவிமுறை ; 9 , 19 , 21 , 25 , 

29. 62 . 
செவியினில் ! 26, 66 . 


9764 


9763 


I உள்ளழிந்து ; 46 

உள்ளம்வெந்து ; 63 . 
உள்ளலைந்து ; 31 , 41 , 45 . 
உளத்தணிந்து ; 65 . 
உள்ளிழிந்து ; 41 , 45 . 


1 அமைந்தவிராக்கதர் ; 46- 
அமைத்தவிராக்கதர் ; 1 , 
40 , 41 , 45 , 60 , 61 , 65 , 70 , 
71 . 
அமைத்தவிராக்கத ; 31 . 
இசைந்ததிராக்கதர் ; 23 , 26 , 
43 , 66 . 
இசைந்தவிராக்கதர் ; 62 . 
இயற்றிடும் எல்லையின் ; 2 . 
இயைந்தவிராக்கதர் ; 9 , 19 , 
25 , 29 . 


III ஏங்கிமேல் ; 46 

ஏங்கின்மேல் ; 41 , 45 . 
ஏங்கினார் ; 40 , 41 , 48 , 52 , 60 , 
61 . 


IV மொழி பினர் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 


பாட வேறுபாடு 


463 


புறத்ததாக ; 46 
புரத்தராக ; 31 , 40 , 41 , 44 , 

60 , 61 , 70 . 
புறத்தாராக ; 41. 45 . 


உரையினர் , 46 
உணர்வினர் ; 18 , 40 , 41 , 48 , 

52 , 60 , 61 . 
உயிரனர் ; 44 , 70 . 
உயிரினர் ; 74 . 
உயிர்ப்பினர் ; 71 . 
பேசுவார் : 46 
பேசினார் ! 26 , 63 , 66 . 
பேரிலார் ; 1 . 


இராமன்கை ; 46 
இராமன் றன் ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 44 , 54 , 60, 61,70, 71 , 
74 . 


9765 


1 இன்றியார்விருந்திங்குள் 

பார் ; 46 
இன்றியார்விழுந்திங்குள் 
பார் ; 29 . 
இன்றிராவிருந்திங்குண் 
பார் ; 41 45 . 
இன்றியரளந்திங்கண்போர் ; 
65 . 


நிமிர்ந்தசாபம் ; 46 
திறன் கைச்சாபம் ; 18 . 
திறள்கைச்சாபம் ; 41 , 60 , 

61 . 
திரள்கைச்சாபம்; 40 . 
நெடியசாபம் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 
66 . 
நெடுங்கைச்சாபம் ; 1 , 2 , 44 , 
54 , 63 , 65 , 70 , 71 , 74 . 


IV 


இகன் முகத்து ! 46 
கில் முகத்து ; 19 , 25 , 62 . 


இரண்டு மூன்று ; 46 
நான்கு மூன்று ; 41 , 45 , 52 . 


கடிகையின் ; 46 
கடிகையில் ; 19 , 21 , 25 , 26 , 

29,62 , 74 . 


இமையோர்தந்த ; 46- 

இமையோர் ஆத்த; 41 , 45 . 
[ வென்றியாய் ; 46 

வென்றியில் ; 63 , 74 . 
வென்றியோய் ; 61 . 


ஆயிர ; 46 
ஆயிரம் ; 9 , 18 , 19 , 25 , 29 , 
40 . 


உலந்ததென்றார் ; 46 
உலர்ந்ததென்றார் ; 1 , 2 , 40 . 
உலந்தாரென்றார் ; 9 , 19 , 21 , 

23, 26 , 43 , 54 , 62 , 66 . 
உவந்தாதென்றார் ; 25 . 
உலைந்ததென்றாள் ; 41 . 
உலைந்ததென்றார் ; 45 . 


9766 


இப்பாடல் 9 , 19 , 21 , 25 , 62 
ஆம் பிரதிகளில் இல்லை . 


வெள்ளச்சேனை ; 46 
வெள்ளம் சேனை ; 1,2 , 18 , 40 

41 , 45 , 60 , 61 , 71 . 

வெள்ளம் சென்று ! 54 . 
III நின்றது ; 46 

நின்றுளார்; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 41 , 43 , 
45 , 52 , 54 , 62 , 63 , 65 , 66 , 
74 
சென்றுளார் , 18 , 40 , 41 , 44 , 
60 , 61 , 70 . 


| வலிக்கடன் ; 46 - 

வலிக்கட ; 65 . 
வலிக்கடம் ; 1 , 2 , 18 , 40 , 41 , 

45 , 54 , 60, 61 . 
வலிகெட ; 23 , 26 , 43 , 66 . 


464 


யுத்த காண்டம் 


வகுத்தபோகம் ; 46 
வகுத்தபுன்கம் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
வகுத்தபோதம் ; 70 . 
வலித்தபோகம் 26 , 66 . 
வருக்கபோகம் ; 74 . 
வருத்தப்போகம் ; 41 , 45 . 


குலத்தின்பாலோர் ; 46 
குலத்தின்பாலர் ; 41 , 45 . 
குலத்துப்பல்லோர் ; 1 , 2 , 44 , 

2 , 
54 , 65 . 
குலத்துப்பாலோர் ; 29 , 40 , 

60 , 61 , 70 . 
குலத்திற்பல்லோர் ; 63 . 


| கலிக்கடனளிப்பலென்று ; 

46 
கலிக்கடனளிப்பதென்று ; 

41 , 45 . 
கலிக்கடனளிப்பெனென்று ; 

52 , 71 . 
கலிக்கடனளிப்பனென்று ; 
1 , 2 , 18 , 29 , 31 , 41 , 44 , 45 , 
54, 63 , 65 , 70, 74 . 


IV ஊருளாருளரேயுள்ளார் ! 

46 
ஊருளாருளரேலுள்ளார் ; 1 , 

2, 29 . 
ஊருளாருளதேயுள்ளார் ; 31 . 
ஊருளாருளராலுள்ளார் 

41 , 60 , 61 . 
ஊருளாரெவரையுள்ளார் ! 

54 . 
ஊருளாரேயிங்குள்ளார் ; 
41 , 45 . 
ஊருளருளரேலுள்ளார் ; 70 . 
ஊருளருளராலுள்ளார் ; 40 . 


கலிக்கடனழிப்பானென்று ; 

40 . 
கலிக்கடம்கழிப்பானென்று ; 

61 . 
கலிக்கடன் கழிப்பானென்று ; 

41 , 45 , 60 . 
கலிகெடவளிப்பனென்று ; 
26 , 66 . 
கலிகெடவளிப்பேனென்று ; 
23 , 43 . 


9767 


I ஈட்டரும் ; 46 

ஈட்டிரும் ; 65 , 70 . 
ஏட்டரும் ; 40 . 


நிருதர்க்குக் ; 46 
கருத்தினில் ; 23 , 26 , 43 , 66 . 


கருதினாயேல் ; 46 
கருதினாயே ; 31 , 41 , 45 , 60 , 


ஈட்டியிருந்தவன் ; 46 
ஈட்டவிருந்தவன் ; 29 , 62 . 
ஊட்டவிருந்தவன் ; 9, 19, 
21 , 25 , 26 , 66 . 
ஊட்டியிருந்தவன் ; 23 , 43 , 
63 . 


61 . 


II பலிக்கடன் ; 46 

பலிகடன் ; 26 . 


அளிக்கற்பாலை ; 46 
அமைக்கற்பாலை ; 1 , 2 , 18 , 
29 , 40 , 44 , 54 , 60 , 61 , 65 , 
70 . 
அமைக்கார்வல்லை ; 41 , 45 . 


இசைத்த ; 23 , 26 , 41 , 43 , 

45 , 52 , 66,71,74 . 
இசைந்த ; 46 
உரைத்த ; 1 , 2, 18 , 31 , 40, 
41 , 44 , 45 , 54, 60 , 61 , 65 , 
70 . 


அல்லதுன் ; 46 
அல்லது : 2 , 65 . 


II வெகுளியோடு ; 1 , 2 , 9 , 19 , 

21 , 25 , 26 , 40 , 41 , 44 , 45 , 
52 , 54, 62 , 66,71 . 
வெகுளியோய ; 46 


பாட வேறுபாடு 


465 


யாண்டும் ; 46 
யாரும் ! 70 . 
இயாரும் ; 45 . 


வீயார் 46 - 


வெகுளியோடும் ; 18 , 23 , 31 , 

43 , 60 , 61 , 70 , 74 . 
இழிவுங்கிட்ட ; 46 
இழிவுநிகிட்டன் ; 65 . 
இழிவுங்கிட்டி ; 40 , 44,61 , 

70,71 . 
இழவுங்கிட்ட ; 9 , 18 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 62 , 63 , 66 . 
இழவுங்கிட்டி ; 41, 45 , 52 , 
60 . 


ஆரும் ; 65 . 


யாரும் ; 1 , 2 , 19 , 21 , 25 , 26 , 
29, 40 , 41 , 44 , 54, 60-63 , 
66,71 . 

போரும் ; 74 . 
II உன்னினும் ; 46 

உன்னிலும் , 1 , 2 , 9 , 21 , 23 , 

26 , 31 , 43 , 44 , 54 , 65 , 66 , 
70 , 74 . 


HI ஊட்டரக்கனைய ; 46 - 

ஊட்டரக்கணைய ; 45 . 
ஊ ட்டரக்குண்ட ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 4 !, 43 , 45 , 
62 , 63 , 74 . 
ஊட்டரக்கனையே ; 65 . 


மணலின்மிக்கார் ; 9 , 21 . 
மணலினீள்வார் ; 46 - 
மணலின் மிக்கோர் ; 19, 25. 

29 , 62 . 
மணலின்மேலார் ; 23 , 26 , 40 , 

43 , 45 , 52 , 60 , 61 , 66 . 
மணலின் மேலோர் ; 41 . 


செங்கண் ; 46 - 
வெங்கண் ; 41 . 
வீங்கத் ; 46 
வீங்கித் ; 44 , 70 . 


IV படிவமென்னத் ; 46 

படிறுமென்னத் ; 65 . 
வடிவமென்னத் ; 23 , 26 , 43 , 
66 . 


III பின்னொரு பெயரு மின்றி ; 

46- 
பின்னொருபெயருமன்றி ; 63 . 
பின்னொரு பேருமின்றி ; 1 , 2 , 

23 , 26 , 43 , 44 , 54 , 66,70 . 
பின்னொருபேருமென்று ; 65 . 
பின் னாருவருமிராமற் ; 71 . 


தோன்றினன்; 46 
தோன்றினான் ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 63 , 66 . 
தோற்றினன் ; 31 , 41 . 


9768 


1 என்னினும் ; 46- 
என்னிலும்; 1 , 2 , 9 , 18 , 19 , 
21 , 23, 29 , 31 , 43 , 44 , 54 , 
62 , 66,70 . 


மாண்டனர் ; 46 
மாண்டிறப் ; 19 , 21 , 25 , 41 , 

45 , 62 . 
மாண்டிடப் ; 26 , 29 , 66 . 
மான்றனர் ; 41 . 
மானிடம் ; 23 , 43 . 
மானிடர்ப் ; 63 , 74 . 
கொன்றனன் ; 71 . 
என்று பேசும் ; 46 
என்று சொன்ன ; 1 , 2 , 31 , 44 , 

45,52,54 , 65,70 . 
பிறந்தோன் செய்த ; 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 45 , 
60-63 , 66 , 
பிறந்தான் செய்த ; 41 . 


வலியரான ; 46 
வலியராய ; 1 , 2 , 54 , 65 , 71 . 
வலியாரான ; 21 . 
30 


யுத்த காண்டம் 


9769 


பெயர்த்தானென்நீக 71 . 
பெயரோன் செய்க ; 74 . 
... தோன் செய்த; 9 . 


| கேட்டயலிருந்த ; 46 - 

கேட்டயலிருந்து ; 41 , 45 . 


IV இன்னிலை ; 46 

இந்திக்க 41 , 52 . 
பின்னிகை ; 45 , 71 . 
வென்னிலை ; 74 . 
பொய்மை ; 9 , 19 , 21 , 23 , 

25 , 26 , 29 , 43 , 62 , 66 . 
இதுவோ ; 46 
இது ; 70 . 
பொய்யாம் ; 71 . 


கிழமைத்தா மோ ; 46 
கிழமைத்தாமே ; 29 , 66 . 
கீண்மைத்தாமே ; 74 . 
கீண்மைத்தாமோ ; 71 . 
கீழ்மைத்தாமே ; 19 , 25 . 
கீழ்மைத்தாமோ ; 1 , 2, 41 , 
45 , 54 , 65 , 70 . 
கேண்மைத்தாமோ ; 63 . 


மெய்மை ; 9 , 23 , 26 , 29 , 43 , 

66 . 
பொய்ம்மை : 46 
பொய்மை ; 40 . 
பொய்யாது ; 71 . 
எம்மை ; 19 , 21 , 25 , 62 . 


H பெய்யேயுரைப்பாரோ ; 

46- 
பொய்யேயுரைப்பரே ; 1 , 74 . 
பொய்யொன்றுரைப்பாரோ ; 
71 . 
பொய்யோயுரைப்பாரோ ; 
23 , 26, 43 . 


உலகம் யாவும் ; 46 
யுகமும்யாவும் ; 74 . 


ப வீட்டுவதிபைப்பின் ; 46 

வீட்டுறுமிமைப்பின் ; 9 , 21 . 


விளம்புவீர் விரைவினென் 

நான் ; 1 . 
விளம்பினர் போலுமென் 

ஈன் ; 46 
விளம்பினர்விரைவினேன் 

நான் ; 41 , 71 . 
விலம்பினிர்போலுமென் 

றான் ; 31 . 
விளம்பினீர்விரைவினென் 

றான் ; 18 , 40 , 60 , 61 , 65 . 
விளம்பினீர்போலும்மென் 

றான் ; 41 , 45 , 70 . 
விளம்புநீர்விரைவினென் 

முன் ; 2 . 
விளம் ,புநீர்போலுமென்றான் ; 

44. 
விளம்புதிர்போலுமென் 
றான் ; 41 , 45 . 
இயம்புவீர்விரைவினேன் 
றான் ; 9 , 19 , 21 , 23 , 25 , 26 , 
29 , 43 , 66,71 . 
இயம்பினீர்போலுமென் 
மூன் ; 63 . 
இயம்பினீர்விரைவினென் 
றான் ; 62 , 74 . 


விரிந்தவெல்லாம் ; 46 
விரித்தயெலாம் ; 52 . 
விரிந்ததெல்லாம் ; 1 , 2 , 70 . 
விரிந்ததென்ன ; 9, 19 , 23 , 

25 , 29 , 41 , 43 , 45 , 66 . 
விரிந்தலோகத்து ; 71 . 


IV மாட்டுவன் ; 9 , 19 , 23 , 25 , 

26 , 29 , 41 , 43 , 45 , 52 , 54 , 
60-63 . 
மாட்டுவான் ; 46- 
ஊட்டி நின்று ; 71 . 


ஒருவனன்றே ; 46 
ஒருவனென்றே ; 19 , 23 , 29 , 
43 , 54 , 74 . 
எரிப்பான் சொல்லி; 71 . 


பாட வேறுபாடு 


467 


இறுதியின் ; 46 
இறுதியும் ; 23 , 26 , 29 , 43 , 

66 . 
உறுதியின் ; 74 . 
ஒருவனோ; 71 . 


உண்மையென்றும் ; 70 . 
உன்னிவே தம் ; 9 , 19 , 23 , 25 , 

, 
29 , 43 , 62 , 66 . 
உன்னைவேதம் ; 1 . 


மனத்தாலென்றான் ; 46 - 
மனத்தாலன்றே ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 , 74 
மனத்தாலைய ; 1 , 65 . 
மனத்தாலையா ; 2 . 
மனத்தாலென்று ; 70 . 
மறக்கலாமோ; 23 , 43 . 
மறைக்கலாமோ ; 9 , 19 , 21 , 

25 , 26 , 29 , 62 , 66 . 
பலரோவையா ; 71 . 


III கிளப்பது ; 1 , 2 , 9 , 19 , 23 , 25 , 

29 , 31 , 41 , 43 , 45 , 52 , 62 , 
65 , 70 , 74 . 
கிளப்பதும் ; 46 
கிளப்புற ; 18 . 
கிளப்புறக் ; 40 41 , 45 , 60 , 
61 . 


கேட்டுமன்றே ; 46 
கேட்டுமன்றோ; 31 . 
கேட்டியன்றே ; 18 , 40 , 45 , 

60 , 61 , 70 . 
கேட்டிமன்றே ; 44 , 45 . 


9770 


4 உலகம்யாவும் ; 46 

உலகமூன்றும் ; 66 . 
உலகமெல்லாம் ; 71 . 


அரவின்மேல் ; 46 
அநந்தன்மேல் ; 41 , 45 . 
அவன்றன்மேல் ; 9 , 19 , 25 , 

29 , 62 . 
அவனை மேல் ; 1 , 2 , 65 . 


அமைத்துக்காத்து ; 46 - 
அளித்துக்காத்து ; 1 , 9 , 18 , 

19 , 21 , 23 , 25 , 26 , 29 , 31 , 
40 , 41 , 43-45 , 52 , 60-62 , 
66 , 70 . 


கிடந்து மேனாள் ; 46 
கிடந்து மெள்ள ; 70 . 
கிளந்துமேனாள் ; 41 , 45 . 
கிளர்த்துமேனாள் ; 63 , 65 . 
கிளர்ந்து மனாள் ; 1 , 2 , 9 , 

19 , 25 , 29 , 62,71 . 
கிளரவேண்டா ; 26,66 . 


அழிக்கின்றான் தன் ; 46 
அழிக்கின்றாரும் ; 9 , 19 , 25 , 
26 , 41 , 45 , 62 , 66 . 


IV முளைத்தபேரிராமன் ; 46 

முளைத்போரிராமன் ; 1 , 18 , 
21 , 25 , 26 , 29, 44 , 63 . 


II உளப்பருந்தகைமை ; 46 

உளப்பருத்தகைமை ; 45 . 
உளப்பருந்தலைமை ; 44 . 
உளப்பருந்தன்மை ; 31 , 41 , 

45 . 
உளப்பெருந்தகை ை ; 2 , 23 , 
25 , 40 , 41 , 43 , 45 , 52 , 54 , 
60-63 , 65 . 
உளப்பெருந்தகைய ; 26 , 66 . 
உளப் பெருந்தலைமை; 70 . 


என்றவீடணன் ; 46 
அன்றேவீடணன் ; 1 , 65 . 
என்றேவீடணன் ; 2 , 44 , 63 , 

70 
என்னும் வீடணன் ; 9 , 19 , 21 , 
25 , 26 , 29 , 62 , 66 . 


உண்மைவேதம் ; 46- 
உண்மையென்று ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


மொழிபொய்த்தாமோ ; 
46 
மொழி பொய்த்தாமே ; 19 . 


188 


யுத்த காண்டம் 


| 


9771 

பெய்தானுடனுகு ; 41 . 

பெய்தானுடனுரு ; 45 . 
1 ஒன்றிடிதைனை ; 1 , 44 , 45 , 

பெய்தானுடங்குக ; 70 . 
54,70 . 

பொய்த்தாலுடனுங்கு ; 63 . 
ஒன்றிடினுவகை ; 46 

தானவவையெலாம் ; 23 , 26 
மாறிடினதனை ; 9 , 19 , 25 , 

43 , 66 . 
29 , 41 , 45 , 52 , 62 . 

வோவுடா நீ ; 19 , 23 , 25 , 29 , 
இன்றிடிலுஎனக ; 2 , 31 , 65 . 

62 . 
ஒன்றிடுமுலகத்து ; 23 , 26 , 
43 , 66 . 

நெருப்புங்காண்டும் ; 46 
ஒன்றினாலதனை ; 40. 60 , 61 . நெருப்புங்கண்டும் ; 65 . 
ஒன்றிய வ்கை ; 63 . 

நெருட்புங்கொல்லும் ; 23 , 

43 . 

நெருப்புக்காண்டும் ; 9 , 21 , 
உண்ணுமுலகத்தில் ; 46 - 

25 , 40 , 60 , 61 , 63 . 
ண்ணுமுலகத்தை ; 2 , 41 , 

நெருப்புக்கொல்லும் ; 
45 , 54 , 65 . 

26 , 66 . 
ண்ணுமுலகத்துள் ; 18 , 40 , 
41 , 44 , 45, 60 , 61 , 70 , 71 , UI மரனும்புல்லும் ; 46 
74 . 

மரனுமானும் ; 60, 61 . 
உள்ளவுயிரெலாம் ; 23 , 26 , 

மரமும்மானும் ; 40 . 
43 , 66 . 

மரழும்புல்லும் ; 19, 66 . 

மானும் புல்லும் ; 41 , 45 . 
உயிர்க்கொன்றாத ; 41 , 45 , 
52 . 

குழுவும் ; 46 
உயிர்க்கொன்றாக 46 

குலமும் ; 9, 19 , 21 , 23 , 25 , 
உயிர்க்கொன்றாகி ; 63 . 

26 , 29 , 41 , 43 , 45 , 63 , 66 . 
உயிர்க்கென்றோத ; 1 . 
உயிரென்றோதி ; 70 . 

கொல்லும் ; 46 
உயிரொன்றோதி ; 40, 41 , 45 , 

எல்லாம் ; 23 , 26, 43, 66 . 
60 , 61 . 
உயிரொன்றாகி ) 44 , 74 . IV காற்றும் ; 46 
உயிரொன்றாகி ; 44 , 74. 

காற்றுக் ; 19 , 25 , 26 , 29 , 62 . 
ஒக்கநோக்கி ; 23 , 43 . 

கூற்றும் ; 71 . 
ஒக்கவோங்கி ; 26 , 66 . 
விறகென்றோத ; 2 , 41 , 45 , 

காண்டும் ; 46 
54 , 65 . 

கொல்லும் ; 23 , 26 , 43. 66 . 
நிறைந்துமேவி ; 71 . 

வரம்புமுண்டோ ; 46- 
II நின்றனவெல்லாம் ; 46 

வரம் புண்டாமோ ; 23 , 26 , 
நின்றன திரிவ ; 23 , 26 , 43 , 

31 , 41 , 43 , 45 , 54 . 
66 . 
என்றனவெல்லாம் ; 65 . 

9772 


பெய்தாலுடனுங்கு ; 46 
பெய்தாலுடனுங்குன் ; 
9 , 21 . 


1 உண்டேயுன்னை ; 46 
உண்டேயென்னை ; 65 . 
உன்டே நின்னை ; 71 . 


பாட வேறுபாடு 


469 


உண்டோயுன்னை ; 31 . 
முன்பேயுன்னை ; 18 . 
முன்னேயுன்னை ; 44 . 


செட்டது செய்திர் ; 9 . 
கெட்டது செய்தி ; 65 . 
தெட்டது செய்தி ; 1 , 2 , 44 , 
71 . 


இந்திரச்செல்வம் ; 46 
இந்திரசெல்வம் ; 9 , 25 , 29 , 

40 , 41 , 45 , 60 , 61 , 66 . 
இந்திராசெல்வம் ) 41 , 45 . 
இந்திரன் செல்வம் ; 1 , 2 , 70 , 
71 . 
இந்திரன் செல்வப் ; 54 . 
இந்திரன் செல்வன் ) 65 . 


அதற்கவன் ; 46 - 
இராவணன் ; 9 , 19 , 23 , 25 , 
26 , 29 , 41 , 43 , 45 , 62 , 66 , 
71 , 74 . 


சீற்றஞ்செய்தான் ; 46 
சீற்றங்கொண்டான் ; 54 . 


பற்று ; 46 
பெற்று ; 70 . 


9773 


1 எறிந்துயிர் ; 46 

எறிந்துவெம் ; 1 , 2 , 65 . 


i மெய்யேயைய ; 46 

மெய்யேயையா ; 65 . 
மெய்யேயையோ ! 44 , 70 . 
மெய்மையைய ; 9 , 18 , 19 , 
23 , 25 , 29 , 40 , 43 , 60 , 61 , 
71 . 
மெய்மையையா ; 26 , 66 . 
மெய்ம்மையைய ; 41 , 45,52 . 
மேன்மையைய ; 45 . 
மேன்மையையா ; 41 . 


ஈத்தேன் ; 46 
ஈய்ந்தேன் ; 23 , 43 . 
சந்தேம் ; 65 . 


1 அலக்கணில் ; 46 

அக்கணல் ; 23 , 43 . 
அலக்கணத் ; 26 . 
கலக்கணில் ; 40 , 60 , 61 . 


மீண்டொரு ; 1,2 , 18 , 21,23 , 
25 , 26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 
52 , 54 , 60-63 , 66,70 , 71 . 
மீண்டொரு ; 46 


அதனைக்கண்டால் ; 46- 
அதனைக்கண்டாய் ; 65. 
அதனைக்கண்டான் ; 70 . 
அவனைக்கண்டால் ! 9 . 


வினையுமில்லைக் ! 46 
வினையமில்லைக் ; 18 , 19 , 21 , 

25 , 40 , 41 , 45 , 52, 54 , 60, 
62 , 63 , 66 . 


III உலக்குமாலிராமன் 46 

உலக்குமாமிராமன் ; 44 . 
உலக்குமாவிராயன் , 65 . 
உலக்கமாமிராமன் ; 70 . 
உலக்குமெய்இராமன் , 41 , 
45 . 


III கெட்டதுன்பொருட்டி 

னாலே ; 46- 
கெட்டதுன்பொருட்டா 
லேனும் ; 9 , 19 , 21, 25 , 26 , 
29 . 
கெட்டவன் பொருட்டா 
லேனும் ; 66 . 


பின்னர் ; 1 , 2 , 40 , 41 , 45 , 52 , 

54 , 60 , 61 . 
பின்னே ; 46 
பின்னை ; 9 , 21 , 23 , 29 , 41 , 
43 , 63 , 65 . 


IV கிட்டது செய்தி ; 46 - 

சுட்டது செய்தி ; 29 . 


410 


யுத்த காண்டம் 


உசிவானுற்ற ; 46 
உதவானுற்ற ; 2 , 18 , 40 , 45 , 

60 , 61 , 65 . 
உதவுவானுற்ற ; 41 . 
சுமப்பானல்லன் ; 23 , 26 , 43 , 

66 . 
உகுவானுற்ற ; 9 , 19 , 25 , 29 , 

62 , 74 . 
உலவானுற்ற ; 31 . 


மருந்துயெய்யில் ; 46 
மருந்தமேனி; 1 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 
43-45 , 54 , 60-63 , 65 , 66 , 
70 , 71 , 74 . 
மருந்துமேனி; 2 , 9 . 


III தாழ்த்ததில்லை; 1 , 2 , 9 , 18 , 

19, 21 , 23 , 26 , 40 , 41 , 43 , 
45 , 52 , 60, 61 , 65 , 66 , 71 , 
74 . 
தாழ்ந்ததில்ல் ; 46 


IV மலக்கமுண்டாகினாக ; 46 - 

மலக்கமுண்டாகிலாக ; 1 , 2 , 

18 , 31 , 70, 71 . 
மலக்கமுண்டாகிலாகா; 40 , 

60 , 61 , 66 . 
மலக்கமுண்டாகிலாத ; 41 , 

45. 
மலக்கமுண்டாகிமாளவன் ; 

23 , 43 . 
மலக்கமுண்டாகிவாழ்வான் ; 
26 , 66 . 


யாருமச் ; 46 
யாவரும் ; 1 , 2 , 23 , 40 , 43 , 

44 , 54 , 61 , 66,71 . 
அவருமச் ; 9 , 18 , 19 , 25 , 29 , 
60, 62 , 63 , 70 , 74 . 


வாகைபென் வயத்தது ; 46 
வாகையென்வசத்தது ; 1 , 2 , 
18, 23 , 26 , 40 , 43 , 44 , 54 , 
60 , 61 , 66 , 70 , 71 . 
வகையெனவசத்திது ; 65 . 
வாகையென் வயத்த ; 9, 19 , 
21 , 25 , 29 , 62 . 


IV தழுவிப்புக்கார் ; 1 , 2 , 9 , 18 , 

19,21,23 , 25 , 29 , 31 , 40,41 , 
43-45 , 52 , 54 , 60-63 , 66 , 
71 , 74 . 
மருந்து வெற்பை ; 46 
மருந்து புக்கார் ; 26 . 


9774 


1 கேட்டு நின்ற; 46 

கேட்டு நின்று ; 1 . 
கண்டுநின்ற ; 40 , 41 , 45 , 52 , 


காணுதி ; 9 , 19 , 21 , 23 , 25 , 
26, 29 , 41 , 43 , 45 , 52 , 62 , 

63 , 74 . 
வீசினான் 46 
போதுதி ; 1 , 2 , 18 , 40 , 44 , 

45 , 54 , 60 , 61 , 65 , 70 , 71 . 
போலுதி ; 31 . 


60 , 61 . 


தூதுவரையமெய்யே ; 46 - 
தூதர்களையமெய்யே ; 41 , 44 , 

45 , 60, 61 , 70 . 
தூதர்களையமய்யே ; 40 . 


I அவ்விளவலாவி ; 46 

அவ்விளவனாவி ; 45 . 
அவ்வளவினாவி ; 41 , 52 . 
அவ்வளவிலாவி ; 60 , 61 , 70 , 
71 . 


போதியென்றா ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 41 , 43 , 45, 
52, 62. 63 , 66 . 
புக்கதென்றார் ; 46 - 
காணவென்றார் ; 2 , 31 . 
காணவென்றான் ; 65 . 
காணினென்றாா ; 1 , 18 , 40 , 

41 , 44 , 45 , 54 , 60 , 61 , 71 . 
காணினென்றான் ; 70. 
போதியென்றான் ; 45 . 


பாட வேறுபாடு 


471 


9775 


| தேறிலன் ; 46 
தேறலன் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29, 31 , 43 , 44 , 62 , 
63 , 65 , 66 , 70, 71 , 74 . 


உள்ளநோவக் ; 46 - 
உள்ளம் நோவக்; 44 , 70 . 
உள்ளனாய ; 41 , 45 . 
உள்ளத்தேறக் ; 23 , 43 . 
உள்ளம்தேறக் ; 9 , 19 , 21,25 , 

26 , 29 , 62 , 66 . 
உள்ளம்நோயக் ; 45 . 


ஆதலானே ; 46 
ஆதலாலே ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 
54 , 60-63 , 65 , 70, 71 , 74 . 


கண்களால் ; 46 
கண்களில் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
23 , 25 , 26 , 29 , 40 , 41 , 43 
45 , 60-63 , 65 , 66,70,71 . 


மறுகுறு ; 46 
மறுகுறும் ; 1 , 9 , 71 . 
மறுகுற்றுச் ; 23 , 43 . 


9776 


| கொய்தலைப் ; 46- 

கொய்தலம் ; 41 , 45 . 


பூசற்பட்டோர் ; 46- 
பூசற்பட்டார் ; 23 , 26 , 29 , 
43 , 66 . 


சிந்தை தேற : 46 --- 
சிந்கைதேய ; 9 , 18 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 40 , 41 , 43 , 45 , 

60-62 , 66,71 , 74 . 
I ஏறினன் ; 46 

ஏறின; 9 . 
கனகத்தான ; 23 , 26 , 43 , 

66 
கனகத்தாரைக் ; 46 
கனகத்தாய ; 9 , 19 , 21 , 25 , 

62 , 74 . 
கனகத்தேரைக் ; 71 . 


குலத்தியர் ; 46 
குலத்தலை ; 44 . 
குலத்தியன் ; 61 . 


உம்பரெய்தி ; 46 
உம்பரய்த ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 29 , 43 , 44 , 66 , 70 , 
74 . 


குவளையோடு ; 1 , 2 , 18 , 40 , 
41 , 44, 45 , 54 , 60 , 61 , 63 , 
70 , 71 , 74 . 
குவளை தோற்று ; 46 
குவளை தோறும் ; 31 . 
குவளைக் கோதில் ; 9 , 19 , 21 , 
23 , 25 , 29 , 43 , 62 , 66 . 


III 


சேனை வெள்ளம் ; 46 - 
சேனை யெல்லாம் ; 65 . 


1 குமுதத்தன் ; 46 

குமுதத்த ; 26 . 


உலந்தபேருண்மை ; 46 
உலகதன் பெருமை ; 70 . 
உலந்தன பெருமை; 1 , 2 , 18 , 

40 , 41 , 44 , 45 , 54, 60 , 61 . 

உலர்ந்தனபருமை ; 65 , 74 . 
IV காறின ; 46 

காறினன் ; 44 , 45 , 70 . 
காறினர் ; 41 , 45 . 


நீர்மைகாட்டக் ; 46- 
நீர்மைநேரக ; 9 , 19 , 25 , 29 , 

62 . 
நீர்மைநோக்கக் ; 66 . 
நீர்மை நோக்கிக் ; 23 , 43 . 
நேர்மைகாட்டக் ; 18 , 40 , 41 , 
45 , 60 , 61 . 


. 


472 


யுத்த காண்டம் 


எண்ணினீர் ! 46 
எண்ணுமீர் ; 21 . 
மெண்ணுநீ ; 65 . 


III கய்தலையுற்ற ; 46 - 

கய்தலைவைத்த ; 9 , 18 , 19 , 
23 , 29 , 43 , 44 , 60-63 , 66 , 
74 . 
கய்தலைவயத்த ; 21 . 
கைதலையுற்ற ; 45 . 
கைதலைவைத்த ; 40 , 41 , 52 . 
கைத்தலையுற்ற ; 26 . 
கைத்தலைவைத்த ; 70 , 71 . 


கடந்தயானைப் ; 46 
கடந்தவானைப் ; 18 , 40 , 41 , 

45 , 60 , 61 . 
கடந்தவாளைப் ; 31 . 


கடலொடு ; 46 
கடலெலாம் ; 1 , 2 , 9 , 19 , 21 , 
25 , 29 , 41 , 43 , 45 , 54 , 62 , 
63 , 65 , 66,71 . 
கடலொலி; 18 , 40 , 41 , 44 , 
45 , 60 , 61 , 70 . 


II மண்ணினீர் ; 46 

மண்ணுநீர் ; 1 , 2 , 9 , 21 , 23 , 
26 , 29 , 40 , 41 , 43 , 45 , 66 , 
70 , 71 . 


கல்லி ; 46 
கல்லின் ; 1 , 23 , 43 . 
கல்லும் ; 65 . 
கெல்லி ; 31 . 


நிமிருங்காலைச் ; 46 
நிமிருங்காலச் ; 9, 19 , 21 , 62 . 
அதிரும்காலைச் ; 41 , 45 . 


நெடுமலை ; 46 
நெடுமலைப் ; 31 . 


மறித்து ; 46 
முறித்து ; 65 . 
பறித்து ; 9 , 19 , 21 , 23 , 31 , 
41 , 43 , 45 , 52 , 66,74 . 


IV உற்றவோசைச் ; 46- 

உற்றவோசை ; 40 . 
உற்றவோதைச் ; 1 , 44 , 54 , 

65 , 70 , 71. 
உற்றலோதிச் ; 2 . 
செயலது ; 46 
செயலதும் ; 18 , 41 , 44 , 45 , 

52 , 60 , 61 , 70 . 
செய்தது ; 19 , 23 , 29, 43 , 62 , 

66 . 
செய்வது ! 65 . 
செயலிது ; 41 . 
செவிதொறும் ; 9 . 


மண்டும் ; 46 
மாண்டும் ; 63 . 


III புண்ணினீராறும் ; 1 , 2 , 9 , 

23 , 26 , 41 , 43 , 45 , 54 , 60 , 
61 , 65 , 66 , 70 , 71 . 
புண்ணினீராறு ; 46 
புண்ணுநீராறு ; 21 , 41 , 45 . 
புண்ணுநீராறும் ; 19 , 62 . 


செவியிற்கேட்டான் ; 46 - 
செவியக்கேட்டான் ; 21 . 
தெரியக்கண்டான் ; 65 . 
தெரியக்கேட்டான் ; 2 . 
மடுத்ததன்றே ; 9. ! 


புதுப்புனலாடும் ; 46 
புதுப்புனல்குடையும் ; 2 , 54 , 
65 , 71 . 
புதுப்புனல்குடைவும் ; 1 . 


9777 


பொம்மல் ; 46 
மொம்மல் ; 21 . 


I எண்ணுநீர் ; 2, 9 , 18 , 19, 23 , 

26 , 29 , 40, 41 , 43 , 45 , 52, 
54 , 62 , 63 , 66 , 70,71 . 


IV 


கண்ணினீராறும் ; 46- 
கண்ணுநீராறும் ; 1 , 2 , 40 . 


.. 


பாட வேறுபாடு 


473 


மாறாக ; 1 , 2 , 9 , 40 , 41 , 45 , 

52 , 60 , 61,65 .. 
மாறக் ; 46 
மாறாய்க் ; 19 , 23 , 29 , 43 , 44 , 

62,70,74 . 
நூறாபுக் ; 45 . 
நூறாய்க் 41 . 


வழக்கில் ; 46 
வழங்கச் ; 31 , 41 , 45 , 52 , 62 . 
வழங்கிச் ; 9 , 19 , 25 . 
சாய்ந்தார் ; 46 
சார்ந்தார் ; 9 , 18 , 19,23 , 26 , 
29 , 40 , 43 , 60-62 , 66 . 


மடுப்பக்கண்டான் ; 46 
மடுப்பக்கண்டார் ; 63 . 
மடுக்கக்கண்டான் ; 1 , 2 , 54 , 
65 , 71 . 
மடுத்ததன்றே ; 74 . 


III அமிழ்பெரும் ; 46 

இமிழ்பெரும் ; 9 , 23 , 41 , 43 , 
45 , 62 , 71 . 


வெள்ளமாற்றுவாய் ; 46 - 
வெள்ளமாறுவாய் ; 44 , 70 . 
வெள்ளம்யாற்றுவாய் ; 9 . 


9778 


இப்பாடல் 1 , 2 , 9 , 18 , 19 , 21 

23 , 25 , 26 , 29 , 31 , 40 , 43 , 
44 , 54 , 60-63 , 65 , 66 , 70 , 
71 , 74 - ஆம் பிரதிகளில் 
இல்லை . 


முகற்றிற்றேக்கி ; 46 
முகத்திற்றேக்கி ; 1 , 2 , 9 , 21 , 
23 , 40 , 41 , 43 , 45 , 52 , 60 , 
61 , 74 . 


IV . ஓதம்வந்து ; 46 

ஓதவந்து ; 40 . 


9779 


9780 


1 குமிழி ; 46 

குமுறி ; 65 . 


சோரிக் ; 46- 
சோரி ; 1 . 


கனலொடும் ; 46 
கனலொடு ; 74 . 
கடலொடு ; -25 , 26 , 66 . 
கடலொடும் ; 9 , 19 , 21 , 23 , 
29 , 43 . 


இப்பாடல் 9 - ஆம் பிரதியில் 

இல்லை . 
1 வன்றோள் ; 46 
வான்றோள் ; 19 , 25 , 41 , 44 , 

60 , 62 . 
வான்றோய் ; 45 . 
அலகைவெய்ய ; 46 
அலக்கைவெய்ய ; 62 . 


II புண்களில் ; 46 

கண்களில் ; 63 . 


கொழிக்கும் ; 46 
குழிக்கும் ; 70 . 
கண்ணான் ; 46 

கண்ணால் ; 41 , 45 . 
II வழக்கமன்ன ; 46 - 

வழக்கமன்னன் ; 40 , 41 . 
வழக்கமென்ன ; 71 . 
வழக்கின் மன்ன ; 41 . 
வழக்கின்மன்னன் ; 45 . 


கைகணீட்டிப் ; 46 - 
கைகளீட்டிப் ; 1 . 


கவாவநோக்கி ; 46- 
கவரநோக்கி ; 21 , 23 , 26 , 31 , 

40 , 41 , 43. 45 , 54 , 60 . 
கவரநோக்கும் ; 41 , 45 . 


474 


யுத்த காண்டம் 


I தொடர்ந்து ; 46 

தொடர ; 60 , 70 . 
தொடர்ந்த ; 31 
தொடர்வான் ; 70 
வானிற்பிடித்து ; 46 - 
வானிற்பிடித்தும் ; 19 , 25 ,, 

62 . 
வல்லை பிடித்து ; 71 . 
வாளிற்பிடித்து ; 45 . 
பற்றிப்பிடித்து ; 22 , 26 , 43 , 
66 . 


ஓல்கவார்த்த ; 41 , 45 , 52 . 
ஓங்கவார்க்கும் ; 23 , 43 . 
வானரர் ; 40 41 , 45 , 52 , 60 , 

61 . 
வானர ; 46 
வானவர் ; 9 , 25 , 60 , 61 . 


வீக்கங்கண்டான் ; 46 - 
வீரங்கண்டான் ; 1 , 2 , 65 . 
வீரர்க்கண்டான் ; 54 . 


1 வருக்கம் ; 46 

வருத்தம் ; 31 . 


வள்ளுகிரின்மானக் ; 46 
வள்ளுகிரின்மான 2 . 
வள்ளுகிரின்மாளம் ; 18 , 41 , 

45 , 61 . 
வள்ளுகிரான்மானக் ; 
41 , 45 . 


[ ii அகலநோக்கும் ; 46 

உலகநோக்கும் ; 9 , 19 21 , 26 

29 . 
உலகைநோக்கும் ; 65 . 
ஒக்கவார்க்கும் ; 41 , 45 . 
ஒல்கநோக்கும் ; 25 , 62 . 


IV 


கண்களைச்சூன்று ; 46 
கண்களைச்சுகிர்ந்து ; 63 . 
கன்களைச்சூர்ந்து ; 21 , 25 , 
29 , 62 . 
கண்களைச்சூழ்ந்து ; 41 , 45 , 
66 . 
கண்களைச்சூள்ந்து ; 65 . 
கண்களைக்கிளைந்து ; 71 . 


வானவர் ; 46 
வளர்முனிக ; 9 , 19 , 21 , 25 , 

29 . 
வளர் தனிக் ; 62 . 

. 
வான் முனி; 41 , 45 . 
வான் முனிக் ; 26 , 66 . 


குழாமும் ; 46 
குழுவும் ; 1 , 2 , 40 , 41 , 44 , 45 

54 , 61 , 65,70 , 71 , 74 . 
குழுவைக் ; 63 . 
கணமும் ; 19 , 21 , 23 , 25 , 26 , 
43 , 62 , 66 . 


களிப்பும் ; 46 
கணங்கள் ; 9 , 19 , 21 , 25 , 26 , 
29 , 41 , 45 , 62 , 66 . 


IV புண்பிளந்தனைய ; 46 

புண்பிளந்தினைய ; 41 , 45 . 


9781 


கோபுரத்திழிந்துபோந் 


தான் ; 46 


1 விண்பிளந்து ; 46 

விண்விளிந்து ; 65 . 
ஒல்கவார்க்கும் ; 1 , 2 , 9 , 19 , 
21 , 25 , 26 , 29 , 40 , 44 , 60 
63 , 66 , 70 , 71 , 74. 
ஏங்கவார்க்கும் ; 46 
ஏங்கவார்த்த ; 31 . 
ஒல்கலார்க்கும் ; 65 . 


கோபுரத்திழிந்து போனான் ; 
63 , 65 , 66 
கோபுரமழிந்துபோனான் ; 
21 . 
கோபுரமிழிந்துபோந்தான் , 


62 . 


கோபுரமிழிந்து போனான் ; 9 ; 
19,23 , 25 , 26 , 29, 41 , 43 . 


பாட வேறுபாடு 


475 


கோபுரமிழிந்து போந்தான் ; 
31 . 
கோபுரந்தீர்ந்து போனான் ; 
74 . 
கோபுரமீதிந்து போனான் ; 45 


கண்ணன் ; 46 
நோக்கன் ; 9 , 19 , 21 , 23 , 25 
26, 29, 43 , 62 , 66 . 


III வெஞ்சினத் ; 46 

வெஞ்சினம் ; 23 , 26 , 43 . 


9782 


( கடைவாய் ; 46 

கடவாய் ; 65 . 


வீங்கிச் : 46 
விங்கச் ; 2 , 9 , 19 , 23 , 25 , 29 , 
31 , 43 , 44 , 62 , 65 , 70 , 71 , 
74 . 


IV 


நக்கிப் ; 46 
நக்கப் ; 1 , 2 , 19 , 23 , 26 , 40 , 
41 , 43 , 45 , 54 , 60 , 61 , 63 , 
65 , 71 . 
நக்கும் ; 18 , 66 . 
நாறப் ; 70 . 


சிகைபிறக்கின்ற ; 46 
சிகைசிறக்கின்ற 41 , 45 . 


சொல்லன் ; 46 
சொல்லான் ; 9 , 19 , 21 , 23 , 
25 , 26 , 31 , 40, 43 , 60, 61 , 
74 . 


II பொறிபிறக்கின்ற ; 46 

பொறிபறக்கின்ற ; 1 . 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


( எண் : பாட்டின் தொடர் எண் ] 


அ 


அக்கணத்த 9126 
அக்கணை 9247 
அக்கணையை 9585 
அக்காலையி 9088 
அக்காலையின் 9188 
அங்கதங்களத் 9559 
அங்கது 9132 
அங்கடங் 9116 
அங்கங்கிழி 9110 
அச்சென 9281 ( a ) 
அச்சிற்றின் 97.19 
அச்சினாம்பழி 9482 
அடங்கும்வேலை 9440 
அடர்வார்சிலை 9536 ( a ) 
அடைத்தபேரணை 9464 
அடுக்குற்றன 9544 
அண்டகோள 9518 ( a ) 
அண்டமாகக் 9667 
அண்டமுற்றும் 9562 ( a ) 
அண்ணல் விடு 9604 
அணையின்மேற் 9463 
அத்தன்மையை 9197 
அத்த நீயுணர்தி 9494 
அத்தொழிலவருஞ் 9384 
அதுபொழுது 9391 
அதுபோதகல் 9543 ( a ) 
அந்தர 9097 
அந்தேரழிந் 91911 
அப்புமாரி 9353 
அப்பொற்படை 9227 


அமலன்விடு 9543 ( b ) 
அம்பரத் 9141 
அம்பரங்க 9556 
அம்புலி அம்ம 9372 
அய்யனேயெனும் 9338 
அய்யனேயழக 9370 
அரக்கனேகினன் 9706 
அரக்கர் சேனையு 9676 ( a ) 
அரக்கர் சேனையோ 9671 ( a ) 
அரியின் வேந்தனும் 9465 
அருகுகடறிரிய 9600 
அரைக்கணத் 9511 ( a ) 
அரைசராதி 9762 
அலக்கணெய்தி 9756 
அலைவேலைய 9108 
அவ்வம்பினை 9173 
அவ்வுரை 9240 
அவயமுனக்கு 9226 
அவனன்னது 9218 
அழகிதழகிதென 9597 
அழலுங்கட்கனி 9682 
அழிந்த தேர்த் 9290 
அழிந்ததேர் 9250 
அழுதவாற்சில 9347 
அளப்பருமுலகம் 9770 
அளியிற் பொங்கு 9727 
அற்றவன் 9304 
அற்றன 9274 
அற்றவன்றலை 9677 
அற்றவேலும் 9527 
அற்று மேலெழுந்த 9532 
அறத்தாறழி 9210 


478 


யுத்த காண்டம் 


அறத்தினைப் 9245 
அறத்தினைத்தின்று 9441 
அறந்தலை 9309 
அறந்துணை 9241 
அறிந்தேமிருந் 9213 
அன்றியுமொரு 9606 ( a ) 
அன்றிற்றீ 9396 
அன்றிலங்கரும் 9324 
அன்ன தன்றி 9426 ( a ) 
அன்னது 9299 
அன்னதே கருமமம் 9498 
அன்னவா 9148 
அன்னார் தாமும் 9624 
அனலின்படை 9199 
அனுமனாற்றலும் 9478 
அனுமனாற்றலும் 9479 ( a ) 
அனுமனிற்க 9708 
அனுமனை 9167 
அனையர்யாவரும் 9416 
அனையனாகிய 9674 


ஆயிரம் பெருவெள் 9567 
ஆயிடை 9275 
ஆயின 9273 
ஆயோனெடுங் 9174 
ஆர்த்தாரெதிர் 9091 
ஆர்த்தஓசை 9454 
ஆர்த்தவ 9251 
ஆர்த்தது 9271 
ஆர்த்தாரன்னா 9625 
ஆர்ப்பர்பல 9535 
ஆரழி 9287 
ஆரியற்றொழ 9755 
ஆரேபிறர் 9261 ( e ) 
ஆவியினினிய 9365 
ஆழியன்ன 9463 
ஆழிபெற்ற 9531 
ஆழிமால்வரை 9453 
ஆளிபோன்றுள 9686 
ஆளிமாமுகவர் 9487 ( a ) 
ஆளிமேலும் 9517 
ஆனையாயிரம் 9563 


ஆ 


ஆக்கையினின்று 9310 
ஆகினுமைய 9489 
ஆகுலந்துறந்த 9668 
ஆடவர்திலக 9322 
ஆண்டதுகேட்டு 9774 
ஆணியினி 9277 
ஆணியிவ்வுலகு 9078 
ஆதலாலஞ்சி 9257 
ஆதியம்படைத் 9413 ( a ) 
ஆயவல்லரக்கர் 9605 ( a ) 
ஆயபின் கவியின் 9720 
ஆயவனயர் 9165 
ஆயிரம்பருவம் 9724 
ஆயிரம் பெரு * 9476 
ஆயிரமலரு 9127 
ஆயிரவெள்ளத் 9662 
ஆயிரவெள்ளம் 9609 


இக்கொடும்படை 9466 
இங்குவந்து 9425 
இங்கேயுள 9646 
இச்சிலை 9077 
இசைந்தன 9504 ( a ) 
இட்டதோர் 9556 ( 2 ) 
இடுக்கினிப் 9614 
இடைபடும் 9610 
இடைவிடா 9518 (b ) 
இத்திறத்தரக்கர் 9518 (g ) 
இதுகாத்தி 9200 
இதுவியற்கை 9431 
இந்நிமித்த 9516 
இப்புறத்தினைய 9496 
இப்பெரும்படை 9450 
இயக்கியரரக்கி 9373 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


479 


இயம்பலுமிலங்கை 9-58 
இரதம்டானை 9562 ( h ) 
இரிந்தசேனை 9510 
இரிந்தார்குல 9224 
இரியலுறு 9535 
இரியல்போகின்ற 9687 
இருநிதிக்கிழ 9753 
இருவீரரு 9176 
இரைத்தடர்ந்து 9518 ( d ) 
இலக்குவற்குமுன் 9700 
இலக்குவ 9150 
இலக்குவன்றன்னை 9773 . 
இலங்கையி 9266 
இலவத்தீவினில் 9395 
இவ்வழியியன்ற 9669 
இழைத்தபேர் 9156 

ளக்கருநடு 9615 
இளவலைத்தழுவி 9717 
இற்றதாக 9562 ( e ) 
இறுகாலையி 9229 
இன்னதன்மை 9763 
இன்னதன்மைய 9449 
இன்று நீயிவனை 9382 
இன்று யார் 9765 
இன்னவரையிரு 9621 ( a ) 
இன்னவாறழைத்து 9345 
இன்னவாறிராம 9531 ( a ) 
இனைய செரு 9594 
இனையரின்னவ 9411 
இனையன நிகழும் 9667 ( a ) 


உகளுமிவுளி 9592 
உண்டாய 9084 
உண்டிலெ 9242 
உண்ணுந்தன்மைய 9444 
உத்திரத்திசைமேல் 9710 
உப்புத்தேனு 9572 
உம்பரினுலவும் 9365 ( 6 ) 
உமைபற்றிய 9214 ( a ) 
உய்வினை 9279 
உயிர்த்திரள் 9368 
உயிர்ப்புறத் 9306 
உயிர்தோறுமுற் 9211 
உயிர் வறந்து 9749 
உருமேறு வந்து 9206 
உலகினாலோ 9458 
உலகு செவிடு 9596 
உலகினுக்குலகு 9388 
உலகைச் சேடன் 9420 
உள்ளாடிய 9194 
உற்றது முழுது 9715 
உற்றுருத்தெழு 9568 
உறைந்த மந்தர 9445 


ஊ 


ஊதினான் 9155 
ஊதை போல்வன 9685 
ஊர வுன்னின் 9523 
ஊழிக்கண் 9223 
ஊழிக்கடை 9202 
ஊழிக் கனல் 9632 
ஊழியாயிர 9474 
ஊழியிறுதிக் 9578 
ஊனகு வடிக்கணை 9677 
ஊனேறு படக்கை 9652 


ஈ 


ஈட்ட்ரு மூவகை 9767 
ஈதவர்சொலக் 9586 ( a ) 
ஈதிங்கிவை 9213 ( a ) 
ஈதொருவிளை 9657 ( i ) 
ஈண்டியதானை 9493 
ஈண்டிவ்வண்டத்து 9468 


எ 
எங்கு நீங்குதி 9702 
எட்டுவன் றிசை 9524 


480 


யுத்த காண்டம் 


எடுத்தலுஞ் ( 491 
எடுத்தவரினத்தவர் 9574 
எண்ணுநீர்கடந்த 9777 
எத்தனையரக்க 9484 
எத்துணைத் திறற் 9413 
எந்நாளினி 9185 
எய்தகணை 9589 
எய்தவன் 9282 
எய்த வாளியு 9698 
எய்யு மொரு 9603 
எரிகின்றன 9181 
எரிந் தேறின 9178 
எரியுண வளகை 9358 
எல்லாரு மிராவண 9631 
எல்லிவான்மதி 9312 
எல்லோ மெல்லோ 9623 
எழுக சேனை 9139 
எழுதியே 9238 
எழுந்தவன் 9264 
எழுந்து நின்றனுமன் 9712 
எழுமிருக்கும் 9337 
எழுவின் கோல 9339 
எறிந்த காலையில் 9697 
எறிந்தனவும் 9536 
என்பதுன்னியவ் 9633 
என்பன பலவும் 9362 
என்பன முதலு 9076 
என்றாலுமிறைஞ்சி 9070 
என்றவன் 9134 
என்றவனிகழ்ந்த 9261 ( a ) 
என்றவனேகலுற்ற 9499 
என்றெ ழுந்தன 9435 
என்றழைத் 9376 
என்றிறைஞ்சலும் 9461 
என்று காணினுங் 9754 
என்று சென்றி 9513 
என்று பரமன் 9590 
என்றுரைத் 9168 
என்றெடுத்திலங்கை 9284 


என்றெடுத் தெண்கின்றானை 9480 
என்றெடுத்தொண்கின் 9490 ( a ) 
என்னக்கை 9421 
என்னப்பா 9475 
என்னலுமெடுத் 9383 
என்னினும் வலிய 9768 
என்னும்படி 9650 
என்னேரினன் 9551 
எனவுரைத்தலும் 9437 

ஏ 
ஏங்கினர் நடு 9723 
ஏத்தாடின 9217 
ஏந்தகன் 9140 
ஏம்பலுற்று 9385 
ஏமத்தடங் 9184 
ஏயின 9268 
ஏரைக் கொண்டு 9501 
ஏவியப் பெருஞ் 9438 
ஏழுமேழுமென் 9680 
ஏழெனப்படும் 9467 
ஏற்றுக் கோடலு : 9688 
ஏறு நான் முகன் 9748 
ஏனமோடெண்கு 9562 ( 8 ) 


ஐயநிற்கி 9500 
ஐயிருகோடி 9619 


ஒ 
ஒதுங்கின 9135 
ஒருகாலையின் 9543 
ஒருகுரங்கு 9429 
ஒருவரே சென்றவ் 9412 
ஒருவரேவல்லர் 9447 
ஒருவரைக்கொல்ல 9460 
ஒருவன்னென 9647 
ஒருவன்னொரு 9648 
ஒருவ்னிந்திரசித் 9472 


பாட்டு முதற்குறிப்பராதி 


481 


ஒருவில்லியை 9504 
ஒல்வதேயிவ் 9565 
ஒழுகிப்பாயு 9729 
ஒன்றலபலவென் 9714 
ஒன்றிடிலதனை 9771 
ஒன்று நீயல்லை 9492 
ஒன்றுமோதொடை 9573 


கய்க்குன்றப் 9743 
கய்கண்டான் 9352 
கயிறுசேர்கழற் 9560 
கரியுண்ட 9106 
கரியதிலதமலை 9601 ( a ) 
கருங்குழற்கற்றை 9366 
கல்லுந்நெடு 9175 
கலையினாற் 9369 
கவசத்தையும் 9193 
களியானையும் 9555 
கற்றிண்மார்பிற் 9351 


ஓ 
ஓசனை நூற்றின் 9506 
ஓடுகின்றானை 9377 
ஓதரோதன 9323 
ஓமவெங் 9125 
ஓவிலாருடல் 9562 
ஒளிம்முற்றா 9735 


கா 


கடக்காரென்னப் 9730 
கடம்பொறா 9452 
கடன்மறு 9270 
கடல்வற்றின 9180 
கடலொத்து 9562 ( C ) 
கடவுண்மாப்படை 9691 
கடித்தபற்குலம் 9331 
கடுவைத்து 9562 ( M ) 
கண்ணுதற் 9655 
கண்களைச்சூல் 9363 
கண்டனன் 9121 
கண்டிலன்றலை 9356 
கண்டுகைகளோ 9675 
கண்டிலீர் 9430 
கண்டிறந்தன 9679 
கண்டு நின்றிறைப் 9684 
கண்டத்துங் 9658 
கண்ணனே 9507 
கதம்புலர்ந்த 9514 
கந்தர்ப்பர் 9360 
கந்தமாதனம் 9398 
கம்பமதத்துக் 9320 


காக்கலாகலாக் 9690 
காக்குநரின்மை 9495 
காகப்பந்தர் 9725 
காகமாடுகளத் 9342 
காண்கிலன் 9232 
காந்தர்ப்பம் 9617 
காம்போடு 9639 
காயிருஞ்சிலை 9653 
காராயின 9086 
காராயிர 9171 
காலங்கொண் 9300 
காலன்மார்பிடைச் 9409 
காலவெங்கனலின் 9657 ( d ) 
காலாளெனு 9547 ( a ) 
காலிழந்தும் 9538 
காலெனக் 9120 
காளமேகத்தை 9319 
காளியைப்பண்டு 9406 
காற்றென 9301 
காறலத்தொடு 9117 
காறோய்மேனிக் 9740 


கு 
குசையின் தீவினில் 9394 
குடைக்கெலாங் 9657 
குண்டல 9162 
கும்பகன்ன னென்று 9477 


482 


யுத்த காண்டம் 

கோல்பொத்திய 9539 (a ) 


( 9537 ( a ) : 


கும்பகன்ன 9419 
குமுதநூறு 9747 
குமிழி நீரோடுஞ் 9779 
குன்றிடை 9269 
கரந்துணிந்து 9522 
குருதிப்புனல் 9190 
குறித்தெறிந்தன 9569 


சகரமுந்நீர் 9737 
சண்டக்காடு 9554 


சா 


கூற்ற முன் னெதிர் 9344 
கூற்றின்படி 9198 


சாகத்தீவினின் 9393 
சாம்பனைவதன 9480 
சாலிகை முதல் 9719 

சி 


கெ 





கெட்டதூதர் 9336 

கே 
கேட்ட வண்ணலும் 9469 
கேட்டயலிருந்து 9769 
கேடகங்க 9558 


சிரமொடிந்து 9511 ( b ) 
சில்லியாயிரம் 9671 
சிலையறா 9294 
சிலை மின்கணை .9101 
சிவனுமயனும் 9601 
சிறியோர் 9261 ( c ) 
சினத்தொடுங் 9361 


கை 


சீ 


: 


சீற்ற மாகிய 9408 
சீறு கோளரி 9408 ( a ) 
சுடர்க்கொழும் 9327 
சுடரும்வேல் - 9562 ( i ) 
சுருக்கமுற்றது 9605 


1 


கைத்தலமுங் 9746 

கொ 
கொடாது நிற்றலிற் 9750 
கொடிக்குலங் 9526 
கொடியும்வில்லும் 9736 
கொடு நீள்கிரி 9105 
கொதித்தார் 9547 ( b ) 
கொற்றவெஞ் 9427 
கொன்றனன்சேனை 9612 ( a ) 
கொன்றனனனி 9612 
கொள்ளை வெஞ்சமர் 9562 ( a ) 
கொய்தலைப் பூசற் 9776 
கொல்லோடு சுடர்க்கணை 9634 
கொல்வனென் 9146 

கோ 
கோடி கோடிக் 9348 
கோடியையிரண்டு 9659 
கோரவாளி 9530 
கோலொன்று 9248 


சூரியன்சேயும் 9504 
சூரெலாம் 9153 ( a ) 
சூரொடு தொடர்ந்த 9633 
சூலங்களு 9222 
சூலம் வாங்கிடின் 9446 
சூழ்வினை : 9254 

செ 
செம்புனற் 9285 
செம்போடு 9635 
செறுத்தவீரர் 9564 
சென்றலையாழி 9313 
சென்று தானையை 9470 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


483 


சே 
சேமித்தன 9215 . 
சேய்விசும்பினி 9703 
சேலியற்கண் 9343 
சேனாபதியே 9083 
சேனையந்தலைவர் 9657 ( g ) 
சேனையைக் 9502 


திரைக்கடற் 9137 
தினகரனை 9598 

தி 
தீக்கின்றதிவ் 9216 
தீமொய்த்த 9666 
தீயொப்பன 9172 
தீயொத்தவயிர 9142 
தீயொத்தன 9546 

து 
துஞ்சியனாய்கொல் : 9341 
துடிதவண்டை 9518 ( c ) 
துள்ளுபாய் 9280 


சொ 


சொல்லறுக்கும் 9537 
சொல்லியென் 9263 
சொல்வித்தும் 9237 


த 


தசும்பிற் 9456 
தடந்திரைப் 9139 
தந்தநன்மருந் 9711 
தம்மனத்திற் 9557 
தம்பியைத் 9071 
தருமமென்றறி 9713 
தலையறுந்தவ 9562 ( f ) 
தலையின்மேல் 9367 
தலையினைநோக்கு 9318 


தூ 
தூக்கிய தூணி 9321 
தூசி யொடு 9576 
தூதர் கூறிய 9415 
தூவியம் பெடை 9678 


தெ 


தா 
தாமச்சுடர் 9638 
தாமுளரென்றே 9479 
தாய்படைத் 9665 
தாளரிச்சதங்கை 9371 
தாறுகொண் 9114 
தான்பிரி 9082 
தான்விட்டது 9205 
தானவரோடு 9483 
தானவைதொடுத்த 9661 
தானேசிவன் 9220 

தி 
திண்மார்பின் 9643 
திரியவகிலமலை 9600 ( a ) 
திருகுவெஞ்சினத் 9330 


தெய்வ நெடும் 9534 
தெய்வப் படை 9230 
தெரிகணை 9115 
தெரிந்தான் சில 9189 
தெள்ளருங்கால 9379 
தெளிவுற்ற 9641 

தே 
தேடிச் சேர்ந்தவென் 9704 
தேயமங்கும் 9562 ( b ) 
தேர்மேலுளர் 5649 
தேரளப்பில் 9562 ( g ) 
தேரார்ப்பொலி 9630 
தேரின்மீதனந்த 9518 ( b ) 
தேரினைக் 9283 
தேருமத மாவும் 9583 
தேருமாவும் 952 
தேருள 9278 
தேவர் திரிபுவ 9602 


484 

யுத்த காண்டம் 
தேவருமவுணர் 9486 

நி 
தேவரே முத 9345 

நிருதிதன் 9402 
தேவரோடு 9355 

நில்லடா 9159 
தேவாசுர 9096 

நிலஞ்செய்து 9255 
தேறாமத 9099 - 

நிலத்தியல்பு 9381 
தேறிலதை 9775 

நிலைகோடலில் 9642 
தொ 

நிலையுமாதிரத் 9357 
தொடங்கிய வேள்வி 9253 

நின்மின் 9154 
தொடங்கிய வேள்வியின் 9131 

நின்றாருடன் 9645 
தொடுத்த வாளி 9521 

நினைந்தன 9c64 
தொடுப்பதன் 9075 
தொடுப்பது சுடர்ப் 9575 

நீ 
தொல்லை சேர் 9385 ( a ) 

நீங்கினர்நெருங் 9582 
தொழுதனர் தலைவ 9722 

நீண்டதாள் 9442 
தொழும்பு செய்து 9365a ) நீருளதனையு 9378 

நீருளதனையுமுள் 9234 

நீரொத்தன 9183 
தோற்பனென்னினும் 9699 நீலங்காட்டிய 9340 
தோற்றுவாய் 9481 

நீறுபூசியும் 9334 


தோ 


ந 


நு 


நுனித்திடற் 9518 ( e ) 


நகை பிறக்கின்ற 9782 
நஞ்சினும் 9124 
நடுங்குகின்ற 9764 
நடுங்கிநஞ்சடை 9459 
நணியனாய்த் 9661 ( 6 ) 
நம்முளீண்டு 9622 
நறவுமுணு 9759 
நன்றாகுக 9204 


நூறாகிய 9116[ a ] 
நூறாயிர 9541 
நூறுகோடிதேர் 9672 
நூறு நூ 9123 

நெ 
நெடும்படைவா 9744 
நெடும்பாற்கடற் 92.16 
நெய்கொள் 9571 
நெருக்குடை 9390 


நா 


நாண்டொழி 9157 
நாணத்தாற் 9485 
நாமத்திண்போர் 9133 
நாராயண 9209 
நாயகன்றலை 9476 
நானநெய் 9760 
நானாவிதப் 9553 
நானுனை 9138 


நே 


நேமிப்பெயர் 9085 
நேமியுங் 9303 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


485 


பாலொத்தாழியில் 9562 ( m ) 
பாவந்தோன்றிய 9407 
பாற்கடல் பண் 9752 
பாறாடுகளத் 9644 
பாறுப்படுசிறகு 9599 

பி 
பிடித்தவாள்கள் 9524 
பிரிந்தார்பலர் 9548 


பகிரண்டப் 9661 ( a ) 
பச்சைவெம் 9288 
பஞ்செரியுற்ற 9375 
படித்தலஞ் 9296 
படம்பிறங்கிய 9329 
பட்டதுமுண்டே 9772 
பட்டாருடற் 9545 
படியைப்பார்த்தனர் 9457 
படுகின்ற 9169 
படுமதகரி 9651 
படுமாரிநெ 9103 
படைக்கலம் 9265 
படைத்தலைவ 9586 
படைப்பெருங் 9414 
படைப்பெருந் 9158 
படையங்கது 9207 
பண்டுலகளித்த 9611 
பத்தெனும் 9372 ( a ) 
பதைத்தவன் 9074 
பதைத்தானுட 9192 
பயிரினங்கள் 9747 ( a ) 
பரியதோளுடை 9424 
பல்லார்படை 9097 
பல்லாயிரகோடியர் 9626 
பல்லும்வாயும் 9325 
பவளக்குன்றில் 9397 
பழுதிலா 9262 ( b ) 
பள்ளம்படு 9552 
பறிக்கும்மார்பின் 9354 
பனிமலர்த் 9236 


பு 
புயல் பொழியருவிக் 9716 
புரங்கடந்த 9473 
புரங்களெய்த 9511 
புரஞ்சுடு 9608 
புரந்தரன்பகை : 9333 
புரிந்தோடின 9182 
புற்றினின்று 9462 
புறவொன்றின் 9718 


பூ 
பூண்டொருபகை 9359 
பூவாய்வாளிச் 9728 . 

பெ 
பெரிய திண்புயன் 9417 
பெருஞ்சிறப் 9246 
பெரும்படைத் 9670 

பே 


பேதைமை 9260 


பா 


பாகவான் 9295 
பாசமோ 9143 
பாடுவார்கள் 976 
பார்த்தானெடு 9225 
பார்ப்பான்றரு 9219 
பாரணைத்த 9404 


பொ 
பொங்குடற் 9118 
பொங்குதோள் 9350 
பொய்யொரு 9654 
பொருந்துபொற் 9757 
பொலங்கொண்ட 908 
பொற்றேர் 9087 
பொன்னரும்புறு 9707 
பொன்னினோடை 9732 


486 


யுத்த காண்டம் 


போ 


போரதிர்ந்த 9528 


மா 
மாட்டானிவன் 9203 
மாடிருந்தவர் 9326 
மாண்டவர் 9607 
மாத்தட மேருவை 9621 
மாத்திரைப் 9656 ( b ) 
மாதரார்களும் 9418 
மாதிரங்கடந்த 9364 
மாப்பெருந்தீவு 9620 
மாயொனெடும் 9214 
மாருதிமுதல் 9080 
மாருதியோடு 9497 
மால்வரைக்குலம் 9443 
மாலியைக் கண்டேன் 9487 
மாலியை மாலிய 9606 
மாவாளிகண் 9109 
மாறொரு 9163 
மானமும் 9129 


மி 


மகரமறிகட 9591 
மங்கலந்தேவர் 9079 
மங்கையைக் 9380 
மஞ்சனமேனி 9374 ( a ) 
மண்டப்படு 9640 
மண்ணுற நடந்த 9386 
மணிதண்டலம் 9549 
மணிநெடுந் 9289 
மந்திரமொன்றின் 9392 
மந்திரவேள்வி 9133 
மயன்கொடுத்தது 9695 
மரமுங்கல்லுமே 9681 
மருத்தின்காதலன் 9709 
மல்லின்மா 9291 
மலைகளு 9112 
மலையமென்பது 9399 
மலையும் வேலையும் 9451 
மலையு மறிகடலும் 9593 
மலைவிழுந்த 9518 
மழுவற்றுகும் 9542 
மழுவிற் கூர்வாள் 9731 
மழுவெழுத்தண்டு 9616 
மழைத்த மேகம் 9533 
மற்ற வாசகங் 9422 
மற்றெலா 9153 
மற்றும் 9507 ( a ) 
மற்றும் வேற்றத்துள் 9509 
மறக்கண் 9405 
மறவியைப் பண்டு 9401 
மறவெற்றி 9637 
மறித்தாயிரம் 9195 
மறைகளே 9302 
மறைந்தன 9293 
மனத்தான்மலர் 9221 


மிடலின் வெங் 9122 
மின்னார்கணை 9104 
மின்னும் மோடை 9734 
மின்னும்படை 9092 

மீ 


மீண்டு வேலையின் 9471 
மீனுக்கது 9187 


மு 
முக்கணன் படை 9072 
முக்கணான் முதலி 9374 
முக்கரக்கையர் 9400 
முட்டிய செருவின் 9256 
முடிந்து மூலத் 9657 ( e ) 
முந்தைநா 9235 
முரட்டடந் 9232 
முற்றியற் சிலை 9778 
முன்னவன தனை 9657 ( c ) 


. 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


487 


மு ன்னின்றாரெலாம் 9701 
முன்னேயுளன் 9550 
முன்னையோ 9259 
முன்னோடுதிரப் 9636 
முனிவரே முதல்வராய 9508 


மு 


மூடிய 9119 


மூண்டபோர் 9149 
மூண்டெழுசேனை 9721 
மூதுணர்ந்த 9433 
மூலத்தானை 9428 
மூலமுதலாய் 9579 
மூவகையுலகுங் 9147 
மூவகையுலகுமேத்து 9243 
மூன்று கண் 9618 
மூன்று வைப்பினும் 9673 

மெ 
மெய்கிடந்த 9349 
மெய்குலைந் 9128 

மே 
மேகமெத்தனை 9448 
மேயசக்கரப் 9405 ( a ) 
மேற்பட விசும்பை 9389 


வடவைத்தீ 9410 
வடிசுடர்க்கணை 9562 ( K ) 
வண்டார் 9261 ( D ) 
வண்ணக்கரு 9088 
வணங்குவார் 9267 
வந்தானெடுந் 9170 
வம்மிடை 9584 
வரங்கணீ 9144 
வரந்தரு 9308 
வரதன்போய் 9315 
வரைபொருத 9742 
வல்லனமாய 9073 
வலிக்கடன் 9766 
வலியிதன்மேலே 9488 
வலியான 9090 
வழங்கா சிலை 9089 
வழங்குபல்படை 9455 
வளைத்தார்மத 9628 
வன்புலங்கடந்து 9314 
வன்றானையை 9111 
வன்னி மன்னனை 9432 


வா 


மை 


வாசக் குழலா 9261 ( 6 ) 
வாட்டனின் 9387 
வாடைநாலு 9519 
வாமக்கரி 9100 
வாய்ப்பிறந்தும் 9328 
வாய்விளித்து 9570 
வாயிற்கனல் 9107 
வாரண 9113 
வாலுந்தலை 9094 
வாவிகொண்ட 9525 
வான்றலையெடுக்க 9314 
வானகத்தொடு 9562 ( H ) 
வான நாட்டை 9758 
வானமானமும் 9335 
வானவர்க்கிறை 9751 
வான 

சரப் பெருஞ் 9436 


மைந்தவோ 9332 

மொ 
மொய்த்தனர் 9657 ( a ) 
மொய்த்தாரை 9547 
மொய்யற 9298 

மோ 
மோக மொன்று 9692 
யானுடை 9151 
யோசனை 9657 ( b ) 

வ 
வஞ்சவினை 9580 
வட்டமா 9262 ( a ) 


. 


488 


யுத்த காண்டம் 


வீ 


வானனைய 9741 
வானின்மீ 9531 ( B ) 
வானின்றலை 9201 


வீங்கிய தோளன் 9311 
வீசினன் 9161 
வீடண நீயும் 9503 
வீடணன்சொல 9694 
வீடணனமல 9272 
வீரரின் 9281 
வீரன்வெங் 9136 
வீரனுமையன் 9069 


வெ 


விட்டபோதினி 9696 
விட்டமாயினும் 9434 
விட்டனென் 9262 
விட்டீய வழங் 9629. 
விடந்துடிக் 9145 
விடிந்தது 9286 
விடுவாளிகள் 9195 ( a ) 
விண்களிற் 9780 
விண்செல்கில 9177 
விண்டலத் 9305 
விண்டுவின் 9660 
விண்ணார்த்தது 9228 
விண்ணிடைக் 9252 
விண்ணிற்பட்டார் 9738 
விண்ணிறைந்தன 9563 
விண்ணின் மீதணைந்த 9518 ( 1 ) 
விண்ணோரரு 9208 
விண்பிளந் 9781 
வில்லாள 9307 
வில்லிங்கிது 9196 
வில்லினின் 9276 
வில்லினைத் 9505 
வில்லுங்கூற்று 9683 
வில்லும்மழு 9093 
வில்லெடுத்து 9160 
விலக்கினான் றடந் 9689 
விழித்த கண்கள் 9520 
விழித்துமோ 9613 
விழிபட 9233 
விழுந்திழி 9317 
விற்றொத்திய 9102 


வெடிக்கின்றன 9179 
வெதிரொத்த 9164 . 
வெம்பினர் 9166 
வெம்மையிற் 9244 
வெய்யோன்மக 9231 
வெறித்திரிந்த 9515 
வெள்ளமீரைந்து 9656 
வெள்ளமை 9130 
வெள்ளமொரு 9581 
வென்றிச்சிலை 9095 
வென்றிச்செங் 9726 
வென்றியன் 9705 
வென்றிலென் 9261 
வென்றிவீர 9561 
வென்றாருலகங் 9627 
வெளிறீர்த்த 9745 


வே 


வேகின்றன 9186 
வேட்கின்றன 9152 
வேதாளக் 9402 
வேல்கொடு 9249 
வேல்செல்வன 9539 


பிழையும் திருத்தமும் 


பக்கம் 


வரி 


3 
8 


21 
23 
25 


27 


34 
43 
53 
59 


அவன் 
யூகம் 


3 , 
60 
61 
65 
66 
68 
69 
70 


13 
31 
32 
20 
20 

7 
31 
6 
9 
16-17 

3 
33 
28 

3 
12 

6 
15 
15 

3 
17 
4 
7 
18 
21 
12 
27 
15 
29 

8 
23 
22 
19. 


பிழை 

திருத்தம் 
சொல்லாமல் செல்லாமல் 
உள் 

உன் 
க்கவனது 

புக்கவனது 
பரவுதல் 

பாவுதல் 
பணக்குலமும் பணைக்குலமும் 
தென் முது 

தொன்முது 
வல் 

வலி 
ஆறும் 

ஆறு 
கிழிந்தில 

கழிந்தில 
அந்த அந்த 

அந்த 
அவள் 
வியூகம் 
நமது 

நுமது 
நமது 

நுமது 
இருந்திரோ இருத்திரோ 
விளிகின்றான் விளிக்கின்றான் 
இணைய 

இனைய 
பெற்றெற்றெழுந்த பெற்றெழுந்த 
தடித்து - 

தடிந்து 
கொல்வேன் கொல்வென் 
சூழ்கின்ற சூழ்க்கின்ற 
மாள்வோம் 

மாள்வோம் என 
எண்ணினவளாக எண்ணினவாக 
சித்தாகுலம் சிந்தாகுலம் 
நினைத்தினைக் நிணத்தினைக் 
வாய்ந்த 

வாய்ந்தது 
நெடுங்கால்வன் நெடுங்காலவன் 
வாயு தேவர் 

வாயுதேவன் 
படர்வான 

படர்வான் 


72 
77 
87 
89 
91 


95 


3 ) 


96 


கடல் 


கனல் 


2 ) 


எதிராக் 


97 
98 


எதிராகி 
நின்றது 
என்றும் 


நின்றது 
என்னும் 


13 


490 


யுத்த காண்டம் 


101 


30 


உரு 


102 


+ 


13 


3 
16 
1 
9 - 


103 


2 


12 
105 
112 
116 
118 
121 


26 

6 
18 


131 
138 
139 


3 ) 


141 
144 
145 
146 


29 
30 
5 
7 

1 
12 
11 
25 
17 
11 
30 
29 
14 
26 
33 


இரு 
பாதுகாவலராக பாதுகாவலாக 
போலன்றி - 

போலன்றித் 
பிறைக் 

பிறைச் 
கால்களுங் 

கால்களும் 
உடுத்து 

எடுத்து 
தன்மையிற் தன்கையிற் 
மறுத்து 

மறித்து 
வீதம் 

வீசும் 
சிறந்தாற் 

சிறந்தார் 
எண்ணிகள் 

தேவர்கள் 
தேவர் 

எண்ணி 
நாசனா 

நாசன் 
பெற்றறிலாத பெற்றறியாத 
உலக்குவனது இலக்குவனது 
மாற்றவெண்ணாத மாற்றவொண்ணாத 
இருபழுது 

இதுபழுது 
களைத் 

களை 
பெயரால் 

பெயறாய் 
பாகுபத - 

பாசுபத 
கணைவித்தன . 

கணைவித்தின 
பொழுது 

தொழுது 
தாங்கள் 

தாங்கல் 

வீவ 
நிருதர்என , 
நிருதர் எல்லாம் நிருதர் எல்லாம் 
விடும்படி 

விழும்படி 
நினைத்ததற்குரிய நினைத்தற்குரிய 
அமைத்த 

அமைந்த 
ஒழிந்தம 

ஒழிந்தவ 
இந்திரசித்து இந்திரசித்து . 
தடையிடை தரையிடை 

சரணம் 
உரைத்திலேன் உரைக்கிலேன் 

யரவ 
துறந்தனன் துறந்தனள் 
" ஆதலால் 

மீள முடியாமல் 
அழிந்திருப்பேன் என்பான் என்ற வரி 
களை நீக்கிப் படிக்க 


23 


148 
150 


வீவா 


33 


152 
153 
157 
166 
167 
170 
172 


7 
19 
20 . 
13 
1 
4 
17 
21 
17 
31 
29, 30 ல் 


கரணம் 


யாவ 


176 
179 
180 


வென்று 


பிழையும் திருத்தமும் 


491 


185 
193 


வித்தகற் 

வித்தகர்க் 
கலங்கலி நின்றே கலங்கலிரின்றே 

என்னா 
வெம்மையை 

வெம்மையையும் 


என்று 


11 


198 
201 
203 


சுடலை 


சூடலை 


சுடுகணை 

அடுகணை 
தெருகில 

தெறுகில 
அறவு 

அரவு 
பறித்தோய் இன்று பறித்தோச்சின்று 
இணைப்புச் இளைப்புச் 


211 


213 
226 


வில் அறா 


விலை அறா 


22 


230 


231 


236 . 


18 
21 . 
26 
11 
3 
6 
10 
11 
7 
9 
14 
19 
12 
13 

| 
11 
20 
24 

5 
7 
19 
21 
11 
25 
29 
19 

2 
30 

8 
14 

8 
16 
20 


என 


244 
245 
247 
251 
256 
261 


13 
262 
268 


நடக்கை 

றடக்கை 
உண்டானமை உண்டான மை 
கருமத்தினன் 

கருமனத்தினன் 
அழித்தல 

அழித்தல் 
அரியன் 

அரியின் 
கோரிச் 

சோரிச் 
இந்திரசித்தினைப் இந்திரசித்தினைச் 
செய்தது 

செய்தன 
ஒளிகாம்பும் ஒளிசாம்பும் 

எனக் 
முதியோன் முதியோள் 
கனகன் 

சனகன் 
இத்திர 

இந்திர 
மானுடன 

மானுடன் 
இந்திரசித்தின இந்திரசித்தின் 
சாதுவர் 

தூதுவர் 
புக்கெனக் புக்கெனத் 
சாதுவர் 

தூதுவர் 
பேர்த்தும் பேர்ந்தும் 
ஒளிந்துக் 

ஒளிந்து 
முன்றொடு 

குன்றொடு 
சார் இல ; 

சார்கில ; சார்குவது , 

; 
கார்குவது , 
கோண்டு 

கொண்டு 
மருவின்றி 

மறுவின்றி 
படைக்கலங்களை படைக்கலங்களைக் 
ஓசை 

ஓகை 


13 
269 
273 
276 


277 


15 


279 
281 
282 


27 
26 
16 
13 


492 


யுத்த காண்டம் 


282 


ஓசை 
பானைப் 
முருடு 


286 
288 
289 
295 


17 

3 
25 
26 
1 
3 
10 
30 

9 
23 


ஓசை 
ஆனைப் 
முருகு 
கொண்டார் 
அரியுணு 
நரியுணக் 
அமர்க்களத்து 
சொல்லினாருன் 
கணவன் தன்னைக் 
காட்டு 
கரக்கு 
சழுத்தினைத் 


கெண்டார் 
சுரியுணு 
கரியுணக் 
அமர்க்களதது 
சொல்லினாருள் 
கணவன்னைக் 
காட்டி 
காக்கு 
கருத்தினைத் 


296 


297 


30 


298 
300 


3 
11 
31 


28 


305 
307 
309 
311 


13 


312 
313 
316 
318 
319 


என் 


320 


மயின் 

மயில் 
தவமுடையனாக தவமுடையளாக 
மெய்யனே 

மொய்யனே 
எங்கேளிதகைத் எங்கேளிதனகத் 
காட்டீரோ 

காட்டீமோ 
அயர்த்தினை அயர்த்தனை 
மகனது 

மகனறு 
அஞ்சினேனிச் அஞ்சினேனச் 
கெடு 

கேடு 
கொன்றான் 

கொன்றாற் 

எனப் 
நீநி 

நீதி 
இபல்பு 

இயல்பு 
தவம் 

தலம் 
மேலுகத்து மேலுலகத்து 
வெதும்புவாயே வெதும்புவாயோ 
வாளிளைத் 

வாளினைத் 
தலைவர்களை நாம் தலைவர்களை 
பத்தியனமைந்த பத்தியினமைந்த 
அடைந்த 

அமைந்த 
செய்ய 

செய்யிய 
படைகலங்களை படைக்கலங்களை 
உருபுகள் 

உருபுகள் . 
அடிப்படைக் அப்படைக் 
மதிலுக்கு 

மதிலினுக்கு 
சாதுவ 

தூதுவ 


1 
3 
4 
2A 
13 
31 

8 
29 
19 
31 
11) 
27 
28 

8 
25 
25 

8 
16 
25 
26 
10 
13 
21 
12 


1 , 


321 


323 
327 


330 
331 


333 
335 


பிழையும் திருத்தமும் 


493 


337 
340 ) 
344 
347 


வகையையும் 
பிள்ளையைப் 
இடதுமாகலின் 
இரக்கமுடைய 
இப்பொருளுவமை 
கட்டு 
முழையெனத் 
பழகி 


வசையையும் 
பிள்ளைமைப் 
படமாகலின் 
இறக்கமுடைய 
இல்பொருளுவமை 
கட்கு 
முழைத்துணையெனத் 
பழகிக் 


348 
349 


3 ) 


353 


அனவினர் 


அளவினர் 


355 
356 
360 
363 


12 


364 
365 


15 
24 

4 
15 
21 
27 
14 
29 
19 
23 
17 
29 
5 
7 
12 
16 
12 

1 
21 
20 
23 
18 
29 
8 
9 
10 
24 
36 
30 
24 

1 
6.7 
33 
- 2 
25 
19 


366 
368 
369 


371 
374 
377 
378 


விளக்கின 

விளக்கியது 
கருந்திறல் 

கடுந்திறல் 
தொடந்தார் தொடர்ந்தார் 
அத் 

அச் 
கூறத் 

கூறக் 
பெருமையயும் பெருமையையும் 
இல்என்பது 

கில் என்பது 
மூர்த்திதான் மூர்த்திதாள் 
இராமனுடயை இராமனுடைய 
பறவை 

பரவை 
நரகம் 

நாகம் 
வெள்ள 

வெள்ளம் 
மயங்கெரி 

மலங்கெரி 
அதிககுமாரனை அக்ககுமாரனை 
முடித்தாள் 

முடித்தான் 
விடமாட்டோமாயினும் விட்டோமாயினும் 
வந்துள்னன 

வந்துள்ளன 
இராமன் 

இராமன் 
நன்மை 

நம்மை 
பெரும் 

பொரும் 
விளக்குவதாகும் விளக்குவனவாகும் 
நிகழ்ச்சிகனைச் நிகழ்ச்சிகளைச் 
கூறியதாக 

கூறியதாகவும் 
மரத்தைப் 

மறத்தைப் 
நெருப்பாய் 

நெருப்பாப் 
சுட்டிய 

கட்டிய 
தாங்கின 

தாங்கின் 
தொடார்ந்து தொடர்ந்து 
திருதரும் 

திரிதரும் 
துப்பு தீர்த்தன்ன துப்பு திர்த்தன்ன 


1 , 


380 
381 
382 


3 ) 


387 
388 
390 
393 


30 


33 


33 
10 


396 


494 


யுத்த காண்டம் 


316 


401 
402 
407 


12 
25 
29 
18 
3 


415 


420 
423 
424 
425 
429 
436 


23 


33 
35 
35 . 
4 
7 
21 
11 
24 
27 
6 . 
2 
5 
18 
20 

7 
29 
15 


444 
447 
450 


திப்பில் 

தப்பில் 
நீரையுங் 

நீரையும் 
மதத்தின 

மதத்தின் 
நிலம் 

நிலம் 
ஆற்றல்மிக்க 

ஆற்றமிக்கவீரனை 
அரவமாகவும் ஒப்பு 

ரைக்கும் நிலையில் 
அவ்வரக்கர்கனைக் அவ்வரக்கர்களைக் 
உளரே 

உளரோ 
காக்க 

கரக்க 
முரியதோ 

முரிமையதோ 
வியாகாரணத்தைக் வியாகரணத்தைக் 
கடுஞ்சிமித்த 

கடுஞ்சினத்த 
அறிந்து 

அரிந்து 
வமர்ந்தனர். 

வமர்ந்தென 
சாய்த்தறானு 

சாய்தறானு 
( பகைவந்து ) 

( பகைவனது ) 
பிரியாதனனாயின் பிரியாதவனாயின் 
சிறத்தவனாகிய சிறந்தவனாகிய 
கிற்றுதரத் 

சிற்றுதரத் 
கருத்திலூடே 

கருத்தினூடே 
ஒளிமிக்க 

ஒளிமிக்கு 
பேரறத்துள் 

வேற்றத்துள் 
வெம்மையுடைய வெம்மையுடைய 

அம்பினை 
கட்டுப்பாடு 

கடப்பாடு 
வாகி 

வாசி 
யமைந்தது 

யமைந்தன 
கொண்டலேமு கொண்டலேழு 
வஞ்சகர் 

வஞ்சர் 
தறுக்கணீசர் 

தறுகணீசர் 
ஞானிரங்கு 

ஞாணிரங்கு 
நுனித்திடர்க் 

நுனித்திடற் 
விம்மிவிம்மிதத்தராய் விம்மிதத்தராய் 
னென்பரல்லையும் னென்பரல்லவும் 
றெந்திறத் 

றெத்திறத் 
சரத்தின 

சரத்தின் 
மணந் 

மனந் 
மெய்கள் முதலிய ஏனைய மெய்கள் 


23 


451 
453 
456 


461 
463 
464 


33 


464 


23 
17 
9 
13 
16 
17 
20 
27 
30 
31 
2 
4 
27 

3 
31 


465 


33 
466 
467 
469 


என 


என்று 


பிழையும் திருத்தமும் 


495 


472 
473 . 
476 


480 
481 


39 
482 


22 


3 , 


483 
484 


487 


இட்சம் 


489 
490 
492 
413 
416 
411 
500 


14 விழுவது 

விழுமாறு 
8 சொறிந்த 

செறிந்த 
12 நாள் 

நாய் 
27 பொழிந்து 

பொழிந்த 
4 இராமன் 

இராமனை 
8 அராகியரக்கர் ராகிய அரக்கர் 
17 பிரிந்தன்ன 

பிறிந்தனன் 
6 முதலிவவற்றை முதலியவற்றை 
22 செரிய 

செய்ய 
30 

கமலத்தோடுசெய்ய செய்யமள்ளகமலத்தோடு 

மள்ளர் 
24 வேலேடுடன் 

வேலோடுடன் 
5 வாழ் 

வால் 
18,19 மழையினையொத்தும் மழையினையொத்த 
26 உடலழிவின் 

உடலழிவினை 
29 சேனையும் 

சேனையையும் 
7 

இலட்சம் 
15 மலையிற்றுகும் 

மலையற்றுகும் 
6 நான் 

நமன் 
16 மேலாங்கின 

மேலோங்கின 
11 தேனீக்களை 

தேனடையினை 
21 கீழ்கண்ட 

கீழ்க்கண்ட 
25 புரித்த 

புரிந்த 
25 பமைமை 

பகைமை 
4 மரமபோல் 

மரம்போல் 
27 இராமனை . 

இராமனை - 
20 கிடத்ததலால் கிடத்தலால் 
28 கொடும் 

தொடும் 
7 சொல்லுக்கு 

சொல் 
33 அழுந்து 

அழுந்தி 
10 யேலை 

வேலை 
21 பாயல் 

பாவல் 
5 கடலொத்து 

கடலெரிந்த 
10 துண்டுமிழ்ந்து உண்டுமிழ்ந்து 
குண்டெனற் 

உண்டெனற் 
7 நிறைந்தன 

நிறைந்தன என 
நிடமடந்தை 

நிலமடந்தை 
21 செரிந்தவர் 

செறிந்தவர் 
27 பெரும் 

பொரும் 


501 


502 
504 
506 


507 


11 


25 


509 
514 
516 
517 


496 


யுத்த காண்டம் 


518 
511 
520 


522 
526 
527 


2 ) 


33 


529 
530 
531 
532 
533 
534 


15 கொள்வது 

கொல்வது 
17 இப்புறமும் 

இப்புறம் 
31 ( தீயினாற் பிளப்புற்ற ) ( தீயினாற் பிளப்புற்ற ) 

மலையினையொத்தன . 
1 வரும் 

எழும் 
31 

தடுப்பரியவாம தடுப்பரியவாம் 
2 வரங்கன் 

வரங்கள் 
5 வெம்பழி 

வெம்பகழி 
13 எதிர் முகமாக எதிர் முகமாகப் 
14 இயலாதனவவும் இயலாதனவும் 
16 ஏவியவனாகிய ஏவியவனாகி 
24 படைக்கலங்களை 

யொத்துத் தோன்ற , படைக்கலங்களை 

வைதகலினல்லது வைதுகொலினல்லது 
5 அகலின் 

கொ ( ல் ) லின் 
22 வெல்லிலும் 

வெல்லினும் 
34 மாளவனு 

மானவனு 
25 அறுப்பட்ட 

அறுபட்ட 
16 இயையும் 

இயையும் . 
26 மலைகளலிறுபட 

மலைகள்ளறுபட 
7 தெழு . 

தெழி 
வமர் 

வமரர் . 
11 கழுகளும் 

கழுகுகளும் 
17 என்னும் 

என்னும் எச்சங்கள் 
5 ககுவியாகக் 

கருவியாகக் 
23 - முனிவரோடு 

முனிவரொடு : 
26 திகரி 

திகிரி 
20 மூவா 

மூவர் 
9 வவீணர் 
13 குலைய 

குலைவு 
19 சேனைகளையும் சேனைகளும் 
17 செவ்வரிய 

செல்வரிய 
செலவு 

செல்வு 
28 
8 மதுவைந் 

மதுவைப் 
20 பதுமல் 

பதுமம் 
12 
14 
10 1514 

1614 


537 


32 


539 


540 


35 


541 
542 


வவுணர் 


543 


21 


544 
548 
541 


550 


பிழையும் திருத்தமும் 


497 


550 
551 
552 
553 


3 


555 


13 


இடுக்கினில் , 
விடுகொடுந்தலால் 
வளையம் 
போர்ப்படை 
காந்தப்படை 
மேபுருவை 
வரத்தார் 
காட்டி 
சேறுமோ 
இத்திசை 
பெயர்த்தவனாகிய 
ஒலியிம் 
எல்லாம் 
சொல் 


இடுக்கு இனிப் 
விதிகொடுந்தலால் 
வலையம் 
போர்க்கணை 
காந்தருப்பப்படை 
யேருவை 
வரத்தர் 
கூட்டித் 
சேருமோ 
திசை 
பெயர்த்தவனாகி 
ஒலியும் 
எல்லாரும் 
செல் 


556 


558 
559 
562 


564 


2 , 


565 
566 


2 
567 


10 
14 
8 
4 
30 
27 
30 

6 
18 
27 
17 
13 
21 
13 
17 
26 
17 

2 
19 
14 
20 

2 
25 
3 
6 . 
11 
28 
25 
5 
1 
1 
25 

6 
23 
25 
30 

9 
23 
6 


568 
569 
570 


571 


வல்லோடு 
முன்னேடு 
வீழ 
இரவு 
மலைந்து 
உயிர் 
தண்டன 
வன்மையாள் 
குவிந்தன 
தென்வாயுற 
ஏழறை 
இரனியனை 
கரவன்றி 
மியம்பவுற் 
மங்கையை 
செய்தன 
பருக்க 
உயர்த்த 
கொடிகட்கு எலாம் 
பகழிக்கு எலாம் 
பொய்த்தார் 
இழிவது 
இயவாது 
‘ வலேற்றுப்படலம் 


பல்லோடு 
முன்னோடு 
வீழ் 
இறவு 
மலைந்த 
உயர் 
தண்டின 
வன்மையாற் 
குவிந்தன என 
தென்வாயற 
ஏழரை 
இரணியனை 
கரவன்றிது 
மியம்பவுமுற் 
மங்கைய 
செய்த 
பகுக்க 
உயர்ந்த 
கொடிகட்கு எல்லாம் 
பகழிக்கு எல்லாம் 
பெய்தார் 
அழிவது 
இயலாது 
வேலேற்றுப்படலம் 


572 
575 
576 
578 
579 
580 
581 


583 
585 
589 
598 


498 


யுத்த காண்டம் 


604 
605 
606 
608 
609 
614 
617 
620 
621 


அழியப் 
இந்தச் 
வுருவத்தம்பி 
பிடரிய 
மாகளிறு 
நெருங்கி 
உலைவு 
கூர்க்கில 
வில் 
தோள் 


. 


622 


13 


623 
624 


ஞானி 


களம் 


639 
645 
649 
653 
654 
655 
656 
658 
662 
663 
668 


21 அறியப் 
9 
10 வுருத்தம்பி 
26 பிடரியர் 
23 மாகரி 
4 நெருக்கு 
30 உலவு . 
20 

கூர்க்குல 
5 விப் 
9 கோள் 
27 | 
35 ) மடிந்தே 
11 வெற்றிக் 

மீள்வேள் 
20 

அழுவதை 
31 
11 பொருந்தி 
13 
21 ஆனையா 
11 காயலன் 
14 

இளங்கிளை 
31 

தந்தான் 
34 கோரிக் 
12 

என்றும் 
20 என்னைப் 
25 

அருவி பாய்க் 
28 துலாசுப் 
3 மூலப்படை 
35 

கழுமாறு 

கூட்டம் 
9 

நுணுக்கம் 
10 இரைந்திரைந்து 
21 பாவை 
25 பாவிகள் 
16 சிறந்தன 
13 கழையுடையக் 
14 பேயின் 
25 

மடங்கு 
20 

முன்னைப் 


மடித்தே 
வெற்றி 
மீள்வேன் 
அழிவததை 
ஞாளி 
பொருந்திய 
காளம் 
ஆளையா 
காவலன் 
இளங்கிளையோடு 
தந்தநன் 
சோரிக் 
ஒன்றும் 
என்னை 
அருவிபாய் 
துலாஅம் 
மூலபலப்படை 
திகழுமாறு 
கூட்டமும் 
துணுக்கம் 
இரைத்திரைத்து 
பரவை 
பாவிகாள் 
இறந்தன 
கழையுடைக் 
பேயினைத் 
மடங்கி 
முள்ளைப் 


3 





669 
670 


22 
671 
676 
678 
684 
687 


பிழையும் திருத்தமும் 


499 


688 
696 
699 
702 
712 


தெளிந்த 
இழிந்த 
நீவீர 
சொல்லுவோவாக 


என்றது 


7 
5 
8 
21 

2 
29 

3 
23 
27 
15 
16 
18 


தெளித்த 
இழிந்த 
நீவிர் 
சொல்லுவோமக . 
( நீக்கு ) 
வணங்கினாராய்ச் 
உந்தர 
ஒருவனன்றே 
தாழ்த்தது 


7161 
718 
724 
725 


வணங்கினாரைச் 
உந்தரி 
ஒருவனன்னே 
தாழ்ந்தது 


33 
730 


தொடியின் 
கோரி 


நொடியின் 
சோரி 


